அயோத்தியா காண்டம்‌ 
(இரண்டாம்‌ பகுதி) 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ : 


ன்‌ 


உ 


கவிச்சக்கரவர்த்தி. 
கம்பர்‌ 
இயற்றிய 

இராமாயணம்‌ 


அயோத்தியா காண்டம்‌ 


(இரண்டாம்‌ பகுதி) 


- அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌: கழகம்‌. 
1960 


முதற்‌ பதிப்பு, 1960 


அச்சிட்டோர்‌: கமர்ஷியல்‌ பிரிண்டிங்‌ அண்டு பப்ளிஷிங்‌ ஹவுஸ்‌, 
46. அரண்மனைக்காரத்‌ தெகு, சென்னை-1. 


உள்ளுறை 


கங்கைப்‌ படலம்‌ 


6 

7. வனம்புகு படலம்‌ 

8. சித்திரகூடப்‌ படலம்‌ 
9. பள்ளிபடைப்‌ படலம்‌ 
10. ஆறுசெல்‌ படலம்‌ 

11. குகப்‌ படலம்‌ 


12. திருவடிசூட்டு படலம்‌ 


பிற்சேர்க்கை : 


ஒப்பு நோக்கப்பெற்ற சுவடிகளும்‌ ! 


அச்சுப்பிரதிகளும்‌, அவற்றின்‌ 
குறியீடுகளும்‌ 
பாட வேறுபாடுகள்‌ 
பாட்டு முதற்குறிப்பு அகராதி 
பிழையும்‌ திருத்தமும்‌ 


ட்ப 


கம்பராமாயணப்‌ பதிப்பாசிரியர்‌ குழு 


தலைவர்‌ : 
பேராசிரியர்‌ டாக்டர்‌ திரு. ரா. பி. சேதுப்பிள்ளை அவர்கள்‌ 8.4., 8௮. 
உறுப்பினர்கள்‌ : 
ு திரு. லெ, ப, கரு. இராமநாதன்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ 
ு திரு. தெ. பொ. மீனாட்சிசுந்தரம்பிள்ளை அவர்கள்‌ 31.&,,5.ய. 
உ. திரு. கோ. சுப்பிரமணியபிள்ளை அவர்கள்‌ 1.4., 8.1. 
திருவாளர்‌ பி. ஸ்ரீ. ஆச்சாரியார்‌ அவர்கள்‌ 
A நீ. கந்தசாமிப்பிள்ளை அவர்கள்‌ 
5 மே. வீ. வேணுகோபாலப்பிள்ளை அவர்கள்‌ 
1 பு. ரா. புருஷோத்தம நாயுடு அவர்கள்‌ 
செயலாளர்‌ : 


திரு. கி. இராமாநுஜையங்கார்‌ அவர்கள்‌ 


மு ன னு லர 
-திருவாளர்‌ T. M. நாராயணசாமி பிள்ளை அவர்கள்‌ 1:.4., 8.1. 
(துணைவேந்தர்‌, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌) 


“முடியொன்றி முவுலகங்களும்‌ ஆண்டு, உன்‌ 
அடியேற்கு அருள்‌ ”' என்று அவன்பின்‌ தொடர்ந்த 
படியில்‌ குணத்துப்‌ பரத நம்பிக்கு அன்று 
அடிநிலை யீந்தானைப்‌ பாடிப்‌ பற 
அயோத்தியர்‌ கோமானைப்‌ பாடிப்‌ பற”. 
(பெரியாழ்வார்‌ திருமொழி) 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, கவிச்சக்கரவர்த்தி கம்பர்‌ இயற்றிய 
“இராமாயண நூலைப்‌ பல ஓலைச்‌ சுவடிகளுடன்‌ ஒப்புநோக்கிப்‌ பாட 
வேறுபாடுகளையெல்லாம்‌ தொகுத்துப்‌ பிற்சேர்க்கையாக்கிச்‌ சிறந்த 
பாடங்களை மூலத்தில்‌ இணைத்து உரையும்‌ வரைந்து அச்சிட்டு வரும்‌ 
முறை எல்லார்க்கும்‌ தெரிந்தது. இம்முறையில்‌ அயோத்தியா 
காண்டத்தின்‌ இரண்டாம்‌ பகுதி இப்பொழுது வெளியிடப்பெறுகிறது. 


இதனுள்‌, இராமன்‌ அரசு துறந்து வனம்‌ நோக்கிச்‌ சென்று 

கங்கைக்கரையடைந்தமை பேசும்‌ கங்கைப்‌ படலம்‌ முதல்‌, பரதன்‌, 

இராமன்பால்‌ பாதுகை பெற்று மீண்டு அதற்கு முடி சூட்டியமை பேசும்‌ 
_திருவடி சூட்டு படலம்‌ முடிய ஏழு படலங்கள்‌ அமைந்துள்ளன. 


அவற்றுள்‌, கங்கைப்‌ படலம்‌, வனம்புகு படலம்‌, சித்திரகூடப்‌ 
ஊடலம்‌, குகப்‌ படலம்‌ என்பவற்றுக்குத்‌ தமிழாராய்ச்சித்துறை விரிவுரை 
யாளர்‌ திரு. கி, இராமாநுஜையங்காரும்‌, பள்ளிபடைப்‌ படலம்‌, ஆறு 
சல்‌ படலம்‌ என்பவற்றுக்குத்‌ தமிழாராய்ச்சித்துறை விரிவுரையாளர்‌ 
திரு. செ. வேங்கடராமச்‌ செட்டியாரவர்களும்‌, திருவடிசூட்டு படலத்‌ 
துக்குத்‌ தமிழாராய்ச்சித்துறைத்‌ தலைவர்‌ வித்துவான்‌ திரு. கோ. 
சுப்பிரமணிய பிள்ளையவர்களும்‌ உரை வரைந்துள்ளார்கள்‌. 


அயோத்தியா காண்டத்தின்‌ அச்சுப்‌ புத்தகங்களோடு முப்பதுக்கு 
மேற்பட்ட ஓலைச்‌ சுவடிகளை ஒப்புநோக்கித்‌ தொகுத்த பாடவேறு 
பாடுகள்‌ இதன்கண்‌ பிற்சேர்க்கையாகத்‌ தரப்பெற்றுள்ளன. 

, இப்பதிப்பு திருந்திய முறையில்‌ வெளிவருதற்கு வேண்டிய 
ஆய்வுரைகளையும்‌, குறிப்புக்களையும்‌ அன்புடன்‌ உதவீவரும்‌ பதிப்‌ 
பாசிரியர்‌ குழுவின்‌ தலைவர்‌ பேராசிரியர்‌, சொல்லின்செல்வர்‌ டாக்டர்‌ 


iv அயோத்தியா காண்டம்‌ 


ரா. பி. சேதுப்பிள்ளை அவர்களுக்கும்‌ இக்குழுவின்‌ உறுப்பினர்களாகிய: 
பேராசிரியர்கள்‌ தெ. பொ. மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை, கோ. சுப்பிரமணிய 
பிள்ளை, லெ. ப. கரு. இராமநாதன்‌ செட்டியார்‌, பி. ஸ்ரீ. ஆச்சாரியார்‌, 
நீ. கந்தசாமிப்‌ பிள்ளை, வித்துவான்‌ மே. வீ, வேணுகோபாலப்‌ பிள்ளை, 
வித்துவான்‌ பு. ரா. புருஷோத்தம நாயுடு ஆகிய அன்பர்களுக்கும்‌ 
பல்கலைக்‌ கழகத்தின்‌ நன்றி உரியதாகும்‌. 


இக்குழுவின்‌ உறுப்பினராயிரு ந்து உதவி புரிந்துவந்த பேராசிரியர்‌ 
இராவ்சாகிபு மு. இராகவையங்கார்‌ அவர்களும்‌, பேரன்பர்‌ 4. 0. பால்‌ 
நாடார்‌ அவர்களும்‌ இவ்வுலகவாழ்வை நீத்தமை வருத்தந்தருகிறது. 
அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஆழ்ந்த துயரத்தைத்‌ தெரிவித்துக்‌ 
துக்‌ கொள்கின்றேன்‌. 

அயோத்தியா காண்டத்தின்‌ இரண்டாம்‌ பகுதியாகிய இதற்கு. 
விளக்கவுரை யெழுதியும்‌ சுவடிகளை ஒப்புநோக்கிப்‌ பாடவேறுபாடுகளைத்‌. 
தொகுத்தும்‌ உதவிய தமிழாராய்ச்சித்‌ துறையினர்க்கு எனது வாழ்த்து 
உரியதாகும்‌. 


இப்பதிப்புக்கு வேண்டிய ஏட்டுச்‌ சுவடிகளைக்‌ கொடுத்துதவிய 
மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தார்க்கும்‌, தஞ்சைச்‌ சரசுவதி மகால்‌ நூல்‌: 
நிலையத்தார்க்கும்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ நன்றி உரியதாகும்‌. 


இத்தகைய தமிழ்த்‌ தொண்டுகள்‌ பல சிறப்பாக நிகழ்தற்கு, 
வேண்டிய பொருளுதவியினைப்‌ புரிந்துவரும்‌ இந்தியப்‌ பல்கலைக்‌ கழக 
மானியக்‌ குழுவினர்க்கு அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ தனது நன்றி 
யினைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கின்றது. இவ்வாறே கம்பராமாயணத்தின்‌ 
ஏனைய காண்டங்களும்‌ திருத்தமாக வெளிவரும்‌ வண்ணம்‌ இந்தியப்‌: 
பேரரசும்‌ தமிழ்நாட்டு அரசாங்கமும்‌ ஆவனபுரிந்து ஆதரித்துவரும்‌: 
என நம்புகிறேன்‌. 


இதனைக்‌ கண்கவர்‌ வனப்புடன்‌ அச்சிட்டுதவிய சென்னைக்‌. 
கமர்ஷியல்‌ அச்சகத்தாரது பணி பாராட்டற்குரியதாகும்‌. 


தி. மூ. நாராயணசாமி பிள்ளை 


6. கங்கைப்‌ படலம்‌ 


1. கதைச்‌ சுருக்கம்‌ 


சுமந்திரனை அயோத்திக்குச்‌ செல்லும்படி அனுப்பிவிட்டு 
இரவிடை வனம்‌ நோக்கி வழிக்கொண்ட இராமன்‌, நெறியிடையே 
சீதாபிராட்டியாரோடு இனிய காட்சிகளைக்‌ கண்டு மகிழ்ந்து, கங்கையின்‌ 
வடகரையடைந்தான்‌. அங்குள்ள தவச்‌ செல்வர்கள்‌ எதிர்கொண்டு 
வரவேற்கச்‌ சென்று அம்முனிவர்‌ பன்னசாலையில்‌ தங்கிச்‌ சீதையொடு 
கங்கையில்‌ நீராடி, நித்தியக்‌ கடன்களை முடித்து, அம்முனிவர்பால்‌ 
விருந்துண்டு இனிது வீற்றிருந்தனன்‌. அங்கே இராமன்‌ வரவு 
அறிந்த வேடர்தலைவனும்‌ கங்கை கடத்தும்‌ ஓடக்காரர்‌ தலைவனுமான 
குகன்‌, அப்பெருமானைக்‌ காணக்‌ கையுறையோடு வந்தடைந்தான்‌. 
அவனுடைய அன்பைப்‌ பாராட்டிய பெருமான்‌, அவனை நோக்கி, 
“யாங்கள்‌ நாளையே கங்கையைக்‌ கடக்க வேண்டும்‌. நீ இன்று உன்‌ 
ஊர்க்குச்‌ சென்று தங்கி, நாளைக்‌ காலை நாவாயோடு இங்கு வருக? 
என்றனன்‌. கேட்ட குகன்‌, தன்‌ ஊர்க்குச்‌ செல்ல விரும்பாது, 
பெருமானொடு தங்கி இயன்ற பணிபுரிய விழைந்து தன்‌ விருப்பத்தைப்‌ 
பெருமானிடம்‌ தெரிவித்துத்‌ தன்னை யேற்றுக்கொள்ளுமாறு வேண்‌ 
டினன்‌. அது கேட்ட இராமன்‌, அவனுடைய பேரன்பு கண்டு உவந்து 
அன்று தம்மொடு தங்க அருள்புரிதலும்‌, அவன்‌, பெருமான்‌ நர்டு 
துறந்து காடு புகுந்த செய்தி இலக்குவன்‌ வாயிலாக அறிந்து, பெரிதும்‌. 
வருந்தியிருந்தான்‌. இரவும்‌ வந்து நீங்கியது. காலைக்‌ கடன்களை 
முடித்துக்கொண்ட பெருமான்‌, நாவாய்‌ கொணருமாறு பணிக்க, 
குகன்‌, தன்னூரில்‌ வந்து தங்கும்வண்ணம்‌ பெருமானை வேண்டுவா 
னாயினன்‌. பெருமான்‌ குகனுடைய அன்பு மிகுதி கண்டு, “ எண்‌ 
உயிரனையாய்‌ நீ, இளவல்‌ உன்‌ இளையான்‌, இந்‌ நன்னுதலவள்‌ 
நின்கேள்‌, நளிர்கடல்‌ நிலமெல்லாம்‌ உன்னுடையது, நான்‌ உன்‌ 
தொழில்‌ உரிமையின்‌ உள்ளேன்‌” என்று அவனொடு தோழமை கொண்டு 
£ நாங்கள்‌ கான்புக்குப்‌ புண்ணியப்‌ புனலாடிப்‌ பெரியோரை வழிபாடு. 
இயற்றி விரைவில்‌ உன்பால்‌ வருவோம்‌; நீ விரைவிற்‌ சென்று நாவாய்‌: 
கொணர்க? எனக்‌ குகனும்‌ அவ்வாறே செய்தனன்‌. பெருமான்‌ முனிவ 
ரிடம்‌ விடைபெற்றுச்‌ சீதையோடும்‌ இலக்குவனோடும்‌ ஓடம்‌ ஏறிக்‌ 
குகன்‌ ஓடம்‌ செலுத்த, முனிவர்‌ மனம்‌ பின்‌ தொடரக்‌ கங்கையின்‌ தென்‌ 
கரையை அடைந்து, குகனை நோக்கிச்‌ சித்திரகூடத்துக்குச்‌ செல்லு 
தற்குரிய நெறியை வினாயினன்‌. குகன்‌, வனத்தில்‌ தனக்குள்ள பயிற்சி 
மிகுதியும்‌ தன்‌ ஆற்றல்‌ மிகுதியும்‌ கூறித்‌ தன்னையும்‌ உடன்‌ அழைத்துச்‌ 


2 அயோத்தியா காண்டம்‌ 


செல்லுமாறு வற்புறுத்தியதோடு, இராமன்‌ இசைந்தால்‌ தன்‌ சுற்றத்தா 
ரோடும்‌ படைஞரோடும்‌ உடன்‌ வந்து எல்லாப்‌ பணிகளையும்‌ இனிதே 
செய்வதாகத்‌ தெரிவித்தனன்‌. அந்நிலையில்‌, பெருமான்‌, * உடன்‌ 
வருதற்கு இலக்குவன்‌ ஒருவனே போதும்‌; அயோத்தியிலுள்ள நம்‌ 
சுற்றத்தைக்‌ காத்தற்கு உன்‌ தம்பி பரதன்‌ இருக்கிறான்‌. இங்குள்ள நம்‌ 
கிளைஞரைக்‌ காத்தற்கு நீ இங்கிருத்தல்‌ இன்றியமையாதது ; என்‌ 
கட்டளைப்படி நீ இங்கே தங்கி நம்‌ சுற்றத்தாரைக்‌ காத்துக்‌ கொண்டிரு. 
நாங்கள்‌ வனவாசம்‌ முடிந்து அயோத்திக்குத்‌ திரும்பும்போது உன்‌ 
ஊர்க்கு வருவோம்‌! என்று கூறி, அவனிடம்‌ விடைபெற்று வனத்தின்‌ 
நெடுநெறியிற்‌ செல்வானாயினன்‌ : என்பது இப்படலத்தின்‌ கதைச்‌ 
சுருக்கம்‌, 


11. கதா பாத்திரங்கள்‌ 


நாடகக்‌ காப்பியமாயும்‌ அமைந்த இந்நூலுள்‌ இப்பகுதியில்‌ வரும்‌ 
கதாபாத்திரங்கள்‌, இராமபிரான்‌, சீதாபிராட்டி, இலக்குவன்‌, கங்கைக்‌ 
கரைத்‌ தவச்‌ செல்வர்‌, குகன்‌ என்போராவர்‌. இவருள்‌, இராமபிரானும்‌ 
சீதாபிராட்டியும்‌ இலக்குவனும்‌ இந்நூல்‌ முழுதும்‌ ஒவ்வொரு பகுதி 
யிலும்‌ தம்‌ குண நலங்கள்‌ விளங்க நின்ற பாத்திரங்களாவர்‌. 


(1) இராமன்‌ :--சீதையைத்‌ திருமணம்‌ புரிந்த நாளொடு 
திருமுடி புனைய மணியணி பூண்டு நின்ற நாளொடு தந்தை சொற்‌ 
கொண்டு மணி முடி தவிர்ந்து கடுவனம்‌ புகுந்த நாளொடு வாசியற 
என்றும்‌ ஒரு தன்மைத்தான அழியாத வடிவழகுடையவன்‌. ₹* இவன்‌ 
வடிவென்பதொர்‌ அழியா அழகுடையான்‌ ” என்று ஆசிரியர்‌ இப்படலத்‌ 
தொடக்கப்‌ பாடலில்‌ கூறியதும்‌ இங்கு நோக்கத்தகும்‌. கங்கைக்கரை 
முனிவரும்‌ குகனும்‌ ஈடுபட்டதும்‌ இவ்வடிவழகிலே, இவ்வடிவழகொடு 
தன்பால்‌ அன்புடையவர்‌ மிகமிக இழிந்தாரேனும்‌, அவரோடு ஒரு 
நிகராகக்‌ கலந்து தோழமை கொள்ளும்‌ குணநலமும்‌ இப்பெரு 
மானுக்கே யுரிய சிறப்பியல்பாய்‌ அமைந்தது. குகனொடு உளதாய 
தோழமையும்‌ இக்‌ குணத்தின்‌ விளைவே. குகனொடு தோழமை கொண்ட 
குண நலத்தினை நினைந்து நினைந்து சீதாபிராட்டி நெஞ்சுருகி நின்ற 
நிலை, 


“ ஆழ நீர்க்கங்கை அம்பி கடாவிய 
ஏழை வேடனுக்‌ கெம்பி நின்‌ தம்பி நீ 
தோழன்‌ மங்கை கொழுந்தி யெனச்சொன்ன 
வாழி நண்பினை யுன்னி மயங்குவாள்‌ ” 
(சுந்தர. 852) 
என்று ஆசிரியரால்‌ பேசப்பட்டது. 


கங்கைப்‌ படலம்‌ 3 


“ ஏழை யேதலன்‌ கீழ்மகன்‌ என்னாது 
இரங்கி மற்றவற்‌ கின்னருள்‌ சுரந்து 
மாழை மான்‌ மட நோக்கி யுன்‌ தோழி 
உம்பி யெம்பியென்‌ றொழிந்திலை உகந்து 
தோழன்‌ நீ எனக்‌ கிங்கொழி. என்ற 
சொற்கள்வந்‌ தடியேன்மனத்‌ திருந்திட 
ஆழிவண்ண நின்‌ அடியிணை யடைந்தேன்‌ 
அணிபொழில்‌ திருவரங்கத்தம்மானே ”' 
(பெரிய திருமொழி. 5. 8. 1) 


என்று திருமங்கையாழ்வார்‌ ஈடுபட்டதும்‌ இக்குணத்தினையுன்னி 
யன்றோ ! 


(2) சீதாபிராட்டியோ சனகன்‌ மகள்‌ ; சம்பரனை வென்று இந்‌ 
தஇிரனுக்கு வாழ்வளித்த பெருந்தகையான தசரத சக்கரவர்த்தியின்‌ 
அருமை மருகி; அறந்தலை நிறுவப்‌ பிறந்த பெருமகன்‌ மனையாள்‌; 
உயர்வறவுயர்ந்த அரசச்செல்வந்‌ துய்த்துநின்ற நிலையில்‌, அது 
துறந்து வனம்புகும்‌ தலைவனைப்‌ பிரிந்திருத்தலாற்றாது, அல்லலேற்ற 
கானக வாழ்வை விரும்பியேற்றுத்‌ தலைவனுடன்‌ போந்த மாண்‌ 
யுடையாள்‌. * இல்லதென்‌ இல்லவள்‌ மாண்பானால்‌ ' என்ற திருக்‌ 
குறட்கு எடுத்துக்‌ காட்டாகும்‌ நங்கை. இவர்‌ வழிச்‌ செலவில்‌ வருந்‌ 
தாது மகிழ்ந்து சென்றமை இப்படலத்‌ தொடக்கத்துச்‌ சில பாடல்‌ 
களால்‌ அறியத்தகும்‌. 


(3) இலக்குவன்‌ :--இராமபிரான்‌ பக்கல்‌ அடிமைநிலை தலை 
தின்றவன்‌; தலைவனைப்‌ பிரிந்து உயிர்தரியாத மாண்பினன்‌; இராம 
பிரானுக்கு “ எல்லா இடத்திலும்‌ என்றும்‌ எப்போதிலும்‌ எத்தொழும்பும்‌ 
சொல்லால்‌ மனத்தால்‌ கருமத்தினல்‌ செய்வன்‌ சோர்வின்றியே ” 
என்னும்‌ பாரிப்புடையவன்‌. இராமபிரான்‌ தந்‌ைத சொல்‌ தலைமேற்‌ 
கொண்டு வனம்புக்க பெருந்தகை யென்றால்‌, இவன்‌ அப்பெரு 
மானுக்குத்‌ தொண்டுசெய்தலாகிய தான்‌ விரும்பிய செயலுக்கே, 
அன்பு ஊற்றெடுக்க நின்ற தாயால்‌, “ மகனே ! 'ஆகாததன்றால்‌ 
உனக்கு அவ்வனம்‌; மாகாதல்‌ இராமனம்மன்னவன்‌, வையமீந்தும்‌ 
போகா உயிர்த்தாயர்‌ நம்‌ பூங்குழற்‌ சீதை என்றே ஏகாய்‌, இனி இவ்‌ 
வயின்‌ நிற்றலும்‌ ஏதம்‌ ; இவன்‌ பின்செல்‌ ; தம்பி என்னும்படியன்று; 
அடியாரினின்‌ ஏவல்‌ செய்தி, மன்னும்‌ நகர்க்கே. இவன்‌ வந்திடின்‌ வா; 
அதன்றேல்‌ முன்னம்‌ முடி ” என்று கட்டளையும்‌ பெற்றுப்‌ போந்த 
பெருந்தகை. இவன்‌ பணி இப்படலத்தில்‌ தொடங்குகிறது. * பருவி 
லேந்திக்‌ காலை காண்பளவும்‌ தம்பி இமைய்பீவர்‌, காத்து நின்றான்‌” 
என்று குறித்தது இவன்‌ பணியினையே. ட்‌ 


4 அயோத்தியா காண்டம்‌ 


(4) கங்கைக்கரை முனிவர்‌ :-இவர்‌ ஒன்னார்த்‌ தெறலும்‌ உவந்‌ 
தாரை ஆக்ச லும்‌ வல்ல தவச்‌ செல்வர்‌; மறைவல்லார்‌; இன்ப துன்பங்கள்‌ 
அற்ற சமநிலை கைவரப்பெற்றோர்‌. பிறர்க்குக்‌ காண்டற்கரிய இறைவனை 
யோக முதிர்ச்சியால்‌ அகக்‌ கண்ணால்‌ கண்டு மகிழ்ந்ததேயன்‌ றி, அஸ்‌ 
விறைவனமிசமாய்த்‌ தோன்றிய இராமபிரானை முகக்‌ கண்ணாலுங்‌ 
கண்டு வரவேற்று மகிழ்ந்து விருந்தூட்டிய மேலவர்‌. 


(5) குகன்‌ :-கங்கைக்‌ கரையில்‌ வாழ்ந்த வேடர்தலைவன்‌; 
எல்லையற்ற நாவாய்களையுடையவன்‌; வழிச்‌ செல்வோர்‌ கங்கை 
கடத்தற்கு இடர்ப்படாதவாறு தன்‌ ஓடங்களிலேறிக்‌ கங்கை கடந்‌. 
தேற வுதவும்‌ உபகாரி; இராமபிரான்‌ வடிவழகில்‌ துவக்குண்ட மனம்‌: 
உடையான்‌; அப்பெருமானருட்கு இலக்கான சிறப்புடையவன்‌ ; உயிர்கள்‌ 
பிறவிக்‌ கடல்‌ கடக்க உதவும்‌ அடிப்புணையுடைய இறைவன்‌ அமிசமான 
அப்பெருமானைத்‌ தன்‌ ஓடத்திலேற்றிக்‌ கங்கை கடத்துவித்தவன்‌. அப்‌: 
பெருமானைப்‌ பிரியாது உடனிருந்து எல்லாப்‌ பணிகளும்‌ செய்யும்‌. 
பெருவிருப்புடையவன்‌. இவன்‌ இயற்பெயர்‌ இன்னதென்று புலப்பட 
வில்லை. குகன்‌ என்பது இவனுக்குக்‌ காரணப்‌ பெயராய்‌ அமைந்த. 
தென்று தோன்றுகிறது. குகன்‌ என்னும்‌ வடசொல்‌ (குகை முதலிய 
'இடங்களில்‌) மறைந்திருப்பவன்‌ என்று பொருள்படும்‌ என்பர்‌. குகை. 
போல அறிதற்கரிய பெருமையுடையான்‌ எனலும்‌ அமையும்‌. நாவாம்‌ 
வேட்டுவன்‌ இராமபிரானடிமைநிலை விரும்பி அப்பெருமான்‌ அருட்கு. 
இலக்காய்க்‌ குகனான செய்தி இப்படலத்தே பேசப்பட்டது. இவன்‌ 
இராமபிரான்‌ பக்கல்‌ வளர்ந்த பத்திமையால்‌ இலக்குவனையும்‌: 
ஐயுற்று நோக்கி நின்றனன்‌ ; பின்பு பரதாழ்வானையும்‌ சங்கித்துத்‌. 
தெளிவானாயினன்‌. அவ்வாறு தெளிந்து அடியார்‌ பத்திமையும்‌. 
நிறைந்து குகப்பெருமாள்‌ ஆயினமை இக்காண்டத்தின்‌ . 11-ஆம்‌. 
படலத்தாற்‌ பேசப்படும்‌. ்‌ 

111. சந்தங்கள்‌ 

இப்படலத்துப்‌ பயின்ற சந்தங்கள்‌ நான்கு; அவை சந்தருப்பத்‌ 
துக்கு ஏற்றனவாய்‌ அமைந்தவை. கற்போருள்ளத்தே களிப்பும்‌ 
கனிவும்‌ மிகுவிப்பவை. 


17. இப்பகுதியில்‌ வான்மீகத்துக்கும்‌ இராமாவதார நூலுக்கும்‌ 
உள்ள வேற்றுமைகள்‌ 

இராமபிரான்‌ கங்கையை அடைந்து குகன்‌ உதவியால்‌ அதனைக்‌. 
கடந்து வனத்துள்‌ புகுந்த செய்தி வான்மீகத்தில்‌ அயோத்யா 
காண்டத்து 50, 51, 52-ஆம்‌ சருக்கங்களில்‌ பேசப்பட்டது வான்‌ 
மீகத்தில்‌ இராமபிரான்‌ முதலியோர்‌ கங்கை கடந்த பின்பே சுமந்திரன்‌ 
திரும்பி அயோத்தி சென்றமை பேசப்படுகிறது. இராமபிரான்‌ கங்கைமை 


கங்கைப்‌ படலம்‌ 5 


அடைதற்குமுன்பே சுமந்திரனை அயோத்திக்கு அனுப்பிய. செய்தி 
பேசுகிறது இராமாவதாரமாகிய இக்காப்பியம்‌. கங்கைக்‌ கரையில்‌ இராம: 
பிரான்‌ முனிவர்பக்கல்‌ விருந்தருந்திய செய்தி வான்மீகத்தில்‌ இல்லை. 
குகனுடைய பணியாட்கள்‌ ஓடம்‌ செலுத்த இராமன்‌ முதலியோர்‌ கங்கை: 
யின்‌ தென்கரையை அடைந்தனர்‌ என்பது வான்மீகம்‌. குகனே இராம 
பிரான்‌ முதலியோர்‌ வீற்றிருந்த ஓடத்தைச்‌ செலுத்தினான்‌ என்பது 
இந்நூல்‌ கூறுவது. இராமபிரான்‌ சித்திரகூடஞ்‌ செல்லுதற்குரிய நெறி 
யினைப்‌ பரத்துவாச முனிவர்பக்கல்‌ அறிந்தார்‌ என்பது வான்மீகம்‌;. 
குகனிடம்‌ கேட்டறிந்தார்‌ என்பது இந்நூல்‌ கூறுவது. இவையே இவற்‌. 
.றிடை வேறுபாடு, 


Vv. படலப்‌ பெயரமைதி 

பழஞ்சுவடிகள்‌ பலவற்றில்‌ கங்கைப்‌ படலம்‌ என்ற தலைப்பே 
உள்ளது. பழம்‌ பதிப்புக்கள்‌ எல்லாவற்றிலும்‌ அத்தலைப்பே காணப்‌ 
படுகிறது. சில ஏட்டுச்சுவடிகளில்‌ குகப்‌ படலம்‌ என்றும்‌ வேறு சில 
சுவடிகளில்‌ குகன்‌ நட்புப்புரி படலம்‌ என்றும்‌ மற்றும்‌ சில சுவடிகளில்‌ 
வழிநடைப்‌ படலம்‌ என்றும்‌ தலைப்புக்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 
குகப்படலம்‌ குகன்‌ நட்புப்புரி படலம்‌ என்று இங்கே தலைப்புக்‌ கொடுக்‌ 
கப்பட்ட சுவடிகளில்‌ இக்காண்டத்தின்‌ 11ஆவது படலம்‌ கங்கைப்‌ படலம்‌ 
அல்லது கங்கை காண்படலம்‌ என்ற தலைப்பின்‌ கீழ்‌ வரையப்பட்டுளது. 
இது கொண்டு ஆறாவது கங்கைப்‌ படலமாகிய இது குகப்‌ படலமாகவே 
இருக்கவேண்டும்‌ என்றும்‌, பின்‌ பதினொன்றாவதாகவுள்ள குகப்படலம்‌ 
கங்கைப்‌ படலமாகவே இருக்க வேண்டும்‌ என்றும்‌ உறுதியாகக்‌ கருதி 
யவர்களும்‌ உண்டு. மேலும்‌ சில சுவடிகளில்‌ இந்த ஆறாம்‌ படலத்‌ 
தின்‌ முதல்‌ 27 செய்யுட்களும்‌ கங்கைப்‌ படலம்‌ என்ற தலைப்பின்கீழும்‌ 
28 முதல்‌ 72 முடியவுள்ள 45 செய்யுட்களும்‌ குகப்படலம்‌ என்ற தலைப்பின்‌: 
கீழும்‌ பதினொராம்‌ படலம்‌ கங்கை காண்‌ படலம்‌ என்ற தலைப்பின்கீழும்‌ 
வரையப்பட்டுள்ளன . இது கொண்டு இந்த ஆறாம்‌ படலத்தின்‌ முன்‌ 27 
செய்யுட்களையும்‌ கங்கைப்‌ படலம்‌ என்ற தலைப்பின்‌ கீழும்‌ பின்‌ 45 
செய்யுட்களையும்‌ 'குகப்படலம்‌ என்ற 'தலைப்பின்‌ கீழும்‌ பதினொராம்‌ 
படலத்தைக்‌ கங்கை காண்‌ படலம்‌ என்ற தலைப்பின்‌ கீழும்‌ பதிப்பித்‌ 
தோரும்‌ உளர்‌. ஆதலால்‌ இப்படலத்தின்‌ பெயர்ப்‌ பொருத்தம்‌” 
ஆராயத்தகும்‌. 

குகப்படலம்‌, குகன்‌ நட்புப்புரி படலம்‌ என்னும்‌ தலைப்புக்கள்‌, இப்‌ 
பகுதியில்‌ நுவலப்படும்‌ கதையில்‌ ஒரு. பகுதியையே வரைந்து சுட்டு 
அவனவாயுள்ளன. மேலும்‌, இப்பகுதியில்‌ நிகழும்‌ செயல்களுக்குக்‌ குகன்‌ 
வினைமுதலுமாகான்‌; கதாநாயகனான இராமபிரானால்‌ நட்புக்‌ கொள்ளப்‌ ' 
யட்டவனேயன்‌ றிக்‌ கதாநாயகனொடு நட்புக்‌ கொண்டவனும்‌ ஆகான்‌; . 
அன்றியும்‌, இக்காண்டத்தின்‌ பதினொராம்‌ படலக்‌ கதை நிகழ்ச்சி குகன்‌ , 


6 அயோத்தியா காண்டம்‌ 


செயலாய்‌, அவன்‌ பெயரால்‌ குகப்படலம்‌ என்று அடிப்பட வழங்கம்‌ 
பட்டு வருதலும்‌ நோக்கத்தகும்‌. வழி நடைப்‌ படலம்‌ என்பது வழக்‌ 
காற்றில்‌ வந்த பெயராயில்லை. ஆற்றுப்படலம்‌ அல்லது ஆறு செல்‌ 
படலம்‌ என்ற பொருளுடையது எனின்‌, இக்காண்டத்தின்‌ பத்தாம்‌ 
படலம்‌ ஆற்றுப்‌ படலம்‌ என்று வழங்கப்படுதலும்‌ சிந்தித்தற்குரியது. 


ஆகவே, இந்த ஆறாவது படலம்‌ 72 பாட்டும்‌, இக்கதா நாயகனான 
இராமபிரான்‌ கங்கையை அடைந்தான்‌ ; அங்கு முனிவரால்‌ வரவேற்கப்‌ 
பட்டு அவர்பால்‌ விருந்துண்டு தங்கினான்‌ ; குகனொடு தோழமை 
கொண்டான்‌; அவனுதவி கொண்டு கங்கை கடந்து தென்கரை அடைந்‌: 
தான்‌ : என்று இக்காப்பியத்‌ தலைவன்‌ கங்கைக்‌ கரையில்‌ நிகழ்த்திய 
செயல்களையே பேசுதலின்‌, கங்கைப்‌ படலம்‌ என்ற தலைப்பின்‌ கீழ்‌ 
அமைதலே பொருந்துவதாகும்‌. 


* விரிதிரைப்‌ புனற்‌ கங்கையை மேவினான்‌,” (2024) 
* அறிஞர்‌ காதற்‌ கமை விருந்தாயினான்‌,' (2041) 
* யாதினுமினிய நண்ப இருத்தியீண்‌ டெம்மொடென்றான்‌,' (2060) 


“என்‌ உயிரனையாய்‌ நீ இளவல்‌ உன்‌ இளையான்‌ இந்‌ 
நன்னுதலவள்‌ நின்கேள்‌ நளிர்கடல்‌ நிலமெல்லாம்‌ 
உன்னுடையது நான்‌ உன்தொழில்‌ உரிமையின்‌ உள்ளேன்‌ ' 

* வடதிசை வருமந்நாள்‌ நின்னுழை வருகின்றேன்‌ ' 

* விடுநதி கடிதென்றான்‌.' 

* அத்திசையுற்றையன்‌ ' 


என்ற தொடர்கள்‌ கதாநாயகன்‌ செயலைச்‌ சுட்டுவனவாய்‌ ஆசிரியர்‌ 
கூற்றில்‌ அமைந்தமையும்‌ காணலாம்‌. 


.. மேலும்‌, கங்கைப்‌ படலம்‌ என்ற தலைப்பே அமைதியுடையதென்பது 
வேறொராற்றானும்‌ புலனாகும்‌. அது வருமாறு:--இராமாவதாரம்‌ 
முதலியவை, திருமாலின்‌ ஐவகை நிலைகளுள்‌ விபவம்‌ என்ற . பெயரால்‌ 
வழங்கப்படும்‌. இந்த விபவநிலைக்குப்‌ பெருக்காற்றினை உவமை. 
கூறுவர்‌ பெரியோர்‌ ; * பெருக்காறு போலே விபவங்கள்‌” (1-39) என்பது: 
ஸ்ரீவசநபூஷணம்‌. பெருக்காறு; செல்லும்‌ நெறியில்‌ தன்னுடன்‌ வந்து 
கலந்த சிற்றாறுகளையும்‌ வேறு பிரித்தறியலாகாதவாறு தன்னுட்‌ 
கொண்டு தூயனவாக்கும்‌ இயல்புடையது; அது போலப்‌ பெரியோரும்‌, 
தம்மை அடைந்தாரைத்‌ தம்மோடொப்பக்‌ கொண்டு தூயராக்கி 
உலகம்‌ பாராட்டும்‌ நிலையில்‌ வைப்பர்‌. பெருக்காறு போல்பவனாண 
இராமன்‌ தன்னையடைந்த குகனொடு தோழமை கொண்டு அவனை 
யாவர்க்கும்‌ தொழுகுலமாக்கின செய்தி பேசுதலின்‌, இதற்குக்‌ கங்கைப்‌ 


கங்கைப்‌ படலம்‌ T 


படலம்‌ என்ற தலைப்பு அமைவுடையதே யாகும்‌. பெருக்காறு என்பது 
வற்றாத நீர்ப்‌ பெருக்குடைய கங்கையையும்‌ குறிக்கும்‌. 


இராமன்‌ அடைந்த இடவகையால்‌ வனம்புகுபடலம்‌ சித்திரகூடப்‌ 
படலம்‌ என்று தலைப்பு அமைந்தமை போல, அவன்‌ கங்கைக்கரை 
யடைந்தமை பேசும்‌ பகுதிக்குக்‌ கங்கைப்‌ படலம்‌ என்று தலைப்பு 
அமைந்தது என்று கொள்ளுதலும்‌ அமையும்‌. 


VI. இடைச்செருகற்பாடல்கள்‌ 


இப்படலத்துள்‌ புகுந்த இடைச்‌ செருகற்‌ பாடல்கள்‌ ஆறு. 
அவற்றுள்‌ சில பாடல்களை ஆசிரியர்‌ இயற்றியவை யென்று கொண்டு 
மூலத்தொடு சேர்த்து அச்சிட்டவர்களும்‌ உண்டு. அவையெல்லாம்‌ பின்‌ 
னோரால்‌ ஆங்காங்கு இயற்றிச்‌ சேர்க்கப்பட்டன என்று தெரிதலால்‌ 
அவற்றை மூலத்தொடு சேர்க்காமல்‌ உரைமுடிவிற்‌ காட்டிக்‌ குறிப்பும்‌ 
வரையலாயிற்று. 


6. கங்கைப்‌ படலம்‌ 


இராமபிரான்‌ சீதாபிராட்டியுடனும்‌ இலக்குமணனுடனும்‌ 


செல்லுதல்‌ 
2016. வெய்யோனொளி தன்மேனியின்‌ 
K விரிசோ தியின்‌ மறையப்‌ 


பொய்யோவெனு மிடையாளொடு 
மிளையானொடும்‌ போனான்‌ 

மையோமர கதமோமறி 
கடலோமமை முகிலோ 

வையோவிவன்‌ வடிவென்பதொ 
ர மியாவழ குடையான்‌. 


வெய்யோன்‌ ஒளி தன்‌ மேனியின்‌ விரி சோதியின்‌ மறையப்‌ 
பொய்யோ எனும்‌ இடையாளொடும்‌ இளையானொடும்‌ போனான்‌; 
மையோ ! மரகதமோ ! மறிகடலோ ! மழை முகிலோ! 

ஐயோ ! இவன்‌ வடிவு என்பது ஒர்‌ அழியா அழகு உடையான்‌. 


பொழிப்பு :---அஞ்சனமோ! மரகத மணியோ! அலை மடங்கிவரும்‌ 
கடலோ! மழை (பொழிய எழுந்த) மேகமோ! என்று சொல்லத்தக்க 
ஒப்பற்ற அழியாத வடிவழகுடையவனாகிய இவன்‌ (இராமன்‌), தன்‌ 
திருமேனியினின்று பரவியெழுகிற (பசிய) ஒளியினால்‌ சூரியனுடைய 
(செய்ய) ஒளி மறையும்படி, இல்லையோ என்று கருதத்தக்க (நுண்‌ 
ணிய) இடையையுடைய சீதாபிராட்டியோடும்‌ இளைய (வனான 
இலக்கு)வனோடும்‌ (கானகம்‌ நோக்கிச்‌) சென்றான்‌; ஐயோ! 


குற்ப்பு மையோ மரகதமோ மதிகடலோ மழைமுகிலோ என்‌ 
பது ஒர்‌ அழியா வடிவழகுடையான்‌ இவன்‌; தன்மேனியின்‌ விரி 
சாதியின்‌ வெய்யோனொளி மறைய, இடையாளொடும்‌ இளையானொ 
டும்‌ போனான்‌; ஐயோ! என இயைக்க. மை-கண்ணுக்கு இடும்‌ 
அஞ்சனம்‌. மரகதம்‌-பச்சை; மணி வகையின்‌ ஒன்று. மறிதல்‌-மடங்‌ 
குதல்‌. வடிவு-திருமேனி. மக்கள்‌ உடலழகு வளர்ந்து தேய்ந்து 
அழியுந்தன்மைத்தாகலின்‌ இராமபிரான்‌ வடிவழகு அழியா அழகு 
எனப்பட்டது. மை நிறத்தாலும்‌, மரகதம்‌ நிறத்தோடு ஒளியாலும்‌, 
கடல்‌ அவற்றொடு அளத்தற்கரிய தன்மையாலும்‌, முகில்‌ அவற்றொடு: 


கங்கைப்‌ படலம்‌ 9 


தண்மையாலும்‌ இராமபிரானுடைய திருமேனிக்கு உவமமாகும்‌. இராம 
பிரான்‌ வனம்‌ நோக்கிச்‌ சென்றான்‌ என்று சொல்லப்புகுந்த கவி 
யின்‌ உள்ளத்தே அப்பெருமானுடைய திருமேனியின்‌ பேரெழில்கள்‌ 
ஒன்றின்மேல்‌ ஒன்றாகத்‌ தோன்ற, அவை பிறர்க்கும்‌ புலனாமாறு ஒப்‌ 
புடைப்‌ பொருள்களால்‌ விளக்கியவாறு. £மைவண்ணம்‌ கரு முகில்‌ 
போல்‌ திகழ்வண்ணம்‌ மரதகத்தின்‌-அவ்வண்ண வண்ணன்‌! (5-6-9), 
“மைவளர்க்கும்‌ மணியுருவம்‌ மரதகமோ மழைமுகிலோ? (8-1-7), 
“மையார்‌ கடலும்‌ மணிவரையும்‌ மாமுகிலும்‌......... போன்றிருண்ட 
மெய்யான்‌” (11-7-5) என்னும்‌ பெரியதிருமொழிப்‌ பாசுரங்களும்‌ இங்கு 
ம நாக்கத்தகும்‌. பிராட்டியின்‌ இடையின்‌ நுண்மை, மருங்கிலா 
நங்கை” (601), “இல்லையுண்டென்ன நின்ற இடை (1218) என முன்‌ 
னும்‌ கூறப்பட்டது. இடையழகு கூறியதுகொண்டு, பிராட்டியின்‌ 
ஏனை வடிவழகு அனைத்தும்‌ கொள்ளத்தகும்‌. இத்தகைப்‌ பேரழகு 
வாய்ந்த இராமபிரான்‌ அரசுதுறந்து, திருநகர்‌ தீர்ந்து, சீதாபிராட்டி 
யுடனும்‌ இளவலுடனும்‌ கொடுவனம்‌ புகுதல்‌ முறையோ என்பது 
பட ஐயோ என்றார்‌. இது கவிக்கூற்று. ஐயோ வென்பது இரக்கம்‌ 
குறித்து நின்றது. இங்கே, “நெய்வாய வேல்‌ நெடுங்கண்‌ நேரிழை 
யும்‌ இளங்கோவும்‌ பின்பு போக எவ்வாறு நடந்தனை எம்‌ இரா 
மாவோ” (பெருமாள்‌ திருமொழி 10-2.) என்ற அருளிச்‌ செயற்பகுதி 
ஒப்புநோக்கத்தகும்‌. 


இனி, ஐயோ என்பதனை வியப்புக்‌ குறித்ததாகக்‌ கொண்டு, 
“மையோ! மரகதமோ! மறிகடலோ! மழைமுகிலோ! என்பது ஓர்‌ 
அழியா அழகுடையான்‌; ஐயோ! என்று கூட்டி, இராமபிரான்‌ .வடி 
வழகினை வியந்துகூறியதாக உரைத்தலுமாம்‌. ய 


1, 3, 7, 19, 20, 25, 41, 47. என்னும்‌ குறியீடுள்ள சுவடிகளில்‌ 
குகப்படலம்‌ என்றும்‌, 28 என்னும்‌ குறியீடுள்ள சுவடியில்‌ குகன்‌ 
நட்புப்‌ புரிந்த படலம்‌ என்றும்‌, 45ல்‌ குறிப்பில்‌ வழிநடைப்‌ படலம்‌ 
என்றும்‌, 2, 5, 12, 17, 18, 28, 42-44, 49, 50 என்னும்‌ குறியீடுள்ள 
சுவடிகளில்‌ கங்கைப்படலம்‌ என்றும்‌ தலைப்புக்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 


40, 45 என்னும்‌ சுவடிகளில்‌ (வெய்யோனொளி” என்னும்‌ முதற்‌ 
குறிப்புடைய செய்யுள்‌ முதல்‌ * வருந்தித்தான்தர ! என்னும்‌ முதற்‌ 
குறிப்புடைய பாடல்‌ முடியவுள்ள 27ம்‌ கங்கைப்படலம்‌ என்றும்‌, பின்‌ 
“ஆயகாலையில்‌ ? என்பது முதல்‌ “பணிமொழிகடவாதான்‌' என்பது 
இறுதியாகவுள்ள 45 செய்யுட்களும்‌ குகப்படலம்‌ என்றும்‌ இரண்டு 
யடலமாகப்‌ பிரித்து வரையப்பட்டுள்ளன. 


10 அயோத்தியா காண்டம்‌ 


பெருமானும்‌ பிராட்டியும்‌ நெறியிடைக்‌ கண்ட காட்சி 2017-2023 


2017. அளியன்னகொ ரறறுன்னிய 


குழலாள்க!ட லமுதின்‌ 
மெளிவன்னதொர்‌ மொழியாணிறை 
தவமன்னதொர்‌ செயலாள்‌ 
வெளியன்னகொ ரிடையாளொடும்‌ 
விடையன்னகொர்‌ நடையான்‌ 
களியன்னமு மடவன்னமு 
முடனாடுவ கண்டான்‌. 


அளி அன்னது ஒர்‌ அறல்‌ துன்னிய 
குழலாள்‌, கடல்‌ அமுதின்‌ 
தெளிவு அன்னது ஒர்‌ மொழியாள்‌, நிறை 
தவம்‌ அன்னது ஓர்‌ செயலாள்‌, 
வெளி அன்னது ஒர்‌ இடையாளொடும்‌ 
விடை அன்னது ஒர்‌ நடையான்‌ 
களி அன்னமும்‌ மட அன்னமும்‌ 
உடன்‌ ஆடுவ கண்டான்‌. 


பெர்‌ :-வண்டுபோன்ற சிறந்த நெறிந்தடர்ந்த கூந்தலையுடையவ 
ளும்‌ திருப்பாற்கடலிலே தோன்றிய அமுதின்‌ தெளிவையொத்த 
(இனி௰) மொழியினையுடையவளும்‌ நிறைந்த தவத்தினையொத்த தூய 
ஒழுக்கமுடையவளும்‌ ஆகாயம்‌ போன்ற இடையினையுடையவளும்‌ ஆகிய 
சீதாபிராட்டியோடு காளையின்‌ நடைபோலும்‌ நடையினையுடைய 
இராமபிரான்‌, களிப்புடைய சேவலும்‌ இளம்பெடையும்‌ ஆகிய அன்னங்‌ 
கள்‌ (தம்முட்‌) சேர்ந்து விளையாடுவனவற்றை நோக்கினான்‌. 


கு :--அளி-வண்டு; கூந்தலுக்கு வண்டு நிறத்தால்‌ உவமை. 
அறல்‌-மயிரின்‌ தெறிப்பு. அறல்‌ துன்னிய குழல்‌ என்பதனுள்‌ அறல்‌ 
என்பதற்குக்‌ கருமணல்‌ என்று பொருள்‌ கொண்டு அறல்‌ போலச்‌ 
செறிந்த குழல்‌ என்று பொருள்‌ உரைத்தலும்‌ ஆம்‌. உருவு புலப்படாத. 
இடையின்‌ நுண்மைபற்றி * வெளியன்னதொர்‌ இடை? என்றார்‌. 
“பொய்யோ எனும்‌ இடையாள்‌” என முன்‌ செய்யுளிற்‌ கூறியதும்‌ 
இக்கருத்தே பற்றி. மிடுக்கும்‌ செருக்கும்‌ பற்றிக்‌ காளையின்‌ நடை 
இராமபிரான்‌ நடைக்கு உவமிக்கப்பட்டது. (2) 


கங்கைப்‌ படலம்‌ 12 


2018. அஞ்சம்பையு மையன்‌ றன 
தலகம்பையு மளவா 
நஞ்சங்களை வெலலாகிய 
நயனங்களை யுடையா 
டுஞ்சுங்களி வரிவண்டுகள்‌ 
குழலின்படி சுழலக்‌ 
கஞ்சங்களை மஞ்சன்கமழ 
னகுகின்றது கண்டாள்‌. 


அஞ்சு அம்பையும்‌ ஐயன்தனது அலகு அம்பையும்‌ அளவா 
நஞ்சங்களை வெலல்‌ ஆகிய நயனங்களை உடையாள்‌, 
துஞ்சும்‌ களி வரி வண்டுகள்‌ குழலின்படி சுழலக்‌ 
கஞ்சங்களை மஞ்சன்‌ கழல்‌ நகுகின்றது கண்டாள்‌. 


பொ :--(மன்மதனுடைய) ஐந்து அம்புகளின்‌ ஆற்றலையும்‌ வியக்‌- 
கத்தக்கவனான இராமபிரானுடைய கூர்மையான அம்பின்‌ ஆற்றலை- 
யும்‌ அளந்து (-முடிவுகண்டு அவற்றினும்‌ மேம்பட்டு) நஞ்சினையும்‌- 
வெல்லும்‌ வன்மைமிக்க கண்களையுடைய சீதாபிராட்டி, களிபொருந்்‌. 
தியனவும்‌ உடலில்‌ அமைந்த வரிகளையுடையனவுமான வண்டுகள்‌, 
பாவில்‌ நெய்குழல்போல (தாமரை மலருக்கும்‌ இராமன்‌ அடிமலருக்கும்‌ 
வேறுபாடு தெரியாமல்‌ மயங்கி, ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்குத்‌ தாவித்‌ 
தாவி)த்‌ திரிதலால்‌, தாமரைமலர்களை இராமனுடைய அடிமலர்கள்‌ 
எள்ளி நகையாடுதலைக்‌ கண்டாள்‌. 


கு :-ஐந்து, மைந்தன்‌ என்பவை எதுகைநோக்கி, முறையே: 
அஞ்சு, மஞ்சன்‌ எனப்‌ போலியாய்நின்றன. மன்மதனுடைய ஐந்து 
அம்புகள்‌, தாமரை மா அசோகு முல்லை நீலம்‌ என்பவற்றின்‌ மலர்கள்‌. 
அலகு-கூர்மை; இலைவடிவுமாம்‌. மன்மதன்‌ அம்புகளும்‌ இராமன்‌ 
அம்புகளும்‌ செய்யும்‌ செயல்களையெல்லாம்‌ தம்‌ நோக்கினாலேயே ஆற்ற: 
வல்லன என்று முன்‌ இரண்டடிகளால்‌ பிராட்டிகண்களின்‌ ஆற்றல்‌ 
மிகுதி கூறியவாறு. நஞ்சும்‌ பிராட்டியின்‌ கண்களும்‌ கருமை நிற: 
முடைமையால்‌ ஓக்கும்‌. நேோக்கினரை உய்வித்தலின்‌ பிராட்டி 
கண்கள்‌ நஞ்சினை வெல்வனவாயின. நஞ்சங்களையும்‌ என்பதில்‌ உம்மை 
தொக்கது; விகாரம்‌. குழல்‌-நெய்குழல்‌ ; * பாவிடையாடு குழல்போல்‌” 
(அடைக்கலப்பத்து. 8) என்பது திருவாசகம்‌. மென்மை முதலிய 
தன்மைகளால்‌ இராமனுடைய அடிகள்‌ தாமரை மலர்களை ஒக்குமேனும்‌, 
பனியால்‌ தேம்பியும்‌ மதியால்‌ குவிந்தும்‌ தாமரைமலர்கள்‌ அழகழிதல்‌ 
போலன்றி, என்றும்‌ ஒருபடியே அழியாத அழகுடையவாய்‌ விளங்கு. 


12 அயோத்தியா காண்டம்‌ 


தலாலும்‌, பூவின்‌ இயல்பு நன்கறியும்‌ வண்டுகளும்‌ பூவென்றுமயங்கி 
மொய்க்கும்படி யிருத்தலாலும்‌ இராமன்‌ அடிகள்‌ தாமரைமலர்களை 
வென்று நகுவனவாயின என்க. “இராமன்‌ திருமுகச்‌ செவ்வி நோக்‌ 
கின்‌ ஒப்பதே முன்பு பின்பு........ அப்பொழுது அலர்ந்த செந்தா 
மரையினை வென்றது” (1691) என்று ஆசிரியர்‌ முன்னே கூறியதும்‌ 
இங்கு நோக்கத்தகும்‌. *கஞ்சங்களை மஞ்சன்‌ கழல்‌ நகுகின்றது கண்‌ 
டாள்‌' என்றது, இராமனுடைய. திருமேனியுறுப்புக்களுக்குப்‌ போலி 
யான பொருள்களையும்‌ கண்டு மகிழும்‌ இயல்புடைய பிராட்டி, அல்ல 
'லேற்ற கானகத்து நடத்தலால்‌ இராமனுடைய அடிகள்‌ கன்றிப்‌ 
'பொலிவழிந்தனவோ என்று கலங்கி, தாமரைமலர்களையும்‌ இராமன்‌ 
அடிகளையும்‌ ஒருங்கு நோக்கி அவன்‌ கழலின்‌ செவ்விமிகுதி கண்டு 
வியந்தவாறு. * வண்டுகள்‌ குழலின்படிசுழலும்‌ ' என்று பாடங்‌ 
'கொண்டு, வண்டுகள்‌ குழலோசைபோலும்‌ இசையுடையவாய்‌, மலரும்‌ 
அமயம்‌ நோக்கிச்‌ சுழன்று கொண்டிருக்கின்ற என்று பொருள்‌ 
உரைத்தலும்‌ அமையும்‌. (8) 


2019. மாகந்தமு மகரந்தமு 

மளகந்தரு மதியின்‌ 

பாகந்தரு நுதலாளொடு 
பவளந்தரு மிதழான்‌ 

மேகந்தனி வருகின்றது 
மின்னோடென மிளிர்பூ 

ணாகந்தனி வருகின்றது 
பிடியோடென நடவா. 


மா கந்தமும்‌ மகரந்தமும்‌ அளகம்‌ தரும்‌ மதியின்‌ 
பாகம்‌ தரும்‌ நுதலாளொடு பவளம்‌ தரும்‌ இதழான்‌ 
மேகம்‌ தனி வருகின்றது மின்னோடு என மிளிர்‌ பூண்‌ 
நாகம்‌ தனி வருகின்றது பிடியோடு என நடவா. 


பொ :--பவளத்தின்‌ தன்மை வாய்ந்த இதழ்களையுடைய இராம 
பிரான்‌, நறுமணம்‌ தருகின்ற கூந்தலையும்‌ சுண்ணத்தையும்‌ பிறைமதி 
போன்று விளங்கும்‌ நெற்றியையும்‌ உடைய சீதாபிராட்டியோடு, மேகம்‌ 
மின்னொடு தனியே வருதல்போலவும்‌, விளங்குகின்ற கிம்புரிகளையுடைய 
களிற்றியானை பிடியொடு தனித்துவருதல்போலவும்‌ நடந்து. 


கு :--இதுவும்‌ பின்வரும்‌ “தொளைகட்டிய' என்று தொடங்கும்‌ பாட 
லும்‌ ஒரு தொடர்‌. நடவா கண்டான்‌ என முடியும்‌. மேகமும்‌ நாக 


கங்கைப்‌ படலம்‌ 13 


மும்‌ இராமபிரானுக்கும்‌ மின்னும்‌ பிடியும்‌ பிராட்டிக்கும்‌ உவமை... 
மா கந்தம்‌-மிக்க நறுமணம்‌. மகரந்தம்‌-சுண்ணம்‌. அளகம்‌-கூ ந்தல்‌... 
மதியின்பாகம்‌-பிறைமதி, நுதல்‌-நெற்றி. : இதழ்‌-உதடு. நாகம்‌- 
யானை. (4) 


2020. தொளைகட்டிய கிளைமுட்டிய 

சுருதிச்சுவை யமுதின்‌ 

களைகட்டிய கருவிக்கள 
ரிசையிற்பசை நறவின்‌ 

விளைகட்டியின்‌ மதுரித்தெழு 
கிளவிக்கிளி விழிபோற்‌ 

களைகட்டவர்‌ தளைவிட்டெறி 
குவளைத்தொகை கண்டான்‌. 


தொளை கட்டிய கிளை முட்டிய சுருதிச்‌ சுவை அமுதின்‌ 
கிளை கட்டிய கருவிக்‌ கிளர்‌ இசையின்‌ பசை நறவின்‌ 

விளை கட்டியின்‌ மதுரித்து எழு கிளவிக்‌ கிளி விழி போல்‌ 
களை கட்டவர்‌ தளை விட்டு எறி குவளைத்‌ தொகை கண்டான்‌... 


பொ :--தொளை அமைக்கப்பட்ட வேய்ங்குழலில்‌ உந்தியினின்‌ 
நெழுந்த காற்றுத்‌ தாக்குதலால்‌ எழுந்த இசையாகிய இனிய அமு: 
தினும்‌, நரம்புகள்‌ இணைக்கப்பட்ட யாழினின்று எழும்‌ இசையினும்‌, 
சாரமாகிய தேனினும்‌, கருப்பஞ்சாற்றால்‌ உண்டாகிய வெல்லத்தினும்‌- 
மிக்க இனிமையுடையதாய்‌ எழுகின்ற சொல்லையுடைய கிளிபோல்‌ 
வாளாகிய பிராட்டியின்‌ கண்களைப்போல, களைபறித்தவர்களால்‌ வயலி 
னின்றும்‌ வரம்பிலே எறியப்பட்ட குவளைகளின்‌ மிகுதியைக்‌ கண்டான்‌. 


கு :--தொளைகட்டிய கிளை-வேய்ங்குழல்‌. கிளைகட்டிய கருவி-யாழ்‌. 
பசை-சாரம்‌. நறவு-தேன்‌. மதுரித்து-இனித்து. கிளி என்பது ஆகு, 
பெயராய்ச்‌ சீதாபிராட்டியை உணர்த்தியது. விழிபோல்‌ குவளை, களை 
கட்டவர்‌ தளைவிட்டு எறிகுவளை என இயையும்‌. வட்ட நாண்மரை 
மலரின்மேல்‌ வயலிடை மள்ளர்‌, கட்ட காவியங்கட்கடை காட்டுவ 
கழனி! (542), என்னும்‌ ஆசிரியர்‌ கூற்றும்‌ கோதை பரிந்தசைய 
மெல்விரலாற்‌ கொண்டோச்சுங்‌ குவளை மாலைப்‌ போது சிறங்கணிப்‌ 
பப்‌ போவார்கண்‌ போகாப்‌ புகாரே எம்மூர்‌” (கானல்வரி. 7) என்னும்‌ 
சிலப்பதிகாரப்பாடலும்‌ இங்கு நோக்கத்தகும்‌. களைகட்டல்‌-களைபறித்‌ 
தல்‌. தளை-வயல்‌. பவளம்‌ தரும்‌ இதழான்‌ கண்டான்‌ என முன்‌ 
பாட்டொடு இணைத்து முற்றுவிக்க. (5) 


14 அயோத்தியா காண்டம்‌ 


2021. அருப்பேந்திய கலசத்‌ துணை 
யமுதேந்திய மதமா 
மருப்பேந்திய வெனலாமுலை 
மமையேந்திய குழலாள்‌ 
கருப்பேரந்திர முதலாயின 
கண்டாளிடர்‌ காணாள்‌ 
பொருப்பேந்திய தோளானொடு 
விளையாடினள்‌ போனாள்‌. 


அருப்பு ஏந்திய கலசத்‌ துணை, அமுது ஏந்திய மத மா 
ம்ருப்பு ஏந்திய எனலாம்‌ முலை, மழை ஏந்திய குழலாள்‌, 
கருப்பேந்திரம்‌ முதலாயின கண்டாள்‌; இடர்‌ காணாள்‌; 
பொருப்பு ஏந்திய தோளானொடு விளையாடினள்‌ போனாள்‌. 


பொ :--சிறந்த (தாமரை) அரும்புகளும்‌, அமுதைக்கொண்ட 
இணைக்கலசங்களும்‌, மதயானைகள்‌ தாங்கிய கொம்புகளும்‌ ஒப்பென்று 
சொல்லத்தக்க தனங்களையும்‌ மேகத்தின்‌ தன்மையைக்‌ கொண்ட 
கூந்தலையும்‌ உடைய சீதாபிராட்டி, கரும்பாலை முதலியவற்றைக்‌ 
கண்டு, (வனம்புக நேர்ந்தமையால்‌ உண்டான) துன்பம்‌ நீங்கியவ 
ளாய்‌, மலைபோலுயர்ந்த தோள்களையுடைய இராமபிரானுடன்‌ விளை 
யாடிக்கொண்டு சென்றாள்‌. 


கு :--ஏந்திய அரும்பு என இயைக்க. ஏந்துதல்‌-சிறத்தல்‌; “ஏந்‌ 
தியகொள்கையார்‌' (899) என்பது திருக்குறள்‌. அரும்பு கரும்பு என்‌ 
பவை எதுகை நோக்கி வலிந்து நின்றன; விகாரம்‌, வேறு வேறு 
தன்மையால்‌ தனத்துக்கு அரும்பும்‌ அமுதகலசமும்‌ யானைக்‌ கொம்‌ 
யும்‌ உவமமாவன. மழை-மேகம்‌, கருப்பேந்திரம்‌-கரும்பாலை கருப்‌ 
பேந்திரம்‌, சிங்கத்தையும்‌ கொல்லும்‌ வலியுடையதொரு விலங்கு 
கான்று கொண்டு, அதைக்‌ கண்டும்‌ வருந்தாதவளாய்ச்‌ சென்றாள்‌ 
என்று பொருளுரைப்பாரும்‌ உளர்‌. இங்கே கூறப்படுவது மருத 
திலக்‌ காட்சியாதலின்‌ அதற்கேற்பக்‌ கரும்பாலை என்று கொள்ளுதலே 
சிறக்கும்‌. (6) 


2022. பன்னநீதுகு தரளந்தொகு 
படர்பந்திகள்‌ படுநீ 
ரன்னந்துயில்‌ வதிதண்டலை 
யயனநீதுறை புளினஞ்‌ 


கங்கைப்‌ படலம்‌ 15 


சின்னந்கரு மலர்‌ சிந்திய 
செறி£ந்தன வனநன்‌ 

பொன்னந்திய நதிகண்டுள 
மகிழ்தந்தனர்‌ போனார்‌. 


பல்‌ நந்து உகு தரளம்‌ தொகு படர்‌ பந்திகள்‌ படு நீர்‌, 
அன்னம்‌ துயில்வதி தண்டலை, அயல்‌ நந்து உறை புளினம்‌, 
சின்னம்‌ தரு மலர்‌ சிந்திய செறி நந்தனவனம்‌, நன்‌ 
பொன்‌ நந்திய நதி, கண்டு உளம்‌ மகிழ்தந்தனர்‌ போனார்‌. 

பொ :--பல சங்குகள்‌ சிந்திய முத்துக்கள்‌ தொக்க பெரிய வரி 
சைகள்‌ பொருந்திய நீர்த்துறைகளையும்‌, அன்னங்கள்‌ துயிலும்‌ 
சோலைகளையும்‌, அயலே சங்குகள்‌ தங்கிய மணற்குன்றுகளையும்‌, விடு 
பூவாக அணியத்தக்க மலர்கள்‌ சிந்திச்‌ செறிந்த நந்தனவனங்களை 
யும்‌, நல்ல பொற்பொடிகளை மிகுதியாகவுடைய ஆறுகளையும்‌ நோக்கி 
(இராமபிரான்‌ முதலிய மூவரும்‌) மனமகிழ்ந்து சென்றனர்‌. 

கு :--நந்து-சங்கு. தரளம்‌-முத்து. படர்பந்தி-பெரியவரிசை. நீர்‌ 
என்‌ றது-நீர்த்துறையினை. தண்டலை-சோலை. புளினம்‌ மணற்குன்று. 
சின்னம்‌-விடுபூ; 986, 1019-ம்‌ நோக்குக. நந்துதல்‌-மிகுதல்‌. (7) 


2023. கால்பாய்வன முதுமேதிகள்‌ 

கதிர்மேய்வன கடைவாய்ப்‌ 

பால்பாய்வன நறைபாய்வன 
மலர்வாயளி படரச்‌ 

சேல்பாய்வன கயல்பாய்வன 
செங்கான்மட வன்னம்‌ 

போல்பாய்புனன்‌ மடவார்படி 
நெடுகாடவை போனார்‌. 


கால்‌ பாய்வன முது மேதிகள்‌, கதிர்‌ மேய்வனகடைவாய்ப்‌ 
பால்‌ பாய்வன நறை பாய்வன மலர்வாய்‌ அளி படரச்‌ 
சேல்‌ பாய்வன கயல்‌ பாய்வன செங்கால்‌ மட அன்னம்‌ 
போல்‌ பாய்‌ புனல்‌ மடவார்‌ படி நெடுநாடவை போனார்‌. 


பொ :--நெற்கதிர்களை மேய்வனவாகிய பெரிய எருமைகள்‌, 
தம்‌ கடைவாயிலுள்ள கதிர்களினின்று பெருக்கெடுப்பனவான பாலிலும்‌ 
அக்கதிர்களோடு செறிந்த குவளை முதலிய பூக்களினின்று பெருக்கெடுப்‌ 


16 அயோத்தியா காண்டம்‌ 


பனவான தேனிலும்‌ (நீர்ப்பூக்களிலுள்ள) வண்டுகள்‌ செல்லும்படி. 
கால்களாற்‌ பாய்வனவாயுள்ளனவும்‌ சேல்கள்‌ பாய்வனவாயுள்ளனவும்‌: 
கயல்கள்‌ பாய்வனவாயுள்ளனவும்‌ ஆன விரைபுனலின்கண்‌, சிவந்த. 
அடிகளையுடைய இளமைவாய்ந்த அன்னத்தை ஒத்த மகளிர்‌ படிகின்ற. 
பெரிய மருதநிலப்பகுதிகளை, (இராமபிரான்‌ முதலியோர்‌) கடந்து 
சென்றனர்‌. 


கு :—கதிர்மேய்வன முதுமேதிகள்‌, கடைவாய்ப்‌ பால்பாய்வன 
நறைபாய்வன மலர்வாய்‌ அளி படரக்‌ கால்‌ பாய்வன நெடுநாடு, சேல்‌ 
பாய்வன கயல்பாய்வன புனல்‌ அன்னம்போல்‌ மடவார்படி நெடுநாடு 
என இயையும்‌. நாடு - மருதநிலம்‌. (8 


இராமன்‌ முதலியோர்‌ கங்கைக்கரையை அடைதல்‌ 


2024. பரிதி பற்றிய பல்பகன்‌ முற்றினர்‌ 
ஸ்‌ மருத வைப்பின்‌ வளங்கெழு நாடொரீஇச்‌ 
சுருதி கற்றுயர்‌ தோமிலர்‌ சுற்றுறும்‌ 
விரிதி ரைப்புனற்‌ கங்கையை மேவினார்‌. 


பரிதி பற்றிய பல்‌ பகல்‌ முற்றினர்‌, 

மருத வைப்பின்‌ வளம்‌ கெழு நாடு ஓரீ£ச்‌ 
சுருதி கற்று உயர்‌ தோம்‌ இலர்‌ சுற்றுறும்‌ 
விரி திரைப்‌ புனல்‌ கங்கையை மேவினார்‌. 


பொ :—ஒளி பொருந்திய பல பகல்‌ வழி நடத்தலிற்‌ கழித்தவர்க 
ளான இராமன்‌ முதலியோர்‌, மருதமாகிம வளம்‌ மிக்க நிலத்தைக்‌ 
கடந்து, வேதங்களைக்‌ கற்று உயர்ந்தவரும்‌ குற்றம்‌ அற்றவருமான 
முனிவர்கள்‌ சூழ்ந்த விரிந்த அலைகளையுடைய நீர்ப்பெருக்குள்ள 
கங்கையாற்றை அடைந்தார்கள்‌. 


கு :—பரிதி - ஒளி. ஒரீஇ- கடந்து. சுருதி- வேதம்‌. தோம்‌ - 
குற்றம்‌. முதலடியில்‌, * பரிதிபற்றிய பல்கலன்‌ முற்றினர்‌ ? என்று 
பாடம்‌ கொண்டு, “சூரியனை யொத்த பல அணிகளையும்‌ வெறுத்தவ 
ராகிய மூவரும்‌ ? “சூரியன்‌ போல விளங்குகின்ற பல ஆபரணங்‌ 
களையும்‌ நிரம்ப அணிந்த இராமன்‌ முதலிய அம்மூவரும்‌? என்றும்‌. 
உரை கண்டாரும்‌ உண்டு. “பரிதி பற்றிய பல்‌ கலன்‌ முற்றினர்‌' என்‌ 
பதற்கு விளக்கம்‌ பொருந்திய பல ஆயுதங்களையும்‌ நிரம்பத்‌ தாங்கிய 
இராம லக்குமணர்‌' என்று பொருளுரைத்தலும்‌ அமையும்‌. கலன்‌ கலம்‌ 
என்பதன்‌ போலி; கலம்‌-ஆயுதம்‌; *கையினும்‌ கலத்தினும்‌ மெய்யுறத்‌ 
தீண்டி: (70) என்னும்‌ பட்டினப்‌ பாலை அடியுள்‌, கலம்‌ ஆயுதம்‌ என்‌ ற 


கங்கைப்‌ படலம்‌ 117 


பொருளில்‌ பயின்றமை காணலாம்‌. இனி, “பரிதி பற்றிய பல்கலன்‌ 
முற்றினர்‌ மருதவைப்பு' என்று கொண்டு ஒளி பொருந்திய பல அணி 
கலன்களையும்‌ நிரம்ப அணிந்த மக்கள்‌ வாழும்‌ மருத நிலம்‌ என்று 
பொருள்‌ கொள்ளலும்‌ ஆகும்‌. (9). 


கங்கைக்கரையில்‌ உள்ள தவச்செல்வர்‌ 
இராமனைக்‌ காண வருதல்‌ 


2025. கங்கை யென்னுங்‌ கடவுட்‌ டிரு௩தி 
தங்கி வைகும்‌ தபோதனர்‌ யாவரு 
மெங்கள்‌ செல்கதி வந்ததென்‌ மேமுறாு 
வங்க ணாயகற்‌ காணவம்‌ தண்மினார்‌. 


கங்கை என்னும்‌ கடவுள்‌ திரு நதி 
தங்கி வைகும்‌ தபோதனர்‌ யாவரும்‌, 
“ எங்கள்‌ செல்கதி வந்தது” என்று ஏம்‌ உறா 
அம்‌ கண்‌ நாயகற்‌ காண வந்து அண்மினார்‌. 


பொ :--கங்கை என்று சிறப்பித்துச்‌ சொல்லப்படுகிற தெய்வத்‌ 
தன்மை வாய்ந்த உயர்ந்த ஆற்றின்‌ கரையில்‌ தங்கி வாழ்கின்ற தவச்‌ 
செல்வர்‌ எல்லாரும்‌, “நாங்கள்‌ சென்று அடையும்‌ புகலிடம்‌ (எங்களை 
நோக்கி) வந்தது" என்று மகிழ்ந்து, அழகிய கண்களையுடைய தலைவ 
னான இராமபிரானைக்‌ காணும்‌ பொருட்டு வந்தடைந்தவராய்‌; g 


கு :--இது முதல்‌ ஆறு பாட்டும்‌ ஒரு தொடர்‌. தபோதனர்‌ யாவரும்‌: 
அண்மினார்‌, களிக்கின்றார்‌, ஏத்தினர்‌, பாடினர்‌, ஆடினர்‌, மா 'ந்துவார்‌,. 
எய்தினார்‌, ஆட்டினர்‌, சூட்டினர்‌, ஊட்டினர்‌, கொணர்ந்தனர்‌, என்றனர்‌ 
என முடியும்‌. அண்மினார்‌ என்பது முதல்‌ கொணர்ந்தனர்‌ என்பது; 
வரையுள்ளவை முற்றெச்சம்‌. கங்கையின்‌ தெய்வத்‌ தன்மை, “கங்கை. 
கங்கையென்ற வாசகத்தாலே கடுவினை களை ந்திடகிற்கும்‌ கங்கை', “எழு. 
மையுங்கூடி யீண்டியபாவம்‌ இறைப்‌ பொழுதளவினில்‌ எல்லாம்‌ கழுவிடும்‌: 
பெருமைக்‌ கங்கை” (பெரியாழ்வார்‌ திருமொழி 4-7. 1, 5) என்ற. 
பாசுரங்களால்‌ அறியலாம்‌. தபோதனர்‌ - தவச்‌ செல்வர்‌. செல்கதி - 
சென்று அடையு: புகலிடம்‌. ஏம்‌ - மகிழ்ச்சி. அண்முதல்‌ - அடைதல்‌... 
(10) 
2 


18 அயோத்தியா காண்டம்‌ 
. இராமனைக்‌ கண்ட தவச்செல்வர்‌ செயல்‌ 2026-2029 


2026. பெண்ணி லோக்குஞ்‌ சுவையிற்‌ பிறர்தமக்‌ 
கெண்ணி னோக்கி யியம்பரு மின்பத்தைப்‌ 
பண்ணி னோக்கும்‌ பராவமு தைப்பசுங்‌ 
கண்ணி னோக்கின ருள்ளங்‌ களிக்கின்றார்‌. 


பெண்ணில்‌ நோக்கும்‌ சுவையில்‌, பிறர்‌ தமக்கு 
எண்ணின்‌ நோக்கி, இயம்பரும்‌ இன்பத்தைப்‌ 
பண்ணின்‌ நோக்கும்‌ பர அமுதைப்‌ பசும்‌ 

கண்ணின்‌ நோக்கினர்‌, உள்ளம்‌ களிக்கின்றார்‌. 


பொ :--(ஓர்‌ ஆடவன்‌ ஒத்த காதலுடைய) ஒரு மகள்‌ பால்‌ துய்த்‌ 
தறியும்‌ இன்பம்‌ போல(த்‌ தாமே துய்த்து இத்தன்மைத்‌ தென்று உணர்ந்‌ 
தாலன்றி)ப்‌ பிறர்க்கு (இத்தன்மைத்தென்று) மனத்தால்‌ எண்ணி 
(வாயால்‌) உணர்த்தற்கரிய பேரின்ப வடிவும்‌, இசையமைதியுடைய 
வேதங்களால்‌ அறியப்படும்‌ அமுதவுருவும்‌ ஆக விளங்கும்‌ இராமனை, 
தம்‌ நோக்குக்கு இலக்காயினாரைக்‌ குளிர்விக்கவல்ல கண்ணாற்‌ கண்டு 
மனம்‌ களிக்கின்றவராய்‌ ; 


கு :--எண்‌-மனம்‌. பண்‌-இசை; இங்கே ஆகுபெயராய்‌ வேதத்தை 
உணர்த்திற்று. பராவமுதம்‌ - மேலான அமுதம்‌ ; பர அமுதம்‌ என்பது 
பராவமுதம்‌ என்றானது வடமொழித்‌ தீர்க்கசந்தி முடிவு. பராவு அமுதம்‌ 
என்று கொண்டு புகழப்படுகின்ற அமுதம்‌ என்று பொருளுரைத்தலும்‌ 
ஆம்‌. இராமன்‌ இறைவனமிசமாகத்‌ தோன்றியவனாதலின்‌ இறைவனுக்‌ 
குரிய இன்பவடிவும்‌ அமுதவுருவும்‌ இராமனுக்கும்‌ கூறினார்‌. தவச்‌ 
மிசல்வர்களுடைய கண்‌ அருள்தவழும்‌ கண்ணாதலின்‌ பசுங்கண்‌ என்றார்‌. 


(11) 


2027. எதிர்கொ டேத்தின ரின்னிசை பாடினர்‌ 
வெதிர்கொள்‌ கோலின 'ராடினர்‌ வீரனைக்‌ 
கதிர்கொடாமரைக்‌ கண்ணனைக்‌ கண்ணினான்‌ . 
மதுர வாரி யமுதென மாந்துவார்‌. 


எதிர்கொடு ஏத்தினர்‌, இன்‌ இசை பாடினர்‌, 
வெதிர்‌ கொள்‌ கோலினர்‌, ஆடினர்‌, வீரனைக்‌ 
கதிர்‌ கொள்‌ தாமரைக்‌ கண்ணனைக்‌ கண்ணினால்‌ 
மதுர வாரி அமுது என மாந்துவார்‌. 


கங்கைப்‌ படலம்‌ 19 


பொ :--மூங்கிலாற்‌ கொண்ட திரிதண்டத்தையுடைய அக்‌ கங்கைக்‌ 
கரைத்‌ தவச்‌ செல்வர்‌, வீரனும்‌ ஒளி கொண்ட தாமரைமலர்‌ போலும்‌ 
கண்களையுடையவனுமான இராமபிரானை எதிர்கொண்டு வாழ்த்தி, 
இனிய இசைப்‌ பாடல்களைப்‌ பாடி, ஆடி, அப்பெருமானை இனிய (பாற்‌) 
கடலில்‌ தோன்றிய அமுது போலக்‌ கண்ணினால்‌ பருகுவாராய்‌. 


கு :--எதிர்கொடு-எதிர்கொண்டு. ஏத்துதல்‌-வாழ்த்துதல்‌; (சீவக 
சிந்தா. 3924 நச்‌ உரை). வெதிர்‌-மூங்கில்‌. மாந்துதல்‌ - பருகுதல்‌, 
(12) 


2028. மனையி னீங்கிய மக்களை வைகலு 
நினையு நெஞ்சினர்‌ கண்டிலர்‌ நேடுவா 
ரனையர்‌ வந்துற வாண்டெதிர்ந்‌ தார்கள்போ 
லினிய மாதவப்‌ பள்ளிகொண் டெய்தினார்‌. 
மனையின்‌ நீங்கிய மக்களை வைகலும்‌ 
நினையும்‌ நெஞ்சினர்‌, கண்டிலர்‌, நேடுவார்‌, 
அனையர்‌ வந்துற ஆண்டு எதிர்ந்தார்கள்‌ போல்‌ 
இனிய மா தவப்‌ பள்ளி கொண்டு எய்தினார்‌. 
பொ :--வீட்டினின்று நீங்கிய மக்களை நாளும்‌ நினையும்‌ நெஞ்சின 
ராய்த்‌ தேடிக்‌ காணாது அம்மக்கள்‌ (தாமே) வந்து சேரச்‌ ' சந்தித்த ' 
பெற்றோர்களைப்‌ போல (மகிழ்ந்து இராமபிரானைத்‌ தம்முடைய) 
இனிய பெரிய தவச்சாலைக்கு அழைத்துச்‌ சென்று. 
கு :-நேடுதல்‌ - தேடுதல்‌; இச்சொல்‌, சுந்தர காண்டத்து: 425ஆம்‌ 
செய்யுளிலும்‌ இப்பொருளிற்பயின்றமை காணத்தகும்‌. எதிர்தல்‌ - சந்‌ 
தித்தல்‌; * தானினி தெதிர்‌ ந்த தானத்தருகே' (3. 8. 38) என்பது பெருங்‌ 
கதை, (13) 


2029. பொழியுங்‌ கண்ணீர்ப்‌ புதுப்புன லாட்டினர்‌ 
மொழியு மின்சொலின்‌ மொய்ம்மலர்‌ குட்டின . 
ரழிவி லன்பெனு மாரமு தூட்டினர்‌ ்‌ 
வழியின்‌ வந்த வருத்தத்தை வீட்டினர்‌. 
பொழியும்‌ கண்ணீர்ப்‌ புதுப்‌ புனல்‌ ஆட்டினர்‌, 
மொழியும்‌ இன்‌ சொலின்‌ மொய்ம்‌ மலர்‌ சூட்டினர்‌, ட 
அழிவு இல்‌ அன்பு எனும்‌ ஆர்‌ அமுது ஊட்டினர்‌, : 
வழியின்‌ வந்த வருத்தத்தை வீட்டினர்‌. 


20 அயோத்தியா காண்டம்‌ 


பொ :—சொரிகின்‌ ற கண்ணீராகிய புதுப்புனலால்‌ நீராட்டி, பேசும்‌ 
இனிய சொல்லாகிய நிறைந்த மாலைகளைச்‌ சூட்டி, கெடாத அன்பாகிய 
அமுதினை ஊட்டி, வழி (நடந்து) வந்தமையால்‌ உளதாகிய துன்பத்‌ 
தைப்‌ போக்கினராய்‌, 

ர :—'கண்ணிற்புதுப்புனல்‌” என்ற பாடத்தினும்‌, * இன்சொலின்‌ 
மொய்ம்மலர்‌', “அன்பெனும்‌ ஆரமுது ' என்பவற்றோடு இயைய உருவக 
வாய்பாடுபட அமைந்த *கண்ணீர்ப்‌ புதுப்புனல்‌' என்ற பாடமே 
அமைவுடையதாகும்‌. *மாதர்க்‌ கண்ணீர்‌ மஞ்சனமாட்டி' (4-14-154) 
என்ற பெருங்கதையடியும்‌ “ பொழிந்த கண்ணீர்ப்‌ புதுப்புனல்‌ ” 
(குகப்படலம்‌. 72) “ தனது கண்ணருவி நெடியகாதலங்கலச நீராட்‌ 
டினன்‌ ” (யுத்த மீட்சிப்‌ 186) என்று ஆசிரியர்‌ பின்னே கூறும்‌ பாடற்‌ 
பகுதியும்‌ இங்கு நோக்கத்தகும்‌, சொலின்‌” என்பதனுள்‌ இன்‌ சாரியை. 
*இன்சொலின்‌ மொய்ம்‌ மலர்‌ சூட்டினர்‌ ' என்பது, “புனையும்‌ கண்ணி 
எனதுடைய வாசகம்‌ செய்‌ மாலையே ' (திருவாய்‌ மொழி 43.2), “என்‌ 
னுடைச்‌ சொற்களென்னும்‌ தூயமாமாலைகொண்டு சூட்டுவன்‌ * (திருக்‌ 
குறுந்தாண்டகம்‌. 16), என்னும்‌ அருளிச்‌ செயற்‌ பாசுரங்களை அடி 
யொற்றி எழுந்தது. (14) 


தவச்செல்வர்‌ இராமனை நீராடி அமுதுசெய்க எனல்‌ 
2030. காயுங்‌ கானிற்‌ கிழங்குங்‌ கனிகளும்‌ 
தூய தேடிக்‌ கொணர்ந்தனர்‌ தோன்றனீ 
யாய கங்கை யரும்புன லாடினை 
இயை யோம்பினை செய்யமு தென்றனர்‌. 
காயும்‌ கானில்‌ கிழங்கும்‌ கனிகளும்‌ 
தூய தேடிக்‌ கொணர்ந்தனர்‌; * தோன்றல்‌! நீ 
ஆய கங்கை அரும்‌ புனல்‌ ஆடினை, 
தீயை ஓம்பினை, செய்‌ அமுது” என்றனர்‌. 
பொ :--காட்டிலுள்ள தூய காய்களையும்‌ கனிகளையும்‌ கிழங்குகளை 
வும்‌ தேடிக்‌ கொணர்ந்து, *தலைவனே! நீ நல்லதாகிய கங்கைநீரின்‌ 
முழுகி, எரியோம்பி அமுதுசெய்க' என்றனர்‌. (15) 


இராமன்‌ சீதாபிராட்டியுடன்‌ நீராடுதல்‌ 
2031. மங்கை யர்க்கு விளக்கன்ன மாதையுஞ்‌ 
செங்கை பற்றினன்‌ றேவருந்‌ துன்பறப்‌ 


கங்கைப்‌ படலம்‌ 21 


பங்க யத்தயன்‌ பண்டுதன்‌ பாதத்தி 
னங்கை யிற்றருங்‌ கங்கையி னாடினான்‌. 


மங்கையர்க்கு விளக்கு அன்ன மாதையும்‌ 
செங்கை பற்றினன்‌, தேவரும்‌ துன்பு அறப்‌ 
பங்கயத்து அயன்‌ பண்டு தன்‌ பாதத்தின்‌ 
அம்‌ கையின்‌ தரும்‌ கங்கையின்‌ ஆடினான்‌. 


பொ :—(இராமபிரான்‌) பெண்களுக்கு விளக்குப்போலும்‌ சீதா 
விராட்டியையும்‌ செவ்விய கையாற்‌ பற்றிக்கொண்டு தேவரும்‌ துன்பம்‌ 
ஒழியும்படி, பண்டு தன்‌ திருவடிகளில்‌ பிரமன்‌ அழகிய கையால்‌ 
திருமஞ்சனம்‌ செய்த நீராகிய கங்கையில்‌ நீராடினான்‌. 


கு :— மங்கையர்க்கு விளக்கன்ன மாது என்றது, மங்கையர்தம்‌ தூய 
ஒழுக்கத்தால்‌ தாம்‌ பிறந்தமனையும்‌ புக்கமனையும்‌ புகழுறச்‌ செய்தலின்‌ 
மனைக்கு விளக்காயிருப்பர்‌; “மனைக்கு விளக்கம்‌ மடவாள்‌” என்பது 
நான்மணிக்கடிகை. சீதாபிராட்டியோ தன்‌ தூய ஒழுக்கத்தால்‌ பெண்‌ 
அினம்‌ புகழுறச்‌ செய்யும்‌ தனிவிளக்காய்த்‌ திகழ்வள்‌ என்றவாறு. 
தேவரும்‌ என்பதனுள்‌ உம்மை உயர்வு குறித்தது. தேவரும்‌ துன்பற 
அயன்‌ தரும்‌ கங்கை என இயையும்‌. பண்டு-உலகளந்த முற்காலத்து. 
உலகளந்த பெருமானும்‌ இராமபிரானும்‌ திருமாலின்‌ அவதார மூர்த்திக 
எராதலின்‌ முன்னை நிலையில்‌ ஒற்றுமை கருதித்‌ தன்‌ பாதத்தின்‌ 
என்றார்‌. பிரமன்‌ உலகளந்தபிரான்‌ திருவடி விளக்கியநீரே கங்கை 
யாகப்‌ பெருகுதலின்‌, “அயன்‌ பண்டு தன்‌ பாதத்தின்‌ அங்கையிற்ற 
ரும்‌ கங்கை” என்றார்‌. அங்கை-அகங்கை; உள்ளங்கை என்று 
கொள்ளலும்‌ ஆம்‌. “சதுமுகன்‌ கையில்‌ சதுப்புயன்‌ தாளில்‌ ........- 
Donor தங்கிக்‌, கதிர்முகமணிகொண்டிழிபுனல்‌ கங்கை ” (பெரியாழ்‌ 
வார்‌ திருமொழி. 4, 7, 8) என்னும்‌ அருளிச்‌ செயலும்‌, “ அகிலமன்‌ 
றளந்த புண்டரீக மென்பதத்திடைப்‌ பிறந்து பூமகனார்‌ கொண்ட தீர்த்த 
மாய்‌ அரன்கொளப்‌ பகிரதன்‌ கொணர மண்டலத்து வந்தடைந்த 
திம்மாநதி ?” (597) என ஆசிரியர்‌ முன்னே கூறியதும்‌ இங்கு நோக்கத்‌ 
தகும்‌. (16) 


கங்கை இராமனைப்‌ போற்றுதல்‌ 


2032. கன்னி நீக்கருங்‌ கங்கையுங்‌ கைகொழாப்‌ 
பன்னி நீக்கரும்‌ பாதகம்‌ பாருளோ 
ரென்னி னீக்குவர்‌ யானுமின்‌ றெற்றந்த 
வுன்னி னீக்கனெ அய்க்தனெ னாமென்றாள்‌. 


22 அயோத்தியா காண்டம்‌ 


கன்னி நீக்கருங்‌ கங்கையும்‌ கைதொழாப்‌ 
* பன்னி நீக்கரும்‌ பாதகம்‌ பார்‌ உளோர்‌ 
என்னின்‌ நீக்குவர்‌, யானும்‌ இன்று எற்றந்த 
உன்னின்‌ நீக்கினென்‌ உய்ந்தனென்‌ ஆம்‌” என்றாள்‌. 
பொ :--கன்னித்தன்மை நீங்காத கங்கையும்‌ (இராமபிரானை) 
வணங்கி, சொல்லி முடியாத (மிக்க) பாவங்களை உலகத்தார்‌ என்னால்‌ 
போக்கிக்கொள்வர்‌; (அப்படிப்‌ பிறர்பாவம்‌ கழுவும்‌) யானும்‌, என்னைப்‌ 
பெற்ற உன்னால்‌ இன்று என்‌ பாவங்களை நீக்கி உய்ந்தனன்‌ என்றாள்‌. 


கு :--கன்னி-அழியாத்தன்மை. கங்கைக்கு அழியாத்தன்மையாவது, 
என்றும்‌ வற்றாது பாயும்‌ நீர்ப்பெருக்குடைமை. அகிலம்‌ அன்றளந்த 
புண்டரீகமென்‌ பதத்திடைத்‌'தான்‌ பிறந்தமையால்‌ : எற்றந்த ” 
என்றனள்‌. உ.ய்ந்தனெனாம்‌ என்பதனுள்‌ ஆம்‌ அசை. (17 


கங்கையில்‌ நீராடிய இராமன்‌ தோற்றம்‌ 2038-2034 


2033. வெங்க ணாகக்‌ கரத்தினன்‌ வெண்ணிறக்‌ 
கங்கை 'வார்சடைக்‌ கற்றையன்‌ கற்புடை 
மங்கை காணநின்‌ முடுகின்‌ ரான்வகிர்த்‌ 
திங்கள்‌ சூடிய செல்வனிற்‌ றோன்‌ றினான்‌. 


வெம்‌ கண்‌ நாகக்‌ கரத்தினன்‌, வெள்‌ நிறக்‌ 
கங்கை வார்‌ சடைக்‌ கற்றையன்‌, கற்புடை 

மங்கை காண நின்று ஆடுகின்றான்‌, வகிர்த்‌ 
திங்கள்‌ சூடிய செல்வனில்‌ தோன்றினான்‌. 


பொ :-— கொடிய கண்ணையுடைய நாகக்கரத்தினனாய்‌, வெண்மை 
நிறமுடைய கங்கை ஒழுகும்‌ சடைத்தொகுதியுடையனாய்‌, கற்புடைய 
மங்கை காணநின்று, ஆடுகின்‌ றவன்‌ (-இராமபிரான்‌), இளம்பிறைசூடிய 
செல்வனாகிய சிவபிரான்‌ போல விளங்கினான்‌. 


கு :—நாகக்கரமும்‌, கங்கைவார்‌ சடைக்கற்றையும்‌ உடைமையும்‌ 
மங்கைகாண நின்று ஆடுதலும்‌ சிவபிரானுக்கும்‌ இராமபிரானுக்கும்‌- 
உரிய பொதுத்தன்மைகள்‌. சிவபிரான்மேற்‌ சொல்லுங்கால்‌, கொடியா 
கண்களையுடைய பாம்புகளை அணிந்த கைத்தலங்களை யுடையவன்‌; 
கங்கையொழுகும்‌ நீண்ட சடைத்தொகுதி யுடையவன்‌; கற்பின்‌ மேம்‌: 
பாட்டையுடைய மங்கை (உமாதேவி) காண நின்று கூத்தாடுகின்றவன்‌ 
எனவும்‌, இராமபிரான்மேற்‌ சொல்லுங்கால்‌, கொடிய கண்களையுடைய 


யானையின்‌ கைபோன்ற கைத்தலங்களையுடையவன்‌; (தான்‌ மேற்‌: 


கங்கைப்‌ படலம்‌ 23 


கொண்ட தவவொழுக்கத்துக்கு இயையப்‌ புனை ந்த சடைக்கற்றையோடு 
கங்கையில்‌ முழுகி எழுந்தமையால்‌) கங்கைநீர்‌ ஒழுகும்‌ சடைத்தொகுதி 
யுடையவன்‌; கற்புடைய மகளாகிய சீதாபிராட்டி காணக்‌ கங்கையில்‌ 
தீராடுகின்றவன்‌ எனவும்‌ பொருள்படும்‌. நாகம்‌-1 பாம்பு, 2 யானை. 
கரம்‌-கை, ஆடுதல்‌-1 கூத்தாடுதல்‌, 2 முழுகுதல்‌. திங்கள்‌ வகிர்‌ என 
மாற்றிக்‌ கூட்டுக. திங்கள்‌ வகிர்‌-மதித்துண்டம்‌. இராமபிரான்‌ கைக்கு. 
யானையின்‌ கை உவமை, *கரிக்கரம்‌ பொருகைத்தலத்து” (1698) என்றார்‌ 
முன்னும்‌. இது செம்மொழிச்சிலேடை என்னும்‌ அணி தழுவியது. (18). 


2034. தள்ளு நீர்ப்பெருங்‌ கங்கைத்‌ தரங்கத்தான்‌ 
வள்ளி நுண்ணிடை மாமல ராளொடும்‌ 
வெள்ளி வெண்ணிறப்‌ பாற்கடன்‌ மேலைநாட்‌ 
பள்ளி நீங்கிய பான்மையிற்‌ றோன்‌ றினான்‌. 


தள்ளும்‌ நீர்ப்‌ பெருங்‌ கங்கைத்‌ தரங்கத்தான்‌, 
வள்ளி நுண்‌ இடை மா மலராளொடும்‌ 
வெள்ளி வெள்‌ நிறப்‌ பாற்கடல்‌ மேலை நாள்‌ 
பள்ளி நீங்கிய பான்மையில்‌ தோன்‌ நினான்‌. 


பொ :--மிக்க நீரையுடைய கங்கையின்‌ மோதுகின்ற அலைகளி 
னிடையே (சீதாபிராட்டியோடு முழுகியெழுந்த) இராமபிரான்‌, வல்லி 
போலும்‌ நுண்ணிய இடையையுடைய சிறந்த தாமரைமலரை இட 
மாகக்‌ கொண்ட இலக்குமியோடு வெள்ளிபோலும்‌ வெண்மைநிற 
முடைய பாற்கடலினிடையே பண்டு பாயலினின்றெழுந்தாற்போலத்‌ 
தோன்றினான்‌. 

கு வெள்ளிய அலைவீசுகின்ற கங்கையாற்றினிடையே கரிய திரு 
மேனியனான இராமபிரான்‌ சீதாபிராட்டியோடு நின்றநிலை, தேவர்‌ 
வேண்டுதலால்‌ பண்டு திருமகளோடு பாற்கடலிடைப்‌ பள்ளி தீங்கி' 
யெழுந்த தன்‌ முன்னை நிலைபோலும்‌ என்றவாறு. தள்ளுதல்‌-மோது: 
தல்‌; தரங்கம்‌-அலை. வள்ளி-வல்லி-கொடி. பள்ளி-படுக்கை. பாற்‌: 
கடற்‌ பள்ளிநீங்கிய செய்தி, (வெள்ளி வெண்கடலின்‌ மேனாள்‌ விண்‌: 
ணவர்‌ தொழுது வேண்டப்‌ பள்ளி தீர்ந்திருந்தான்‌” (விபீடணன்‌- 
அடைக்கலப்‌, 193) எனப்‌ பின்னும்‌ பேசப்படுதல்‌ காணத்தகும்‌. 


இராமபிரான்‌ முதலியவர்களை மானிடவுருவிற்‌ காணாது அவர்தம்‌! 
முன்னைத்‌ தெய்வவுருவிற்‌ கண்டு மகிழ்வதும்‌ ஆங்காங்கு வாய்த்த. 
இடங்களில்‌ பேசி மகிழ்வதும்‌ ஆசிரியர்‌ இயல்பு. இங்கே இராமபிரா 
னுடைய முன்னைநிலைபேசியவாறு. 2099-ஆம்‌ பாடல்‌ பிராட்டியின்‌: 


க்‌ அயோத்தியா காண்டம்‌ 


யண்டைநிலை சுட்டியது. 1807-ஆம்‌ செய்யுள்‌ இலக்குவனின்‌ பண்டை 
நிலை சுட்டியது. இவ்வாறு பேசும்‌ இடங்கள்‌ பல. (19) 


சீதாபிராட்டி கங்கையில்‌ நீராடுதல்‌ 2035-2038 


2035. வஞ்சி நாணி வணங்க மடநடைக்‌ 
கஞ்சி யன்ன மொதுங்க வடிக்குமென்‌ 
கஞ்ச நீரி லொளிப்பக்‌ கயல்புகப்‌ 
பஞ்சி மெல்லடிப்‌ பாவையு மாடினாள்‌. 


வஞ்சி நாணி வணங்க, மட நடைக்கு 
அஞ்சி அன்னம்‌ ஒதுங்க, அடிக்கு மென்‌ 
கஞ்சம்‌ நீரில்‌ ஒளிப்பக்‌ கயல்‌ புகப்‌ 
பஞ்சி மெல்‌ அடிப்‌ பாவையும்‌ ஆடினாள்‌. 


பொ :--செம்பஞ்சுக்‌ குழம்பு ஊட்டிய மென்மைத்‌ தன்மைவாய்ந்த 
அடிகளையுடைய பாவைபோல்வாளாகிய சீதாபிராட்டியும்‌, (தன்‌ 
இடைக்குத்‌ தோற்றமையால்‌) வஞ்சிக்கொடி நாணி வணங்குமாறும்‌, 
தன்‌ மென்னடைக்குத்‌ தோற்றமையால்‌ அன்னம்‌ அஞ்சி, (கரையில்‌) 
ஒதுங்குமாறும்‌, தன்‌ அடிக்குத்‌ தோற்றமையால்‌) மெல்லிய 
தாமரைமலர்கள்‌ அஞ்சி நீரில்‌ ஒளிக்குமாறும்‌, (தன்‌ கண்ணுக்குத்‌ தோற்‌ 
மையால்‌) கயல்‌ அஞ்சி நீரில்‌ புகுமாறும்‌ நீராடினாள்‌, 


கு :-பாவையும்‌, வஞ்சி நாணி வணங்க, அன்னம்‌ மடநடைக்கு 
அஞ்சி ஒதுங்க, கஞ்சம்‌ அடிக்கு அஞ்சி நீரில்‌ ஒளிப்ப, கயல்‌ அஞ்சி 
நீரில்‌ புக, ஆடினாள்‌ என இயையும்‌. இடைக்குத்‌ தோற்றமையால்‌ 
என்பதும்‌, கண்ணுக்குத்‌ தோற்றமையால்‌ என்பதும்‌ விரித்துரைக்க. 
அஞ்சி என்பது மீட்டும்‌ இருமுறை கூட்டியுரைக்கப்பட்டது. பஞ்சி- 
'செம்பஞ்சு. பாவை-உவம ஆகுபெயராய்ச்‌ சீதாபிராட்டியைச்‌ சுட்டி 
நின்றது. வஞ்சி-வஞ்சிக்கொடி. மடநடை-மென்னடை (சீவகசிந்தா. 
2125). கஞ்சம்‌-தாமரை; இங்கு முதலாகுபெயராய்த்‌ தாமரைப்பூவை 
உணர்த்திற்று. கயல்‌-ஒருவகை மீன்‌. மேல்‌ இராமபிரான்‌ நீராடியமை 
கூறினார்‌. இங்கே பாவையும்‌ ஆடினாள்‌ என்றார்‌. மகளிர்‌ இடைக்கு 
வஞ்சிக்‌ கொடியையும்‌ நடைக்கு அன்னநடையினையும்‌ அடிக்குத்‌ 
தாமரைமலரையும்‌ கண்ணுக்குக்‌ கயல்மீனையும்‌ உவமை கூறுவதுண்டு. 
பிராட்டியின்‌ இடைமுதலியவை வஞ்சிக்கொடி முதலியவற்றினும்‌ அழ 
கால்‌ விஞ்சிநின்றமை இங்கே குறிக்கப்பட்டது. பிராட்டி நீராடுகையில்‌ 
எழுந்த அலையால்‌ கரையிலுள்ள வஞ்சி அசைந்து வளைந்தது; அன்‌ 
அம்‌ கரையில்‌ ஒதுங்கியது; தாமரை மலர்கள்‌ நீருள்‌ மறைந்தன; 


கங்கைப்‌ படலம்‌ 25 


கயல்மீன்கள்‌ நீருள்‌ புக்கன. இவ்வாறு, அலைமோதுதலாகிய ஒரு 
காரணத்தால்‌ நிகழ்ந்த செயல்களைப்‌ பிராட்டியின்‌ இடை முதலிய 
வற்றுக்குத்‌ தோற்றமையால்‌ நிகழ்ந்தனவாகப்‌ பிறிதொரு காரணம்‌ 
காட்டிய கற்பனை, தற்குறிப்பேற்றம்‌ என்னும்‌ அணி தழுவியமைந்தது. 
நாணி வணங்குதலும்‌, அஞ்சி ஒதுங்குதலும்‌, அஞ்சி ஒளித்தலும்‌, 
வலியவரைக்கண்ட மெலியவர்பால்‌ நிகழும்‌ செயல்களாம்‌. “மட 
நடைக்கு அஞ்சி அன்னம்‌ ஒதுங்க! என்பது, அன்னம்‌ நன்னுதல்‌ 
மென்னடைக்‌ கழிந்து, நன்னீர்ப்‌ பண்ணை நளிமலர்ச்செறியவும்‌' 
(சிலப்‌, மனையறம்‌, 55,56.) என்பதனோடு ஒப்பு நோக்கத்தக்கது. (20) 


சீதாபிராட்டிகூந்தலின்‌ நறுமணம்‌ கங்கை கமழ்தல்‌ 


2036. தேவர்‌ தேவன்‌ செறிசடைக்‌ கற்றையுட்‌ 
கோவை மாலை யெருக்கொடு கொன்றையின்‌ 
பூவு நாறலள்‌ பூங்குழற்‌ கற்றையி 
னாவி நாண்மலர்‌ கங்கையு நாறினாள்‌. 


தேவர்தேவன்‌ செறி சடைக்‌ கற்றையுள்‌ 
கோவை மாலை எருக்கொடு கொன்றையின்‌ 
பூவும்‌ நாறலள்‌, பூங்குழல்‌ கற்றையின்‌ 
நாவி நாள்‌ மலர்‌ கங்கையும்‌ நாறினாள்‌. 


பொ :--கங்கையும்‌,தேவர்‌ தேவனாகிய சிவபெருமானுடைய அடர்ந்த 
சடைத்தொகுதியுள்‌ அணிந்த பல கோவையாக இணைக்கப்பட்ட 
மாலையிலுள்ள எருக்கம்‌ பூவும்‌ கொன்றைப்‌ பூவும்‌ ஆகியவற்றின்‌ நறு 
மணம்‌ கமழ்ந்தாளில்லை; சீதாபிராட்டியின்‌ பொலிவுமிக்க குழற்றொகுதி 
வில்‌ அணிந்த கத்தூரிக்‌ குழம்பின்‌ நறுமணமும்‌ செவ்விப்‌ பூக்களின்‌ 
வரிமளமுமே கமழலாயினள்‌. 


கு :--சிவபெருமான்‌ திருமுடியிற்‌ சடையினின்று பெருக்கெடுத்து 
வருதலால்‌ அம்முடியிலணிந்த எருக்கு கரந்தை மத்தம்‌ கூவிளம்‌ 
கொன்றை முதலியவற்றைக்‌ கொண்டு அவற்றின்‌ நறுமணங்‌ கமழ்ந்து 
தின்ற கங்கை, தன்‌ கண்‌ சீதா பிராட்டி நீராடிய அளவில்‌ அக்கொன்றை 
முதலியவற்றின்‌ மணம்‌ கமழாது, அப்பிராட்டி கூந்தலில்‌ அணிந்த 
கத்தூரிக்‌ குழம்பின்‌ நறுமணமும்‌ செவ்விப்‌ பூக்களின்‌ பரிமளமுமே 
கமழ்ந்தனள்‌ என்றவாறு. எருக்கும்‌ கொன்றையும்‌ கூறியது கொண்டு 
கூறாத கரந்தை மத்தம்‌ கூவிளம்‌ முதலியனவும்‌ கொள்ளலாம்‌. 
“கரந்தை மத்தமொ டெருக்கலர்‌ கூவிளை கடுக்கை நிரந்த பொற்சடை 
.நின்மலக்‌ கொழுந்து (529) என்று ஆசிரியர்‌ கூறுதல்‌ நோக்கத்தகும்‌. 


26 அயோத்தியா காண்டம்‌ 


கங்கை சிவபிரான்‌ சடையினின்று கொன்றை முதலியவற்றை ஈர்த்து 
வருதல்‌, “* நலந்திகழ்‌ சடையான்‌ முடிக்‌ கொன்றை மலரும்‌......... கலந்‌ 
திழிபுனலால்‌ புகர்படு கங்கை” (பெரியாழ்வார்‌ திருமொழி 4.7 2) 
என்னும்‌ அருளிச்‌ செயலாலும்‌, “செங்க ணேற்றவன்‌ செறிசடைப்‌ 
பழுவத்தின்‌ நிறைதேன்‌ பொங்கு கொன்றையீர்த்‌ தொழுகலால்‌ பொன்‌ 
னியைப்‌ பொருவும்‌ கங்கை ” (509) என்று ஆசிரியர்‌ முன்னே கூறுத 
லாலும்‌ விளங்கும்‌. சீதாபிராட்டியின்‌ “ குழற்கற்றையின்‌ நாவி நாண்‌ 
மலர்‌ கங்கையு நாறினாள்‌” என்பதனுடன்‌, புதுப்‌ புனல்‌ குடையுமாதர்‌ 
பூவொடு நாவிபூத்த கதுப்புறு வெறியே நாறுங்‌ கருங்கடல்‌ ” (42) 
என்பது ஒப்பு நோக்கத்தகும்‌. கங்கையும்‌ என்பதனுள்‌ உம்மை உயர்வு 
குறித்தது; பூங்குழற்‌ கற்றை சீதாபிராட்‌்டியினுடைய தென்பது முன்‌ 
கவியின்‌ தொடர்பால்‌ விளங்கும்‌. ஆற்றைப்‌ பெண்ணாகக்‌ கூறுவது 
மரபு. தெய்வத்‌ தன்மை கொண்டு கங்கையும்‌ நாறினாள்‌ என்று உயர்‌ 
திணை முடிபு கொடுத்தது வழுவமைதியின்‌ பாற்படும்‌. (21) 


2037. நுரைக்கொ ழுந்தெழுந்‌ தோங்கி நுடங்கலா 
னரைத்த கூந்தலி னங்கைமந்‌ தாகினி 
யுரைத்த சீதை தனிமையை யுன்னுவா 
டிரைக்கை நீட்டிச்‌ செவிலியி னாட்டினாள்‌. 


நுரைக்‌ கொழுந்து எழுந்து ஓங்கி நுடங்கலால்‌ 
நரைத்த கூந்தலின்‌ நங்கை மந்தாகினி, 
உரைத்த சீதை தனிமையை உன்னுவாள்‌, 
திரைக்‌ கை நீட்டிச்‌ செவிலியின்‌ ஆட்டினாள்‌. 


போ :--நுரையின்‌ கொழுந்து அலைகளின்‌ மேல்‌ எழுந்து , உயர்ந்து 
அசைதலால்‌ நரைத்த கூந்தலையுடைய முதியமகள்போல விளங்குபவ 
ளாகிய கங்காதேவியானவள்‌, யாவராலும்‌ பாராட்டிப்‌ பேசப்பட்ட 
சீதாபிராட்டியின்‌ மகளிர்‌ துணையற்ற நிலையை எண்ணியவளாய்‌, தன்‌ 
அலைகளாகிய கைகளை நீட்டிச்‌ செவிலித்தாய்‌ போல அப்‌ பிராட்டியை 
நீராட்டினாள்‌: ்‌ 


கு :--அலைகளின்‌ மீது எழுந்தோங்கும்‌ நுரைக்‌ கொழுந்து நரைத்த 
கூந்தலுக்கு உவமை, சீதாபிராட்டி கங்கையாற்றுள்‌ அலையெழுந்து 
மறைக்க முழுகியெழுந்த நிலையை, முழுகுவிப்பார்‌ . இல்லாத தனிமை 
கண்டு, அப்பிராட்டியைக்‌ கங்கையானவள்‌ முதிய செவிலித்தாய்‌ 
போல நின்று நீராட்டுவித்தாள்‌ என்று தற்குறிப்பேற்ற அணிதோன்ற 
நயம்படக்கூறியவாறு. நுடங்குதல்‌ - அசைதல்‌. மந்தாகினி - கங்கை. 


(22) 


கங்கைப்‌ படலம்‌ aT 


சீதையின்‌ குழற்கற்றை கங்கைநீரிடைத்‌ 
தாழ்ந்து குழைந்த காட்சி 
2038. மங்கை வார்குழற்‌ கற்றை மழைக்குலந்‌ 
கங்கு நீரிடைத்‌ தாழ்ந்து குழைப்பன 
கங்கை யாற்றுட னாடுங்‌ கரியவள்‌ 
பொங்கு நீர்ச்சுழி போவன போன்றவே. 


மங்கை வார்‌ குழல்‌ கற்றை மழைக்‌ குலம்‌ 
தங்கும்‌ நீரிடைத்‌ தாழ்ந்து குழைப்பன, 
கங்கையாற்றுடன்‌ ஆடும்‌ கரியவள்‌ 
பொங்கும்‌ நீர்ச்சுழி போவன போன்றவே. 


பொ :-—சீதாபிராட்டியின்‌ நீண்ட குழற்றொகுதியாகிய மேகக்‌ 
கூட்டம்‌, கங்கை நீரிலே தாழ்ந்து குழைபவை, கங்கை யாற்‌: 
றுடன்‌ கலக்கும்‌ காளிந்திநதியின்‌ மிக்க நீர்ச்சுழி போதலைப்‌ 
போன்றன. 

கு :--மங்கை யென்றது இங்கே சீதா பிராட்டியை. மழைக்‌ குலம்‌ - 
மேகக்‌ கூட்டம்‌, ஆடுதல்‌ - கலத்தல்‌, கரியவள்‌ - யமுனை. வெள்ளிய: 
கங்கை நீரில்‌ பிராட்டியின்‌ கரிய குழற்கற்றை . யளைந்து குழைந்த. 
தோற்றம்‌, கங்கையினிடைக்‌ கரிய யமுனையினீர்‌ கலந்து சுழியொடு: 
போவது போலும்‌ என்றவாறு. (23) 


சீதை பாற்கடலிடைத்‌ தோன்றிய திருமகள்போல விளங்குதல்‌: - 


2039. சுமிபட்‌ டோங்கிய தூங்கொலி யாற்றுத்தன்‌ 
விழியிற்‌ சேலுகள்‌ வானிற வெள்ளத்து 
முழுகித்‌ தோன்றுகின்‌ ருண்முதற்‌ பாற்கட 
லழுவத்‌ தன்றெழு வாளென வாயினாள்‌. 


சுழி பட்டு ஓங்கிய தூங்கு ஒலி ஆற்றுத்‌ தன்‌ 
விழியில்‌ சேல்‌ உகள்‌ வால்‌ நிற வெள்ளத்து 
முழுகித்‌ தோன்றுகின்றாள்‌, முதல்‌ பாற்கடல்‌ 
அழுவத்து அன்று எழுவாள்‌ என ஆயினாள்‌. 
பொ :—சுழியொடு கூடி உயர்ந்த செறிந்த ஒலியையுடைய: 
கங்கையாற்றின்கண்‌ தன்‌ விழிபோலச்‌ சேல்‌ என்னும்‌ மீனினம்‌ பிறழும்‌ 
வெள்ளிய நிறமுடைய நீர்ப்‌ பெருக்கில்‌ நீராடி எழுந்து தோன்றுகின்‌ ற. 


28 அயோத்தியா காண்டம்‌ 


பிராட்டி சிறந்த திருப்பாற்கடற்‌ பரப்பில்‌ பண்டு தோன்றிய திருமகள்‌ 
போல விளங்கினாள்‌. 


கு :—வெள்ளிய நீர்ப்‌ பெருக்கும்‌ அலையும்‌ உடைய கங்கையில்‌ 
முழுகியெழுந்த சீதாபிராட்டி பண்டு அமுதங்‌ கடைந்த காலத்துப்‌ 
பாற்கடலிடையெழுந்த திருமகள்‌ போல விளங்கினாள்‌ என்றவாறு, 
தூங்கு ஒலி - செறிந்த ஒலி. தூங்குதல்‌ - செறிதல்‌; *தூங்கிருளிறும்பில்‌' 
(126) என்பது புறநானூறு, உகளுதல்‌ - பிறழ்தல்‌. வால்நிறம்‌ - 
வெண்மை நிறம்‌. பாற்கடற்குச்‌ சிறப்பு, 'கடல்களுள்‌ பாற்கடலாக 
விளங்குகின்றேன்‌ யான்‌ ' என்று கண்ணன்‌ கூறுதலால்‌ விளங்கும்‌. 
அழுவம்‌ - பரப்பு. (24) 


கங்கையின்‌ பேறு 


2040. செய்ய தாமரைத்‌ தாள்பண்டு தீண்டலால்‌ 
வெய்ய பாதகம்‌ தீர்த்து விளங்கினா 
ளையன்‌ மேனி யெலாமளைக்‌ தாளினி 
வைய மாநர கத்திடை வைகுமோ. 


செய்ய தாமரைத்‌ தரள்‌ பண்டு தீண்டலால்‌ 
வெய்ய பாதகம்‌ தீர்த்து விளங்கினாள்‌ ; 
ஐயன்‌ மேனியெலாம்‌ அளைந்தாள்‌; இனி 
வையம்‌ மா நரகத்திடை வைகுமோ?. 


பொ :-செந்தாமரை மலர்‌ போலும்‌ திருவடிகளை முன்பு 
(உலகளந்த காலத்தில்‌) பரிசித்தமையால்‌, கங்கை தன்னையடைந்தா 
ருடைய கொடிய பாவங்களைப்‌ போக்கி விளங்கினாள்‌; அவள்‌, இன்று 
வியக்கத்தக்க குணநலம்‌ வாய்ந்தவனாகிய இராமனுடைய திருமேனி 
முழுதும்‌ அளையப்‌ பெற்றாள்‌; இனி உலகத்து உயிர்கள்‌ கொடிய நரகின்‌ 
கண்‌ தங்குமோ ? தங்கா. 


கு :-வையம்‌ என்பது ஆகுபெயராய்‌ உலகத்துயிர்களை யுணர்த்தி 
தின்றது. 2092-ஆம்‌ செய்யுள்‌ கங்கை தன்‌ பேறு தான்‌ கூறியது; 
இது கவிக்‌ கூற்று. (25) 


இராமன்‌ முனிவர்‌ விருந்தினனாதல்‌ 
2041. துறைந றும்புன லாடிச்‌ சுருதியோ 
யுருறை ளெய்தி யுணர்வுடை யோருண 


கங்கைப்‌ படலம்‌ 22 


ரிறைவற்‌ கைதொழு தேந்தெரி யோம்பிப்பின்‌ 
னறிஞர்‌ காதற்‌ கமைவிருந்‌ தாயினான்‌. 


துறை நறும்‌ புனல்‌ ஆடிச்‌ சுருதியோர்‌ 
உறையுள்‌ எய்தி, உணர்வு உடையோர்‌ உணர்‌ 
இறைவற்‌ கைதொழுது, ஏந்து எரி ஓம்பிப்‌ பின்‌ 
அறிஞர்‌ காதற்கு அமை விருந்தாயினான்‌. 


பொ :--வேதம்‌ வல்ல முனிவர்‌ நீராடும்‌ துறையின்கண்‌ நன்னீ 
ராடி; அம்முனிவர்‌ உறையுளை அடைந்து, மெய்யுணர்வுடையரால்‌ 
அறியப்படுகிற இறைவனை வணங்கி, (இல்லறத்தார்க்கு உரிய) 
சிறந்த எரியினை வளர்த்து (ச்‌ செய்தற்குரிய கடன்களைச்‌ செய்து), 
பின்‌ அம்‌ முனிவர்களுடைய அன்புக்கு ஏற்ற விருந்தினனானான்‌. 


கு :—சுருதியோர்‌ என்பதனை இடைநிலைவிளக்காக்கிச்‌ சுருதியோர்‌ 
துறை நறும்புனல்‌ ஆடி என முன்னும்‌ கூட்டி உரைக்கலாயிற்று. 
உலகளந்த பெருமான்‌ திருவடியில்‌ தோன்‌ றியமையால்‌ வந்த பெரு 
மையோடு சுருதியோர்‌ நீராடுதலால்‌ எய்திய தூய்மையும்‌ கொண்டு 
துறைநறும்புனல்‌ என்றார்‌. சுருதியோர்‌, அறிஞர்‌ என்ற இரண்டும்‌ 
கங்கைக்கரைத்தவச்‌ செல்வரைக்‌ குறித்து நின்றன வெனினும்‌, அவற்‌ 
றுள்‌ முன்னையது பெயராயும்‌, பின்னது அவர்‌ என்னும்‌ சுட்டள 
வாயும்‌ நின்றன. 'உணர்வுடையோர்‌ உணர்‌ இறைவன்‌” என்பதனோடு 
“கேள்வியாற்‌ செவிகண்‌ முற்றும்‌ தோட்டவர்‌ உணர்வின்‌ உண்ணும்‌ 
அமுதத்தின்‌ சுவையாய்‌ நின்றான்‌” (3.11.7) என்று ஆசிரியர்‌ பின்‌ 
கூறுவதும்‌ நோக்கத்தகும்‌. காதல்‌-அன்பு, பத்திமையும்‌ ஆம்‌. (26) 


இராமன்‌ முனிவர்சாலையில்‌ விருந்துண்டு மகிழ்தல்‌ 


2042. வருந்தித்‌ தான்‌. றர வந்த வமுதையு 
மருந்து நீரென்‌ றமரரை பூட்டினான்‌ 
விருந்து மெல்லட குண்டு விளங்கினான்‌ 
றிருந்தி னார்வயிற்‌ செய்தன தேயுமோ. 
வருந்தித்‌ தான்‌ தர வந்த அமுதையும்‌ 
“ அருந்தும்‌ நீர்‌” என்று அமரரை ஊட்டினான்‌, 
விருந்து மெல்‌ அடகு உண்டு விளங்கினான்‌ ; 
திருந்தினார்‌ வயின்‌ செய்தன தேயுமோ ? 


௮0 அயோத்தியா காண்டம்‌ 


பொ :--தான்‌ வருந்திக்‌ கடைந்து உண்டாக்கத்‌ தோன்றிய அமு 
குத்தையும்‌, * நீவிர்‌ அருந்துமின்‌ 1 என்று பண்டு உண்பித்தவன்‌, 
இன்று (முனிவர்‌) விருந்துணவாகப்‌ படைத்த மெல்லிய கீரையினையும்‌ 
உண்டு விளங்கினான்‌; நல்லோர்திறத்துச்‌ செய்தவை குறைபடுமோ ? 
குறைபடா, 


கு :—திருமாலாகிய முன்னை நிலைகொண்டு, ‘தான்‌ தரவந்த 
அமுது! என்றார்‌. பெறுதற்குச்‌ செய்த முயற்சியின்‌ மிகுதியும்‌ அரு 
மையும்‌ தோன்ற “வருந்தித்தான்தர' என்றார்‌. “மாயிருங்‌ குன்றம்‌ 
ஒன்று மத்தாக மாண மதனொடுமளவிப்‌, பாயிரும்‌ பெளவம்‌ பகடு 
விண்டலறப்‌ படுதிரை விசும்பிடைப்‌ படரச்‌, சேயிருவிசும்பு ந்‌ திங்களும்‌ 
சுடரும்‌ தேவரும்‌ தாமுடன்‌ நிசைப்ப, ஆயிரந்தோளால்‌ அலைகடல்‌ 
கடைந்தான்‌ ” (பெரிய திருமொழி, 5.7.4.) என்னும்‌ அருளிச்செயலை 
உட்கொண்டு, * வருந்தித்தான்தர? என்றார்‌. * திறல்கொளாமையாய்‌ 
முதுகினில்‌ மந்தரந்திரிய, விரல்கொளாயிரந்‌ தடக்கைகள்‌ பரப்பி மீ 
வலிப்ப' (501) என ஆசிரியரால்‌, கடல்கடைந்த செய்தி முன்‌ 
னும்‌ பேசப்பட்டது. “தாழி தரையாகத்‌ தண்தயிர்‌ நீராகத்‌ தடவரையே 
மத்தாகத்‌ தாமரைக்கை நோவ ஆழிகடைந்து' (ஆரணிய. சரபங்கர்‌. 
29.) என்று பின்னும்‌ பேசப்பட்டது. அருமுயற்சி செய்து பெற்றது, 
நரை திரை மூப்புப்‌ பிணி சாக்காடுகள்‌ நீக்கி வாழ்வளிக்க 
வல்லது எனப்‌ பெற்ற பொருளின்‌ பெருமை தோன்ற அமுது 
என்றார்‌. அதனையும்‌ தான்‌ உண்ணாது தேவரை ஊட்டிய பெரு 
வண்மைதோன்ற அமுதையும்‌ அருந்தும்‌ நீர்‌ என்று அமரரை ஊட்‌. 
டினான்‌ என்றார்‌. அருந்துமின்‌ என்பது அருந்தும்‌ எனக்‌ குறைந்து 
தின்றது. அடகும்‌ உண்டு விளங்கினான்‌ என உம்மைவிரிக்க. விருந்து- 
விருந்துணவு. : அடகு-இலை-கீரை. திருந்தினர்‌ வயிற்‌ செய்தன 
தேயா என்னும்‌ பொதுப்‌ பொருள்கொண்டு திருந்தினவனான இராம 
பிரானுக்கு முனிவர்‌ படைத்தது புல்லிய அடகுணவேனும்‌ உண்ட 
அப்பெருமான்‌ பெருமையால்‌ அவ்வுணவும்‌ உயர்ந்தவுணவாயிற்று 
என்னும்‌ சிறப்புப்பொருள்‌ துணிய நின்றமையால்‌ இச்செய்யுள்‌ வேற்‌ 
றுப்பொருள்வைப்பு என்னும்‌ அணிதழுவி அமைந்ததாகும்‌. பின்‌ 
இரண்டடிகள்‌, “ இனைத்‌ துணைத்‌ தென்பதொன்நில்லை விருந்தின்‌ 
துணைத்துணை வேள்விப்பயன்‌” (87) என்னும்‌ திருக்குறளும்‌, “உறக்‌ 
குந்துணையதோர்‌ ஆலம்வித்தீண்டி இறப்ப நிழற்‌ பயந்தாஅங்கு, 
அறப்பயனும்‌, தான்‌ சிறிதாயினும்‌ தக்கார்கைப்‌ பட்டக்கால்‌ வான்‌ 
சிறிதாப்‌ போர்த்துவிடும்‌ ” (38) என்னும்‌ நாலடிப்பாடலும்‌ தழுவி 
வமைந்தவை. (27) 

12, 17, 18, 28, 48, 45, 49 என்னும்‌ குறியீடுள்ள சுவடிகளில்‌ இச்‌ 
செய்யுட்குப்பின்‌, கங்கைப்‌ படலம்‌ முற்றும்‌ என்று வரையப்பட்‌ 


டுளது. 


கங்கைப்‌ படலம்‌ 21 


45. என்னும்‌ குறியீடுள்ள அடையாற்றுப்பதிப்பில்‌, “ஒரு பிரதி 
யில்‌ 


2042 (6) “ அன்ன காரணத்‌ தையனு மாங்கவர்‌ 
உன்னு பூசனை யாவு முவந்தபின்‌ 
மின்னு செஞ்சடை மெய்த்தவர்‌ வேண்டிடப்‌ 
பன்ன சாலையின்‌ பாடிருந்‌ தானரோ.' 


என்னும்‌ பாடலும்‌, “வழிநடைப்‌ படலம்‌ முற்றும்‌' என்ற தொடரும்‌ 
காணப்படுகின்றன” என்ற குறிப்பு உளது. 


96-ஆம்‌ பாடலுள்‌ “இருந்தவள்ளல்‌' என்ற தொடர்‌ உளது; ஆத 
லால்‌ இராமபிரான்‌ முனிவர்‌ சாலையில்‌ இருந்தமை ஒரு செய்யுளால்‌ 
பேசுவது இயைபுடையதாகு மென்று கருதிய பிற்காலத்தார்‌ ஒருவர்‌ : 
“அன்னகாரணத்‌' தென்று தொடங்கும்‌ செய்யுளை இயற்றி இடையே 
செருகிவிட்டார்‌ என்று தோன்றுகிறது. 


குகன்‌ இயல்பு 2043-2050 


2043. ஆய காலையி னாயிர மம்பிக்கு 
நாய கன்போர்க்‌ குகனெனு நாமத்தான்‌ 
ஹூய கங்கைத்‌ துறைவிடுக்‌ தொன்மையான்‌ 
காயும்‌ வில்லினன்‌ கற்றிர டோளினான்‌. 


ஆய காலையின்‌ ஆயிரம்‌ அம்பிக்கு 

நாயகன்‌, போர்க்‌ குகன்‌ எனும்‌ நாமத்தான்‌, 
தூய கங்கைத்‌ துறை விடும்‌ தொன்மையான்‌, ' 
காயும்‌ வில்லினன்‌ கல்‌ திரள்‌ தோளினான்‌. 


பொ :--(இராமபிரான்‌ முனிவர்பள்ளியில்‌ விருந்துண்டு மகிழ்ந்‌ 
திருந்த) அப்பொழுது, எண்ணற்ற ஓடங்களுக்குத்‌ தலைவனும்‌, போர்த்‌ 
(தொழில்‌ வல்ல குகன்‌ என்னும்‌ பெயரையுடையவனும்‌, தூயதாகிய 
கங்கைத்‌ துறையில்‌ படகு செலுத்தும்‌ பழையோனும்‌, (பகைவரை) 
“வருத்தும்‌ விற்படையுடையவனும்‌, மலைபோலத்‌ திரண்ட தோள்களை 
யுடையவனும்‌. 

கு: இச்செய்யுள்‌ முதல்‌ முப்பத்தாறாஞ்‌ செய்யுள்வரை ஒரு ' 
தொடர்‌. அப்பொழுது, ஆயிரம்‌ அம்பிக்கு நாயகனும்‌ கங்கைத்‌ 
துறைவிடும்‌ தொன்மையானும்‌.. 444% சச%எ* தேனொடு மீனுபகாரத்தனு 
மான குகனெனும்‌ நாமத்தான்‌, - வள்ளலைக்காண வந்து எய்தினான்‌ 


32 அயோத்தியா காண்டம்‌ 


என முடியும்‌. -அம்பி-ஓடம்‌. ஆயிரம்‌ இங்கே அளவிறந்தமை சுட்டி 
நின்றது; 'கணக்கிறந்த நாவாயான்‌ ' (குகப்‌. 25) என்று பின்னும்‌ 
கூறுதல்‌ காணத்தகும்‌. உடையானது சினம்‌ உடைமையாகிய வில்‌ 
லின்மேல்‌ ஏற்றிக்‌ கூறப்பட்டது. கல்‌-மலை; கல்‌ சேர்பு மாமழை 
தலைஇ? (பதிற்றுப்‌. 84.29) என்பதனுள்‌, கல்‌ மலையென்னும்‌ பொரு 
ளில்‌ பயின்றமை காணலாம்‌. (28) 


12, 17, 18, 28, 49, 45. 49 என்னும்‌ குறியீடுள்ள சுவடிகளில்‌ இச்‌ 
செய்யுளின்‌ முன்னே குகப்படலம்‌ என்று தலைப்புக்‌ கொடுக்கப்பட்‌ 
டுளது. 


2044. தடிய னாயினன்‌ ரறோற்செருப்‌ பார்த்தபே 
ரடிய னற்செறிர்‌ தன்ன கிறத்தினா 
னெடிய தானை நெருக்கின ஸீர்முகி 
லிடியி னோடெமுமந்‌ தாலன்ன வீட்டினான்‌. 


துடியன்‌, நாயினன்‌, தோல்‌ செருப்பு ஆர்த்த பேர்‌ 
அடியன்‌, அல்‌ செறிந்தன்ன நிறத்தினான்‌, 

நெடிய தானை நெருக்கினன்‌, நீர்‌ முகில்‌ 
இடியினோடு எழுந்தால்‌ அன்ன ஈட்டினான்‌. 


பொ :--துடி என்னும்‌ பறையையுடையவனும்‌, நாயையுடையவ 
னும்‌, தோலாலாகிய (வார்ச்‌) செருப்பணிந்த பெரிய கால்களையுடை 
யவனும்‌, இருள்‌ செறிந்தாற்போன்ற கரிய நிறத்தையுடையவனும்‌, 
பெரிய படைச்செறிவுடையவனும்‌, காளமேகம்‌ இடியொடு எழுந்தாற்‌ 
போன்ற ஆற்றலுடையவனும்‌, 


கு :—துடி-ஒருவகைப்பறை. ஆர்த்த என்றமையால்‌ இங்கே குறித்‌ 
தது வார்ச்செருப்பு என்பது பெறப்படும்‌ ; நெடுந்தூரம்‌ விரைந்து 
செல்வார்‌ காலினின்றும்‌ கழலாதபடி வாரால்‌ காலொடு செறியம்‌ 
பிணித்துக்‌ கொள்ளுதல்‌ வழக்கம்‌. ஆர்த்தல்‌-கட்டிக்‌ கொள்ளுதல்‌. 
முகில்‌... ...... எழுந்தால்‌ அன்ன ஈட்டினான்‌ என்றது முகில்போல ஆக்‌௪ 
லும்‌ அழித்தலும்‌ வல்லன்‌ என்றவாறு, (29) 


2045. கொம்பு துத்தரி கோடதிர்‌ பேரிகை 
பம்பை பம்பு படையினன்‌ பல்லவத்‌ 
தம்ப னம்பிக்கு நாத னழிகவுட்‌ 
டும்பி யீட்டம்‌ புரைகிளை சுற்றினான்‌. 


கங்கைப்‌ படலம்‌ 98 


கொம்பு துத்தரி கோடு அதிர்‌, பேரிகை 
பம்பை பம்பு படையினன்‌, பல்லவத்து 
அம்பன்‌, அம்பிக்கு நாதன்‌, அழிகவுள்‌ 
தும்பி யீட்டம்‌ புரை கிளை சுற்றினான்‌. 
பெர :--ஊது கொம்பாகிய துத்தரியும்‌ சங்கும்‌ முழங்குகின்ற? பேரி 
கையும்‌ பறையும்‌ நிறைந்த படையினையுடையவனும்‌, இலைவடிவான 
அம்புகளையுடையவனும்‌, ஓடங்களுக்குத்‌ தலைவனும்‌, மதநீர்‌ கசிகின்ற, 
கன்னங்களையுடைய யானைக்கூட்டத்தை ஒத்த சுற்றத்தாராற்‌ சூழப்‌ 
பட்டவனும்‌. 


௫:--துத்தரிக்கொம்பு என்க; இருபெயரொட்டு. கோடு- சங்கு. 
பம்பை-பறை. பல்லவம்‌-இலை, கவுள்‌ - கன்னம்‌. தும்பியீட்டம்‌- 
யானைக்கூட்டம்‌. புரை உவமவுருபு. (30) 


2046. காழ மிட்ட குறங்கனன்‌ கங்கையி 
னாழ மிட்ட நெடுமையி னனரை 
காம விட்டசெர்‌ தோலன்‌ றயங்குறச்‌ 
சூழ விட்ட தொடுபுலி வாலினான்‌. 


காழம்‌ இட்ட குறங்கினன்‌, கங்கையின்‌ 
ஆழம்‌ இட்ட நெடுமையினான்‌, அரை 
தாழ விட்ட செந்தோலன்‌, தயங்குறச்‌ 
சூழ விட்ட தொடு புலி வாலினான்‌. 


பொ :--சல்லடம்‌ அணிந்த துடையையுடையவனும்‌, கங்கையாற்‌ 
நின்‌ ஆழத்தை அளவிட்டறிந்த நெடியவனும்‌, இடுப்பினின்று தாழத்‌. 
தொங்கவிட்ட நல்லதோலுடை யுடையவனும்‌, (அரையைச்சூழ) விளக்‌ 
கம்‌ மிக அணிந்த ஒன்றோடொன்று தொடுக்கப்பட்ட அரைக்கச்சை 
யாகிய புலிவாலையுடையவனும்‌, . 

கு :--காழம்‌-உடைவகையில்‌ ஒன்று ; அரையிலிருந்து தொடை 
வரை மறைக்கும்படி கருப்புத்துணியால்‌ தைத்து அணியப்படும்‌ சல்ல 
டம்‌ என்பர்‌. குறங்கு-துடை. தயங்குதல்‌-விளங்குதல்‌. (31) 


2047. பற்றொ டுத்தன்ன பல்கு கவடியன்‌ 
கற்றொ டுத்தன்ன போலுங்‌ கழவின 
னற்றொ டுத்தன்ன குஞ்சிய னாளியி 
னெற்றொெ டொத்து நெரிபுரு வத்தினான்‌. 


34 அயோத்தியா காண்டம்‌ 


பல்‌ தொடுத்தன்ன பல்கு கவடியன்‌, 

கல்‌ தொடுத்தன்ன போலும்‌ கழலினன்‌, 

அல்‌ தொடுத்தன்ன குஞ்சியன்‌, ஆளியின்‌ 

நெற்றொடு ஒத்து நெரி புருவத்தினான்‌. 

பொ :—பற்களை (உடலுறுப்புக்களில்‌) தொடுத்துவைத்தாற்‌ 

போன்ற பலவாகிய பலகறை மாலைகளை அணிந்தவனும்‌, மணிகளை 
வரிசையாக அழுத்திய வீரக்கழலையுடையவனும்‌, இருளை இணைத்தாற்‌ 
போன்ற குழற்கற்றையையுடையவனும்‌, ஆளியென்னும்‌ செடியின்‌ 
வற்றியுலர்ந்த காய்போன்று வளைந்த புருவத்தையுடையவனும்‌, 


கு $-- பல்குதல்‌ - மிகுதல்‌. கவடி - பலகறை; கவடி பல்‌ போல்வது. 
வேடர்‌, தம்‌ தோள்‌ மார்பு கழுத்து இடை கால்‌ முதலியவுறுப்புக்களில்‌ 
கவடியைத்‌ தொடுத்து அணிந்து கொள்வர்‌ ; 'கவடி மெய்க்கலன்கள்‌ 
பூண்டு' (கண்ணப்ப. 97) என்பது பெரிய புராணம்‌. “வெய்ய ஊன்‌ 
உணத்‌ தந்தங்கள்‌ மேனியும்‌ கையும்‌ காலும்‌ மொய்த்தன்னகவடியான்‌ ' 
(திருக்குற்றாலத்‌ தலபுராணம்‌ ௧. 17. வேடன்‌ வலம்‌ வந்த சருக்கம்‌ 11) 
என்பது, 'பற்றொடுத்தன்ன பல்கு கவடியன்‌ என்பதன்‌ விளக்கமாய்‌ 
அமைந்தமை காணத்தகும்‌. கல்‌-இங்கே மணிகளை உணர்த்தி நின்றது. 
போலும்‌ உரையசை. அல்‌-இருள்‌. குஞ்சி - குழல்‌. ஆளி - கீரை வகை 
யுள்‌ ஒன்று. நெற்று - வற்றி உலர்ந்த காய்‌. நெரிதல்‌ - வளைதல்‌. (98) 


2048. பெண்ணை வன்செறும்‌ பிற்பிறங்‌ கிச்செறி 
வண்ண வன்மயிர்‌ வார்ந்துயர்‌ முன்கையான்‌ 
கண்ண கன்றட மார்பெனுங்‌ கல்லின 
னெண்ணெ யுண்ட விருள்புரை மேனியான்‌. 
பெண்ணை வன்‌ செறும்பில்‌ பிறங்கிச செறி 
வண்ண வன்‌ மயிர்‌ வார்ந்து உயர்‌ முன்கையான்‌, 
கண்‌ அகன்‌ தட மார்பு எனும்‌ கல்லினன்‌ 
எண்ணெய்‌ உண்ட இருள்‌ புரை மேனியான்‌. 


பொ பனையின்‌ வலிய செறும்பு போல விளங்கி அடர்ந்துள்ள 
கரிய நிறமுடைய வலிய உரோமம்‌ நீண்டு வளர்ந்த முன்‌ கைகளை 
வுடையவனும்‌ மிக அகன்ற பெரிய மலைபோலும்‌ மார்பையுடையவனும்‌, 
எண்ணெய்‌ ஊட்டிய இருள்போலும்‌ வடிவுடையவனும்‌. 


கு :— பெண்ணை - பனை, செறும்பு சிறாம்பு எனவும்‌ வழங்கும்‌. 
யனஞ்‌ செறும்பு உரோமத்துக்கு உவமம்‌. *பனஞ்‌ செறும்பன்ன பன்‌ 


கங்கைப்‌ படலம்‌ 25 


மயிர்‌ முன்கை (பெருங்கதை, 2. 8. 107), * இரும்பனஞ்‌ செறும்பி 
னன்ன பரூஉ மயிர்‌ ' (அகநானூறு 277) என்பனவும்‌ இங்கு ஒப்பு 
தோக்கத்தகும்‌. வார்தல்‌ - நீளுதல்‌. மார்பெனுங்கல்‌ - மார்பென்று 
சொல்லப்படுகிறமலை ; உருவகம்‌. கல்‌ - மலை. மார்புக்கு மலை உவமை; 
“மலையார்‌ மணிமார்பன்‌' (சீவகசிந்தாமணி. 216) என்பது காண்க. 


(33) 


2049. கச்சொ டார்த்த கழைக்கதிர்‌ வாளின 
னச்ச ராவி னடுக்குறு கோக்கினன்‌ 
பிச்ச ராமன்ன பேச்சின ஸிந்திரன்‌ 
வச்சி ராயுதம்‌ போலு மருங்கினான்‌. 


கச்சொடு ஆர்த்த கறைக்‌ கதிர்‌ வாளினன்‌, 

நச்சு அராவின்‌ நடுக்கு உறும்‌ நோக்கினன்‌, 
பிச்சர்‌ ஆம்‌ அன்ன பேச்சினன்‌, இந்திரன்‌ 

வச்சிராயுதம்‌ போலும்‌ மருங்கினான்‌. 


பொ :--கச்சொடு பிணித்த குருதிக்‌ கறை விளங்கும்‌ வாட்படை 
யுடையவனும்‌, விட முடைய பாம்பின்‌ நோக்குப்‌ போல்‌ நடுக்கம்‌ 
விளைக்கும்‌ நோக்குடையவனும்‌, பித்தர்‌ பேச்சுப்‌ போலும்‌ இயை 
யற்ற பேச்சுடையவனும்‌, இந்திரனுடைய வச்சிராயுதம்‌ போலும்‌ வலிய 
இடையை யுடையவனும்‌. 


கு :—கச்சு - இடையில்‌ உடையை இறுகப்பிணிக்கும்‌ ஒருவகை 
உடை. “நச்சராவும்‌ நடுக்குறும்‌ நோக்கினன்‌ ' என்ற பாடத்தினும்‌, 
* நச்சராவின்‌ நடுக்குறு நோக்கினன்‌ ' என்ற பாடமே அமைவுடைய 
தென்பது, * நச்செயிற்றரவினோக்கின்‌ மன்னரை நடுங்க நோக்கி ” 
(சீவகசிந்தாமணி. 2494) என்ற திருத்தக்க தேவர்வாக்கானும்‌ அறிய 
லாம்‌. பிச்சர்‌ - பித்தர்‌; போலி. ஆம்‌ அசை, மருங்கு - இடை. * வச்சிரா 
யுதம்‌ போலும்‌ மருங்கினான்‌ ' என்பது பெரும்பான்மையான சுவடி 
களில்‌ கண்ட பாடம்‌. இனி ஒரு சில சுவடிகளிலுள்ளபடி வச்சிரம்‌ 
புரைகின்ற வலியினான்‌', *வச்சிராயுத மன்ன மனத்தினான்‌” என்று பாடங்‌ 
கொண்டு, வச்சிராயுதம்‌ போன்ற கெடாத வலிமையுடையான்‌, வச்சிரா 
யுதம்‌ போன்ற உறுதியான மனம்‌ உடையவன்‌ என்று பொருள்‌ 
கொள்ளலும்‌ அமையும்‌. ்‌ (34) 


36 அயோத்தியா காண்டம்‌ 


2050. ஊற்று மொய்ந்நற வூனொடு மீனுகர்‌ 
நாற்ற மேய ஈகையின்‌ முகத்தினான்‌ 
சீற்ற மின்றியுக்‌ தியெழ நோக்குவான்‌ 
கூற்ற மஞ்சக்‌ குமிறுங்‌ குரலினான்‌. 


ஊற்று மொய்‌ நறவு ஊனெொடு மீன்‌ நுகர்‌ 
நாற்றம்‌ மேய நகை இல்‌ முகத்தினான்‌, 
சீற்றம்‌ இன்றியும்‌ தீ எழ நோக்குவான்‌, 
கூற்றம்‌ அஞ்சக்‌ குமிறும்‌ குரலினான்‌. 


பொ :--வார்க்கின்ற (ஈக்கள்‌) மொய்க்கின்ற கள்ளும்‌ ஊனும்‌ 
மீனும்‌ உண்ணுதலால்‌ உண்டாகிய தீய நாற்றம்‌ பொருந்திய சிரித்தல்‌: 
இல்லாத முகத்தையுடையவனும்‌, சினம்‌ இல்லாத நிலையினும்‌ நெருப்பு 
எழும்படி நோக்குபவனும்‌ இயமனும்‌ அஞ்சும்படி முழங்கும்‌ குரலை: 
யுடையவனும்‌. 


க :-ஊற்றுதல்‌ -வார்த்தல்‌. நறவு - கள்‌. எண்ணொடு முன்னும்‌ 
பின்னும்‌ கூட்டப்பட்டது. நகை- சிரிப்பு. கூற்றம்‌ - யமன்‌. (39) 


குகன்‌ இராமனைக்‌ காண வருதல்‌ 2051-2052 


2051. சிருங்க பேர மெனத்திரைக்‌ கங்கையின்‌ 
மருங்கு தோன்று நகருறை வாழ்க்கைய 
னொருங்கு தேனொடு மீனுப காரத்த 
னிருந்த வள்ளலைக்‌ காணவம்‌ தெய்தினான்‌. 
சிருங்கிபேரம்‌ எனத்‌ திரைக்‌ கங்கையின்‌ 
மருங்கு தோன்றும்‌ நகர்‌ உறை வாழ்க்கையன்‌, 
ஒருங்கு தேனொடு மீன்‌ உபகாரத்தன்‌, 
இருந்த வள்ளலைக்‌ காண வந்து எய்தினான்‌. 


பொ :--சிருங்கிபேரம்‌ என்ற பெயரால்‌ வழங்கும்படி கங்கையை 
அடுத்துத்‌ தோன்றிய நகரில்‌ உறையும்‌ வாழ்வுடையவனும்‌, தேனும்‌ 
மீனும்‌ ஆகிய கையுறைப்‌ பொருள்களை ஒருங்கு கொண்டவனும்‌ ஆன 
குகன்‌, முனிவர்‌ பள்ளியில்‌ விருந்தினனாகத்‌ தங்கியிருந்த இராமபிரானைக்‌ 
கரணும்பொருட்டு வந்து அடைந்தான்‌. 

கு :--* சிருங்கிபேரியர்கோன்‌ ? (குகப்படலம்‌ 47) என்பர்‌ பின்னும்‌. 


தரயகன்‌, தொன்மையான்‌, வில்லினன்‌, தோளினான்‌, துடியன்‌, 


கங்கைப்‌ படலம்‌ 37 


நாயினன்‌, அடியன்‌, நிறத்தினான்‌, ஈட்டினான்‌, படையினன்‌, அம்பன்‌, 
அம்பிக்கு நாதன்‌, சுற்றினான்‌, குறங்கினன்‌,  நெடுமையினான்‌, 
'தோலன்‌, புலிவாலினான்‌, கவடியன்‌, கழலினன்‌, குஞ்சியன்‌, புருவத்‌ 
தினான்‌, முன்கையான்‌, மார்பெனுங்‌ கல்லினன்‌, மேனியான்‌, வாளினன்‌, 
நோக்கினன்‌, பேச்சினன்‌, மருங்கினான்‌, முகத்தினான்‌, நோக்குவான்‌, 
குரலினான்‌, வாழ்க்கையன்‌, உபகாரத்தன்‌ (ஆன) குகன்‌ எனும்‌ நாமத்‌ 
தான்‌, வள்ளலைக்‌ காண வந்து எய்தினன்‌ என முன்‌ கவிகளோடு 
இணைத்து முடிக்க. இங்கே வள்ளல்‌ என்றது இராமனை. (36) 


2052. சுற்ற மப்புற நிற்கச்‌ சுடுகணை 
விற்று றந்தரை வீக்கிய வாளொழித்‌ 
கற்ற நீத்த மனத்தின னன்பின 
னற்ற வப்பள்ளி வாயிலை நண்ணினான்‌. 


சுற்றம்‌ அப்புறம்‌ நிற்கச்‌ சுடு கணை 

வில்‌ துறந்து, அரை வீக்கிய வாள்‌ ஒழித்து, 
அற்றம்‌ நீத்த மனத்தினன்‌, அன்பினன்‌, 
நல்‌ தவப்‌ பள்ளி வாயிலை நண்ணினான்‌. 


பொ :--குறையற்ற (நிறைந்த) மனம்‌ உடையவனும்‌ அன்புடைய 
வனுமான குகன்‌, தன்‌ பரிவாரங்கள்‌ அப்பால்‌ நிற்க, காயும்‌ கணையினை 
யும்‌ வில்லையும்‌ நீக்கி, அரையிற்‌ கட்டிய உடை வாளையும்‌ ஒழித்து, நல்ல 
தவஞ்செய்வார்‌ உறையும்‌ சாலையின்‌ வாயிலை அடைந்து. 


கு :--இதுவும்‌ அடுத்து வரும்‌ செய்யுளும்‌ ஒரு தொடர்‌. அற்றம்‌ - 
குறை. குற்றமும்‌ ஆம்‌ ; * உள்ளம்‌ தூயவன்‌” (2054) என்பர்‌ பின்னும்‌. 
.நற்றவமாவது இறைபணியே பயனாகக்‌ குறிக்கொண்டு செய்யும்‌ தவம்‌. 
முனிவர்‌ சூழலிலும்‌ அரசர்‌ பக்கலிலும்‌ கொலைக்‌ கருவிகளோடு செல்ல 
லாகாதாகலின்‌ அவற்றை நீக்கிச்‌ சென்றான்‌ என்க. நண்ணினான்‌ முற்‌ 
நெச்சம்‌. நண்ணிக்‌ கூவாமுன்‌ என வரும்‌ பாடலோடு இயையும்‌. (37) 


இச்செய்யுளின்‌ பின்‌ சில பிரதிகளில்‌ பின்வரும்‌ செய்யுள்‌ காணப்‌ 
படுகிறது. அது நடையால்‌ இடைச்‌ செருகலென்று கொள்ளத்தக்கதா 
கரிருக்கிறது. 
2052 (4) நின்றா னெஞ்சி னிரம்புறு மன்பால்‌ 
இன்றே நின்பணி செய்திட விறைவா 
நன்றே வந்தன னாயடி யேன்யான்‌ ' 
என்றே கூவின னெயினரி னிறையோன்‌ . 


38 அயோத்தியா காண்டம்‌ 
குகன்‌ இலக்குவனிடம்‌ தன்னை அறிவித்தல்‌ 


2053. கூவா முன்ன மிளையோன்‌ குறுஇநீ 
யாவான்‌ யாரென வன்பி னிறைஞ்சினான்‌ 
றேவா நின்கழல்‌ சேவிக்க வந்தனெ 
னாவாய்‌ வேட்டுவ னாயடி யேனென்றான்‌ . 


கூவாமுன்னம்‌ இளையோன்‌ குறுகி, “நீ 

ஆவான்‌ யார்‌?” என, அன்பின்‌ இறைஞ்சினான்‌, 
“தேவா! நின்‌ கழல்‌ சேவிக்க வந்தனென்‌, 
நாவாய்‌ வேட்டுவன்‌ நாய்‌ அடியேன்‌ ' என்றான்‌. 


பொ :--(தன்‌ வரவு தெரிவிக்கும்‌ பொருட்டு) அழைக்குமுன்‌, 
இலக்குவன்‌ (குகனைக்‌) கிட்டி, * நீ யார்‌ ?? என்று வினவ, (அவன்‌) 
அன்பால்‌ வணங்கி, ‘அரசே ! நாய்போல்‌ ஏவின செய்தற்குரிய அடி 
யனான யான்‌, ஓடங்களையுடைய வேடன்‌; உன்‌ அடி வணங்க வந்தேன்‌ * 
என்றான்‌. 


கு :--நண்ணிக்‌ கூவாமுன்‌ என இயைக்க. நீ யார்‌? என்ற வினாஃ 
உன்‌ பெயர்‌ யாது? தொழில்‌ யாது? எது கருதி வந்தனை ? என 
அறிதற்குரிய பலவற்றையும்‌ பற்றி எழுந்த தாதலின்‌, அவற்றுக்கு 
முறையே (யான்‌) உன்‌ அடியன்‌, நாவாய்‌ வேட்டுவன்‌, நின்கழல்‌ 
சேவிக்க வந்தனென்‌ என்று குகன்‌ விடைகூறுவானாயினன்‌. சேவித்தல்‌- 
வணங்குதல்‌. நின்‌ என ஒருமையாற்‌ கூறியது அடியாரை வணங்கியே 
இறைவனை வணங்க வேண்டும்‌ என்னும்‌ முறை பற்றியதாகலாம்‌ ; 
இராமனுக்கும்‌ இலக்குவனுக்கு மிடையே பேதமின்மை கருதி எனலு 
மாம்‌. * இலக்குமணனையே இராமனாகக்‌ கொண்டு கூறினான்‌ ” என்பாரும்‌ 
உளர்‌. வணங்கல்‌ காரியம்‌ ; பயனும்‌ அதுவே. “ கூடும்‌ அன்பினிற்‌- 
கும்பிடலே அன்றி, வீடும்‌ வேண்டாவிறலின்‌ விளங்கினார்‌,” (திருக்‌: 
கூட்டச்சிறப்பு. 8) என்பது திருத்தொண்டர்‌ புராணம்‌. (389): 


இலக்குவன்‌ இராமனிடம்‌ குகன்வரவு கூறுதல்‌ 


2054. நிற்றியீண்‌ டென்று புக்கு 
சு நெடியவற்‌ றொழுது தம்பி 
கொற்றவ நின்னைக்‌ காணக்‌ 
குறுகின னிமீர்ந்த கூட்டச்‌ 


கங்கைப்‌ படலம்‌ 99 


சுற்றமுந்‌ தானு முள்ளக்‌ 
தூயவன்‌ மாயி னல்ல 

னெற்றுநீர்க்‌ கங்கை நாவாய்க்‌ 
கிறைகுக னொருவ னென்றான்‌. 


* நிற்றி ஈண்டு” என்று புக்கு, 
நெடியவற்‌ றொழுது, தம்பி, 
“கொற்றவ ! நின்னைக்‌ காணக்‌ 
குறுகினன்‌ ; நிமிர்ந்த கூட்டச்‌ 
சுற்றமும்‌ தானும்‌, உள்ளம்‌ 
தூயவன்‌, தாயின்‌ நல்லன்‌, 
எற்றும்‌ நீர்க்‌ கங்கை நாவாய்க்கு 
இறை, குகன்‌, ஒருவன்‌ ' என்றான்‌. 


பொ :--இலக்குவன்‌ (குகனை நோக்கி) *இங்கே நில்‌” என்று கூறிப்‌ 
பள்ளியுட்‌ சென்று, பெரியோனான இராமபிரானை வணங்கி, (அரசே! 
தூயமனத்தினனும்‌, தாயினும்‌ நல்லவனும்‌, அலையெறிகின்ற நீர்ப்‌ 
பெருக்குடைய கங்கையில்‌ செல்லும்‌ ஓடங்களுக்குத்‌ தலைவனுமான 
குகன்‌ என்று சிறப்பித்துச்‌ சொல்லப்படும்‌ ஒருவன்‌, உன்னைக்‌ காணும்‌ 
பொருட்டு, அளவிறந்த கூட்டமான பரிவாரமும்‌ தானும்‌ வந்தனன்‌ * 
என்றான்‌. 


கு :-ஈண்டு நிற்றி என இயைக்க. சுற்றமும்‌ தானும்‌ குறுகினன்‌ 
என்பது திணைவிரவி உயர்திணை முடிபேற்றது; தானும்‌ தேரும்‌ 
பாகனும்‌ வந்தென்‌ நலனுண்டான்‌ என்பது போல. உள்ளத்‌ தூய்மை 
சுற்றத்துக்கும்‌ கொள்ளலுமாம்‌. இஃது வந்தவன்‌ தன்மையைத்‌ 
தலைவன்பால்‌ உரைக்கும்‌ தலைவனோடு தொடர்புடையார்‌ செயலாகிய 
உலகியன்முறையாவதே யன்றி, உய்தி பெறத்‌ தக்கவுயிரின்‌ மாண்பை 
இறைவன்பால்‌ எடுத்துரைக்கும்‌ குரவர்‌ செயலாகிய அறிவனூன்‌ 
முறையாயும்‌ அமைந்தமை காணலாம்‌. (39) 


குகன்‌ இராமனைக்‌ கண்டு மனமுருகுதல்‌ 
2055. அண்ணலும்‌ விரும்பி யென்பா 
லழைத்திநீ யவனை யென்னப்‌ 
பண்ணவன்‌ வருக வென்றான்‌ 
. பரிவினன்‌ விரைவிற்‌ புக்கான்‌ 


40 அயோத்தியா காண்டம்‌ 


கண்ணனைக்‌ கண்ணி னோக்கிக்‌ 
கனிந்தன னிருண்ட குஞ்சி 
மண்ணுறப்‌ பணிந்து மேனி 
வளைந்துவாய்‌ புதைத்து நின்றான்‌. 
அண்ணலும்‌ விரும்பி, * என்பால்‌ 
அழைத்தி நீ அவனை ' என்னப்‌ 
பண்ணவன்‌ *வருக' என்றுன்‌ ; 
பரிவினன்‌ விரைவிற்‌ புக்கான்‌ ; 
கண்ணனைக்‌ கண்ணின்‌ நோக்கிக்‌ 
கனிந்தனன்‌ ; இருண்ட குஞ்சி 
மண்‌ உறப்‌ பணிந்து, மேனி 
வளைந்து, வாய்‌ புதைத்து நின்றான்‌. 


பொ :--இராமபிரானும்‌, (குகனைக்‌ காண) விழைந்து, (இலக்குவனை 
நோக்கி), “நீ அவனை என்னிடம்‌ அழைத்து வருக ' என்று கூற, வலிய 
னான இலக்குவன்‌, (குகனை நோக்கி) *வருக” என்றானாக, அன்புடைய 
னான குகன்‌ விரைந்து புக்கு, (யாவர்க்கும்‌ கண்போல்பவனான 
இராமனைத்‌ தன்‌ கண்ணால்‌ நோக்கி, மனம்‌ நெகிழ்ந்து, கரிய மயிர்த்‌ 
தொகுதியையுடைய முடி படியுற வணங்கி, உடல்‌ வளைந்து வாய்‌ 
பொத்தி ஒடுங்கி நின்றான்‌. 


க:--அண்ணல்‌ என்றது இராமனை. உம்மை, குகனை இலக்குவ 
னும்‌ விரும்பினமை குறித்தது. பண்ணவன்‌ -- வலிமையுடையவன்‌. 
புக்கான்‌, களித்தனன்‌ என்பவை முற்றெச்சம்‌. கண்ணன்‌ என்பதற்கு, 
கண்ணுள்‌ உறைபவன்‌ என்றும்‌ கண்ணழகுடையவன்‌ என்றும்‌ 
பொருள்‌ உரைத்தலும்‌ ஆம்‌. கண்ணின்‌ நோக்கி என்பதற்கு (அரு 
ளுக்கு உறைவிடமாகிய அவ்விராமபிரானுடைய) கண்களாற்கண்டு 
என்று பொருளுரைத்தலும்‌ ஆகும்‌. குஞ்சி இங்கே ஆகுபெயராய்த்‌ 
தலையை உணர்த்தி நின்றது. குகன்‌ செயலால்‌, இறைவன்‌ அல்லது 
பெரியோர்‌ பக்கல்‌ செல்லுவார்‌ செல்லுமாறு உணரலாம்‌. (40) 


குகன்‌ கையுறை யேற்குமாறு இராமனை வேண்டுதல்‌ 
2056. இருத்திநீ யென்ன லோடு 
மிருந்தில னெல்லை நீத்த 
வருத்தியன்‌ றேனு மீனு 
மமுதினுக்‌ கமைந்த வாகத்‌ 


பகலை பட்டன்களை. தலைகள்‌ கமி 


கங்கைப்‌ படலம்‌ 41 


இருத்தினென்‌ கொணர்ந்தே னென்கொ 
றிருவுள மென்ன வீரன்‌ 
வீருத்தமா தவரை நோக்கி 
முறுவலன்‌ விளம்ப லுற்றான்‌. 


* இருத்தி நீ” என்னலோடும்‌ 
இருந்திலன்‌ ; எல்லை நீத்த 
அருத்தியன்‌, “ தேனும்‌ மீனும்‌ 
அமுதினுக்கு அமைந்த ஆகத்‌ 
திருத்தினென்‌, கொணர்ந்தேன்‌ ; என்கொல்‌ 
திருவுளம்‌ ? என்ன, வீரன்‌, 
விருத்த மாதவரை நோக்கி 
முறுவலன்‌, விளம்பலுற்றான்‌. 
பொ:--அளவுகடந்த அன்புடைய குகன்‌, “நீ இருத்தி' என்று 
இராமன்‌ கூறிய அளவில்‌ இராமல்‌, “தேனும்‌ மீனும்‌ உண்ணத்‌ 
தக்கனவாகத்‌ தூயனவாக்கிக்‌ கொண்டுவந்துள்ளேன்‌; திருவுள்ளம்‌ 
யாதோ ?' என்று கூற, இராமன்‌, பெருந்தவத்தினரான முதியோரை 
நோக்கிப்‌ புன்னகை பூத்தவனாய்ச்‌ சொல்லலுற்றான்‌. 
க:--எல்லை நீத்த அருத்தி - அளவுகடந்த அன்பு-பேரன்பு. 
வீரன்‌ என்பது இராமனுக்குரிய பெயர்களில்‌ ஒன்று. (41) 


குகன்‌ கையுறையை இராமன்‌ பாராட்டுதல்‌ 


2057. அரியதா முவப்ப வுள்ளத்‌ 
தன்பினா லமைந்த காத 
றெரிதரக்‌ கொணர்ந்த வென்று 
லமுதினுஞ்‌ சீர்த்த வன்றே 
பரிவினிற்‌ றமீஇய வென்னிற்‌ 
பவித்திர மெம்ம னோர்க்கு 
முரியன வினிதி மு 
முண்டனெ மன்றோ வென்றான்‌. 


“அரிய, தாம்‌ உவப்ப, உள்ளத்து 


அன்பினால்‌ அமைந்த, காதல்‌ 
தெரிதரக்‌ கொணர்ந்த, என்றால்‌ 


அமுதினும்‌ சீர்த்த! அன்றே 


48 அயோத்தியா காண்டம்‌ 


பரிவினில்‌ தழீஇய என்னில்‌, 
பவித்திரம்‌; எம்‌ அனோர்க்கும்‌ 
உரியன ; இனிதின்‌ நாமும்‌ 


உண்டனெம்‌ ; அன்றோ !' என்றான்‌. 


பொ :—'கிடைத்தற்கு அரியனவும்‌, தம்மால்‌ விரும்பப்படுவவவும்‌, 
உள்ளன்போடு கூடியனவும்‌, அன்புவெளிப்படும்படி கொணரப்பட்டன 
வும்‌ என்றால்‌, அவை அமுதத்தினும்‌ சிறந்தனவாம்‌ ; அன்பொடு 
கூடியவை என்றால்‌ அவை துரயனவும்‌ ஆகும்‌. மேலும்‌ எங்களுக்கும்‌ 
எங்களைப்‌ போன்றவர்க்கும்‌ உரியனவும்‌ ஆம்‌. ஆயினும்‌ நாமும்‌ இனி 
தாக உண்டேம்‌ அன்றோ!” என்று கூறினான்‌. 


கு தாம்‌ என்றது கையுறை கொடுவருவாரை ; அசையெனினும்‌ 
ஆம்‌. உவப்ப, அன்பினால்‌ அமைந்த, காதல்‌ தெரிதரக்‌ கொணர்ந்த 
எனின்‌, (அவை) அரிய; அமுதினும்‌ சீர்த்த என இயைத்து முடித்‌ 
தலுமாம்‌. உள்ளத்தன்பினால்‌, அமைந்த காதல்‌ தெரிதரக்‌ கொணர்ந்த 
என்பதற்கு உள்ளன்பீனால்‌, அமைவுடைய பத்திபுலப்படக்‌ கொணரப்‌ 
பட்டவை என்று உரைகொள்ளலும்‌ ஆம்‌. குகன்‌ அன்பொடு 
கொணர்ந்த கையுறையினை இராமன்‌ அமுதினும்‌ சிறந்ததாகவும்‌ 
தூயதாகவும்‌ பாராட்டினனென்றவாறு. ஏ; அன்று, ஓ என்பவை 
அசைகள்‌, *நின்னன்பு பிணித்தபோதே இருந்தேன்‌ நுகர்ந்தேன்‌ 
இதன்மேல்‌ இனி யீவதென்னோ ?', * அன்பிற்‌ சிறந்தாயதொர்‌ பூசனை 
யார்கண்‌ உண்டே' (சுந்தர. 60, 61) என்று அனுமன்‌ கூற்றாக 
ஆசிரியர்‌ கூறுவனவும்‌ இங்கு நோக்கத்தகும்‌. இராமன்‌ தவவொழுக்க 
மேற்கொண்டமையானும்‌, குகன்‌ வருமுன்னமே அப்பெருமான்‌ 
கங்கைக்கரையில்‌ வாழும்‌ முனிவர்‌ ஈந்த விருந்துணவுண்டமையானும்‌, 
குகன்‌ தந்தவற்றை உண்ணும்நிலை யேற்படவில்லை ; ஆதலால்‌ 
குகன்‌ கொணர்ந்த கையுறையை முனிவரைநோக்கிப்‌ பாராட்டுவா 
னாயினான்‌. (42) 


கங்கை கடக்க நாவாயொடு வழிநாள்‌ வருமாறு 
குகனிடம்‌ இராமன்‌ கூறுதல்‌ 


2058. சிங்கவே றனைய வீரன்‌ 
பின்னருஞ்‌ செப்பு வான்யா 
மிங்குறைந்‌ தெறி£ர்க்‌ கங்கை 
யேறுது காளை யாணர்ப்‌ 


கங்கைப்‌ படலம்‌ 48 


பொங்குநின்‌ சுற்றத்‌ தோடும்‌ 
போயுவந்‌ தினிது னூரிற்‌ 

மங்கி நாவா யோடுஞ்‌ 
சாருதி விடிய லென்றான்‌. 


சிங்க ஏறு அனைய வீரன்‌, 
பின்னரும்‌ செப்புவான்‌, “யாம்‌ 
இங்கு உறைந்து, எறி நீர்க்‌ கங்கை 
ஏறுதும்‌ நாளை ; யாணர்ப்‌ 
பொங்கும்‌ நின்‌ சுற்றத்தோடும்‌ 
போய்‌, உவந்து, இனிது உன்‌ ஊரில்‌ 
தங்கி, நீ நாவாயோடும்‌ 
சாருதி விடியல்‌ ' என்றான்‌. 


பொ :--மேலும்‌ கூறுபவனான ஆண்சிங்கம்‌ போன்ற இராமன்‌. 
“நாங்கள்‌ இங்கே (இன்று) தங்கி, அலைமோதுகின்ற நீர்ப்‌ பெருக்‌ 
குடைய கங்கையை நாளைக்‌ கடப்போம்‌; நீ அழகுமிக்க நின்பரிவாரத்‌- 
தோடும்‌ இன்று உன்‌ ஊர்க்குச்‌ சென்று மகிழ்ந்து நன்குதங்கி,. 
(நாளை) விடியற்காலத்தே நாவாயோடும்‌ இங்கே வருக' என்றான்‌. 

கு :--சிங்கவேறு நடையால்‌ உவமமாயிற்று. உயர்புகழ்க்‌ கொருத்தி 
யாய இல்லாளையடைந்ததனால்‌ உளதாகிய பீடுநடை கொண்டு 
* சிங்கவேறனைய வீரன்‌” என்றார்‌. : புகழ்புரிந்தில்லி லோர்க்கில்லை 
யிகழ்வார்‌ முன்‌ ஏறுபோற்‌ பீடுநடை' (59) என்ற திருக்குறளும்‌ இங்கு. 
நோக்கத்தகும்‌. யாம்‌ என்றது இலக்குவனையும்‌ பிராட்டியையும்‌ 
உளப்படுத்தி என்க. யாணர்‌-அழகு ; புதுவருவாயும்‌ ஆம்‌. (43). 


குகன்‌ வேண்டுகோள்‌ 


2059. கார்குலா நிறத்தான்‌ கூறக்‌ 
காதல ஸனுூணர்த்து வானிப்‌ 
பார்குலாஞ்‌ செல்வ நின்னை 
யிங்ஙனம்‌ பார்த்த கண்ணை 
யீர்கிலாக்‌ கள்வ னேன்யா x 
னின்னலி னிருக்கை நோக்கித்‌ 
தர்கலே னான தைய . 
செய்குவெ னடிமை யென்றான்‌. 


ஆரி அயோத்தியா காண்டம்‌ 


கார்‌ குலாம்‌ நிறத்தான்‌ கூறக்‌ 
காதலன்‌ உணர்த்துவான்‌, “இப்‌ 
பார்குலாம்‌ செல்வ! நின்னை 
இங்கனம்‌ பார்த்த கண்ணை 
ஈர்கிலாக்‌ கள்வனேன்‌ யான்‌, 
இன்னலின்‌ இருக்கை நோக்கித்‌ 
தீர்கிலேன்‌; ஆனது, ஐய! 
செய்குவென்‌ அடிமை” என்றான்‌. 
பொ :--மேகம்போல விளங்கும்‌ கருநிறமுடைய இராமன்‌, கூற, 
(அது கேட்ட) பேரன்பினனான குகன்‌, (தன்‌ கருத்தைத்‌) தெரிவிப்பவ 
னாய்‌, * இவ்வுலகம்‌ விரும்பும்‌ செல்வனே ! வியக்கத்தக்க குணநலம்‌ 
வாய்ந்தவனே ! உன்னை இப்படி (மணிமுடி துறந்து சடைமுடி புனைந்த 
கோலத்துடன்‌) பார்த்தகண்ணை அகழ்ந்தெடுத்‌ தெறியாத கள்வனான 
யான்‌, துன்பம்‌ தரும்‌ உன்‌ இருப்பை நோக்கியும்‌ செத்தேனில்லை; 
என்னால்‌ இயன்ற தொண்டு செய்வேன்‌” என்று கூறுவானாயினன்‌. 
கு :—குலாவுதல்‌ - 1, விளங்குதல்‌, 2. விரும்புதல்‌. பார்குலாம்‌ 
செல்வ என்பதற்கு நிலமகள்‌ விரும்பும்‌ செல்வனே ! எனப்‌ பொரு 
ளுரைத்தலும்‌ ஆம்‌. பார்குலாம்‌ செல்வ! ஐய! என்ற விளிகள்‌, நீ நாடு 
துறந்து காடு புகுந்தமை பொருந்தாது என்னும்‌ குறிப்புடையன. 
இன்னலின்‌ இருக்கை நோக்கித்‌ தீர்கிலேன்‌ என்பதற்கு (உன்னை இக்‌ 
-கோலத்திற்‌ பார்த்த) துன்பத்தோடு என்‌ ஊர்‌ நோக்கிப்‌ பிரிந்து 
செல்லேன்‌ எனவும்‌, (இன்பத்துக்கு உறைவிடமாகிய உனைப்‌ பிரிந்து) 
துன்பத்துக்கு உறைவிடமாகிய என்‌ ஊர்‌ நோக்கிச்‌ செல்லேன்‌ என 
வும்‌ பொருளுரைத்தலும்‌ ஆம்‌. தீர்தல்‌-நீங்குதல்‌. ஆனது அடிமை 
செய்குவென்‌ என இயையும்‌. ஆனது அடிமை-பொருந்திய தொண்டு. 
இதனால்‌, இராமனுக்குப்‌ பிரியா அடிமை செய்யக்‌ குகன்விரும்பினமை 
புலனாகும்‌. இச்செய்யுளின்‌ இரண்டு மூன்றாம்‌ அடிகளுடன்‌, *கண்‌ 
செய்த பாவம்‌ கடலிற்‌ பெரிதென்பார்‌ ', (1796) “சுரிகையிற்‌ கண்மலர்‌ 
சூன்று நீக்கினார்‌,” (1868) * சீதை மணவாளன்‌ றன்னோடுந்‌ தீக்கானம்‌ 
போதும்‌, அதுவன்றேற்‌ புகுதும்‌ எரியென்பார்‌ * (1798) என்னும்‌ பாடற்‌ 
பகுதிகளும்‌ நோக்கத்தகும்‌. (44) 


குகன்‌ கருத்தறிந்த இராமன்‌ கூறுதல்‌ 
2060. கோதைவிற்‌ குரிசி லன்னான்‌ 
கூறிய கொள்கை கேட்டான்‌ 
சதையை நோக்கித்‌ தம்பி 
திருமுக நோக்கித்‌ தீராக்‌ 


கங்கைப்‌ படலம்‌ 45 


காதல னாகு மென்று 

கருணையின்‌ மலர்ந்த கண்ணன்‌ 
யாதினு மினிய நண்ப 

விருத்தியீண்‌ டெம்மெொ டென்றான்‌. 


கோதை வில்‌ குரிசில்‌ அன்னான்‌ கூறிய கொள்கை கேட்டான்‌, 
சீதையை நோக்கித்‌ தம்பி திருமுகம்‌ நோக்கித்‌ “தீராக்‌ 
காதலன்‌ ஆகும்‌ ” என்று கருணையின்‌ மலர்ந்த கண்ணன்‌, 
*யாதினும்‌ இனிய நண்ப! இருத்தி ஈண்டு எம்மொடு” என்றான்‌... 


பொ :--மாலையணிந்த வில்லையுடைய ஆடவருட்சிற ந்தோனாகிய: 
இராமன்‌, அந்தக்‌ குகன்‌ கூறிய கோட்பாட்டைக்‌ கேட்டு, சீதா 
பிராட்டி திருமுகத்தைநோக்கி, இலக்குவனுடைய திருமுகத்தையும்‌ 
பார்த்து, (அவர்முகக்குறியால்‌) அவன்‌ நீங்காத அன்புடையவனென்று 
துணிந்து, கருணையால்‌ மலர்ந்த கண்களையுடையனாய்‌, *எல்லாவற்றி' 
னும்‌ இனிய நண்பா! இவ்விடம்‌ எங்களுடன்‌ இருப்பாயாக என்று 


கு :-கோதை-மாலை, குரிசில்‌-புருடரிற்‌ சிறந்தோன்‌. கேட்டான்‌- 
கேட்டு; முற்றெச்சம்‌. பிராட்டி திருமுகமும்‌ இலக்குவன்‌ திருமுகமும்‌: 
நோக்கியது குகனையேற்றுக்‌ கொள்வது பற்றி அவர்‌ உள்ளக்கருத்து 
அறிதற்பொருட்டு, இஃது, ஒருதலைவன்‌ ஒருவனைப்‌ பணியாளாகக்‌ 
கொள்ளுங்கால்‌, தன்‌ மனையாள்‌ கருத்தும்‌ உடன்பிறந்தார்‌ முதலி 
யோர்‌ கருத்தும்‌ அறிந்து ஏற்றுக்கொள்ளும்‌ உலகியல்‌ முறையொடும்‌ 
இறைவன்‌ ஒருவனை உய்விக்கக்‌ கருதினால்‌, அவனைத்‌ தன்பாற்‌ 
சேர்ப்பிக்கும்‌ குரவன்கருத்தும்‌ பிராட்டியின்‌ இசைவும்‌ கொண்டு 
உய்விக்கும்‌ அறிவனூன்‌ முறையொடும்‌ பொருந்தியமைதல்‌ காணத்‌ 
தகும்‌. யாவதினும்‌ என்பது யாதினும்‌ என்றானது விகாரம்‌. 
ஒருவற்கு இனியனவாகவுள்ள எல்லாவற்றினும்‌ அவன்‌ உயிர்‌ இணி 
தாதல்போல்‌, இராமபிரானுக்குக்‌ குகன்‌ அப்பெருமான்‌ உயிர்போல 
இனியனாயினன்‌ என்றவாறு. இராமபிரான்‌ குகனை, “என்னுயிரனை ' 
யாய்‌ நீ? (2083) என்று பின்னும்‌ கூறுதல்‌ காணலாம்‌. “என்னில்‌ 
யாரும்‌ எனக்கினியாரிலை, என்னிலும்‌ இனியான்‌ ஒருவன்‌ 
உளன்‌” (தேவாரம்‌ 5. 21. 1), “கணியினும்‌ கட்டிபட்ட கரும்பினும்‌, 
பனிமலர்க்குழற்‌ பாவை நல்லாரினும்‌ தனிமுடி கவித்தாளும்‌ அரசி 
னும்‌, இனியன்‌ தன்னடைந்தார்க்கு இடைமருதனே” (தேவாரம்‌, 5. 
14. 10) என்னும்‌ அப்பர்‌ திருவாக்கு இங்கு நோக்கத்தகும்‌. (45) 


46 அயோத்தியா காண்டம்‌ 


இதன்பின்‌ 1, 8-5, 7, 12, 18, 15-20, 22-29, 99, 39-41, 43-45, 
47, 49. என்னும்‌ குறியீடுள்ள சுவடிகளில்‌, 


2060 (௨) அடிதொழு துவகை தூண்ட வழைத்தன னாழியென்னத்‌ 
துடியுடைச்‌ சேனை வெள்ளம்‌ பள்ளியைச்‌ சூழ வேவி 
வடிசிலை பிடித்து வாளும்‌ வீக்கிவா யம்பு பற்றி 
இடியுடை மேக மென்ன விணையடி யெய்தி நின்றான்‌. 


என ஒரு செய்யுள்‌ காணப்படுகிறது. இதனை மூலத்தோடு சேர்த்து 
அச்சிட்ட பதிப்பும்‌ உண்டு. முன்‌ 48 முதல்‌ 45 முடியவுள்ள செய்‌ 
யுட்களில்‌, தன்னைவந்து கண்ட குகனை, “இன்று நின்‌ ஊர்க்குச்சென்று 
தங்கி, நாளை யாம்‌ கங்கை கடத்தற்கு ஓடத்தோடும்‌ வருக' என்று 
இராமபிரான்‌ கூற, அவன்‌, “நின்னைப்‌ பிரியாது இயன்ற அடிமை 
செய்வேன்‌ ' என்றானாக, அப்பெருமான்‌, இன்று நீ இங்கே எம்மொடு 
தங்குக' என்றான்‌ என்று கூறப்பட்டது. அதுகேட்ட குகன்‌, பெரு 
மானை நோக்கி, “நீ வளநகர்‌ துறந்து கடுவனம்‌ புகுந்தவாறு என்‌” 
என்றானாக, இலக்குவன்‌ நிகழ்ந்ததுகூறக்‌ கேட்டு, அவன்‌ கண்ணீர்‌ 
பெருக வருந்தி அங்கே தங்கினான்‌ என, “திருநகர்‌ துறந்தவண்‌ 
ணம்‌' என்னும்‌ முதற்குறிப்புள்ள 46-ஆம்பாடலில்‌ மேற்செய்தி 
தொடர்ந்து இயைபுறப்‌ பேசப்பட்டுள்ளது. ஆனால்‌ மேலே காட்டிய 
“அடிதொழுது' என்று தொடங்கும்‌ செய்யுளோ, இன்று இங்கே நீ 
எம்மொடு தங்குக என்று பெருமான்‌ கூறக்கேட்ட குகன்‌, உடனே 
அவனை வணங்கி உவகைதூண்டத்‌ தன்படையை அழைத்து இராம 
பிரானிருந்த முனிவர்‌ பள்ளியைச்‌ சூழ்ந்து காவல்புரியும்படி ஏவித்‌ 
தானும்‌ வில்லும்‌ அம்பும்‌ கொண்டு வாளும்‌ வீக்கி இடியொடு கூடிய 
மேகம்போல வந்து அவன்‌ அடியிணைகளை அடைந்தான்‌" என்று 
பேசுகிறது. சுற்றத்தை அப்பால்‌ நிறுத்தி, அம்பும்‌ வில்லும்‌ வாளும்‌ 
அகற்றி முனிவர்‌ பள்ளிவாயிலை அடைந்த குகன்‌, பெருமான்‌ இன்று 
இங்கே எம்முடன்‌ நீ இருத்தி என்றவுடன்‌, பள்ளியைச்சூழப்‌ படை 
யினை ஏவி, வில்லும்‌ வாளும்‌ அம்பும்‌ கொண்டு, பெருமானையடைந்‌ 
தமைக்குக்‌ காரணம்‌ புலப்படவில்லை. பாதுகாப்புக்‌ கருதிப்‌ படையை 
யேவித்‌ தானும்‌ வில்லும்‌ அம்பும்‌ வாளும்‌ கொண்டு ஆயத்தமானான்‌ 
எனின்‌, இடம்‌ முனிவர்பள்ளி காலம்‌ பகல்‌ இந்த நிலையில்‌ பாதுகாப்பு 
வேண்டிய அவசியமில்லை. அவசியமென்று கருதினால்‌, பின்‌ 2082-ஆம்‌ 
பாடலில்‌, *திருவுளமெனின்‌ மற்றென்‌ சேனையும்‌ உடனேகொண்டு... 
உறைகுவென்‌” என்றாற்போல அதற்குப்‌ பெருமான்‌ இசைவை வேண்டிச்‌ 
செய்திருப்பன்‌. அவ்வாறில்லாமையால்‌ “அடிதொழுது” என்று தொடங்‌ 
கும்‌ இச்செய்யுள்‌ இடைச்செருகல்‌ என்று தோன்றுகிறது. 


கங்கைப்‌ படலம்‌ 47 


திருநகர்‌ தீர்ந்த செய்தியறிந்து குகன்‌ வருந்தல்‌ 


2061. திருககர்‌ தீர்ந்த வண்ணம்‌ 

மானவ தெரித்தி யென்னப்‌ 
பருவர றம்பி கூறப்‌ 

பரிந்தவன்‌ பையு ளெய்தி 
யிருகணி ரருவி சோரக்‌ 

குகனுமாண்‌ டிருந்தா னென்னே 
பெருநிலக்‌ கிழத்தி நோற்றும்‌ 

பெற்றிலள்‌ போலு மென்னா. 


திருநகர்‌ தீர்ந்த வண்ணம்‌, 
மானவ ! தெரித்தி! என்னப்‌ 
பருவரல்‌ தம்பி கூறப்‌ 
பரிந்தவன்‌ பையுள்‌ எய்தி, 
இருகண்‌ நீர்‌ அருவி சோரக்‌ 
குகனும்‌ ஆண்டு இருந்தான்‌ ; “என்னே ! 
பெரு நிலக்‌ கிழத்தி நோற்றும்‌ 
பெற்றிலள்‌ போலும்‌” என்னா. 


பொ :-—(குகன்‌ இராமனை நோக்கி) பெருமையுடையோய்‌ ! 
* வளநகரைத்துறந்தவாறு தெரிவித்திடுக ' என்றுகூற, இலக்குவன்‌ 
அத்துன்பவிளைவைக்‌ கூற, அன்புடையவனான குகனும்‌, (அதுகேட்டுத்‌) 
துன்புற்றுப்‌, பெரிய பூமியாகிய நங்கை இராமனை நாயகனாகப்‌ 
பெறுதற்குரிய தவத்தைச்‌ செய்தும்‌ அந்தப்‌ பேறு பெற்றிலள்‌; இஃது 
என்னே! என்று இருகண்களும்‌ அருவிபோல நீரைப்‌ பெருகவிட 
அங்கே தங்கினான்‌. 

கு :—தீர்தல்‌-நீங்குதல்‌. மானவன்‌-பெருமையுடையோன்‌; இரா 
மன்‌. தெரித்தல்‌-தெரிவித்தல்‌. பருவரல்‌-துன்பம்‌. பரிந்தவன்‌-அன்பு 
செய்தவனாகிய குகன்‌. பையுள்‌-துன்பம்‌. குகனும்‌ என்பதனுள்‌ 
உம்மை அக்குகன்‌ சிறப்புணர நின்றது. ஆண்டு-அங்கே ௪ முனிவர்‌ 
பள்ளியில்‌.  நிலக்கிழத்தி - பூமிதேவி. தோற்றல்‌ - தவஞ்செய்தல்‌ 
போலும்‌ அசைநிலை. “யாதினும்‌ இனியநண்ப. இருத்தி யீண்டு 
எம்மொடு ”' (2060) என்ற இராமன்‌ கட்டளைப்படி குகன்‌ அங்கே 
(முனிவர்‌ பள்ளியில்‌) தத்வ இதனாற்‌ கூறப்பட்டமை காணத்‌ 
தகும்‌. (46) 


48 அயோத்தியா காண்டம்‌ 


கதிரவன்‌ மறைதல்‌. 


2062. விரியிருட்‌ பகையை யோட்டித்‌ 
திசைகளை வென்று. மேனின்‌ 
றொருதனித்‌ திகிரி யுந்தி 
யுயர்புகம்‌ நிறுவி நாளு 
மிருகிலத்‌ தெவர்க்கு முள்ளத்‌ 
திருந்தருள்‌ புரிந்து வீந்த 
செருவலி வீர னென்னச்‌ 
செங்கதிர்ச்‌ செல்வன்‌ சென்றான்‌. 
விரி இருட்பகையை ஓட்டித்‌ 
திசைகளை வென்று, மேல்‌ நின்று, 
ஒரு தனித்‌ திகிரி உந்தி, 
உயர்‌ புகழ்‌ நிறுவி, நாளும்‌ 
இரு நிலத்து எவர்க்கும்‌ உள்ளத்து 
இருந்து அருள்‌ புரிந்து வீந்த 
செரு வலி வீரன்‌ என்னச்‌ 
செங்கதிர்ச்‌ செல்வன்‌ சென்றான்‌. 


பொ :--பரவிய இருளாகிய பகையைத்‌ துறத்தி, எல்லாத்திசை 
களையும்‌ வெற்றிகொண்டு, மேலாகநின்று, ஒப்பற்ற சிறந்த திகிரி 
யைச்‌ செலுத்தி, உயர்ந்தபுகழை நாட்டி எந்நாளும்‌ பெரிய பூமியி 
லுள்ளாரெல்லார்க்கும்‌ மனத்திலே தங்கி அருள்புரிந்து இறந்த போர்வலி 
மிக்க வீரனாகிய தசரதசக்கரவர்த்தி போலச்‌ சூரியன்‌ மறைந்தான்‌. 


௫ :--இது செம்மொழிச்‌ சிலேடையுவமை என்னும்‌ அணிதழுவி 
யது. இருட்பகையை ஓட்டுதலும்‌ திசைகளை வெல்லுதலும்‌ மேனிற்ற 
லும்‌ ஒருதனித்திகிரியுந்தலும்‌ புகழ்நிறுவுதலும்‌ இருநிலத்து எவர்க்‌ 
கும்‌ உள்ளத்து இருந்து அருள்‌ புரிந்து வீதலும்‌ தசரதனுக்கும்‌ கதிரவ 
னுக்கும்‌ பொதுவான தன்மைகள்‌, தசரதன்‌ மேற்‌ சொல்லுங்கால்‌, 
விரி இருட்பகையை ஓட்டித்‌ திசைகளை வென்று-பரவிய இருள்‌ 
போன்ற பகைவரை வலியழிந்து ஓடச்செய்து அவர்‌ சென்று தங்கி 
நிலைபெறாதபடி திசைகளையெல்லாம்‌ தன்ன தாக்கி எனவும்‌, ஒரு 
தனித்திகிரி உந்தி-ஒப்பற்ற ஆணையாகிய ஏகசக்கரம்‌ செலுத்தி என 
வும்‌, சூரியன்‌ மேற்‌ சொல்லுங்கால்‌ பரவீய இருளாகிய பகையைத்‌ 
துறந்து அவை எங்கும்‌ தங்காதபடி திசைகளிலெல்லாம்‌ தன்னொளி 
பரப்பி எனவும்‌, ஒற்றையாழி பூண்டதேரைச்‌ செலுத்தி எனவும்‌ 
உரைக்க. ஏனையவை வெளிப்படை. (47) 


கங்கைப்‌ படலம்‌ 49 


சீதாபிராட்டியும்‌ இராமனும்‌ தருப்பைப்புல்லில்‌ உறங்க 
இலக்குவன்‌ காத்து நிற்றல்‌ 
2063. மாலைவாய்‌ நியமஞ்‌ செய்து 
மரபுளி யியற்றி வைகல்‌ 
வேலைவா யமிர்தன்‌ னாளும்‌ 
வீரனும்‌ விரித்த நாணன்‌ 
மாலைவாய்ப்‌ பாரின்‌ பாயல்‌ 
வைகினர்‌ வரிவி லேந்திக்‌ 
காலைவா யளவுக்‌ தம்பி 
யிமைப்பிலன்‌ காத்து நின்றான்‌. 


மாலைவாய்‌ நியமம்‌ செய்து, மரபுளி இயற்றி, வைகல்‌ 
வேலைவாய்‌ அமிர்து அன்னாளும்‌ வீரனும்‌ விரித்த நாணல்‌: 
மாலைவாய்ப்‌ பாரின்‌ பாயல்‌ வைகினர்‌, வரி வில்‌ ஏந்திக்‌ 
காலைவாய்‌ அளவும்‌ தம்பி இமைப்பிலன்‌ காத்து நின்றான்‌. 


பொ :--மாலைக்காலத்திற்‌ செய்யவேண்டிய கடமைகளை முறைப்‌ 
படிசெய்து, நாளும்‌ (பாற்‌) கடலில்‌ தோன்றிய அமுதம்‌ போல்பவ 
ளான சீதாபிராட்டியும்‌ மகாவீரனான இராமனும்‌ வரிசையாகப்‌ 
பரப்பிய தருப்பையில்‌ தரைப்பள்ளியில்‌ தங்கி உறங்க, இலக்குவன்‌, 
கட்டமைந்த வில்லைக்‌ கைக்கொண்டு விடியுமளவும்‌ கண்ணிமையாது 
காத்து நின்றான்‌. 

கு :--மாலை விரித்த நாணல்வாய்‌ என இயையும்‌. (48). 


பல சுவடிகளில்‌ பின்வரும்‌ பாடல்கள்‌ மூன்றும்‌ காணப்படுகின்‌ 
றன. அவை பழைய பதிப்புக்களில்‌ இல்லை; இங்கே வேண்டற்‌: பால 
னவும்‌ அல்ல; ஆதலால்‌ மூலத்தோடு சேர்க்கப்படவில்லை. 


2063 (6) வெயில்விரி கனகக்‌ குன்றத்‌ தெழில்‌ கெட விலகு சோதிக்‌. 
கயில்விரி கனகப்‌ பைம்பூட்‌ கடுந்திறன்‌ மடங்க லன்னான்‌ 
துயிலெனு மணங்கு வந்து தோன்றலு மவளை நீ நாம்‌ 
எயிலுடை யயோத்தி மூதூ ரெய்துநா ளெய்து கென்றான்‌. 


20638 (0) மறக்கண்வா ளிளைய வீர னாணையை மறுத்தல்‌ செல்லா 
உறக்கமா மாது மன்ன னுபயபங்‌ கயங்கள்‌ போற்றித்‌ 
துறக்கமா மென்ன லாய தூமதி ளயோத்தி யெய்தி 
இறுக்குநா ளெந்தை பாத மெய்துவ னென்னப்‌ போனாள்‌. 


50 அயோத்தியா காண்டம்‌ 


3069 (6) மற்றவ ளிறைஞ்சி யேக மாமலர்த்‌ தவிசி னீங்காப்‌ 
பொற்றொடி யோடு மையன்‌ றுயிறரு புன்மை நோக்கி 
இற்றதோர்‌ நெஞ்ச னாகி யிருகணீ ரருவி சோர 
உற்றவோ வியம தென்ன வொருசிலை யதனி னின்றான்‌, 


குகன்‌ இராமலக்குவர்களை நோக்கி வருந்திநிற்றல்‌ 


2064. தும்பியின்‌ குழாத்திற்‌ சுற்றுஞ்‌ 

சுற்றத்தன்‌ றொடுத்த வில்லன்‌ 

வெம்பிவெட்‌ தமியா நின்ற 
நெஞ்சினன்‌ விழித்த கண்ணன்‌ 

ம்ம்பிநின்‌ றானை நோக்கித்‌ 
தலைமகன்‌ றனிமை நோக்கி 

யம்பியின்‌ றலைவன்‌ கண்ணி 
ரருவிசோர்‌ குன்றி னின்றான்‌. 


தும்பியின்‌ குழாத்தில்‌ சுற்றும்‌ 
சுற்றத்தன்‌, தொடுத்த வில்லன்‌, 
வெம்பி வெந்து அழியாநின்ற 
நெஞ்சினன்‌, விழித்த கண்ணன்‌, 
தம்பி நின்றானை நோக்கித்‌ 
்‌ தலைமகன்‌ தனிமை நோக்கி 
அம்பியின்‌ தலைவன்‌ கண்ணீர்‌ 
அருவி சோர்‌ குன்றில்‌ தின்றான்‌. 


பொ :--யானைக்கூட்டம்‌ போலச்‌ சூழவளை ந்த பரிவாரங்களையுடையவ 
னும்‌, அம்பு ஏறிட்டவில்லையுடையவனும்‌, சூடுண்டு கொதித்து அழி 
கின்ற மனம்‌ உடையவனும்‌ விழித்த கண்களையுடையவனும்‌ ஓடங்‌ 
களுக்குத்‌ தலைவனும்‌ ஆன குகன்‌, இலக்குவன்‌ நின்றானைப்‌ பார்த்து, 
இராமனுடைய தனிமையையும்‌ பார்த்துக்‌ கண்ணீராகிய அருவி . 
வழிகின்ற மலையைப்போல நின்றான்‌. 


கு :தும்பியின்‌ குழாம்‌-யானைக்கூட்டம்‌. குகன்‌ சுற்றத்தைத்‌ 
“தும்பியீட்டம்‌ புரைகினை' (2045) என்றார்‌ முன்னும்‌... (49) 


ப 
ர 


கங்கைப்‌ படலம்‌ 51 


கதிரவன்‌ தோற்றம்‌ 


2065. அறக்கமே முதல வாய 
அயன யாவை யேனு 
மறக்குமா நினைய லம்மா 
வரம்பில தோற்று மாக்க 
ளிறக்குமா றிதுவென்‌ பான்போன்‌ : : 
முன்னைநா ளிறந்கான்‌ பின்னாட்‌ 
பிறக்குமா றிதுவென்‌ பான்போழற்‌ 
பிறந்தனன்‌ பிறவா வெய்யோன்‌. 
துறக்கமே முதல ஆய : 
தூயன யாவையேனும்‌ 
மறக்குமா நினையல்‌ ; அம்மா! 
“வரம்பு இல தோற்றும்‌ மாக்கள்‌ 
இறக்கும்‌ ஆறு இது ' என்பான்போல்‌ 
முன்னை நாள்‌ இறந்தான்‌, பின்னாள்‌ 
“ பிறக்கும்‌ ஆறு இது” என்பான்போல்‌ 
பிறந்தனன்‌ பிறவா வெய்யோன்‌. 


பொ :--தோற்றம்‌ அற்றவனான கதிரோன்‌, * எல்லையற்றனவாகத்‌ 
தோன்றும்‌ உயிர்கள்‌ இறந்துபடும்‌விதம்‌ இப்படி” என்று தெரிவிப்‌ 
பவன்‌ போல முதல்நாள்‌ (அத்தமனகிரி) கடந்து மறைந்தவன்‌, 
அவ்வுயிர்கள்‌ தோன்றும்விதம்‌ இப்படி என்று தெரிவிப்பவன்போல 
மறுதாள்‌ (உதயகிரியில்‌) தோன்றினான்‌! (ஆதலால்‌ பிறப்பிறப்புக்‌ 
களால்‌ உண்டாகும்‌ துன்பம்‌ நீங்கும்‌ விழைவுடையார்‌, ஒரு குறிப்‌ 
பிட்டகாலம்வரை துய்த்தொழியும்‌ இன்பம்‌ உள்ள) துறக்கம்‌ முதலிய 
தல்லவுலகம்‌ எவையாயினும்‌ அவற்றை மறக்கும்படி நினைக. 


கு :—துறக்கம்‌-சுவர்க்கம்‌. மறக்குமாறு, என்பது மறக்குமா என 
நின்றது விகாரம்‌. நினையல்‌-நினைக ; அல்லீற்றுவியங்கோள்‌, “மக்கட்‌ 
வதடி எனல்‌' (திருக்குறள்‌. 196) என்பதனுட்போல ' உடன்பாட்டில்‌ 
வந்தது. அம்மா அசைநிலை; வியப்புப்‌: பொருள்‌ குறித்து. நின்றதும்‌. 
ஆம்‌. (நிலையாத இன்பம்‌ தரும்‌) துறக்க முதலியவற்றை - மறக்கு 
மாறு நினைக எனவே, ஒழியாத. பேரின்பம்‌. :உள்ள  வீடடைய 
எண்ணி முயலுக என்றவாறு. “பிறவா'வெய்யோன்‌' எனவே. அவன்‌ 
இறவாமையும்‌ பெறப்படும்‌. பெறவே, இறந்தான்‌ பிறந்தான்‌ என்‌ 
பன மறைந்தான்‌ தோன்றினான்‌ என்று: பொருள்‌" கொள்ள;:தின்‌ றன. 
இச்செய்யுளின்‌ பின்னிரண்டடிகளும்‌, “உறங்குவதுபோலுஞ்‌ சாக்காடு. 


52 அயோத்தியா காண்டம்‌ 


உறங்கி, விழிப்பது போலும்‌ பிறப்பு ” (339) என்னும்‌ திருக்குறட்‌ 
கருத்தமைந்தவை. “ தேய்தலுண்மையும்‌ பெருகலுண்மையும்‌, 
மாய்தலுண்மையும்‌ பிறத்தலுண்மையும்‌, அறியாதோரையும்‌ அறியக்‌. 
காட்டித்‌, திங்கட்புத்தேள்‌ திரிதரும்‌ உலகத்து” (புறநானூறு. 27) 
என்று சந்திரனது தோற்றம்‌ மறைவு முதலியவை கொண்டு, 
உயிர்கள்‌ சாதலும்‌ பிறத்தலும்‌ விளக்கி நின்றபாடலும்‌ இங்கு. 
நோக்கத்தகும்‌. (50) 


கதிரவன்‌ தோன்றும்‌ காலை நிகழ்ச்சி 


2066. செஞ்செவே சேற்றிற்‌ றோன்றுக்‌ 
தாமரை தேரிற்‌ றோன்றும்‌ 
வெஞ்சுடர்ச்‌ செல்வன்‌ மேனி 
நோக்கின விரிந்த வேறோ 
ரஞ்சன நாயி றன்ன 
வையனை நோக்கிச்‌ செய்ய 
வஞ்சிவாழ்‌ வதன மென்னும்‌ 
தாமரை மலர்ந்த தன்றே. 


செம்‌ செவ்வே சேற்றில்‌ தோன்றும்‌ 
தாமரை, தேரில்‌ தோன்றும்‌ 
வெம்‌ சுடர்ச்‌ செல்வன்‌ மேனி 
நோக்கின விரிந்த; வேறு ஓர்‌ 
அஞ்சன நாயிறு அன்ன 
ஐயனை நோக்கிச்‌ செய்ய 
வஞ்சி வாழ்‌ வதனம்‌ என்னும்‌ 
தாமரை மலர்ந்தது அன்று ஏ. 


பொ :—சேற்றில்‌ முளைத்த தாமரைகள்‌, (வானத்தில்‌) ஒற்றை 
யாழித்‌ தேரில்‌ தோன்றும்‌ வெவ்விய ஒளிமிக்க சூரியன்‌ வடிவை நோக்கி 
மிக்க அழகுடையவாய்‌ மலர, அச்‌ செஞ்சுடர்ச்‌ செல்வனின்‌ வேறான 
(குளிர்ந்த ஒளிமிக்க பாரில்‌ தோன்றிய) கருஞாயிறு போலும்‌ வியக்‌ 
கத்தக்க இராமன்‌ திருமேனியை நோக்கி, (ஒழுக்க மேம்பாடுடைய 
சனகமன்னனது வேள்விநிலத்தில்‌ தோன்றிய) செவ்விய வஞ்சி 
(போல்வாளாகிய சீ தாபிராட்டி)யின்‌ செழித்த முகமென்னும்‌ தாமரையும்‌ . 
மலர்‌ ந்தது. 


கங்கைப்‌ படலம்‌ 58 


கு :--தாமரை சுடர்ச்செல்வன்‌ மேனி நோக்கின செஞ்செவே 
விரிந்த என இயைக்க. நோக்கின, விரிந்த என்பவை நோக்கி, 
விரிய என எச்சப்பொருள்பட நின்றன. தாமரைக்கும்‌ சூரியனுக்கும்‌ 
கொடுத்த அடைமொழிகளுக்கியையப்‌ பிராட்டியின்‌ முகத்தாமரைக்கும்‌ 
இராமனாகிய கருநாயிறுக்கும்‌ ஏற்ற அடைமொழிகள்‌ விரித்துரைக்க 
லாயிற்று. இதனால்‌ செங்கதிர்த்‌ தோற்றங்கண்டு மலர்ந்த சேற்றுத்‌ 
தாமரை மலரினும்‌, அந்த நாயிற்றின்‌ ஒளியையும்‌ மறைக்கும்‌ அழி 
யாத பேரொளியுடைய கருஞாயிறுபோலும்‌ இராமன்‌ திருமேனி 
கண்டு மலர்ந்த பிராட்டியின்‌ திருமுகச்‌ செவ்விமிகுதி கூறியவாறு. 
செஞ்செவ்வே என்பது செஞ்செவே என நின்றது விகாரம்‌. செம்‌ 
செவ்வே-மிக்க அழகுடையவாக. “செஞ்செவே கமலக்கையால்‌ தீண்‌ 
உடலும்‌” (981) “செஞ்செவே படர்வர்‌ என்‌ படைஞர்‌”” (யுத்த. வருணனை 
வழி. 19) என இத்தொடரை ஆசிரியர்‌ வேறிடங்களிலும்‌ வழங்குதல்‌ 
தோக்கத்தகும்‌. “செஞ்செவே யாண்டாய்‌ சிவபுரத்தரசே” (28-6) 
என்பது திருவாசகம்‌. ஒரு தாமரை மலர்ந்தமை கூறத்தொடங்கிய 
வர்‌, அத்தாமரையினும்‌ சிறந்த பிறிதொரு தாமரை மலர்ந்ததனையும்‌ 
உடன்‌ கூறுவாராயினார்‌. சீதாபிராட்டி, (தெய்வந்தொழாள்‌ கொழுநற்‌ 
நொழுதெழுவா”ளாதலின்‌, ஐயனை நோக்கிச்‌ செய்ய வஞ்சி வாழ்‌ வதன 
மென்னும்‌ தாமரை மலர்ந்த தென்றார்‌. இராமனைக்‌ கருஞாயிறென்று 
கூறுதல்‌, *கருநாயிறு போல்பவர்‌' (1248) என்ற ஆசிரியர்‌ 
கூற்றானும்‌, “ செந்தண்‌ கமலக்கண்‌ கை கால்‌ சிவந்த வாயோர்‌ 
கரு நாயிறு, அந்தமில்லாக்‌ கதிர்பரப்பி யமர்ந்த தொக்குமம்மானே ” 
{திருவாய்‌ மொழி, 8. 5. 7) என்னும்‌ அருளிச்செயலாலும்‌ விளங்கும்‌. 
(51) 


இராமன்‌ குகனை விரைவில்‌ நாவாய்‌ கொணர்க எனல்‌ 


2067. நாண்முதற்‌ கமைந்த யாவு 

நயந்தன னியற்றி நாமத்‌ 

தோண்முதற்‌ கமைந்த வில்லான்‌ 
மறையவர்‌ தொடரப்‌ போனா 

னாண்முதற்‌ கமைந்த கேண்மை 
யன்பனை கோக்கி யைய 

கோண்முதற்‌ கமைந்த நாவாய்‌ 
கொணருதி விரைவி னென்றாுன்‌.. 


54 அயோத்தியா காண்டம்‌ 

நாள்‌ முதற்கு அமைந்த யாவும்‌ 
நயந்தனன்‌ இயற்றி, நாமத்‌ 

தோள்‌: முதற்கு அமைந்த வில்லான்‌, 
மறையவர்‌ தொடரப்‌ போனான்‌, 

ஆள்‌ முதற்கு அமைந்த கேண்மை 
அன்பனை நோக்கி, * ஐய! 

கோள்‌ முதற்கு அமைந்த நாவாய்‌ 
கொணருதி விரைவின்‌; என்றான்‌. 


பொ:--அச்சம்‌ விளைக்கும்‌ தோளின்கண்‌ பொருந்திய வில்லை 
யுடைய இராமன்‌; காலைப்‌ பொழுதிற்‌ செய்யத்தக்கனவான கடன்‌ 
களையெல்லாம்‌ விரும்பிச்‌ செய்து, வேதம்வல்ல முனிவர்‌ பின்பற்றி 
வரச்சென்று, ஆண்மையாகிய சிறந்தபண்புக்கு இயைந்த கேண்மை 
யினை உடைய அன்பனாகிய குகனை நோக்கி, “ஐய! கொண்டு செல்லு: 
தற்‌ கேற்ற சிறந்த ஓடத்தை விரைவிற்‌ கொணர்க” என்று கூறினான்‌. 


கு :—நாள்‌ முதல்‌-நாளின்‌ முற்கூறு-காலை. முதல்‌, முன்னது 
முதற்பகுதியையும்‌ இரண்டாவது ஏழனுருபையும்‌ மூன்றும்‌ நான்கும்‌ 
சிறப்பு என்னும்‌ பொருளையும்‌ உணர்த்தின. அயோத்தியிலுள்ளார்‌ 
வந்து தான்‌ வனம்போதலைத்‌ .தடைசெய்யவும்‌ கூடும்‌ என்று கருதி: 
அவ்வாறு நேராதபடி விரைந்து நாவாய்‌ கொணர்க என்றான்‌. (52) 


இராமனிடம்‌ குகன்‌ வேண்டுகோள்‌ 2068-2072 


2068. ஏவிய மொழிகேளா 
Kk விழிபுனல்‌ பொழிகண்ணா 
னாவியு முலைகின்றா 
னடியிணை பிரிகல்லான்‌ 
காவியின்‌ மலர்காயா 
கடன்மழை யனையானைத்‌ 
தேவியெர்‌ டடிதாழாச்‌ 
( - சிந்தனை யுரைசெய்வான்‌. 


ஏவிய மொழி கேளா, இழி புனல்‌ பொழி கண்ணான்‌, | 
ஆவியும்‌ உலைகின்றான்‌, - அடியிணை பிரிகல்லான்‌, 
காவியின்மலர்‌ காயா கடல்‌ மழை அனையானைத்‌ 
தேவியொடு அடிதாழாச்‌ சிந்தனை உரை செய்வான்‌. 


கங்கைப்‌ படலம்‌ 55 


பொ:--இராமனால்‌ கட்டளையிடப்பட்ட ( நாவாய்‌ ' விரைவிற்‌ 
கொணர்க ' என்ற) சொற்களைக்கேட்டு, ஒழுகுகின்ற கண்ணீரைப்‌ 
பொழியும்‌ கண்ணையுடையவனும்‌ உயிரும்‌ உலைகின்றவனும்‌ இராம 
னுடைய திருவடிகளைப்‌ பிரிந்து உயிர்‌ தரித்திருக்கும்‌ வலிமையற்ற 
வனும்‌ ஆகிய குகன்‌, சீதாபிராட்டியுடன்‌ நீலமலரும்‌ காயாம்பூவும்‌ 
கடலும்‌ மழையும்‌ போன்ற (கரிய) திருமேனியுடைய இராமனையும்‌ 
அடிவணங்கித்‌ தன்‌ மனக்கிடக்கையைச்‌ சொல்லுவானாயினன்‌. 


கு :--நாவாய்‌ விரைவிற்‌ கொணருதி என்பதனால்‌ இராமன்‌ 
பிரிந்து செல்லுங்கருத்தினன்‌ என்பதைத்‌ தெரிந்து அது தனக்கு 
விருப்பமன்மையின்‌ புனல்‌ பொழிகின்ற கண்ணினனாய்‌, காவியின்‌ மலர்‌ 
காயா கடல்‌ மழை யனையானை அடியிணை பிரிந்து தரிக்ககில்லானாகி, 
அதனால்‌ உயிரும்‌ உலைகின்றவனானான்‌ என்க. ஆவியும்‌ உலைகின்றான்‌ 
என்பதில்‌ உம்மை உடல்‌ உலைதலையும்‌ உணர்த்திநின்றது. தேவி 
யொடு அடிதாழ்ந்தது, தன்‌ உள்ளக்கருத்து நிறைவேறற்கு. “காவி 
யின்மலர்‌ காயா கடல்‌ மழை அனையான்‌” என்பதனுடன்‌, “பூவையும்‌ 


காயாவும்‌ நீலமும்‌ பூக்கின்ற காவிமலர்‌.......ஃஃஃ எல்லாம்‌ பிரானுருவே 
என்று” (இயற்பா, பெரியதிருவந்தாதி. 78) என்னும்‌ அருளிச்‌ செயற்‌ 
பகுதியும்‌ நோக்கக்தகும்‌. (53) 


2069. பொய்ம்முறை யிலராலெம்‌ 

புகலிடம்‌ வனமேயாற்‌ 

கொய்ம்முறை யுறுதாராய்‌ 
குறைவிலெம்‌ வலியேமாற்‌ 

செய்ம்முறை குற்றேவல்‌ 
செய்குது மடியோமை 

யிம்முறை யுறவென்னா 
வினிதிரு. நெடிகெம்ஜூர்‌. 


* பொய்ம்‌ முறை இலர்‌, ஆல்‌ எம்‌ புகலிடம்‌ வனமே, ஆல்‌, 
கொய்ம்‌ முறை உறு தாராய்‌! குறைவு இலெம்‌; வலியேம்‌; ஆல்‌ 
செய்ம்‌ முறை குற்றேவல்‌ செய்குதும்‌; அடியோமை 
இம்முறை உறவு என்னா இனிது இரு, நெடிது எம்‌.ஊர்‌. 


பொ :—* பறித்து ஒழுங்குபடத்‌ தொடுத்த பூமாலையணிந் தவனே! 
(என்‌ சுற்றத்தாரும்‌ படையினரும்‌) பொய்யுறவுபூண்டு ஒழுகும்‌ இயல்‌ 
புடையரல்லர்‌ ; எங்கள்‌ இருப்பிடமும்‌ வனமே; . எங்களுக்கு ஒரு 
குறையும்‌ இல்லை; சுகமாக வாழ்கின்றோம்‌. உன்‌ அடியர்களாகிய 


56 அயோத்தியா காண்டம்‌ 


எங்களை இந்த அடிமை முறையால்‌ உன்னோடு உறவுடையேம்‌ என்று 
கொண்டு, எங்கள்‌ ஊரில்‌ நீ இனிதே நெடுங்காலம்‌ இருப்பின்‌, செய்‌ 
யும்‌ முறையால்‌ உனக்குச்‌ சிறுதொண்டுகள்‌ செய்வோம்‌.” 


கு :--தாராய்‌ ! என்றது இராமனை நோக்கிய விளி. இராம 
பிரான்‌ குகனுடைய அன்பு முதலியவற்றை அறிந்து, அவனை இனிய 
நண்பனாக ஏற்றுக்‌ கொண்டமை 2060-ஆம்‌ பாடலாற்‌ பெறப்பட்டது, 
இங்கே தன்‌ சுற்றத்தாரும்‌ படைஞரும்‌ ஆயினார்‌ தன்மையைப்‌ 
“பொய்ம்‌ முறையிலர்‌' என்று கூறுவானாயினன்‌. எம்புகலிடம்‌ வனமே 
என்றது, எங்கள்‌ இருப்பிடம்‌ உன்‌ விரத வொழுக்கத்துக்கு ஏற்றதாய்‌ 
அமைந்தது என்றவாறு. குறைவு இலெம்‌ என்றது அடிமையொழிந்து 
வேறு ஒன்றை உன்னிடம்‌ விரும்பிப்‌ பெறும்‌ குறையுடையேமல்லேம்‌ 
என்றவாறு. வலியேம்‌--சுகவாழ்வுடையேம்‌. வலியேம்‌ என்பதற்கு 
இப்பொருள்‌ அமைவுடையதென்பது, *தீதிலன்கொல்‌ திருமுடியோன்‌?' 
(பள்ளிபடை. 2) என்ற பரதன்‌ வினாவுக்கு, தூதுவர்கூற்றாக “வலிய 
னென்று அவர்‌ கூற' (பள்ளிபடை. 9) என்று ஆசிரியர்‌ ஆளுதலால்‌ 
விளங்கும்‌. நீ ஆண்டான்‌; நாங்கள்‌ அடியோம்‌; ஆதலின்‌ ஆண்டானை 
அடியர்‌ அணுகும்‌ முறையால்‌ உன்னை அணுகினேம்‌; நீ எங்களை அடிய 
ராக ஏற்று எங்களோடு எங்கள்‌ ஊரில்‌ நெடிது தங்கவேண்டும்‌; அதுவே 
எங்கள்‌ விழைவு என்பது, போதர, *அடியோமை இம்முறை உறவென்னா 
இனிதிரு நெடிதெம்மூர்‌' என்றான்‌. நீ எங்களோடு தங்கின்‌ உனக்‌ 
குச்‌ செய்யவேண்டிய முறைப்படி குற்றேவல்‌ செய்யும்‌ வாய்ப்பு எங்‌ 
களுக்குக்கிட்டும்‌ ; அது எங்களுக்குப்‌ பெறலரும்‌ பேறாகும்‌ என்பது 
போதர, *செய்ம்முறை குற்றேவல்‌” செய்குதும்‌ என்றான்‌. (58) 


2070. தேனுள தினையுண்டாற்‌ றேவரு நுகர்தற்கா 
மனுள அணைநாயோ முயிருள விளையாடக்‌ 
கானுள புனலாடக்‌ கங்கையு முளதன்றோே 
நானுள தனையுந்நீ யினிதிரு நடவெம்பால்‌. 

“தேன்‌ உள, தினை உண்டு, ஆல்‌ தேவரும்‌ நுகர்தற்கு ஆம்‌ 

ஊன்‌ உள, துணை நாயோம்‌ உயிர்‌உள, விளையாடக்‌ 

கான்‌ உள, புனலாடக்‌ கங்கையும்‌ உளது, அன்று ஓ 

நான்‌ உள தனையும்‌ நீ இனிது இரு; நட, எம்பால்‌”. 

பொ :-*எங்கள்‌ வனத்தில்‌ தேன்கள்‌ உள்ளன; தினையும்‌ உண்டு; 

தேவரும்‌ உண்ணத்தக்க ஊன்கள்‌ உள்ளன. துணையாக நாய்‌ 
போற்‌ கடைப்பட்ட எங்கள்‌ உயிர்கள்‌ உள்ளன ; விளையாடுவதற்குக்‌ 
காடுகளும்‌ உண்டு ; நீராடுதற்குக்‌ கங்கையும்‌ உளது ; ஆதலால்‌ 


கங்கைப்‌ படலம்‌ 5? 


நான்‌ இருக்கும்வரை நீ எங்கள்‌ ஊரில்‌ சுகமே தங்குக ; எங்கள்‌ 
ஊர்க்கு வருக. 


கு :--எம்மூரில்‌ இனிதே நெடிதிரு என்று வேண்டிய குகன்‌, 
தங்கள்‌ ஊரில்‌ இனிது வாழ்வதற்கு வேண்டிய உணவு முதலியவை 
நிரம்பவுள்ளன வென்று கூறியமை இதனாலும்‌ அடுத்த செய்யுளாலும்‌ 
பேசப்படுகிறது. இருற்றேன்‌ முதலாகத்‌ தேனில்‌ பலவகை 
யுண்டு; நீர்வாழ்வனவும்‌ பறப்பனவும்‌ விலங்குகளும்‌ முதலியவற்றின்‌ 
உடலாய்‌ ஊனும்‌ பலவகைப்படும்‌ ; ஆதலால்‌ உள எனப்‌ பன்மை 
படக்கூறினான்‌ ; அன்றி, உளது என்பது ஈறுகெட்டுநின்றது எனி 
னும்‌ ஆம்‌. தேவரும்‌ என்பதனுள்‌ உம்மை உயர்வுசிறப்புணர நின்‌ 
றது. தேவரும்‌ நுகர்தற்காம்‌ ஊன்‌ என்றது சுவைமிக்க அமுதினை 
உண்பவர்களான தேவரும்‌ விரும்பியுண்ணத்தக்க சுவையுடைய ஊன்‌ 
என்றவாறு. நான்‌ உளதனையும்‌ என்றது நான்‌ உயிரோடிருக்கும்‌ 
வரை என்றவாறு. (55) 


2071. தோலுள துகில்போலுஞ்‌ 

சுவையுள கொடர்மஞ்சம்‌ 

போலுள பரண்வைகும்‌ 
புரையுள கடிதோடுங்‌ 

காலுள சிலைபூணுங்‌ 
கையுள கலிவானின்‌ 

மேலுள பொருளேனும்‌ 
விரைவொடு கொணர்வேமால்‌. 


“தோல்‌ உள துகில்‌ போலும்‌, சுவை உள தொடர்‌ மஞ்சம்‌ 
போல்‌ உள பரண்‌, வைகும்‌ புரை உள, கடிது ஓடும்‌ 
கால்‌ உள, சிலை பூணும்‌ கை உள, கலி வானின்‌ 
மேல்‌ உள பொருளேனும்‌ விரைவொடு கொணர்வேம்‌ ஆல்‌. 


பொ :--*நல்லாடைபோலும்‌ தோல்‌ (உடை)கள்‌ உள; இன்பமுள்ள 
தொடர்‌ பூட்டிய தூங்கு மஞ்சம்போன்ற பரண்களும்‌ உள ; தங்கு 
தற்குரிய (இலை வேய்ந்த) குடில்களும்‌ உள; இவையன்றி, விரைந்து 
ஓடும்‌ கால்களும்‌ (எங்களுக்கு) உண்டு; வில்லைத்‌ தரித்த கைகளும்‌ 
உண்டு ; (ஆதலால்‌) ஒலியினைப்‌ பண்பாகவுடைய ஆகாயத்திலுள்ள 
பொருளாயினும்‌ விரைந்து கொணர்வேம்‌.' 


கு :—துகில்‌-மெல்லிய ஆடை. சுவை இங்கே இன்பம்‌ என்பதுபட 
நின்றது. தொடர்‌-கயிறு, சங்கிலியுமாம்‌. பரண்‌-தினைமுதலியவற்றைக்‌ 


58 அயோத்தியா காண்டம்‌ 


காவல்‌ புரியும்‌ பொருட்டு உயர்ந்த கால்களை நாட்டி மேலே குறுச்‌ 
காகக்‌ கிளை முதலியவற்றைப்‌ பரப்பி அமைத்த உயர்ந்த இருக்கை. 
வைகுதல்‌ - தங்குதல்‌. புரை - குறுகியதாக இலை புல்‌ முதலியவற்றால்‌ 
வேய்ந்த சிறுவீடு. பின்னிரண்டடிகளால்‌, தங்கள்‌ காட்டிற்‌ கிடைக்காத 
அரிய பொருள்கள்‌ எங்கிருந்தாலும்‌ விரைந்து சென்று கொணர்ந்து 
தரும்‌ ஆற்றல்‌ தங்களுக்குண்மை விளக்கியவாறு. கலி-ஒலி. ஆகாயத்‌ 
துக்கு ஒலி பண்பாதலின்‌ *கலிவான்‌' என்றார்‌. (56) 


2072. ஐயிரு பத்தோடைந்‌ 
காயிர ர௬ளராணை 
செய்குகர்‌ சிலைவேடர்‌ 
தேவரின்‌ வலியாரா 
லுய்குது மடியோமெங்‌ 
குடிலிடை யொருகாணீ 
வைகுதி யெனின்மேலோர்‌ 
வாழ்விலை பிறிதென்றான்‌. 


* ஐயிருபத்தோடு ஐந்தாயிரர்‌ உளர்‌ ஆணை 

செய்குநர்‌, சிலை வேடர்‌, தேவரின்‌ வலியார்‌, ஆல்‌ 
உய்குதும்‌ அடியோம்‌, எம்‌ குடிலிடை ஒருநாள்‌ நீ 
வைகுதி எனின்‌, மேல்‌ ஓர்‌ வாழ்வு இலை பிறிது” என்றான்‌. 


பொ :—* தேவரிலும்‌ மேம்பட்ட வலிமையுடையவர்களும்‌, நின்‌ 
கட்டளையை  நிறைவேற்றுபவர்களுமாக ஐந்துலக்ஷம்‌ என்னும்‌ 
தொகையினரான விற்பிடித்த வேட்டுவர்கள்‌ உள்ளனர்‌ ; எங்கள்‌ 
இருக்கையில்‌ நீ ஒருநாள்‌ தங்குவாயாயின்‌ நின்‌ அடியோமாகிய 
யாங்கள்‌ உய்திபெறுவோம்‌ ; நீ அவ்வாறு தங்குவதினும்‌ சிறந்த 
வாழ்வு எங்களுக்கு வேறு இல்லை' என்று குகன்‌ கூறினான்‌. 


கு :--ஐயிருபது ஐயிருபத்து என விகாரமாயிற்று. ஐயிருபது- 
நூறு. நூறொடு ஐந்து- நூறுல்‌ பெருக்கிய ஐந்து ஐந்நூறு. ஐத்‌ 
நூறு-ஆயிரம்‌--ஐ.ந்திலக்கம்‌ என்க. ஐயிருபத்தோடைந்தாயிரர்‌ என்‌ 
பதற்கு வேறு பொருள்‌ கூறுவாரும்‌ உண்டு. எனினும்‌, பின்‌ குகப்‌ - 
படலத்து * ஐயைநூறாயிரம்‌ உருவம்‌ ஆயின மெய்யுறு தானையான்‌ * 
என்பதற்கு அழகிய ஐந்து நூறாயிரம்‌ (ஐ.ந்துலக்ஷம்‌) என்று பொருள்‌ 
கொள்ளுமாறு அமைந்தமைக்கேற்ப இங்கும்‌ பொருள்வரையலாயிற்று. 
இனிதிரு நெடிது எம்மூர்‌, நான்‌ உளதனையும்‌ நீ எம்பால்‌ இனிதிரு 
என்று வேண்டிய குகன்‌, எம்‌ குடிலிடை ஒரு நாள்‌ நீ வைகுதி 


கங்கைப்‌ படலம்‌ : 59 


யெனின்‌ உய்குதும்‌ என்றது, அவன்‌ தங்குதலால்‌ தாங்கள்‌ அடையும்‌: 
பெரும்‌ பயன்‌ உணர்த்தியவாறு. (57) 


குகனிடம்‌ இராமன்‌ கூறுதல்‌ 


2073. அண்ணலு மதுகேளா 

வகநிறை யருண்மிக்கான்‌ 

வெண்ணிற நகைசெய்தான்‌ 
வீரரின்‌ னுமையாமப்‌ 

புண்ணிய நதியாடிப்‌ 
புனிதரை வழிபாடுற்‌ 

றெண்ணரிய சிலநாளிற்‌ 
குறுகுது மினிகென்றான்‌. 


அண்ணலும்‌ அது கேளா அகம்‌ நிறை அருள்‌ மிக்கான்‌, 

வெள்‌ நிற நகை செய்தான்‌, “வீர! நின்‌ உழை யாம்‌ அம்‌: 

புண்ணிய நதி ஆடிப்‌ புனிதரை வழிபாடு உற்று 

எண்ணிய சில நாளில்‌ குறுகுதும்‌; இனிது” என்றான்‌. 

பொ :--பெருமையின்‌ மேம்பட்டவனான இராமனும்‌, குகன்‌ 
கூறிய வுரைகளைக்கேட்டு, அவனைநோக்கி மனத்தின்கண்‌ நிறைந்த. 
பேரருளுடையனாய்‌, வெள்ளிய (பற்கள்‌ தோன்ற) புன்முறுவல்பூத்து, 
வீர 1: நாங்கள்‌ அந்தப்‌ புண்ணிய நதிகளில்‌ நீராடி, தூயவராகிய 
பெரியோர்களை வழிபட்டு, அறுதியிட்ட சில நாட்களின்‌ முடிவில்‌: 
உன்னிடம்‌ சுகமே வத்து சேர்வோம்‌ ” என்று கூறுவானாயினன்‌. 

கு :-அப்புண்ணியநதி என்றது, *புண்ணியத்துறைகள்‌' (1690),. 
என்று கைகேயி கூறியவற்றை. மிக்கான்‌, செய்தான்‌ என்பவை 


முற்றெச்சம்‌. (8) 


குகன்‌ கொணர்ந்த ஓடத்தில்‌ இராமன்‌ முதலியோர்‌ ஏறுதல்‌ 
2074. சிந்தனை யுணர்கிற்பான்‌ 
சென்றனன்‌ விரைவோடு 
தந்தன னெடுநாவாய்‌ . 
தாமரை நயனத்தா. . ்‌ 


60 அயோத்தியா காண்டம்‌ 


னந்தணர்‌ தமையெல்லா 
மருளுதிர்‌ விடையென்னா 

விந்துவி னுகலாளோ 
டிளவலொ டினிகேறோ. 


சிந்தனை உணர்கிற்பான்‌, சென்றனன்‌, விரைவோடு 
தந்தனன்‌ நெடுநாவாய்‌; தாமரை நயனத்தான்‌ 

அந்தணர்‌ தமையெல்லாம்‌ “அருளுதிர்‌ விடை” என்னா, 
இந்துவின்‌ நுதலாளோடு இளவலொடு இனிது ஏரு. 


பொ :--இராமன்‌ நினைவை அறிந்த குகன்‌ விரைந்துசென்று 
பெரிய ஓடங்களைக்‌ கொண்டுவரத்‌ தாமரை மலர்போலும்‌ கண்களை 
யுடைய அப்பெருமான்‌, (தன்னைத்‌ தொடர்ந்து) வந்த தண்ணளி 
யுடைய முனிவர்களை யெல்லாம்‌ (நோக்கி) * விடை தருக” என்று கூறி, 
திங்களை யொத்த முகமுடைய சீதாபிராட்டியோடும்‌ தம்பியாகிய இலக்‌ 
குவனோடும்‌ அவ்வோடத்தில்‌ இனிதே ஏறி (வீற்றிருந்து). 


கு :--இதுவும்‌ பின்வரும்‌ செய்யுளும்‌ ஒரு தொடர்‌. ஏறா விடு நதி 
கடிதென்றான்‌ என அடுத்த கவியில்‌ முடியும்‌. (59) 


இராமன்‌ குகன்‌ நாவாயில்‌ கங்கை கடத்தல்‌ 2075-20177 


2075. விடுதி கடிதென்றான்‌ மெய்யுயி ரனையானு 
முடுன னெடுகாவாய்‌ முரிதிரை நெடுநீர்வாய்க்‌ 
கடிதினின்‌ மடவன்னக்‌ கதியது செலநின்றா 
ரிடருற மறையோரு மெரியுறு மெழுகானார்‌. 


* விடுநதி கடிது ' என்றான்‌ ; மெய்‌ உயிர்‌ அனையானும்‌ 
முடுகினன்‌ நெடு நாவாய்‌; முரி திரை நெடுநீர்வாய்க்‌ 
கடிதினின்‌ மட அன்னக்‌ கதி அது செல, நின்றார்‌ 
இடர்‌ உற, மறையோரும்‌ எரி உறும்‌ மெழுகு ஆனார்‌. 


பொ :—* ஆற்றின்கண்‌ (படகை) விரைந்து செலுத்துக ' என்று 
இராமன்‌ கூறினனாக, அப்பெருமானுக்கு உடலிலுள்ள உயிர்‌ போன்‌ 
றவனான குகனும்‌, மடங்கி வருகின்ற அலைகளையுடைய பெரிய கங்கை 
நீர்ப்பெருக்கில்‌, பெரிய ஓடத்தை விரைந்து செலுத்த, அவ்வோடம்‌, 
இளவன்னத்தின்‌ நடையில்‌ விரைந்து செல்ல, (கரையின்கண்‌) நின்றவ 


(ராகிய குகன்‌ சுற்றத்தார்‌ இராமன்‌ பிரிவால்‌ துன்புற, மறைவல்ல 


முனிவர்களும்‌ எரியிடைப்பட்ட மெழுகுபோல்‌ உருகினர்‌. 


கங்கைப்‌ படலம்‌ 61 


கு:—விடு நதி கடிதென்றான்‌ என்பதற்கு, முன்‌ செய்யுளிலிருந்து 
* தாமரை நயனத்தான்‌ என்னும்‌ எழுவாய்‌ வருவித்துரைக்க. முடுகு 
தல்‌-விரைந்து செலுத்துதல்‌. கதி-நடை. மறையோரும்‌ என்பதனுள்‌ 
உம்மை உயர்வுசிறப்புணர நின்றது; உண்மை நூலறிவு நிரம்பி, 
பருவரல்‌; இன்பம்‌ என்று இரண்டும்‌ ஒக்க நோக்கிய கங்கைக்‌ கரை 
முனிவரும்‌ இராமன்‌ பிரிவால்‌ துன்புற்றனர்‌ என்றவாறு. (60), 


2076. பாலுடை மொழியாளும்‌ 
பகலவ னனையானுஞ்‌ 
சேலுடை நெடுநன்னீர்‌ 
சிந்தினர்‌ விளையாடத்‌ 
தோலுடை நிமிர்கோலிற்‌ 
௮மவிட வெழுநாவாய்‌ 
காலுடை நெடுஜஷெண்டி ற்‌ 
சென்றது கடிதம்மா. 
பால்‌ உடை மொழியாளும்‌ பகலவன்‌ அனையானும்‌ 
சேல்‌ உடை நெடு நல்‌ நீர்‌ சிந்தினர்‌ விளையாடத்‌ 
தோல்‌ உடை நிமிர்‌ கோலில்‌ துழவிட, எழும்‌ நாவாய்‌ 
கால்‌ உடை நெடு ஷஜெண்டில்‌ சென்றது கடிது; அம்மா! 
பொ:--இனிமையால்‌ பாலும்‌ தோல்வியுறும்‌ மொழியையுடைய- 
சீதாபிராட்டியும்‌, எங்கும்‌ வெறுப்பின்றி ஒரு தன்மையனாகி விளங்கும்‌: 
சூரியனை ஒத்த இராமனும்‌ சேல்‌ என்னும்‌ மீனுள்ள வெள்ள நீரை 
இறைத்து விளையாட, தோல்‌ கைப்பிடியில்‌ இணைக்கப்பட்ட நீண்ட 
துடுப்புக்களால்‌ துழாவுதலால்‌ எழுகின்ற ஓடமானது, பலகால்களை 
யுடைய பெரிய நண்டுபோல விரைந்து சென்றது. 
கு :-கைகளால்‌ இறுகப்பற்றித்‌ துழாவுங்கால்‌ கைகளில்‌ அழுத்தா 
திருக்கும்படி துடுப்புக்களில்‌ கைப்பிடியில்‌ தோல்‌ இணைக்கப்படுதலால்‌,. 
“தோலுடை நிமிர்கோல்‌ ' என்றார்‌. (61). 


ஓடம்‌ கங்கையின்‌ தென்கரை சேர்தல்‌ 
2077. சாந்தணி புளினத்தின்‌ 
றடமுலை யுயர்கங்கை 
காந்தின மணிமின்னக்‌ 
கடிகமழ்‌ கமலத்திற்‌ 


68 அயோத்தியா காண்டம்‌ 


சேந்கொளி விரியுக்தெண்‌ 
டி ரையெனும்‌ நிமிர்கையா 
லேந்தன ளொருதானே 
யேற்றின ளினிதப்பால்‌. 


சாந்து அணி புளினத்தின்‌. தடம்‌ முலை உயர்‌ கங்கை 
காந்து இன மணி மின்னக்‌ கடி கமழ்‌ கமலத்தில்‌ 
சேந்து ஒளி விரியும்‌ தெண்திரை எனும்‌ நிமிர்‌ கையால்‌ 
ஏந்தினள்‌ ஒரு தானே ஏற்றினள்‌ இனிது அப்பால்‌. 


பொ :--மணற்குன்றுகளாகிய, சந்தனம்‌ அணிந்த பெரிய தனங்‌ 
களையுடைய உயர்ந்த கங்கையாகிய நங்கை, தான்‌ ஒருத்தியாகவே, விளக்‌ 
கம்‌ மிக்க கூட்டமான மணிகள்‌ ஒளிவிட, நறுமணம்‌ கமழ்கின்ற தாமரை 
மலர்போலச்‌ சிவந்து ஒளிபரவும்‌ தெளிந்த அலை என்னும்‌ நீண்ட 
கையால்‌ தாங்கி அந்த ஓடத்தை இனிதே அக்கரை அடைவித்தாள்‌. 


கு :--தனத்துக்குச்‌ சந்தனச்‌ சாந்தும்‌ புளினத்துக்குக்‌ கங்கையாறு 
மலையிலிருந்து ஈர்த்துவந்தொதுக்கிய சந்தன மரமுமாகக்‌ கொள்க. 
புளினம்‌-மணற்குன்று. ' அத்தும்‌ இன்னும்‌ சாரியை; பேராழமும்‌ 
பேரலைகளும்‌ பெருஞ்‌ சுழியும்‌ மிக்க வேகமும்‌ வாய்ந்த கங்கையை ஓடத்‌ 
தால்‌' கடத்தல்‌ எளிதன்று ; நீண்டநாளாக வழிச்‌ செல்வாரை இக்கரை 
யினின்று அக்கரைக்கும்‌ அக்கரை நின்று இக்கரைக்கும்‌ ஓடத்தேற்றிச்‌ 
சேர்ப்பித்துப்‌ பயின்று தேர்ந்த குகன்‌ திறமை, ஓடத்தின்‌ உறுப்புக்‌ 
களின்‌ அமைதி, திண்மை முதலியவற்றால்‌ மட்டும்‌ ஓடம்‌ கங்கை கடந்து 
கரையடைந்து விடவில்லை ; கங்காதேவியே தன்‌ அலைகளாகிய கையால்‌ 
தாங்கிக்‌ கரையேற்றுவித்தாள்‌ என்று வியந்து கூறியவாறு. (62) 


இராமன்‌ குகனிடம்‌ சித்திரகூடத்துக்குச்‌ செல்லும்‌ 
நெறி வினவுதல்‌ 


2078. அத்திசை யுற்றைய னன்பனை முகறோக்கிச்‌ 
்‌ சித்திர கூடத்திற்‌ சென்னெறி பகரென்னப்‌ 
பத்தியி னுயிரீயும்‌ பரிவின னடிதாழா 

வுத்தம வடிநாயே னோதுவ அளதென்றான்‌. 
அத்திசை உற்று, ஐயன்‌, அன்பனை முகம்‌. நோக்கிச்‌ 
* சித்திரகூடத்தில்‌ செல்‌ நெறி பகர்‌" என்னப்‌ 
பத்தியின்‌ உயிர்‌ ஈயும்‌ பரிவினன்‌. அடி “தாழா, 
* உத்தம! அடிநாயேன்‌ ஓதுவது உளது” என்றான்‌. 


கங்கைப்‌ படலம்‌ 68 


பொ :-—இராமன்‌, கங்கையின்‌ அக்கரையடைந்து, அன்பனான 
குகனை முகம்‌ பார்த்துச்‌ * சித்திரகூடவரையில்‌ சேர்தற்குரிய வழியைச்‌ 
சொல்லுக' என்று கூற, அன்பினால்‌ உயிரையும்‌ கொடுக்கும்‌ இரக்க 
முடையவனாய்‌, அவன்‌ அப்பெருமானை அடிவணங்கி, *நல்லோய்‌ ! உன்‌ 
அடித்‌ தொண்டனான யான்‌ (நின்னிடம்‌) சொல்லத்தக்க தொன்று 
உளது?” என்றான்‌. 

கு :--அத்திசை-அவ்விடம்‌; திசை ஏழன்‌ உருபு. இங்கே அத்திசை 
என்பது கங்கையின்‌ அக்கரையைச்‌ சுட்டி நின்றது. பரிவு-இரக்கம்‌. அடி 
நாயேன்‌-அடித்தொண்டன்‌. (63) 


தன்னை உட்னழைத்துச்‌ செல்லுமாறு இராமனிடம்‌ குகன்‌ 
வேண்டுதல்‌. 2079-2082 


2079. நெறியிடு நெறிவல்லே 
னேடினென்‌ வழுவாம 
னறியன கனிகாயு 
நறவிவை தரவல்லே 
னுறைவிட மமைவிப்பே 
னொருநொடி வரையும்மைப்‌ 
பிறிகலெ னுடனேகப்‌ 
பெறுகுவெ னெனினாயேன்‌. 


*நெறி இடுநெறி வல்லேன்‌; நேடினென்‌ வழுவாமல்‌ 
நறியன கனி காயும்‌ நறவு இவை: தரவல்லேன்‌; 
உறைவிடம்‌ அமைவிப்பேன்‌; ஒரு: நொடிவரை உம்மைப்‌ 
பிறிகிலென்‌; உடன்‌ ஏகப்‌ பெறுகுவென்‌ எனில்‌, நாயேன்‌.” 


பொ :—* உன்னடியனான யான்‌, உன்னுடன்‌ வரும்‌ பேறு பெறு 
வேனாயின்‌, பெருவழியும்‌ சிறுவழியுமாகியவற்றை அறிந்து சொல்ல 
வல்லனாவேன்‌ ; நல்ல கனிகளையும்‌ காய்களையும்‌ தேனையும்‌ தேடி 
மாசுபடாமல்‌ தருவேன்‌; தங்குமிடம்‌ நன்றாக அமைப்பேன்‌; ஒரு 
நொடிப்‌ பொழுதளவும்‌ உம்மைப்‌ பிரியேன்‌. . 


க :--தெறி-பெருவழி. இடுதெறி-சிறுவழி ; இடும்‌ நெறி-அடியிடு 
தலால்‌ உளதாய வழி. இதனை ஒற்றையடிப்பாதை என்பர்‌. இனி 
நெறி இடும்‌ நெறி வல்லேன்‌ என்பதற்கு வழியமைக்கும்‌ முறை 
அறிவேன்‌ என்று பொருளுரைத்தலும்‌ . ஆம்‌. : நெறியிடுதல்‌-வழி 


64 அயோத்தியா காண்டம்‌ 


யமைத்தல்‌, உடனேகப்‌ பெறுகுவென்‌ எனில்‌ என்றது உடனேகுதற்கு 
நீ அருள்புரிய வேண்டும்‌ என்றவாறு. (64) 


2080. தீயன வவையாவுமந்‌ 

திசைதிசை செலநூறித்‌ 

அயன வுறைகானந்‌ 
அருவினென்‌ வரவல்லேன்‌ 

மேயின பொருணாடித்‌ 
தருகுவென்‌ வினைமற்று 

மேயின செயவல்லே 
னிருளினு நெறிசெல்வேன்‌. 


* தீயன அவை யாவும்‌ திசைதிசை செல நூறித்‌ 
தூயன உறை கானம்‌ துருவினென்‌ வர வல்லேன்‌, 
மேயின பொருள்‌ நாடித்‌ தருகுவென்‌, வினைமற்றும்‌ 
ஏயின செய வல்லேன்‌, இருளினும்‌ நெறி செல்வேன்‌.” 


பொ :_—' கொடிய விலங்குகளாகிய அவை யெல்லாம்‌ திசை 
தொறும்‌ ஓடி ஒழிய அழித்து, நல்ல விலங்குகள்‌ உறையும்‌ காடு 
களைத்‌ தேடி அறிந்துவரும்‌ ஆற்றலுடையேன்‌; நீங்கள்‌ விரும்பிய 
பொருள்களைத்‌ தேடிக்‌ கொணர்ந்து கொடுப்பேன்‌; மேலும்‌, நீங்கள்‌ 
கட்டளையிட்ட பணிகளையெல்லாம்‌ செய்யவல்லேன்‌; இருட்போதிலும்‌ 
வழியறிந்து செல்வேன்‌.” 

கு பின்‌ தூயன உறைகானம்‌ என்றமையால்‌ முன்‌ தீயன 
அவை யென்றது கொடியனவாகிய விலங்கு என்று கொள்ளலா 
யிற்று. தீயன-புலி, கரடி, சிங்கம்‌ முதலியவை. தூயன-பசு, மான்‌ 
முதலியவை. மற்றும்‌ ஏயின வினை என இயைக்க. (65). 


2081. கல்லுவென்‌ மலைமேலுங்‌ 
கவலையின்‌ முதல்யாவுஞ்‌ 
செல்லுவெ னெறிதூரஞ்‌ 
செறிபுன றரவல்லேன்‌ 
வில்லின முளெனொன்றும்‌ 
வெருவலெ ஸனிருபோது 
மல்லினு முயர்தோளாய்‌ 
மலரடி பிரியேனால்‌. 


கங்கைப்‌ படலம்‌ 6. 


*கல்லுவென்‌ மலைமேலும்‌ கவலையின்‌ முதல்‌ யாவும்‌.. 
செல்லுவென்‌ நெறி தூரம்‌, செறிபுனல்‌ தரவல்லேன்‌, 
வில்லினம்‌ உளென்‌, ஒன்றும்‌ வெருவலென்‌, இருபோதும்‌ 
மல்லினும்‌ உ.யர்‌ தோளாய்‌! மலர்‌ அடி பிரியேனால்‌, 


பொ :—* மற்றொழிலினும்‌ உயர்ந்த தோள்களையுடையவனே ! மலை: 
மேலும்‌ கவலை முதலிய கிழங்குவகைகளை யெல்லாம்‌ கிண்டி யெடுப்‌: 
பேன்‌, நெடிய வழி செல்வேன்‌, மலைமேலுள்ள தண்ணீர்‌: 
கொணர்ந்து தருவேன்‌, விற்பிடித்த சுற்றம்‌ உடையேன்‌, சிறிதும்‌ 
அஞ்சேன்‌, பகலும்‌ இரவும்‌ உன்‌ அடித்‌ தாமரைகளைப்‌ பிரியேன்‌,” 

கு :--மல்லினும்‌ உயர்தோளாய்‌ ! என்றது குகன்‌ இராமனைத்‌, 
தன்முகமாக்கிக்‌ கொள்ளும்‌ விளி. உன்பால்‌ மற்போர்ப்‌ பயிற்சி! 
எவ்வளவு உயர்வுடையதாய்‌ அமைந்ததோ அதனினும்‌ உயர்ந்த, 
தோள்களையுடையவனே என்பது பொருள்‌. மல்‌-மற்போர்‌. மலைமேலும்‌. 
என்பதனைப்‌ பின்வரும்‌ தொடர்களோடும்‌ இணைத்துக்கொள்ளலாம்‌, 
கவலை-குறிஞ்சி நிலத்திற்‌ கிடைக்கும்‌ ஒருவகைக்‌ கிழங்கு. * குன்றவர்‌: 
கொடிநெடுங்‌ கவலை கல்லி வாங்கிய குழிகள்‌ * (சித்திரகூடப்‌. 15.) 
என்பர்‌ பின்‌. (66) 


2082. திருவுள மெனின்மற்றென்‌ 

சேனையு முடனே கொண்‌ 

டொருவலெ னொருபோது 
முறைகுவெ னுளரானார்‌ 

மருவல ரெனின்முன்னே 
மாள்குவென்‌ மிகையல்லேன்‌ 

பொருவரு மணிமார்பா 
போதுவெ னுடனென்றுன்‌. 


* திருவுளம்‌ எனின்‌, மற்று என்‌ சேனையும்‌ உடனே கொண்டு 
ஒருவலென்‌ ஒருபோதும்‌ உறைகுவென்‌; உளர்‌ ஆனார்‌ 
மருவலர்‌ எனின்‌, முன்னே மாள்குவென்‌; மிகையல்லேன்‌; 
பொரு அரு மணி மார்பா ! போதுவென்‌ உடன்‌” என்றான்‌. 


பொ :--“ஒப்பற்ற அழகிய திருமார்பையுடையவனே ! நீ விரும்பி: 

னால்‌ என்‌ படைகளையும்‌ உடன்‌ கொண்டு, ஒரு கணமும்‌ உன்னை 

விட்டு நீங்காது தங்குவேன்‌ ; பகைவர்‌ உளராயினார்‌ என்றால்‌, (அவர்‌ 

களை ஒழிப்பேன்‌; அஃது இயலாதாயின்‌) உனக்கு முன்னே இறந்து 
த்‌ ்‌ 


66 அயோத்தியா காண்டம்‌ 


படுவேன்‌; நான்‌ உனக்குப்‌ புறம்பானவனல்லேன்‌; உடன்‌ வருவே 
ப கூறினான்‌. 


கு :--ஒருவுதல்‌-நீங்குதல்‌, ஒருவலென்‌---நீங்கேனாய்‌; முற்றெச்சம்‌. 
மருவலர்‌-பகைவர்‌; மருவலர்‌ உளரானார்‌ எனின்‌ என இயையும்‌. 
மிகை-என்ற சொல்‌ புறம்பு அயல்‌ குற்றம்‌ குறை அதிகம்‌ என்னும்‌ பல 
பொருளில்‌ வழங்கும்‌ எனினும்‌, இங்கே மிகையல்லேன்‌ என்பதற்கு 
உனக்குப்‌ புறம்பானவனல்லேன்‌ என்று பொருள்‌ கொள்ளலாயிற்று. 
மிகையல்லேன்‌ என்பது புறம்பானவன்‌ அல்லேன்‌ என்ற பொருளில்‌ 
பயின்றமை, “£சீவரமங்கல நகர்‌ வீற்றிருந்த எந்தாய்‌ உனக்கு மிகை 
யல்லேன்‌ அங்கே '' (திருவாய்மொழி. 5.7.1.) என்னும்‌ அருளிச்‌ செய 
லாலும்‌ விளங்கும்‌. மிகையல்லேன்‌ என்பதற்கு அயலானவனல்லேன்‌- 
என்று பொருள்‌ கூறினும்‌ அமையும்‌. * வசையில்லேன்‌ ', * ஒழிகல்‌ 
லேன்‌ ' என்று பாடம்‌ கொண்டு அவற்றுக்கு இசைய உரையெழுதியவர்‌ 
களும்‌ உண்டு. இராமபிரானொடு, ££ ஒழிவில்‌ காலமெல்லாம்‌ உடனாய்‌ 
மன்னி வழுவிலா அடிமை செய்யவேண்டும்‌? என்னும்‌ பாரிப்புடைய 
குகன்‌, அப்பெருமானிடம்‌ தன்னை யேற்றுக்கொள்ளும்படி முடிவாக 
வேண்டும்‌ இப்பாடலில்‌ தன்பால்‌ வசையின்மை கூறி, அதுவே 
காரணமாக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டுதல்‌ அமைவுடையதாகாது. 
பகைவர்‌ உளரானால்‌ தோற்று ஒழியேன்‌, முன்னே மாள்குவென்‌ 
என்று தன்‌ உதவி கூறி அது காரணமாகத்‌ தன்னை ஏற்றுக்கொள்ளு 
மாறு வேண்டுதலும்‌ இயைபுடையதாயில்லை. ஆகையால்‌. சடகோபர்‌ 
திருவாக்கிற்‌ பயின்ற மிகையல்லேன்‌ என்ற பாடம்‌ கொள்ளலாயிற்று. 
இங்கே, வானமாமலை எம்பெருமானிடம்‌, சடகோபர்‌, தம்‌ பால்‌ ஒரு 
தகுதியும்‌ இன்மை கூறித்‌ தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டும்‌ 
பாசுரத்தில்‌ * மிகையல்லேன்‌ ' என்னும்‌ இத்தொடர்‌ பயின்றமையும்‌ 
நாக்கத்தகும்‌. இனி மிகை என்பதற்கு, குறை குற்றம்‌ அதிகம்‌ 
என்று பொருள்‌ கொள்ளலும்‌ ஆம்‌. *உழைக்கு ஓர்‌ புள்ளி மிகை 
யன்று கண்டாய்‌” (5.1.2.) என்பது பெரியாழ்வார்‌ திருமொழி, 
“்‌ காம்பறியுந்தோளாளைக்‌ கைவிடீர்‌ எனினும்‌ யான்‌ மிகையோ ?”” 
(ஆரணிய. சூர்ப்பணகைப்‌. 189) என மிகை என்பது அதிகம்‌ என்‌ 
னும்‌ பொருளில்‌ ஆசிரியரால்‌ ஆளப்பட்டிருத்தலும்‌ நோக்கத்தகும்‌. 
எனினும்‌, யான்‌ நினக்குப்‌ புறம்பானவனல்லேன்‌, அல்லது அயலா 
னவனல்லேன்‌ என்பதே ஆசிரியர்‌ கருத்தொடுபட்ட தென்பது, நான்‌ 
உனக்கு மிகையல்லேன்‌ (புறம்பானவனல்லேன்‌) என்று குகன்‌ கூறிய 
வுடன்‌ இராமபிரான்‌ கூற்றாக, அடுத்த கவியில்‌, குகனை நோக்கி, 
நீ என்னின்‌ வேறல்லை ; * என்‌ உயிரனையாய்‌ நீ, இளவல்‌ உன்‌ இளை 
யான்‌, இந்நன்னுதலவள்‌ நின்கேள்‌' என்று கூறியது கொண்டு .: 

அறியத்தகும்‌. (௫ 3 


கங்கைப்‌ படலம்‌. 67 
குகனை நோக்கி இராமன்‌ கூறுதல்‌ 2083-2086 


2083. அன்னவ னுரைகேளா 
வமலனு முரைநேர்வா 
னென்னுயி ரனையாய்கீ 
யிளவலு னிளையானிந்‌ 
நன்னுத லவணின்கே. 
ணளிர்கட னிலமெல்லா 
முன்னுடை யதுநானுன்‌ 
றொழிலுரி மையினுள்ளேன்‌. 


அன்னவன்‌ உரை கேளா, அமலனும்‌ உரை நேர்வான்‌, 

“ என்‌ உயிர்‌ அனையாய்‌ நீ; இளவல்‌ உன்‌ இளையான்‌; இந்‌ 
நல்‌ நுதலவள்‌ நின்கேள்‌; நளிர்‌ கடல்‌ நிலமெல்லாம்‌ 
உன்னுடையது; நான்‌ உன்‌ தொழில்‌ உரிமையின்‌ உள்ளேன்‌” 


பொ .-—அந்தக்‌ குகன்‌ மொழிந்தவைகளைக்‌ கேட்டு, குற்றமற்றவ 
னான இராமனும்‌, மறுமொழி கூறுவானாய்‌, * நீ என்‌ உயிர்‌ போல்‌ 
பவன்‌; என்‌ தம்பி உன்‌ தம்பி; இந்த நல்ல்‌ நெற்றியையுடைய சீதை 
உன்‌ கொழுந்தி; குளிர்ந்த கடல்‌. சூழ்ந்த நிலம்‌ முழுதும்‌ உன்‌ 
னுடையது ; நான்‌ நட்புரிமையால்‌ உன்‌ பணியினை உரிமையோடு 
ஏற்றுக்கொள்ளும்‌ நிலையில்‌ உள்ளேன்‌”. 


கு :--அன்னவன்‌ - சட்டு; குகனை யுணர்த்திற்று. அமலன்‌ - குற்றம்‌ 
அற்றவன்‌; இராமபிரான்‌. நான்‌ உன்‌: தொழில்‌ உரிமையின்‌ 
உள்ளேன்‌ என்பதற்கு, * நான்‌ நட்புரிமையால்‌ உன்‌ பணிகளைப்‌ புரியும்‌ 
நிலையிலுள்ளேன்‌” என்றும்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌. இராமபிரான்‌ 
குகனைச்‌ சிறந்த நண்பனாகக்‌ கொண்டமை 45-ஆம்‌ பாடலாற்‌ பெறப்‌ 
பட்டது. நண்பு பூண்டார்‌ இருவருள்‌ ஒருவர்‌ மற்றவர்க்குச்‌ செய்யத்‌ 
தக்க பணிகளைப்‌ பெறுவார்‌ இசைவுபெறாமல்‌ தாமே பழமை பற்றிச்‌ 
செய்யவும்‌ உரிமையுண்டு. இவ்வுரிமையே தட்புக்கு உறுப்பாவது- 
இவ்வாறு உரிமை பதியில்‌ செய்யும்‌ பணிகளை நண்பர்‌ ஏற்றுக்‌ கொள்‌ 
வதும்‌ கடன்‌. இதனை, “ நட்புக்குறுப்புக்‌ கெழுதகைமை, மற்றதற்கு 
உப்பாதல்‌ சான்றோர்‌ கடன்‌” (திருக்குறள்‌ 802) என்று பொய்யாமொழி 
யும்‌ புகல்வது காணலாம்‌. இக்குறட்பொருளைத்‌ தழுவி, “நட்புரிமையால்‌ 
நீ எனக்குச்‌ செய்ய விரும்பும்‌ பணிகளை என்‌ இசைவு பெறாமலே செய்ய 
லாம்‌; (அதனை யேற்றுக்கொள்வது என்‌ கடன்‌) என்று குகனை நோக்கி 
இராமபிரான்‌ கூறியதாக ஒரு பொருளும்‌, * நட்புரிமையால்‌ நான்‌ 
உனக்குச்‌ செய்யத்தக்க பணிகளை உன்‌ இசைவு பெருமலே செய்யும்‌ 


68. அயோத்தியா காண்டம்‌ 


நிலையில்‌ உள்ளேன்‌ ; (அதனை ஏற்றுக்கொள்வது உன்‌ கடன்‌) என ஒரு: 
பொருளும்‌ ஆக ஒரு தொடருள்‌ இரு பொருள்பட அமைத்த கவித்திறம்‌: 
ஊன்றி நோக்கத்தகும்‌. இராமபிரான்‌ குகனொடு நட்புப்‌ பூண்ட செய்தி, 
இங்கே இராமபிரான்‌ , கூற்றாற்‌ பேசப்பட்டதனை,. : ஆழநீர்க்‌ கங்கை 
யம்பி கடாவிய, ஏழை வேடனுக்‌ கெம்பியுன்‌ றம்பிநீ, தோழன்‌ மங்கை 
கொழுந்தி எனச்‌ சொன்ன, வாழி நண்பினை யுன்னி மயங்குவாள்‌ ” 
(சுந்தர. 992) என்று பிராட்டி நினைவதாகக்‌ கூறப்படுதலும்‌ காணலாம்‌. 
இவ்விரண்டு செய்யுளும்‌, “ ஏழையேதலன்‌ கீழ்மகன்‌ என்னா திரங்கி 
மற்றவற்‌ கின்னருள்‌ சுரந்து, மாழைமான்‌ மடநோக்கி யுன்தோழி 
யும்பி யெம்பியென்‌ றொழிந்திலை யுகந்து, தோழ னீயெனக்‌ கிங்கொழி' 
யென்ற சொற்கள்‌ ” (பெரிய திருமொழி 5. 8. 1.) என்னும்‌ அருளிச்‌ 
செயலை அடியொற்றி யெழுந்தவை. (68) 


2084. துன்புள தெனினன்றே 

சுகமுள. ததுவன்றிப்‌ 

பின்புள திடைமன்னும்‌ 
பிரிவுள தெனவுன்னேன்‌ 

முன்புளெ மொருநால்வே 
முடிவுள தெனவுன்னா 

வன்புள வினிகாமோ 
ரைவர்க ளுளரானோம்‌. 


* துன்பு உளது எனின்‌ அன்றோ சுகம்‌ உளது; அது அன்றிப்‌ 
* பின்பு உளது இடை மன்னும்‌ பிரிவு உளது” என உன்னேல்‌; 
முன்பு உளெம்‌ ஒரு நால்வேம்‌, முடிவு உளது என உன்னா 

அன்பு உள இனி நாம்‌ ஓர்‌ ஐவர்கள்‌ உளர்‌ ஆனோம்‌.” 


பொ :--* துன்பம்‌ உளதாயினன்றோ சுகம்‌ உளதாவது; அவ்வாறு 
தினைப்பதன்றி, (அச்சகம்‌ உன்னை மறுபடி கூடிய) பின்பு உளதாகும்‌ ; 
(இற்றைக்கும்‌ வனவாசம்‌ முடிந்து நான்‌ உன்னை மறுபடி கூடும்‌ 
தாட்கும்‌) இடையே (காலத்தாலும்‌ தேயத்தாலும்‌) மிக்க பிரிவு 
(த்துன்பம்‌) உளது" என்று நினையற்க. (உன்னைக்‌) காணுமுன்‌, நாங்கள்‌ 
நான்கு பேர்‌ உடன்பிறந்தவர்களாய்‌ இருந்தோம்‌; இனி, எல்லையுண்டு 
என்று நினையலாகாத அன்புடைய நாம்‌ ஐவர்கள்‌ உளராயினோம்‌.” 
ய 
க ௫ துன்புளதெனினன்றோ சுகமுளது? என்பது, துன்பமுற்ற 
வர்க்கலால்‌ இன்பமில்லை ” (சீவகசிந்தா. 579) என்னும்‌ திருத்தக்கதேவர்‌ 
வாக்கைத்‌ தழுவியமைந்தது. (8 


. 


்‌ கங்கைப்‌ படலம்‌ 69 


2085. படருற வுளனும்பி 
கானுறை பகலெல்லா 
மிடருறு தகையாயோ 
யானென வுரியாய்நீ 
சுடருறு வடிவேலாய்‌ 
சொன்முறை கடவேனான்‌ 
வடதிசை வருமந்கா 
ணின்னுழை வருகின்றேன்‌. 


“படர்‌ உற உளன்‌ உம்பி கான்‌ உறை பகல்‌ எல்லாம்‌; 
இடர்‌ உறு தகையாயோ ? யான்‌ என உரியாய்‌ நீ; | 
சுடர்‌ உறு வடி வேலாய்‌! சொல்‌ முறை கடவேன்‌, நான்‌ 
வடதிசை வரும்‌ அந்நாள்‌ நின்‌ உழை வருகின்றேன்‌.” 


பொ :--*ஒளிபொருந்திய கூரிய வேற்படையுடையவனே ! நான்‌ 
காட்டில்‌ தங்கும்‌ நாள்‌ முழுதும்‌ உன்‌ தம்பியாகிய இலக்குவன்‌ என்னைத்‌ 
தொடர்‌ ந்துவர வுள்ளான்‌; என்னையொத்த உரிமையுடைய நீ (என்னைத்‌ 
தொடர்ந்து வந்து) துன்புறத்தக்காயல்லை; நான்‌ சொல்முறை கடவேன்‌; 
(கானுறை காலம்‌ முற்றி) வடக்கு நோக்கி வரும்‌ அக்காலத்து 
நின்னிடம்‌ வருகின்றேன்‌.” 

கு :—* கான்‌ உறை பகல்‌ எல்லாம்‌ உம்பி படர்‌ உற உளன்‌" எனவும்‌, 
“யான்‌ என உரியாய்‌ நீ இடர்‌ உறு தகையாயோ?” எனவும்‌ இயையும்‌. 
தகையாயோ என்பதில்‌ ஓகாரம்‌ எதிர்மறைப்‌ பொருள்‌ குறித்தது. கான்‌ 
உறை பகல்‌ எல்லாம்‌ உம்பி படர்‌ உற உளன்‌. என்பதற்கு யான்‌ காட்டில்‌ 
வசிக்கும்‌ நாள்‌ எல்லாம்‌ உன்‌ தம்பியாகிய இலக்குவன்‌ (எனக்குப்‌ பணி 
செய்து) துன்புற இருக்கிறான்‌ எனப்‌ பொருளுரைத்தலுமாம்‌. சொல்‌ 
முறை கடவேன்‌ என்பதற்கு அன்னை கூறிய தவவொழுக்கத்தினின்று 
_நீங்கேனாகி என்றும்‌ பொருள்‌ உரைக்கலாம்‌. “சொல்‌ முறை கடவேல்‌” 
என்று கொண்டு, யான்‌ சொல்லும்‌ கட்டளையினின்று நீங்காதே என்று 
உரைத்தலுமாம்‌. வருவேன்‌ என்னாது வருகின்றேன்‌ என்றது வரவு 
எதிர்காலத்திலின்றி நிகழ்காலத்திலேயே அமையும்‌ என விரைபொரு 
ளுணர்த்திநின்றது. (70) 


2086. அங்குள கஇளைகாவற்‌ 
கமைதியி னுளனும்பி 
யிங்குள கிளைகாவற்‌ 
கியாருள. ருரைசெய்யா 


80 அயோத்தியா காண்டம்‌ 


யுன்களை யெனதன்றே 
வுறுதுய ருறலாமோ 

வென்கிளை யிதுகாவென்‌ 
னேவலி னினிதென்றான்‌. 


* அங்கு உள கிளை காவற்கு அமைதியின்‌ உளன்‌ உம்பி; 
இங்கு உள கிளை காவற்கு யார்‌ உளர்‌? உரைசெய்யாய்‌ ; 
உன்‌ கிளை எனது அன்றோ ? உறு துயர்‌ உறல்‌ ஆமோ? 
என்‌ கிளை இது கா என்‌ ஏவலின்‌ இனிது” என்றான்‌. 


பொ :-—*அயோத்தியிலுள்ள சுற்றத்தாரைக்‌ காத்தற்குரிய நீறை 
வோடு உன்‌ தம்பியாகிய பரதன்‌ உள்ளான்‌; (நீ என்னொடு வரின்‌) 
இங்கே உள்ள சுற்றத்தாரைக்‌ காத்தற்கு யார்‌ உள்ளார்‌? சொல்லுக; 
உன்‌ சுற்றம்‌ என்‌ சுற்றமன்றோ? (அச்சுற்றம்‌ காப்பாரையின்றி) மிக்க 
துன்பம்‌ அடையலாமோ? என்‌ கிளைஞராகிய இவர்களை என்‌ கட்டளை 
யால்‌ நன்கு காப்பாயாக” என்றான்‌. 


க :-அமைதியாவது காத்தற்கு உரிய அறிவு ஆற்றல்‌ சூழ்ச்சி 
முதலியவற்றின்‌ நிறைவு. குகனை நோக்கிய இராமன்‌ கூற்றில்‌, பரதனை 
“உம்பி” என்று (குகனுக்குத்‌ தம்பியாக்கிக்‌) கூறியது, பின்‌ குகப்படலத்‌ 
தில்‌ சில செய்யுட்களுக்குப்‌ பொருள்‌ செய்வதில்‌ இடர்ப்பாடு நேராதபடி 
முன்மொழிந்து வைத்ததாகும்‌. (11) 


குகன்‌ விடைபெறுதலும்‌ இராமன்‌ முதலியோர்‌ கானகத்துப்‌ 
"புகுதலும்‌ 


2087. பணிமொழி கடவாதான்‌ 
ப்ருவர லிகவாதான்‌ 
பிணியுடை யவனென்னும்‌ 
பேதினன்‌ விடைகொண்டா 
னணியிழை மயிலோடு 
மையனு பமிளையோனும்‌ 
இணிமர நிறைகானிற்‌ 


சேணுறு நெறிசென்றார்‌. 


வல்வை ஆவண 


பணிமொழி கடவாதான்‌; பருவரல்‌ இகவாதான்‌, 
பணி உடையவன்‌ என்னும்‌.பே தினன்‌, விடை கொண்டான்‌; 


கங்கைப்‌ படலம்‌ Ti 


அணி இழை மயிலோடும்‌, ஐயனும்‌, இளையோனும்‌, 
திணி மரம்‌ நிறை கானில்‌ சேண்‌ உறும்‌ நெறி சென்றார்‌. 


பொ :--இராமபிரான்‌ இட்ட கட்டளையை மீறாதவனும்‌ அப்பிரானைப்‌ 
பிரிதலால்‌ உளதாகும்‌ துன்பத்தினின்று நீங்காதவனும்‌ நோயுற்றவன்‌ 
என்று சொல்லத்தக்க மயக்கத்தையுடையவனும்‌ ஆகிய குகன்‌ அப்பெரு, 
மானிடம்‌ (சிருங்கிபேரபுரம்‌ செல்ல) விடை கொள்ள; அழகிய அணி: 
கலன்‌ அணிந்த மயில்போல்வாளான சீதாபிராட்டியுடன்‌ வியக்கத்‌. 
தக்கவனான இராமபிரானும்‌ இலக்குவனும்‌ வலிய மரங்கள்‌ நிறைந்த. 
காட்டில்‌ நெடுந்தூரம்‌ செல்லுகின்ற வழியிற்‌ சென்றார்கள்‌. 

கு :--பணிமொழி--கட்டளை; *படையுள்‌ படுவோன்‌ பணிமொழி! 
கூற” (8.18) என்பது சிலப்பதிகாரம்‌. பருவரல்‌-துன்பம்‌, பிணி-நோய்‌.. 
பேது - மயக்கம்‌. திணி - திட்பம்‌; செறிவுமாம்‌. (72). 


கங்கைப்‌ படலம்‌ முற்றிற்று 


7. வனம்புகு படலம்‌ 


குகன்‌ உதவியால்‌ கங்கை கடந்த இராமன்‌ முதலிய மூவரும்‌ 
வனத்தில்‌ புக்க செய்தி பேசுதலின்‌ இப்பகுதி வனம்புகு படலம்‌ 
என்னும்‌ தலைப்புடையதாயிற்று.* 


இராமன்‌ வனத்துட்‌ புகுதலும்‌ இளவேனிற்காலம்‌ கார்காலம்‌ 
போலத்‌ தோன்றிற்று, வெயில்‌ இளநிலவாக, மரங்கள்‌ நெருங்கித்‌ 
தழைத்து அரும்பி மலர்ந்து நிழலைத்தர, மேகம்‌ குறுந்துளிதூவ, 
தென்றல்‌ மலர்களின்‌ மணத்தொடு உலாவ, மயில்கள்‌ நடமாடும்‌ 
இனிய நெறியில்‌, சீதாபிராட்டிக்கு வழி நடத்தலால்‌ வரும்‌ சோர்வு 
முதலியவை நீங்கும்படி நெறியிடை ஆங்காங்கு இனிய காட்சிகள்‌ 
பலவற்றைக்‌ காட்டி மகிழ்வூட்டி அழைத்துச்‌ சென்ற இராமபிரான்‌, 
கதிரவன்‌ மறையுங்‌ காலத்துப்‌ பரத்துவாச முனிவன்‌ எழுந்தருளி 
யிருக்கும்‌ தவப்பள்ளியை அடைந்தான்‌. அம்முனிவன்‌, எல்லையற்ற 
அன்புடையவன்‌; இராமன்‌ வரவை நினைந்து நெடுநாள்‌ இழைத்த 
தவம்‌ பயன்தரும்‌ நாள்‌ வந்ததென்று மகிழ்பவன்‌; குடையும்‌ முக்கோ 
லும்‌ கமண்டலமும்‌ சடைமுடியும்‌ மான்தோலுடையம்‌ மரவுரியும்‌ 
தரித்தவன்‌; எல்லா வுயிர்களையும்‌ பேணியொழுகும்‌ நடையுடையவன்‌; 
மறைபயிலும்‌ நாவுடையவன்‌; எரியோம்புபவன்‌; மன்னுயிர்‌ அனைத்‌ 
தையும்‌ தன்னுயிர்போலக்‌ கொண்டொழுகும்‌ தண்ணளியுடையவன்‌; 
எல்லா உயிர்வகைகளோடும்‌ தேவர்களோடும்‌ பிரமனோடும்‌ ஏழுலகங்‌ 
களையும்‌ படைக்கும்‌ ஆற்றல்‌ மிக்கவன்‌. அவன்‌ பிறவிப்பிணி மருத்‌ 
துவனான இராமன்‌ வரவை அறிந்து எதிர்கொள்ள, இராமன்‌ முனி 
வனை மலர்தூவி வழிபடுவானாயினன்‌. முனிவன்‌ இராமனைத்‌ தழுவி, 
அவன்‌ தவவேடம்‌ கண்டு கசிந்து கண்ணீர்‌ பெருக நின்று, இந்தக்‌ 
கோலமோ நான்‌ காண்பது? என்று வருந்தி, * உலக முழுதும்‌ நெடு 
நாள்‌ ஆளத்‌ தக்க அமைதியுடைய நீ, இப்பொழுது நாங்கள்‌ தங்‌ 
கும்‌ வனத்திடைத்‌ தவவேடந்‌ தாங்கி வந்தது. ஏன்‌?” என, இரா 
மன்‌ நிகழ்ந்தது கூறினான்‌. முனிவன்‌, '* விதியின்‌ விளைவை விலக்க 
லும்‌ ஆமோ? நின்‌ ஆட்சிக்‌ கீழ்‌ ஒதுங்க நிலமகள்‌ நோற்றிலள்‌; 
நின்னை * அரசு மேற்கொள்க' என்று கூறி, உடனே  *வனம்புகுக ' 
என்று என்‌ நண்பனான தசரதன்‌ எவ்வாறு உயிர்தாங்கியிருந்தான்‌?”? 
என்று வருந்தி, “செய்யும்‌ நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப இன்பதுன்‌ 
பங்கள்‌ எய்துதல்‌ இயல்பே ; ஆதலால்‌ யான்‌ வருந்துவதால்‌ பய 
னில்லை? என்று நினைந்து, இராமன்‌ முதலியோரை அழைத்துக்‌ 
ளில்‌ * வனம்போக்கு படலம்‌ ' எனவும்‌ தலைப்பு வரையப்பட்டுள அ. 


வனம்புகு படலம்‌ . 78 


கொண்டு தன்‌ பன்னசாலையை அடைந்து, அவர்களுக்குத்‌ தங்குமிடம்‌ 
தந்து, அவர்களை முறைப்படி பேணி, நல்ல கனி வகைகளையும்‌ காய்‌ 
களையும்‌ வழங்கி, அறவுரைகளையும்‌ இயம்பி, உயிர்போலும்‌ மக்களிடத்‌ 
துச்‌ செய்யும்‌ அருளை அவர்‌ திறத்துச்‌ செய்தனன்‌. இராமன்‌ முதலி 
யோரும்‌ பரத்துவாசமுனிவன்‌ பேணுதலால்‌ மகிழ்வுற்று அங்கே தங்கி 
னர்‌. இரவு கழிந்தது. செங்கதிர்ச்‌ செல்வனும்‌ தோன்றினான்‌. அப்‌ 
போது பரத்துவாசமுனிவன்‌, 4 இராமனுடன்‌ வசித்தலால்‌ யான்‌ 
உய்திபெறுவேன்‌' என்று எண்ணி, நல்லனவற்றை யெல்லாம்‌ செய்து 
இராமன்‌ முகம்‌ நோக்கி, தாமரை மலர்போன்ற செவ்விய கண்களை 
யும்‌ அக்கண்களுக்கு அணிகலமான கண்ணோட்டத்தினையும்‌ உடைய 
தலைவனே ! * நான்‌ தங்கும்‌ இவ்விடத்தில்‌ நிறைந்த நீரும்‌ பூவும்‌ 
மிக்க கனிகளும்‌ கிழங்குகளும்‌ காய்களும்‌ பொருந்தியுள்ளன; தீயவை 
தேயும்‌; நல்லவை மிகும்‌; தவஞ்செய்வாருக்கு இதையொழிய வேறு 
சிறந்த இடம்‌ இல்லை; மேலும்‌, இது, கங்கையாற்றொடு சரசுவதியாறும்‌ 
யமுனையாறும்‌ கலந்த முக்கூடல்‌ என்னும்‌ தீர்த்தத்துறையா தலின்‌ 
எங்கள்‌ அளவினதன்று; பிரமனுக்கும்‌ பெறுதற்கு அரியதாகும்‌. ஆத 
லால்‌ இங்கே தங்குக ' என்று விருப்பொடு பணித்தனன்‌. அது கேட்ட 
இராமன்‌, *இது, கோசலநாட்டுக்கு நெடுந்தூரத்ததன்று ; இடையே 
உள்ளது ; யான்‌ இங்கே தங்கினால்‌ கோசல நாட்டு மக்கள்‌ அனைவ 
ரும்‌ இங்கே வந்து நிறைந்துவிடுவார்கள்‌; (அவ்வாறு நிறைந்தால்‌) 
நம்‌ தவவொழுக்கம்‌ தடைப்படும்‌. ஆதலால்‌ அத்தடை நிகழாததலம்‌ 
ஒன்று கூறியருளுக ' என்றனன்‌. அது கேட்ட முனிவன்‌ வியந்து, 
* அது மெய்‌. ஐய ! பத்துக்காத அளவுடைய இவ்வனத்தைக்‌ கடந்த 
பின்‌, சித்திரகூடம்‌ என்னும்‌ மலையினைக்‌ காண்பாய்‌; அது தேவருல 
கத்தினும்‌ இனிது, தேவரும்‌ வணங்கும்‌ சிறப்புடையது; அங்கே விருப்‌ 
பொடு தங்குக' என்று அன்பொடு விடைகொடுத்து அனுப்பினான்‌. 
அவரும்‌ முனிவனை வணங்கிச்‌ சென்று கோவலர்‌ வாழும்‌ முல்லை நிலத்தை 
அடைந்து, கடந்து நண்பகற்போதில்‌ மான்கன்றுகள்‌ துள்ளி விளை 
யாடும்‌ யமுனையாற்றங்கரையைக்‌ கண்டு, மனமகிழ்ந்து வணங்கித்‌ 
தாம்‌ செய்யவேண்டியவற்றை எண்ணி, பெருமை வாய்ந்த யமுனைத்‌ 
துறையில்‌ நீராடிச்‌ ௬வை மிக்க மெல்லிய கனிகளையும்‌ கிழங்குகளை 
யும்‌ உண்டு, நீரும்‌ பருகி இளைப்பாறி, * இவ்வாற்றை எப்படிக்‌ 
கடந்து செல்வது?” என்று சிந்தித்த அளவில்‌, இலக்குவன்‌ மூங்கில்‌ கழி 
களை: வெட்டி மாணைக்கொடியால்‌ இணைத்துப்‌ பிணைத்து ஒரு தெப்பம்‌ 
அமைத்தனன்‌. அதில்‌ இராமன்‌ பிராட்டியோடு இனிது தங்க, இளை 
யவன்‌ அத்தெப்பத்தையும்‌ செலுத்திக்கொண்டு நீந்தியவாறே 
யமுனையாற்றைக்‌ கடந்தனன்‌. இவ்வாறு இலக்குவன்‌ நீந்திக்‌ கடந்த 
போது அவன்‌ தோள்களாகிய மந்தரம்‌ திரிதலால்‌ யமுனையாற்றின்‌ 
செலவு தடைப்பட்டது; கடந்த நீர்‌ கீழ்கடலிற்‌ கலந்தது; மீண்டநீர்‌ 
மேல்கடலிற்‌ பாய்ந்தது. அவர்கள்‌ யமுனையைக்‌ கடந்து அக்கை 


74 அயோத்தியா காண்டம்‌ 


யடைந்து, புனைந்த மரவுரியால்‌ வாய்ந்த அழகுடன்‌ நீண்ட வழிச்‌ 
சென்று, வேரும்‌ அடிமரமும்‌ கிளையும்‌ வெந்து நிலம்‌ கொதித்து, 
நினையும்‌ மனத்தையும்‌ சுடுவதாகிய ஒரு பாலை நிலத்தை எதிர்த்தார்கள்‌. 


(இந்தப்‌ பாலை நிலத்தைச்‌ சானகி கடக்கவல்லளல்லள்‌” என்று: 
இராமன்‌ நினைந்தான்‌; நினைதலும்‌ சூரியன்‌, ௪ந்திரன்போல்‌ குளிர்‌ ந்த 
கிரணங்களைச்‌ சொரிந்தான்‌ ; வெய்ய அப்‌ பாலைநிலத்தில்‌ பட்டமரங்‌ 
களும்‌ தழைத்தன; எரி விரவிய நிலம்‌ தாமரைக்‌ காடாயிற்று; வறுத்து 
விதைத்தாற்போன்ற கூரிய கற்கள்‌, பறித்துத்‌ தூவிய மலர்களைப்‌ 
போலத்‌ தண்மையும்‌ பசையும்‌ உடையவாயின  ஓடிக்கப்பட்டுக்‌ கரிந்த. 
கொடிகள்‌, இளந்தளிர்கள்‌ உடையவாயின ; சின ந்த கொடிய பாம்புகள்‌, 
பற்களில்‌ நின்றும்‌ அமுதம்‌ சிந்தக்‌ களித்தன ; மேகங்கள்‌ திரண்டு 
முழங்கிக்‌ குளிர்ந்த நீர்த்துளிகளைத்‌ தூற்றின ; வில்லையேந்திய வேட 
ரும்‌ முனிவர்களைப்போல்‌ சினமற்றவராயினர்‌; (முன்பு பகையுடையன 
வும்‌ பசியுடையனவுமாயிரு ந்த) உயிரெல்லாம்‌ பகையற்றனவும்‌ பசியற்‌ 
றனவும்‌ ஆயின ; இளைய மான்கன்றுகள்‌ பெண்‌ புலியின்பால்‌ முலை 
யுண்டன ; கல்‌ இடுக்குகளில்‌ கிடந்து பசியால்‌ வயிறு கொதித்துச்‌ 
சோர்வுறுகின்ற சினங்கொண்ட பாம்புகள்‌ அலையொடு கூடிய நீரில்‌ 
கிடந்தவற்றைப்போல்‌ துன்பற்றனவாயின; முத்துக்களோடு வாடிக்‌ 
கரிந்து அழிந்து போகின்ற மேட்டில்‌ உள்ள மூங்கில்கள்‌ சிறிய பற்களை 
யுடைய இளைய எயிற்றியரின்‌ மாணிக்கமணிகள்‌ (இழைத்த அணி 
கலன்கள்‌) பொருந்திய தோள்களைப்‌ போலத்‌ திகழ்ந்தன; பரவி 
வளர்ந்த புற்கள்‌, பச்சைக்‌ கம்பளம்‌ விரித்தாற்போல்‌ விளங்கின; 
அங்கே மயில்கள்‌ நாடக மகளிரைப்போல  இடந்தொறும்‌ இடந்‌ 
தொறும்‌ தோகைகள்‌ விரித்து நாடகம்‌ நடித்தன; அந்த நாடகத்தைத்‌ 
தொடர்ந்து பாணரைப்‌ போலத்‌ தும்பிகள்‌ இசைபாடின; அந்நில முழு 
வதிலும்‌ வேறுபட்ட பருவத்திலும்‌ பழங்கள்‌ மிகவும்‌ பழுத்தன; 
கொடிகள்‌ வேர்‌ ஊன்றாத நிலையிலும்‌ பெரிய கிழங்குகள்‌ மிகவும்‌ உண்‌ 
டாயின; கோடையால்‌ . வாடித்‌ தளிரும்‌ இலையும்‌ கருகி உதிர்ந்து 
தின்ற கொம்புகள்‌, மிகவும்‌ தளிர்த்துத்‌ தழைத்து அரும்பி மலர்ந்து 
ஒப்பனை செய்யப்‌ பெற்ற மகளிரை ஒத்துவிளங்கின ; வேடர்கள்‌ தங்‌ 
கும்‌ இடங்கள்‌ முனிவர்கள்‌ தங்கும்‌ இடங்களைப்போலத்‌ தூயனவாய்‌ 
விளங்கின; மாணிக்க நிறம்‌ வாய்ந்த இந்திரகோபங்கள்‌ ஆங்காங்குப்‌ 
பரவின; நெருங்கிய மரந்தொறும்‌ பிரிந்த பேடையை அழைக்கும்‌: 
குயில்களின்‌ ஒலி எழுந்தது; குருந்த மரங்களில்‌ மயிலிறகின்‌ அடிக்‌ 
குருத்துப்போலும்‌ அரும்புகள்‌ மலிந்தன; உற்றுழியுதவி காரணமாகவும்‌ 
பொருளீட்டுதல்‌ காரணமாகவும்‌ பிரிந்து செல்லக்‌ கருதித்‌ தாம்‌ மீண்டு 
வரும்‌ பருவம்‌ குறித்த நாயகரை உயிரொடு பொருந்தத்‌ தழுவிப்‌ 
பிரிந்த நறுமணம்‌ வாய்ந்த கூந்தலையுடைய . மகளிர்‌ மனம்போலக்‌ 
கொதித்த அப்‌ பாலைநிலம்‌, அவ்வாறு பிரிந்து : சென்ற வீரக்கழலை 


வனம்புகு படலம்‌ 75 


யணிந்த தலைவர்‌ குறித்த 'பருவத்தே. மீண்டு வந்தபோது: -அம்‌ 
மகளிர்‌ மனம்போலக்‌ குளிர்ந்தது; ஒழுக்க மேம்பாடுடைய இராமன்‌ 
நினைவால்‌ இவ்வாறு பாலையின்‌ வெம்மை முதலிய தீயதன்மை மாறி 
யமையின்‌ நல்லொழுக்கமன்றியும்‌ செய்யத்தக்க தவம்‌ பிறிதொன்றும்‌ 
இல்லை. 

அ.ந்தப்‌ பாலையை மெல்லக்‌ கடந்த இராமன்‌ முதலியோர்‌, விளக்கம்‌ 
மிக்க வானில்‌ உள்ள பிறைக்குழவி, தன்‌ கருக்கொண்ட வயிற்றில்‌: 
உதைத்தலால்‌ முழங்குகின்ற மேகத்தைப்‌ பிடியென்று கருதி, அதன்‌ 
தோய்‌ தீரத்‌ தடவுவதுபோலக்‌ களிறு பெரிய பனை போன்ற தன்‌ 
கையை மேகத்தை நோக்கி நீட்டுகின்ற அந்தச்‌ சித்திரகூட மலையைக்‌ 
கண்டனர்‌: என்பது இப்படலத்தின்‌ கதைச்‌ சுருக்கமாகும்‌. 

இப்படலத்துப்‌ பயின்ற பாடல்கள்‌ 47. சந்தம்‌ இரண்டு. விசேட 
பாத்திரம்‌ பரத்துவாச முனிவன்‌. தலம்‌ கங்கையொடு யமுனையாறும்‌- 
சரசுவதி நதியும்‌ கூடிய முக்கூடல்‌ (திரி வேணீசங்கமம்‌). தீர்த்தம்‌ 
முக்கூடற்றுறையும்‌ யமுனைத்துறையும்‌. நிலம்‌ முல்லையும்‌ பாலையும்‌. 
பெரும்பொழுது-—வேனில்‌. சிறுபொழுது நண்பகல்‌. 


இராமன்‌ முதலியோர்‌ வனத்திற்‌ புக்கது முதல்‌ சித்தீரகூடத்தைக்‌. 
கண்டமை வரையுள்ள பகுதி, வான்மீகத்தில்‌ 54-ஆம்‌ சருக்கம்‌ முதல்‌ 
56-ஆம்‌ சருக்கத்து முதல்‌ 12 சுலோகம்‌ வரை 91 சுலோகங்களில்‌: 
பேசப்பட்டது. : 

வான்மீகத்துள்‌ 58-ஆம்‌ சருக்கத்துக்‌ காணப்படும்‌ இராம லக்குவர்‌ 
களின்‌ உரையாடல்‌, இந்த இராமாவதார நூலுள்‌ இல்லை. அவ்வுரை 
யாடல்‌ இராமபிரான்‌ பெருமைக்கு ஒவ்வாதென்று கருதிக்‌ கம்பர்‌ அதனை 
, நீக்கிவிட்டனர்‌ போலும்‌. 55-ஆம்‌ சருக்கத்து யமுனையாற்றிடையே 
தெப்பத்திற்‌ செல்லும்போது பிராட்டி, யமுனையை வழிபட்டதாகக்‌. 
காணப்படும்‌ செய்தியும்‌ யமுனையைக்‌ கடந்த பின்‌ இராமன்‌ தங்கிய 
சியாமம்‌ என்னும்‌ ஆலமரத்தைப்‌ பிராட்டி வழிபட்ட செய்தியும்‌ கம்பர்‌ 
காவியத்தில்‌ பேசப்படவில்லை. இவ்வணக்கம்‌, “தெய்வம்‌ தொழாஅள்‌ 
கொழுநற்‌ றொழுதெழுவாள்‌” ஆன பிராட்டியின்‌ இயல்பொடு பொருந்தா 
தென்று ஆசிரியர்‌ உரையாது விட்டிருக்கலாம்‌. பாலை நில வருணனை 
யும்‌ யமுனையை இலக்குவன்‌ நீந்திக்‌ கடந்த செய்தியும்‌ வான்மீகத்துள்‌- 
இல்லை; கம்பர்‌ தாமே படைத்துக்‌ கொண்டு கூறியவை. 

இராமன்‌ புக்கவனத்திடையே ஆசிரியர்‌ பாலை நிலத்தைப்‌ படைத்‌ 
துக்‌ கொண்டதற்கு, “ போர்வேந்தன்‌, தன்னுடைய தாதை பணியால்‌: 
'அரசொழிந்து, பொன்னகரம்‌ பின்னே புலம்ப வலங்கொண்டு, மன்னும்‌ 
'வளநாடு கைவிட்டு, 'மாதிரங்கள்‌ மின்னுருவில்‌ வெண்டேர்‌ திரித்து: 
வெளிப்பட்டுக்‌ கல்‌ நிறைந்து தீய்ந்து கழையுடைந்து கால்சுழன்று, 
பின்னும்‌ திரைவயிற்றுப்‌ பேயே திரிந்துலவாக்‌, கொன்னவிலும்‌ வெங்‌ 


16 அயோத்தியா காண்டம்‌ 


கான்‌” (பெரிய திருமடல்‌. கண்ணி 47-—50) என்னும்‌ திருமங்கையாழ்‌ 
வார்‌ பாசுரமும்‌, * விரும்பாத கான்‌" (பெருமாள்‌ திருமொழி, 9.5) 
என்னும்‌ குலசேகராழ்வார்‌ பாசுரமும்‌ மூலமாகக்‌ கொள்ளல்‌ தகும்‌. 
பாலைநில வருணனை, முன்‌ பாலகாண்டத்தும்‌ வந்தது. அங்கே 
இராமலக்குவர்‌ விசுவாமித்திர - முனிவனைப்‌ பின்பற்றிச்‌ சென்று அந்‌ 
நிலத்தை அடைந்தனர்‌. “ஆற்றல்‌ மிக்கவராயினும்‌, மென்மைத்‌ தன்மை 
யும்‌ வாய்ந்தவர்‌; ஆதலின்‌ இராமலக்குவர்‌ பாலை நிலத்திற்‌ செல்லுங்‌ 
கால்‌, சிறிது வருந்துவர்‌” என்று முனிவன்‌ எண்ணி அவர்க்கு இரண்டு 
மந்திரங்களை உபதேசித்தான்‌. அம்மந்திரங்களை அவர்கள்‌ நினை ந்தமை 
யால்‌ பாலை நிலம்‌ குளிர்ந்தது. இங்கே சீதாபிராட்டியும்‌ இலக்குவனும்‌ 
இராமனைப்‌ பின்பற்றி வந்து பாலையிற்‌ புக்கனர்‌. இளையள்‌, மெல்லிய 
லாகிய பிராட்டி பாலையை நடந்து கடக்கும்‌ ஆற்றல்‌ உடையளல்லள்‌ 
என்று இராமன்‌ நினைந்தான்‌. நடையில்‌ நின்று உயர்‌ நாயகனான 
இராமன்‌ நினைந்த அளவில்‌ பாலை குளிர்ந்தது. மந்திரத்தால்‌ பாலை 
யைக்‌ குளிர்வித்த விசுவாமித்திர முனிவனுடைய தவநிலையின்‌ மாட்சி 
அங்கே வெளிப்பட்டது. நினைவால்‌ பாலையைக்‌ குளிர்வித்த இராமபிரா 
னுடைய ஒழுக்க நிலையின்‌ உயர்வு இங்கே புலனாயிற்று. மந்திரத்தால்‌ 
பாலையைக்‌ குளிர்வித்த விசுவாமித்திர முனிவனுடைய தவ நிலையினும்‌, 
தினைவாற்‌ குளிர்வித்த இராமபிரானுடைய ஒழுக்கநிலை சிறந்தமை, 
இங்கே, “சீலமன்றியும்‌ செய்தவம்‌ வேறும்‌ ஒன்று உளதோ” (44) 
என்னும்‌ ஆசிரியர்‌ கூற்றால்‌ புலப்படுதல்‌ காணலாம்‌. 
இப்படலத்தில்‌ வரும்‌ சிறப்புடைக்‌ கதாபாத்திரமான பரத்துவாச 
முனிவனைப்பற்றி ஆசிரியர்‌ கூறும்‌ பகுதி, 
**: நூலே கரகம்‌ முக்கோல்‌ மணையே 
ஆயுங்காலை அந்தணர்க்‌ குரிய!” (தொல்‌. பொருள்‌. மரபு. 70) 
““எறித்தரு கதிர்தாங்கி ஏந்திய குடைநீழல்‌ 
உறித்தாழ்ந்த கரகமும்‌ உரைசான்ற முக்கோலும்‌'!”? (கலித்‌. 9) 
என்னும்‌ சான்‌றோருரைகளைத்‌ தழுவியமைந்து அம்முனிவனையே நம்‌ 
மனக்கண்‌ முன்‌ தோற்றுவிப்பதா யிருக்கிறது. அன்றியும்‌, பாலகாண்‌ 
டத்தில்‌ விசுவாமித்திரமுனிவனாற்றலை :* மன்னுயிரடங்கலும்‌ உலகும்‌ 
வேறமைத்துத்‌ தேவரோடு, இடங்கொள்‌ நான்முகனையும்‌ படைப்பென்‌ 
ஈண்டு எனாத்‌ தொடங்கிய கோசிகமுனிவன்‌ ? (320) என்று உலகு 
படைக்குத்‌ தொழில்‌ கொண்டு புலப்படுத்திய ஆசிரியர்‌, பரத்துவாச 
முனிவனாற்றல்‌ கூறுமிடத்தும்‌, “உலகேழும்‌ அமையெனின்‌ அமரேசன்‌ 
உந்தியின்‌ உதவாமே உதவிடு தொழில்‌ வல்லான்‌”! (22) என்று அவ்‌ 
வுலகு படைக்கும்‌ தொழில்‌ கொண்டே கூறி, அவ்விருவருடைய ஆற்ற 
லின்‌ தகுதி விளங்கக்‌ காட்டிய திறம்‌ நோக்கத்தகும்‌. 


7. வனம்புகு படலம்‌ 


இராமன்‌ வனம்புக்க காலநிலை 


2088. பூரியர்‌ புணர்மாதர்‌ பொதுமன மெனமன்னு 
்‌ மீரமு முளதில்லென்‌ றறிவரு மிளவேனி 
லாரியன்‌ வரலோடு மமுதள வியசீதக்‌ 
காருறு குறிவானங்‌ காட்டிய தவணெங்கும்‌. 


பூரியர்‌ புணர்‌ மாதர்‌ பொது மனம்‌ என, மன்னும்‌ 

ஈரமும்‌ உளது இல்‌ என்று அறிவு அரும்‌ இளவேனில்‌, 

ஆரியன்‌ வரலோடும்‌, அமுது அளவிய சீதக்‌ 

கார்‌ உறு குறி வானம்‌ காட்டியது அவண்‌ எங்கும்‌. 

பொ :--கீழ்மக்கள்‌ சேர்கின்ற (பொருள்‌ கொடுப்பார்க்கெல்லாம்‌ 
உரியரான) பொதுமாதர்‌ மனம்போல, ஈரம்‌ உளதென்றும்‌ இலதென்‌ 
றும்‌ மிகவும்‌ அறிவரிதாகிய இளவேனிற்‌ பருவத்தில்‌, இராமன்‌ வனத்‌ 
துள்‌ வந்த அளவில்‌, அமுதம்‌ கலந்த குளிர்‌ ந்த கார்காலம்‌ வரும்‌ குறியை 
வானம்‌, அ.ந்த வன முழுவதும்‌ தோற்றுவித்தது. 

கு :—பூரியர்‌-கீழ்மக்கள்‌; * பூரியர்கள்‌ ஆழும்‌ அளறு ” (919) என்பது 
திருக்குறள்‌. பொது மாதர்‌ மனம்‌ என இயையும்‌. ஈரம்‌ என்பது 
அன்பும்‌ நீர்க்கசிவும்‌ ஆகிய இரண்டு பொருளும்பட நின்றது. விலை 
மகளிர்‌ மனம்‌ ஈரம்‌ அற்றது என்பது, “பொன்விலைப்‌ பாவையர்‌ 
மனமும்போற்‌ பசையும்‌ அற்றதே ” (356) என்று முன்னும்‌ கூறப்பட்‌ 
டது. அமுது என்றது இங்கே மழைத்துளியை; மழையை அமுத 
மென்பது, * வானின்றுலகம்‌ வழங்கி வருதலால்‌, தான்‌ அமிழ்தம்‌ 
என்று உணரற்பாற்று ? (11) என்னும்‌ திருக்குறளாலும்‌ அறியப்படும்‌. 
கார்‌ என்றது கார்ப்பருவத்தினை. இச்செய்யுளால்‌ இராமன்‌ வனம்புக்க 
காலம்‌ இளவேனிற்பருவம்‌ என்பது பெறப்படும்‌. (1) 


t 


இராமன்‌ சென்ற வழியின்‌ இயல்பு 

2089. வெயிலிள நிலவேபோல்‌ விரிகதி ரிடைவீசப்‌ 
பயின்மர நிழலீனப்‌ பனிபுரை அளிமேகம்‌ 
புயறர விளமென்கால்‌ பூவள வியதெய்த 
மயிலின நடமாடும்‌ வழியினி யனபோனார்‌. 


7s அயோத்தியா"காண்டம்‌ 


வெயில்‌ இளம்‌ நிலவே போல்‌ விரி கதிர்‌ இடை வீசப்‌ 
பயில்‌ மரம்‌ நிழல்‌ ஈனப்‌ பனி புரை துளி மேகம்‌ 

புயல்‌ தர, இள மென்‌ கால்‌ பூ [அளவியது எய்த, 

மயில்‌ இனம்‌ நடம்‌ ஆடும்‌ வழி இனியன போனார்‌. 


பொ :--சூரியன்‌ குழவிமதிபோல்‌ (குளிர்ந்த) விரிந்த கிரணங்களை 
வனத்திடைப்‌ பரப்ப, அடர்ந்த மரங்கள்‌ நிழலைத்‌ தர, பனித்துளி 
போன்ற நீர்த்துளிகளை மேகம்‌ சிந்த, பூக்களின்‌ நறுமணம்‌ அளைந்த 
தாய்த்‌ தென்றல்‌ வர, மயிற்‌ கூட்டங்கள்‌ நடம்‌ஆடும்‌ இனிய 
நெறியிற்‌ செல்வாராயினர்‌. 

கு :--வெயில்‌-சூரியன்‌; ஆகுபெயர்‌. பயிலுதல்‌-செறிதல்‌. புயல்‌ 
மேகம்‌ என மாறிக்‌ கூட்டுக. புயல்‌ மேகம்‌ மீமிசைச்சொல்‌. : புயல்‌ 
மேகம்போற்‌ நிருமேனி அம்மான்‌ ' (திருவாய்மொழி. 8-10-2) என்பது 
அருளிச்செயல்‌. இளமென்கால்‌ ஒரு பொருட்‌ பன்மொழி. வெயில்‌ 
இளநிலவே போல்‌ கதிர்‌ வீசுதலாலும்‌ மரங்கள்‌ நிழல்தருதலாலும்‌ 
மேகம்‌ மழைத்துளிகளைத்‌ தெறித்தலாலும்‌ தென்றல்‌ பூக்களின்‌ நறு 
மணம்‌ அளைந்து வருதலாலும்‌ வழி இனிதாயிற்று. (2) 


இராமன்‌ சீதாபிராட்டிக்கு வழியிடைக்‌ காட்சி 
மகிழ்ந்து காட்டல்‌ 2090-2105 
2090. மன்றலின்‌ மலிகோதை 
மயிலியன்‌ மடமானே 
யின்றுயில்‌, வதிகோபத்‌ 
இனம்விர வினவெங்குங்‌ 
கொன்றைகள்‌ சொரிபோதின்‌ 
குப்பைகள்‌ குலமாலைப்‌ 
பொன்றிணி மணிமானப்‌ 
பொலிவன பலகாணாய்‌. 


*மன்றலின்‌ மலி கோதை மயில்‌ இயல்‌ மடமானே ! 
இன்‌ துயில்‌ வதி கோபத்து இனம்‌ விரவின எங்கும்‌ 
கொன்றைகள்‌ சொரி போதின்‌ குப்பைகள்‌, குலம்‌ மாலைப்‌ 
பொன்‌ திணி மணி மானப்‌ பொலிவன பல காணாய்‌.” 


போ :—* நறுமணம்‌ மிக்க கூந்தலையும்‌ மயிலின்‌ சாயலையும்‌ இள 
மான்‌ ஒன்று பெற்றுளதாயின்‌ அம்‌ மான்போன்றவளே ! வனத்தின்‌ 
எல்லா இடத்தும்‌ இனிதே உறங்குகின்ற தம்பலப்‌ பூச்சிகள்‌ விரவிய 


வன ம்புகு படலம்‌ 79 


கொன்றைகள்‌ சொரிந்த மிக்க பூக்கள்‌, சிறந்த மாலையின்கண்‌, 
பொன்னிற்‌ செறிந்த மாணிக்க மணிபோல விளங்குவன பலவற்றைக்‌ 
காண்பாயாக.” 


கு மன்றல்‌ - நறுமணம்‌; இன்‌ சாரியை. கோதை-கூந்தல்‌, 
மருண்ட நோக்கால்‌ மகளிர்க்கு மான்‌ உவமையாகும்‌. கோபம்‌-இந்‌ 
திர கோபம்‌; முதற்‌ குறை. இந்திரகோபம்‌-தம்பலப்‌ பூச்சி. விரவுதல்‌- 
பொருந்துதல்‌ ; “புலியுரி விரவிய அரையினர்‌ (450-1) என்பது 
தேவாரம்‌. கொன்றை மாலைகள்‌ போன்ற பூக்களையுடையது; “மாலி 
ரஞ்‌ சோலையிற்‌ கொன்றைகள்‌ மேல்‌ தூங்கு பொன்‌ மாலைகள்‌ ' 
(நாச்சியார்‌ திருமொழி 9-9.) என்பது அருளிச்‌ செயல்‌. மஞ்சள்‌ 
நிறம்‌ வாய்ந்த கொன்றைப்‌ . பூவுக்குப்‌ பொன்னாலியன்ற மாலையும்‌, 
அக்கொன்றைப்‌ பூவிற்‌ பொருந்திய இந்திர கோபங்களுக்குப்‌ பொன்‌ 
மாலையிற்‌ பதிக்கப்பட்ட மாணிக்கங்களும்‌ உவமை. (9) 


2091. பாணின ஞிமிறாகப்‌ படுமழை பணையாக 
நரணின தொகுபீலி கோலின நடமாடல்‌ 
பூணிய னினசாயல்‌ பொலிவது பலகண்ணிற்‌ 
காணிய வெனலாகுங்‌ களிமயி லிவைகாணாய்‌. 


“பாண்‌ இனம்‌ ஞிமிறு ஆகப்‌ படும்‌ மழை பணை ஆக, 
நாணின தொகு பீலி கோலின நடம்‌ ஆடல்‌, 

பூண்‌ இயல்‌ ! நின சாயல்‌ பொலிவது, பல கண்ணில்‌ 
காணிய எனல்‌ ஆகும்‌ களி மயில்‌ இவை காணாய்‌.” 


பொ :--* அணிகலனாக ஒழுக்கத்தை மேற்கொண்டவளே ! (காரின்‌ 
வரவு கண்டு) களிப்புற்ற மயில்கள்‌, கூட்டமான வண்டுகள்‌ பாண 
சாகவும்‌ முழங்குகின்ற மேகம்‌ முழவாகவும்‌ கொண்டு, (இளவேனிலால்‌) 
குவிந்து சுருங்கிய தோகைகளை விரித்து நடனமாடுதல்‌, விளக்கம்‌ 
மிக்க நின்‌ மேனியழகைத்‌ தம்முடைய பலவாகிய கண்களால்‌ 
நன்கு காணும்பொருட்டு என்று சொல்லத்தக்க இந்தக்‌ காட்சிகளை 
நீ காண்பாயாக.” 


கு :--படுதல்‌ - முழங்குதல்‌. நாணுதல்‌ - குவிதல்‌; * பங்கயம்போல்‌ 
காணி” (210).என்பது தஞ்சைவாணன்கோவை. தொகுதல்‌- சுருங்குதல்‌ 
கோலுதல்‌-விரித்தல்‌; * கணமயில்‌ தொக்கு எண்ணுழையாத்‌ தழை 
கோலி நின்றாலும்‌ ' (திருக்கோவையார்‌. 347) என்றார்‌ மணிவாசகப்‌ 
பெருமானும்‌. இயல்‌-ஒழுக்கம்‌. பல என்பது இங்கே அளவின்மை 
சுட்டி நின்றது. காரின்‌ வரவாகிய ஒரு காரணத்தால்‌ மயில்கள்‌ 
ஆடினவாக, சீதாபிராட்டியின்‌ திருமேனி அழகைத்‌ தம்முடைய 


80 அயோத்தியா காண்டம்‌ 


தோகையிலுள்ள (இமைத்தலும்‌ குவிதலும்‌ அற்ற) அளவிறந்த கண்‌ 
களால்‌ காணும்‌ வேட்கையால்‌ ஆடின என்று அதற்கு வேறு ஒரு 
காரணம்‌ கற்பித்தமையால்‌ இச்செய்யுள்‌ தற்குறிப்பேற்றம்‌ என்னும்‌. 
அணிதழுவி அமைந்ததாகும்‌. இதனால்‌ அல்லலேற்ற கானகத்தும்‌ 
அழியாத பிராட்டியின்‌ வடிவழகைப்‌ பெருமான்‌ வியந்து பேசியவாறு. 
பூணியல்‌ நின சாயல்‌ பொலிவது பல கண்ணில்‌ காணிய எனல்‌ 
ஆகும்‌ என்றது, * கமையாள்‌ மேனிகண்டவர்‌ காட்சிக்கரை காணார்‌, 
இமையா நாட்டம்‌ பெற்றிலம்‌ என்றார்‌, இருகண்ணால்‌ அமையாதென்‌ 
றார்‌! (588) என்று முன்‌ கூறியதை நினைவூட்டுகிறது. (4) 


2092. சேந்தொளி விரிசெவ்வாய்ப்‌ 

பைங்கிளி செறிகோலக்‌ 

காந்தளின்‌ மலரேறிக்‌ 
கோதுவ கவினாரு 

மாந்தளிர்‌ நறுமேனி 
மங்கைநின்‌ மணிமுன்கை 

யேந்தின வெனலாகு 
மியல்பின விவைகாணாய்‌. 


'சேந்து ஒளி விரி செவ்வாய்ப்‌ பைங்கிளி செறி கோலக்‌ 
காந்தளின்‌ மலர்‌ ஏறிக்‌ கோதுவ, கவின்‌. ஆரும்‌ 
மாந்தளிர்‌ நறும்‌ மேனி மங்கை! நின்‌ மணி முன்கை 
எந்தின எனல்‌ ஆகும்‌ இயல்பின இவை காணாய்‌ !” 


பொ :- அழகு பொருந்திய மாந்தளிர்போலும்‌ நல்ல மேனியை 
யுடைய மங்கையே! இதழ்கள்‌ அடர்ந்த அழகிய காந்தள்மலரில்‌ 
தங்கி, அம்மலரைத்‌ தம்‌ அலகால்‌ கோதுவனவாகிய, சிவந்து ஒளி 
விரிகின்ற அழகிய வாயினையும்‌ பசுமைநிறம்வாய்ந்த உடலினையும்‌ 
உடைய இக்கிளிகள்‌, உன்னுடைய அழகிய முன்கையில்‌ ஏந்தப்பட்‌ 
டவை என்று சொல்லத்தக்க இயல்பினையுடையவாயிருத்தலைக்‌ காண்‌ 
பாயாக.” 


கு :_சேந்து-சிவந்து. காந்தள்மலரைக்‌ கைக்கு உவமை கூறு 
வது வழக்கம்‌. உன்‌ முன்கையில்‌ தாங்கியவற்றைப்போல்‌ விளங்கும்‌ 
இவற்றைக்‌ காண்‌ என்று, காந்தள்‌ மலரில்‌ தங்கிய கிளிகளை இராமன்‌ 
சீதாபிராட்டிக்குக்காட்டினன்‌. என்றவாறு. இச்செய்யுள்‌ சில சுவடிகளில்‌ 
, அருந்ததியனையாளே' என்று தொடங்கும்‌ எட்டாம்‌: பாடலின்‌ பின்‌ 
வரையப்பட்டுள து. இ 


வனம்புகு படலம்‌ 81 


2093. நெய்ஞ்னிறை நெடுவேலி 
னிறமுறு திலமுற்றிக்‌ 
கைஞ்ஞிறை நிமிர்கண்ணாய்‌ 
கரு தன வினமென்றே 
மெய்ஞ்ஞனிறை விரிசாயல்‌ 
கண்டுநின்‌ விழிகண்டு 
மஞ்ஞையு மடமானும்‌ 
வருவன விவைகாணாய்‌. 
* நெய்ஞ்‌ ஞிறை நெடு வேலின்‌ நிறம்‌ உறு திறம்‌ முற்றிக்‌ 
கைஞ்‌ ஞிறை நிமிர்‌ கண்ணாய்‌! கருதின இனம்‌ என்றே, 
மெய்ஞ்‌ ஞிறை விரி. சாயல்‌ கண்டு நின்‌ விழி கண்டு 
மஞ்ஜையும்‌ மடம்‌ மானும்‌ வருவன இவை காணாய்‌.” 
பொ :--। எதிர்ப்பட்டார்‌ மார்பை உருவும்‌ நெய்‌ நிரம்பப்‌ பூசப்‌: 
பட்ட நீண்ட வேற்படையின்‌ ஆற்றல்‌ நிரம்பி, உள்ளங்கையளவி 
னும்‌ மிக்க பெரிய கண்களையுடையாய்‌ ! உன்‌ உடலில்‌ நிறைந்த 
மிக்க சாயலை நோக்கி மயிலும்‌, உன்‌ மருண்ட பார்வை கண்டு இள 
மானும்‌, உன்னைத்‌ தம்‌ இனமென்றே கருதினவாய்‌ உன்னை நோக்கி 
வருவனவாகிய இவற்றைக்‌ காண்‌.' 
கு :—கண்ணாய்‌ ! நின்‌ மெய்ஞ்ஞிறை விரிசாயல்‌ கண்டு மஞ்ஞை 
யும்‌ நின்‌ விழிகண்டு மானும்‌ இனமென்றே கருதி வருவன இவை 
காணாய்‌ என இயையும்‌; முறைநிரனிறை. நெய்ஞ்ஞிறை, கைஞ்‌ 
ஞிறை, மெய்ஞ்ஞிறை என்பவற்றுள்‌ நெய்ந்நிறை, கைந்நிறை மெய்ந்‌. 
நிறை என்பவற்றின்‌ நகரம்‌ ஞகரமாகத்‌ திரிந்துநின்றது; போலி. 
நிறம்‌-மார்பு. கை-உள்ளங்கை. கைஞ்ஞிறை நிமிர்‌ கண்‌ என்பத. 
னொடு “ குடங்கையினெடிய கண்‌ ! (1290) என்னும்‌ சிந்தாமணி அடி 
யும்‌ நோக்கத்தகும்‌, மஞ்ஞை-மயில்‌. (6). 


2094. பூவலர்‌ குரவோடும்‌ 
புடைதவம்‌ பிடவீனும்‌ 
மாவலர்‌ சொரிசூழற்‌ 
அயிலெழு மயிலொன்‌ றின்‌ 
வியின்‌ மணநாறத்‌ 
துணைபிரி பெடைதானச்‌ 
சேவலொ டுறவூடித்‌ 
இரிவத னியல்காணாய்‌. -ஈ 


82 அயோத்தியா காண்டம்‌ 


* பூவலர்‌ குரவோடும்‌ புடை தவழ்‌ பிடவு ஈனும்‌ 

மா அலர்‌ சொரி சூழல்‌ துயில்‌ எழும்‌ மயில்‌ ஒன்‌ றின்‌ 

தூவி இன்‌ மணம்‌ நாறத்‌ துணை பிரி பெடைதான்‌, அச்‌ 

சேவலொடு உற ஊடித்‌ திரிவதன்‌ இயல்‌ காணாய்‌.” 

பொ :---குராமரத்தின்கண்‌ மலர்ந்த பூவோடு, பக்கங்களில்‌ 
தழைத்துப்‌ பரவிய பிடவின்கண்‌ தோன்றிய நல்ல பூக்கள்‌ சிந்திய 
இடத்தில்‌ உறங்கி யெழுந்த ஒரு மயிலின்‌ தோகை இனிய நறு 
மணத்தொடு விளங்குதலால்‌, அத்த மயிற்‌ சேவலைப்‌ பிரிந்த பெண்‌ 
மயிலானது, தன்‌ சேவலோடு மிகவும்‌ ஊடலைச்‌ செய்து திரியும்‌ 
இயல்பைக்‌ காண்‌.” 

கு :--குரவமலரும்‌ பிடவமலரும்‌ உதிர்ந்த நிலத்தே உறங்கி 
யெழுந்தமையால்‌ ஆண்‌ மயிலின்‌ தோகை, அந்த மலர்களின்‌ நறு 
மணம்‌ உடையதாகக்‌ கண்ட பெண்‌ மயில்‌, ஆண்‌ மயிலின்‌ தூவியில்‌ 
உள்ள மணம்‌ வேற்றுப்பேடையின்‌ கூட்டுறவால்‌ விளைந்ததென்று 
ஊடுவதாயிற்று. குரவு-குரா. குரவு பிடவு என்பவை மர விசேடங்கள்‌. 
தூவி-தோகை, கண்ணாய்‌ ! என்னும்‌ விளியினை முன்பாட்டிலிருந்து 
கொணர்ந்து இயைக்க. (7) 


2095. அருந்ததி யனையாளே 

யமுதினு மினியாளே 

செருந்தியின்‌ மலர்தாங்குஞ்‌ 
செறியித மினசோகம்‌ 

பொருந்திய களிவண்டிற்‌ 
பொதிவன பொன்னூது 

மிருந்தையி னெழுதீயொத்‌ 
தெழுவதொ ரியல்பாராய்‌. 


* அருந்ததி அனையாளே ! அமுதினும்‌ இனியாளே !. 
செருந்தியின்‌ மலர்‌. தாங்கும்‌ செறி இதழின்‌ அசோகம்‌, 
பொருந்திய களி வண்டில்‌ பொதிவன, பொன்‌ ஊதும்‌ 
இருந்தையின்‌ எழு தீ ஒத்து எழுவது ஒர்‌ இயல்‌ பாராய்‌.” 


பொ :--*கற்புடைமையால்‌ அருந்ததியைப்‌ போன்றவளே ! அமு 
தத்தினும்‌ மிக்க இனிமை வாய்ந்த மொழியினையுடையவளே ! செருந்தி 
வின்பூவைத்‌ தன்னிடத்துக்‌ கொண்ட நெருங்கிய இதழ்களையுடைய 
அசோகின்பூக்கள்‌, மகிழ்ச்சி பொருந்திய  வ்ண்டுகளால்‌ மறைக்கப்‌ 


வனம்புகு ' படலம்‌. , 62. 


பட்டவை. பொன்னை வைத்து ஊதும்‌ கரியிடை எழுகின்ற க்கக்‌ 
ஒத்துத்‌ தோன்றும்‌ தன்மையைப்‌ பார்ப்பாயாக," ‘ 


கு :--செருந்தி-பொன்போல மலரும்‌ பூக்களையுடையதொரு மரம்‌. 
செருந்திப்‌ பூவுக்குப்‌ பொன்னும்‌ அசோகமலர்க்கு நெருப்பும்‌ வண்‌ 
டுக்குக்‌ கரியும்‌ உவமை. பொதிதல்‌-மூடுதல்‌. இருந்தை-கரி. (8) 


2096. ஏந்திள முலையாளே 

யெழுதரு மெழிலாளே 

காந்தளின்‌ முகைகண்ணிற்‌ 
கண்டொரு களிமஞ்ஞை 

பாந்தளி தெனவுன்னிக்‌ 
கவ்விய படிபாராத்‌ 

தேந்தள வுகள்செய்யுஞ்‌ 
சிறுகுறு நகைகாணாய்‌. 


“ஏந்து இளம்‌ முலையாளே ! எழுதரும்‌ எழிலாளே ! 
காந்தளின்‌ முகை கண்ணில்‌ கண்டு, ஒரு களி மஞ்ஞை, 
“பாந்தள்‌ இது” என உன்னிக்‌ கவ்வியபடி பாராத்‌ 
தேம்‌ தளவுகள்‌ செய்யும்‌ சிறு குறு நகை காணாய்‌.” 


பொ :--* பூரித்த இளங்கொங்கையினையுடையாய்‌ ! எழுத, அரிய 
அவ்‌ களிப்புற்ற மயிலானது, காந்தளரும்பை நோக்கி, 
* இது பாம்பு ' என்று எண்ணி அதனைக்‌ கவ்விய தன்மைய பார்த்து; 
தேனையுடைய முல்லைகள்‌ செய்யும்‌ புன்சிரிப்பைப்‌ பார்‌.” 


கு :--மஞ்ஜை காந்தள்முகை கண்டு, * இது பாந்தள்‌” என உண்‌. 
னிக்‌ கவ்வியபடி பாராத்‌ தளவுகள்‌ செய்யும்‌ சிறு குறு நகைகாணாய்‌ என 
இயையும்‌. எழுத அரும்‌ எழிலாள்‌ என்பது எழுதரும்‌ எழிலாள்‌ என்‌ 
ரனது விகாரம்‌. எழுதரும்‌ எழிலாள்‌ என்பதற்கு (புதிது புதிதாகத்‌) 
தோன்றுகின்ற அழகுடையவள்‌ என்று உரை கூறலும்‌ ஆம்‌. எழுதரல்‌- 
தோன்றுதல்‌. முகை - அரும்பு. காந்தளரும்பு பாம்புபோல்வது; 
“காந்தளும்‌ பாந்தளைப்‌ பாரித்தலர்‌ ந்தனவே ” (324) என்பது திருக்‌ 
கோவையார்‌. மயிலுக்கும்‌ பாம்புக்கும்‌ பகை ; . £ மஞ்கஞை...... பாம்பைப்‌ 
பிடித்துப்‌ படங்கிழித்தாங்கு ' (21) என்பது' திருக்கோவையார்‌. வனத்‌ 
தின்‌ ஒருபால்‌ காந்தள்கள்‌ அரும்பெடுத்துள்ளன. அங்கே திரியும்‌ 
மயில்‌ காந்தளரும்பைப்‌ பாம்பென்று மயங்கிக்‌ கவ்வுகிறது. பக்கத்தே 
அரும்பொடுகூடிய முல்லைக்கொடிகள்‌ மயிலின்‌ மயக்கங்கண்டு நகைப்‌ 
பதுபோலத்‌ தோன்றுகின்றன.. * காந்தளரும்பைப்‌ பாம்பென்று கவ்விய 


84 அயோத்தியா காண்டம்‌ 


மயிலின்‌ மயக்கங்கண்டு, முல்லை சிரிப்பதுபோலத்‌ தோன்றும்‌ இக்காட்சி! 
யைக்‌ காண்‌” என்று பெருமான்‌ பிராட்டிக்குக்‌ காட்டி மகிழ்விப்பா 
னாயினன்‌ என்றவாறு. முல்லையரும்புகள்‌ பற்களுக்கு ௨.வமை. (9) 


2097. குன்றுறை வயமாவின்‌ குருளையு மிருள்‌ சிந்திப்‌ 
பின்றின வெனலாகும்‌ பிடி.தரு சிறுமாவு 
மன்றல பிரிவொல்லா வண்டர்த மனையாவின்‌ 
கன்றொடு விளையாடுங்‌ களியன பலகாணாய்‌. 


“குன்று உறை வயம்‌ மாவின்‌ குருளையும்‌ இருள்‌ சிந்திப்‌ 
பின்றின எனல்‌ ஆகும்‌ பிடி தரு சிறு மாவும்‌ 

அன்‌ நல பிரிவு ஒல்லா அண்டர்தம்‌ மனை ஆவின்‌ 
கன்றொடு விளையாடும்‌ களியன பல காணாய்‌.” 


பெர :—' மலை(யின்‌ .குகையின்கண்‌ தங்கும்‌ சிங்கக்குட்டிகளும்‌, 
இருளைத்‌ துண்டித்து இணைத்துவைத்தாற்போல விளங்கும்‌ பெட்டை 
யானை ஈன்ற சிறிய யானைக்கன்றுகளும்‌ பகையில்லாதனவாயும்‌ ஒன்றோ: 
டொன்று பிரியாதனவாயும்‌ இடையர்‌ வீட்டுப்‌ பசுக்கன்றுகளுடன்‌ 
மகிழ்ச்சியுடையனவாய்‌ விளையாடும்‌ பலவற்றைக்‌ காண்பாயாக.” 
கு ₹--வயமா-சிங்கம்‌; புலியும்‌ ஆம்‌. குருளை-குட்டி. பின்றுதல்‌- 
பின்னுதல்‌- இணைத்தல்‌. அன்று-பகை; * அன்றிய வாணன்‌ ஆயிரந்‌. 
தோளும்‌ ' (பெரியதிருமொழி. 4. 3. 8.) என்பது அருளிச்செயல்‌. 
அண்டர்‌-இடையர்‌. வனம்‌, குணமென்னுங்‌ குன்றேறிநின்ற முனிவர்‌ . 
உறையும்‌ இடம்‌; அன்றியும்‌, குணக்கடலான இராமன்‌ அவ்வனத்‌ 
துள்‌ புகுந்துளான்‌; ஆதலால்‌ அங்கே உறையும்‌ கொடிய விலங்குகளும்‌: 
தல்ல விலங்குகளுடன்‌ பகைநீங்கி இணைந்து விளையாடுவனவாயின. 
(10) 


2098. அகில்புரை குழன்மாதே 

யணியிமை யெனலாகு 

நகுமலர்‌ நிறைமாலைக்‌ 
கொம்புக ணதிதோறும்‌ 

அகில்புரை நுரைநீரிற்‌ 
றோய்வன அமையாடு 

முகிழிள முலையாரின்‌ 
மூழ்குவ பலகாணாய்‌. 


வனம்புகு படலம்‌ 85 


“ அகில்‌ புரை குழல்‌ மாதே! அணி இழை எனல்‌ ஆகும்‌ 

நகும்‌ மலர்‌ நிறை மாலைக்‌ கொம்புகள்‌, நதிதோறும்‌ 

துகில்‌ புரை நுரை நீரில்‌ தோய்வன, துறை ஆடும்‌ 

முகிழ்‌ இள முலையாரில்‌ மூழ்குவ பல காணாய்‌.” 

பொ :— அகிற்புகையின்‌ நறுமணம்‌ பொருந்திய கூந்தலையுடைய 
பெண்ணே ! பூணும்‌ அணிகலன்கள்போலும்‌ மலர்ந்த பூக்களின்‌ 
தொகுதியை மிகுதியாகவுடைய பல பூங்கொம்புகள்‌, ஆற்றின்‌ இடங்‌ 
களிலெல்லாம்‌ வெள்ளாடைபோலும்‌ நுரையினையுடைய நீரில்‌ படிவன 
வாய்‌, நீர்த்துறையில்‌ விளையாடும்‌ தாமரை அரும்புபோலும்‌ தனங்களை 
யுடைய இளமகளிரைப்போல மூழ்குவனவற்றைக்‌ காண்பாயாக,” 


கு :—அகில்‌ இங்கே ஆகுபெயராய்‌ அகிற்புகையின்‌ நறுமணத்தை 
உணர்த்தியது. புரைதல்‌-பொருந்துதல்‌. துகில்‌-வெள்ளாடை. (11) 


2099. முற்றுறு முகைகிண்டி முரல்கில சிறுதும்பி 
விற்றிரு நுதன்மாதே யம்மலர்‌ விரிகோங்கின்‌ 
சுற்றுறு மலரேறித்‌ துயில்வன சுடர்மின்னும்‌ 
பொற்றக டுறுநீலம்‌ புரைவன பலகாணாய்‌. 


“முற்றுறும்‌ முகை கிண்டி முரல்கில சிறு தும்பி, 

வில்‌ திரு நுதல்‌ மாதே! அம்‌ மலர்‌ விரி கோங்கின்‌ 
சுற்று உறும்‌ மலர்‌ ஏறித்‌ துயில்வன சுடர்‌ மின்னும்‌ 
பொன்‌ தகடு உறும்‌ நீலம்‌ புரைவன பல காணாய்‌.” 


பொ :--* ஒளியுள்ள அழகிய நெற்றியையுடைய பெண்ணே ! முற்‌ 
றிய அரும்பைக்‌ கிளைத்து ஒலியாதனவாய்‌, அழகிய விரிந்த மலர்களை 
யுடைய கோங்கமரச்சூழலில்‌ உள்ள பூக்களில்‌ ஏறி உறங்குகின்ற சிறு 
தும்பிகள்‌ பல, ஒளிமிக்க பொன்தகட்டில்‌ பொருந்திய நீலமணிகளை 
ஒத்திருத்தலைக்‌ காண்பாயாக." 

கு :-முகை-அரும்பு முரலுதல்‌-ஒலித்தல்‌. வில்‌-ஒளி. நுதல்‌- 
நெற்றி. கோங்கின்மலர்க்குப்‌ பொற்றகடும்‌, அம்மலரில்‌ தங்கி உறங்கும்‌ 
தும்பிகளுக்குப்‌ பொற்றகட்டில்‌ பதித்த நீலமணிகளும்‌ உவமை. 
யுரைதல்‌-ஒத்தல்‌. (12) 


2100. கூடிய நறைவாயிற்‌ கொண்டன விழிகொள்ளா 
மூடிய களிமன்னு .முடுகின நெறிகாணா 


86 அயோத்தியா காண்டம்‌ 


வாடிய சிறைமாவண்‌ டந்தரி னிசைமுன்னம்‌ 
பாடிய பெடைகண்ணா வருவன பலகாணாய்‌. 


*கூடிய நறை வாயில்‌ கொண்டன, விழிகொள்ளா 
மூடிய களி மன்னும்‌ முடுகின, நெறி காணா, 

ஆடிய சிறை மா வண்டு அந்தரின்‌ இசை முன்னம்‌ 
பாடிய பெடை கண்ணா வருவன, பல காணாய்‌.” 


பொ :--। மிக்க தேனைப்‌ பருகினவையும்‌ (அதனால்‌) கண்விழிக்க 
மாட்டாமல்‌ மூடப்பெற்றவையும்‌, களிப்பால்‌ மிக்க விரைவுடையனவும்‌, 
செல்லும்நெறி அறியாதனவும்‌ ஆன அசைந்த இறகினையுடைய கரிய 
வண்டுகள்‌, குருடரைப்போலே, முன்னே இசை பாடிய(னவாய்ச்‌ செல்‌ 
லுகின்ற) பெடை வண்டுகள்‌ கண்ணாக வருவனவற்றைப்‌ பார்‌.” 


ர :--நறை-தேன்‌. மன்னும்‌-மிகவும்‌. சிறை-இறக்கை, அந்தர்‌- 
குருடர்‌, அளவிறந்த கட்குடியால்‌ கண்மூடிய நிலை, “ஒருத்தி இறந்த 
களியான்‌ இதழ்‌ மறைந்த கண்ணள்‌ ? (92-48) என்று கலித்தொகை 
யிலும்‌ பயின்றது. 10 


- 2101. கன்னிய ரணிகோலங்்‌ 
கற்றறி குநரென்னப்‌ 
பொன்னணி. நறவேங்கை 
கோங்குகள்‌ புதுமென்பூ 
வன்னமென்‌ னடையாய்நின்‌ 
னளிவள ரளகப்பூஞ்‌ 
சின்னன்‌ மலர்மானச்‌ 
சி்துவ பலகாணாய்‌. 


“கன்னியர்‌ அணி கோலம்‌ கற்று அறிகுநர்‌ என்னப்‌ 
பொன்‌ அணி நற வேங்கை கோங்குகள்‌ புது மென்‌ பூ, 
அன்னம்‌ மெல்‌ நடையாய்‌! நின்‌ அளி வளர்‌ அளகப்‌ பூம்‌ 
சின்ன நல்‌ மலர்‌ மானச்‌ சிந்துவ பல காணாய்‌.” 


ட... பொ :-*அன்னநடைபோலும்‌ மெல்லியநடையையுடைய நங்காய்‌ ! 
வேங்கை மரங்களும்‌ கோங்க மரங்களும்‌, மகளிர்‌ அணியும்‌ கோலங்களைக்‌ 
கற்றறிபவர்போலப்‌ பொன்போலும்‌ அழகிய தேனுள்ள மெல்லிய பல . 
யூக்களை, நின்னுடைய வண்டுகள்‌ தங்கிய அளகத்தில்‌ உள்ள அழகிய 
நல்ல வீடுபூவைப்போலச்‌ சிந்துவனவற்றைக்‌ காண்பாயாக.” 


ன்ஸ்‌ 


வனம்புகு படலம்‌ 67 


கு :--நறா என்பது நற என்று ஆனது விகாரம்‌. அளி - வண்டு. 
அளகம்‌ - கூந்தல்‌. சின்னம்‌ - விடுபூ. 986-ஆம்‌ பாட்டிலும்‌ 2022-ஆம்‌. 

பாட்டிலும்‌ சின்னம்‌ என்பது இப்பொருளில்‌ பயின்றமை காணத்தகும்‌. 
(14) 


2102. மணங்கிளர்‌ மலர்வாரு 
மாருதம்‌ வரவாசக்‌ 
கணங்கிளர்‌ கருசுண்ணங்்‌ 
கல்லிடையன கானத்‌ 
தணங்கினு மினியாயுன்‌ 
னணீவட முலைமுன்றிற்‌ 
சுணங்கின மவைமானத்‌ 
அறுவன பலகாணாய்‌. 


* மணம்‌ கிளர்‌ மலர்‌ வாரும்‌ மாருதம்‌ வர, வாசக்‌ 

கணம்‌ கிளர்தரு சுண்ணம்‌ கல்‌ இடையன கானத்து, 

அணங்கினும்‌ இனியாய்‌ ! உன்‌ அணி வடம்‌ முலை முன்றில்‌ 

சுணங்கு இனம்‌ அவை மானத்‌ துறுவன பல காணாய்‌, 

பெர :-—“திருமகளினும்‌ இனியவளே! மணம்‌ மிக்க பூக்களை அள்ளிக்‌ 
கொண்ட காற்று வருதலால்‌, நறுமணமுடையவாய்த்‌ திரண்டு மிக்க 
மகரந்தங்கள்‌, காட்டிற்‌ கல்லிடையனவாய்‌, உன்னுடைய அழகிய மாலை. 
அணிந்த தனங்களினிடையே பரவிய தேமலைப்போலச்‌ செறிவன பல 
வற்றைக்‌ காண்பாயாக.” 

கு :-கிளர்தல்‌-மிகுதல்‌. மாருதம்‌-காற்று. கணம்‌-திரட்சி. சுண்‌ 
ணம்‌-மலர்களிலுள்ள நறுமணப்பொடி. அணங்கு என்றது இங்கே 
திருமகளை. வடம்‌-மாலை. சுணங்கு-தேமல்‌. துறுதல்‌-செறிதல்‌. ௬ண்‌ 
ணத்துக்குச்‌ சுணங்கும்‌ கல்லுக்குத்‌ தனமும்‌ உவமை. (15) 


2103. அடியிணை பொறைகல்லா 

வென்றுகொ லதரெங்கு 

மிடையிடை மலர்ந்து 
மினமர மிவைகாணாய்‌ 

கொடியினொ டிளவாசக்‌ 
கொம்புகள்‌ குயிலேயுன்‌ 

அடிபுரை யிடைமானத்‌ 
துவள்வன. விவைகாணாய்‌. 


8 அயோத்தியா காண்டம்‌ 


“ அடி இணை பொறை கல்லா என்று கொல்‌, அதர்‌ எங்கும்‌, 
இடையிடை மலர்‌ சிந்தும்‌ இனம்‌ மரம்‌ இவை காணாய்‌! 
கொடியினொடு இள வாசக்‌ கொம்புகள்‌, குயிலே! உன்‌ 
துடி புரை இடை மானத்‌ துவள்வன இவை காணாய்‌ !' 


பெ குயில்‌ போல்பவளே ! உன்‌ கால்கள்‌, (நெறிக்‌ கண்‌ பரல்‌ 
உறுத்தலைப்‌) பொறுக்கலாற்றா என்று வழியெங்கும்‌ இடையிடையே 
பூக்களை உதிர்க்கின்ற கூட்டமான இம்மரங்களைப்‌ பார்‌. உன்னுடைய 
இடையைப்போலத்‌ துவள்வனவாகிய நறுமணம்‌ உள்ள இளங்கொடி 
களும்‌ பூங்கொம்புகளுமாகிய இவற்றையும்‌ காண்பாயாக,” 


கு பொறைகல்லா-பொறுக்கலாற்றா. கொல்‌-அசை. அதர்‌-வழி. 
துடி-உடுக்கை. இடைக்குத்‌ துடியினை உவமை கூறுவது கவிமரபு. (16) 


2104. வாள்புரை விழியாயுன்‌ 

மலரடி யணிமானத்‌ 

காள்புரை தளிர்வைகுந்‌ 
தகைஞிமி றிவைகாணாய்‌ 

கோள்புரை யிருள்வாசக்‌ 
குமல்புரை மழைகாணாய்‌ 

தோள்புரை யிளவேயின்‌ 
றொகுதிக ளிவைகாணாய்‌, 


“வாள்‌ புரை விழியாய்‌! உன்‌ மலர்‌ அடி அணி மானத்‌ 
தாள்‌ புரை தளிர்‌ வைகும்‌ தகை ஞிமிறு இவை காணாய்‌! 
கோள்‌ புரை இருள்‌ வாசக்‌ குழல்‌ புரை மழை காணாய்‌ ! 
தோள்‌ புரை இளவேயின்‌ தொகுதிகள்‌ இவை காணாய்‌ !' 


பொ :—* வாள்போன்ற விழியையுடையவளே ! உன்னுடைய 
விரிந்த அடியின்கண்‌ அணிந்த அணிகலன்போலக்‌ காம்பொடு கூடிய 
தளிரின்கண்‌ தங்கிய தன்மையுள்ள இந்த வண்டுகளைக்‌ காண்பாயாக; 
(மலர்கள்‌ தைலம்‌ முதலியவற்றைக்‌) கொள்ளுதல்‌ பொருந்திய கரிய 
நறுமணம்‌ உள்ள உன்‌ கூந்தலையொத்த மேகங்களைப்‌ பார்ப்பாயாக; 
உன்னுடைய தோளை ஒத்த இளைய இந்த மூங்கில்‌ பண்ணைகளைப்‌ 


பார்ப்பாயாக.” 


க:-அடி தளிருக்கும்‌ அடியிலுள்ள அணிகலன்‌ தளிரில்‌ உள்ள . 
வண்டுக்கும்‌ உவமை. தாள்‌-காம்பு. புரை ஐந்தில்‌ ஒன்றும்‌ நான்கும்‌ 


வனம்புகு படலம்‌ 99 


ஐந்தும்‌ உவமவுருபாய்‌ நின்றன. இரண்டும்‌ மூன்றும்‌ புரை(தல்‌)- 
பொருந்துதல்‌ என்னும்‌ பொருளிற்‌ பயின்றன. ஞிமிறு - வண்டு, 
ீகாள்‌-கொள்ளுதல்‌. மழை-மேகம்‌, வேய்‌-மூங்கில்‌. (17) 


2105. பூனை சினைதுன்‌ றிப்‌ 

புள்ளிடை யிடைபம்பி 

நானிற நளிர்வல்லிக்‌ 
கொடி.நவை யிலபல்கி 

மானின மயின்மாலைக்‌ 
குயிலினம்‌ வதிகானம்‌ 

திகிகர்‌ தொழிலாடைத்‌ 
திரைபொரு வனபாராய்‌. 


“பூ நனை சினை துன்றிப்‌ புள்‌ இடையிடை பம்பி, 

நால்‌ நிற நளிர்‌ வல்லிக்கொடி நவை இல பல்கி, 
மான்‌ இனம்‌, மயில்‌, மாலைக்‌ குயில்‌ இனம்‌ வதி கானம்‌, 
தீ நிகர்‌ தொழில்‌ ஆடைத்‌ திரை பொருவன பாராய்‌ !' 


பொ :--: பூவும்‌ அரும்பும்‌ கிளைகளில்‌ மிகுந்து, இடையிடையே பற 
வைகள்‌ நிறைந்து, பலவகை நிறங்களையுடைய குளிர்ந்த வல்லியென்‌ 
னும்‌ கொடிகள்‌ குற்றமற்றனவாய்‌ மிக்கு, மான்‌ கூட்டமும்‌ மயில்களும்‌ 
வரிசையான குயிற்கூட்டமும்‌ வாழும்‌ காடுகள்‌, தீயை ஒத்து 
விளங்கும்‌ சித்திர வேலைப்பாடமைந்த திரைச்சீலை போல்வனவற்றைக்‌ 
காண்பாயாக." 


கு நனை - அரும்பு. சினை- கிளை. புள்‌ - பறவை; வண்டுமாம்‌. 
யம்பி-நிறைந்து. நவை-குற்றம்‌. பல்கி-மிக்கு. மாலை-வரிசை. வதிதல்‌- 
தங்குதல்‌, வாழ்தல்‌. சிவந்த பூக்கள்‌ அரும்புகள்‌ தளிர்கள்‌ இலைகள்‌ 
முதலியவற்றைக்‌ காட்டுதற்கு ஓவியர்‌ தீட்டிய வண்ண வேலைப்பாடு, 
தீ நிகர்‌ தொழில்‌ என்று குறிக்கப்பட்டது. ஆடைத்‌ திரை-திரைச்‌ சீலை. 
பெொருவன-ஒப்பன. இப்பாடலோடு, * குரவமும்‌ மரவமும்‌.... 443% 
ரிமலர்‌ இலவமும்‌ விரிமலர்‌ பரப்பி, வித்தகரியற்றிய விளங்கிய 
கைவினைச்‌, சித்திரச்‌ செய்கைப்‌ படாம்‌ போர்த்ததுவே, ஒப்பத்‌ தோன்‌ 
றிய வுவவனம்‌' (3.160-169.) என்னும்‌ மணிமேகலை யடிகளும்‌ நோக்கத்‌ 
ஆகும்‌” (18) 


90 அயோத்தியா காண்டம்‌ 


சூரியாத்தமனம்‌ 


2106. என்றுன்‌ மடவாளோ 

டி.னிதினின்‌ விளையாடிப்‌ 

பொன்றிணி திரடோளான்‌ 
போயின னெறிபோ தஞ்‌ 

சென்றது குடபாலத்‌ 
திருமலை யிதுவன்றோ 

வென்றனன்‌ வினைவென்றோர்‌ 
மேவிட மெனலோடும்‌. 


என்று, நல்‌ மடவாளோடு இனிதினின்‌ விளையாடிப்‌ 
பொன்‌ திணி திரள்‌ தோளான்‌ போயினன்‌ நெறி; போதும்‌ 
சென்றது குடபால்‌ ; அத்திருமலை இதுவன்றோ ? 
என்றனன்‌, வினை வென்றோர்‌ மேவு இடம்‌ எனலோடும்‌ 


பொ .—அழகு செறிந்த திரண்ட தோள்களையுடைய இராமன்‌, 
நல்லழகுடைய சீ தாபிராட்டியோடு, (நின்‌ குழல்புரை மழை காணாய்‌...... 
தோள்புரை வேய்‌ காணாய்‌) என்று கூறி விளையாடிக்கொண்டே வழியை 
இனிதே (கடந்து) சென்றனன்‌ ; அப்போது, ஞாயிறும்‌ மேற்றிசை 
யடைந்தது. இராமன்‌, (நாம்‌ சென்று அடையவேண்டிய) அச்‌ சித்திர 
கூட மலை இதுவன்றோ? என்று (தன்னுள்‌) எண்ணி, முனிவர்‌ எதிரே 
வரக்கண்டு, இது, இருவினைகளையும்‌ வென்ற முனிவர்‌ தங்கும்‌ இடம்‌ 
என்று (சீ தாபிராட்டியை நோக்கிக்‌) கூறின அளவில்‌. 


௫ :--இச்செய்யுளும்‌ அடுத்து வரும்‌ பாடலும்‌ ஒரு தொடர்‌. என 
லோடும்‌ பரமுனி வந்தான்‌ என இயையும்‌. மடம்‌-அழகு; *மடக்கணீர்‌ 
சோரும்‌ (சிலப்‌. 17. உரைப்பாட்டு மடை) என்பதனுள்‌ மடம்‌ அழகு 
என்னும்‌ பொருளிற்‌ பயின்றமை காணலாம்‌. பிராட்டியின்‌ அழகு பிற 
மகளிரின்‌ அழகு போல வளர்ந்து தேய்ந்து கெடுதலின்றி என்றும்‌ ஒரு 
படித்தாயிருத்தலின்‌ நன்மடவாள்‌ என்றார்‌. பொன்‌-அழகு. பொற்‌ 
பூணும்‌ ஆம்‌. திணிதல்‌-செறிதல்‌. போது-பொழுது- சூரியன்‌. போதும்‌ 
குடபால்‌ சென்றது என்றது சூரியனும்‌ அத்தமித்தான்‌ என்றவாறு. 
குடபால்‌-மேற்றிசை. வினைவென்றோர்‌-முனிவர்‌. (19) 


‘ 


வனம்புகு படலம்‌ 91 
பரத்துவாச முனிவன்‌ இராமனை எதிர்கொள்ளல்‌ 


2107. அருத்திய னகம்விம்மு 

மன்பின னெடுநாளிற்‌ 

மிருத்திய வினைமுற்றிற்‌ 
றின்றென நெரிகின்றான்‌ 

பரத்துவ னெனுநாமப்‌ 
பரமுனி பவகோயின்‌ 

மருத்துவ னனையானை 
வரவெதிர்‌ கொளவந்தான்‌. 


அருத்தியன்‌ அகம்‌ விம்மும்‌ அன்பினன்‌, : நெடுநாளில்‌ 
திருத்திய வினை முற்றிற்று இன்று ' எனல்‌ தெரிகின்றான்‌.. 
பரத்துவன்‌ எனும்‌ நாமப்‌ பரமுனி பவதோயின்‌ 
மருத்துவன்‌ அனையானை வரவு எதிர்கொள வந்தான்‌. 


பொ :--(இராமனைக்‌ காணும்‌) ஆசையுடையவனும்‌, மனம்‌ நிறைந்த 
அன்புடையவனும்‌ நெடுங்காலம்‌ குற்றமறச்‌ செய்த தவம்‌ இன்று பயன்‌ 
தரும்‌ நிலையில்‌ முற்றியது என்பதனை அறிகின்றவனும்‌ ஆகிய பரத்து. 
வாசன்‌ என்னும்‌ பெயருடைய உயர்ந்த முனிவன்‌, பிறவிப்பிணிக்கு 
மருத்துவன்‌ போல்பவனான இராமபிரானை வரவேற்கும்படி வந்து 
சேர்ந்தான்‌. ர்‌: 


கு :—அருத்தி-ஆசை. திருத்துதல்‌-செவ்விதாக்கல்‌. வினை-தவம்‌; 
நல்வினையும்‌ ஆம்‌. பவநோய்‌-பிறவிப்பணி. பரமுனி - உயர்ந்த முனி 
வன்‌. மருத்துவன்‌-வயித்தியன்‌; “பிரமனும்‌ இந்திரனு மற்றும்‌ ஒருத்‌. 
தரும்‌ இப்பிறவி.யென்னும்‌ நோய்க்கு மருந்தறிவாருமில்லை, மருத்துவ 
னாய்‌ நின்ற மாமணி வண்ணா” (பெரியாழ்வார்‌ திருமொழி 5.3.6) என்னும்‌ 
அருளிச்செயற்‌ பாசுரம்‌ இங்கே நோக்கத்தகும்‌. புத்ததேவனைப்‌ “பிறவிப்‌ 
பிணி மருத்துவன்‌” (மணிமேகலை, 9.6.) என்றார்‌ சாத்தனாரும்‌. (20) , 


பரத்துவாச முனிவன்‌ இயல்பு 2108-2109 


2108. குடையின ஸிமிர்கோலன்‌ 
குண்டிகை யினன்ஷூரிச்‌ 
சடையின ஸனுூரிமானின்‌ 3 
சருமனன்‌ மரநாரி 


92 அயோத்தியா காண்டம்‌ 


னுடையினன்‌ மயிர்நாலு 


முருவின அயிர்பேணு 
நடையினன்‌ மறைகாலு 
நடஈவி றருநாவான்‌. 


குடையினன்‌, நிமிர்‌ கோலன்‌, குண்டிகையினன்‌, மூரிச்‌ 
சடையினன்‌, உரி மானின்‌ சருமன்‌, நல்‌ மரநாரின்‌ 

உடையினன்‌, மயிர்‌ நாலும்‌ உருவினன்‌, உயிர்‌ பேணும்‌ 
நடையினன்‌, மறை நாலும்‌ நடம்‌ நவில்தரு நாவான்‌. 


பொ :--(அப்‌ பரத்துவாச முனிவன்‌) குடையையுடையான்‌, ஓங்கிய 
முக்கோலினையுடையான்‌, கமண்டலத்தையுடையான்‌, பெரிய சடையினை 
யுடையான்‌, உரித்த மான்தோலுடையான்‌; நல்ல மர நாரினாலாகிய 
உடையினையுடையான்‌, உரோமம்‌ தொங்கும்‌ உடலினன்‌, உயிர்களைப்‌ 
பாதுகாத்து (மெத்தென மெத்தென) நடக்கும்‌ நடையினையுடையான்‌, 
வேதங்கள்‌ நான்கும்‌ மகிழ்ந்து நடமாடும்‌ நாவினையுடையான்‌. 


கு :--இச்‌ செய்யுளின்‌ முதலடி, “நூலே கரகம்‌ முக்கோல்‌ மணையே, 
ஆயுங்காலை அந்தணர்க்கு உரிய” (தொல்‌. பொருள்‌. மரபியல்‌. 70), 
“எறித்தரு கதிர்‌ தாங்கி யேந்திய குடைநீழல்‌, உறித்தாழ்ந்த கரகமும்‌ 
உரைசான்ற முக்கோலும்‌” (கலித்தொகை. பாலைக்கலி. 9) என்னும்‌ 
சான்றோர்‌ உரைகளைத்‌ தழுவியமைந்தது. நிமிர்கோல்‌ - ஒங்கிய முக்‌ 
கோல்‌. குண்டிகை-கமண்டலம்‌. மூரிச்சடை-பெரிய சடை. சருமம்‌- 
தோல்‌. நாலுதல்‌-தொங்குதல்‌. மயிர்வினை செய்து கொள்ளாமையால்‌ 
உரோமம்‌ நீண்டு வளர்ந்திருத்தலால்‌ மயிர்நாலும்‌ உருவினன்‌ என 
லாயிற்று. நெறிபேணும்‌ நடையினன்‌ என்பதற்கு மெய்ம்மை நெறியை 
விரும்பும்‌ ஒழுக்கமுடையான்‌ என்று பொருள்‌ கொண்டு, நெறியென்றது 
நிரதிசய வீட்டின்ப நெறியை: என்று விளக்கமும்‌ வரைந்தனர்‌ 
திருமயிலைச்‌ சண்முகம்‌ பிள்ளையவர்கள்‌. மறை நாலும்‌ நடம்‌ நவில்‌ 
தரும்‌ நாவான்‌ என்றது வேதங்களெல்லாம்‌ மிகவும்‌ பயிலும்‌ நாவினை 
யுடையான்‌ என்றவாறு. நடம்‌ நவிலுதல்‌- நடனம்‌ செய்தல்‌; * நட்டமே 
நவில்வாய்‌” (2.2) என்பது தேவாரம்‌. (21) 


2109. செந்தழல்‌ புரிசெல்வன்‌ 
மிசைமுக முனிசெவ்வே 
தந்தன வுயிரெல்லாம்‌ 
தன்னுயி ரெனறஈல்கு 


வனம்புகு படலம்‌ 93 


மந்தண ஸனுலகேழு 
மமையெனி னமரேச 
னுந்தியி னுதவாமே 
யுதவிடு தொழில்வல்லான்‌. 


செந்தழல்‌ புரி செல்வன்‌, திசை முக முனி செவ்வே 
தந்தன உயிர்‌ எல்லாம்‌ தன்‌ உயிர்‌ என நல்கும்‌ 
அந்தணன்‌, “உலகு ஏழும்‌ அமை” எனின்‌, அமரேசன்‌ 
உந்தியின்‌ உதவாமே உதவிடு தொழில்‌ வல்லான்‌. 


பொ :--செவ்விய எரியை ஓம்புதலையே செல்வமாக உடையவன்‌, 
திசைதொறும்‌ முகமுடைய முனிவனாகிய பிரமன்‌ நன்கு படைத்த உயிர்‌ 
களையெல்லாம்‌ தன்‌ உயிர்போல நோக்கியருளும்‌ அழகிய தண்ணளி 
யுடையான்‌, *ஏழுலகங்களையும்‌ படைத்தி' என்றால்‌, தேவர்‌ தேவனாகிய 
திருமால்‌ அவற்றைத்‌ தன்‌ உந்தியில்‌ தோற்றுவிக்காமலே தோற்று 
விக்கும்‌ தொழிலாற்றல்‌ உடையவன்‌. 


கு :-செந்தழல்புரி செல்வன்‌ என்பதனால்‌ பரத்துவாச முனிவனது 
ஒழுக்க நிறைவும்‌, உயிரெல்லாம்‌ தன்‌ உயிர்‌ என நல்கும்‌ அந்தணன்‌ 
என்றதனால்‌ அவனது கருணை மிகுதியும்‌, உலகேழும்‌......... உதவிடு 
தொழில்‌ வல்லான்‌ என்றமையால்‌ அவனது ஆற்றல்‌ மிகுதியும்‌ கூறப்‌ 
பட்டன. உயிரெல்லாம்‌ தன்‌ உயிர்‌ என்‌ நல்கும்‌ அந்தணன்‌ என்பது, 
“அந்தணர்‌ என்போர்‌ அறவோர்மற்‌ றெவ்வுயிர்க்கும்‌ செந்தண்மை 
பூண்டொழுகலான்‌” . (30) என்னும்‌ வள்ளுவர்‌ வாக்கைத்‌ தழுவி 
யமைந்தது. உலகேழும்‌ அமையெனின்‌ அமரேசன்‌ உந்தியின்‌ உதவாமே 
உதவிடு தொழில்வல்லான்‌ என்றது, திருமால்‌ தன்‌ உந்தித்‌ தாமரையில்‌ 
உலகங்களைத்‌ தோற்றுவிக்க, பின்‌ அவ்வுலகங்களைப்‌ படைக்கும்‌ 
பிரமனைப்போலன்றித்‌ தானே உலகங்களைத்‌ தோற்றுவிக்கும்‌ ஆற்ற 
லுடையவன்‌ பரத்துவாசமுனிவன்‌ என்றவாறு. இதனால்‌ பரத்துவாசன்‌ 
பிரமனிலும்‌ மேம்பட்ட ஆற்றலுடையவன்‌ என்பதுமட்டுமின்றித்‌ 
திருமாலை ஒத்தவன்‌ என்பதும்‌ பெறப்படும்‌. (22) 


பரத்துவாச முனிவன்‌ வருந்தல்‌ 


2110. அம்முனி வரலோடு 
மழகனு மலர்தூவி 
மும்முறை தொழுதானம்‌ 
முதல்வனு மெதிர்புல்லி 


91 அயோத்தியா காண்டம்‌ 


யிம்முறை யுருவோநான்‌ 
காண்குவ தெனவுள்ளம்‌ 

விம்மின னிழிகண்ணீர்‌ 
விழிவழி யுகரின்றான்‌. 


அம்முனி வரலோடும்‌, அழகனும்‌ மலர்‌ தூவி 
மும்முறை தொழுதான்‌; அம்‌ முதல்வனும்‌ எதிர்‌ புல்லி, 
* இம்முறை உருவோ நான்‌ காண்குவது?”' என உள்ளம்‌ 


விம்மினன்‌, இழி கண்ணீர்‌ விழிவழி உக நின்றான்‌. 


பொ :--அப்‌ பரத்துவாச முனிவன்‌ எதிர்‌ வந்த அளவில்‌ அழக(னாகிய 
இராமனும்‌ அம்முனிவனை மலர்களால்‌ அருச்சித்து மூன்று முறை 
வணங்கினானாக, தலைமைமிக்க அந்தப்‌ பரத்துவாசமுனிவனும்‌ இரா 
மனை எதிர்நின்று தழுவி, இப்படிப்பட்ட வடிவத்தையோ நான்‌ காண்‌ 
பது என மனம்‌ வருந்திப்‌ புல்லிய கண்ணீர்‌ கண்களிலிருந்து பெருகிச்‌ 
சிந்த நிற்பானாயினன்‌. 


கு :-குடையினன்‌............. நடையினன்‌ செந்தழல்புரி செல்வன்‌ 
Saas உலகேழும்‌..........உதவிடு தொழில்வல்லானாகிய அம்முனி 
என முன்‌ செய்யுட்களோடு இணைத்துக்கொள்க. அழகன்‌ என்றது 
இராமனை. அம்முதல்வன்‌ என்றது பரத்துவாசமுனிவனை ; அவற்கு 
முதன்மை தவத்தான்‌ அமைந்த சிறப்புமிகுதி. விம்முதல்‌-வருந்துதல்‌. 
“இம்முறை யுருவோ நான்‌ காண்குவது?' என உள்ளம்‌ விம்மினன்‌ என்‌ 
றது, பொன்முடியும்‌ பொற்பூணும்‌ பொன்னாடையும்‌ பூண்டு விளங்கும்‌ 
அரசக்கோலத்தையன்றிச்‌ சடைமுடியும்‌ மரவுரியும்‌ மான்றோலும்‌ பூண்ட 
இத்துறவிக்‌ கோலத்தையோ யான்‌ காண்பது? என மனம்‌ வருந்தினான்‌ 
என்றவாறு. பரத்துவாசன்‌ தன்னால்‌ அன்பு செய்யப்பட்ட இராம 
னுடைய தவக்கோலங்‌ கண்டு வருந்திக்‌ கண்ணீர்‌ உக நிற்பானாயினன்‌; 
“அன்பிற்கும்‌ உண்டோ அடைக்கும்‌ தாழ்‌ ஆர்வலர்‌ புன்கணீர்‌ பூசல்‌ 
தரும்‌" (71) என்பது திருக்குறள்‌. (29) 


பரத்துவாசன்‌ வினவுதல்‌ 


2111. அகலிட நெடிதாளு மமைதியை யதுதீரப்‌ 
புகலிட மெமதாகும்‌ புரையிடை யிதுகாளிற்‌ 
றகவில தவவேடம்‌ தழுவினை வருவானென்‌ 
னிகலடு சில்வீர விளையவ னொடுமென்றான்‌. 


கர்ண லை; 


வனம்புகு படலம்‌ 95 


“: அகல்‌ இடம்‌ நெடிது ஆளும்‌ அமைதியை, அது தீரப்‌ 
புகல்‌ இடம்‌ எமது ஆகும்‌ புரையிடை, இது நாளில்‌, 
தகவு இல தவ வேடம்‌ தழுவினை வருவான்‌ என்‌ ? 
இகல்‌ அடு சிலை வீர! இளையவனொடும்‌ ” என்றான்‌. 


பொ :—'பகைவரையழிக்கும்‌ வில்லை யேந்திய வீரனே! நீ அகன்ற 
நிலத்தை நெடுங்காலம்‌ ஆளத்தக்க (ஆற்றல்‌ முதலியவற்றின்‌) நிறை 
வுடையையாய்‌ இருந்தும்‌, அந்த ஆட்சிநிலை நீங்க, எங்கள்‌ புகலிடமான 
வனத்தில்‌ இந்நாள்‌ இலக்குவனோடு பொருத்தமில்லாத தவவேடம்‌ 
மேற்கொண்டு வருதற்குக்‌ காரணம்‌ யாது?' என்றான்‌. 


கு :--4அகலிடம்‌ நெடிது ஆளும்‌ அமைதியை! என்றது, முதுமை 
காரணமாக அரசு துறந்து வனம்‌ புகும்‌ நிலையுடையையல்லை என்ற 
வாறு. இகல்‌ அடுசிலை வீர! என்பது, நீ வனத்திற்‌ போந்தது பகைவர்‌ 
செயலாலன்று என்பதனை உட்கொண்டு நின்றது. அமைதி-நிறைவு. 
தீர்தல்‌-நீங்குதல்‌. இதுநாள்‌-இந்நாள்‌. தகவு-தகுதி. (24) 


பரத்துவாசமுனிவன்‌ இரங்குதல்‌ 


2112. உற்றுள பொருளெல்லா 
முணர்வுற வுரைசெய்தா 
னற்றவ முனியந்தோ 
விதிதரு நவையென்பா 
னிற்றது செயலுண்டோ 
வினியென விடர்கொண்டான்‌ 
பெற்றில டவமந்தோ 
பெருநில மகளென்றான்‌. 


'உற்றுள பொருள்‌ எல்லாம்‌ உணர்வுற உரைசெய்தான்‌ ; 

தல்‌ தவ முனி, * அந்தோ! விதி தரும்‌ நவை” என்பான்‌, 

* இற்றது; செயல்‌ உண்டோ இனி ?' என இடர்கொண்டான்‌, 

*பெற்றிலள்‌ தவம்‌ அந்தோ பெரும்‌ நிலமகள்‌ * என்றான்‌. 

பொ :--(இராமன்‌) நிகழ்ந்த செயல்‌ எல்லாவற்றையும்‌ விளங்கச்‌ 

சொல்ல, (அதுகேட்ட) நல்ல தவமுனிவனாகிய பரத்துவாசன்‌, * ஐயோ ! 
(இது) ஊழால்‌ விளைந்த தீங்கு என்று கருதி, முடிந்து விட்டது; இனி 
இதை மாற்றும்‌ செயல்‌ இல்லை ” என்று வருந்தி, * ஐயோ ! பெருமை 
.மிக்க நிலமகள்‌ (இராமனை அரசனாகப்பெறுதற்குரிய) தவப்பேறு பெறாதவ 
.ளாயினள்‌ ' என்றான்‌. 


96 அயோத்தியா காண்டம்‌ 


கு :--பொருள்‌-காரியம்‌-செயல்‌; “ஒரு பொருள்‌ சொல்லுவதுடை 
யேன்‌ ' (கலித்தொகை. 8.) என்பதனுள்‌ பொருள்‌ காரியம்‌ என்ற 
பொருளிற்‌ பயின்றமை காணலாம்‌. உ.ற்றுளபொருள்‌--தாய்வரங்கொள த 
தந்தை இயைந்தமை. செய்தான்‌, என்பான்‌, இடர்கொண்டான்‌ என்‌ 
பவை எச்சப்பொருளிற்‌ பயின்றன. வீடுபேறளிக்கும்‌ சிறப்புடைமை- 
யால்‌ நற்றவம்‌ என்றார்‌. இறுதல்‌-முடிதல்‌. * செயல்‌ உண்டோ இணி: 
என்றது ஊழின்வலிமிகுதி கூறியது; ஊழால்‌ நிகழ்ந்த இதனை மாற்றும்‌ 
செயல்‌ இல்லை என்றவாறு; * ஊழ்வினை ஒருவரால்‌ ஒழிக்கற்பாலதோ 1 
(1854) என்பதும்‌ நோக்கத்தகும்‌. (25) 


பரத்துவாச முனிவன்‌ கூறுதல்‌ 2113-2114 


2113. அப்புறு துவர்வாயிற்‌ 

மாமொழி யிவளோடு 
மப்புறு கடன்ஞால 

மாளுதி கடிகென்னா 
வொப்பறு மகனுன்னை 

யுயர்வன முறவேகென்‌ 
றெப்பரி சுயிருய்க்தா 

னென்றுணை யவனென்றான்‌. 


“துப்பு உறு துவர்‌ வாயில்‌ தூ மொழி இவளோடும்‌ 
அப்பு உறு கடல்‌ ஞாலம்‌ ஆளுதி கடிது” என்னா, 
ஒப்பு அறும்‌ மகன்‌ உன்னை, “உயர்‌ வனம்‌ உற ஏகு” என்று 
எப்‌ பரிசு உயிர்‌ உய்ந்தான்‌ என்‌ துணை அவன்‌ ?”” என்றான்‌. 


பொ :—(பரத்துவாசமுனிவன்‌), “எனது நட்பினனாகிய அத்‌ 
தசரதன்‌ ஒப்பற்ற புதல்வனாகிய உன்னை, பவழம்போற்‌ சிவந்த வாயி 
னையும்‌, நல்ல மொழியினையும்‌ உடைய இச்சீதாபிராட்டியோடு, நீர்‌ 
நிறைந்த கடலாற்‌ சூழப்பட்ட நிலமுழுவதையும்‌ ஆட்சிபுரிதலை விரைந்து 
மேற்கொள்க ? என்று கூறி, (உடனே) * மரங்கள்‌ ஓங்கிய காடேறச்‌ 
செல்லுதி? என்று எவ்வாறு உயிர்‌ தாங்கியிருந்தான்‌ ?? என்றான்‌. 


கு என்றான்‌ என்பதற்கு முனிவன்‌ என்னும்‌ எழுவாய்‌ முன்பாட்‌ 
டிலிரு ந்து கூட்டியுரைக்க. துப்பு-பவழம்‌. துவர்‌-சிவப்பு. அப்பு-நீர்‌ 
இங்கே பரத்துவாசமுனிவன்‌, தசரதனை, * என்‌ துணையவன்‌ ' என்றும்‌; 
இராமனை * ஒப்பறும்‌ மகன்‌.” என்றும்‌ கூறுவதனால்‌ முனிவனுக்கும்‌ சக்கர. 
வர்த்திக்கும்‌ நெருங்கிய தொடர்பு இருந்தமையும்‌, முனிவர்‌ இராமனை 


வனம்புகு படலம்‌ or 


நன்கு அறிந்திருந்தமையும்‌ புலனாகும்‌. அரசர்‌ முடிசூட்டுவிழாவில்‌. 


அவர்‌ பட்டத்தரசியரும்‌ அரியணையில்‌ உடனிருத்தலும்‌, அவ்வரசராட்‌. 
சியில்‌ அவருடைய பட்டத்தரசியரும்‌ பங்குகோடலும்‌ வழக்கு ; “சிவந்த. 


வாய்ச்‌ சீதையும்‌ கரிய, செம்மலும்‌ நிவந்த வாசனத்தினி திருப்ப ” 
(1550) என ஆசிரியர்‌ முன்னே கூறியதும்‌, “ விஜயாபிஷேகம்‌ பண்ணி 
வீரசிம்ஹாசனத்து முக்கோக்கிழானடிகளோடும்‌ வீற்றிருந்தருளிய...... 
ஸ்ரீ. விக்கிரமசோழதேவர்‌ ”, “ செம்பொன்‌ வீரசிம்மாசனத்துத்‌ திரிபுவன 
முழுதுடையாளொடும்‌ வீற்றிருந்தருளிய...... ஸ்ரீ, விக்கிரமசோழதேவர்‌” 
எனவரும்‌ மெய்க்கீர்த்தி அடிகளும்‌ இங்கே நோக்கத்தகும்‌. (26) 


2114. அல்லலு முளவின்ப 
மணுகலு முளவன்றே a 
நல்லவு முளசெய்யு ௮ 
நவைகளு முளவன்றோ . ரு 
வில்லையொர்‌ பயனானின்‌ 
றிடருறு மிதினென்னாப்‌ 
புல்லின னுடனேகொண் 
டினிதுறை புரைபுக்கான்‌. 


* அல்லலும்‌ உள, இன்பம்‌ அணுகலும்‌ உள, அன்றோ ! 
நல்லவும்‌ உள, செய்யும்‌ நவைகளும்‌ உள, அன்றோ!. ..., 
இல்லை ஓர்‌ பயன்‌ நான்‌ இன்று இடர்‌ உறும்‌ இதின்‌,” என்னாப்‌. 
புல்லினன்‌, உடனே கொண்டு இனிது உறை க சர்க்‌ 


பொ :—(பரத்துவாசமுனிவன்‌, மக்கள்‌ செய்யும்‌) : தல்‌ விசைகளும்‌ 
உள; தீவினைகளும்‌ உள்ளன (ஆதலால்‌ மக்கள்‌ அவ்வினைகளின்‌ 
பயனான) இன்பம்‌ அடைதலும்‌ உண்டு; துன்பம்‌ அடைதலும்‌ உண்டு, 
(இந்நிலையறிந்திருந்தும்‌) யான்‌ இப்பொமுது' துன்புறுமிதனால்‌ "., ஒரு. 
பயனும்‌ இல்லை என்று நினைந்து, இராமனைத்‌ தழுவி. உடன்‌ 
அழைத்துக்கொண்டு சென்‌ று. தன்கு தங்கும்‌ தன்‌ ப து 


புக்கான்‌. என்றன்‌ ப்ட்‌ 
கு அன்று ஓ அசைநிலை. புல்லினன்‌ முற்றெச்சம்‌... 1 ட oD 

i ரி 
௩௧௫ 


ர 


/ 


98 அயோத்தியா காண்டம்‌ 
பரத்துவாச முனிவன்‌ விருந்தோம்பல்‌ 


2115. புக்குறை யிடநல்கப்‌ 

பூசனை முறைபேணித்‌ 

தக்கன கனிகாயும்‌ 
குநீதுரை தருமன்பாற்‌ 

றொக்கநன்‌ முறைகூறித்‌ 
தூயவ அயிர்போலு 

மக்களி னருளுற்றான்‌ 
மைந்தரு மகதிழ்வுற்றார்‌. 


புக்கு, உறை இடம்‌ நல்கிப்‌ பூசனை முறை பேணித்‌ 
தக்கன கனி காயும்‌ தந்து, உரை தரும்‌ அன்பால்‌ 
தொக்க நல்‌ முறை கூறித்‌ தூயவன்‌ உயிர்போலும்‌ 
மக்களின்‌ அருளுற்றான்‌; மைந்தரும்‌ மகிழ்வுற்றார்‌. 


பொ :--தூயவனாகிய பரத்துவாசமுனிவன்‌, தன்‌ பன்னசாலையுள்‌ 
இராமன்‌ முதலியோரைக்கொண்டு புக்கு, அவர்க்குத்‌ தங்குமிடம்‌ 
கொடுத்து, முறையே உபசரித்துப்‌ பூசித்து, நல்ல காய்களையும்‌ கனி 
களையும்‌ (அவர்க்கு உணவாகக்‌) கொடுத்துப்‌ பாராட்டத்தக்க அன்பொடு, 
நிறைந்த ஒழுக்கநெறிகளை உரைத்து, உயிரையொத்த மக்களிடத்துச்‌ 
செய்தல்போல அருள்புரிந்தான்‌ ; ஆற்றல்‌ மிக்கவராகிய இராமன்‌ 
முதலியோரும்‌ மகிழ்ச்சியுற்றவராய்‌. 


:—உரை-புகழ்‌ பாராட்டு. தொக்க-நிறைந்த. நன்முறை-நல்ல 
ஒழுகலாறு. மகிழ்வுற்றார்‌ என்பது முற்றெச்சம்‌ ; மகிழ்வுற்றவராய்‌. 
வைகினர்‌ எனப்‌ பின்வரும்‌ பாடலொடு இணைந்து முடியும்‌. * மக்களின்‌ 
அருளுற்றான்‌ * என்பதனோடு, * மனையினீங்கிய மக்களை வைகலும்‌ 
நினையும்‌ நெஞ்சினர்‌ கண்டிலர்‌ நேடுவார்‌ அனையர்‌ வந்துற ஆண்‌ 
டெதிர்ந்தார்கள்போல்‌ ' (2028) என ஆசிரியர்‌ முன்கூறியதும்‌, “வந்த 
மாதவத்தோனை அம்மைந்தனும்‌, தந்தையாமெனத்‌ தாழ்ந்து வணங்கி 
னான்‌ (திருவடிசூட்டு படலம்‌. 1.) என்று பின்னே கூறுவதும்‌, இராமன்‌ 
முதலியவர்கள்‌ சித்திரகூடம்‌ நோக்கிப்‌ புறப்பட்டது தெரிந்த பரத்து 
வாசமுனிவர்‌, “ஒரு தந்தை புதல்வர்களை வழியனுப்புதல்போல(ச்‌ 
சிறிதுதூரம்‌) அவர்களுடன்‌ வந்து வழியனுப்பினார்‌” என்று பொருள்பட 
(ஸர்க்கம்‌. 55. சுலோகம்‌ 2.) வான்மீகிமுனிவர்‌ கூறியிருப்பதும்‌ 
நோக்கத்தகும்‌. (29) 


க்க ஜிடி மினிய வல 


வனம்புகு படலம்‌ (99 
பரத்துவாசன்‌ நினைவும்‌ செயலும்‌ 


2116. வைகினர்‌ கதிர்நாறு 
மளவையின்‌ மறையோனு 
முய்குவெ னிவனொடியா 
னடனுறை தலினென்பான்‌ 
செய்தன னினிதெல்லாஞ்‌ 
செல்வனை முகமுன்னாக்‌ 
கொய்குல மலர்மார்ப 
கூறுவ துளதென்றான்‌. 


வைகினர்‌; கதிர்‌ நாறும்‌ அளவையின்‌ மறையோனும்‌, 

* உய்குவென்‌ இவனொடு யான்‌ உடன்‌ உறைதலின்‌' என்பான்‌, 
செய்தனன்‌ இனிது எல்லாம்‌, செல்வனை முகம்‌ முன்னாக்‌ 

* கொய்‌ குலம்‌ மலர்‌ மார்ப! கூறுவது உளது” என்றான்‌. 


பொ :--(மகிழ்வுற்று) .தங்கினர்‌. சூரியன்‌ தோன்றுங்காலத்தில்‌ 
வேதம்வல்ல பரத்துவாசமுனிவனும்‌, *இந்த இராமனுடன்‌ நான்‌ 
சேர்ந்து தங்குதலால்‌, உய்திபெறுவேன்‌ ” என்று கருதி, (இராமன்‌ 
அங்கே தங்குதற்கு வேண்டியவற்றை) எல்லாம்‌ செவ்வையாய்ச்‌ செய்து, 
திருவாளனான இராமனை முன்னே அணுகி, * கொய்யப்பெற்ற சிறந்த 
மலர்மாலைகளை அணிந்த; மார்பையுடையவனே ! சொல்லுவது ஒன்று 
உண்டு” என்றான்‌. 

கு :--மகிழ்வுற்றார்‌, வைகினர்‌ என முன்பாட்டொடு இணைந்து 
மூடியும்‌. மறையோன்‌ என்றது பரத்துவாசமுனிவனை. செல்வன்‌ 
என்றது இராமனை. 2106-ஆம்‌ பாடலில்‌, * போதும்‌ சென்றது குடபால்‌” 
என்று சூரியாத்தமனம்‌ கூறப்பட்டது. இப்பாடலில்‌, * கதிர்நாறும்‌ 
அளவையின்‌ * என்று சூரியோதயம்‌ கூறப்பட்டது. கதிர்‌ - சூரியன்‌... 
. நாறுதல்‌ - தோன்றுதல்‌. (29) 


பரத்துவாச முனிவன்‌ வேண்டுகோள்‌ 2117-2118 


2117. நிறையு நீர்மலர்‌ நெடுங்கனி 
ஸ்‌ கிழங்குகாய்‌ கிடந்த 
குறையும்‌ தீயவை தூயவை 
குறைவில வெம்மோ . : 


00 அயோத்தியா .காண்டம்‌ 


டுறையு மிவ்வழி யொருங்கினி 
லுயர்தவ முயல்வார்க்‌ 

இிறையு மீதலா தினியதோ 
'ரிடமரி தின்னும்‌. 


* நிறையும்‌ நீர்‌ மலர்‌ நெடுங்கனி கிழங்கு காய்‌ கிடந்த; 
குறையும்‌ தீயவை; தூயவை குறைவு இல; எம்மோடு 
உறையும்‌ இவ்வழி, ஒருங்கினில்‌ உயர்‌ தவம்‌ முயல்வார்க்கு 
இறையும்‌ ஈது அலாது, இனியது ஓர்‌ இடம்‌ அரிது; இன்னும்‌,” 


பொ:—(யாம்‌) தங்கும்‌ இவ்விடத்தில்‌ நிறைந்த நீரும்‌ பூக்களும்‌: 
அளவற்ற கனிகளும்‌ கிழங்குகளும்‌ . காய்களும்‌ பொருந்தியுள்ளன ; 
தீயவை தேயும்‌; தூயவை மிகும்‌; எம்முடன்‌ சிறந்த தவத்தை ஒருங்கு. 
முயல்பவர்களுக்கு இவ்விடம்‌ அல்லாமல்‌ நல்ல இடம்‌ வேறு ஒன்றும்‌: 
இல்லை ; மேலும்‌, 


கு :--இச்செய்யுளும்‌ இதன்‌ பின்வரும்‌ பாடலும்‌ ஒருதொடர்‌. (யாம்‌): 
ன உடம்‌ இவ்வழி, நிறையும்‌. நீர்‌.மலர்‌ கனி கிழங்கு காய்‌ கிடந்த என 
வும்‌, எம்மோடு உயர்‌ தவம்‌ ஒருங்கினில்‌ முயல்வார்க்கு எனவும்‌ இயையும்‌. 
கிடத்தல்‌-பொருந்துதல்‌. நெடுங்கனி-அளவற்ற (மிக்க) கனி; நெடுமை- 
அளவின்மை; * நெடுங்கடல்‌ ? (திருக்குறள்‌-17) என்பது காண்க. ஒருங்‌ 
கினில்‌ என்பதனுள்‌ இன்‌ இல்‌ என்பவை அசைகள்‌. இறையும்‌- சிறிதும்‌... 
அரிது-இல்லை; (மனக்கவலை மாற்றல்‌ அரிது” (திருக்குறள்‌ 7), *உறற்‌: 
பால தீண்டாவிடுதல்‌ அரிது” (நாலடி 109) என்பவற்றிற்போல இங்கே 
அருமை இன்மைப்‌ பொருளுணர்த்தி நின்றது. இனி, இரண்டு மூன்றும்‌- 
அடிகளில்‌ உள்ள சொற்களை, * இவ்வழி எம்மோடு ஒருங்கினில்‌ உறை. 
யும்‌? என்று மாற்றிக்‌ கூட்டி, (இவ்விடத்தில்‌ தானே 'எம்மோடு (ஒரு 
சேர) நீங்கள்‌ வாசஞ்செய்யுங்கள்‌ : . என்று பொருள்‌ உரைத்தாரும்‌ 
உண்டு. அது பொருந்தாமை . பின்வருமாற்றால்‌ விளங்கும்‌. ' முன்‌ 
"பாட்டில்‌ * இவனோடு யான்‌ உடன்‌ உறைதலின்‌ உய்குவென்‌.? என்று 
தினைந்த பரத்துவாசமுனிவன்‌, * இவ்வழி எம்மோடு ஒருங்கினில்‌ உறை: 
யும்‌” என்பது பொருந்துவதாயில்லை ; அன்றியும்‌ நீர்‌ முதலியவை 
(இங்கே) நிறைந்துள்ளன என்று இடம்‌ வருவித்துரைக்க வேண்டியதா 
யுளது; 'மேலும்‌'ஒரு தொடராக வரும்‌ இரண்டு பாடலில்‌ பின்பாட்டில்‌ 
* இருத்தி ஈண்டு” - என்று முனிவன்‌ தன்‌ விருப்பத்தை வெளியிடு 
தலால்‌ இப்‌ பாடலில்‌ எம்மோடு உறையும்‌ என்பது மிகையாகும்‌ ; 
ஆதலால்‌ “ஈண்டு இருத்தி! என்று கூறும்‌ முனிவன்‌ அதற்குரிய கார 
ணங்களை விவரிக்கும்‌ முறையில்‌ முன்னே இயைத்துக்‌ காட்டியுரைத்த 
பொருளே அமைவுடையதாதல்‌ காணலாம்‌. ன்‌ (30) 


வனம்புகு' படலம்‌' 101 


! 2118. கங்கை யாளொடு 'கரியவ. 
ணாமகள்‌ கலந்த: 

சங்க மாதலிற்‌ பிரியலென்‌ 
றுமரைச்‌ செங்க 

ணங்க ணாயக வயனுக்கு 
மரும்பெறற்‌ நீர்த்த 

மெங்கள்‌ போலியர்‌ தரத்ததன்‌ 
மிருத்தியீண்‌ டென்றான்‌. 


“: கங்கையாளொடு கரியவள்‌ நாமகள்‌ கலந்த : 
சங்கம்‌ ஆதலின்‌ பிரியலென்‌; தாமரைச்‌ செங்கண்‌ 
அம்‌ கண்‌ நாயக! அயனுக்கும்‌ அரும்பெறல்‌ தீர்த்தம்‌ 
எங்கள்‌ போலியர்‌ தரத்தது அன்று; இருத்தி ஈண்டு'' என்றான்‌. 


பொ:--* செந்தாமரைக்‌ கண்களையும்‌ அழகிய கண்ணோட்டத்தி 
னையும்‌ உடைய தலைவனே ! (இவ்விடம்‌) கங்கையாற்றொடு யமுனை 
யாறும்‌ சரசுவதியாறும்‌ கூடிய முக்கூடலாகும்‌ ; ஆதலால்‌ யான்‌ இவ்‌ 
விடம்‌ விட்டுப்‌ பிரியேன்‌; இச்சங்கமத்துறைநீர்‌ அயனுக்கும்‌ பெறுதற்‌ 
கரிய தீர்த்தமாகும்‌; எம்போல்வார்‌ எளிதின்‌ அடைதற்குரிய க்கி 
தன்று ; ஆதலால்‌ நீ இங்கே தங்குக” என்று கூறினன்‌. 


க :--இதனால்‌ தலச்சிறப்பும்‌ தீர்த்தப்பெருமையும்‌ கூறியவாறு. 
கடலை நாயகனாகவும்‌ ஆறுகளை நாயகிமாராகவும்‌. கூறும்‌ முறைபற்றிக்‌ 
கங்கையாள்‌, கரியவள்‌, நாமகள்‌ எனப்‌ பெண்பாலாகக்‌ கூறினார்‌. 
கங்கை யமுனை சரசுவதி என்னும்‌ மூன்று ஆறுகளும்‌ கூடிய நீர்த்துறை 
.திரிவேணி சங்கமம்‌ என்றும்‌, கூடிய தலம்‌ பிரயாகை என்றும்‌ வழங்கப்‌ 
படும்‌. மூன்று ஆறுகள்‌ கூடிய தலமும்‌ நீர்த்துறையும்‌ முக்கூடல்‌ என்று 
வழங்குவது தமிழ்வழக்கு. தாமரைச்‌ செங்கண்‌ அங்கண்‌ நாயக ! 
என்றது, புருடோத்தமன்‌ என்று காட்டும்‌. செந்தாமரை மலர்போன்ற 
"வெறுங்‌ கண்ணழகு மட்டுமன்றி, அக்கண்ணுக்கு அணிகலமான கண்‌ 
ணாட்டமும்‌ உடைய தலைவனே! என்றவாறு. இராமன்‌ பக்கல்‌ 
கண்ணோட்டம்‌ இயல்பாய்‌ அமைந்தமை பின்வரும்‌ கதைப்பகுதிகளாலும்‌ 
அறியத்தகும்‌. * கருமஞ்‌ சிதையாமல்‌ கண்ணோடவல்லார்க்கு ', * ஒறுத்‌ 
தாற்றும்‌ பண்பினார்‌? (578, 579) என்னும்‌ குறட்பாக்களுக்கு எடுத்துக்‌ 
காட்டாகத்‌ தக்கவனும்‌ அப்பெருமான்‌ எனின்‌ மிகையாகாது. அம்கண்‌- 
அழகிய கண்ணோட்டம்‌. அங்கண்‌ உடையன்‌ அவன்‌” (37) என்னும்‌ 
கலித்தொகையடிக்கு நச்சினார்க்கினியர்‌ எழுதிய உரையும்‌ இங்கு நோக்‌ 
கத்தகும்‌. உன்னொடு பழகிய யான்‌ கூறுவதை மருது ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌ என்னும்‌ குறிப்பமைய * அங்கண்நாயக” என்றான்‌. கண்‌ 


102 அயோத்தியா காண்டம்‌ 


ணோட்டம்‌ என்பதற்கு, “தன்னொடு பயின்றாரைக்‌ கண்டால்‌ அவர்‌ கூறு 
வனவற்றை மறுக்கமாட்டாமை ; . இஃது அவர்மேற்‌ கண்சென்றவழி 
நிகழ்வதாகலின்‌ அப்பெயர்த்தாயிற்று ” என்று பரிமேலழகர்‌ தரும்‌ 
விளக்கமும்‌ நோக்குக. (81) 


இராமன்‌ கூறிய மறுமாற்றம்‌ 


2119. பூண்ட மாதவ னம்மொழி 
விரும்பினன்‌ புகல 
நீண்ட தன்றிது நிறைபுன 
னாட்டுக்கு நடுவா 
மாண்ட சிந்தைய விவ்வழி 
வைகுவெ னென்றா 
லீண்ட யாவரு நெருங்குவ 
ரென்றன னிராமன்‌. 


பூண்ட மாதவன்‌ அம்மொழி விரும்பினன்‌ புகல, 
* நீண்டது அன்று இது, நிறை புனல்‌ நாட்டுக்கு நடு ஆம்‌; 
மாண்ட சிந்தைய ! இவ்வழி வைகுவென்‌ என்றால்‌, 
ஈண்ட யாவரும்‌ நெருங்குவர்‌ * என்றனன்‌, இராமன்‌. 


பொ:--பெருந்தவத்தை மேற்கொண்ட பரத்துவாசமுனிவன்‌; 
அந்தமொழியை விரும்பிக்கூற, இராமன்‌, (அம்முனிவனைநோக்கி) 
மாட்சிமைப்பட்ட மனம்‌ உடையவனே! இம்முக்கூடல்‌ நிறைந்த நீர்வள 
முடைய கோசலநாட்டுக்கு நெடுந்தூரத்தது அன்று; அந்நாட்டின்‌ 
இடைப்பட்டது. இங்கே நான்‌ தங்கினேனானால்‌, (நாட்டுமக்கள்‌) யாவ 
ரும்‌ வந்து நிறைவார்கள்‌ ” என்று கூறினான்‌. 


கு:--அம்மொழி என்றது * இருத்தியீண்டு ' என்றதனை. 'சீதை 
மணவாளன்றன்னோடுந்‌ தீக்கானம்‌ போதும்‌”, “பிறந்துலகம்‌ முற்றுடைய 
கோவைப்‌ பிரியாது மொய்த்தீண்டி உற்றுறைதும்‌ யாரும்‌ உறையவே 
சின்னாளில்‌ புற்றுடைய காடெல்லாம்‌ நாடாகிப்போம்‌' (1798, 1802) 
என்று தன்னைத்‌ தொடர்ந்துவந்த மக்கள்‌ கருத்தை நன்கறிந்தவ 
னாதலின்‌ * ஈண்ட யாவரும்‌ நெருங்குவர்‌' என்றான்‌. ஈண்ட-விரைவாக, 


* ஈண்ட யாவரும்‌ நெருங்குவர்‌ என்றது, அவ்வாறு நெருங்குதலால்‌ என்‌ : 


தவவொழுக்கத்துக்கும்‌ நும்‌ தவவொழுக்கத்துக்கும்‌ இடர்ப்பாடு நிகழும்‌ 
என்றவாறு. அவ்விடர்ப்பாடு நேராமல்‌ தவம்‌ இனிது செய்யத்தக்க 
தலமாக மொழிந்தருளூக என்பது பெறப்படும்‌. / (32) 


A 
ம்‌ 


வனம்புகு படலம்‌ 108 


பரத்துவாச முனிவன்‌ மீட்டும்‌ பகர்தல்‌ 
2120. ஆவ துள்ளதே யையகே; 
ளையிரண்‌ டமைந்த 
காவ தப்பொழிற்‌ கப்புறங்‌ 
கழிந்தபின்‌ காண்டி 
மேவு காதலின்‌ வைகுதி 
விண்ணினு மினிதாத்‌ 
தேவர்‌ கைதொழுஞ்‌ சித்திர 
கூடமென்‌ ஹறுளதால்‌. 
* ஆவது உள்ளதே! ஐய! கேள்‌, ஐயிரண்டு அமைந்த 
காவதப்‌ பொழிற்கு அப்புறம்‌ கழிந்தபின்‌ காண்டி, 
மேவு காதலின்‌ வைகுதி, விண்ணினும்‌ இனிதாத்‌ 
தேவர்‌ கைதொழும்‌ சித்திரகூடம்‌ என்று உளது ஆல்‌.” 
பொ :--(பரத்துவாச முனிவர்‌ இராமனை நோக்கி), “ஐய! 
நீ கூறியது பொருந்தியது; மெய்யே. நான்‌ சொல்வதனைக்‌ கேள்‌; 
பத்துக்காத அளவில்‌ பொருந்திய இவ்வனம்‌ கடந்தபின்‌, (புண்ணி 
யம்‌ புரிந்தோர்‌ இன்பந்‌ துய்க்கும்‌ இடமான) விண்ணுலகத்தினும்‌ 
இனியதென்று தேவர்கள்‌ வணங்கும்‌ சித்திரகூடம்‌ என்ற பெயரால்‌ 
சிறப்பித்துப்‌ பேசப்படுகிற ஒரு மலை உண்டு; அதனை நீ காண்பாய்‌; 
அங்கே விருப்பொடு தங்குக.” 
கு :--* வைகுதி” என்று காதலின்‌ ஏயினன்‌; என அடுத்த செய்‌ 
யுளுடன்‌ இயைத்து முடிவுகொள்க. அது என்றது, ' நீண்டதன்றிது 
நிறைபுனல்‌ நாட்டுக்கு நடுவாம்‌; இவ்வழி வைகுவென்‌ என்றால்‌, 
ஈண்ட யாவரும்‌ நெருங்குவர்‌ ? என்ற இராமன்‌ கூற்றைச்‌ சுட்டி 
நின்றது. காவதம்‌ - காதம்‌. இச்செய்யுளால்‌ பரத்துவாசராச்சிரமத்தி 
லிருந்து சித்திரகூடம்‌ பத்துக்காத தூரத்துக்கு அப்பாலுள்ள தென்று 
தெரிகிறது. பரத்துவாசராச்சிரமத்திலிருந்து பத்துக்குரோச தூரத்தில்‌ 
சித்திரகூடம்‌ உள்ளதென்கிறது வான்மீகம்‌. (99) 


இராமன்‌ முதலியோர்‌ பரத்துவாசமுனிவனிடம்‌ விடைபெற்றுச்‌ 
சென்று யமுனைக்கரையடைதல்‌ 
2121. என்று காதலி னேயின 
னடிதொழு தேகக்‌ 
கொன்றை யங்குழற்‌ கோவலர்‌ 
முல்லையுங்‌ குறுகிச்‌ 


104 அயோத்தியா காண்டம்‌ 


சென்று செங்கதிர்ச்‌ செல்வனு 
நடுவுறச்‌ சிறுமான்‌ 

கன்று நின்றுகள்‌: கரையுடைக்‌ 
காளிந்தி கண்டார்‌. 


என்று காதலின்‌ ஏயினன்‌; அடிதொழுது, ஏகிக்‌ 
கொன்றை அம்‌ குழல்‌ கோவலர்‌ முல்லையும்‌ குறுகிச்‌ 
சென்று, செங்கதிர்ச்‌ செல்வனும்‌ நடு உறச்‌ சிறு மான்‌ 
கன்று நின்று உகள்‌ கரையுடைக்‌ காளிந்தி கண்டார்‌. 


பொ :--என்று கூறி, அன்பொடு விடை கொடுத்தனன்‌; (இரா 
மன்‌ முதலியோர்‌) அம்முனிவனை அடிவணங்கிச்‌ சென்று கொன்றைப்‌ 
பழத்தாற்‌ . செய்த குழலையுடைய ஆயர்கள்‌ உறையும்‌ முல்லை நிலத்‌ 
தையும்‌ அடைந்து கடந்து, சூரியன்‌ உச்சியையடைய (அந்‌. நண்பகற்‌ 
போதில்‌) சிறிய மான்கன்றுகள்‌ நின்று துள்ளும்‌ கரையையுடைய 
யமுனையாற்றைக்‌ கண்டனர்‌. 

கு :—ஏயினன்‌-(செல்ல) விடை கொடுத்தான்‌. கொன்றை அம்‌ 
குழல்‌ என்பதனுள்‌ அம்‌ சாரியை, கொன்றைப்‌ பழத்தைக்‌ குடைந்து 
துளையிட்டுக்‌ குழல்‌ அமைத்தலும்‌ உண்டு. * கொன்றையந்‌ தீங்குழல்‌ 
கேளாமோ தோழி? (ஆய்ச்சியர்‌ குரவை) என்பது சிலப்பதிகாரம்‌. 
முல்லையும்‌ என்பதனுள்‌ உம்மை எச்சப்‌ பொருளில்‌ பயின்றது. மரு 
தம்‌ கடந்ததோடு முல்லையையும்‌ கடந்து சென்று என்றவாறு. உகளு 
தல்‌-துள்ளுதல்‌. காளிந்தி-யமுனை, தொழுது, ஏகி, குறுகி, சென்று, 
கண்டார்‌ என இயையும்‌. இராமன்‌ முதலியோர்‌ என எழுவாய்‌ 
வருவித்துரைக்க. (34) 


. இராமன்‌ முதலியோர்‌ யமுனை நதியைக்‌ கண்டு கடத்தல்‌ 
2122-2123 


' 2122. ஆறு கண்டன ரகமகிழ்ம்‌ 

திலைஞ்சின ரறிந்து 

நீறு தோய்மணி மேனியர்‌ 
நெடும்புனல்‌ படிந்தா 

ரூறு மென்கனி கிழங்கினோ 
டுண்டு£ீ ருண்டா 

ரேறி யேகுவ தெங்ஙன 
மென்றலு மிளையோன்‌. 


வனம்புகு படலம்‌ 105 


ஆறு கண்டனர்‌, அகம்‌ மகிழ்ந்து இறைஞ்சினர்‌, அறிந்து, 
நீறு தோய்‌ மணி மேனியர்‌, நெடும்‌ புனல்‌ படிந்தார்‌, 
ஊறும்‌ மென்‌ கனி கிழங்கினோடு உண்டு நீர்‌ உண்டார்‌; 
“ஏறி ஏகுவது எங்ஙனம்‌ ?' என்றலும்‌ இளையோன்‌. 


பொ :--வழி நடையால்‌ புழுதிபடிந்த அழகிய மேனியையுடைய 
“இராமன்‌ முதலியோர்‌ யமுனையாற்றைக்‌ கண்டு மனமகிழ்ந்து வணங்கி, 
தாம்‌ செய்ய வேண்டியவற்றை எண்ணி, அவ்வாற்றின்‌ மிக்க நீரிலே 
நீராடி, சுவை மிக்க மெல்லிய பழங்களையும்‌ கிழங்குகளையும்‌ உண்டு 
தீரும்‌ பருகினர்‌; பின்‌ * இவ்வாற்றைக்‌ கடந்து செல்வது, எப்படி ?' 
என்று இராமன்‌ கூறின அளவில்‌, இளையோனான இலக்குவன்‌. 


கு :--இதுவும்‌ பின்வரும்‌ பாடலும்‌ ஒரு தொடர்‌. இளையோன்‌, 
(இரு கையால்‌ நீந்தி நீங்கினான்‌ என அடுத்த பாடலில்‌ முடியும்‌. (35) 


2123. வாங்கு வெங்கழை துணித்தனன்‌ 

மாணையின்‌ கொடியா 

லோங்கு தெப்பமொன்‌ றமைத்தது 
னும்பரி னுலம்போல்‌ 

வீங்கு தோளண்ண றேவியொ 
டினிதுவீற்‌ றிருப்ப 

நீங்கி னானந்த நெடுநதி 
யிருகையா னீந்தி, 


வாங்கு வெம்‌ கழை துணித்தனன்‌, மாணையின்‌ கொடியால்‌ 
ஆங்கு தெப்பம்‌ ஒன்று அமைத்து, அதின்‌, உம்பரின்‌ உலம்போல்‌ 
வீங்கு தோள்‌ அண்ணல்‌ தேவியொடு இனிது வீற்றிருப்ப, 
நீங்கினான்‌ அந்த நெடுநதி இரு கையால்‌ நீந்தி. 

பொ :--வளைந்த வலிய மூங்கில்களை வெட்டி (அவற்றை) மாணைக்‌ 
கொடியாற்‌ பிணைத்து நல்லதொரு தெப்பம்‌ ஆக்கி, அதன்‌ மீது 
திரண்ட கல்லை யொத்த பெருத்த தோள்களையுடைய இராமன்‌ சீதா 
யிராட்டியாரோடு சுகமாக எழுந்தருளியிருக்க, (அந்தத்‌ தெப்பத்தைச்‌ 
செலுத்திக்‌ கொண்டே) அந்தப்‌ பெரிய ஆற்றைத்‌ தன்‌ இரண்டு 
கைகளாலும்‌ நீந்திக்‌ கடந்தான்‌. 

கு ;--வாங்குதல்‌-வளைதல்‌. கழை-மூங்கில்‌. துணித்தனன்‌ முற்றெச்‌ 
சம்‌. மாணை-ஒருவகைக்கொடி. உம்பர்‌-மேல்‌. உலம்‌-திரண்ட கல்‌. 
வீங்குதல்‌-பரு த்தல்‌. இளையோன்‌ நீங்கினான்‌ என முன்‌ பாட்டிலிருந்து 


106 அயோத்தியா காண்டம்‌ 


எழுவாய்‌ வருவித்து முடிக்க, தெப்பத்தைக்‌ கைகளால்‌ கள்ளிச்‌ 
செலுத்திக்கொண்டே நீந்திக்‌ கடந்தான்‌ என்க. இராமனும்‌ இலக்‌ 
குவனும்‌ தெப்பத்தை அமைத்தனர்‌. இருவருமே தெப்பத்தைச்‌ செலுத்‌ 
திக்கொண்டு அக்கரையடைந்தனர்‌ என்பது வான்மீகத்திற்‌ 
கண்டது. (36) 


இலக்குவன்‌ நீந்தியதன்‌ விளைவு 


2124. ஆலை பாய்வய லயோத்திய 
ராண்டகைக்‌ கிளையான்‌ 
மாலை மால்வரைத்‌ தோளெனு 
மந்தரந்‌ திரியக்‌ 
காலை வேலையி னுற்றது 
கழிந்தநீர்‌ கடிதின்‌ 
மேலை வேலையிற்‌ பாய்ந்தது 
மீண்டநீர்‌ வெள்ளம்‌. 


ஆலை பாய்‌ வயல்‌ அயோத்தியர்‌ ஆண்டகைக்கு இளையான்‌ 
மாலை மால்‌ வரைத்‌ தோள்‌ எனும்மந்தரம்‌ திரியக்‌ 

காலை வேலையின்‌ உற்றது, கழிந்த நீர்‌; கடிதின்‌ 

மேலை வேலையில்‌ பாய்ந்தது; மீண்ட நீர்‌ வெள்ளம்‌. 


பொ :—கரும்பாலைகளினின்று சாறு பாயும்‌ வயல்களையுடைய 
அயோத்தியில்‌ உள்ளார்‌ தலைவனாகிய இராமனுக்குத்‌ தம்பியான 
இலக்குவனுடைய மாலையையணிந்த தோளாகிய பெரிய மந்தர மலை 
திரிதலால்‌, (அவ்விலக்குவன்‌ இறங்கிய துறையைக்‌) கடந்து சென்ற 
நீர்‌ கீழைக்‌ கடலை அடைந்தது ; திரும்பிய வெள்ளநீர்‌, மேலைக்‌ கட 
லிற்‌ பாய்ந்தது. 


கு :--ஆலையென்றது ஆகுபெயராய்க்‌ கருப்பஞ்சாற்றினை உணர்த்‌ 
தியது. மாலைத்தோள்‌ எனும்‌ மந்தர மால்வரை திரிய-என இயைக்க, 
பின்‌ *£ மேலை வேலை” என்றமையால்‌ காலை வேலை என்றது கீழ்கடலை 
யுணர்த்திதின்‌ றது. மீண்ட வெள்ள நீர்‌ என்க. மேலை வேலை-மேல்‌ 
கடல்‌. தோள்‌ தடுத்தமையால்‌ மேலும்‌ நீர்‌ வரவின்மையின்‌ கழிந்த 
நீர்‌ என்றார்‌. தோள்‌ தடுத்தமையால்‌ தடைப்பட்டுத்‌ திரும்பிய 
நீரொடு மேலும்‌ நீர்வந்து சேர்தலால்‌ அதனை மீண்ட நீர்‌ வெள்ளம்‌ 
என்றார்‌. / (97) 


வனம்புகு படலம்‌ 107 


சுரம்‌ புகுதல்‌ 
2125. அனைய ரப்புன லேறின 
ரக்கரை யணைந்தார்‌ 
புனையும்‌ வற்கலைப்‌ பொற்பினர்‌ 
நெடுநெறி போனார்‌ 
சினையு மூலமு முகடும்வெர்‌ 
இருநிலந்‌ தீய்ந்து 
நினையு கெஞ்சமுஞ்‌ சுடுவதோர்‌ 
நெடுஞ்சுர நேர்ந்கார்‌. 
அனையர்‌ அப்‌ புனல்‌ ஏறினர்‌, அக்கரை அணைந்தார்‌, 
புனையும்‌ வற்கலைப்‌ பொற்பினர்‌, நெடுநெறி போனார்‌, 
சினையும்‌ மூலமும்‌ முகடும்‌ வெந்து இரு நிலம்‌ தீய்ந்து 
நினையும்‌ நெஞ்சமும்‌ சுடுவதோர்‌ நெடுஞ்சுரம்‌ நேர்ந்தார்‌. 
பொ :--அணிந்துகொண்ட மரவுரியாலுளதாய அழகினையுடைய 
ராகிய அவ்விராமன்‌ முதலியோர்‌, அந்த யமுனை நீரைக்‌ கடந்து: 
அக்கரை எய்தியவராய்‌, நீண்ட (காட்டு) வழியிற்‌ சென்று, கிளைகளும்‌ 
வேரும்‌ வான்முகடும்‌ வெந்து, பெரிய நிலமும்‌ கொதிப்புற்று, எண்‌ 
ணும்‌ மனத்தினையும்‌ சுடும்‌ ஒரு பெரிய பாலை நிலத்தை அடைந்‌. 
தார்கள்‌. : 
கு புனையும்‌ வற்கலைப்‌ பொற்பினர்‌ அனையர்‌ என இயையும்‌. 
வற்கலை-மரவுரி. சினை-கிளை. மூலம்‌-வேர்‌. முகடும்‌ வெந்து 
என்பதனோடு *வான்முகடும்வேம்‌”? (347) என்று பாலையை முன்‌ 
னர்க்‌ கூறியதும்‌ காண்க. * நினையும்‌ நெஞ்சமும்‌ சுடுவது” என்ற 
மையால்‌, அச்சுரம்‌, காணும்‌ கண்ணையும்‌ பேசும்‌ நாவையும்‌ ௬டும்‌ 
என்பது போதரும்‌. இங்கு, * எரிசுடர்க்‌ கடவுளும்‌ கருதின்வேம்‌ உள்‌ 
ளமும்‌ காணின்வேம்‌ நயனமும்‌ ”, * படியின்மேல்‌ வெம்மையைப்‌ பகரி 
னும்‌ பகரும்‌ நா-முடியவேம்‌ * (346, 347) என ஆசிரியர்‌ முன்னே 
கூறியதும்‌, * சுட்டினும்‌ பனிக்கும்‌ சுரம்‌” (மலைபடுகடாம்‌ 910) என்ற: 
சான்றோர்‌ கூற்றும்‌ நோக்கத்தகும்‌. (38) ' 


இராமன்‌ நினைவால்‌ பாலை மாறிய பரிசு 2126-2133 


2126, நீங்க லாற்றலள்‌ சனகியென்‌ 
றண்ணலு நினைந்தா 
னோங்கு வெய்யவ னுடுபதி 
யெனக்கதி ருகுத்தான்‌ 


108 அயோத்தியா காண்டம்‌ 


றூங்கு வெங்கடத்‌ துலவைக 
டமைகொண்டு தழைத்த 

பாங்கு வெங்கனல்‌ பங்கய 

-  வனங்களாய்ப்‌ பரந்த, 


* நீங்கல்‌ ஆற்றலள்‌ சனகி ” என்று அண்ணலும்‌ நினைந்தான்‌, 
ஓங்கு வெய்யவன்‌ உடுபதி எனக்‌ கதிர்‌ உகுத்தான்‌; 
தாங்கு வெம்‌ கடத்து உலவைகள்‌ தழை கொண்டு தழைத்த ; 
பாங்கு வெம்‌ கனல்‌ பங்கய வனங்களாய்ப்‌ பரந்த! 


பொ :--பெருமையிற்‌ சிறந்தோனான இராமனும்‌, * சானகி 
இந்தச்‌ சுரநெறியைக்‌ கடந்து செல்லும்‌ ஆற்றல்‌ உடையளல்லள்‌ * 
என்று நினைய, மிக்க வெப்பத்தை விளைக்கும்‌ (கதிர்களையுடைய) சூரி 
யன்‌ சந்திரனைப்‌ போலக்‌ குளிர்ந்த கதிர்களைப்‌ பொழிந்தான்‌; அதனால்‌, 
வெம்மையேற்ற சுரத்தின்கண்‌ உள்ள பட்டகட்டைகள்‌ தழைகளையேந்‌ 
தித்‌ தழைத்தன; கொடிய எரிவிரவிய இடங்கள்‌, தாமரைக்‌ காடுகளாய்ப்‌ 
பரவின ! 


கு :--இப்படலத்‌ தொடக்கத்தே ஆரியன்வரலால்‌ இள வேனில்‌ 
“கார்‌ உறு குறிபோலக்‌ காட்டியது” என்றார்‌. இங்கே அண்ணல்‌ 
நினைவால்‌ வேனிலும்‌ பாலையும்‌ இனியனவாக மாறிய நிலை 
பேசப்படுகிறது. ஓங்கும்‌ வெய்யவன்‌ என்பதனால்‌ நண்பகல்‌ என்பது 
பெறப்படும்‌, உடு-நாண்மீன்‌; உடுபதி-நாண்மீன்களுக்கு நாயகன்‌- 
சந்திரன்‌. கடம்‌-பாலைநிலத்துவழி. உலவை-பட்டகட்டை. வெம்கனல்‌ 
பாங்கு என இயையும்‌, பங்கயவனம்‌ தாமரைக்காடு. வெம்கனல்பாங்கு 
பங்கயவனங்களாய்ப்‌ பரந்த என்றது எரிவிரவிய இடங்கள்‌ தாமரை 
விரவிய தடங்கள்போலக்‌ குளிர்ந்தன. என்றவாறு. பாலகாண்டத்தில்‌ 
ஒரு பாலைவனக்‌ காட்சி பேசப்பட்டது. அங்கே விசுவாமித்திர முனிவ 
னைத்‌ தொடர்ந்து இராமனும்‌ இலக்குவனும்‌ சென்றனர்‌. . இப்பாலை 
யைக்‌ கடத்தலில்‌ இவர்‌ சிறிது வருந்துவரென்று அருந்தவன்‌ நினை ந்‌ 
தான்‌. நினைந்து இரண்டு மந்திரங்களை இராமலக்குவர்க்கு உபதேசித்‌ 
தான்‌ ; அவர்கள்‌ அம்மந்திரங்களை நினைந்த அளவில்‌ சுரத்திடைச்‌ 
செலவு புனலிடைச்‌ சேறல்‌ ஒத்தது. இங்கே இராமனைத்‌ தொடர்ந்து 
பிராட்டியும்‌ இலக்குவனும்‌ செல்லுகின்றனர்‌; பாலை எதிர்ப்படுகிறது. 
சனகியால்‌ வனங்கடத்தல்‌ இயலாது என்று அண்ணலான இராமன்‌ 
தினைகிறான்‌. பாலைவனம்‌ பங்கயவனமாகிறது. இங்கே பாலை எதனால்‌ 
குளிர்ந்தது என்பது 2181-ஆம்‌ பாடலிற்‌ பேசப்படுகிறது. (39) 


வனம்புகு படலம்‌ 109 


2127. வறுத்து வித்திய வனையன 

வல்லயிற்‌ பரல்கள்‌ 

பறித்து வித்திய மலரெனக்‌.. . 
குளிர்ந்தன பசைந்த 

விறுத்தெ ரிந்தன வல்லிக 
ளிளந்களி ரீன்ற 

கறுத்து வாளர வெயிற்றினூ 
டமுதுகக்‌ களித்த. 


வறுத்து வித்திய அனையன வல்‌ அயில்‌ பரல்கள்‌, 
பறித்து வித்திய மலர்‌ எனக்‌ குளிர்ந்தன பசைந்த; 
இறுத்து எரிந்தன வல்லிகள்‌ இளம்‌ தளிர்‌ ஈன்ற; 
கறுத்த வாள்‌ அரவு எயிற்றினூடு அமுது உகக்‌ களித்த, 


பொ :--வறுத்துப்‌ பரப்பிவைத்தனவற்றை ஒத்தனவான வலிய 
கூரிய பருக்கைக்‌ கற்கள்‌, பறித்துப்‌ பரப்பிய மலர்போலக்‌ குளிர்ந்து 
ஈரமும்‌ உடையவாயின; ஓடிக்கப்பட்டுக்‌ கரிந்துபோன கொடிகள்‌, 
பசு ந்தளிர்களையுடையவாயின; சினந்த கொடிய பாம்புகளும்‌ பல்லி 
னின்று அமுதம்‌ சிந்த(ச்‌ சினம்நீங்கி) மகிழ்ந்தன. 


கு :--வித்தல்‌-பரப்புதல்‌; * விளியாக்‌ குணத்துதிநாம்‌ வித்தாவா 
றென்னே” (1611) என்பது சீவகசிந்தாமணி. வல்‌ அயில்‌ பரல்கள்‌ 
என்பதற்குக்‌ கொடிய வேல்போலும்‌ (-கூரிய) பரல்கள்‌ என்று 
பொருளுரைத்தலும்‌ அமையும்‌. பாலை நிலத்துப்‌ பரல்கள்‌, * நுதி 
கொண்டன வெம்பரல்‌ நுண்ணிலைவேல்‌, பதிகொண்டு பரந்தன 
போன்றுள *” (சீவகசிந்தாமணி, 1186) என்று திருத்தக்க தேவராலும்‌, 
** கொடுங்கதிரோன்‌ துன்னுவெயில்‌ வறுத்த வெம்பரல்‌ !” (பெரியதிரு 
மடல்‌. 50) என்று திருமங்கையாழ்வாராலும்‌, “ பொருந்தார்கைவேல்‌ 
நுதிபோல்‌ பரல்‌" (பெருமாள்‌ திருமொழி. 9-5.) என்று குலசேகர 
ராழ்வாராலும்‌, “அரநுதியன்ன பரல்‌ ”, :: உளித்தலை வெம்பரல்‌ ”' 
(பெருங்கதை, 1-52. 6, 58. 164) என்று கொங்கு வேளிராலும்‌ பேசப்‌ 
பட்டன. பசைதல்‌-ஈரமுடையவாதல்‌. இறுத்தல்‌-ஒடித்தல்‌. கறுத்தல்‌- 
வெகுளல்‌. (40) 


2128. குழுமி மேகங்கள்‌ குமுறின 

குளிர்‌துளி கொணர்ந்த 

முழுவில்‌ வேடரு முனிவரின்‌ 
மூனிகில ருயிரைத்‌ 


110 அயோத்தியா காண்டம்‌ 


தழுவி நின்றன பசியில 
பகையில தணிந்த 

வுழுவை யின்முலை மானிளங்‌ 
கன்றுக ளுண்ட. 


குழுமி மேகங்கள்‌ குமுறின குளிர்‌ துளி கொணர்ந்த; 
முழு வில்‌ வேடரும்‌ முனிவரின்‌ முனிகிலர்‌; உயிரைத்‌ 
தழுவிநின்றன பசி இல பகை இல தணிந்த; 


உழுவையின்‌ முலை மான்‌ இளங்‌ கன்றுகள்‌ உண்ட. 


பொ:--(அப்பாலைவனத்தில்‌) மேகங்கள்‌ திரண்டு முழங்கிக்‌ குளிர்ந்த 
தீர்த்துளிகளைக்‌ கொண்டு வந்தன; குறைவற்ற வில்லையுடைய வேடர்‌ 
களும்‌, முனிவர்களைப்போல்‌ சினமில்லாதவராயினர்‌; உயிரோடு கூடி 
யிருந்தவை, பசியற்றனவும்‌ பகையற்றனவுமாய்‌ நிறைந்தன; இளைய 
மான்‌ கன்றுகள்‌ பெண்‌ புலியின்பால்‌ முலையுண்டன. 


கு :--குழுமுதல்‌ - திரளுதல்‌. தணிதல்‌ - நிறைதல்‌; * தணிபொன்‌ 
சொரியும்‌! (25) என்பது தஞ்சைவாணன்‌ கோவை, உழுவையென்பது 
இங்கே பெண்புலியை உணர்த்தி நின்றது. (41) 


2129. கல்ல ளைக்கிடந்‌ தகடுவெம்‌ 

தயர்கின்ற கதழ்பாம்‌ 

பல்ல லுற்றில வலைபுனற்‌ 
கிடந்தன வனைய 

வல்லை யுற்றவேய்‌ புற்றொடு 
மெரிவன மணிவாம்‌ 

புல்லெ யிற்றிளங்‌ கன்னியர்‌ 
தோளெனப்‌ பொலிந்த. 


கல்லளைக்‌ கிடந்து அகடு வெந்து அயர்கின்ற கதழ்‌ பாம்பு 
அல்லல்‌ உற்றில, அலை புனல்‌ கிடந்தன அனைய ; 
வல்லை உற்ற வேய்‌ புற்றொடும்‌ எரிவன, மணிவாழ்‌ 
புல்‌ எயிற்று இளங்கன்னியர்‌ தோள்‌ எனப்‌ பொலிந்த. 


பெர :—கல்லிடுக்குகளில்‌ கிடந்து (பசியால்‌) வயிறு கொதித்துச்‌ 
சோர்வுறுகின்ற சினங்கொண்ட பாம்புகள்‌, அலையொடு கூடிய நீரிற்‌ 
கிடந்தவற்றைப்‌ போல்வனவாய்த்‌ துன்புறாதனவாயின; புற்றுக்களோ 
டும்‌ எரிவனவாகிய பெருங்‌ காட்டிலுள்ள மூங்கில்கள்‌, சிறிய பற்களை 


வனம்புகு படலம்‌ 111 


யுடைய இளைய எயிற்றியருடைய மாணிக்க மணிகள்‌ (இழைத்த அணி 
கலன்கள்‌) பொருந்திய தோள்களைப்போல்‌ விளங்கின. 

கு :--கல்லளை - கல்லிடுக்கு; மலைக்‌ குகையும்‌ ஆம்‌. அகடு - வயிறு. 
கதழ்தல்‌-சினத்தல்‌. அகடு வெந்தயர்கின்ற கதழ்பாம்பு என்பதனொடு 
*புழுங்கு வெம்பசியொடு புரளும்‌ பேரரா' (352) என முன்கூறிய 
தும்‌ காண்க. வல்லை-பெருங்காடு. புல்‌ எயிறு-சிறிய பல்‌. *வல்லையுற்ற 
வேய்‌ புற்றொடு மெரிவன' என்பதனோடு, *தழையிலா வேய்பிள ந்துக்க 
வெண்டரளமும்‌' (949) என முன்னே கூறியதும்‌ நோக்கத்தகும்‌. (42) 


2130. படர்ந்தெ முந்தபுல்‌ பசுநிறக்‌ 
கம்பளம்‌ பரப்பிக்‌ 
கிடந்த போன்றன கேகயம்‌ 
தகதோலைகள்‌ கிளர 
மடந்தை மாரென நாடகம்‌ 
வயின்றொறு நவின்ற 
கொடர்ந்து பாணரிற்‌ பாங்கிசை 
முரன்றன தும்பி, 
படர்ந்து எழுந்த புல்‌, பசுநிறக்‌ கம்பளம்‌ பரப்பிக்‌ 
கிடந்த போன்றன; கேகயம்‌, தோகைகள்‌ கிளர, 
மடந்தைமார்‌ என நாடகம்‌ வயின்றொறும்‌ நவின்ற; 
தொடர்ந்து பாணரில்‌ பாங்கு இசை முரன்றன தும்பி, 
பொ: பரவி வளர்ந்த புற்கள்‌, பச்சைக்‌ கம்பளம்‌ விரித்துக்‌ கிடந்‌ 
தவைபோல விளங்கின; அங்கே மயில்கள்‌, நாடக மகளிரைப்‌ போல, 
இடந்தொறும்‌ இடந்தொறும்‌ தோகைகள்‌ விளங்க நாடகம்‌ நடித்தன ; 
அந்நடனத்தைத்‌ தொடர்ந்து பாணரைப்‌ போலத்‌ தும்பிகள்‌ பக்கத்தே 
இசை பாடின. 
கு :—கேகயம்‌ - மயில்‌, கிளர்தல்‌ - விளங்குதல்‌. வயின்‌ - இடம்‌, 
பாங்கு - பக்கம்‌. (43) 


பாலை வெம்மை நீங்கிய காரணம்‌ 
2131. கால மின்றியுங்‌ கனிந்தன 
கனிநெடுங்‌ கந்தம்‌ 
மூல மின்றியு முகிழ்த்தன 
நிலனுற முழுதும்‌ 


112 அயோத்தியா காண்டம்‌ 


கோல மங்கைய ரொத்தன 
கொம்பர்க ளிம்பர்ச்‌ 

சில மன்‌ றியுஞ்‌ செய்தவம்‌ 
வேறுமொன்‌ றுளதோ, 


காலம்‌ இன்றியும்‌ கனிந்தன கனி; நெடுங்‌ கந்தம்‌ 

மூலம்‌ இன்றியும்‌ முகிழ்த்தன; நிலன்‌ உற முழுதும்‌ 
கோல மங்கையர்‌ ஒத்தன கொம்பர்கள்‌; இம்பர்ச்‌ 

சீலம்‌ அன்றியும்‌ செய்‌ தவம்‌ வேறும்‌ ஒன்று உளதோ ₹ 


பொ :--அந்தப்‌ பாலை நிலம்‌ முழுவதிலும்‌, பழவகைகள்‌, வேறுபட்ட 
பருவத்திலும்‌ மிகவும்‌ பழுத்தன; பெரிய கிழங்குகள்‌ வேரில்லாத நிலை 
யிலும்‌ மிகவும்‌ தோன்றின; (கோடையால்‌ வாடித்‌ தளிரும்‌ இலையும்‌ 
கருகி உதிர்ந்து நின்ற) கொம்புகள்‌, மிகவும்‌ தளிர்த்துத்‌ தழைத்தூ 
அரும்பி மலர்ந்து ஒப்பனை செய்யப்பெற்ற மகளிரை ஒத்து விளங்கின; 
ஆதலால்‌, நல்லொழுக்கமன்றியும்‌ இவ்வுலகிற்‌ செய்யத்தக்க தவம்‌: 
பிறிதும்‌ ஒன்று இல்லை. 


கு :--காலம்‌ இன்றியும்‌ கனிந்தன கனி என்றது, (எல்லா மரங்களும்‌ 
எல்லாக்‌ காலத்தும்‌ பழந்தருதல்‌ இல்லை. ஓரொரு காலத்தில்‌ ஓரொரு 
மரம்‌ பழம்‌ தருவது உண்டு.) இந்தச்‌ சுரநெறியில்‌ இராமன்‌ புக்கபோது 
எல்லா மரங்களும்‌ மிக்க பழங்களை யுடையனவாயின என்றவாறு, கரல: 
மின்றியும்‌ நிலன்‌ முழுதும்‌ உறக்கனிந்தன எனவும்‌, நிலன்‌ முழுதும்‌ 
மூலம்‌ இன்றியும்‌ கந்தம்‌ உற முகிழ்த்தன எனவும்‌, (கோடையால்‌ வாடித்‌ 
தளிரும்‌ இலையும்‌ உதிர்ந்து கருகி நின்ற நிலையிலும்‌) நிலன்‌ முழுதும்‌ 
கொம்புகள்‌, (மிகவும்‌ தளிர்த்துத்‌ தழைத்து அரும்பிப்‌ பூத்துக்‌) கோல 
மங்கையர்‌ ஒத்தன எனவும்‌: இயைக்க. கனி கிழங்குகளுக்குக்‌ கூறியவற்‌ 
றுக்கு இசையக்‌ கொம்புகளுக்கும்‌ ஏற்றவை கூட்டியுரைக்கலாயிற்று- 
இவ்வாறு காலமல்லாத காலத்திலும்‌ மரங்கள்‌ கனியுதவியதும்‌ பிறவும்‌ 
எதனால்‌ விளைந்தன என்று ஆராயத்‌ தொடங்கி, தவம்‌ * வேண்டிம 
வேண்டியாங்‌ கெய்துவிக்கும்‌ ; அதனால்‌ விளைந்தன எனின்‌ இராமன்‌ 
துறவியல்லன்‌; பின்‌ எதனால்‌ விளைந்தன எனின்‌, “நன்றிக்கு வித்தாகும்‌ 
நல்லொழுக்கம்‌ * என்றமையால்‌ இந்நிகழ்ச்சி இராமன்‌ மேற்கொண்ட 
நல்லொழுக்கத்தானாயது என்று துணிந்து, * சீலமன்றியும்‌ செய்தவம்‌ 
வேறும்‌ ஒன்றுளதோ”. என்று முடிவு கூறுவாராயினர்‌. உளதோ என்ப 
தில்‌ ஓகாரம்‌ எதிர்மறைப்‌ பொருள்‌ உணர்த்தியது. துன்பம்‌ தரும்‌ நிலத்‌ 
தையும்‌ இவ்வாறு இன்பம்‌ தரும்‌ நிலமாக்கிய சீலமன்றி அதனினும்‌ 
சிறந்த தவம்‌ வேறு ஒன்றும்‌ இல்லை. ஆதலால்‌ அவ்வொழுக்கமே 
பேணிக்‌ காக்கத்தக்கது என்று கதைப்போக்கில்‌ அரும்பெறலுறுதி 
யொன்றும்‌ ஆசிரியரால்‌ உணர்த்தப்பட்டது. * சீலமன்‌ றியும்‌ செய்தவம்‌ 


வனம்புகு படலம்‌ 4138. 


வேறுமொன்றுளதோ ”, என்பது. சிங்க நோக்காய்‌ , முன்பின்‌ பாடல்க 
ளோடு இணைத்துக்கொள்ள நின்றது. நல்லொழுக்கத்தின்‌ உயர்வு, 
“ஒன்றுரைத்‌ துயிரினும்‌ ஒழுக்கம்‌ நன்றெனப்‌, பொன்றிய “புரவலன்‌” 
(திருவடிசூட்டு படலம்‌. 24) என்று பின்னும்‌ . விபட இவ்வாறே 
கூறப்படுதல்‌ காணலாம்‌. 0%, (44) 


2132. எயினர்‌ தங்கிட: மிருடிக: 
ளிருப்பிட மேய்ந்த 
வயின்வ யின்றொறு மணிநிறக்‌ 
கோபங்கண்‌ மலர்ந்த 
பயின்ம ரந்தொறும்‌ பிரிந்தன 
பேடையைப்‌ பயிருங்‌ 
குயிலி ரங்கன குருந்தறின்‌ 
றரும்பின முருந்தம்‌. 


எயினர்‌ தங்கு இடம்‌ இருடிகள்‌ இருப்பிடம்‌ ஏய்ந்த ; 
வயின்‌ வயின்‌ தொறும்‌ மணி நிறக்‌ கோபங்கள்‌ மலர்ந்த; 
பயில்‌ மரம்‌ தொறும்‌ பிரிந்தன பேடையைப்‌ பயிரும்‌ 
குயில்‌ இரங்கின; குருந்தம்‌ நின்று அரும்பின முருந்தம்‌. 


பெர்‌ :--வேடர்கள்‌ தங்கும்‌ இடங்கள்‌ முனிவர்கள்‌ தங்கும்‌ இடங்‌. 
களைப்‌ போல விளங்கின; இடந்தொறும்‌ இடந்தொறும்‌ மாணிக்க நிறம்‌: 
வாய்ந்த இந்திரகோபங்கள்‌ பரவின. நெருங்கிய மரந்தொறும்‌ பிரிந்த. 
பேடையை அழைக்கும்‌ குயில்கள்‌ ஒலித்தன; குருந்த மரங்களில்‌ மயிலிற: 
கின்‌ அடிக்குருத்துப்‌ போலும்‌ அரும்புகள்‌ நிலைத்தனவாய்‌ அரும்பின. 


கு :—எயினர்‌-வேடர்‌ க பாலை நிலத்தில்‌ வாழ்வோர்‌. வேடர்‌ முனி' 
வரைப்‌ போல முனிவற்றவராயினர்‌ என்று 2128-ஆம்‌ பாட்டில்‌ கூறிய. 
ஆசிரியர்‌, இப்பாட்டில்‌ எயினர்‌ இருப்பிடம்‌ முனிவர்‌ இருப்பிடம்‌ போலத்‌. 
தூயதாயிற்று என்று கூறுவாராயினர்‌. எயினர்‌ இருப்பிடம்‌, கொலைக்‌ 
கருவிகள்‌, ஊன்‌ முதலியவையின்றி, முனிவர்‌ தவப்பள்ளிபோல,, 
மலரும்‌ காய்கனிகளும்‌ கிழங்குகளும்‌ நிரம்பித்‌ தூயவாயின என்றவாறு. 
மலர்தல்‌ - பரவுதல்‌. பயிலுதல்‌ - செறிதல்‌. பயிர்தல்‌ - அழைத்தல்‌, 
குரு ந்தம்‌-மரவகையுள்‌ ஒன்று. முருந்து-மயில்‌ இறகின்‌ அடிக்கருத்து: 
ன்‌ நி அரும்புக்கு மயிலிறகின்‌ அடிக்குருத்து உவ்மை. . : - (க்க) 


114 அயோத்தியா காண்டம்‌ 


பால்‌ வெம்மை நீங்கிக்‌ குளிர்ந்தமை 


2133. பந்த ஞாட்புறு பாசறை 
பொருள்வயிற்‌ பருவக்‌ 
தந்த கேள்வரை யுயிருறத்‌ 
தழுவினர்‌ பிரிந்த 
கந்த வோதியர்‌ சிந்தையிற்‌ 
கொதித்ததக்‌. கழலோர்‌ 
வந்த போதவர்‌ மனமெனக்‌ 
குளிர்ந்ததவ்‌ வனமே. 


பந்தம்‌ ஞாட்பு உறு பாசறை பொருள்வயின்‌ பருவம்‌ 
தந்த கேள்வரை உயிர்‌ உறத்‌ தழுவினர்‌ பிரிந்த 

கந்த ஓதியர்‌ சிந்தையில்‌ கொதித்தது, அக்‌ கழலோர்‌ 
வந்த போது அவர்‌ மனம்‌ எனக்‌ குளிர்ந்தது அவ்‌ வனமே. 


பொ :--தொடர்புடைமையால்‌ போரில்‌ பாசறையில்‌ தங்கும்‌ உற்றுழி 
யுதவி காரணமாகவும்‌, பொருளீட்டுதல்‌ காரணமாகவும்‌, செல்லக்‌ கருதித்‌ 
தாம்‌ மீண்டு வரும்‌ பருவத்தைத்‌ தெரிவித்த நாயகரை உயிரொடு 
பொருந்தத்‌ தழுவிப்‌ பிரிந்த நறுமணம்‌ வாய்ந்த கூந்தலையுடைய மனை 
யுறை' மகளிர்‌ மனம்போலக்‌ கொதித்ததாகிய அப்பாலைவனம்‌, (அவ்‌ 
வாறு பிரிந்து சென்ற) வீரக்‌ கழலையணிந்த தலைவர்‌ (குறித்த பருவத்தே) 
மீண்டுவந்தபோது அம்மகளிர்‌ மனம்‌ குளிர்ந்தது போலக்‌ குளிர்ந்தது. 


கு பந்தம்‌ - தொடர்பு. ஞாட்பு-போர்‌. பாசறை - படை வீடு, 
பாசறைவயின்‌ பொருள்வயின்‌: என இயையும்‌, பருவம்‌ தந்த-தாம்‌ 
செய்வினை முடித்தும்‌ செய்பொருள்‌ முற்றியும்‌ மீண்டு வரும்‌ காலம்‌ 
தெரிவித்த. கேள்வர்‌ - நாயகர்‌. கந்தம்‌ - நறுமணம்‌. ஓதி-கூந்தல்‌. 
அக்கழலோர்‌ என்றது மீண்டுவரும்‌ பருவந்‌ தந்து பிரிந்த தலைவரைச்‌ 
சுட்டி நின்றது. நாயகர்‌, உற்றுழியுதவுதற்கும்‌ பொருளீட்டுதற்கும்‌ 
சென்ற காலத்து அவரைப்‌ பிரிந்த மகளிர்‌ மனம்‌ போலக்‌ கொதித்த 
பாலை, அவர்‌ செய்வினை முற்றியும்‌ செய்பொருள்‌ முற்றியும்‌ மீண்டுவரக்‌ 
கண்ட நிலையில்‌ அம்மகளிர்‌ மனம்‌ குளிர்ந்ததுபோலக்‌ குளிர்ந்தது 
என்றவாறு. இங்கே, “பண்டுவருங்‌ குறிபகர்ந்து பாசறையிற்‌ பொருள்‌ 
வயினிற்‌ பிரிந்துபோன, வண்டுதொடர்‌ நறுந்தெரியல்‌ உயிரனைய 
கொழுநர்வர மணித்தேரோடும்‌ கண்டு மனம்‌ களி சிறப்ப ஒளிசிறந்து 
மெலிவகலும்‌ கற்பினார்போல்‌ £ (715) என ஆசிரியர்‌ முன்னே கூறி 
வதும்‌, *பொருள்தரப்‌ போயினர்ப்‌ பிரிந்த பொய்யுடற்கு உருள்தரு 
தேர்மிசை உயிர்கொண்‌ டுய்த்தலாவ்‌' (கிட்கிந்தா. கார்காலப்‌, 22) எனப்‌ 
பின்னே கூறுவதும்‌ நோக்கத்தகும்‌. (40) 


I 
I 


வனம்புகு படலம்‌ 115 


இராமன்‌ முதலியோர்‌ சித்திரகூட மலையைக்‌ காணுதல்‌ 


2134. வெளிறு நீங்கிய பாலையை 
மெல்லெனப்‌ போனா 
ரொனிறு வான்மதிக்‌ குழவிதன்‌ 
சூல்வயிற்‌ றுதைப்பப்‌ 
பிளிறு மேகத்தைப்‌ பிடியெனப்‌ ' 
பெரும்பனைத்‌ தடக்கை 
களிறு நீட்டுமச்‌ சித்திர 
கூடத்தைக்‌ கண்டார்‌. 
வெளிறு நீங்கிய பாலையை மெல்‌ எனப்‌ போனார்‌, 
ஒளிறு வான்‌ மதிக்‌ குழவி தன்‌ சூல்‌ வயிற்று உதைப்பப்‌ 
பிளிறும்‌ மேகத்தைப்‌ பிடியெனப்‌ பெரும்‌ பனைத்‌ தடக்கை 
களிறு நீட்டும்‌ அச்‌ சித்திரகூடத்தைக்‌ கண்டார்‌, 
பொ :குற்றம்‌ நீங்கி (நல்லதாகி)ய பாலை நிலத்தை "மெல்லக்‌ 
கடந்தவர்களாகிய இராமன்‌ முதலியோர்‌, விளக்கம்‌ மிக்க வானிலுள்ள 
பிறைக்குழவி தன்‌ கருக்கொண்ட வயிற்றில்‌ உதைத்தலால்‌ முழங்கு 
கின்ற மேகத்தைப்‌ பெட்டை யானை என்று எண்ணி, (அதன்‌ நோவுதீரத்‌ 
தடவுவதுபோலக்‌) களிறு, பெரிய பனை போன்ற தன்‌ கையை (மேகத்தை 
நோக்கி) நீட்டுகின்ற அந்தச்‌ சித்திரகூட மலையைக்‌ கண்டனர்‌. 


கு :--வெளிறு-குற்றம்‌. பாலைக்கு வெளிறாவது வெம்மையுடைமை.. 
ஒளிறுதல்‌ - விளங்குதல்‌. மதிக்குழவி - பிறை. சூல்‌-௧௬. மதிக்குழவி 
என்றதற்கேற்ப *உதைப்ப” என்ற பாடம்‌ கொள்ளலாயிற்று ; கால்‌ 
உதைத்தல்‌ குழவிக்கு இயற்கையாதலின்‌. பிளிறுதல்‌-முழங்கு தல்‌. மதிக்‌ 
குழவியும்‌ மேகமும்‌ வானிற்‌ நிரிபவை. அவை திரியுங்கால்‌ ஒன்றுடன்‌ 
ஒன்று மோதிக்கொள்ளுதல்‌ இயல்பு. இங்கே சூல்முதிர்‌ மேகமும்‌ 
பிறைமதியும்‌ ஒன்றையொன்று கிட்டி நெருங்கிய நிலையில்‌ மேகம்‌ 
இயல்பாக முழங்குதலை, மதிக்குழவி சூல்வயிற்றுதைத்‌ தமையால்‌ 
நொந்து மேகம்‌ முழங்கியதாகக்‌ கற்பனை செய்தவாறு. மேகத்தைப்‌ 
பிடியெனக்‌ கருதிக்‌ களிறு தன்‌ பெரும்‌ பனைத்தடக்கை நீட்டும்‌ சித்திர 
கூடம்‌ என்றது அம்மலையின்‌ வளமும்‌ உயரமும்‌ கூறியவாறு. (47) 


வனம்புகு படலம்‌ முற்றிற்று 


( 


8. சித்திரகூடப்‌ படலம்‌ : ' : 


இராமன்‌ முதலியோர்‌ .சித்திரகூட மலையை. அடைந்து அங்கே 
தங்கியமை பேசுதலின்‌ இப்பகுதி சித்திரகூடப்‌ படலம்‌ என்று பெயர்‌ 
உடையதாயிற்று. 


சித்திரகூடவரையை நெருங்கிய மிக்‌ அம்மலையின்‌ வளங்களை 
யெல்லாம்‌ சீதைக்குக்‌ காட்டிக்கொண்டு - செல்லுகிறான்‌. அம்மலையில்‌ 
உறையும்‌ முனிவரர்‌ இராமன்‌ வரவுகண்டு அவனை எதிர்கொள்கின்‌ றனர்‌. 
இராமன்‌ அம்முனிவர்பால்‌ விருந்தினனாகிறான்‌. சூரியன்‌ அத்தமிக்கிறான்‌. 
இராமன்‌ முதலியோர்‌ மாலை வழிபாடு புரிந்து, அம்முனிவர்‌ பள்ளியி 
லேயே இரவைக்‌ கழிக்கின்றனர்‌. பொழுது புலர்கிறது. இலக்குவனால்‌ 
அமைக்கப்பட்ட சாலையுள்‌ இராமன்‌ குடிபுகுகிறான்‌. இராமன்‌, வழி 
நடையிற்‌ சோர்வுறாத சீதையின்‌ அடித்திறமும்‌, சாலை சமைத்த தம்பியின்‌ 
கைத்திறமும்‌ கண்டு, * யாதும்‌ இலார்க்கு இயையாதன யாவை ?' என்று 
எண்ணி, இலக்குவனை நோக்கி, அவன்‌ சாலையமைத்த வேலைத்திறத்‌ 
தினை வியந்து, * உனக்கு நெடுநாள்‌ துன்பம்‌ விளைப்பவன்‌ ஆவேன்‌ * 
என்கிறான்‌. அதுகேட்ட இலக்குவன்‌, இராமனுக்கு நேர்‌ ந்த வனவாசத்‌ 
துன்பதை எண்ணி வருந்துகிறான்‌. இராமன்‌, வனவாசத்தால்‌ உள 
வாகும்‌ நலங்களை உரைத்து இலக்குவனைத்‌ தேற்றி, அச்‌ சித்திரகூட 
மலையில்‌ தேவரும்‌ வணங்கும்படி விரதவொழுக்கங்களை மேற்கொண்டு 
தங்கினான்‌ என்பது இப்படலத்தின்‌ நுவல்‌ பொருளாகும்‌. 


இப்படலம்‌ இரண்டு வகையான சந்தங்கள்‌ அமைந்த 56 பாடல்‌ 
கனால்‌ முற்றுப்பெறுகிறது. இதன்‌ முற்பகுதி இராமன்‌ சீதைக்குச்‌ 
கித்திரகூட மலைவளங்களைக்‌ காட்டிக்‌ கூறுவதாக அமைந்தது. அதனுள்‌ 
வரைக்காட்சிகள்‌ அழகாகப்‌ பேசப்பட்டுள்ளன. 


பாலகாண்டத்துள்‌, இராமன்‌ திருமணத்துக்கு மிதிலை நோக்கிப்‌ 
புறப்பட்ட தசரதன்‌ வழியிடையே தங்கிய சந்திரசயில வரைக்காட்சிகளை, 
மகிழ்ச்சியில்‌ திளைத்த மைந்தரும்‌ மகளிரும்‌ கண்டு இன்புற்றமை காண 
லாம்‌. இராமன்‌, அரசு துறந்து வனம்புகுந்தகாலத்துத்‌ துன்பநிலை 
சிறிதுமின்‌ நிச்‌ சித்திரகூட வரைக்காட்சிகளைக்‌ கண்டு, அவற்றைச்‌ 
சீதைக்குக்‌ காட்டி மகிழ்விப்பதனை இங்கே காணலாம்‌. இவ்வரைக்‌ காட்சி 
களைக்‌ கூறும்‌ பாடல்கள்‌ படித்து இன்புறத்தக்கன. 


இப்படலத்தின்‌ -பிற்பகுதி இலக்குவன்‌ அமைத்த பன்னசாலையின்‌ 
அமைதியினை விரிக்கிறது. அச்சாலையினை, 


சித்திரகூடப்‌ படலம்‌ 117 


“ மாயம்‌ நீங்கிய சிந்தனை மாமறை 
தூய பாற்கடல்‌ வைகுந்தம்‌ சொல்லலாம்‌ ஆயசாலை ” 


என்று வியந்து பேசும்‌ பாடலொடு, 


* முன்னமே துயின்றருளிய முதுபயோததியோ ! 
பன்ன காதிபப்‌ பாயலோ ! பச்சையாலிலையோ ! 
சொன்ன நான்மறைச்‌ சுருதியோ! கருதி நீ எய்த 
என்ன மாதவம்‌ செய்ததிச்‌ சிறுகுடில்‌ ' 


என்று அத்தினபுரியில்‌ தன்‌ மாளிகையில்‌ கண்ணன்‌ புக்க பொழு தூ 
விதுரன்‌ அம்மாளிகையினை வியந்து பேசுவதாக உள்ள வில்லிபுத்தூரர்‌ 
யாடலும்‌ நோக்கத்தகும்‌. 


இடையே பேசப்படும்‌ சூரியாத்தமன வருணனையும்‌ மாலைக்கால 
வருணனையும்‌ தனிச்சிறப்புடையன. 


இப்படலத்துள்‌ புகுந்த மிகைப்‌ பாடல்கள்‌ நான்கு... 


இராமன்‌, சித்திரகூட வரையில்‌ .சென்று தங்கிய செய்தி, 
வான்மீகத்தில்‌ 41 சுலோகம்‌ உள்ள 56-ஆம்‌ சருக்கத்தில்‌ பேசப்பட்டது. 
இராமன்‌ முதலியோர்‌ சித்திரகூட மலையில்‌ வான்மீகி முனிவரின்‌ ஆசிர 
மத்தை அடைந்து அம்முனிவரை வழிபட்டு ஆசிபெற்றமையும்‌, 
“மாலியவதீ' என்னும்‌ ஆற்றைக்‌ கண்டு மகிழ்‌. ந்தமையும்‌ வான்மீகத்தில்‌ 
பேசப்பட்டுள்ளன. கம்பர்‌ காவியத்தில்‌ அவை பேசப்படவில்லை... 
இலக்குவன்‌ அமைத்த பன்னசாலையில்‌ இராமன்‌ குடிபுகுங்கால்‌ நிகழ்த்‌ 
திய ' வாஸ்துசாந்தி' முதலிய சில சடங்குகளை வான்மீகி முனிவர்‌ 
விரித்துக்‌ கூறியுள்ளார்‌. *பொன்னிறத்‌ திருவொடுங்‌ குடிபுக்கான்‌ உ 
என்று கம்பர்‌ சுருக்கிக்‌ கூறியுள்ளார்‌. 


8. சித்திரகூடப்‌ படலம்‌ 


இராமன்‌ சீதாபிராட்டிக்குச்‌ சித்திரகூட 
மலைவளம்‌ காட்டல்‌ 1--38 


2135. நினையுக்‌ தேவர்க்கு நமக்குமொத்‌ 
ரு தொருநெறி நின்ற 
்‌ வனக னங்கண யிரம்‌ 
பெயருடை யமலன்‌ 
சனகன்‌ மாமட மயிற்கந்தச்‌ 
சந்தனஞ்‌ செறிந்த 
கனக மால்வரை யியல்பெலாந்‌ 
தெரிவுறக்‌ காட்டும்‌. 


நினையும்‌ தேவர்க்கும்‌ நமக்கும்‌ ஒத்து ஒருநெறி நின்ற 
அனகன்‌ அம்‌ கணன்‌ ஆயிரம்‌ பெயர்‌ உடை அமலன்‌ 
சனகன்‌ மா மட மயிற்கு அந்தச்‌ சந்தனம்‌ செறிந்த 
கனக மால்‌ வரை இயல்பு எலாம்‌ தெரிவுறக்‌ காட்டும்‌. 


பொ :--தன்னை நினையும்‌ தேவர்களுக்கும்‌ நமக்கும்‌ ஒக்க ஒப்பற்ற 
நெறியாய்‌ நின்ற தூயோனும்‌ அழகிய கண்ணோட்டம்‌ உடையவனும்‌ 
ஆயிரம்‌ பெயர்களை உடையவனும்‌ குற்றம்‌ அற்றவனும்‌ ஆன இராமன்‌; 
சனகன்‌ பெற்ற சிறந்த இளைய மயில்போல்பவளான சீதைக்குச்‌ சந்தன 
மரங்கள்‌ அடர்ந்த பொன்மயமான பெரிய அந்தச்‌ சித்திரகூட மலையின்‌ 
இயல்பு முழுவதும்‌ தெரியும்படி காட்டுவானாயினான்‌. 


க :--நெறி - உபாயம்‌. ஒரு நெறி நின்ற அனகன்‌ என்பதனோடு, 
“ மெய்ந்நெறி நன்மையன்‌ (8) என ஆசிரியர்‌ முன்னே கூறியதும்‌, 
* நினையும்‌ தேவர்க்கும்‌ நமக்கும்‌ ஒத்து" என்பதனொடு : நெறிநீர்மையர்‌ : 
நீன்வானவர்‌ நினையும்‌ நினைவாகி* (தேவாரம்‌. 1. 17. 6) என்னும்‌ ' 
திருஞானசம்பந்தமூர்த்திநாயனார்‌ பாசுரமும்‌ நோக்கத்தகும்‌. அனகன்‌- . 
தூயோன்‌. அமலன்‌ - குற்றமற்றவன்‌. அமலன்‌, மயிலுக்கு வரை 
இயல்பெலாம்‌ காட்டும்‌ என முடியும்‌. (1) 


_ தகி 


'சித்திரகூடப்‌ படலம்‌ , 119. 


2136. வாளும்‌ வேலும்விட்‌ டளாயின 

வனையகண்‌ மயிலே 

காளி னேலமுந்‌ தமாலமுந்‌ 
தழைதரு சார 

னிள மாலைய தயில்வன 
நீருண்ட கமஞ்சூற்‌ 

காள மேகமு நாகமும்‌ 
தெரிகில காணாய்‌. 


வாளும்‌ வேலும்‌ விட்டு, அளாயின அனைய கண்‌ மயிலே ! 
தாளின்‌ ஏலமும்‌ தமாலமும்‌ தழைதரு சாரல்‌, 

நீள மாலைய துயில்வன, நீர்‌ உண்ட கமம்‌ சூல்‌ 
காளமேகமும்‌ நாகமும்‌ தெரிகில காணாய்‌! 


பொ :--வாளின்‌ தன்மையும்‌ வேலின்‌ தன்மையும்‌ அவ்வாளினையும்‌ 
வேலினையும்‌ விட்டு நீங்கி வந்து கலந்தாற்போன்ற கண்களையுடைய 
மயில்‌ போல்பவளே ! தண்டினையுடைய ஏலச்செடிகளும்‌ பச்சிலை 
மரங்களும்‌ தழைத்த பக்கவரையின்௧ணா, நீண்டவரிசையுடையன 
வாய்த்‌ தங்கிய நீரை உட்கொண்ட நிறைந்த கருக்கொண்ட காளமேக 
மும்‌ யானையும்‌ (இது மேகம்‌; இது யானை என்று) அறிய முடியாதன 


வாய்‌ உள்ளவற்றைக்‌ காண்பாயாக, 


கு :--வாள்‌ வேல்‌ என்பன ஆகுபெயராய்‌ அவற்றின்‌ தன்மையை 
உணர்த்தின. வாளின்தன்மை ஈர்தல்‌. வேலின்தன்மை பாய்ந்து அழுந்‌ 
தல்‌. அளாவுதல்‌ - கலத்தல்‌. தாள்‌ - தண்டு. ஏலம்‌ - ஏலச்செடிகள்‌. 
தமாலம்‌ - பச்சிலைமரங்கள்‌. சாரல்‌ - பக்கவரை. - நீளமாலை - நீண்ட 
வரிசை. துயிலுதல்‌ - தங்குதல்‌. * திருத்துயில்‌ பெற்ற மார்பன்‌ ' (1504) 
என்பது சீவக சிந்தாமணி. கமம்‌ - நிறைவு. சூல்‌ - கருப்பம்‌, நாகம்‌ - 
யானை. £ நீருண்ட கமஞ்சூற்‌ காளமேகம்‌ ” என்பது, * கார்கோள்‌ முகந்த 
கமஞ்சூன்‌ மாமழை? (7) என்னும்‌ திருமுருகாற்றுப்படை யடியை 
தழுவியமைந்தது. (2). 


2137. குருதி வாளெனச்‌ செவ்வரி 
பரந்தகட்‌ குயிலே 
மருவி மால்வரை யும்பறிற்‌ 
.குதிக்கன்ற வருடை 


120 அயோத்தியா காண்டம்‌ 


சுருதி போற்றெளி மரகதக்‌ 
கொழுஞ்சுடர்‌ சுற்றப்‌ 

பருதி வானவன்‌ பசும்பரி 
புரைவன பாராய்‌. 


குருதி வாள்‌ எனச்‌ செவ்வரி பரந்த கண்‌ குயிலே ! 
மருவி மால்‌ வரை உம்பரில்‌ குதிக்கின்ற வருடை, 
சுருதி போல்‌ தெளி மரகதக்‌ கொழுஞ்சுடர்‌ சுற்றப்‌, 
பருதி வானவன்‌ பசும்பரி புரைவன பாராய்‌! 


பொ:--இரத்தம்‌ தோய்ந்த வாள்போலச்‌ செவ்வரி பரந்த கண்ணை 
யுடைய குயில்‌ போல்பவளே ! பெரிய இச்‌ சித்திரகூட மலையின்‌ உச்சி 
யில்‌ பொருந்தித்‌ துள்ளுகின்ற வரையாடுகள்‌, இசைபோலத்‌ தெளிந்த 
மரகதமணியின்‌ ஒளி சூழ்தலால்‌, சூரியனுடைய (தேரில்‌ பூட்டிய) 
பச்சைக்‌ குதிரைகளை ஒத்திருக்கின்றன ; அவற்றைப்‌ பார்‌. 


கு :--குருதி- இரத்தம்‌, செவ்வரி பரந்த கண்ணுக்குக்‌ குருதி 
தோய்ந்த வாள்‌ உவமை. மால்வரை உம்பரின்‌ மருவிக்‌ குதிக்கின்ற 
வருடை என இயையும்‌. உம்பர்‌ - உச்சி, வருடை - மலையாடு. சுருதி - 
இசை. தெளிவுடைமையால்‌ சுருதி மரகதமணியின்‌ ஒளிக்கு உவமையா 
யிற்று. சித்திரகூட மலையின்‌ உச்சியில்‌ மரகதப்‌ பாறையின்‌ பச்சொளி 
பாய்தலால்‌ பசுமைநிறம்‌ வாய்ந்து துள்ளுகின்ற வரையாட்டுக்கு உதய 
வரை நின்றெழுந்து விரையும்‌ சூரியனுடைய தேரிற்பூட்டிய பச்சைக்‌ 
குதிரை உவமையாயிற்று. சூரியன்‌ தேர்க்‌ குதிரைகள்‌ ஏழு என்பதும்‌, 
அவை பசுமைநிறம்‌ வாய்ந்தவை என்பதும்‌ “மால்வரைப்‌ பாழிமா 
முகட்‌ டுச்சிப்‌ பச்சைமா ஏழும்‌ ஏற” (340) என ஆசிரியர்‌ முன்னே 
கூறுதலாலும்‌ விளங்கும்‌. (3) 


2138. வடங்கொள்‌ பூண்முலை மடமயி 

லேமதக்‌ கதமா 

வடங்கு பேழ்வயிற்‌ றரவுரி 
யமைதொறுந்‌ தொடக்கித்‌ 

தடங்க டோறுநின்‌ ரடுவ 
தண்டலை யயோத்தி 

அடங்கு மாளிகைத்‌ துகிற்கொடி 
நிகர்ப்பன நோக்காய்‌. 


சித்திரகூடப்‌ படலம்‌:. 121 


வடம்‌ கொள்‌ பூண்‌ முலை மடம்‌ மயிலே! மதக்‌ கத மா 
அடங்கு பேழ்‌ வயிற்று அரவுரி, அமை தொறும்‌ தொடக்கித்‌ 
தடங்கள்‌ தோறும்‌ நின்று ஆடுவ, தண்டலை அயோத்தி 
நுடங்கும்‌ மாளிகைத்‌ துகிற்கொடி நிகர்ப்பன நோக்காய்‌ ! 


பொ :--மணிவடங்களையும்‌ பிற அணிகளையும்‌ அணிந்த தனங்களை 
யுடைய மயில்‌ போல்பவளே ! மதத்தினையும்‌ சினத்தினையும்‌ உடைய 
யானை ஒடுங்கும்‌ பெரிய வயிற்றினையுடைய பாம்பின்‌ உரிகள்‌, மூங்கில்கள்‌ 
தோறும்‌ சிக்குண்டு பக்கவரைகளில்‌ நிலைபெற்று அசைபவை, சோலைகள்‌ 
சூழ்ந்த அயோத்தியில்‌ உள்ள மாளிகைகளில்‌ அசையும்‌ துகிற்கொடிகளை 
ஒத்திருப்பனவற்றைக்‌ காண்‌. 

கு :—வடம்‌ - முத்து முதலிய மணிகள்‌ தொடுத்த மாலை. கதம்‌ - 
சினம்‌. பேழ்‌ வயிறு - பெரிய வயிறு, யானைகள்‌ பாம்பின்‌ வயிற்றுள்‌ 
ஒடுங்குதல்‌, “ புழுங்குவெம்‌ பசியொடு புரளும்‌ பேரரா, விழுங்கவந்‌ 
தெழுந்தெதிர்‌ விரித்தவாயின்வாய்‌, முழங்குதிண்‌ கரிபுகும்‌' ( 352) 
என்று ஆசிரியர்‌ முன்னே கூறினமையானும்‌ புலப்படும்‌. அரவுரி - 
பாம்பின்‌ சட்டை. அமை - மூங்கில்‌. தொடக்கி - சிக்கி; “ புனற்சங்கம்‌ 
துங்க இலைக்‌ கதலிப்‌ புதல்மீது தொடக்கிப்போய்‌ ”' (ஆனாயர்‌, 4) என்பது 
திருத்தொண்டர்‌ புராணம்‌. தடம்‌ - பக்கமலை, தண்டலை - சோலை. 
நுடங்குதல்‌ - அசைதல்‌. சித்திரகூட மலையின்‌ பக்கவரைகளுக்கு 
அயோத்தி நகரின்‌ மாளிகைகளும்‌, அவ்வரைகளிலுள்ள மூங்கில்களுக்கு 
மாளிகைகளிலுள்ள கொடிக்கம்பங்களும்‌, அம்மூங்கில்களிற்‌ சிக்கி அசை 
யும்‌ அரவுரிகளுக்குக்‌ கொடிக்கம்பங்களில்‌ கட்டப்பட்டு அசையும்‌ துகிற்‌ 
கொடிகளும்‌ உவமை. (4) 


2139. உவரி வாயன்றிப்‌ பாற்கட 
லுதவிய வழுதே 
அவரி னீண்மணித்‌ தடந்கொறு 
மிடக்தொறுந்‌ அவன்‌ றிக்‌ 
கவரி பானிற வால்புடை 
பெயர்வன கடிதிற்‌ 
பவள மால்வரை யருவியைப்‌ 
பொருவிய பாராய்‌. 
உவரிவாய்‌ அன்றிப்‌ பாற்கடல்‌ உதவிய அமுதே! 
துவரின்‌ நீள்‌ மணித்‌ தடம்‌ தொறும்‌ இடம்‌ தொறும்‌, ரி 
கவரி பால்‌ நிற வால்‌ புடை பெயர்வன கடிதில்‌ 
பவள மால்‌ வரை அருவியைப்‌ பொருவிய பாராய்‌. 


122 அயோத்தியா காண்டம்‌ 


பொ :—உவர்க்கடலில்‌ (தோன்றுதல்‌) அன்றிப்‌ பாற்கடல்‌ தந்த 
அமுதமே ! (இச்சித்திரகூட மலையில்‌) இடந்தோறும்‌ உள்ள செந்நிறம்‌ 
வாய்ந்த பெரிய மாணிக்கப்‌ பாறைகளின்‌ இடந்தோறும்‌ கவரிமான்‌ 
களின்‌ பால்போலும்‌ வெண்ணிறமுள்ள வால்கள்‌ நெருங்கி விரைந்து 
அசைபவை, பெரிய பவளமலைகளினின்று துள்ளிப்‌ பாயும்‌ அருவிகளை 
ஒத்திருப்பனவற்றைப்‌ பார்‌. 


கு:—உவரி - உப்புநீரையுடைய கடல்‌. பாற்கடலுதவிய அமுது 
என்றது பிராட்டியை, பாற்கடல்‌ உதவிய அமுது என்பதனுடன்‌ 
* அமுதில்‌ வரும்‌ பெண்ணமுது ” (பெரியதிரு. 6. 1. 2) என்னும்‌ அருளிச்‌ 
செயலும்‌ நோக்கத்தகும்‌. இடந்தொறும்‌ துவரின்‌ நீண்மணித்‌ தடந்‌ 
தொறும்‌ பால்நிறக்‌ கவரிவால்‌ துவன்றிக்‌ கடிதில்‌ புடைபெயர்வன 
என இயைக்க, பொருவிய - ஒத்தன. (5) 


2140. சலந்த லைக்கொண்ட சீயத்தாற்‌ 

மனிமதக்‌ கதமா 

வுலந்து வீழ்தலிற்‌ சிந்தின 
வுதிரத்தின்‌ மடவார்‌ 

புலந்து காலையற்‌ றுக்கன 
குங்குமப்‌ பொதியிற்‌ 

கலந்த முத்தென வேழமுத்‌ 
திமைப்பன காணாய்‌. 


சலம்‌ தலைக்கொண்ட சீயத்தால்‌ தனி மதக்‌ கதம்‌ மா 
உலந்து வீழ்தலின்‌, சிந்தின உதிரத்தின்‌, மடவார்‌ 
புலந்தகாலை -அற்று உக்கன குங்குமப்‌ பொதியில்‌ 
கலந்த முத்து என, வேழ முத்து இமைப்பன காணாய்‌. 


பொ :--(பாற்கடல்‌ உதவிய அமுதே !) மதத்தினையும்‌ சினத்தினையும்‌ 
உடைய தனித்த யானை, சினம்மிக்க சிங்கத்தால்‌ (தாக்கப்பட்டுச்‌) செத்து 
வீழ்ந்தமையால்‌ சிந்தின இரத்தத்தின்கண்‌ அந்த யானையின்‌ 
(உறுப்பிலிருந்து சிதறி விழுந்த) முத்துக்கள்‌, மகளிர்‌ தம்‌ கொழுநரோடு 
ஊடிய காலையில்‌ சிந்திய குங்கும வாசக்‌ கலவையின்கண்‌ அம்மடவார்‌ 
அணிந்த முத்தவடம்‌ அற்றுச்சிந்தின முத்துக்கள்‌ கலந்தனவற்றைப்‌ 
போல விளங்குதலைப்‌ பார்‌. 


கு பாற்கடல்‌ உதவீய அமுதே! என்பது முன்பாட்டிலிருந்து 


வருவித்துரைக்கப்பட்டது. பின்னும்‌ இவ்வாறு வரும்‌ இடங்களிலும்‌ 
இங்ஙனம்‌ கொள்க. சலம்‌ - சினம்‌. தலைக்கொள்ளல்‌ - மிகுதல்‌. சீயம்‌ - 


சித்திரகூடப்‌ படலம்‌ , 128 


சிங்கம்‌, உலத்தல்‌ - சாதல்‌, புலத்தல்‌ - ஊடல்‌. உகுதல்‌ - சிந்துதல்‌. 
குங்குமப்பொதி - குங்குமக்‌ . குழம்பு, வேழமுத்து - யானையினிடம்‌ 
தோன்றிய முத்து, இமைத்தல்‌ - விளங்குதல்‌, கணவரோடு ஊடிநின்ற 
மகளிர்‌ தம்‌ மார்பில்‌ அணிந்த குங்குமக்‌ குழம்பை அழித்துச்‌ சிந்த, அக்‌ 
குழம்பில்‌ அவர்‌ அணிந்த முத்த மாலையினின்று அற்றுச்‌ சிந்தின முத்‌ 
துக்கள்‌, சிங்கத்தால்‌ தாக்கப்பட்டு இறந்து வீழ்ந்த யானையினின்று 
பெருகிய இரத்தத்தில்‌ அந்த யானையினின்று உதிர்ந்து சிந்திய முத்துக்‌ 
களுக்கு உவமை. வேழமுத்து என்பதற்கு மூங்கில்‌ முத்து என்று 
பொருள்‌ கொள்வாரும்‌ உளர்‌. மாணிக்கப்‌ பாறையில்‌ உதிர்ந்துள்ள 
மூங்கில்‌ முத்து, பின்‌ 2161-ஆம்‌ பாடலில்‌ பேசப்படுதலால்‌, இங்கே 
வேழமுத்தென்றது யானையின்பால்‌ தோன்றிய முத்தினையே என்பது 
புலனாகும்‌. யானையினிடம்‌ முத்துத்‌ தோன்றும்‌ என்பது கவி மரபு. 
“ தந்திவராக மருப்பிப்பிபூகம்‌ தழைகதலி, நந்து சலஞ்சல மீன்றலை 
கொக்கு நளினம்‌ மின்னார்‌, கந்தரஞ்‌ சாலி கழைகன்னல்‌ ஆவின்பல்‌ 
கட்செவிகார்‌, இந்து வுடும்பு கரா முத்தம்‌ ஈனும்‌ இருபதுமே ” என்னும்‌ 
பாடலும்‌ இங்கு நோக்கத்தகும்‌. (6) 


2141. நீண்ட மால்வரை மதியுற 

நெடுமுடி. நிவந்த 

தூண்டு மாமணிச்‌ சுடர்சடைக்‌ 
கற்றையிற்‌ >ோன்ற 

மாண்ட வானிற வருவியம்‌ 
மழவீடைப்‌ பாகன்‌ 

காண்ட குஞ்சடைக்‌ கங்கையை 
நிகர்ப்பன காணாய்‌. 


நீண்ட மால்‌ வரை மதி உற, நெடு முடி நிவந்த 
தூண்டு மா மணிச்‌ சுடர்‌ சடைக்‌ கற்றையில்‌ தோன்ற, 
மாண்ட வால்‌ நிற அருவி அம்‌ மழ விடைப்‌ பாகன்‌ 
காண்‌ .தகும்‌ சடைக்‌ கங்கையை நிகர்ப்பன காணாய்‌ ! 


பொ :--மிகப்பெரிய இச்‌ சித்திரகூடமலையின்‌ வளர்ந்த நீண்ட 
சிகரத்தின்கண்‌ பிறைமதி தவழ, (அச்சிகரத்தில்‌ உள்ள) சிறந்த 
மாணிக்க மணிகள்‌ புறப்படவிடுகின்ற கதிர்க்கற்றை, சடைக்கற்றை 
போல்‌ தோன்ற, (அச்சிகரத்தில்‌ நின்று வீழ்கின்ற) சிறந்த வெள்ளிய 
அருவிகள்‌, அழகிய இளைய ஆனேறூர்ந்த சிவபிரானுடைய காட்சிக்‌ 
கினிய சடையினின்று , பெருகும்‌ கங்கையின்‌ பிரிவுகளை ஒத்து விளங்‌ 
குவனவற்றைக்‌ காண்‌. 


124 அயோத்தியா காண்டம்‌ 


கு :— நீண்ட மால்வரை நிவந்த நெடுமுடி மதி உற என இயையும்‌. 
மாமணி என்றது மாணிக்கத்தை, காண்தகும்‌-காணத்தக்க. சித்திர 
கூடவரையின்‌ சிகரத்துக்குச்‌ சிவபெருமானுடைய திருமுடியும்‌, அச்‌ 
சிகரத்தை அடுத்துத்‌ தோன்றும்‌ பிறைமதிக்கு அப்பெருமான்‌ சடையில்‌ 
விளங்கும்‌ பிறைமதியும்‌, அச்சிகரத்தில்‌ எழும்‌ மாணிக்க மணியின்‌ ஒளிக்‌ 
கற்றைக்கு அப்பெருமான்‌ திருமுடியில்‌ விளங்குகின்ற சடைக்கற்றையும்‌, 
அச்சிகரத்தினின்று பெருகும்‌ அருவிகளுக்கு அப்பெருமான்‌ சடைக்‌ 
கற்றையினின்று பெருகும்‌ கங்கையின்‌ பிரிவுகளும்‌ உவமம்‌. “நிரைகதிர்‌ 
முத்தஞ்‌ சிந்தி மலைமகள்‌ கொழுநன்‌ சென்னி வந்து வீழ்‌ கங்கைமான, 
அலகில்பொன்‌ அலம்பியோடிச்‌ சாந்துசேர்‌ அருவிமாலை ” (942) என 
முன்னும்‌ அருவிக்குக்‌ கங்கையை உவமம்‌ கூறினமை காணலாம்‌. (7) 


2142. கொட்ட வார்சுனை சுடரொளி 

மணியொடுக்‌ தூவி 

விட்ட சென்றன விடாமத 
மமையன வேழம்‌ 

வட்ட வேங்கையின்‌ மலரொடுக்‌ 
துதைந்தன வயங்கும்‌ 

பட்ட நெற்றியிற்‌ சுற்றிய 
போல்வன பாராய்‌. 


தொட்ட வார்‌ சுனை சுடர்‌ ஒளி மணியொடும்‌ தூவி 
விட்ட சென்றன, விடா மத மழையன வேழம்‌, 

வட்ட வேங்கையின்‌ மலரொடும்‌ ததைந்தன வயங்கும்‌ 
பட்டம்‌ நெற்றியில்‌ சுற்றிய போல்வன பாராய்‌ ! 


பொ :--பெரிய ௬னைநீரை மிக்க ஒளியையுடைய மாணிக்க மணி 
களோடு (தம்மேல்‌) தூவிவிட்டுச்‌ சென்றனவும்‌ நீங்காத மதமழையைப்‌ 
பொழிவனவுமாகிய யானைகள்‌, நெற்றியில்‌ வட்டமான வேங்கைப்பூக்கள்‌ 
உதிர்ந்து நெருங்கிக்‌ கிடக்கப்பெற்றனவாய்‌, விளக்கம்‌ மிக்க நெற்றிப்‌ 
பட்டம்‌ அணியப்பெற்றவைபோல்வனவாயிருத்தலைப்‌ பார்‌. 


கு :--தொடுதல்‌ - கைக்கொள்ளுதல்‌ ; “பதுமுகன்‌ சிலை தொட்‌ 
டானே” (1862) என்பது சீவகசிந்தாமணி. வார்சுனை - நீண்டசுனை. 
சுனை இங்கே ஆகுபெயராய்ச்‌ சுனைநீரை உணர்த்தியது. சுனைநீரை 
மாணிக்க மணிகளோடு கைக்கொண்டு, தம்‌ தலைமேல்‌ தூவிக்கொண்ட 
மதநீர்ப்‌ பெருக்குடைய சித்திரகூடவரை யானைகள்‌, வேங்கை மரங்‌ 
கனடர்ந்த சூழலிற்‌ சென்று, அம்மரங்களினின்று உதிர்ந்த பூக்களோடு 


' சித்திரகூடப்‌ படலம்‌. 125 


மாணிக்க மணிகளும்‌ நெருங்கித்‌ தங்கி விளங்கும்‌ நெற்றியை ; யுடையன 
வாய்‌, நெற்றியில்‌ பட்டம்‌ அணியப்பெற்றவற்றை ஒத்திருந்தன என்ற: 
வாறு. தன்‌ கைப்பட்ட புழுதி மணல்‌ முதலியவற்றைத்‌ தன்மீது தூவிக்‌ 
கொள்ளுதல்‌ யானைகளின்‌ இயல்பு. (8) 


2143. இமைந்த நூலிணை மணிக்குடஞ்‌ 
சுமக்கின்ற தென்னக்‌ 

குழைந்த நுண்ணிடைக்‌ குவியிள 
வனமுலைக்‌ கொம்பே 

கழைந்கு சந்தனச்‌ சோலைதன்‌ 
செலவினைகத்‌ தடுப்ப 

நுழைந்து போகின்ற தொக்கின்ற 
மதியினை நோக்காய்‌. 


இழைந்த நூல்‌ இணை மணிக்‌ குடம்‌ சுமக்கின்றது என்னக்‌ 
குழைந்த நுண்‌ இடைக்‌ குவி இள வன முலைக்‌ கொம்பே ! 
தழைந்த சந்தனச்சோலை தன்‌ செலவினைத்‌ தடுப்ப 
நுழைந்துபோகின்றது ஒக்கின்ற மதியினை நோக்காய்‌. 


பொ :--நுணுகிய நூலானது, இரண்டு இரத்தின கலசங்களைத்‌ 
தாங்குகின்றது என்று சொல்லும்படி குழைந்த நுண்ணிய இடையி 
னையும்‌ குவிந்த அழகிய இளமுலைகளையும்‌ உடைய பூங்கொம்பு போல்‌ 
பவளே ! (இம்‌ மலையில்‌) தழைத்துள்ள சந்தனச்‌ சோலையானது தன்‌ 
னுடைய வான்வழிச்‌ செல்லுதலைத்‌ தடைசெய்தலால்‌ அச்சோலையுள்‌ 
நுழைந்து செல்வதுபோலத்‌ தோன்றுகின்ற சந்திரனைக்‌ காண்பாயாக. 


கு :-இழைதல்‌ - நுணுகுதல்‌, * இழைத்துணர்‌ ந்தீண்டிய கேள்வி 
யவர்‌? (417) என்னும்‌ திருக்குறளில்‌ * இழைத்துணர்ந்து என்பதற்கு. 
“நுண்ணிதாக ஆராய்ந்தறிந்து ' என்னும்‌ பரிமேலழகர்‌ உரை இங்கே 
நோக்கத்தகும்‌. முன்னிரண்டடியொடு “உந்திச்சுழியின்‌ முளைத்தெழுந்த 
உரோமப்‌ பசுந்தாள்‌ ஒன்றில்‌ இரண்டு, அந்திக்கமலம்‌ கொடு வருவீர்‌ £ 
(34) என்னும்‌ கலிங்கத்துப்பரணிப்‌ பாடலும்‌ நோக்கத்தகும்‌. நான்‌ 
காம்‌ அடியில்‌ “நுழைந்து போகின்ற மதியிருலொப்பது நோக்காய்‌ ? 
என்பது சில சுவடிகளிற்‌ கண்ட பாடம்‌. இப்பாடத்துக்கு(ச்‌ சந்தனச்‌ 
சோலை தன்‌ வான்வழிச்‌ செலவைத்‌ தடுத்தலால்‌ அச்சோலையுள்‌) 
நுழைந்து செல்லு(வது போலத்‌ தோன்று)ம்‌ சந்திரன்‌ அச்சந்தனச்‌ 
சோலையுள்‌ இழைத்த தேன்கூடுபோலத்‌ தோன்றுதலைப்‌ "பார்ப்பாயாக 
என்று பொருள்‌ கொண்டாரும்‌ உண்டு. இரால்‌ - தேன்கூடு. மதியத்‌ 
துக்குத்‌ தேன்கூடு உவமை. (9) 


126 அயோத்தியா காண்டம்‌ 


2144. உருகு காதலிற்‌ றழைகொண்டு 

மழலைவண்‌ டோச்சி 

முருகு நாறுசெர்‌ தேனினை 
முழைஙின்றும்‌ வாங்கிப்‌ 

பெருகு சூலிளம்‌ பிடிக்கொரு 
பிறைமருப்‌ பியானை 

பருக வாயினிற்‌ கையினின்‌ 
மளிப்பது பாராய்‌. 


உருகு காதலில்‌ தழை கொண்டு மழலை வண்டு ஓச்சி, 
முருகு நாறு செந்தேனினை முழைநின்றும்‌ வாங்கிப்‌ 
பெருகு சூல்‌ இளம்‌ பிடிக்கு ஒரு பிறை மருப்பு யானை, 
பருக வாயினில்‌ கையில்‌ நின்று, அளிப்பது பாராய்‌. 


பொ :--பிறைமதிபோலும்‌ கொம்புகளையுடைய ஒரு களிற்றியானை, 
கசிந்த காதலோடு, மெல்லிய இசையெழுப்பும்‌ வண்டுகளைத்‌ தழை 
களால்‌ ஓட்டி, நறுமணம்‌ கமழும்‌ செந்நிறமுள்ள தேனை மலைமுழை 
யினின்று கைக்கொண்டு, சூல்‌ முதிர்ந்த இளைய பெண்யானையின்முன்‌ 
நின்று, அது பருகும்படி அதன்‌ வாயில்‌ தன்‌ கையால்‌ ஊட்டுவதைக்‌ 
காண்‌. 


கு :--மழலை - மெல்லிசை. ஓச்சுதல்‌ - ஓட்டுதல்‌. முருகு - நறு 
மணம்‌. முழை - குகை. சூல்‌-கருப்பம்‌. களிறு பிடியினை உண்பித்தலை, 
“உம்பர்‌ வானகத்துநின்ற ஒளிதரு தருவின்‌ ஓங்கும்‌, கொம்புகள்‌ 
பனைக்கை நீட்டிக்‌ குழையொடும்‌ ஒடித்துக்‌ கோட்டுத்‌ தும்பிகள்‌ உயிரே 
யன்ன துணைமடப்‌ பிடிக்கு நல்கும்‌ ” (929) என ஆசிரியர்‌ முன்னே 
கூறினமை காணலாம்‌. “ பெருகுமத வேழம்‌ மாப்பிடிக்கு முன்னின்‌- 
றிருகண்‌ இளமுங்கில்‌ வாங்கி-அருகிருந்த-தேன்கலந்து நீட்டும்‌ திரு 
வேங்கடம்‌ கண்டீர்‌-வான்கலந்த வண்ணன்‌ வரை” (திவ்யப்ரபந்தம்‌, 
2-ஆம்‌ திருவந்தாதி. 75), “வரைசெய்‌ மாக்களி நிளவெதிர்‌ வளர்முளை 
யளைமிகு தேன்தோய்த்துப்‌ பிரசவாரிதன்‌ இளம்பிடிக்‌ கருள்செயும்‌ 
பிரிதி” (திவ்‌. பெரியதிரு. 1. 2. 5), “சந்தனப்பூம்‌ பைந்தழையைச்‌ செந்‌ 
தேனில்‌ தோய்த்தியானை, மந்த மடப்பிடியின்‌ வாய்க்கொடுப்ப-வந்ததன்‌ 
கண்களிக்கத்‌ தான்களிக்கும்‌ ஈங்கோய்‌ ” (ஈங்கோய்‌ மலையெழுபது, 98) 
என்னும்‌ ஆன்றோர்‌ பாசுரங்களும்‌ இங்கு நோக்கத்தகும்‌. (10) 


சித்திரகூடப்‌ படலம்‌ 127 


2145. அளிக்கு நாயகன்‌ மாயைபுக்‌ 
கடங்கின னெனினுங்‌ 
களிப்பி லிந்தியத்‌ தியோகியைக்‌ 
கரக்கில னதுபோ 
லொளித்து நின்றுள ராயினு 
முருத்தெரி கின்ற 
பளிக்க றைச்சில பரிமுக 
மாக்களைப்‌ பாராய்‌. 


அளிக்கும்‌ நாயகன்‌ மாயை புக்கு அடங்கினன்‌ எனினும்‌, 
களிப்பில்‌ இந்தியத்து யோகியைக்‌ கரக்கிலன்‌ அதுபோல்‌ 
ஒளித்து நின்றுளர்‌ ஆயினும்‌, உருத்‌ தெரிகின்ற 
பளிக்கறைச்‌ சில பரிமுகமாக்களைப்‌ பாராய்‌, 


பொ :--காக்கும்‌ தலைவனான திருமால்‌ மாயையுட்‌ புகுந்து (தன்னைப்‌ 
பிறர்‌ அறியாதபடி) மறைந்தாலும்‌, (பொறிகளைப்‌ புலன்களின்‌ வழியே 
செல்லவிட்டு) மகிழ்தல்‌ இல்லாத (பொறியடக்கம்‌ வாய்ந்த) யோகிக்குத்‌ 
தன்னை மறைக்கமாட்டான்‌ ; அதுபோல, பளிக்கறையினுள்‌ ஒளித்து 
தின்றார்களாயினும்‌, தம்‌ உருவு தெரிகின்ற குதிரை முகமுடைய சில 
கின்னரர்களைப்‌ பார்‌. 


கு :-திருமால்‌ மாயையுள்‌ ஒடுங்கி மறைந்தாலும்‌ அவன்‌ உருவு 
பொறியடக்கம்‌ வாய்ந்த யோகியர்க்குப்‌ புலனாவதுபோல, கின்னரர்‌ 
பளிங்கினால்‌ ஆன அறையுட்‌ புகுந்து மறைந்தாலும்‌ அவர்‌ உரு காண்‌ 
பார்க்குத்‌ தானே புலப்படும்‌ என்றவாறு. அளிக்கும்‌ நாயகன்‌-காக்கும்‌ 
தலைவனான திருமால்‌. கரத்தல்‌-ஒளித்தல்‌. பரிமுகமாக்கள்‌-கின்னரர்‌. 
பளிக்கறை - பளிங்குக்‌ கற்களால்‌ ஆகிய அரங்கு. (11) 


2146. ஆடு கின்றமா மயிலினு மழகிய குயிலே 
கூடு கின்‌ நிலர்‌ கொடிச்சியர்‌ தம்மனங்‌ கொதிப்ப 
ஊடு கின்றனர்‌ கொழுநரை யுருகினர்‌ நோக்கப்‌ 
பாடு கின்றன கின்னர மிதுனங்கள்‌ பாராய்‌. 


ஆடுகின்ற மா மயிலினும்‌ அழகிய குயிலே 
கூடுகின்‌ நிலர்‌ கொடிச்சியர்‌ தம்‌ மனம்‌ கொதிப்ப 
வூடுகின்றனர்‌, கொழுநரை உருகினர்‌ நோக்கப்‌ 
பாடுகின்றன கின்னர மிதுனங்கள்‌ பாராய்‌. 


128 அயோத்தியா காண்டம்‌ 


பொ:--ஆடுகின்ற சிறந்த மயிலினும்‌ மேலான அழகுடைய 
பெண்ணே ! (தங்கள்‌ நாயகர்பால்‌ தவறுகண்டு) மனம்‌ வெதும்பு 
தலால்‌ அவரொடு கூடாமல்‌ ஊடுகின்ற குறிஞ்சிநில மகளிர்‌, அக்கொழு 
நரை மனங்கசிந்து (கூடல்‌ விருப்பொடு) நோக்கும்படி நன்கு பாடு 
கின்ற கின்னர மிதுனங்களைப்‌ பார்‌. 


கு :-குயிலே என்பது பெண்ணே என விளியளவாய்‌ நின்றது. 
கின்னர மிதுனங்கள்‌ - கின்னரருள்‌ இரட்டையர்‌. மிதுனம்‌ - இரட்டை. 
கின்னரராவார்‌ தேவருள்‌ ஒரு பிரிவினர்‌; ஆணும்‌ பெண்ணுமாய்‌ ஒன்‌ 
றியவர்‌; இசை வல்லார்‌; “கின்னர மிதுனங்களும்‌ தம்‌ கின்னரம்‌ ' 
தொடுகிலோம்‌ என்றனரே” (3. 6. 5.) என்பது பெரியாழ்வார்‌ திரு 
மொழி, கின்னர மிதுனங்களின்‌ இசை கணவரோடு ஊடிய மகளிரையும்‌ 
கூடலிற்றலைப்படும்படி செய்யும்‌ இயல்பினது என்பது, “ கேடிலா மகர 
யாழிற்‌ கின்னர மிதுனம்‌ பாடும்‌, பாடலால்‌ ஊடல்‌ நீங்கும்‌ பரிமுக 
மாக்கள்‌ கண்டார்‌” (949) என ஆசிரியர்‌ முன்னே கூறியதால்‌ 
புலனாகும்‌. (12) 


2147. வில்லி வாங்கிய சிலையெனப்‌ 

பொலிநுதல்‌ விளக்கே 

வல்லி தாங்கழை தாக்கலின்‌ 
வழிந்திழி பிரசங்‌ 

கொல்லி வாங்கிய குன்றவர்‌ 
கொடிநெடுங்‌ கவலை 

கல்லி வாங்கிய குழிகளை 
நிறைப்பன காணாய்‌. 


வில்லி வாங்கிய சிலை எனப்‌ பொலி நுதல்‌ விளக்கே! 
வல்லிது ஆம்‌ கழை தாக்கலின்‌ வழிந்து இழி பிரசம்‌, 
கொல்லி வாங்கிய குன்றவர்‌ கொடி நெடுங்கவலை 
கல்லி வாங்கிய குழிகளை நிறைப்பன காணாய்‌ ! 


போ :--விற்றொழில்வல்லோனால்‌ வளைக்கப்பட்ட  வில்லைப்போல்‌ 
வீளங்குகின்ற புருவத்தையுடைய விளக்குப்‌ போல்பவளே ! வலிய 
மூங்கில்‌ தாக்குதலால்‌ இறாலினின்று வழிந்து பெருகுகின்ற 'தேன்‌, 
(பாய்ந்து), கொல்லி என்னும்‌ பண்ணிசையைக்‌ கேட்ட குறிஞ்சிநில, 
மக்கள்‌ நீண்ட கொடிகளையுடைய ர கைது பக்க 
குழிகளை நிரப்புதலைப்‌, பார்‌! 


சித்திரகூடப்‌ படலம்‌ 129 


கு :—வில்லி - விற்றொழில்‌ வல்லோன்‌. வாங்குதல்‌ - 1. வளைத்தல்‌ , 
2. கேட்டல்‌ செவிமடுத்தல்‌, 8. எடுத்தல்‌, சிலை-வில்‌. நுதல்‌-புருவம்‌. 
வல்லிது - வன்மையுடையது. கழை - மூங்கில்‌. இழிதல்‌ - கீழ்நோக்கி. 
இறங்குதல்‌. பிரசம்‌ - தேன்‌. கொல்லி - ஒருவகைப்‌ பண்‌. கவலை -. 
ஒருவகைக்‌ கிழங்கு. கல்லுதல்‌ - தோண்டுதல்‌. (13) 


2148. ஓருவில்‌ பெண்மையென்‌ றுரைக்கின்ற 

வுடலினுக்‌ குயிரே 

மருவு காதலி னினிதுட 
னாடிய மந்தி 

யருவி நீர்கொடு வீசத்தா 
னப்புறத்‌ தேறிக்‌ 

கருவி மாமழை யுதிர்ப்பதோர்‌ 
கடுவனைக்‌ காணாய்‌. 


ஒருவு இல்‌ பெண்மை என்று உரைக்கின்ற உடலினுக்கு உயிரே! 
மருவு காதலின்‌ இனிது உடன்‌ ஆடிய மந்தி, 
அருவி நீர்‌ கொடு வீசத்‌ தான்‌ அப்புறத்து ஏறிக்‌ 
கருவி மா மழை உதிர்ப்பது ஓர்‌ கடுவனைக்‌ காணாய்‌! 

பொ :--நீங்காத பெண்மை என்று சொல்லப்படுகிற உடம்புக்கு, 
உயிராக விளங்குபவளே ! பொருந்திய அன்பினால்‌ ஆண்‌ குரங்கினோடு. 
இனிதே விளையாடிய பெண்‌ குரங்கானது, அருவி நீரைக்‌ கைக்கொண்டு 
(தன்‌ கடுவன்மீது) வீச, அக்கடுவன்‌ அப்பால்‌ மலைமேலே சென்று: 
கூட்டமாகச்‌ செறிந்த சிறந்த மழை நீரை அம்மந்திமீது சிந்துவதைக்‌. 
காண்‌. 

கு :--ஒருவுதல்‌ என்பது ஒருவு எனப்‌ பகுதிமாத்திரமாய்‌ நின்றது: 
ஒருவுதல்‌ - நீங்குதல்‌. பெண்மை - பெண்ணின்‌ தன்மை. கருவி- 
தொகுதி. கடுவன்‌ - குரங்கின்‌ ஆண்‌. தானும்‌ அவ்வருவி நீரையே 
கைக்கொண்டு வீசுதல்‌ தன்‌ ஆண்மைக்கு இழுக்காகுமென்று கடுவன்‌ 
மழை நீரை மந்திமேல்‌ வீசியது. மழை-மேகம்‌; இங்கே மழைநீரை 
உணர்த்திற்று. (14) 


2149. வீறு பஞ்சின்றி யமுதநெய்‌ 
மாட்டிய விளக்கே 
சீறு வெங்கதிர்‌ செறிந்தன 
பேர்கல திரியா 


180 அயோத்தியா காண்டம்‌ 


மாறின்‌ மண்டில நிரம்பிய 
மாணிக்க மணிக்கற்‌ 

பாறை மற்றொரு பரிதியிற்‌ 
பொலிவன பாராய்‌. 


வீறு பஞ்சு இன்றி அமுதம்‌ நெய்‌ மாட்டிய விளக்கே! 
சீறு வெம்‌ கதிர்‌ செறிந்தன, பேர்கல, திரியா, 

மாறு இல்‌ மண்டிலம்‌ நிரம்பிய மாணிக்கமணிக்கற்‌ 
பாறை, மற்று ஒரு பரிதியில்‌ பொலிவன பாராய்‌! 


பொ :--சிறந்த திரியில்லாமல்‌ அமுதமாகிய நெய்‌ பெய்து ஏற்றிய 
விளக்குப்‌ போல்பவளே ! (இருளைச்‌) சீறுகின்ற விரும்பத்தக்க ஒளிக்‌ 
கற்றை நிறைந்தனவும்‌, இடம்‌ பெயராதனவும்‌, சுழற்சியற்றனவும்‌, 
கோட்டம்‌ அற்ற முழு வட்டம்‌ நிரம்பியனவும்‌ ஆன பதுமராகப்‌ பாறை 
(ஒவ்வொன்றும்‌) வேறு ஒரு பரிதிபோல்‌ விளங்குவனவற்றைப்‌ பார்‌. 


கு வீறு பஞ்சு என்றது பன்னிக்‌ கோதுபோக்கிய உயர்ந்த 
வகைப்‌ பஞ்சினாலாகிய திரியினை, மாட்டுதல்‌ - கொளுத்தல்‌. சீறுதல்‌ - 
காய்தல்‌. மண்டிலம்‌ - வட்டம்‌. பரிதி-சூரியன்‌. அமுதநெய்‌ மாட்டிய 
விளக்கே ' என்பது, * நெய்‌ பெய்து மாட்டிய சுடர்‌” (குறுந்தொகை. 
998. 4-5) என்பதைத்‌ தழுவியமைந்தது. வட்டமும்‌ ஒளியும்‌ உடைமை 
யால்‌ மரகதப்‌ பாறை பரிதியை ஓக்குமேனும்‌, பரிதிக்குள்ள இடம்‌ பெயர்‌ 
தலும்‌ சுழற்சியும்‌ மரகதப்‌ பாறைக்கு இன்மையால்‌, மற்றொரு பரிதியிற்‌ 
பொலிவன என்றார்‌. (15) 


2150. சல மின்னதென்‌ றருந்ததிக்‌ 

கருளிய திருவே . 

நீல வண்டினம்‌ படிந்தெழ 
வளைந்தன நிமிர்வ 

கோல வேங்கையின்‌ கொம்பர்கள்‌ 
பொன்மலர்‌ தூவிக்‌ 

காலி னிற்றொழு தெழுவன. 
நிகர்ப்பன காணாய்‌. 


சீலம்‌ இன்னது என்று அருந்ததிக்கு அருளிய திருவே ! 
நீல வண்டினம்‌ படிந்து எழ, வளை'ந்தன நிமிர்வ 


சித்திரகூடப்‌ படலம்‌ 181 


கோல வேங்கையின்‌ கொம்பர்கள்‌, பொன்‌ மலர்‌ தூவிக்‌ 

காலில்‌ நிற்றொழுது எழுவன நிகர்ப்பன காணாய்‌ ! 

பொ :-ஒழுக்கம்‌ இத்தன்மைத்து என்று அருந்ததிக்கும்‌ கற்பித்த 
திருமகள்‌ போல்பவளே ! நீல நிறமுடைய வண்டின்‌ கூட்டம்‌ படித 
லாலும்‌ எழுதலாலும்‌ வளைந்து நிமிர்வனவாகிய அழகிய வேங்கை 
மரத்தின்‌ கிளைகள்‌, நின்‌ அடிகளில்‌ பொன்மயமான பூக்களைத்‌ தூவி 
வணங்கி எழுவன போல்வனவற்றைக்‌ காண்‌. 


கு :-சீலம்‌ இங்கே மகளிர்க்குரிய ஒழுக்கங்களைச்‌ சுட்டி நின்றது: 
கற்புடைமகளிர்க்கு எடுத்துக்காட்டாக விளங்கும்‌ அருந்ததிக்கும்‌ ஒழுக்‌ 
கத்தை விளக்குபவள்‌ என்றமையால்‌ பிராட்டியின்‌ ஒழுக்க மேம்பாடு 
கூறப்பட்டது. அருந்ததிக்கும்‌ என்பதனுள்‌ உம்மைதொக்கது. செல்லும்‌ 
வழியிடையே வண்டுகள்‌ படிந்தெழுதலால்‌ வளைந்து நிமிரும்‌ வேங்கை 
யின்‌ கொம்புகளினின்று பூவுதிர்தல்‌, அக்கொம்புகள்‌ பிராட்டியின்‌ திரு 
வடிகளிலே மலர்களைத்‌ தூவி வழிபட்டெழுவதுபோலும்‌ என்றவாறு. (16) 


2151. விற்கொள்‌ வாணுதல்‌ விளங்கிழை 
யிளந்களிர்க்‌ கொழுந்தே 
யெற்கொண் மால்வரை யும்பரி 

னிரும்புனங்‌ காக்குங்‌ 
கொற்கொள்‌ வேற்கணார்‌ குரீஇயினத்‌ 
தெறிகுரு விந்தக்‌ 
கற்கள்‌ வானிடை மீனென 
விழுவன காணாய்‌, 


வில்‌ கொள்‌ வாள்‌ நுதல்‌ விளங்கு இழை இள ந்தளிர்க்‌ கொழுந்தே! 
எல்‌ கொள்‌ மால்‌ வரை உம்பரின்‌, இரும்‌ புனம்‌ காக்கும்‌ 


கொல்‌ கொள்‌ வேல்‌ கணார்‌ குரீஇ இனத்து எறி குருவிந்தக்‌ 
கற்கள்‌, வானிடை மீன்‌ என விழுவன காணாய்‌! 


பொ :--வில்லின்‌ தன்மையைக்‌ கொண்ட விளங்கும்‌ புருவத்தையும்‌ 
ஒளி மிக்க அணிகலங்களையும்‌ இளந்தளிர்களையும்‌ உடைய மருக்‌ 
கொழுந்துபோல்பவளே ! விளக்கம்‌ வாய்ந்த பெரிய இச்சித்திரகூட 
மலையின்‌ உச்சியில்‌ பெரிய தினைப்புனங்‌ காவல்‌ புரிகின்ற கொத்றொழில்‌ 
வாய்ந்த வேல்போலும்‌ கண்களையுடைய கொடிச்சியர்‌ குருவிக்கூட்டத்‌ 
தில்‌ அவை தினைப்புனத்தை அழிக்காது அகலுமாறு எறிந்த மாணிக்கக்‌ 
கற்கள்‌ ஆகாய ககம த்தன பட்‌ விழுவனவற்றைக்‌ 
காண்‌. 


192 அயோத்தியா காண்டம்‌ 


ரு :-- நுதல்‌ - புருவம்‌. புருவத்துக்கு வில்‌ உவமை கொழுந்து - 
மருக்கொழுந்து. எல்‌ - விளக்கம்‌. கொல்‌, கொல்லர்‌ தொழிலைக்‌ 


குறித்துநின்றது. குரீஇ - குருவி. குருவிந்தக்கல்‌ - மாணிக்கக்கல்‌. 
மீன்‌ - நாண்மீன்‌. (17) 


2152. வரிகொ ணோன்சிலை வயவர்தங்‌ 

கணிச்சியின்‌ மறிந்த 

பரிய காரகில்‌ சுடமிமிர்‌ 
பசும்புகைப்‌ படல 

மரிய வேதிய ராகுதிப்‌ 
புகையொடு மளவிக்‌ 

கரிய மால்வரைக்‌ கொழுந்தெனப்‌ 
படர்வன காணாய்‌. 


வரிகொள்‌ நோன்‌ சிலை வயவர்தம்‌ கணிச்சியின்‌ மறிந்த 
பரிய கார்‌ அகில்‌ சுட, நிமிர்‌ பசும்‌ புகைப்‌ படலம்‌, 
அரிய வேதியர்‌ ஆகுதிப்‌ புகையொடும்‌ அளவிக்‌ 

கரிய மால்வரைக்‌ கொழுந்தெனப்‌ படர்வன காணாய்‌. 


பொ :--கட்டமைந்த வலிய வில்லையுடைய வீரராகிய வேடர்க 
ளுடைய கோடரிப்படையால்‌ அழிந்த பெரிய கரிய அகிலை எரியூட்டின 
மையால்‌ எழுந்தோங்கிய பசிய புகைப்படலம்‌, பெருமை வாய்ந்த மறை 
யோர்‌ ஓமகுண்டத்திற்‌ பெய்யும்‌ ஆகுதியால்‌ எழுந்த புகையொடும்‌ 
கலந்து, மிகப்‌ பெரிய இச்சித்திரகூடமலையின்‌ சிகரம்போலச்‌ செல்வன 
வற்றைக்‌ காண்‌. 

கு :—வரிகொள்‌ நோன்‌ சிலை - கட்டமைந்த வலிய வில்‌. வயவர்‌ - 


வீரர்‌; இது இங்கே வேடரைக்‌ குறித்து நின்றது. தம்‌ சாரியை கணிச்சி- 
கோடாலி. (18) 


2153. கான காண்மலர்‌ நறையகி 
னாவிதே னாறுஞ்‌ 
சோனை வார்குழற்‌ சுமைபொரு 
திடுகிடைத்‌ தோகாய்‌ 


சித்திரகூடப்‌ படலம்‌ 1338 


வான யாறுமீன்‌ மலர்ந்தன 
வெனப்புனல்‌ வறந்த 

கான யாறுகள்‌ கணமணி 
யிமைப்பன காணாய்‌. 


நானம்‌ நாள்‌ மலர்‌ நறை அகில்‌ நாவி தேன்‌ நாறும்‌ 
சோனை வார்‌ குழல்‌ சுமை பொறாது இடுகு இடைத்‌ தோகாய்‌ ! 
வான யாறு மீன்‌ மலர்ந்தன எனப்‌ புனல்‌ வறந்த 

கான யாறுகள்‌ கணம்‌ மணி இமைப்பன காணாய்‌, 


பொ :--புனுகு, அப்பொழுது அலர்ந்த பூ, நறுமணம்‌ வாய்ந்த 
அகிற்புகை, கத்தூரி என்பனவற்றின்‌ நறுமணம்‌ கமழ்கின்றதும்‌ விடா 
மழை பொழியும்‌ மேகம்‌ போல்வதுமான நீண்ட கூந்தலின்‌ சுமையைத்‌ 
தாங்கலாற்றாது மெலிகின்ற இடையினையுடைய மயில்போல்பவளே ! 
ஆகாயமாகிய ஆற்றில்‌ நாண்மீன்கள்‌ தோன்றினாற்போல, நீரற்ற 
காட்டாறுகளில்‌ கூட்டமாகிய மாணிக்கமணிகள்‌ விளங்குதலைப்‌ பார்‌. 


கு :—நானம்‌ - புனுகு, நறை - நறுமணம்‌. அகில்‌ - அகிற்புகை. 
நாவி - கத்தூரி. தேன்‌ - நறுமணம்‌; * அகிற்புகையளைந்து தேன்‌ 
அளாய்‌ ' (சூளா. குமர. 17) என்பதில்‌ தேன்‌ நறுமணம்‌ என்னும்‌ பொரு 
ளில்‌ பயின்றமை காண்க. சோனை - விடாமழை; சோனை ஆகுபெய 
ராய்‌ மேகத்தையுணர்த்தியது. இடுகுதல்‌ - மெலிதல்‌. தோகாய்‌ - 
மயிலே ! வான யாறு - ஆகாயமாகிய ஆறு; உருவகம்‌. (19) 


2154. மஞ்ச ளாவிய மாணிக்கப்‌ 

பாறையின்‌ மறைவ 

செஞ்செ வேநெடு மரகதப்‌ 
பாறையிற்‌ நெரிவ 

விஞ்சை நாடியர்‌ கொழுநரொ 
டூடிய விமலப்‌ 

பஞ்ச ளாவிய சீறடிச்‌ 
சுவடுகள்‌ பாராய்‌. 


மஞ்சு அளாவிய மாணிக்கப்‌ பாறையின்‌ மறைவ 
செஞ்செவே நெடு மரகதப்‌ பாறையில்‌ தெரிவ, 
விஞ்சை நாடியர்‌ கொழுநரொடு ஊடிய விமலப்‌ 
பஞ்சு அளாவிய சீறடிச்‌ சுவடுகள்‌ பாராய்‌. 


184 அயோத்தியா காண்டம்‌ 


பொ :--அழகு பொருந்திய மாணிக்கப்‌ பாறைகளில்‌ மறைவனவும்‌, 
பெரிய மரகதப்பாறைகளில்‌ நன்றாகத்‌ தெரிவனவுமான தம்‌ கணவரொடு 
ஊடல்கொண்ட வித்தியாதரமகளிருடைய செம்பஞ்சு ஊட்டிய சிறிய 
அடியின்‌ சுவடுகளைக்‌ காண்‌. 


கு :- மாணிக்கப்‌ பாறையில்‌ மறைவனவும்‌ மரகதப்‌ பாறையில்‌ தெரி 
வனவுமான கொழுநரொடூடிய விஞ்சை மாதருடைய செம்பஞ்சூட்டிய 
சிறிய அடிச்சுவடுகள்‌ பாராய்‌ என இயையும்‌. மாணிக்கப்‌ பாறைகள்‌ 
செவ்வொளியுடையனவாதலால்‌ அவற்றில்‌ செம்பஞ்சுக்குழம்‌ பூட்டிய 
விஞ்சை மகளிரின்‌ அடிச்சுவடுகள்‌ தோன்றா வாயின. மஞ்சு - அழகு. 
அளாவிய - பொருந்திய. செஞ்செவே - நன்றாக. விஞ்சை நாடியர்‌ - 
வித்தியாதர மகளிர்‌, நாடியர்‌ என்பது நாடு என்பதன்‌ அடியாக 
வந்தது; “வேறிடமியற்றினன்‌ மிதிலை நாடிக்கும்‌ ' (1180) என ஆசிரியர்‌ 
பின்னே கூறுதல்‌ காண்க, “ விஞ்சைவேந்தர்‌, குஞ்சியந்தலத்தும்‌ நீலக்‌ 
குலமணித்தலத்தும்‌ மாதர்‌ பஞ்சியங்‌ கமலம்பூத்த பசுஞ்சுவடுடைத்து 
மன்னோ ” (995) என்று ஆசிரியர்‌ முன்னே கூறியதும்‌ இங்கு. 
தோக்கத்தகும்‌. (20) 


2155. சுழித்த செம்பொனின்‌ றொெளைபுரை 

யுந்தியின்‌ றுணேயே 

கொழித்த மாமணி யருவியொ 
டி. மிவன கோல 

மழித்து மேவிய வரம்பைய 
ரறல்புரை கூந்தல்‌ 

கழித்து நீக்கிய கற்பக 
நறுமலர்‌ காணாய்‌. 


சுழித்த செம்பொனின்‌ தொளை புரை உந்தி இன்‌ துணையே! 
கொழித்த மா மணி அருவியொடு இழிவன, கோலம்‌ 
அழித்து மேவிய அரம்பையர்‌ அறல்‌ புரை கூந்தல்‌ 

கழித்து நீக்கிய கற்பக நறுமலர்‌ காணாய்‌ ! 


பொ :--மாற்றுயர்ந்த பொன்னில்‌ வட்டமாக இடப்பட்ட தொளையை 
ஒத்த உந்தியையுடைய இனிய துணைவீயே ! முன்‌ புனைந்த கோலத்தை 
நீக்கி, மீட்டும்‌ வேறு கோலம்‌ கொண்ட அரம்பையர்‌, கருமணலை ஒத்த 
தம்‌ கூந்தலினின்றும்‌ கழித்து நீக்கிய கற்பகமலர்‌ மாலைகள்‌, இரத்தினங்‌ 
களைக்‌ கொழிக்கும்‌ அருவியோடு கீழே இழிவனவற்றைக்‌ காண்‌. 


சித்திரகூடப்‌ படலம்‌ 185 


க :-—மாற்றுயர்‌ ந்த பொன்னில்‌ இடப்பட்ட தொளை பிராட்டியின்‌ 
உந்திச்சுழிக்கு உவமையாதல்‌, “பொங்கு பொற்றொளை யென்றாலும்‌: 
புல்லிய உவமை ” (கிட்கிந்தா. நாடவிட்ட. 40) என்று ஆசிரியர்‌ 
பின்‌ கூறுதலால்‌ அறியலாம்‌. மாற்றுயர்ந்த பொன்‌ கல்வெட்டுக்களில்‌: 
தொளைப்பொன்‌* என்று வழங்கப்படும்‌. *கொழித்தமாமணி யருவி 
யொடிழிவன * என்பதனுடன்‌, : பிறங்கு மாமணி யருவியொடிழிதரு 
பிரிதி” (பெரியதிரு. 1.2.4) என்னும்‌ அருளிச்‌ செயலடியும்‌ நோக்கத்‌ 
தகும்‌. (21) 


2156. அறைக மற்சிலைக்‌ குன்றுவ 

ரகன்புனங்‌ காவற்‌ 

பறையெ டுத்தொரு கடுவனின்‌ 
மடிப்பது பாராய்‌ 

பிறையை யெட்டினள்‌ பிடித்திதற்‌ 
கிதுபிழை யென்னாக்‌ 

கறைது டைக்குறும்‌ பேதையோர்‌ 
கொடி ச்சியைக்‌ காணாய்‌, 


அறை கழல்‌ சிலைக்‌ குன்றவர்‌ அகன்‌ புனம்‌ காவல்‌ 

பறை எடுத்து ஒரு கடுவன்‌ நின்று அடிப்பது பாராய்‌, 
பிறையை எட்டினள்‌ பிடித்து, “* இதற்கு இது பிழை” என்னாக்‌ 
கறை துடைக்குறும்‌ பேதை ஓர்‌ கொடிச்சியைக்‌ காணாய்‌. 


பொ :--ஒலிக்கின்ற வீரக்கழலையும்‌ வில்லையும்‌ தரித்த மலைவாண 
ருடைய தினைப்புனம்‌ காவற்கு வைத்த பறையை ஒரு கடுவன்‌ எடுத்து 
அடிப்பதனைப்‌ பார்ப்பாயாக ; பிறையை எட்டிப்‌ பிடித்து இப்பிறைக்கு 
இக்கறை குறையாகும்‌ என்று எண்ணிக்‌ கறையைத்‌ துடைக்கின்ற 
பேதையாகிய ஒரு குறமகளைக்‌ காண்‌. 


கு :-புனம்‌ காவல்‌ பறை - தினைப்புனத்தில்‌ பறவைகள்‌ புகுந்து 
அழிக்காமல்‌ அவற்றை ஓட்டிக்காத்தற்கு வைத்த தொண்டகம்‌ என்னும்‌ 
பறை. கடுவன்‌ - ஆண்‌ குரங்கு. பிழை - குறை, பிழை குறையென்‌ 
னும்‌ பொருளில்‌ வருதல்‌, * மின்னே ரெயிற்று வல்லரக்கர்‌ வீக்கம்‌. 
நோக்கி வீரற்குப்‌ பின்னே பிறந்தா னல்லதோர்‌ துணையிலாத பிழை. 
நோக்கி (சுந்தரகாண்டம்‌. 601) என ஆசிரியர்‌ ஆளுதலாலும்‌ அறிய 
லாம்‌. கறை-களங்கம்‌. கொடிச்சி - குறமகள்‌. * கொதிநுனை வேற்கண்‌ 


* தென்‌ இந்தியக்‌.கல்வெட்டு. தொகுதி 3. பக்கம்‌ 229 பார்க்க. 


186 அயோத்தியா காண்டம்‌ 


மாதர்‌ குறத்தியர்‌ நுதலினோடு மதியினை வாங்கி ஒப்புக்காண்குவர்‌ 
குறவர்‌ ' (998) என்றார்‌ முன்னும்‌. (22) 


2157. அடுத்த பல்பக லன்பரைப்‌ 

பிரிந்தன ரென்ப 

தெடுத்து நந்தமக்‌ கியம்புவ 
வெனக்கரிர்‌ இருண்ட 

தொடுத்த மாதவிச்‌ சூழலிற் 
சூரர மகளிர்‌ 

படுத்து வைகிய பல்லவ 
சயனங்கள்‌ பாராய்‌, 


அடுத்த பல்‌ பகல்‌ அன்பரைப்‌ பிரிந்தனர்‌ என்பது 
எடுத்து நந்தமக்கு இயம்புவ எனக்‌ கரிந்து இருண்ட 
தொடுத்த மாதவிச்‌ சூழலில்‌, சூரரமகளிர்‌ 


படுத்து வைகிய பல்லவ சயனங்கள்‌ பாராய்‌. 


பொ :--சூரரமகளிர்‌, தொக்கனவாகிய பலநாட்கள்‌ தம்‌ நாயகரைப்‌ 
பிரிந்தனர்‌ என்பதனை நமக்குப்‌ புலப்படத்‌ தெரிவிப்பன போல, ஒன்றுட 
னொன்று பின்னிப்‌ பிணைந்த மாதவியின்‌ இருண்ட நிழலிடத்தே, அம்‌ 
மகளிர்‌ படுத்தமையால்‌ கருகிக்கிடக்கின்ற தளிர்ப்படுக்கைகளைக்‌ காண்‌. 


கு :--நெடுநாள்‌ நாயகரைப்‌ பிரிந்தமையால்‌ உண்டாகிய காமவெம்‌ 
மையைத்‌ தணித்துக்கொள்ளக்‌ கருதிச்‌ சூரரமகளிர்‌ இருண்ட மாதவிப்‌ 
பந்தரின்கீழ்‌ நறுமணம்‌ கமழும்‌ பல தளிர்களைப்‌ படுக்கையாகப்‌ பரப்பி 
அதிலே படுத்தனராக, அவர்கள்‌ உடல்‌ வெம்மையால்‌, படுக்கையில்‌ 
பரப்பிய தளிர்கள்‌ கரிந்தன என்றவாறு, தொடுத்த மாதவிச்‌ சூழல்‌, 
இருண்ட சூழல்‌ என்க. சூரரமகளிர்‌ படுத்துக்‌ கரிந்துவைகிய பல்லவ 
சயனங்கள்‌ என இயையும்‌. பல்லவம்‌ - தளிர்‌. *ஆவியினினிய கொண்‌ 
கர்ப்‌ பிரிந்தறிவழிந்த விஞ்சைப்‌ பாவையர்‌ வைகத்‌ தீந்த பல்லவ சயனங்‌ 
கண்டார்‌ ” (946) என்றார்‌ முன்னும்‌. (23) 


2158. நினைந்த போதினு மமிர்தொக்கு 
நேரிழை நிறைதேன்‌ 
வனைந்த வேங்கையிற்‌ கோங்கினில்‌ 
வயின்றொறுந்‌ தொடுத்துக்‌ 


சித்திரகூடப்‌ படலம்‌ 187 


குனிந்த வூசலிற்‌ கொடிச்சிய 
ரெடுத்தவின்‌ குறிஞ்சிக்‌ 

கனிந்த பாடல்கேட்‌ டசுணமா 
வருவன காணாய்‌. 


நினை ந்தபோதினும்‌ அமிர்து ஒக்கும்‌ நேரிழை ! நிறை தேன்‌ 
வனை ந்த வேங்கையில்‌, கோங்கினில்‌, வயின்றொறும்‌ தொடுத்துக்‌ 
குனிந்த ஊசலில்‌ கொடிச்சியர்‌ எடுத்த இன்‌ குறிஞ்சிக்‌ 
கனிந்த பாடல்‌ கேட்டு, அசுணமா வருவன காணாய்‌. 


பொ:-—நினைத்தபொழுதும்‌ அமுதம்போல மகிழ்ச்சியினை விளைக்கும்‌ 
நல்ல அணிகலன்களை அணிந்தவளே ! மிக்க தேனையுடைய வேங்கை 
மரங்களிலும்‌ கோங்கமரங்களிலும்‌ இடந்தொறும்‌ இணைக்கப்பட்டுத்‌ 
தாழ்ந்த ஊசலினிடத்துத்‌ தங்கிய குறிஞ்சிநிலமகளிர்‌ எடுத்த குரலிற்‌ 
யாடிய இனிய குறிஞ்சிப்‌ பண்‌ அமைந்து கனிந்த பாடலைக்‌ கேட்டு 
அசுணமா வருவதனைக்‌ காண்‌. 

கு :—வயின்தொறும்‌ - இடந்தோறும்‌. தொடுத்தல்‌ - கட்டுதல்‌. 
குனிதல்‌ - தாழ்தல்‌, குறிஞ்சி- பண்வகையுள்‌ ஒன்று. அசுணமா - 
இசையறிவதொரு விலங்கு ; 'இன்னளிக்‌ குரல்கேட்ட அசுணமா' (1402) 
என்பது சீவகசிந்தாமணி. (24) 


2159. இலவு மிந்திர கோபமும்‌ 
புரையித மினியா 
யலவு நுண்டுளி யருவிநீ 
ரரம்பைய ராடக்‌ 
கலவை சாந்துசெங்‌ குங்குமங்‌ 
கற்பகங்‌ கொடுத்த 
பலவும்‌ தோய்தலிற்‌ பரிமளங்‌ 
கமழ்வன பாராய்‌. 


இலவும்‌ இந்திரகோபமும்‌ புரை இதழ்‌ இனியாய்‌ ! 
அலவும்‌ நுண்‌ துளி அருவி நீர்‌, அரம்பையர்‌ ஆடக்‌ 
குலவை, சாந்து, செங்குங்குமம்‌ கற்பகம்‌ கொடுத்த 
யலவும்‌ தோய்தலின்‌, பரிமளம்‌ கமழ்வன பாராய்‌! 


பொ:--இலவம்பூவிளையும்‌ இந்திரகோபத்தையும்‌ ஒத்த இதழினை 
வுடைய நல்லாய்‌ ! தேவமாதர்‌ ஆடுதலால்‌, சந்தனக்‌ குழம்பும்‌, மயிர்ச்‌ 


188 அயோத்தியா காண்டம்‌ 


சாந்தும்‌, செங்குங்குமமும்‌ அம்மா தர்க்குக்‌ கற்பகம்‌ தந்த பிற நறுவிரைப்‌' 
பொருள்கள்‌ பலவும்‌ தோய்தலால்‌, சிதறுகின்ற துளிகளையுடைய அருவி 
நீர்‌ நறுமணம்‌ கமழ்வனவற்றைப்‌ பார்‌. 


௬ 


கு :--புரை - உவமவுருபு. அலவுதல்‌ - சிதறுதல்‌. கலவை - சந்‌ 
தனக்குழம்பு, சாந்து - மயிர்ச்சாந்து. (25) 


2160. செம்பொ னாற்செய்த குலிகமிட்‌ 

டெழுதிய செப்போர்‌ 

கொம்பு தாங்கிய தெனப்பொலி 
வனமுலைக்‌ கொடியே 

யம்பொன்‌ மால்வரை யலர்கதி 
ருச்சிசென்‌ றணுகப்‌ 

பைம்பொன்‌ மாமுடி மிலைச்சிய 
தொப்பது பாராய்‌. 


செம்பொனால்‌ செய்து, குலிகம்‌ இட்டு எழுதிய செப்பு ஓர்‌ 
கொம்பு தாங்கியது எனப்‌ பொலி வனமுலைக்‌ கொடியே! 
அம்‌ பொன்‌ மால்‌ வரை அலர்‌ கதிர்‌ உச்சி சென்று அணுகப்‌ 
பைம்‌ பொன்‌ மா முடி மிலைச்சியது ஒப்பது பாராய்‌. 


போ :--மாற்றுயர்ந்த பொன்னாற்‌ செய்து இங்குலிகத்தினால்‌ கோலம்‌ 
வரையப்பெற்ற செப்பினை ஒரு கொம்பு தாங்கிநின்றாற்போல விளங்கு 
கின்ற அழகிய தனங்களையுடைய நங்கையே! பரவிய கிரணங்களை 
யுடைய சூரியன்‌ சிகரத்தையடைதலால்‌ இந்தச்‌ சித்திரகூட மலையான து, 
பசிய பொன்னாற்‌ செய்யப்பட்ட சிறந்த கிரீடஞ்‌ சூட்டியதைப்போல: 
விளங்குதலைப்‌ பார்‌. 


கு :—குலிகம்‌ - இங்குலிகம்‌. இங்குலிகத்தால்‌ கோலம்‌ வரையப்‌ 
பெற்ற செப்பு, தொய்யிற்‌ கோலம்‌ வரையப்பட்ட மகளிர்‌ தனத்துக்கு. 
உவமை. உச்சி - சித்திரகூட மலையின்‌ சிகரம்‌. மிலைச்சு தல்‌ - சூட்டுதல்‌. 
சிகரம்‌ சித்திரகூட மலையின்‌ தலையாகவும்‌ அச்சிகரத்துக்கு நேரே 
வந்து பொருந்திய ட்டா கம அம்மலையின்‌ யிலே சூட்டிய மகுட- 
மாகவும்‌ கொள்க. 2 ஜே 


சித்திரகூடப்‌ படலம்‌ 199 


2161. மடந்தை மார்களிற்‌ றிலதமே 

மணிநிறத்‌ திணிகற்‌ 

றொடர்நக்த பாறையில்‌ வேயினஞ்‌ 
சொரிகதிர்‌ முத்த 

மிடந்தொ றுங்கடந்‌ துமைப்பன 
வெக்கிளஞ்‌ செக்கர்‌ 

படர்ந்த வானிடைத்‌ தாரகை 
நிகர்ப்பன பாராய்‌. 


மடந்தைமார்களில்‌ திலதமே ! மணி நிறத்‌ திணி கல்‌ 
தொடர்ந்த பாறையில்‌ வேய்‌ இனம்‌ சொரி கதிர்‌ முத்தம்‌ 
இடம்‌ தொறும்‌ கிடந்து இமைப்பன, எக்கு இளஞ்செக்கர்‌ 
படர்ந்த வானிடைத்‌ தாரகை நிகர்ப்பன பாராய்‌. 


பொ :--பெண்களில்‌ திலதமாக விளங்குபவளே ! சித்திரகூட மலை 
யின்‌ ஒவ்வொரு பக்கத்திலும்‌, செந்நிறம்‌ பரவிய வானில்‌ நாண்மீன்‌ 
களைப்போல்‌, மாணிக்கத்தின்‌ செந்நிறத்தினையுடைய வலிய கல்லாகிய 
நீண்ட பாறையில்‌ மூங்கிற்கூட்டம்‌ சிந்திய விளக்கம்‌ அமைந்த முத்‌ 
துக்கள்‌ தங்கி ஒளிவிடுதலைப்‌ பார்‌. 


கு இமைத்தல்‌ - ஒளிவிடுதல்‌. எக்குதல்‌ - மேலெழுதல்‌, “எடுத்‌ 
தவே யெக்கி நூக்குயர்பு தாக்க ' (பரிபாடல்‌. 16.45), * நறுநீர்ச்‌ சிவிறிப்‌ 
பொறிநீ ரெக்கியும்‌ ', “குருதிச்‌ செம்புனல்‌ தவிரா தெக்கவும்‌” (பெருங்‌ 
கதை, 1.42,188; 46.29) என்பவற்றுள்‌ எக்குதல்‌ மேலெழுதல்‌ என்ற 
பொருளில்‌ பயின்றமை காணலாம்‌. தாரகை - நாண்மீன்‌. மூங்கில்‌ 
முத்துக்கள்‌ செந்நிறமுடைய மலைப்பாறைகளில்‌ உதிர்ந்துகிடப்பவற்‌ 
றுக்கு, செக்கர்‌ பரவிய வானவீதியில்‌ விளங்கும்‌ நாண்மீன்கள்‌ உவமை. 
இது “வேய்தந்த வெண்முத்தஞ்‌ சிந்துபைங்கார்வரை மீன்பரப்பிச்‌ 
சேய்தந்த வானக மானும்‌ சிலம்ப ” (180) என்னும்‌ திருக்கோவையார்ப்‌ 
பாசுரத்தை அடியொற்றி யெழுந்தது. (27) 


2162. குழுவு நுண்டொளை வேயினுங்‌ 
குறிஈரம்‌ பெறிவுற்‌ 
ழெழுவு. தண்டமிழ்‌ யாழினு . 
மினியசொழ்‌ கிளியே. 


140 அயோத்தியா காண்டம்‌ 


முழுவ அம்மலர்‌ விரிக்தகாண்‌ 
முருக்கடை மிடைந்த 
ப்ழுவம்‌ வெங்கனல்‌ கதுவிய 
தொப்பது பாராய்‌. 

குழுவும்‌ நுண்‌ தொளை வேயினும்‌, குறி நரம்பு எறிவுற்று 

எழுவு தண்‌ தமிழ்‌ யாழினும்‌, இனிய சொல்‌ கிளியே! 

முழுவதும்‌ மலர்‌ விரிந்த நாண்முருக்கு இடை மிடைந்த 

பழுவம்‌, வெம்‌ கனல்‌ கதுவியது ஒப்பது பாராய்‌. 

பொ :--தொக்க நுண்ணிய தொளைகளையுடைய மூங்கிலாலாகிய 
குழலின்‌ இசையினும்‌, ஏழு சுரங்களுக்கும்‌ தனித்தனி பெயர்கள்கொண்ட 
நரம்புகளை எறிந்து எழுப்புகின்ற குளிர்ந்த தமிழ்நாட்டு இசைக்‌ 
கருவியாகிய யாழின்‌ இசையினும்‌ இனிய சொல்லினை யுடைய கிளிபோல்‌ 
பவளே ! அப்பொழுது விரிந்த பூக்களையுடைய முருக்கமரங்கள்‌ 
இடையே நெருங்கிய காடு முழுவதும்‌ கொடிய நெருப்புப்‌ பற்றியதைப்‌ 
போன்றிருப்பதைப்‌ பாராய்‌. 

கு :—குழுவுதல்‌ - தொகுதல்‌. வேய்‌ - புல்லாங்குழல்‌. குறி- பெயர்‌. 
எழுவுதல்‌ - எழுப்புதல்‌. தமிழ்‌ யாழ்‌ - தமிழ்‌ நாட்டின்‌ இசைக்‌ கருவி 
யாகிய யாழ்‌. நெருப்புப்போல மலர்ந்த பூக்களை மிகுதியாகவுடைய 
முருக்கமரங்கள்‌ அடர்ந்த காடு தீப்பற்றிய காடுபோலும்‌ கப்ர்‌ 

( 

26 என்னும்‌ குறியீடுள்ள சுவடியில்‌ பின்வரும்‌ மிகைப்‌ பாடல்‌ 
ஒன்று காணப்படுகிறது. 

2162 (0) “ மைக்கொள்‌ வேல்விழி யாயும்பர்‌ மாதுதாள்‌ வருடும்‌ 
மெய்க்கொள்‌ கூன்மந்தி தனக்குவந்‌ துதவிய விலையில்‌ 
செய்க்கொளா ரத்தைச்‌ சிதறுவ கூனிசிற்‌ றவைமுன்‌ 
கைக்கொ ளாரத்தைச்‌ சிதறுவ தொத்தன காணாய்‌.” 


2163. வளைகள்‌ காந்தளிற்‌ பெய்தன 

வனையகைம்‌ மயிலே 

தொளைகொ டாழ்தடக்‌ கைந்நெடும்‌ 
அருத்தியிற்‌ நூக்கி 

யளவின்‌ மூப்பின ரருந்தவர்க்‌ 
கருவிநீர்‌ கொணர்ந்து 

களப மால்கரி குண்டிகைச்‌ 
சொரிவன காணாய்‌. 


சித்திரகூடப்‌ படலம்‌ 141 


வளைகள்‌ காந்தளில்‌ பெய்தன அனைய கை மயிலே! 
தொளை கொள்‌ தாழ்‌ தடக்‌ கைந்நெடுந்துருத்தியில்‌ தூக்கி, 
அளவு இல்‌ மூப்பினர்‌ அருந்தவர்க்கு, அருவி நீர்‌ கொணர்ந்து, 
களபம்‌ மால்‌ கரி குண்டிகைச்‌ சொரிவன காணாய்‌ ! 

பொ :--காந்தள்மலரில்‌ வளையை அணிதந்தாற்போல விளங்கும்‌ கை 
யினையுடைய மயில்போல்வாய்‌ ! மிக்க மூப்பினரான பிறரால்‌ செய்தற்‌ 
கரிய தவத்தினருக்கு, மதமயக்கத்தையுடைய யானைக்கன்றுகள்‌, துளை 
யினையுடைய தொங்குகின்ற பெரிய நீண்ட தும்பிக்கையாகிய தோற்‌ 
பையிலே அருவிநீரைத்‌ தாங்கிக்‌ கொணர்ந்து, கமண்டலத்திற்‌ சொரி 
வனவற்றைக்‌ காண்‌. 

கு :—காந்தள்‌ மகளிர்கைக்கு உவமை. துருத்தி - தோற்பை ; 
 துருத்தியாங்‌ குரம்பை தன்னில்‌ ” (958. 4) என்பது தேவாரம்‌. களபம்‌- 
யானைக்கன்று. மால்கரிக்‌ களபம்‌ என மாறுக. களப மால்‌ கரி - கன்‌ 


றுடன்‌ கூடிய பெரிய யானை எனலும்‌ ஆம்‌. குண்டிகை - கமண்டலம்‌. 
8) 


2164. வடுவின்‌ மாவ ரிவையெனப்‌ 

பொலிந்தகண்‌: மயிலே 

யிடுகு கண்ணின ரிடருறு 
மூப்பின ரேக 

நெடுகு கூனல்வா ஸீட்டின 
வுருகுறு நெஞ்சக்‌ 

கடுவன்‌ மாதவர்க்‌ கருநெறி 
காட்டுவ காணாய்‌. 


வடுவின்‌ மாவகிர்‌ இவை எனப்‌ பொலிந்த கண்‌ மயிலே! 

இடுகு கண்ணினர்‌, இடர்‌ உறும்‌ மூப்பினர்‌, ஏக, 

நெடுகு கூனல்‌ வால்‌ நீட்டின, உருகுறும்‌ நெஞ்சக்‌ 

கடுவன்‌, மாதவர்க்கு அருநெறி காட்டுவ காணாய்‌. 

பொ :--இவை மாவடுவின்‌ பிளப்பு என்று சொல்லும்படி விளங்கு 
கின்ற கண்களையுடைய மயில்போல்பவளே ! இடுங்கிய கண்ணையு டைய 
வர்களும்‌ துன்பத்தை அடைவிக்கின்ற முதுமைப்‌ பருவத்தினருமான 
மாதவர்களுக்கு (அத்தவர்களின்‌ நிலைகண்டு) நெகிழ்ந்த மனமுடைய 
ஆண்‌ குரங்குகள்‌, நீண்ட வளைந்த தம்முடைய வாலை நீட்டி, (அவர்‌ 
கையிலே கோல்போலக்‌ கொடுத்து) அவர்‌ செல்லுதற்கரிய வழியினைக்‌ 
காட்டுவனவற்றைக்‌ காண்‌. 


142 அயோத்தியா காண்டம்‌ 


கு :--மாவடுவின்‌ வகிர்‌ எனக்‌ கூட்டுக, வகிர்‌-பிளப்பு; மாவடுவின்‌ 
வகிர்‌ மகளிர்‌ கண்களுக்கு உவமை, *மாவடுவகிரன்ன கண்ணிபங்கா ! 


(அடைக்கலப்பத்து. 8) * மாவடுவகிரன்னகண்ணீர்‌ ? (திருப்பொற்சுண்‌ 
ணம்‌. 2) என்பன திருவாசகம்‌, குரங்கும்‌ மனம்‌ நெகிழ்ந்து மாதவர்க்கு 
வழிகாட்டும்‌ எனச்‌ சித்திரகூட மலையின்‌ பெருமை கூறியவாறு. (30) 


2165. பாந்த டேரிவை பழிபடப்‌ 

பரந்தபே ரல்கு 

லேந்து நூன்மணி மார்பின 
ராகுதிக்‌ கயையக்‌ 

கூந்தன்‌ மென்மயில்‌ குறுகன 
நெடுஞ்சிறை கோலிக்‌ 

காந்து குண்டத்தி லடங்கெரி 
யெழுப்புவ காணாய்‌. 


பாந்தள்‌ தேர்‌ இவை பழிபடப்‌ பரந்த பேர்‌ அல்குல்‌! 
ஏந்தும்‌ நூல்‌ மணி மார்பினர்‌ ஆகுதிக்கு இயையக்‌ 

கூந்தல்‌ மென்‌ மயில்‌ குறுகின, நெடுஞ்சிறை கோலிக்‌ 
காந்து குண்டத்தில்‌ அடங்கு எரி எழுப்புவ காணாய்‌! 


பொ :--பாம்பின்படமும்‌ தேர்த்தட்டும்‌ ஆகிய இவை (தக்க உவமை 
யாகாமையால்‌) பழியையடையும்படி பரவிய பெரிய அல்குலையுடையாய்‌ ! 
முப்புரிநூலைத்‌ தரித்த அழகிய மார்பினையுடைய அந்தணர்‌ ஓமஞ்செய்‌ 
வதற்கு ஏற்றதாக, மெல்லிய தோகையையுடைய மயில்கள்‌, சூடுடைய 
ஓமகுண்டத்தை நெருங்கி, தம்‌ நீண்ட இறகை விரித்து வீசி, அவ்வோம 
குண்டத்தில்‌ அடங்கியுள்ள நெருப்பை எரிந்தெழும்படி செய்வனவற்‌ 
றைப்‌ பார்‌. 


கு :--பாந்தள்‌ - பாம்பு. பாந்தள்‌, தேர்‌ என்பவை ஆகுபெயராய்‌ 
முறையே பாம்பின்‌ படத்தையும்‌ தேர்த்தட்டினையும்‌ உணர்த்தி நின்றன. 
மென்கூந்தல்‌ என்க. கூந்தல்‌ - தோகை. சிறை-இறக்கை. குண்டம்‌- 
ஓமகுண்டம்‌. (31) 


2166. அலம்பு வார்குழ லாய்மயிற்‌ 
பெண்ணருங்‌ கலமே 
நலம்பெய்‌ வேதியர்‌ மார்பினுக்‌ 
கியைவுற நாடிச்‌ 


சித்திரகூடப்‌ படலம்‌ 1438 


சிலம்பி பஞ்சினிற்‌ சிக்கறத்‌ 
கெரிக்தநூ றேமாம்‌ 

பலம்பெய்‌ மந்திக ளுடன்வந்து 
கொடுப்பன பாராய்‌. 


அலம்பு வார்‌ குழல்‌ ஆய்‌ மயில்‌ பெண்‌ அருங்கலமே ! 

நலம்‌ பெய்‌ வேதியர்‌ மார்பினுக்கு இயைவு உற நாடிச்‌ 
சிலம்பி, பஞ்சினில்‌ சிக்கு அறத்‌ தெரிந்த நூல்‌, தேமாம்‌ 
யலம்‌ பெய்‌ மந்திகள்‌, உடன்‌ வந்து, கொடுப்பன பாராய்‌. 


பொ :--அசைகின்ற நீண்ட கூந்தலையும்‌ அழகிய மயில்போலும்‌ 
சாயலையும்‌ உடைய பெண்களுக்கு அணிகலம்‌ போல்பவளே ! தேமாங்‌ 
கனிகளை எறிந்து விளையாடுகின்ற பெண்குரங்குகள்‌, பஞ்சு நூல்போலக்‌ 
காணப்பட்ட சிலம்பியிழைத்த நூலை, உலகினுக்கு நன்மையினைச்‌ செய்‌ 
அம்‌ வேதம்வல்ல முனிவர்‌ மார்பில்‌ (பூணூலாகத்‌) தரித்தற்கேற்றதாகச்‌ 
சிக்கில்லாதபடி ஆராய்ந்துகொண்டு ஒருங்குவந்து கொடுப்பனவற்றைக்‌ 
காண்‌. 


கு :—அலம்புதல்‌-அசைதல்‌. ஆய்‌ மயில்‌-அழகிய மயில்‌. சிலம்பி- 
அிலந்தி. பஞ்சு இங்கே ஆகுபெயராய்‌ நூலையுணர்த்தியது. பஞ்சினில்‌ 
தெரிந்த சிலம்பி நூல்‌ என்க. மந்திகள்‌ சிலம்பிநூலை வேதியர்‌ மார்பி 
னுக்கு இயைவுறச்‌ சிக்கறநாடி உடன்வந்து கொடுப்பன பாராய்‌ என 
இயைக்க. தேமாம்‌ பலம்பெய்‌ மந்திகள்‌ என்று மந்திகளின்‌ இயல்பு 
கூறியவாறு; *மந்திசிந்து கனிகளுக்கு வான்கவிகள்‌ கெஞ்சும்‌ £ 
அன்பது குற்றாலக்‌ குறவஞ்சி. (92) 


2167. தெரிவை மார்க்கொரு கட்டளை 

யெனச்செய்கு திருவே 

பெரிய மாக்கனி பலாக்கனி 

்‌ பிறங்கிய வாழை 

யரிய மாக்கனி கடுவன்க 
ளன்புகொண் டளிப்பக்‌ 

கரிய மாகிழங்‌ ககழ்ந்தன 
கொணர்வன காணாய்‌. 


'தெரிவைமார்க்கு ஒரு கட்டளை எனச்‌ செய்த திருவே ! 
பெரிய மாக்‌ கனி, பலாக்‌ கனி, பிறங்கிய வாழை 


144 அயோத்தியா காண்டம்‌ 


அரிய மாக்‌ கனி, கடுவன்கள்‌ அன்புகொண்டு அளிப்பக்‌ 
கரியமா, கிழங்கு அகழ்ந்தன கொணர்வன காணாய்‌! 


பொ :--மகளிர்க்குச்‌ சிறந்த உவமையாகப்‌ படைக்கப்பட்ட 
பெண்ணே ! ஆண்‌ குரங்குகள்‌, (முனிவர்பால்‌) அன்புகொண்டு, பெரிய 
மாமரங்களிலுள்ள பழங்களையும்‌ பலாப்படிங்களையும்‌ திரளான மிக 
உயர்ந்த வாழைப்பழங்களையும்‌ கொணர்ந்து கொடுக்க, பன்றிகள்‌, 
கிழங்குகளை அகழ்ந்தெடுத்து அம்முனிவர்களுக்குத்‌ தரும்பொருட்டுக்‌ 
கொண்டுவருதலைக்‌ காண்‌. 


கு தெரிவை - பெண்‌. பிறங்குதல்‌ - செறிதல்‌. கரியமா - பன்றி. 
(33) 


2168. ஜவ னக்குர லேனலின்‌ 

கதிரிறுங்‌ கவரை 

மெய்வ ணக்குறு வேயின 
மீன்றமெல்‌ லரிசி 

பொய்வ ணக்கிய மாதவர்‌ 
புரைகொறும்‌ புகுக்துன்‌ 

கைவ ஸணத்தவாய்க்‌ கிள்ளை தந்‌ 
தளிப்பன காணாய்‌. 


ஐவனக்‌ குரல்‌, ஏனலின்‌ கதிர்‌, இறுங்கு, அவரை, 
மெய்‌ வணக்குறு வேயினம்‌ ஈன்ற மெல்‌ அரிசி, 

பொய்‌ வணக்கிய மா தவர்‌ புரைதொறும்‌ புகுந்து, உன்‌ 
கை வணத்த வாய்க்‌ கிள்ளை தந்து அளிப்பன காணாய்‌. 


பொ :--உன்‌ கையின்‌ செந்நிறம்‌ வாய்ந்த வாயினையுடைய கிளிகள்‌: 
பொய்யைவென்ற பெரிய தவத்தினர்‌ தங்கும்‌ இடந்தொறும்‌ புகுந்து, 
மலைநெற்கதிரும்‌ தினைக்கதிரும்‌ சோளக்கதிரும்‌ உடல்‌ வளைவைம்‌ 
பொருந்திய மூங்கில்கள்‌ தந்த மெல்லிய அரிசியும்‌ அவரையும்‌ ஆகிய 
வற்றை மிகக்‌ கொடுத்தலைப்‌ பார்‌. 


கு :—ஐவனம்‌ - மலைநெல்‌. குரல்‌ - கதிர்‌. ஏனல்‌ - செந்தினை. 
இறுங்கு - ஒருவகைச்‌ சோளம்‌. வேய்‌ - மூங்கில்‌. பொய்வணக்குதலா 
வது பொய்யை வென்று உண்மை காணுதலாம்‌. புரை - தங்குமிடம்‌. 
ஐவனம்‌ முதலியவை தவத்தினர்க்கு ஏற்ற உணவுப்‌ பொருள்களாகத்‌ 
தக்கன. (38) 


சித்திரகூடப்‌ படலம்‌ 145 


2169. இடிகொள்‌ வேழத்தை யெயிற்றொடு 

மெடுத்துடன்‌ விழுங்குங்‌ 

கடிய மாசுணங்‌ கற்றறிந்‌ 
குவரென வடங்கிச்‌ 

சடைகொள்‌ சென்னியர்‌ தாழ்விலர்‌ 
தாமிதித்‌ தேறப்‌ 

படிக ளாமெனக்‌ தாழ்வரைக்‌ 
கிடப்பன பாராய்‌. 


இடி கொள்‌ வேழத்தை எயிற்றொடும்‌ எடுத்து உடன்‌ விழுங்கும்‌ 
கடிய மாசுணம்‌, கற்று அறிந்தவர்‌ என அடங்கிச்‌ 
சடை கொள்‌ சென்னியர்‌, தாழ்வு இலர்‌ தாம்‌ மிதித்து ஏறப்‌ 
படிகள்‌ ஆம்‌ எனத்‌ தாழ்வரைக்‌ கிடப்பன பாராய்‌. 


பொ :--முழக்கத்தையுடைய யானையைக்‌ கொம்புகளோடு வாய்க்‌. 
கொண்டு விழுங்கும்‌ கொடிய மலைப்பாம்புகள்‌ கற்று அறிந்தவர்போல' 
அடக்கம்‌ உடையனவாய்ச்‌ சடையைத்‌ தாங்கிய தலையினையுடையவர்‌ 
களான முனிவர்கள்‌ தாழாது அடிவைத்து ஏறும்படி, தாழ்வரைகளில்‌ 
படிகள்போலக்‌ கிடப்பனவற்றைக்‌ காண்‌, 


கு :--இடித்தல்‌ - முழங்குதல்‌ ; *அரிமானிடித்தன்ன” (கலித்தொகை. 
15). எயிறு என்றது கொம்பினை. மாசுணம்‌ - பாம்பு. (35) 


2170. அசும்பு பாய்வரை யருந்தவ 

முடித்தவர்‌ துணைக்கட்‌ 

டசும்பு வேய்க்தவ ரொத்தவர்‌ 
கமக்குவிண்‌ டருவான்‌ 

விசும்பு தூர்ப்பன வாமென 
வெயிலுக விளங்கும்‌ 

பசும்பொன்‌ மானங்கள்‌ பேோவன 
வருவன பாராய்‌. 


அசும்பு பாய்‌ வரை அருந்தவம்‌ முடித்தவர்‌, துணைக்‌ கண்‌ 

தசும்பு வேய்ந்தவர்‌ ஒத்தவர்தமக்கு விண்‌ தருவான்‌, 

விசும்பு தூர்ப்பன ஆம்‌ என, வெயில்‌ உக விளங்கும்‌ 

பசும்‌ பொன்‌ மானங்கள்‌, போவன வருவன பாராய்‌ ! 
10 


146 அயோத்தியா காண்டம்‌ 


பொ :--நீர்‌ ஒழுகுதலையுடைய இம்மலையின்கண்‌ செய்தற்கரிய தவத்‌ 
தைச்‌ செய்து முடித்தவர்களும்‌ இரண்டு கண்களாகிய நீர்க்குடங்களைத்‌ 
தாங்கியவர்களும்‌, (தமக்குத்தாமே) நிகரானவர்களும்‌ ஆன முனிவரர்க்கு 
வீட்டுலகு தரும்பொருட்டு, ஆகாயத்தை மறைப்பனபோல, சூரியனும்‌ 
ஒளிகெடும்படி விளங்குகின்ற பசிய பொன்னால்‌ அமைக்கப்பட்ட 
விமானங்கள்‌ செல்வனவற்றையும்‌ வருவனவற்றையும்‌ காண்‌. 

கு :--அசும்பு - நீர்க்கசிவு, துணை - இரண்டு. தசும்பு - குடம்‌; 
வேய்தல்‌ - தாங்குதல்‌. வெயில்‌ - சூரியன்‌. (36) 


இதன்பின்‌ அச்சுப்‌ புத்தகங்களிலும்‌ சில ஏடுகளிலும்‌, 

2170 (௨) நெய்கொ ணீருண்டு நெருப்புண்டு நீண்டமை நிறைந்த 
வைகொள்‌ வேலெனக்‌ காலனும்‌ மறுகுறுங்‌ கண்ணாய்‌ 
மெய்க ணோகின்ற பிடிகளை விரும்பிய வேழம்‌ 
கைக ணோகில தாங்கின நிற்பன காணாய்‌. 

(ம) விடங்கொ ணோக்கிநின்‌ னிடையினை மின்னென வெருவிப்‌ 
படங்கொ ணாகங்கண்‌ முழைபுகப்‌ பதைப்பன பாராய்‌ 
மடங்க லாளிக ளெனக்கொடு மழையின முழங்கக்‌ 
கடங்கொள்‌ கார்மதக்‌ கைம்மலை யிரிவன காணாய்‌. 


என இரண்டு பாடல்கள்‌ காணப்படுகின்றன. இவை சில சுவடிகளில்‌ 
இப்படலத்தின்‌ 8, 9-ஆம்‌ பாடல்களாக உள்ளன. இவை இடைச்‌ 
செருகற்பாடல்களாயிருக்கலாம்‌ என்று கருதி இங்கே சேர்க்கப்பட்டன. 


2171. இனைய யாவையு மேந்திழைக்‌ 

கியம்பினன்‌ காட்டி 

யனைய மால்வரை யருந்தவ 
ரெதிர்வர வணங்கி 

வினையி னீங்கிய வேதியர்‌ 
விருந்தின னானான்‌ 

மனையின்‌ மெய்யெனு மாதவம்‌ 
புரிந்தவன்‌ மைந்தன்‌. 


இனைய யாவையும்‌ ஏந்திழைக்கு இயம்பினன்‌ காட்டி, 
அனைய மால்‌ வரை அருந்தவர்‌ எதிர்‌ வர, வணங்கி, 
வினையின்‌ நீங்கிய வேதியர்‌ விருந்தினன்‌ ஆனான்‌? 

மனையில்‌ மெய்‌ எனும்‌ மாதவம்‌ புரிந்தவன்‌ மைந்தன்‌. 


சித்திரகூடப்‌ படலம்‌ 147 


பெர :-—இல்லறநெறி நின்று வாய்மை என்னும்‌ பெரிய தவத்தைச்‌ 
செய்த தசரதமன்னன்‌ மகனாகிய இராமன்‌, இத்தன்மையவான சித்திர 
கூடமலையின்‌ வளங்களையெல்லாம்‌ அணிகலன்‌ அணிந்த சீதாபிராட்டிக்‌ 
குச்‌ சொல்லிக்‌ காணச்செய்து, அம்மலையிலுள்ள செயற்கருந்‌ தவம்‌ மேற்‌ 
கொண்ட. முனிவர்கள்‌ தன்னை எதிர்கொண்டுவர, அவர்களை வணங்கி, 
வினையின்‌ தொடர்பற்ற அவ்வேதியர்பால்‌ விரு ந்தினனாயினான்‌. 

கு :-ஏந்திழையென்றது- சீதாபிராட்டியை, இயம்பினன்‌-இயம்பி, 
மைந்தன்‌ காட்டி, வணங்கி, விருந்தினன்‌ ஆனான்‌ என்க. (37) 


சூரியன்‌ மறைதல்‌ 


2172. மாவிய லுதயமாந்‌ துளப வானவன்‌ 

ஸ்‌ மேவிய பகையிரு ளவுணர்‌ வீந்துகக்‌ 
காவியல்‌ குடவரைக்‌ கால நேமிமே 
லேவிய திகிரிபோ லிரவி யேகினான்‌. 


மா இயல்‌ உதயம்‌ ஆம்‌ துளப வானவன்‌, 
மேவிய பகை இருள்‌ அவுணர்‌ வீந்து உகக்‌ 
கா இயல்‌ குடவரைக்‌ காலநேமி மேல்‌ 
ஏவிய திகிரி போல்‌, இரவி ஏகினான்‌. 


பொ :--பெருமை பொருந்திய உதயவரையாகிய துழாய்‌ மாலை 
யணிந்த திருமால்‌, எதிர்த்துவந்த பகையிருளாகிய அசுரர்‌ கெட்டு 
அழியும்படி, சோலைகள்‌ பொருந்திய அத்தகிரியாகிய காலநேமி என்னும்‌ 
அவ்வசுரர்தலைவன்மேல்‌ ஏவிய சக்கரப்‌ படைபோலச்‌ . சூரியன்‌ 
சென்றான்‌. 

கு :--உதயவரைக்குப்‌ பெருமையாவது மங்கலத்திசையில்‌ உளதா 
தல்‌. உதயமாம்‌ துளபவானவன்‌, பகையிருள்‌ அவுணர்‌, குடவரைக்‌ 
காலநேமி என்பவை உருவகம்‌. அவுணர்‌ - அசுரர்‌. குடவரை - மேலை 
மலை- அத்தகிரி. காலநேமி என்பான்‌ ஓர்‌ அசுரர்‌ தலைவன்‌. திகிரி - 
சக்கரம்‌. சூரியனுக்குத்‌ திகிரி உவமை. (38) 


செக்கரும்‌ மதியும்‌ தோன்றுதல்‌ 


2173. சக்கரம்‌ தானவ அனுடலிற்‌ றாக்குற 
வெக்கிய சோரியிற்‌ பரந்த தெங்கணுஞ்‌ 


148 அயோத்தியா காண்டம்‌ 


செக்கரத்‌ இயவன்‌ வாயிற்‌ றீர்ந்துவே 
றக்கவான்‌ றனியெயி றரொத்த இந்துவே. 


சக்கரம்‌ தானவன்‌ உடலில்‌ தாக்குற, 
எக்கிய சோரியில்‌ பரந்தது, எங்கணும்‌ 
செக்கர்‌; அத்தீயவன்‌ வாயில்‌ தீர்ந்து, வேறு 
உக்க வான்‌ தனி எயிறு ஒத்தது, இந்துவே. 


பொ :--அச்சக்கரப்படை அசுரனாகிய காலநேமியின்‌ உடலில்தாக்கு 
தலால்‌ மேலெழுந்த குருதியைப்போலச்‌ செவ்வானம்‌ எங்கும்‌ பரவியது ; 
கொடியோனாகிய அக்காலநேமியின்‌ வாயினின்றும்‌ நீங்கி வேறாக 
உதிர்ந்த பெரிய ஒற்றைப்‌ பல்லை ஒத்தது மதி. 

கு தானவன்‌ - அசுரன்‌ ; இங்கே காலநேமியைக்‌ குறித்தது. 
எக்குதல்‌ - மேற்செல்லுதல்‌. சோரி - இரத்தம்‌. சோரியில்‌ செக்கர்‌ 
எங்கணும்‌ பரந்தது என இயையும்‌. அத்தீயவன்‌ என்றது காலநேமியை. 
இந்து ஒத்தது என இயையும்‌. இந்து - சந்திரன்‌. (39) 


மாலைக்கால வருணனை 2174-2175 


2174. ஆனன மகளிருக்‌ களித்த தாமரைப்‌ 
பூரனி முகிழ்த்தன வலரி போனபின்‌ 
மீனென விளங்கிய வெள்ளி யாம்பல்வீ 
வானெனு மணித்தட மலர்ந்த வெங்குமே. 


ஆனனம்‌ மகளிருக்கு அளித்த தாமரைப்‌ 
பூ நனி முகிழ்த்தன அலரி போனபின்‌ 

்‌ மீன்‌ என விளங்கிய வெள்ளி ஆம்பல்‌ வீ 
வான்‌ எனும்‌ மணித்‌ தடம்‌ மலர்ந்த எங்குமே. 


பொ :—சூரியன்‌ மறைந்தபின்‌, தாமரைப்‌ பூக்கள்‌, பெண்களின்‌ 
முகத்துக்குப்‌ பெருமையைக்‌ கொடுத்தனவாய்‌ மிகவும்‌ குவிந்தன ; 
வெள்ளிய ஆம்பல்கள்‌, , வானப்பரப்புப்‌ போலும்‌ அழகிய வாவியிட 
மெங்கும்‌ விண்மீன்கள்போல மலர்ந்தனவாய்‌ விளங்கின. 


கு :--மகளிர்‌ ஆனனத்துக்கு அளித்த தாமரை என இயைக்க, 
ஆனனம்‌ - முகம்‌. பெருமையை அளித்த எனச்‌ செயப்படுபொருள்‌ 
வருவித்துரைக்க. தாமரை, மகளிர்‌ ஆனனத்துக்குப்‌ பெருமை அளித்த 
லாவது ; பகற்பொழுதில்‌ மலர்ந்த நிலையில்‌ மகளிர்‌ முகத்துக்கு உவம 
மாய்ச்‌ சிறந்தது, இரவில்‌ அவர்‌ முகத்துக்கு ஒப்பாகாது குவிந்து 


சித்திரகூடப்‌ படலம்‌ 149 
ஒடுங்குதலாம்‌. முகிழ்த்தல்‌-குவிதல்‌. அலரி-சூரியன்‌. மீன்‌- நட்சத்திரம்‌. 


வீ- பூ. மணி - அழகு. வெள்ளி யாம்பல்வீ வான்‌ எனும்‌ மணித்தட 
மெங்கும்‌ மீனென மலர்‌ ந்த விளங்கிய என இயைக்க. (40) 


2175. மந்தியுங்‌ கடுவனு மரங்க ணோக்னெ 
குந்தியும்‌ பிடிகளுக்‌ தடங்க ணோக்கின 
நிந்தையில்‌ சகுந்தங்க ணீள கோக்கின 
வந்தியை கோக்கினா னறிவை நோக்கினான்‌. 


மந்தியும்‌ கடுவனும்‌ மரங்கள்‌ நோக்கின ; 
தந்தியும்‌ பிடிகளும்‌ தடங்கள்‌ நோக்கின ; 
நிந்தை இல்‌ சகுந்தங்கள்‌ நீளம்‌ நோக்கின; 
அந்தியை நோக்கினான்‌ அறிவை நோக்கினான்‌. 


பொ :-—(மாலை வந்தமையால்‌) பெண்குரங்குகளும்‌ ஆண்குரங்கு 
களும்‌ மரங்களை நோக்கிச்‌ சென்றன; களிறுகளும்‌ பிடிகளும்‌ தாம்‌ 
உறையுமிடங்களுக்குச்‌ செல்லும்‌ வழியை நோக்கிச்‌ சென்றன; குற்று 
மற்ற பறவையினங்கள்‌ (தத்தம்‌) கூடுகளை நோக்கிச்‌ சென்றன; நல்‌ 
லறிவை வளர்த்துக்கொள்ளும்‌ கருத்துடைய இராமன்‌ மாலைக்‌ கடன்‌ 
களைச்‌ செய்வானாயினான்‌. 


கு :—தந்தி - ஆண்யானை. தடம்‌ - வழி, சகுந்தம்‌ - பறவை. 
நீளம்‌ - கூடு. அந்தி என்பது, அந்திக்‌ காலத்தில்‌ இறுக்கும்‌ கடன்களை 
உணர்த்தி நின்றது, அந்தியை நோக்கினார்‌ அறிவை நோக்கினார்‌ என்ற 
பாடங்கொண்டு, அறிவுருவாகிய இறைவனை எப்பொழுதும்‌ நினைபவ 
ஏான முனிவர்‌ முதலியோர்‌ மாலைக்‌ கடன்களைச்‌ செய்வாராயினர்‌ என்றூ 
பொருள்‌ கொள்ளலும்‌ அமையும்‌. (41) 


இராமன்‌ முதலிய முவரும்‌ மாலை வழிபாடியற்றல்‌ 
2176. மொய்யுறு நறுமலர்‌ முகிழ்த்த வாஞ்சில 
மையறு நறுமலர்‌ மலர்ந்த வாஞ்சில 


வையனொ டிளவற்கு மமுதன்‌ னாளுக்குங்‌ 
கைகளுங்‌ கண்களுங்‌ கமலம்‌ போன்றவே. 


மொய்‌ உறு நறு மலர்‌ முகிழ்த்தவாம்‌ சில; 
மை அறு நறு மலர்‌ மலர்ந்தவாம்‌ சில; 


150 அயோத்தியா காண்டம்‌ 


ஐயனொடு இளவற்கும்‌ அமுது அன்னாளுக்கும்‌ 


கைகளும்‌ கண்களும்‌ கமலம்‌ போன்றவே. 


பொ: நெருங்கிய நல்ல பூக்கள்‌ சில குவிந்தன ; குற்றமற்ற நல்ல 
பூக்கள்‌ சில மலர்‌ ந்தன ; வியக்கத்தக்க குண நலங்களையுடைய இராமனுக்‌ 
கும்‌ அமுதம்‌ போல்பவளான சீதாபிராட்டிக்கும்‌ இலக்குவனுக்கும்‌ 
கைகளும்‌ கண்களும்‌ தாமரைமலர்‌ போன்றன (குவிந்தன). 


கு :--முகிழ்த்தவாம்‌, மலர்ந்தவாம்‌ என்பவற்றுள்‌ ஆம்‌ அசை, 
இளவல்‌ என்றது இலக்குவனை, ஐயற்கும்‌ அமுது அன்னாளுக்கும்‌ இள 
வற்கும்‌ என இயையும்‌. மூவரும்‌ மாலை வழிபாடு நிகழ்த்தினர்‌ என்ற 
வாறு. வழிபாடு நிகழ்த்துங்கால்‌- கைகுவித்துக்‌ கண்‌ முகிழ்த்திருத்தல்‌ 
இயல்பு. விரிந்தநிலையில்‌ கண்களுக்கும்‌ கைகளுக்கும்‌ உவமையான 
தாமரைமலர்‌ குவிந்தநிலையிலும்‌ அவ்வுறுப்புக்களுக்கு உவமையாயிற்று 
என்றவாறு. (42) 


இராமன்‌ இலக்குவன்‌ அமைத்த சாலையை அடைதல்‌ 


2177. மாலைவந்‌ தகன்றபின்‌ மருங்கி லாளொடு 
வேலைவந்‌ துறைவிட மேய தாமெனக்‌ 
கோலைவந்‌ துமிழ்சிலைத்‌ தம்பி கோலிய 
சாலைவந்‌ தெய்தினான்‌ றவத்தி னெய்தினான்‌. 


மாலை வந்து அகன்றபின்‌, மருங்கு இலாளொடு 
வேலை வந்து உறைவிடம்‌ மேயதாம்‌ எனக்‌ 
கோலை வந்து உமிழ்‌ சிலைத்‌ தம்பி கோலிய 
சாலை வந்து எய்தினான்‌, தவத்தின்‌ எய்தினான்‌. 


பொ :--(தேவரும்‌ பிறரும்‌ செய்த) தவத்தால்‌ இவ்வுலகில்‌ வந்து: 
தோன்றிய இராமன்‌, மாலைப்பொழுது வந்து நீங்கியபின்‌, நுண்ணிய 
இடையையுடைய சீதாபிராட்டியுடன்‌, அம்புகளைப்‌ பொழியும்‌ வில்லை 
யுடைய இலக்குவன்‌ முன்னேவந்து செய்த பன்னசாலையின்கண்‌, கடல்‌ 
தன்‌ உறைவிடத்தே வந்து பொருந்தியதுபோல வந்தடைந்தான்‌. 


க :-— மிகவும்‌ நுண்ணிய இடை என்பது தோன்ற மருங்கு இலாள்‌ 
என்றார்‌; * மருங்கிலா நங்கை” (601) என்றார்‌ முன்னும்‌. மேயதாம்‌ 
என்பதனுள்‌ ஆம்‌ அசைநிலை. கோல்‌ - அம்பு. கோலை உமிழ்சிலை 
என்க. சிலைத்தம்பி வந்து கோலிய சாலை என இயையும்‌. கோலுதல்‌ - 
அமைத்தல்‌. 


சித்திரகூடப்‌ படலம்‌ 151 


பின்‌ 2182-ஆம்‌ செய்யுளில்‌, ன இன்னணம்‌ இளையவண்‌ 
இழைத்த சாலையில்‌ பொன்னிறத்‌ திருவொடுங்‌ குடிபுக்கான்‌' என 
வருவதுகொண்டு, *மாலைவந்தகன்றபின்‌........ சாலைவந்தெய்தினான்‌ 
தவத்தின்‌ எய்தினான்‌! என்னும்‌ இச்செய்யுள்‌ இடைச்செருகல்‌ என்று: 
கருதுவாரும்‌ உண்டு. * மாலைவந்தகன்‌ றபின்‌ ' என்னும்‌ இச்செய்யுளால்‌ 
இளையவன்‌ அமைத்த சாலையுள்ள இடத்தை இராமன்‌ அடைந்தமை. 
பேசினார்‌ என்றும்‌, 2182-ஆம்‌ செய்யுளால்‌ அச்சாலையுள்‌ இராமன்‌ குடி 
புக்கமை பேசினார்‌ என்றும்‌ கொள்ளின்‌ அமைவுடையதாகுமாதலால்‌: 
* மாலைவந்து ? என்று தொடங்கும்‌ இச்செய்யுள்‌ இடைச்செருகலென்று' 
தள்ளத்தக்கதன்று. (49), 


இலக்குவன்‌ அமைத்த சாலையின்‌ அமைதி 2178-2181 


2178. கெடுங்கமை குறுந்தறி நிறுவி மேனிரைத்‌ 
தொடுங்கலி னெடுமுக டொழுக்கி யூழுற 
விடுங்கலில்‌ கைவிசித்‌ தேற்றி யெங்கணு 
முடங்கலில்‌ வரிச்சுமேல்‌ விரிச்சு மூட்டியே. 


நெடுங்‌ கழை குறுந்தறி நிறுவி, மேல்‌ நிரைத்து, 
ஒடுங்கல்‌ இல்‌ நெடுமுகடு ஒழுக்கி, ஊழ்‌ உற 
இடுங்கல்‌ இல்‌ கை விசித்து ஏற்றி, எங்கணும்‌ 
முடங்கல்‌ இல்‌ வரிச்சு மேல்‌ விரிச்சு மூட்டியே. 


பொ :--குறிய தூண்களை நிறுத்தி அவற்றின்மேல்‌ நீண்ட மூங்கில்‌ 
(வளைகளாக) ஒழுங்குபடவைத்து, (நீண்ட மூங்கிலால்‌) குறைவுபடாத 
பெரிய முகடுபோக்கி, வரிசையாக நெருங்குதல்‌ இல்லாத கைகளை வளை 
களினின்று முகட்டொடு பொருந்த இணைத்து ஏற்றி, (அக்கைகளின்‌) 
மேல்‌ எங்கும்‌ வளைவில்லாத வரிச்சுக்களைப்‌ பரப்பி இணைத்து, 


கு :—குறுந்தறி நிறுவி நெடுங்கழை மேல்‌ நிரைத்து என இயையும்‌. 
நெடுங்கழை என்பதனை மீட்டும்‌ கூட்டி, நெடுங்கழை ஒடுங்கலில்‌ நெடு 
முகடு ஒழுக்கி என்க. நெடுங்கழை, குறுந்தறி, வளை, முகடு, கை, வரிச்சு 
என்பவை பன்னசாலையின்‌ உறுப்புக்கள்‌. கழை - மூங்கில்‌ நிறுவி - 
நிறுத்தி. நிரைத்தல்‌ - வரிசையாக அமைத்தல்‌, ஊழ்‌-வரிசை. இடுங்கல்‌- 
நெருங்குதல்‌. விசித்து - இணைத்து. முடங்கல்‌ - வளைதல்‌, 


இக்கவி முதல்‌ ஐந்து செய்யுட்கள்‌ ஒரு தொடர்‌. குறுந்தறி நிறுவி,. 
நெடுங்கழை நிரைத்து, முகடு ஒழுக்கி, கை விசித்தேற்றி, வரிச்சு விரிச்ச, 
முட்டி, தேக்கடை செறிவுசெய்து, நாணலின்புல்லு வேய்ந்து, வேய்களிற்‌: 
சுவர்‌ போக்கி, மண்‌ எறிந்து தீற்றி, இயற்றினன்‌, மிதிலை நாடிக்கும்‌. 


152 அயோத்தியா காண்டம்‌ 


வேறிடம்‌ நெறிமுறை குயிற்றி, குங்குமச்சேறு கொண்டு திண்சுவர்‌ 
திருத்தி, மணியொடு தரளம்‌ அப்பி, மயிற்‌ பீலியின்‌ விதானம்‌ வகுத்து, 
சுரிகையால்‌ அருகு தூக்கு அறுத்து, கழைகளால்‌ எயில்‌ இயற்றி, யாறிடு 
புதுமலர்‌ பொற்பச்சிந்தி, இளையவன்‌ இழைத்த சாலை என்க. (44) 


2179. தேக்கடைப்‌ படலையிற்‌ செறிவு செய்துபின்‌ 
பூக்களர்‌ நகாணலின்‌ புல்லு வேய்ந்துகழ்த்‌ 
தூக்கிய வேய்களிற்‌ சுவருஞ்‌ சுற்றுறப்‌ 
போக்கிமண்‌ ணெறிந்தவை புனலிற்‌ றீற்‌.றியே, 


தேக்கு அடைப்‌ படலையின்‌ செறிவுசெய்து, பின்‌, 
பூக்‌ கிளர்‌ நாணலின்‌ புல்லு வேய்ந்து, கீழ்த்‌ 
தூக்கிய வேய்களில்‌ சுவரும்‌ சுற்றுறப்‌ 

போக்கி, மண்‌ எறிந்து, அவை புனலில்‌ தீற்றியே. 


பொ :--தேக்கிலைப்‌ படலையால்‌ மூடி மறைத்து, அதன்மேல்‌ பூக்கள்‌ 
மிக்க நாணற்புல்லால்‌ கூரைவேய்ந்து, தரையில்‌ மேலெழவூன்றிய 
.மூங்கில்களால்‌ சூழ மதில்‌ எழுப்பி, இடைவெளியின்‌ நிக்‌ குழைத்த மண்‌ 
எறிந்து, (அவ்வாறு எழுப்பிய) மதிலைத்‌ தண்ணீர்‌ தெளித்துத்‌ தேய்த்து 
(வழவழப்பாக)ப்‌ பூசி. 


கு :--தேக்கு அடை - தேக்கமரத்தின்‌ இலை. படலை - படல்‌, கிளர்‌ 
தல்‌ - மிகுதல்‌ ; * பொலம்‌ பூ வேங்கை நலங்கிளர்‌ கொழுநிழல்‌ ” (பதிகம்‌. 

4) என்பது சிலப்பதிகாரம்‌. வேய்‌ - மூங்கில்‌. தீற்றுதல்‌ - பூசுதல்‌. 
(45) 


2180. வேறிட மியற்றினன்‌ மிதிலை நாடிக்குங்‌ 
கூறின நெறிமுறை குயிற்றிக்‌ குங்குமச்‌ 
சேறுகொண் டழகுறத்‌ திருத்தித்‌ திண்சுவ 
ராறிடு மணியொடு தரள மப்பியே. 


வேறு இடம்‌, இயற்றினன்‌ மிதிலை நாடிக்கும்‌ 
கூறின நெறி முறை குயிற்றிக்‌ குங்குமச்‌ 
சேறு கொண்டு அழகு உறத்‌ திருத்தித்‌ திண்சுவர்‌ 
ஆறு இடு மணியொடு தரளம்‌ அப்பியே. 
போ :--மிதிலைநாடன்‌ மகளான சீதாபிராட்டிக்கும்‌, மேற்கூறிய 
முறையே, வேறு தனி இருக்கை செய்து அமைத்து, வலிய மதில்களைக்‌ 


சித்திரகூடப்‌ படலம்‌ 758 


குங்குமச்சேற்றால்‌ செவ்வியவாகத்‌ தீற்றி, அவற்றில்‌ :ஆறு கொணர்ந்து 
ஒதுக்கிய மணிகளையும்‌ முத்துக்களையும்‌ பதித்து, 

க :-மிதிலைநாடிக்கும்‌ கூறின நெறிமுறை வேறிடம்‌ குயிற்றி இயற்‌ 
றினன்‌ என இயையும்‌. குயிற்றி - செய்து. இயற்றினன்‌ - இயற்றி; 
முற்றெச்சம்‌. (46) 


2181. மயிலுடைப்‌ பீலியின்‌ விதான மேல்வகுத்‌ 
கயிலுடைச்‌ சுரிகையா லருகு தூக்கறுத்‌ 
தெயிலிளங்‌ கழைகளா லியற்றி யாறிடு 
செயலுடைப்‌ புதுமலர்‌ பொற்பச்‌ சிந்தியே. 


மயில்‌ உடைப்‌ பீலியின்‌ விதானம்‌ மேல்‌ வகுத்து, 
அயில்‌ உடைச்‌ சுரிகையால்‌ அருகு தூக்கு அறுத்து, 
எயில்‌ இளங்கழைகளால்‌ இயற்றி, ஆறு இடு 
செயல்‌ உடைப்‌ புதுமலர்‌ பொற்பச்‌ சிந்தியே. 
பொ :--மயிற்றோகையால்‌ மேற்கட்டி யமைத்து, கூரிய கத்தியால்‌ 
பக்கத்தே கூரைகளின்‌ அடிவாரத்தில்‌ நீண்டு தொங்கும்‌ புல்‌ தழை 
முதலியவற்றைக்கொய்து, இளமூங்கில்களால்‌ புறமதில்‌ (அரண்‌) செய்து 
ஆறுகொணர்ந்து இட்ட புதிய பூக்களை அழகு பொருந்தச்‌ சிதறி, 
கு :-பீலி- தோகை. விதானம்‌ - மேற்கட்டி. வகுத்தல்‌ - செய்‌ 
தல்‌. அயில்‌ - கூர்மை. சுரிகை - கத்தி, எயில்‌ - மதில்‌. பொற்ப - 
அழகுற. (0, 


லக்குவன்‌ அமைத்த சாலையில்‌ இராமன்‌ குடிபுகல்‌ 
2182—2183 


2182. இன்னண மிளையவ னிழைத்த சாலையிற்‌ 
பொன்னிறத்‌ திருவொடுங்‌ குடிபுக்‌ கானரோ 
நன்னெடும்‌ திசைமுக னகத்து நம்மனோர்க்‌ 
குன்னரு முயிருளு மொக்க வைகுவான்‌. 


இன்னணம்‌ இளையவன்‌ இழைத்த சாலையில்‌, 
பொன்‌ நிறத்‌ திருவொடும்‌, குடிபுக்கான்‌; அரோ 
நல்‌ நெடுந்‌ திசைமுகன்‌ அகத்தும்‌, நம்‌ அனோர்க்கு 
உன்னரும்‌ உயிருளும்‌, ஒக்க வைகுவான்‌. 


164 அயோத்தியா காண்டம்‌ 


பொ :— நன்மையும்‌ பெருமையும்‌ உடைய பிரமனுள்ளும்‌, நம்மை 
யொத்தவர்களால்‌ நினைத்தற்கும்‌ அரிய (நுண்ணிய) உயிரினத்துள்ளும்‌ 
ஒரு தன்மையாகத்‌ தங்கிய (இறைவன்‌ அமிசமான) இராமன்‌, இவ்வாறு 
இளையவன்‌ செய்த பன்னசாலையில்‌, பொன்போன்ற நிறத்தையுடைய 
சிதாபிராட்டியோடும்‌ குடிபுக்கான்‌. 


கு :—வைகுவான்‌ புக்கான்‌ என இயையும்‌. இன்னணம்‌ - இவ்வாறு. 
நெடுமை - பெருமை (சீவகசிந்தாமணி, 1951), திசைமுகன்‌ - பிரமன்‌. 
(48) 


2183. மாய நீங்கிய சிந்தனை மாமறை 
தூய பாற்கடல்‌ வைகுந்தஞ்‌ சொல்லலா 
மாய சாலை யரும்பெற லன்பினா 
னேய நெஞ்சின்‌ விரும்பி நிரம்பினான்‌. 


மாயம்‌ நீங்கிய சிந்தனை, மா மறை, 

தூய பாற்கடல்‌, வைகுந்தம்‌, சொல்லல்‌ ஆம்‌ 
ஆய சாலை, அரும்பெறல்‌ அன்பினான்‌, 

நேய நெஞ்சின்‌ விரும்பி நிரம்பினான்‌. 


பொ :--மயக்கம்‌ நீங்கிய மனமும்‌ பெருமை வாய்ந்த வேதமும்‌ தூய 
தாகிய திருப்பாற்கடலும்‌ வைகுந்தமும்‌ ஒக்கும்‌ என்று சொல்லத்தக்க 
அச்சாலையை, பெறுதற்கரிய அன்பினையுடைய இராமன்‌, நண்பு 
வாய்ந்த மனத்தோடு விரும்பி (அடைந்து) நிறைவுடையனாயினான்‌. 


கு :--மாயம்‌ - மயக்கம்‌ திரிபுணர்ச்சி. மாயம்‌ நீங்கிய மனம்‌ 
என்றது யோகியருள்ளத்தை. மறை என்றது, மறைமுடியாகிய உப 
திடதத்தை. திருமாலே இராமனாகத்‌ தோன்றுதலின்‌, திருமால்‌ தங்கும்‌ 
இடங்கள்‌, இராமன்‌ புகுந்து அமர்ந்த பன்னசாலைக்கு உவமம்‌ ஆயின. 
* முன்னமே துயின்றருளிய முதுபயோததியோ, பன்னகா திபப்‌ பாயலோ 
பச்சையாலிலையோ, சொன்ன நான்மறைச்‌ சுருதியோ கருதிநீ யெய்த; 
என்ன மாதவம்‌ செய்ததிச்‌ சிறுகுடி லென்றான்‌ ' . (வில்லி. கிருட்டிணன்‌ 
றூது 80), * ஆலிலை கிடக்கை தணந்து, வேலையி னிருக்கை திறம்பி; 
ஆதவனிடத்திலு மின்றி, அமரேச னாமரசிருப்பு முனிந்து, மாகயிலை 
வெற்பொடு கஞ்ச மாதியிட முற்று மகன்று, கரைகாணாக்‌ கோலமறை 
யுச்சி துறந்து, மாதவர்‌ மனத்தை நெகிழ்ந்து, கோகனகை சொர்க்க 
மிகந்து, வளர்பாயற்‌ கோளரவை விட்டு விகங்க பூபதி கழுத்தை 
மறந்து, கோசலை வயிற்றிலிருந்த பெருமாளே ' (இராமசெயத்‌ திருப்‌ 
புகழ்‌. 5) என்பவை இங்கே ஒப்புநோக்கத்தகும்‌. (49) 


சித்திரகூடப்‌ படலம்‌ 155 


இராமன்‌ உட்கோள்‌ 


2184. மேவு கான மிதிலையர்‌ கோன்மகள்‌ 
பூவின்‌ மெல்லிய பாதமும்‌ போந்தன 
காவி லெம்பிகை சாலை சமைத்தன 
யாவை யாது மிலார்க்கயை யாதவே. 


“மேவு கானம்‌, மிதிலையர்கோன்‌ மகள்‌ 
பூவின்‌ மெல்லிய பாதமும்‌ போந்தன; 
தாவில்‌ எம்பி கை சாலை சமைத்தன; 
யாவை யாதும்‌ இலார்க்கு இயையாதவே.”” 


பொ :--(இராமன்‌), மிதிலையார்‌ மன்னன்‌ மகளாகிய சீதையின்‌ 
பூவினும்‌ மெல்லிய அடிகளும்‌ (கல்லும்‌ முள்ளும்‌) பொருந்திய காட்டில்‌: 
தடக்கவல்லனவாயின ; குற்றமற்ற என்‌ தம்பி இலக்குவன்கைகள்‌ பன்ன 
சாலை அமைக்கவல்லனவாயின; ஒன்றும்‌ இல்லாதவர்க்கு இயையாதவை 
எவை ? (எல்லாம்‌ இயையும்‌) 


கு :--இதுவும்‌ இதனை அடுத்துப்‌ பின்வரும்‌ இரண்டு செய்யுளும்‌ ஒரு 
தொடர்‌. மிதிலையர்கோன்மகள்‌ பாதமும்‌ கானம்‌ போந்தன ; எம்பிகை 
சாலை சமைத்தன ; யாதும்‌ இலார்க்கு இயையாத யாவை? என்று 
சிந்தித்து இளையவற்‌ பார்த்து, “ நீ இது என்று கற்றனை !' எனாக்‌ கண்‌ 
பனி சோர்கின்றான்‌, * இடர்‌ உனக்கு இழைத்தேன்‌ ' என்றான்‌ என 
2186-ஆம்‌ பாடலுடன்‌ இயைந்து முடியும்‌. மேவுகானம்‌ என்பதற்குக்‌ 
காட்டின்‌ கடுமைதோன்றக்‌ கல்லும்‌ முள்ளும்‌ பொருந்திய கானம்‌ என 
உரை வரையலாயிற்று. தா- குற்றம்‌. இராமன்‌ என்னும்‌ எழுவாய்‌. 
வருவித்துரைக்கப்பட்டது. (50) 


இச்செய்யுளின்பின்‌ 19, 22, 25, 29, 41, 45, 52 என்னும்‌ குறி 
யீடுள்ள சுவடிகளில்‌ பின்வருமாறு ஒரு செய்யுள்‌ காணப்படுகிறது. 


2184 (8) எய்த வின்னல்‌ வந்த போதி யாவரேனும்‌ யாவையும்‌ 
செய்ய வல்ல ரென்று கொள்க சேணெறிக்க ணீங்கிட 
மைய கண்ணி செய்ய பாதம்‌ வல்ல வாய மற்றிவன்‌ 
கைகளின்று பன்ன சாலை கட்ட வல்ல வாயவே. 


புறத்திரட்டுள்ளும்‌ காணப்படும்‌ இச்செய்யுள்‌, மேற்பாட்டிற்‌ கூறிய 
வற்றையே கூறுகிறது; முன்பின்‌ பாடல்களோடு தொடராத (வேறு 
பட்ட) சந்தமுடையதாயிருக்கிறது; ஆதலால்‌ இதனை இடைச்செருகற்‌ 
பாட்டென்று கொண்டு இங்கே சேர்க்கலாயிற்று. 


156 அயோத்தியா காண்டம்‌ 


இராமன்‌ இளையவனை நோக்கிக்‌ கூறல்‌ 2185-2186 


2185. என்று சிந்தித்‌ இளையவற்‌ பார்த்திரு 
குன்று போலக்‌ குவவிய கோளினா 
யென்று கற்றனை நீயிது போலெனாத்‌ 
அன்று தாமரைக்‌ கண்பனி சோர்கின்றான்‌. 


என்று சிந்தித்து, இளையவற்பார்த்து, * இரு 
குன்று போலக்‌ குவவிய தோளினாய்‌ ! 
என்று கற்றனை நீ! இது போல்‌” எனாத்‌ 
துன்று தாமரைக்‌ கண்‌ பனி சோர்கின்றான்‌; 


பொ:--என்று எண்ணித்‌ தம்பியை நோக்கி, இரண்டு மலைகள்‌ 
போலத்‌ திரண்ட தோள்களையுடையவனே ! நீ இத்தொழிலை எப்‌ 
பொழுது கற்றுக்கொண்டாய்‌ ! என்று தாமரை மலர்‌ போன்ற கண்களிற்‌ 
செறிந்த நீர்த்துளிகளைச்‌ சிந்துகின்‌ றவனாகி. 


கு என்று என்பது முன்பாட்டிற்‌ கூறியவற்றைக்‌ குறித்து 
நின்றது. குவவு-திரட்சி. இது நீ என்று கற்றனை என இயைக்க. 
இது என்றது சாலையமைத்தலைச்‌ சுட்டிநின்றது. போல்‌ உரையசை. 
துன்றுதல்‌ - செறிதல்‌. சோர்கின்றான்‌ என்பது எச்சப்பொருள்பட 
நின்றது. சோர்கின்றானாய்‌ என்றான்‌ எனப்‌ பின்வரும்‌ பாடலொடு 
முடியும்‌. (51) 


2186. அடருஞ்‌ செல்வ மளித்தவ னாணையாற்‌ 
படரு நல்லறம்‌ பாலித்‌ தஇரவியிற்‌ 
சுடரு மெய்ப்புகம்‌ குடினெ னென்பதெ 
னிடரு னக்கிழைத்‌ தேனெடு நாளென்றான்‌. 


* அடரும்‌ செல்வம்‌ அளித்தவன்‌ ஆணையால்‌, 
படரும்‌ நல்‌ அறம்‌ பாலித்து, இரவியில்‌ 

சுடரும்‌ மெய்ப்‌ புகழ்‌ சூடினென்‌, என்பது என்‌ ? 
இடர்‌ உனக்கு இழைத்தேன்‌ நெடுநாள்‌ * என்றான்‌. 


பொ :--செறிந்த (தவச்‌) செல்வத்தை (எனக்குக்‌) கொடுத்த தந்தை 
யின்‌ கட்டளைப்படி பரவிய நல்ல அறங்களைக்‌ காத்து, (அதனால்‌ விளைந்த 
பயனாகச்‌) சூரியனைப்போல்‌ விளங்கும்‌ உண்மையான புகழைத்தரித்தேன்‌ 
என்று கூறுவது எவ்வாறு இயலும்‌ ? நெடுங்காலம்‌ உனக்குத்‌ துன்பத்‌ 
தைச்‌ செய்தவனாவேன்‌ என்று கூறினான்‌. 


சித்திரகூடப்‌ படலம்‌ 167 


கு :--செல்வம்‌ என்றது இங்கே தவத்தினை. நல்லறம்‌ என்றது 
விரதஞான ஒழுக்கங்களை. பாலித்து-காத்து. இரவி-சூரியன்‌. சுடர்தல்‌- 
ஒளிவிடுதல்‌. என்‌ என்னும்‌ வினா ஈண்டு மறுதலைப்‌ பொருள்‌ குறித்து 
தின்றது. இடர்‌ - துன்பம்‌. நெடுநாள்‌ உனக்கு இடர்‌ இழைத்தேன்‌ 
என இயையும்‌. (52) 


இலக்குவன்‌ கூறுதல்‌ 


2187. அந்த வாய்மொழி யைய னியம்பலு 
நொச்த சிந்தை யிளையவ னோக்கினா 
னெந்தை காண்டி. யிடரினுக்‌ கங்குர 
முந்தி வந்து முளைத்ததன்‌ றோவென்றான்‌. 


அந்த வாய்‌ மொழி ஐயன்‌ இயம்பலும்‌, 

நொந்த சிந்தை இளையவன்‌ நோக்கினான்‌, 
* எந்தை! காண்டி! இடரினுக்கு அங்குரம்‌ 
முந்தி வந்து முளைத்ததன்றோ ?' என்றான்‌. 


பொ :--இராமன்‌ அச்சொல்லைச்‌ சொன்ன அளவில்‌, வருந்திய மன 
முடைய இலக்குவன்‌, இராமனைப்‌ பார்த்து, * எந்தாய்‌ ! துன்பத்துக்கு 
முளை யான்‌ கருவாய்ப்‌ புகுமுன்னரே (என்‌ பழவினையால்‌) வந்து 
தோன்றியதன்றோ ?' என்றான்‌. 


கு ஐயன்‌, அந்த வாய்மொழி இயம்பலும்‌ என இயைக்க. ஐயன்‌ 
என்பது இராமனைக்‌ குறித்துநின்றது. வாய்மொழி - சொல்‌. அந்த 
வாய்மொழி என்பது முன்பாட்டில்‌ *இடருனக்கிழைத்தேன்‌ நெடுநாள்‌” 
என்பதனைச்‌ சுட்டியது. நோக்கினான்‌ என்பது முற்றெச்சம்‌. நோக்கி 
என்றான்‌ என இயையும்‌. காண்டி முன்னிலையசை. இடர்‌ - துன்பம்‌, 
அங்குரம்‌ - முளை. முந்தி - (யான்‌ கருவிற்புகும்‌) முன்‌. இடர்‌ உனக்கு 
இழைத்தேன்‌ நெடுநாள்‌ என்ற இராமனை நோக்கி உனக்குப்‌ பணி 
விடை செய்தலால்‌ உளதாவது இன்பமே ; துன்பம்‌ அன்று; நீ மணிமுடி 
தாங்கி அரியணைமீது வீற்றிருக்கும்‌ கோலம்‌ காணாது சடைமுடி தாங்கித்‌ 
தவமேற்கொண்ட இந்நிலையில்‌ உன்னைக்‌ கண்டு யான்‌ வருந்துவது என்‌ 
பழவினைப்‌ பயன்‌ என்பான்‌, இடரினுக்கு அங்குரம்‌ முந்திவந்து முளைத்‌ 
தது என்றான்‌. இராமன்‌ அரசுநிலை நீங்கித்‌ தவநிலை மேற்கொண்ட 
மையே இலக்குவற்குத்‌ துன்பம்‌ விளைத்தது என்பது, * மன்னுஞ்‌ செல்‌ 
வத்துக்கு உண்டு வரம்பு இதற்கு என்ன கேடுண்டு ? இவ்வெல்லையி 
லின்பத்தை உன்னுமேல்‌ வரும்‌ ஊதியத்தோடு' (2189) என்று 
இராமன்‌ கூறுதலால்‌ விளங்கும்‌. (59) 


158 அயோத்தியா காண்டம்‌ 


மீட்டும்‌ இராமன்‌ நினைதல்‌ 
2188. ஆக செய்தக்க தில்லை யறத்தினின்‌ 
றேக லென்ப தரிதென்று மெண்ணினா 
னோகை கொண்டவ னுள்ளிடர்‌ நோக்கினான்‌ 
சோக பங்கந்‌ துடைப்பரி தாலெனா. 


ஆக, செய்தக்கது இல்லை; அறத்தில்‌ நின்று 
ஏகல்‌ என்பது அரிது என்றும்‌ எண்ணினான்‌; 
ஓகை கொண்டவன்‌ உள்‌ இடர்‌ நோக்கினான்‌ 
சோக பங்கம்‌ துடைப்பு அரிதால்‌ எனா. 


பொ :--அவ்வாறு இலக்குவன்‌ கூற, (தனக்குப்‌ பணிபுரிதலில்‌) 
மகிழ்ச்சியுடையவன்‌ மனத்துன்பத்தைக்‌ கருதிய இராமன்‌, (இவ 
னுடைய) சோகமாகிய மாசு போக்குதற்கு அரியது; எனவும்‌, அத்‌ 
துன்பத்தை நீக்குதற்கு யான்‌ செய்யத்தக்கது ஒன்றும்‌ இல்லை; அதனை 
நீக்கும்பொருட்டு யான்‌ மேற்கொண்ட நோன்பைக்‌ கைவிடலும்‌ 
இயலாது என்றும்‌ எண்ணி. 

௫ :--ஆக என்பது முன்பாட்டிற்‌ பயின்ற என்றான்‌ என்னும்‌ 
முற்றுச்சொல்லொடு இணைந்து என்றானாக என இயையும்‌ ; அசைநிலை 
யாக்கலும்‌ ஆம்‌. அறம்‌-நோன்பு (சீவகசிந்தாமணி 386). எண்ணினான்‌ 
முற்றெச்சம்‌ ; மேல்வரும்‌ பாட்டில்‌ என்றான்‌ என்னும்‌ வினைகொண்டது. 
ஓகை - உவகை-மகிழ்ச்சி. உள்‌ இடர்‌ - மனத்துன்பம்‌. நோக்கினான்‌ 
வினைப்பெயர்‌; இங்கே இராமனைச்‌ சுட்டிநின்றது. பங்கம்‌ - அழுக்கு, 
மாசு. துடைத்தல்‌ - போக்குதல்‌, (54) 


இராமன்‌ மீட்டும்‌ கூறுதல்‌ 


2189. பின்னும்‌ தம்பியை நோக்கிப்‌ பெரியவன்‌ 
மன்னுஞ்‌ செல்வத்துக்‌ குண்டு வரம்பிதற்‌ 
கென்ன கேடுண்டிவ்‌ வெல்லையி லின்பத்தை 
யுன்னு மேல்வரு மூதியத்‌ தோடென்றான்‌. 


பின்னும்‌ தம்பியை நோக்கி, பெரியவன்‌, 

* மன்னும்‌ செல்வத்துக்கு உண்டு வரம்பு; இதற்கு 
என்ன கேடு உண்டு? இவ்‌ எல்லையில்‌ இன்பத்தை 
உன்னு; மேல்‌ வரும்‌ ஊதியத்தோடு ” என்றான்‌. 


சித்திரகூடப்‌ படலம்‌ 159 


பொ :--மூத்தோனான இராமன்‌, பின்னும்‌, இலக்குவனைப்‌ பார்த்து, 
(அரசச்‌) * செல்வத்துக்கு எல்லை உண்டு; (கேடும்‌ உண்டு) ; இந்தத்‌ 
தவச்செல்வத்துக்கு என்ன அழிவு உண்டு? (ஓர்‌ அழிவும்‌ இல்லை ; 
எல்லையும்‌ இல்லை ;) இந்தத்‌ தவச்‌ செல்வமாகிய வரம்பற்ற இன்பம்‌ 
தருவதனை, மறுமைக்கண்‌ எய்தும்‌ பயனுடன்‌ நினைக ' என்று கூறி, 


கு :--மன்னும்‌ என்பது அசைநிலை ; இடைச்சொல்‌, இதற்கு என்று 
தான்‌ மேற்கொண்ட தவச்‌ செல்வத்தைச்‌ சுட்டியவாறு, அரசச்‌ செல்‌ 
வத்துக்கு வரம்பு உண்டு எனவே, தவச்‌ செல்வத்துக்கு வரம்பில்லை 
என்பதும்‌, தவச்‌ செல்வம்‌ கேடற்றதெனவே அரசச்‌ செல்வம்‌ கேடடை 
வது என்பதும்‌ ; தவச்‌ செல்வம்‌ எல்லையில்‌ இன்பம்‌ தருவது எனவே, 
அரசச்‌ செல்வம்‌ எல்லையில்‌ துன்பம்‌ தருவது என்பதும்‌ பெறப்படும்‌. 
இன்பம்‌ தருவதனை இன்பம்‌ என்றான்‌. இதனால்‌ எல்லாவாற்றாலும்‌ குறை 
வுடைய அரசச்‌ செல்வத்தை நீங்கி, எல்லாவாற்றானும்‌ நிறைவுடைய 
தவச்‌ செல்வத்தை யான்‌ பெற்றதுகொண்டு மகிழ்வதன்றி நீ வருந்துதல்‌ 
தகாது என்றவாறு. “ நற்றவம்‌ பரவை ஞாலம்‌ நாமுட னிறுப்பின்‌ 
வையம்‌, அற்றமில்‌ தவத்திற்‌ கென்றும்‌ ஐயவி யனைத்து மாற்றாது” 
(2983) என்று திருத்தக்கதேவர்‌ கூறியதும்‌ இங்கு நோக்கத்தகும்‌. 
உன்னு - நினை; முன்னிலையேவல்‌, எல்லையில்‌ இன்பத்தை மேல்‌ வரும்‌ 
ஊதியத்தோடு உன்னு என்று தம்பியைத்‌ தேற்றி எனப்‌ பின்வரும்‌ 
பாடலோடு இணைந்து முடியும்‌. ஊதியம்‌-இலாபம்‌. (55) 


19, 22, 25, 29, 45, 52 என்னும்‌ குறியீடுள்ள சுவடிகளில்‌ இச்‌ 
செய்யுளின்‌ பின்‌, 
2189 (a) தினைத்துணை வயிநிலாச்‌ சிற்றெ றும்புகள்‌ 
வனத்திடைக்‌ கரிகளும்‌ வருந்தி வாழ்வன 
அனைத்துள வுயிர்களும்‌ யாவு மங்ஙனே 
மனத்திடர்‌ நீங்கினா ரில்லை மன்னனே. 


என்று ஒரு மிகைப்பாட்டுக்‌ காணப்படுகிறது, 


கவிக்‌ கூற்று 
2190. தேற்றித்‌ தம்பியைத்‌ தேவருங்‌ கைதொழ 
நோற்றி ருந்தன னோன்சிலை யோனப்பா 
லாற்றன்‌ மாதவ னாணையிற்‌ போனவர்‌ 
கூற்றி னுற்றது கூறலுற்‌ றுமரோ. 


160 அயோத்தியா காண்டம்‌ 


தேற்றித்‌ தம்பியைத்‌ தேவரும்‌ கைதொழ 
நோற்று இருந்தனன்‌, நோன்சிலையோன்‌ ; இப்பால்‌ 
ஆற்றல்‌ மாதவன்‌ ஆணையில்‌ போனவர்‌ 
கூற்றின்‌ உற்றது கூறலுற்றாம்‌ அரோ. 
பொ :-—வலிய வில்லினையுடைய இராமன்‌ இலக்குவனைத்‌ தெளி 
வித்துத்‌ தேவரும்‌ வணங்கும்படி நோன்புகளைச்‌ செய்துகொண்டு, 
சித்திரகூடமலையில்‌ இருந்தான்‌ ; இனி ஆற்றலையுடைய பெரிய தவத்‌ 
தினனான வசிட்டமுனிவனுடைய கட்டளையால்‌ (கேகய நாட்டுக்குச்‌) 
சென்ற தூதர்கூற்றால்‌ மேல்‌ நிகழ்ந்ததனைச்‌ சொல்லத்தொடங்கினோம்‌. 


கு :-—நோன்சிலையோன்‌ தம்பியைத்‌ தேற்றித்‌ தேவரும்‌ கைதொழ 
நோற்றிருந்தனன்‌ என இயையும்‌. நோன்சிலை - வலிய வில்‌. அரோ 
அசை, (56) 


சித்திரகூடப்‌ படலம்‌ முற்றிற்று. 


ஷ 


* சகி "en 
2 லக 1:0 


9. பள்ளி படைப்‌ படலம்‌ . 


தயரதன்‌ உடம்பை ஈமப்பள்ளியில்‌ படுக்கச்செய்து எரித்த நிகழ்ச்சி” 
யைத்‌ தெரிவிக்கும்‌ பகுதி ஆதலின்‌, இது பள்ளி படைப்‌ படலம்‌ எனப்‌! 
பெயர்‌ பெறுகின்றது. “எந்தாய்‌ வெறுநிலத்துச்‌ சேர்தியோ 
வென்நினைந்‌ திரங்கிப்‌ பள்ளி படுத்தார்களே” (சீவக-292) என்பதால்‌) 
ஈமப்‌ பள்ளியில்‌ படுக்கச்‌ செய்வதைப்‌ * பள்ளி படுத்தல்‌ ' என்று கூறும்‌: 
வழக்குண்மை தெளியலாம்‌. இப்படலம்‌, 2, 5, 7, 19, 20, 22-2௦, 46-ஆம்‌) 
பிரதிகளில்‌ பள்ளியடைப்‌ படலம்‌ எனவும்‌, 27-ல்‌ பள்ளியரைப்‌ படலம்‌: 
எனவும்‌, 1-ல்‌ பள்ளிப்படலம்‌ எனவும்‌ வரையப்பட்டிருக்கின்றது. ஒரு. 
சுவடியில்‌ இப்படலமே, முதல்‌ 116 செய்யுட்கள்‌ பரதன்‌ நகர்புகு படலம்‌, 
எனவும்‌, பின்‌ 25 செய்யுட்கள்‌ தகனஞ்செய்‌ படலம்‌ எனவும்‌ இரண்டாகப்‌ 
பிரிந்து காணப்படுகின்றது. 


படலப்‌ பொருட்‌ சுருக்கம்‌ டல்‌ 

இராமன்‌ சித்திரகூட மலையில்‌ இரு ந்தானாக, வசிட்டனால்‌ அனுப்பப்‌: 
பட்ட தூதுவர்கள்‌ கேகயன்‌ நகரை அடைந்து ஓலையைப்‌ பரதனிடம்‌. 
கொடுக்கின்றனர்‌. அவ்வோலையைப்‌ படித்துப்‌ பார்த்ததும்‌ பரதன்‌ 
இராமனைக்‌ காணலாம்‌ என்னும்‌ விருப்பத்தால்‌ பொழுதும்‌ நாளும்‌. 
பாராமல்‌ படையோடு புறப்படுகின்றான்‌. புறப்பட்ட ஏழாம்‌ நாண்‌; 
கோசல நாட்டை அடைகின்றான்‌. கோசல நாட்டு மக்கள்‌ மனமகிழ்ச்சி! 
யின்றித்‌ தொழில்‌ இழந்து சோர்ந்து கிடப்பதையும்‌ அயோத்தி நகரம்‌; 
பொலிவிழந்து போக்குவரவும்‌ இன்றி இருப்பதையும்‌ கண்ட பரதன்‌,. 
அரண்மனையில்‌ நிகழ்‌ ந்ததொரு துன்பம்‌ உண்டு என்பதை உய்த்துணர்‌ 
கின்றான்‌. இளவல்‌ சத்துருக்கனுக்கும்‌ இக்காட்சிகளைக்‌ காட்டித்‌ தன்‌: 
கருத்தை யுணர்த்துகின்றான்‌. சத்துருக்கனும்‌ பரதன்‌ கருத்தை உடன்‌ 
பட்டுக்‌ கூறுகின்றான்‌. இவ்வாறு உரையாடிக்கொண்டு விரைந்து 
அரண்மனையை அடைந்து தந்தை தங்குதற்குரிய இடங்களில்‌ எல்லாம்‌. 
தேடியும்‌ அவனைக்‌ காணாது வருந்தி இராமனையேனும்‌ கண்டு வணங்க. 
லாம்‌ என்ற எண்ணத்தோடு சென்றுகொண்டிருக்கையில்‌, கைகேயியின்‌- 
தோழி ஒருத்தி வந்து, * தாய்‌ அழைக்கின்றாள்‌ ? என்றாளாகப்‌ பரதன்‌" 
தாயை அணுகி வணங்கக்‌ கேகய நாட்டிலுள்ள தந்தை முதலியோரின்‌ 
நலங்களை அவள்‌ வினவ, * நலம்‌ ? என மறுமொழி கூறிவிட்டுத்‌. 
“தந்தையார்‌ எங்குளார்‌ ? என்று பரதன்‌ வினவுகின்றான்‌. “நுந்தை. 
வானவர்‌ கைதொழ வானுலகில்‌ உள்ளான்‌; நீ வருந்தாதே" என்றூ 
கைகேயி கூறுகின்றாள்‌. அதுகேட்ட பரதன்‌ மிக வருந்தி, “இச்சொல்லை 
நீயலது வேறு யாரேனும்‌ சொல்லுவரோ?' என வெறுத்துக்‌ கூறிவிட்டுத்‌, 
தந்தையைக்‌ குறித்துப்‌ பலவகையாகக்‌ கூறிப்‌ புலம்புகின்றான்‌. 

11 


162 அயோத்தியா காண்டம்‌ 


புலம்பிய பரதன்‌ பின்னர்த்‌ தேறி எனக்குத்‌ தந்தை முதலிய எல்லா 
உறவினரும்‌ இராமனே ஆதலால்‌ அவன்‌ அடிகளை வணங்கினாலன்றி 
என்‌ துன்பம்‌ தீராது என்கின்றான்‌. கைகேயி, “அவன்‌ தேவியோடும்‌ 
தம்பியோடும்‌ காட்டில்‌ உள்ளான்‌' என்கின்றாள்‌. அச்சொல்லைக்‌ கேட்ட 
யரதன்‌ நெருப்பை யுண்டவன்போலத்‌ துடிக்கின்றான்‌. இன்னும்‌ 
கேட்பதற்குரிய துன்பங்கள்‌ எத்துணை யுள்ளவோ ! என்று நடுங்கி 
இராமன்‌ காடு புகுந்த காரணத்தை வினவி அறிந்து இடியுற்ற நெடு 
மரம்போல்‌ தரையில்‌ விழுந்து புரண்டு புலம்பித்‌ தனக்கு அரசுரிமை 
வேண்டித்‌ தாய்‌ செய்த வஞ்சனைக்காக அவளைப்‌ பலவாறாகப்‌ பழிக்‌ 
கின்றான்‌. . தன்னையும்‌ வெறுத்துக்கொள்கின்றான்‌. என்ன கூறியும்‌ 
தன்‌ மனநிலையை மாற்றிக்கொள்ளாத தாய்முன்‌ நிற்கவும்‌ மனமிலனாய்க்‌ 
கோசலையின்‌ அடிவண்ங்கித்‌ துன்பம்‌ தீரலாம்‌ என அங்குச்‌ சென்று 
அவ்வன்னையின்‌, தாளில்‌. விழுந்து .புலம்புகின்றான்‌. அவன்‌ படும்‌ 
துயரை உணர்ந்த உயர்மனக்‌ கோசலை, (பரதன்‌ மனந்தூயன்‌! எனத்‌ 
தெளிந்து, * ஐய! கைகயர்‌ கோன்மகள்‌ செய்த வஞ்சனையொன்றும்‌ 
நீ யறிந்திலைபோலும்‌'. என்கின்றாள்‌. அச்சொல்லால்‌ அவ்வன்னைக்கு 
முன்னிருந்த ஐயத்தை உணர்ந்து பெரிதும்‌ வருந்திப்‌ பரதன்‌, தனக்கு 
ஏதும்‌ தெரியாது என்பதைப்‌ பல சூளுறவுகளால்‌ புலப்படுத்துகின்றான்‌. 
அதையுணர்ந்த கோசலை. மறுவிலா மனத்துப்‌ பரதனைத்‌ தழுவி அழுது; 
*நுங்குலத்து நின்னை ஒப்பார்‌ யாருளர்‌? மன்னர்‌' மன்னன்‌ ஆதற்குரிய 
தகுதியுடைய பரத ! நெடிது வாழ்க ' என வாழ்த்திவீட்டுத்‌ (தந்தைக்கு 
மகன்‌ செய்யவேண்டிய கருமத்தைச்‌ செய்க! என்று ஏவுகின்றாள்‌. 
-.. பரதன்‌. வசிட்ட முனிவரை அழைத்துக்கொண்டு எண்ணெய்த்‌ 
தாழியில்‌ இருக்கும்‌ தந்தையின்‌ உடம்பைக்‌ கண்டு புலம்புகின்றான்‌. 
பின்‌ அந்தணர்‌ வந்து தயரதன்‌ உடம்பை எடுத்து ஒரு விமானத்தில்‌ 
ஏற்றி நகர மாந்தரும்‌. மன்னர்களும்‌ கண்ணீர்விட்டு அழுது சூழ்ந்து 
வர .அவ்விமானத்தை யானையின்மீது வைத்துச்‌ சங்கு. பேரி முதலிய 
வாத்தியங்கள்‌ - முழங்கச்‌ சரயு நதிக்குக்‌. ' கொண்டுபோகின்றார்கள்‌. 
அங்கு ஈம விறகு அடுக்கிய ஈமப்‌ பள்ளியில்‌ தயரதன்‌ உடம்பைக்‌ கிடத்‌ 
திச்‌ செய்யவேண்டிய சடங்குகளைச்‌ . செய்துவிட்டு, “பரத! ஈமக்கடனைச்‌ 
செய்க' என்று அந்தணர்‌ அழைக்கப்‌ பரதன்‌ தந்தையின்‌ இறுதிக்‌ கடன்‌ 
செய்ய எழுகின்றான்‌. : அப்பொழுது வசிட்டன்‌, * அன்னை தீமையால்‌ 
மன்னன்‌ உன்னையும்‌ துறந்தான்‌; ஆதலால்‌ ஈமக்கடனுக்கு நீ உரியை 
அல்லை” என்று தடுக்கின்றான்‌. அதையறிந்த பரதன்‌ தனது நிலைக்குப்‌ 
பெரிதும்‌ வருந்தி இறந்தவன்போலச்‌ சோர்ந்து விடுகின்றான்‌. பின்னர்ச்‌ 
சத்துருக்கனைக்‌ கொண்டு -அவ்விறுதிக்கடனை வசிட்டன்‌ நிறைவேற்று 
கின்றான்‌. 

தயரதனுடைய பொன்போன்ற உடம்பு செந்தீயில்‌ எரிகின்றது 
கோசலை முதலிய .கோப்பெருந்தேவியர்‌ மூவர்‌ நீங்கலாக, அறுபதி 


பள்ளி படைப்‌ படலம்‌ 768 


னாயிரம்‌ மனைவிமாரும்‌ அத்தீயில்‌ புகுந்து புண்ணிய உலகை நண்ணு 
கின்றனர்‌. பிறகு மனைக்குத்‌ திரும்பிய பரதன்‌; வாலாமைக்குரிய பத்து 
நாட்களையும்‌ அரிதிற்‌ கழித்துப்‌ பின்‌ செய்யவேண்டிய இறுதிக்‌ .கடன்‌: 
களை முறையாகச்‌ செய்து முற்றுவித்து இருக்கின்றான்‌. மன்னன்‌ 
இல்லாமல்‌ நாடு இருப்பது மரபன்று என்ற எண்ணத்தால்‌ வசிட்ட 
முனிவனும்‌ நகரப்‌ பெருமக்களும்‌ மந்திரிமார்களும்‌ படைத்‌ தலைவர்‌ 
களும்‌ பரதனை அடைகின்றார்கள்‌: என்பதே ற்‌ ப்‌ கூறப்படும்‌ 
வரலாறு. 
வான்மீகத்தோடு கம்பர்‌ வேறுபடும்‌ இடங்கள்‌ - 
(1) பரதன்‌, தூதுவர்‌ தன்பால்‌ வருதற்கு முன்‌ விடியற்காலத்தில்‌, 
தயரதன்‌ எண்ணெய்‌ பூசிக்கொண்டு கழுதை பூட்டிய தேரில்‌ தென்‌ 
திசை நோக்கிச்‌ செல்வதாகவும்‌ பிறவாறாகவும்‌ கனவுசண்டு பிறர்‌ தேற்ற 
வும்‌ தேறாது வருந்திக்கொண்டிருந்ததாக வான்மீகம்‌ கூறும்‌. கம்பர்‌ 
அந்நிகழ்ச்சியைக்‌ கூறாமலே விடுத்துள்ளார்‌. கேர்சலநாட்டையும்‌ 
அயோத்தி நகரத்தையும்‌, நேரில்‌ கண்டு மக்களின்‌: சோகத்தால்‌ 
தயரதன்‌ மரணத்தை உய்த்துணர வைப்பது : காவியப்‌ போக்கிற்குச்‌ 
சிறப்புத்‌ தரும்‌ என்ற எண்ணத்தால்‌ வல்ல கணு கூறாது 
விடுத்தார்போலும்‌. ; i டம்‌ ஆடு 


(2) அயோத்திநகரத்தின்‌ பொன்விழத்த தீன்னிம்க்ப்கிலாம்‌ 
தேர்ப்பாகனுக்குக்‌ காட்டிக்‌ கூறுவதாக வான்மீகம்‌' கூறுகின்றது. கம்பர்‌, 
சத்துருக்கனுக்குக்‌ காட்டிக்‌ கூறுவதாக அமைத்துள்ளார்‌. * தேர்பீபாக 
ணுக்குக்‌ கூறுவ்தினும்‌ தன்னோடு ஒத்த சிறப்புடைய தன்‌ தம்பிக்குக்‌ 
கூறுவதே பொருத்தமாகும்‌ எனக்‌ கருதி அவர்‌ மாற்றினாராதல்வேண்‌ 
டும்‌: : சத்துருக்கன்‌ பேச்சுக்கும்‌ ஒரு வாய்ப்பு. அளித்தது ஆகும்ன்றே ! 


(3) தயரதனை அவன்‌ மாளிகையில்‌ : காணாத பரதன்‌, தன்‌ 'தந்தை 
கைகேயியினிடம்‌ ' வைத்த . பேரன்பால்‌ அவள்‌ மாளிகையில்‌ : தங்கி 
யிருப்பான்‌ என எண்ணித்‌ தானாகவே கைகேயியின்‌ மாளிகைக்குச்‌ 
சென்றதாக வான்மீகம்‌ கூறும்‌. கைகேயி, தான்‌ வரத்தால்‌. : பெற்ற 
அரசை ஆளும்பொருட்டுப்‌ பரதன்‌ வருகையை விழைவுடன்‌ எதிர்‌ 
பார்த்திருந்தமை புலப்படவேண்டி அவன்‌ தந்தையையும்‌ தமையனை 
யும்‌ தேடிக்கொண்டிருக்கும்‌ இடத்திற்குத்‌ தன்‌, தோழியை : கவ்‌ 
பரதனை அழைப்பித்ததாகக்‌ கம்பர்‌ அமைத்துள்ளார்‌: 5 


. (4) பரதன்‌ கைகேயியைக்‌ கடுமையாகப்‌. பழித்துவிட்டுத்‌ தரையில்‌ 
உணர்ச்சியின்றிக்‌ கிடந்து பின்‌ உணர்வு... வரப்பெற்றவனாய்‌, எழுந்த 
பொழுது, தன்னைக்‌ காணச்‌ சுமந்திரன்‌... முதலியோர்‌ அந்திருப்பதைக்‌ 
கண்டு, அவர்கள்‌ தன்‌ கருத்தை. யுணரும்வண்ணம்‌ மீண்டும்‌ கைகேயி 
யைப்‌ பழித்துக்‌ கூறித்‌ தான்‌ அரசுபெறத்‌ தாயுடன்‌ கலந்து சூழ்ச்சி 


164 அயோத்தியா. காண்டம்‌ 


செய்யவில்லை என்பதையும்‌, இராமன்‌ காடு புக்கது தனக்குத்‌ தெரியாது 
என்பதையும்‌ புலப்படுத்திப்‌ புலம்புகின்றான்‌. அப்பொழுது பரதன்‌ 
புலம்பும்‌ ஒலி கேட்டுக்‌ கோசலை, சுமித்திரையைப்‌ பார்த்துச்‌ “சிறந்த, 
அறிவையுடைய பரதன்‌ வந்திருப்பதாகத்‌ தெரிகின்றது; அவனை யான்‌ 
காண விரும்புகின்றேன்‌' என்று சொல்லிச்‌ சுமித்திரையோடு பரதன்‌ 
இருக்கும்‌ இடத்திற்குப்‌ புறப்பட்டாளாக, அவ்வேளையில்‌ பரதன்‌ சத்து 
ருக்கனுடன்‌ கோசலை மாளிகை நோக்கி வந்தான்‌ என வான்மீகம்‌ 
கூறும்‌. சுமந்திரன்‌ முதலியோர்‌, பரதனைக்‌ காண வந்தமையையும்‌ 
அவர்கள்‌ முன்‌ பரதன்‌ தன்‌ உண்மையியல்பை விளக்கினமையையும்‌, 
பரதனைக்‌ காணக்‌ கோசலை சுமித்திரையுடன்‌ புறப்பட்டுச்‌ சென்றமை: 
யையும்‌ கம்பர்‌ கூறவில்லை, இந்நிகழ்ச்சிகள்‌ கதைத்‌ தொடர்புக்கு, 
இன்றியமையாதன . 'அல்ல என்ற தடட அதாம்‌ விரிவஞ்சியும்‌. 
விடுத்தார்போலும்‌; 1! ்‌ 


(5) தம்மைக்‌ கண்டு அழுகின்ற கோசலையைக்‌ கண்ட பரதனும்‌ 
சத்துருக்கனும்‌ ககறிக்கொண்டே அவளை அணைத்துக்கொண்டு அழுது 
சோர, அப்போது பெருந்துயரத்தோடு கோசலை, பரதனைப்‌ பார்த்து, 
*அரசுபெற ஆசைப்பட்ட உனக்கு உன்‌ தாய்‌ எளிதாக அவ்வரசாட்சிமை 
வாங்கி வைத்திருக்கின்றாள்‌; நீ இனிதாக ஆளலாம்‌;. என்னை இராமன்‌ 
சென்றுள்ள காட்டிற்குக்‌ கொண்டுபோய்‌ விடு; இல்லையேல்‌ நானும்‌ 
சுமித்திரையும்‌ புறப்பட்டுக்‌ காடு புகுகின்றோம்‌' என்று நொந்து கூறினா 
ளாக, அவள்‌ ன்ளத்தைத்‌ தெளிவிக்கும்பொருட்டுப்‌ பரதன்‌ பல 

சூளூரைகளைச்‌ சொன்னான்‌ என்று வான்மீகம்‌ கூறும்‌. கோசலையின்‌ 
வாயில்‌ இத்தகைய பொருமைச்‌ சொற்கள்‌ வந்ததாகக்‌ கூறி அவளுக்கு 
மாசு ஏற்றுதலாகாது என்ற நல்லெண்ணத்தால்‌ கம்பர்‌, அவற்றை 
யெல்லாம்‌ விவரிக்காது, *கைகயர்‌ கோமகள்‌ இழைத்த கைதவம்‌ ஐயநீ 
அறிந்திலை போலுமால்‌” என்று மட்டும்‌ கூறியதாகவும்‌ அச்சொல்லுக்கே 
பொருது பரதன்‌ சூளுரை புகன்றதாகவும்‌ கூறியுள்ளார்‌. கம்பர்‌ செய்த 
இம்மாற்றத்தால்‌ கோசலையின்‌ பண்பு மிக உயர்ந்துள்ளது என்பது 
தெளிவு. 


(6) தயரதனுடைய ஈமக்கடனைப்‌ பரதனே செய்ததாக வான்மீகம்‌: 
கூறும்‌. பரதன்‌ தயரதனுக்கு ஈமக்கடன்‌ செய்ய வந்தபொழுது வசிட்ட 
முனிவன்‌ தயரதன்‌ கருத்தையுணர்த்தித்‌ தடுத்தான்‌ என்று கம்பர்‌ 
கூறும்‌ செய்தி வான்மீகத்தில்‌ கூறப்படாவிடினும்‌ இவ்வயோத்தியா 
காண்டத்துப்‌ பதினாலாம்‌ சருக்கத்தில்‌, *மந்திரபூர்வமாக எரிமுன்‌ பிடித்த 
உன்‌ கையையும்‌ உன்‌ மகனோடு உன்னையும்‌ கைவிட்டேன்‌ ; எனக்கு. 
நீவீர்‌ ஈமக்கடன்‌ செய்யலாகாது * என்று தயரதன்‌ கைகேயியிடம்‌ கூறிய 
தாக வான்மீகத்து இருத்தலாலும்‌, இராவணன்‌ வதைக்குப்‌ பிறகு 

துறக்கத்திலிருத்து வந்து தயரதன்‌ இராமனுக்குக்‌ காட்சி கொடுத்தும்‌ 


பள்ளி படைப்‌ படலம்‌ 165 


'பேசுகையில்‌ இராமன்‌, “ புத்திரனோடு உன்னைக்‌ கைவிடுகின்றேன்‌” 
என்று கைகேயியினிடம்‌ கூறிய சாபமொழியைக்‌ கைவிடுமாறு வரம்‌ 
பெற்றதாக அந்நூலில்‌ வருதலாலும்‌ வசிட்டன்‌ தடுத்த நிகழ்ச்சியைக்‌ 
கூறுவதே முன்னுக்குப்‌ பின்‌ முரணுதல்‌ இல்லாதது என்று உய்த்‌ 
துணர்ந்து கம்பர்‌ கூறியுள்ளார்‌ எனக்‌ “கொள்ளுதல்‌ தகும்‌. கம்பர்‌ 
வான்மீகத்தோடு வேறுபட்டுக்‌ கூறும்‌ கருத்துக்கள்‌ மேலும்‌ பல 
இருப்பினும்‌ அவை எடுத்துக்கூறும்‌ சிறப்புடைய அல்ல ஆதலின்‌ 
இங்கு விரிக்கப்படவில்லை. - க 


படலப்‌ பொருட்‌ சிறப்பு. .  .. ., 


t இப்‌ பள்ளிபடைப்‌ படலத்தில்‌, கம்பர்‌ கூறவேண்டிய கதை, 
“தூதுவர்‌ கொணர்ந்த தலைகண்ட பரதன்‌, சேனையோடு புறப்பட்டுக்‌ 
கோசல நாட்டிலுள்ள அயோத்தியை . அடைந்து அரண்மனையில்‌ 
யுகுந்து அரசனைக்‌ காணாது தேடிக்‌ கொண்டிருக்கும்போது; தாயின்‌ 
அழைப்பை அறிந்து சென்று வணங்கி அவள்மூலம்‌ தந்‌ைத வான்‌ 
யுக்கதையும்‌ தமையன்‌ கான்புக்கதையும்‌ அறிந்து வருந்தித்‌ தாயைக்‌ 
கடிந்து கூறிவிட்டுக்‌ கோசலையை அடைந்து அழுது அரற்றுகின்ற 
போது கோசலை வினவிய சொல்லால்‌ அவள்‌ முன்‌ தன்னை ஐயுற்றிருந்‌ 
ததை அறிந்து, அவள்‌ ஐயம்‌ நீங்கப்‌ பல சூளுரைகள்‌ சொல்லக்‌ கோசலை 
தெளிந்து பரதனைப்‌ பாராட்டிவிட்டுத்‌ * தந்தைக்குச்‌ செய்ய வேண்டிய 
௬மக்கடன்‌ செய்க ' எனப்‌ பணிக்கப்‌ பரதன்‌, வசிட்டனுடன்‌ சென்று 
எண்ணெய்த்தாழியிலிருந்த தயரதன்‌ உடம்பைக்‌ கண்டு கலங்கிப்‌ 
யுலம்பாநிற்க, அந்தணர்‌ அவ்வுடலைப்‌ பொன்‌ விமானத்தில்‌ வைத்து 
யானைமேல்‌ ஏற்றிக்கொண்டு, யாவரும்‌ புலம்பிப்‌ பின்தொடரச்‌ சரயு 
நதியை அடைய, ஈமக்கடனைச்‌ சத்துருக்கனைக்‌ கொண்டு செய்து 
முடித்துப்‌ பரதன்‌ அரண்மனை அடைந்து பத்து நாள்‌ கழித்து இறுதிக்‌ 
கடன்‌ முறையிற்‌ செய்து முடித்தான்‌ ” என்பது. 


சுருங்கிய இந்தக்‌ கதை நிகழ்ச்சியை மற்றவன்‌ பரு செய்‌ 
யுட்களால்‌ விரித்துக்‌ கூறும்‌ கம்பர்‌, கேகய நாட்டில்‌ இருந்து பரதன்‌ 
சேனையோடு புறப்பட்டதை ஒன்பது செய்யுளாலும்‌, பரதன்‌ கண்ட 
கோசல நாட்டின்‌ இயல்பைப்‌ பதினொரு செய்யுளாலும்‌, அயோத்தி 
நகரத்தின்‌ நிலையை ஏழு செய்யுளாலும்‌, பரதன்‌ தந்தையை நினைந்து 
யுலம்புதலைப்‌ பத்துச்‌ செய்யுளாலும்‌, பரதன்‌ தாயை நிந்தனை செய்தலைப்‌ 
பதினாறு செய்யுளாலும்‌, அவன்‌ சூளுரையைப்‌ பத்தொன்பது செய்‌ 
யுளாலும்‌, தயரதன்‌ உடம்பைப்‌ பள்ளிபடுத்த நிகழ்ச்சியைப்‌ பத்தொன்‌ 
பது செய்யுளாலும்‌ ஏனைய செய்திகளை அஞ்சின. செய்யுட்களாலும்‌ 
விரித்துக்‌ கூறியுள்ளார்‌. ்‌ 


166 அயோத்தியா காண்டம்‌ 


பரதன்‌ சேனை செல்லுங்கால்‌ முரசங்கள்‌ முழங்குகின்றன. வேதி 
யர்கள்‌ வாழ்த்துகின்றார்கள்‌. முரசங்களின்‌ முழக்கத்தை வேதியர்‌ 
வாழ்த்தும்‌ ஒலி வென்று மேம்பட்டதாகக்‌ கம்பர்‌ கூறுகின்றார்‌. 


* ஊறு கொண்ட முரசுமி ழோதையை 
வீறு கொண்டன வேதியர்‌ வாழ்த்தொலி ” 


என்பது காண்க. முரசங்களின்‌ பேரொலியையும்‌ வேதியர்‌ வாழ்த்து 
கின்ற குரல்‌ ஒலியையும்‌ கேட்டுப்‌ பழகியவர்க்குக்‌ கம்பர்‌ கூறும்‌ இந்‌ 
நிகழ்ச்சி புதுமையாகவே தோன்றும்‌. எல்லா ஒலிகளையும்‌ அடக்கி 
மேற்பட்டு ஒலிப்பது முரசு; அத்தகைய முரசின்‌ பேரொலியை வேதிய 
ரின்‌ வாழ்த்தொலி வீறுகொண்டு மேம்பட்டது என்று கூறும்‌ கம்பர்‌, 
ஒரு நுண்ணிய குறிப்பை எண்ணி உணருமாறு வைத்துள்ளார்‌ என்பது 
ஊன்றி நோக்குவார்க்குப்‌ புலனாம்‌. ஒருவர்‌ இறந்தபின்‌ கொட்டும்‌: 
சாப்பறை நன்கு ஒலிசெய்யாது தவ்தவ்வென்று தாழ்ந்த ஒலியைச்‌ 
செய்யுமாயின்‌, ' மேலும்‌ அவ்வீட்டில்‌ ஒரு சாவு உண்டு ' என்று மக்கள்‌ 
உய்த்துணர்வதை இன்றும்‌ சிற்றூர்களில்‌ காணலாம்‌. அம்முறையை 
நினைவிற்கொண்டு கம்பர்‌ பாடலை நோக்குவோமாயின்‌, தயரதன்‌ இறந்த 
குறிப்பையுணர்த்த முரசங்கள்‌ தாழ்ந்து ஒலித்தன என்பதும்‌ அத்தகைய 
முரசொலியையே வேதியர்‌ வாழ்த்தொலி வீறுகொண்டது என்பதும்‌ 
புலனாம்‌. ஊறுகொண்ட என்பதற்குக்‌ குறுந்தடியால்‌ தாக்குதல்‌ 
கொண்ட முரசு எனவும்‌, முரசு உமிழ்கின்ற ஊறுபாடு கொண்ட 
ஓதையை எனவும்‌ கூட்டிப்‌ பொருள்‌ கொள்ளுமாறு இரட்டுற மொழித 
லாகக்‌ கூறியுள்ள திறம்‌ காணலாம்‌. * ஊறுகொண்ட ஓதை” என்பதற்கு 
இயல்பான தன்‌ ஒலியினின்றும்‌ குறைதல்கொண்ட ஓசை என்பது 
பொருள்‌. வேதியர்‌ 'பரதனுக்கு வரப்போகும்‌ துன்பத்தை நிமித்தங்க 
ளால்‌ முன்னுணர்ந்தோராகலின்‌ அத்துன்பம்‌ அவனுக்கு வாராதிருக்க 
வேண்டி உரத்த குரலுடன்‌ வாழ்த்துகின்றார்கள்‌. தெய்வமுரசு வரம்‌ 
போகும்‌ துன்ப நிகழ்ச்சியை யுணர்த்தத்‌ தாழ்ந்து மெத்தென ஒலித்த 
லாலும்‌, மேற்கூறியவாறு அந்தணரின்‌ வாழ்த்தொலி மிக்கொலித்த 
லாலும்‌, முரசொலியை வாழ்த்தொலி வெல்வது இயல்வதாயிற்று. இந்த 
நுட்பம்‌ தோன்றவே கம்பர்‌ அவ்வாறு கூறியுள்ளார்‌ என்பது புலனாகும்‌. 
டு முன்தோன்றிய மூன்யிாட்கற்ஞ இடம்‌ இல்லையாதல்‌ காணலாம்‌. 


இனி, கேகயநாட்டிலிருந்து புறப்பட்டு வந்த பரதன்‌ "கட்கம்‌". 
கோசல நாட்டைக்‌ கூற வ்ந்த “கம்பர்‌, 


௮4. *எந்திரத்‌,: தூறுபாகு மடையுடைத்‌ தொண்முளை 

தாறுபாய்‌ வயற்‌ கோசல நண்ணினான்‌ ? 
என்கின்றார்‌. கரும்பின்‌ 'எந்திரத்திலிருந்து கருப்பஞ்சாறு பெருகு, 
கின்றது. மன்னன்‌ மரணத்தையும்‌ இராமன்‌ வனம்புக்கதையும்‌ அறிந்த 


பள்ளி: படைப்‌ படலம்‌ 167 


உழவர்கள்‌ இன்னது செய்வது என்பது அறியாது துன்பத்தால்‌ திகைப்பு 
எய்தி இருக்கின்றார்கள்‌. கரும்பு எந்திரத்தின்‌ பக்கத்தில்‌ 'தாழியை 
வைத்துக்‌ கருப்பஞ்சாற்றை நிரப்பவும்‌ வேற்றுத்தாழியில்‌ மாற்றவும்‌ 
மறந்தார்கள்‌. எனவே எந்திரத்தில்‌ ஊறுகின்‌ ற கருப்பஞ்சாறு பெருகிக்‌ 
கழனியில்‌ உள்ள கால்வாயில்‌ செல்கின்றது ; அங்கு நாற்றங்காலுக்குள்‌ 
நீர்புகாவாறு அடைத்திருந்த மடையை உடைக்கின்றது ; ஒளிவாய்ந்த 
சிறிய நெல்முளைகளையுடைய நாற்றங்காலில்‌ பாய்கின்றது. சிறு முளை 
களையுடைய நாற்றங்காலுக்கு நீர்‌ வேண்டுவதில்லை. நீர்‌ பாய்ந்தால்‌ 
அம்முளைகள்‌ அழுகிக்‌ கெட்டுவிடும்‌. அத்தகைய ஒண்முளைகளையுடைய்‌ 
நாற்றங்காலில்தான்‌ கருப்பஞ்சாறு பாய்கின்றது. அவ்வொண்முளை 
என்னாவது ? தனக்குத்‌ தேவையில்லாத கருப்பஞ்சாற்றின்‌ பெருக்கால்‌ 
பெரிதும்‌ வருந்துகின்றது அம்முளை. இத்தன்மையான கோசலநாட்‌ 
டைத்தான்‌ பரதன்‌ அடைந்ததாகக்‌ கம்பர்‌ கூறியுள்ளார்‌. கோசல்‌ 
நாட்டிற்கு அடையாகக்‌ கூறியுள்ள இந்நிகழ்ச்சியால்‌ அவர்‌ புலப்‌ 
படுத்தக்‌ கருதிய கருத்து யாது ? என்று ஊன்றி நோக்குவோமாயின்‌ 
ஒரு சிறந்த கருத்து அதில்‌ அமைந்துள்ளதை அறியலாம்‌. அம்முளைக்கு 
ஏற்பட்ட நிலைதான்‌ தயரதனின்‌ இளைய 'கான்முளையாகிய பரதனுக்கும்‌ 
ஏற்படப்போகின்றது என்ற டப்‌ அந்த பவல்‌ புலப்படுத்தி 


யுள்ளார்‌ கம்பர்‌. 
, 
1 


இராமனை நோக்கப்‌ பரதன்‌ தயரதனுடைய இளைய ... கான்‌ ம 
என்பது தேற்றம்‌. அவனுக்கு அரசபோகம்‌ வேண்டாதது ஒன்று 
இளை யவனாகிய அவனுக்கு அரசபாரம்‌ பொருந்தாது என்பது மது முத 
லாக வந்த முறையும்‌ ஆகும்‌. பரதனுக்குத்‌ தேவையில்லாததும்‌. அவன்‌ 
மேற்கொள்ளற்குரிய முறையில்லாததும்‌ ஆகிய அரசபாரம்‌, மூத்தவற்‌ 
குரித்து அரசு என்ற முறைமையையும்‌: மீறித்‌ தாய்‌, செய்த முயற்சியால்‌ 
அப்பரதன்‌ தலைமேல்‌ வந்து வீழ இருக்கின்றது என்ற பலர்‌, அந்த 
அடையை தன்கு பெறப்படுதல்‌ காணலாம்‌. , 


சமாக றுபாக்‌ என்றது இலியோக்ச்சும்‌ அது மடையை 
உடைத்தது என்றது, மூத்தவற்கு உரித்து அரசு' என்ற முறையை 
மீறுவதாகவும்‌, அது ஒண்முளை நாறுபாய்தலாவது, அரசபோகத்தை 
விரும்பாத இளங்கான்முளையாகிய பரதன்மேல்‌ அவ்வரசபாரம்‌ தாயின்‌ 
முயற்சியால்‌ வந்து வீழ்ந்து வருத்துவதாகவும்‌ உள்ளுறை கொண்டு 
பிறிது மொழிதல்‌ என்னும்‌ அணியின்பால்‌ படுத்துக, இவ்வாறு ஆழ்ந்து 
காண்பார்க்கு அரும்பொருள்‌ சுரக்கும்‌ அமுதசுரபியாய்க்‌ கம்பர்‌ கவிகள்‌ 
திகழ்கின்றமை பலவிடங்களில்‌ காணலாம்‌. 


இனி, அயோத்தி தகரத்தின்‌ துன்பக்‌ காட்சிகளைக்‌ அன்று செல்தல்‌, 
பரதன்‌ .வள்ளைபாடும்‌ பாணர்களும்‌, கூத்தர்கள்‌, வள்ளல்களிடம்‌ 
சென்று தம்‌ திறமையைக்‌ காட்டிக்‌ களிறும்‌ பிடியும்‌ பொன்னும்‌ கவர்ந்து 


168 அயோத்தியா காண்டம்‌ 


செல்வதைக்‌ கண்டு பழகியவன்‌, இப்பொழுது அவ்வாறு அவர்கள்‌ 
கவர்ந்து செல்லக்‌ கண்டிலன்‌ என்பதைக்‌ கூறப்புகும்‌ கம்பர்‌, 
* கள்ளை மாக்கவர்‌ கண்ணியன்‌ ' என்று பரதனைக்‌ குறிப்பிடு 
கின்றார்‌. * வண்டுகள்‌ பாடிவந்து தாமே தேனைக்‌ கவர்ந்துண்ணுமாறு 
தலையில்‌ சூடிய கண்ணியையுடைய பரதன்‌” என்பது அவ்வடிக்குப்‌ 
பொருள்‌, வண்டுகள்‌ இசை பாடிக்கொண்டு வந்து அரும்புகளை அலர்‌ 
வித்துத்‌ தாமே தேனைக்‌ கவர்ந்து உண்ணும்‌ கண்ணியையுடையவன்‌ 
ஆதலின்‌, பாணரும்‌ கூத்தரும்‌ பாடியும்‌ ஆடியும்‌ வள்ளல்களை மகிழ்‌ 
வித்துத்‌ தாமே பரிசில்‌ கவர்ந்து செல்லாமைக்கு வருந்துவானானான்‌ 
என்ற குறிப்பு அவ்வடியால்‌ பெறவைத்துள்ளமை காணலாம்‌. 


துன்ப நிகழ்ச்சியைச்‌ சொல்லும்பொழுதும்‌ கொடுப்போரேத்திக்‌ 
'கொடார்ப்பழிக்கும்‌ புலவர்‌ மரபைக்‌ கம்பர்‌ விடாது கூறிச்‌ செல்கின்றார்‌. 
"கோசல நாட்டில்‌ நீர்நிறைந்த ஏரிகரையை அடுத்துள்ள வயலில்‌ உள்ள 
யயிர்‌, நீர்‌ இல்லாமல்‌ வாடும்‌ காட்சியைக்‌ காட்டுகின்றார்‌. மன்னன்‌ 
மரணத்தால்‌ மக்கள்‌ அடைந்த துன்பங்‌ காரணமாக அவர்கள்‌ வயலுக்கு 
மதகின்‌ வாய்திறந்து புனல்‌ வழங்கவில்லை. நீர்நிறை ஏரியருகில்‌ 
இருந்தும்‌ நீர்பெறாது வாடும்‌ பயிரைக்‌ கூறவந்த கம்பருக்கு ஓஒருவமை 
தோன்றுகின்றது, * வன்கண்‌ உலோபர்‌ கடைத்தலைப்‌ புலர்ந்து நிற்கும்‌ 
பரிசிலர்போலவே” என்பது அவர்‌ கூறும்‌ உவமை. அருள்‌ நோக்கம்‌ இல்‌ 
லாத வன்கண்மையுடைய உலோபிகள்‌ தம்‌ வீட்டில்‌ நிறைந்த செல்வம்‌ 
இருந்தும்‌ பரிசிலர்க்கு மனம்‌ நெகிழ்ந்து பொருளை வழங்காமையால்‌ 
அப்பரிசிலர்‌ அந்த லோபிகள்‌ வாயிலில்‌ வாடி நிற்பார்கள்‌ ; அவர்களைப்‌ 
போலப்‌ பயிரும்‌ நீர்நிறைந்த ஏரியை அடுத்திருந்தும்‌ உழவர்‌, மதகின்‌ 
வாய்‌ திறந்து புனலை வழங்காமையால்‌ வாடுகின்றன என்பது கருத்து. 
இவ்வுவமையின்‌ ஏற்றத்தையும்‌ கம்பரின்‌ கருத்தோட்டத்தையும்‌ காண்க. 


அயோத்தி நகரத்தின்‌ துன்பக்‌ காட்சியைக்‌ கண்ட பரதன்‌, தன்‌ 
தம்பியை நோக்கிக்‌ கூறும்‌ பகுதி சிறப்பு மிகுதியுடையது. பரதனது 
உய்த்துணர்ச்சியின்‌ உயர்வைக்‌ கம்பர்‌ இங்கு நன்கு புலப்படுத்து 
கின்றார்‌. 


* மன்னன்‌ வைகும்‌ வளநகர்போலும்‌ ஈது, என்ன தன்மை யிளைய 
வனே” என்ற வினா, மன்னன்‌ இல்லாத நகரமாகவே அயோத்தி 
காணப்படுகின்றது என்பதை உணர்த்திநிற்றல்‌ காணலாம்‌. பின்னர்‌ 
அன்னை மூலமாகத்‌ தந்தை இறந்ததைத்‌ தெரிந்துகொள்வதற்கு 
முன்னரே பரதன்‌ அயோத்திநகரத்தின்‌ அவலக்‌ காட்சியைக்‌ கண்டு 
அம்முடிவை வழியனவையால்‌ உய்த்துணர்ந்து கூறுவதாக அமைத்‌ 
தது சாலப்‌ பொருத்தமுடையதாகக்‌ காணப்படுகின்றது. இதற்கு 
மேலும்‌ ஒரு கருத்தை அக்காட்சியால்‌ உய்த்துணர்ந்து, 


பள்ளி படைப்‌ படலம்‌ 169 


“சூல்‌ தடங்கருங்‌ கார்புரை தோற்றத்தான்‌ 
சேல்‌ தடங்கண்‌ திருவொடும்‌ நீங்கிய 
பால்‌ தடங்கடல்‌. ஒத்தது பார்‌ * 


அன்று தன்‌ தம்பிக்குக்‌ காட்டிக்‌ கூறுகின்றான்‌. * சூல்கொண்ட பெரிய 
கரிய மேகத்தைப்‌ போன்ற தோற்றத்தையுடைய திருமால்‌ சேல்மீன்‌ 
போன்ற பெரிய கண்ணையுடைய திருமகளோடும்‌ நீங்கப்பெற்ற பாற்‌ 
கடலை இந்நகரம்‌ ஒத்துளது பார்ப்பாயாக ' என்பது பொருள்‌. திருமால்‌ 
திருமகளோடு நீங்கப்பெற்ற பாற்கடல்‌ போன்றது அயோத்தி என்ற 
உவமையால்‌, இராமன்‌ சீதையோடு அந்நகரத்தை விட்டு நீங்கினான்‌ 
என்ற குறிப்பும்‌ பெறப்படுதல்‌ காணலாம்‌. இவ்வாறு குறிப்புப்‌ பொருள்‌ 
செறியச்‌ செய்த கம்பரின்‌ மாண்புதான்‌ என்னே ! 


மேலும்‌ இப்படலத்தில்‌ பரதன்‌ இராமன்பால்‌ வைத்துள்ள பேரன்‌ 
யும்‌, அந்த அன்பு காரணமாகப்‌ பெற்ற அன்னையைத்‌ தூற்றிப்‌ பேசும்‌ 
அன்பும்‌, கோசலையிடம்‌ சென்று கூறிய சூளுரையின்‌ முன்பும்‌ தெரியக்‌ 
காணலாம்‌, 


9. பள்ளி படைப்‌ படலம்‌ 


தூதுவர்‌ பரதனுக்குத்‌ தம்‌ வரவுணர்த்துவித்தல்‌ 
2191. பொருவி நூதுவர்‌ போயினர்‌ பொய்யிலா 

ரிரவு ஈன்பக லுங்கடி. தேனார்‌ 

பரதன்‌ கோயிலுற்‌ றார்படி காரிரெம்‌ 

வரவு சொல்லுதிர்‌ மன்னவற்‌ கேயென்றார்‌. 


பொருவு இல்‌ தூதுவர்‌ போயினர்‌ பொய்யிலார்‌ 
இரவும்‌ நன்‌ பகலும்‌ கடிது ஏகினார்‌; 

பரதன்‌ கோயில்‌ உற்றார்‌; “* படிகாரிர்‌ ! எம்‌ 
வரவு சொல்லுதிர்‌ மன்னவற்கே”” என்றார்‌. 


பொ:--(கேகயர்கோன்‌ நகர்க்குப்‌ போயினவராகிய ஒப்பற்ற 
தூதுவர்‌, பொய்ம்மையுள்ளம்‌ இல்லாதவராய்‌, இரவிலும்‌ நண்பகலிலும்‌: 
தங்குதலின்றி விரைந்து சென்று, பரதன்‌ மாளிகையை அடைந்தூ 
“வாயில்காவலரே, அரசனுக்கு எங்கள்‌ வரவைச்‌ சொல்லுங்கள்‌” என்றார்‌. 


கு:--*போனாரவரும்‌ கேகயர்கோன்‌ பொன்மா நகரம்‌ புகவெய்தின்‌” 
(தைலமாட்டு படலம்‌ - 77) என மேற்கூறியதை அனுவதித்தலின்‌ 
*போயினராகிய தூதுவர்‌' என மாற்றி அமைக்கவேண்டியதாயிற்று.. 
போயினர்‌ - வினைப்பெயர்‌. தூதுவர்க்குரிய இலக்கணங்களில்‌ குறை 
வின்றித்‌ தலைசிறந்து நிற்றலின்‌, * பொருவில்‌ தூதுவர்‌” என்றார்‌. 
தான்‌ வகுத்துக்‌ கூறுவோன்‌, கூறியது கூறுவோன்‌, ஓலை கொடுப்போன்‌ 
என்ற மூவகைத்‌ தூதுவரில்‌ இத்தூதுவர்‌ பின்னவராவர்‌. கண்ணொளி 
மறைக்கும்‌ இரவும்‌ கதிர்மிகக்‌ காயும்‌ நடுப்பகலும்‌ வழிநடப்போர்‌ 
போக்குத்‌ தவிர்தற்குரிய காலமாதலின்‌ அக்காலத்தும்‌ தவிராது நடந்‌ 
தமை தோன்ற “இரவும்‌ நன்பகலும்‌” எனவும்‌ அவர்‌ சென்ற விரைவு 
தோன்றக்‌ *கடிதேகினார்‌' எனவும்‌, தவிராது செல்லுதற்குரிய காலத்தும்‌ 
தங்கிச்‌ செல்லும்‌ பொய்ம்மையுள்ளத்துத்‌ தூதுவர்‌ இவரல்லர்‌ என்பது 
தோன்றப்‌ * பொய்யிலார்‌ * எனவும்‌ கூறினார்‌. பொய்யிலார்‌, ஏகினார்‌, 
உற்றார்‌ என்ற முற்றுக்கள்‌ எச்சப்‌ பொருளன. படிகாரர்‌-வாயிற்படி 
காப்போர்‌; *படிகாசிர்‌' விளி. மன்னவன்‌” என்றது பரதனை. ஏகாரம்‌ 
அசைநிலை. [69] 


பள்ளி படைப்‌ படலம்‌ 171 
பரதன்‌ தந்தை நலம்‌ கேட்டல்‌ 


2192. தூதர்‌ வந்தன ருந்தைசொல்‌ லோடெனக்‌ 
காதன்‌ முந்திக்‌ களிக்கன்ற சிந்தையான்‌ 
போது கென்னவுட்‌ புக்கவர்‌ கைதொழத்‌ 
தத லன்கொ றிருமுடி யோனென்றான்‌. 


தூதர்‌ வந்தனர்‌ உந்தை சொல்லோடு எனக்‌ 
காதல்‌ முந்திக்‌ களிக்கின்ற சிந்தையான்‌, 
போதுகென்ன உள்‌ புக்கவர்‌ கைதொழத்‌ 

“ தீது இலன்கொல்‌ ? திருமுடியோன்‌ ”” என்றான்‌. 


பொ:--(வாயிற்காவலர்‌ சென்று பரதனைக்‌ கண்டு) உம்‌ தந்தையின்‌ 
சொல்லோடு தூதர்‌ வந்துள்ளனர்‌" என்று கூறக்‌ காதல்‌ மிக்கு மகிழ்‌ 
கின்ற மனமுடையவனாய்‌, “அத்தூதுவர்‌ வருவாராக' எனச்‌ சொல்ல, 
உள்புகுந்த தூதுவர்‌ வணங்கி நிற்கப்‌ பரதன்‌, * திருமுடி சூடிய தந்‌ைத 
தீது இல்லாமல்‌ இருக்கின்றானோ ' என்று வினவினான்‌. 

கு:-சொல்‌ என்பது ஆகுபெயராய்ச்‌ சொல்‌ வரையப்பெற்ற முடங்கலை 
உணர்த்திற்று. முந்துதல்‌-மிகுதல்‌. தந்‌ைத சொல்லைக்‌ கேட்டற்கண்‌ 
காதல்‌ மிக்கமை உணர்த்தியவாறு. சிந்தையான்‌ என்றது பரதனை. 
போதுக-வருக. அகரம்‌ தொகுத்தல்‌. பரதன்‌ கூறிய சொல்லை வாயிற்‌ 
காவலர்‌ தூதுவர்க்குக்‌ கூற அவர்‌ சென்று வணங்க என்பார்‌, விரைவு 
புலப்படப்‌ “ போதுகென்னவுட்‌ புக்கவர்‌ கைதொழ ” என்று சுருங்கக்‌ 
கூறினார்‌. நலமாக உள்ளானோ என்னாது, *தீதிலன்கொல்‌' என்றது, 
தயரதற்குத்‌ தீது நிகழ்ந்துள்ளது என்பதைப்‌ பரதன்‌ வினாவே புலப்‌ 
படுத்தியமை யுணர்த்தவேண்டி. திருமுடியோன்‌ என்றது ன்ட்‌ 

2 


இராம இலக்குவர்‌ நலம்‌ கேட்டல்‌ 
2193. வலிய னென்றவர்‌ கூற மகிழ்ந்தன 
னிலைகொள்‌ பூணிளங்‌ கோனெம்பி ரானொடு 
முலைவில்‌ செல்வத்த னோவென வுண்டெனத்‌ 
தலையி னேந்தினன்‌ ருழ்தடக்‌ கைகளே. 
வலியன்‌ என்று அவர்‌ கூற, மகிழ்ந்தனன்‌; 
“ இலைகொள்‌ பூண்‌ இளங்கோன்‌ எம்பிரானொடும்‌ 
உலைவில்‌ செல்வத்தனோ?”” என, “உண்டு” எனத்‌ 
தலையின்‌ ஏந்தினன்‌ தாழ்‌ தடக்‌ கைகளே. 


82 அயோத்தியா காண்டம்‌ 


பொ :--அத்தூதுவர்‌, *நும்‌ தந்தை தீது இன்றி வலிமையுடையவ 
னாக இருக்கின்றான்‌” என்று சொல்லப்‌ பரதன்‌ மகிழ்‌ ந்தவனாய்‌, “ எம்பிரா 
னாகிய இராமபிரானோடு இலைத்தொழில்‌ அமைந்த அணிகலன்‌ அணிந்த 
இளங்கோ ஆகிய இல்க்குவன்‌ நீங்காத செல்வம்‌ உடையவனாக இருக்‌ 
கின்றானோ ?'' என்று வினவ, அத்தூ துவர்‌, செல்வத்தனே என்று உடன்‌ 
பட்டுக்‌ கூற, அதுகேட்ட பரதன்‌ மகிழ்ச்சி மீக்கூர்ந்து முழந்தாள்‌ அளவு 
தாழ்ந்துள்ள தன்‌ பெரிய கைகளைத்‌ தலைமேல்‌ ஏந்திக்‌ கூப்பினான்‌. 


கு :-தயரதன்‌ மரணத்தையும்‌ இராம இலக்குவர்‌ காடு புகுந்ததை 
யும்‌ அறிந்தவர்‌ தூதுவர்‌ ஆயினும்‌ உண்மை கூறின்‌ பரதன்‌ விரைந்து 
புறப்படுதற்குத்‌ தடை ஏற்படலாம்‌ என்ற கருத்தால்‌ “வலியன்‌” என்றும்‌ 
“உண்டு! என்றும்‌ கூறினர்‌; “பொய்ம்மையும்‌ வாய்மையிடத்த புரை 
தீர்ந்த நன்மை பயக்குமெனின்‌ ” (குறள்‌. 292) என்ற கருத்தால்‌. 
“வலியன்‌” *உண்டு' என்று இரண்டே சொற்களால்‌ விடை கூறிய நயம்‌ 
காண்க. தயரதன்‌ வானுலகத்து வலியனாக இருக்கின்றான்‌ எனவும்‌, 
'இராம இலக்குவர்‌ கானத்து உலையாத ஞானச்‌ செல்வராக இருக்கின்‌ 
றார்கள்‌ எனவும்‌ மெய்ம்மையான பொருளும்‌ அவ்விடையில்‌ தோன்றுதல்‌ 
காண்க. செல்வத்தனோ என்னாது * உலைவில்‌ செல்வத்தனோ ' என்ற 
பரதன்‌ வினாவில்‌ இராமன்‌ அரசச்‌ செல்வத்திலிருந்து நீங்கிய குறிப்பு 
"இயல்பாக அமைந்துள்ளமை நோக்குக. உலைதல்‌-அழிதல்‌. எம்பிரா 
னொடும்‌ என *4ஒடு' உயர்பின்வழி வந்தது. தடக்கைகள்‌ தலையி 
னேற்தினமை கூறினார்‌, அவர்களைத்‌ தெய்வமாகவும்‌ கொண்டமை 
தோன்ற. (3) 


திருமுகம்‌ கொடுத்தல்‌ 


2194. மற்றுஞ்‌ சுற்றத்து ளார்க்கும்‌ வரன்முறை : 
யுற்ற தன்மை வினாவி யுவந்தபி 
னிற்ற தாகு மெழுதரு மேனியாய்‌ 
கொற்ற வன்றன்‌ றிருமுகங்‌ கொள்கென்றார்‌. 
மற்றும்‌ சுற்றத்து உளார்க்கும்‌ வரன்முறை 
உற்ற தன்மை வினாவி உவந்தபின்‌, 
“இற்றது ஆகும்‌, எழுதரு மேனியாய்‌ ! 
கொற்றவன்‌ தன்‌ திருமுகம்‌ கொள்கெ”ன்றார்‌. 
போ :--வரன்முறையாக மற்றுமுள்ள சுற்றத்தார்க்கும்‌ பொருந்திய 
தன்மைகளை வினாவியறிந்து மகிழ்ந்தபின்னர்‌, தூதுவர்‌, “எழுதுதற்‌ 
கரிய அழகிய மேனியையுடையவனே! மன்னவன்‌ ட இதுவாகும்‌; 
கொள்க” என்றனர்‌. 


பள்ளி படைப்‌ படல்ம்‌ 178 


கு :—சிறந்தார்‌ மூவரை வீனவியறிந்தவாறே மற்றைய சுற்றத்தார்‌ 
நலங்களையும்‌ வினவியறிந்து மகிழ்ந்தனன்‌ என்க. ஓவியம்‌ வல்லோ 
ராலும்‌ எழுத இயலாத பேரழகுடைமை விளக்க வேண்டிப்‌ பரதனை 
“எழுதரு மேனியாய்‌!” என்று விளித்தனர்‌. இவ்வாறே இராமனும்‌ 
“ஓவியத்‌ தெழுதவொண்ணா வுருவத்தாய்‌ ” (வாலிவதை-78) என 
வாலியால்‌  விளிக்கப்படுதலும்‌ காணலாம்‌. இற்றது. என்றது, இது 
என்னும்‌ பொருளது. கொற்றவன்‌ இற்றது ஆகும்‌ திருமுகம்‌ என 
மாற்றி மன்னன்‌ இறந்ததை உணர்த்தும்‌ திருமுகம்‌ என. உண்மைப்‌ 
பொருள்‌ உணர்த்தியதாகவும்‌ கொள்க. ஓலையைத்‌ திருமுகம்‌ என்றல்‌ 
மங்கலவழக்கு. (4) 


பரதன்‌ திருமுகம்‌ பெறுதல்‌ 


2195. என்று கூறலு மேத்தி யிறைஞ்சினான்‌ 
பொன்றி ணிந்த பொருவி றடக்கையா 
னின்று வாங்கி யுருகிய நெஞ்சினான்‌ 
றன்று நாண்மலர்ச்‌ சென்னியிற்‌ சூடினான்‌. . 


ஏன்று கூறலும்‌, ஏத்தி இறைஞ்சினான்‌, 
பொன்‌ திணிந்த பொரு இல்‌ தடக்கையால்‌ 
நின்று வாங்கி, உருகிய நெஞ்சினான்‌, 
துன்று நாள்‌ மலர்ச்‌ சென்னியில்‌ சூடினான்‌. 


பொ :--என்று தூதுவர்‌ சொல்லுதலும்‌, எழுந்து நின்று பரதன்‌ 
அம்முடங்கலைத்‌ துதித்து வணங்கிப்‌ பொன்‌ அணிகலன்‌ அணிந்த 
ஒப்பற்ற பெரிய கைகளால்‌ வாங்கி உருகிய நெஞ்சினனாய்‌ அன்று 
மலர்ந்த மலர்மாலை சூடிய தலைமேல்‌ வைத்துப்‌ பாராட்டினான்‌. 


கு :--என்று கூறலும்‌ நின்று என இயைக்க, இறைஞ்சினான்‌, 
நெஞ்சினான்‌ என்பன முற்றெச்சங்கள்‌. ஏத்தி-துதித்து. பொன்‌ என்‌ 
றது, ஆகுபெயராய்ப்‌ பொன்னாலாய வீரவளை முதலிய அணிகலன்களைக்‌ 
குறித்தது. பொன்‌ அழகு எனலுமாம்‌. அரசன்‌ அனுப்பிய ஓலையாதலின்‌ 
அதன்‌ பெருமை நோக்கி, நின்று ஏத்தி இறைஞ்சி வாங்கினான்‌. தலை 
மேல்‌ கொள்ளுதற்கேற்ற பெருமையுடையது என்பது புலப்படுத்த 
வேண்டிச்‌ சென்னியில்‌ சூடினான்‌. சூடுதல்‌ இங்குத்‌ தலைமேற்‌ கொள்‌ 
ளுதல்‌ என்னுங்‌ கருத்தின து. (5) 


174 அயோத்தியா காண்டம்‌ 
பரதன்‌ மகிழ்ச்சி 2196-2197 


2196. சூடிச்‌ சாதனம்‌ தோய்த்துடைச்‌ சுற்றுமண்‌ 
மூடு தோட்டின்‌ முடங்க னிமிர்‌ த்தன 
னீடு நோக்கிவந்‌ தெய்திய தூதர்க்குக்‌ 
கோடி. மேலு நிதியங்‌ கொடுத்தனன்‌. 


சூடிச்‌ சாதனம்‌ தோய்த்துடைச்‌ சுற்று மண்‌ 
{ மூடு தோட்டின்‌ முடங்கல்‌ நிமிர்த்தனன்‌, 
. ஈடு நோக்கி, வந்து எய்திய தூதர்க்குக்‌ 
கோடி மேலும்‌ நிதியம்‌ கொடுத்தனன்‌. 


பொ :--அவ்வாறு தலைமேற்‌ கொண்டபின்‌ இலாஞ்சனை பதித்துள்ள 
தாய்‌ வாய்ப்புறத்தைச்‌ சுற்றிக்‌ களிமண்ணால்‌ மூடியுள்ள ஓலையின்‌ 
சுருளை அவிழ்த்து நிமிர்த்து அதில்‌ எழுதப்பட்டுள்ள செய்தியை 
நோக்கி அறிந்து, அவ்வோலையோடு வந்து அடைந்த தூதுவர்க்குக்‌ 
கோடிக்கும்‌ மிகுதியாகப்‌ பொன்னைக்‌ கொடுத்தான்‌. 


கு :--இடையில்‌ அவிழ்க்கப்படாமல்‌ இருப்பதற்குச்‌ சுருட்டிய ஓலை 

யின்‌ “வாய்ப்பு றத்தில்‌ களிமண்‌ வைத்து முத்திரையிட்டு அனுப்புதல்‌ 
பழைய மரபு. “மண்ணுடை முடங்கல்‌” (சிலப்‌. புறஞ்சேரி. 76) எனப்‌ 
படுதல்‌ காண்க. சாதனம்‌ - முத்திரை. தோடு - பனையோலை. நீண்ட 
ஓலையை முடக்கிக்‌ கட்டியிருத்தலின்‌ முடங்கல்‌ எனப்‌ பெயர்பெற்றது. 
ஓலை முடங்கியிருத்தலின்‌ நிமிர்‌ த்‌ து ப்‌: படிக்கவேண்டிய தாயிற்று. 
ஓலையில்‌ இடப்பட்ட எழுத்து “ஈடு? எனப்பட்டது, அது ஆகு 
பெயராய்ச்‌ செய்தியை யுணர்த்திற்று. வாய்விட்டுப்‌ படிக்காமல்‌ 
கண்ணால்‌ நோக்கி மனத்திற்குள்‌ படித்தமை தோன்ற; “நோக்கி? 
என்றார்‌. அவ்வோலையில்‌ எழுதியிருந்த செய்தி, “பரத! உன்னால்‌ 
நிறைவேற்ற ப்தி அவசர காரியம்‌ இருப்பதால்‌ உடனே புறப்‌ 
பட்டு வருக” என்பது. உடனே புறப்பட்டுச்‌ சென்று இராமனைக்‌ 
காணப்போகின்றோம்‌ என்ற மகிழ்ச்சி மிகுதியால்‌ தூதர்க்குப்‌ பெரும்‌ 
வதன அளித்தான்‌ என்க. கோடி-புதிய ஆடை எனலும்‌ ஆம்‌. 
(6) 


2197. வாணி லாககை தோன்ற மயிர்புறம்‌ . 
பூண வானுயர்‌ காதலிற்‌ பொங்கினான்‌ 
முணி லாமலர்‌ தூவினன்‌ றம்முனைக்‌ 
காண லாமெனு மாசை கடாவவே. 


பள்ளி படைப்‌ படலம்‌ 175 


வாள்‌ நிலா நகை தோன்ற, மயிர்‌ புறம்‌ 
பூண, வான்‌ உயர்‌ காதலில்‌ பொங்கினான்‌; 
தாள்‌ நிலாம்‌ மலர்‌ தூவினன்‌, தம்முனைக்‌ 
காணலாம்‌ எனும்‌ ஆசை கடாவவே. 


பொ:--தன்‌ அண்ணனாகிய இராமபிரானைத்‌ திருவடிகளில்‌ விளக்கம்‌ 
மிக்க மலரைத்‌ தூவி அருச்சித்துக்‌ காணலாம்‌ என்ற ஆசையின்‌. 
தூண்டுதலால்‌, ஒளிவாய்ந்த பற்கள்‌ (சிரிப்பினால்‌) வெளித்தோன்ற, 
உடம்பெல்லாம்‌ மயிர்க்கூச்செறிய மிக உயர்ந்த அன்பினால்‌ மனமகிழ்ச்சி 
வுற்றான்‌. 

கு:_—'தாள்‌' என்றது இராமன்‌ திருவடிகளை, பெரியோர்‌ திருவடி 
களில்‌ மலர்‌ சொரிந்து அருச்சித்துக்‌ காணும்‌ மரபு புலப்படுத்தியவாறு. 
பின்‌ இராமபிரான்‌ திருவடி நிலைகளைப்‌ பெற்றுவந்து அருச்சனை செய்யும்‌ 
_நிகழ்ச்சிக்கு இவ்வாசை மூலமாதலும்‌ இங்கு நோக்குக, நிலாம்‌ மலர்‌- 
விளக்கம்‌ மிக்க மலர்‌. வாள்‌-ஒளி. “நகை தோன்ற' என்றது, பல்புறந்‌. 
தோன்றச்‌ சிரித்தலை யுணர்த்திற்று. மகிழ்ச்சி மிகுங்கால்‌ மெய்ம்மயிர்‌ 
சிலிர்த்தல்‌ இயல்பாதலின்‌ மயிர்புறம்‌ பூணல்‌ .கூறினார்‌. பொங்குதல்‌- 
மகிழ்ச்சியில்‌ மிகுதல்‌. “தம்முனைத்‌ தாளில்‌ மலர்‌ தூவிக்‌ காணலாம்‌ 
எனும்‌ ஆசை -கடாவலால்‌ நகைதோன்ற, மயிர்புறம்‌ பூணப்‌ பொங்கி 
னன்‌” என முடிக்க, (7) 


பரதன்‌ புறப்பாடு 
2198. எழுக சேனையென்‌ ஹேவின னெய்தினன்‌ 
றொழுது -கேகயர்‌ கோமகன்‌ சொல்லொடும்‌ 
தழுவு தேரிடைத்‌ தம்பியொ டேறினான்‌ 
பொழுது நாளுங்‌ குறித்திலன்‌ போயினான்‌. . 
* எழுக. சேனை ' என்று ஏவினன்‌ ; எய்தினன்‌ 
தொழுது, கேகயர்‌ கோமகன்‌ சொல்லொடும்‌, 
தழுவு தேரிடைத்‌ தம்பியொடு ஏறினான்‌ ; 
பொழுதும்‌ நாளும்‌ குறித்திலன்‌ போயினான்‌. ' 
பொ:-சேனை (அயோத்திக்குப்‌) புறப்படுக' எனக்‌ கட்டளையிட்டு 
விட்டுக்‌ கேகய மன்னனை எய்தித்‌ தொழுது அம்மன்னன்‌ அனுமதிச்‌ 


சொல்லோடு புறப்பட்டு முழுத்தமும்‌ நாளும்‌ பாராமல்‌ தனக்கென 
ஆயத்தமாக வந்திருந்த தேரில்‌ தம்பி சத்துருக்கனோடு ஏறிப்‌ போனான்‌. 


176. அயோத்தியா காண்டம்‌ 


கு:—ஏவுதல்‌-கட்டளையிடுதல்‌. கேகயர்‌ கேர்மகனை எய்தித்‌ தொழுது 
அவன்‌ சொல்லொடும்‌: புறப்பட்டுத்‌ தேரிடைத்‌ தம்பியொடு ஏறிப்‌ 
போயினான்‌ என வேண்டுஞ்‌ சொல்‌ வருவித்து முடிக்க, ஏவினன்‌, 
எய்தினன்‌, ஏறினான்‌, குறித்திலன்‌ என்பன முற்றெச்சங்கள்‌. தழுவ 
தேர்‌-ஆயத்தமாகத்‌ தன்னையடைந்த தேர்‌. தழுவுதம்பி என இயைம்‌ 
பினும்‌ ஆம்‌. பயணத்திற்குரிய கோளும்‌ நாளும்‌ குறியாமல்‌ புறம்‌ 
பட்டது இராமனைக்‌ காணவேண்டும்‌ என்ற ஆர்வத்தால்‌ ஆகும்‌. 
பொழுது - முழுத்தம்‌. நாள்‌ - நட்சத்திரம்‌, “குறித்திலன்‌ போயினான்‌” 
என்றமையால்‌, பரதன்‌ புறப்பாடு பயணத்திற்கேலாத போழ்திலும்‌: 
நாளிலும்‌ வாய்த்தது என்பது பெறப்படும்‌, (8) 


சேனை செல்லுகை 2199-2207 


2199. யானை சுற்றின தேரிரைத்‌ தீண்டின 
மான வேந்தர்‌ குழுமினர்‌ வாளுடைத்‌ 
. தானை சூழ்ந்தன சங்க முரன்றன 
மீன வேலையின்‌ விம்மின பேரியே. 


யானை சுற்றின; தேர்‌ இரைத்து ஈண்டின; 
மான வேந்தர்‌ குழுமினர்‌; வாள்‌ உடைத்‌ 
தானை சூழ்ந்தன; சங்கம்‌ முரன்றன; 

மீன வேலையின்‌ விம்மின பேரியே. 


பெர :--(பரதன்‌ போனபொழுது) யானைகள்‌ தொடர்ந்து சுற்றிச்‌ 
சென்றன ; தேர்கள்‌ ஆரவாரித்துக்கொண்டு நெருங்கிச்‌ சென்றன? 
குதிரையை ஊர்தியாக உடைய வேந்தர்‌ பலர்‌ வந்து சேர்ந்து கொண்ட 
னர்‌; வாட்படையையுடைய காலாட்படை வந்து சூழ்ந்து கொண்டன; 
சங்குகள்‌ ஒலிசெய்தன ; முரசங்கள்‌, மீன்களையுடைய கடலைப்‌ போல: 
முழங்கின. 


கு :--மான்‌-குதிரை. “அ குறிப்புப்‌ பெயரெச்ச விகுதி; “காலகுருகு”' 
என்புழிப்‌ போல. மீன வேலைக்கும்‌ ஈதொக்கும்‌. மானவேந்தர்‌ - 
குதிரையை ஊர்தியாக உடைய வேந்தர்‌. மானவேந்தர்‌ என்பதற்குப்‌ 
பெருமையுடைய வேந்தர்‌ எனப்‌ பொருள்‌ கொள்ளின்‌ நால்வகைப்‌ 
படையில்‌ குதிரைப்படை கூறப்படாததாய்‌ முடியும்‌ ; ஆதலின்‌ மேலதே 
பொருள்‌ என்க. * வாளுடைத்தானை * என்றது காலாட்படையை. இ 


பள்ளி படைப்‌ படலம்‌ 821 


2200. கொடிநெ ருங்கன தொங்கல்‌ குழுமின 
வடிநெ டுங்கண்‌ மடந்தைய ரூர்மடப்‌ 
பிடிது வன்றின பூணொளி பேர்ந்தன 
விடிது வன்றின மின்னென வெங்குமே.. 


கொடி நெருங்கின; தொங்கல்‌ குழுமின; 
வடி நெடுங்கண்‌ மடந்தையர்‌ ஊர்‌ மடப்‌ 
பிடி துவன்‌ றின; பூண்‌ ஒளி பேர்ந்தன; 
இடி துவன்றின மின்‌ என எங்குமே. 


பொ :—பரதன்‌ போகும்‌ வழியெல்லாம்‌ கொடிகள்‌ நெருங்கின; 
மயிற்பீலியாலாய குஞ்சங்கள்‌ திரண்டன ; கூரிய நீண்ட கண்களை 
யுடைய பெண்டிர்‌ ஊர்ந்து செல்லும்‌ இளமையான பெண்‌ யானைகள்‌ 
நெருங்கிச்‌ சென்றன; அம்மகளிர்‌ அணிந்த அணிகலன்களின்‌ ஒளி, இடி 
யொடு நெருங்கியுள்ள மின்னலைப்போல எங்கும்‌ பெயர்ந்து வீசின. 


கு :—வடி - கூர்மை; மாவடுவும்‌ ஆம்‌. பெண்டிர்‌, களிற்றை 
ஊராது பிடியூர்ந்து செல்லுதல்‌ மரபு. “ பிடியின்‌ மேல்வரு பிடிக்குல 
மநேக மெனவே, பெய்வளைக்கை மடமாதர்‌ பிடிமீதின்‌ வரவே” (கலிங்‌ 
கத்துப்‌-287) என்பதும்‌ காண்க. பூண்‌ என்றது, பிடி மீது ஊர்ந்தூ 
செல்லும்‌ மடந்தையர்‌ அணிந்த அணிகலன்களை. இடியும்‌ மின்னலும்‌ 
மேகத்தில்‌ ஒருங்கு தோன்றுதலின்‌, “இடி துவன்றினமின்‌” என்றார்‌. 
பிடியின்‌ ஒலிக்கு இடியும்‌ பூணின்‌ ஒளிக்கு மின்னலும்‌ ௨.வமை. 
பேர்தல்‌ - விட்டு விட்டு வீசுதல்‌. (10) 


2201. பண்டி யெங்கும்‌ பரந்தன பல்லியங்‌ 
கொண்டி யம்பின கொண்டலிற்‌ கோதையில்‌ 
வண்டி யம்பின வாளியின்‌ வாவுறுஞ்‌ 
செண்டி யங்கு பரியுஞ்‌ செறிந்தவே. 
பண்டி எங்கும்‌ பரந்தன பல்‌ இயம்‌ 
கொண்டு இயம்பின கொண்டலின்‌; கோதையில்‌ 
வண்டு இயம்பின; வாளியின்‌ வாவுறும்‌ 
செண்டு இயங்கு பரியும்‌ செறிந்தவே. 

பொ :— வண்டிகளில்‌ ஏற்றிக்கொள்ளப்பெற்றுச்‌ சேனையின்‌ எல்லாப்‌ 

பக்கங்களிலும்‌ பரவியிருந்த பலவகை வாத்தியங்கள்‌ மேகமுழக்கம்‌ 

போல முழங்கின; மைந்தரும்‌ மகளிரும்‌ அணிந்த மாலைகளில்‌ வண்டு 

கள்‌ (அவ்வாத்திய ஒலிக்குச்‌ சுருதி கூட்டுவது போல) முரன்‌. றன; அம்பூ 
12 


178 அயோத்தியா காண்டம்‌ 


(போல்‌ விரைந்து தாவிச்‌ செல்கின்றனவும்‌ செண்டு வெளியில்‌ 
திரிவனவுமாய குதிரைகளும்‌ அச்சேனையில்‌ நெருங்கிச்‌ சென்றன. 


கு :-கோதை-மாலை. அம்பு, குதிரையின்‌ விரைவுக்கு உவமை. 
(இது தொழில்‌ உவமம்‌. “கணைவிடு விசைய...... புரவி'' (பெருங்‌-48-8-14) 
“ பாய்மா....ஃ வாளியின்‌ வருவ ” (576) என்பன காண்க. செண்டு - 
செண்டுவெளி ; வையாளி வீதி ஆகும்‌. “ வெம்பரியூர்‌ செண்டு வெளி 
பார்த்து ” (தெய்வீக உலா-23) என்பது காண்க. இனி, செண்டு 
ஆடலில்‌ இயங்குதற்குரிய குதிரை எனப்‌ பொருள்‌ கொள்ளலுமாம்‌. 
“புரவியிற்‌ பொருவில்‌ செண்டாடி” (160) என்பது காண்க. நால்வகைப்‌ 
படையில்‌ குதிரைப்படையை முன்னர்க்‌ கூறியவர்‌ வாளியின்‌ வாவுறுத 
லும்‌ செண்டியங்குதலுமாகிய சிறப்புடைமை பற்றி வேறு கூறினார்‌. 
(11) 


2202. தொனைமு கத்திற்‌ சுருதி விளம்பின 
வுளைமு கத்தின வும்பரி னேவிடில்‌ 
விளைமு கத்தன வேலையின்‌ மீதுசெல்‌. 
வளைமு கத்தன வாசியும்‌ வந்தவே,. 


தொளை முகத்திற்‌ சுருதி விளம்பின; 
உளை முகத்தின, உம்பரின்‌ ஏவிடில்‌ 
விளை முகத்தன, வேலையின்‌ மீதுசெல்‌ 
வளை முகத்தன, வாசியும்‌ வந்தவே. 


பொ மூக்குத்‌ தொளையையுடைய முகத்தில்‌ சுருதி போன்ற ஒலி 
யைச்‌ செய்வனவும்‌, அழகுறக்‌ கட்டிய வெண்கவரி அசையும்‌ முகத்தை 
யுடையனவும்‌, விண்ணில்‌ செல்லுமாறு செலுத்தினாலும்‌ அச்செயலை 
முடிக்கவல்ல தன்மையையுடையனவும்‌, கடலின்மேல்‌ செலுத்தினாலும்‌ 
செல்லுகின்ற வளைந்த முகத்தையுடையனவும்‌ ஆகிய குதிரைகளும்‌ அச்‌ 
சேனையில்‌ வந்து சேர்ந்தன. 


கு:--சுருதி-இசை. உயர்ந்த சாதிக்‌ குதிரைகள்‌ ஆதலின்‌ அவற்றின்‌ 
கனைப்பு ஒலி இசையாக இனித்தன என்க. உளை-குதிரையின்‌ தலையில்‌ 
கட்டும்‌ வெண்கவரி. “பரியுடை நன்மான்‌ பொங்குளை யன்ன, அடைகரை 
வேழம்‌ வெண்பூப்‌ பகரும்‌” (ஐங்‌-18) என்பது காண்க. மண்ணில்‌ 
மட்டுமேயன்‌ றி விண்ணிலும்‌ கடலிலும்‌ செல்லும்‌ தன்மையன என்க. 
இதனால்‌ இக்குதிரைகள்‌ பறக்கும்‌ தன்மையன என்பது பெறப்படும்‌. 
தொல்காப்பியரும்‌ *புள்ளியற்கலிமா' (தொல்‌-பொருள்‌-194) என்பர்‌. 
இச்சிறப்புடைமை கருதி இக்குதிரைகளை வேறு கூறினார்‌. (12) 


பள்ளி படைப்‌ படலம்‌ 179 


2203. வில்லின்‌ வேதியர்‌ வாள்செறி வித்தகர்‌ 
மல்லின்‌ மல்லர்‌ சுரிகையின்‌ வல்லவர்‌ 
கொல்லும்‌ வேல்குந்தங்‌ கற்றுயர்‌ கொற்றவர்‌ 
கொல்லை வாரணப்‌ பாகருஞ்‌ சுற்றினார்‌. 


வில்லின்‌ வேதியர்‌, வாள்‌ செறி வித்தகர்‌, 
மல்லின்‌ மல்லர்‌, சுரிகையின்‌ வல்லவர்‌, 
கொல்லும்‌ வேல்‌, குந்தம்‌ கற்று உயர்‌ கொற்றவர்‌, 
தொல்லை வாரணப்‌ பாகரும்‌ சுற்றினார்‌. 


பெர :--வில்‌ நூல்‌ உணர்ந்த வில்‌ வீரர்களும்‌, வாட்‌ போரில்‌ 
தேர்ந்த வாள்‌ வீரர்களும்‌, மற்போரில்‌ வல்ல மல்லர்களும்‌, உடைவாட்‌ 
போரில்‌ வல்ல வீரர்களும்‌, பகைவரைக்‌ கொல்லுதற்குரிய வேலும்‌ 
எறிகோலும்‌ கொண்டு போர்செயக்‌ கற்று உயர்ந்த வீரர்களும்‌, பழங்‌ 
காலந்தொட்டுப்‌ பயிற்சிபெற்ற யானைப்பாகரும்‌ பரதனைச்‌ சுற்றி 
வந்தார்கள்‌. 

கு :—தறுர்‌ வேதம்‌ உபவேதங்களில்‌ ஒன்றாகலின்‌ அது வல்லோரை 
“வில்லின்‌ வேதியர்‌ என்றார்‌. வாளைப்‌ பகைவர்‌ மார்பில்‌ செறிக்கும்‌ 
திறமுடையோரை, “வாள்‌ செறிவித்தகர்‌ £? என்றார்‌. மல்‌ என்றது 
உடம்பால்‌ செய்யும்‌ போர்த்தொழிலை; அது வல்லோர்‌ மல்லர்‌ எனப்‌ 
படுவர்‌. சுரிகை-உடைவாள்‌. குந்தம்‌-எறிகோல்‌. மதயானையை அடக்‌ 
கும்‌ பயிற்சியில்‌ மிகப்‌ பழகியவர்‌ என்பது தோன்றத்‌ “தொல்லைவாரணப்‌ 
யாகர்‌ ” என்றார்‌. (13) 


2204. எறிப கட்டின மாடுக ளேற்றினங்‌ 
குறிகொள்‌ கோழி சிவல்குறும்‌ பூழ்நெடும்‌ 
பொறிம யிர்க்கவு தாரிகள்‌ போற்றுறு 
நெறியின்‌ மாக்களு முந்தி நெருங்கினார்‌. 


எறி பகட்டு இனம்‌, ஆடுகள்‌, ஏற்று இனம்‌, 

குறி கொள்‌ கோழி, சிவல்‌, குறும்பூழ்‌, நெடும்‌ 

பொறி மயிர்க்‌ கவுதாரிகள்‌ போற்றுறும்‌ 

நெறியின்‌ மாக்களும்‌ முந்தி நெருங்கினார்‌. 

பொ :--ஒன்றை ஒன்று தாக்குகின்ற யானைகளையும்‌ ஆடுகளையும்‌, 

ஆனேறும்‌, எருமை ஏறும்‌ ஆகிய ஏற்றினங்களையும்‌, தலைவன்‌ குறிப்‌ 
பையே தம்‌ குறிப்பாகக்‌ கொள்கின்ற கோழிகளையும்‌, சிவல்களையும்‌, 
காடைகளையும்‌, நீண்ட புள்ளிகளையுடைய மயிீர்செறிந்த கவுதாரிகளையும்‌ 


180 அயோத்தியா காண்டம்‌ 


விளையாட்டுப்‌ போர்க்காகப்‌ பாதுகாக்கின்ற நெறியினையுடைய மனிதர்‌ 
களும்‌ முற்பட்டு நெருங்கினார்கள்‌. 

கு :--பகடு- யானை, *பைங்கட்‌ பணைத்தாட்‌ பகட்டுழவன்‌ ” 
(புறப்‌-வெ-8, 5) என்புழியும்‌ அச்சொல்‌ அப்பொருளது அகல்‌ காண்க. 
எறி என்னும்‌ அடையை ஆடுகட்கும்‌ ஏற்றினத்திற்கும்‌ ஏற்றுக. குறி 
கொள்‌ என்னும்‌ அடையைச்‌ சிவல்‌ முதலிய பறவைகட்கும்‌ கூட்டுக. 
மன்னனுக்கு மகிழ்ச்சியுண்டாக்கவேண்டி யானைப்போர்‌, தகர்ப்போர்‌, 
ஏற்றினப்போர்‌, கோழிப்போர்‌, காடைப்போர்‌, கவுதாரிப்‌ போர்‌ முதலிய 
வற்றை நிகழ்த்திக்‌ காட்டுபவர்‌ ஆதலின்‌ பரதனோடு முந்தி நெருங்கிச்‌ 
சென்றார்கள்‌. இவர்களைத்‌ தொல்காப்பியர்‌, “பாலறிமரபிற்‌ பொருநர்‌ ”' 
(தொல்‌ - பொருள்‌ - 75) என்பர்‌. இத்தகைய விளையாட்டைக்‌ கண்டு 
மன்னரும்‌ மக்களும்‌ மகிழ்வதுண்டு. சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌, 
௬ற்தரமூர்த்திநாயனாரோடு, “ விலக்கரும்போர்த்தகர்ப்‌ பாய்ச்சல்‌ கண்‌ 
டருளி, வென்றிபெற, மலைக்குநெடு முட்கணைக்கால்‌ வாரணப்போர்‌ 
மகிழ்ந்தருளி,; அலைக்குமறப்‌ பலபுள்ளின்‌ அமர்விரும்பி அமர்கின்றார்‌.”' 
(பெரியபு-கழறிற்றறி-126) என்றதும்‌, “ இருசிறை வாரணப்போரும்‌: 
இகன்மத வாரணப்போரும்‌ இனைய கண்டே” (கலிங்‌-276) “ கரியொடு: 
கரியெதிர்‌ பொருத்தி” (160) என்பனவும்‌ காண்க. கவுதாரி தனியே 
கூறப்படுகின்றமையால்‌ சிவல்‌ என்பது காடையின்‌ வகையைச்‌ சேர்ந்த. 
பறவையாகக்‌ கொள்ளவேண்டும்‌. (14) 


2205. நிறைந்த மாந்தர்‌ நெருங்கினர்‌ நெஞ்சினிற்‌ 
பறந்து போதுங்கொ லென்று பகைக்கின்றார்‌ 
பிறந்து தேவ ருணர்ந்து பெயர்நீதுமுன்‌ 
னுறைந்த வானுறு வார்களை யொக்கின்றார்‌. 


நிறைந்த மாந்தர்‌ நெருங்கினர்‌ நெஞ்சினில்‌, 
* பறந்து போதும்கொல்‌ ?” என்று பதைக்கின்ருர்‌; 
பிறந்து தேவர்‌ உணர்ந்து, பெயர்ந்து முன்‌ 
உறைந்த வான்‌ உறுவார்களை ஓக்கின்றார்‌. 


பொ :--அறிவு நிறைந்த மாந்தர்களாய்ப்‌ பரதனைத்‌ தொடர்ந்து 
நெருங்கிச்‌ சென்றவர்கள்‌, (நடந்துசென்றால்‌ அயோத்தியை விரைந்து 
சேர முடியாமையின்‌) “பறந்து போவோமோ?” என்று நெஞ்சில்‌ நினைந்து 
அயோத்திக்குச்‌ செல்லப்‌ பதைக்கின்றார்கள்‌; அவ்வாறு பதைக்கின்ற 
வர்கன்‌, தேவம்‌, '்‌ மண்ணுலகில்‌ பிறந்து பின்‌ தாம்‌ தேவராக இருந்தவர்‌ 
என்பதை யுணர்ந்து மீண்டும்‌ முன்‌ தாம்‌ தங்கியிருந்த விண்ணுலகை 
அடைய வீரும்பிப்‌ பதைக்கின்‌ றவர்களை ஒத்துள்ளார்கள்‌. , 


பள்ளி படைப்‌ படலம்‌ ‘181 


கு :—கேகய நாட்டில்‌ இருந்து அயோத்திக்குப்‌ பரதனோடு செல்லும்‌ 
மக்கள்‌ மனநிலையை விளக்கியவாறு. மக்கள்‌ பறந்து போகலாமா 
என்று எண்ணுகின்றார்கள்‌; இயலாமையால்‌ பதைக்கினறார்கள்‌. 
தேவர்கள்‌ மனிதராகப்‌ பிறந்து, பின்‌ தாம்‌ தேவர்‌ என்பதை யுணர்ந்து 
மீண்டும்‌ முன்னிருந்த பொன்னுலகிற்குப்‌ போக மனத்தால்‌ விரைகின்‌ 
னார்கள்‌; மனித உடம்பு தடையாயிருத்தலின்‌ இயலாமல்‌ பதைக்கின்‌ 
ர்கள்‌. பரதனோடு செல்லும்‌ மாந்தர்க்கும்‌ மக்களாகப்‌ பிறந்த தேவர்க்‌ 
கும்‌ மனத்தால்‌ விரைதலும்‌ உடம்பால்‌ இயலாமையும்‌ பதைத்தலும்‌ 
பொதுத்தன்மைகளாம்‌. பதைத்தல்‌-துடிதுடித்தல்‌. இராமனைத்‌ தன்‌ 
பால்‌ கொண்ட சிறப்பால்‌ அயோத்தி விண்ணுலகம்‌ போன்றதென்பதும்‌ 
(97, 98) அச்சிறப்பு இன்மையால்‌ கேகய நாடு மண்ணுலகம்‌ போன்ற 
தென்பதும்‌ தெளிக. நெஞ்சினால்‌ பறந்துபோதுங்கொல்‌ எனவும்‌ 
நெஞ்சினைப்‌ போலப்‌ பறந்து போதுங்கொல்‌ எனவும்‌ பொருள்‌ 
கொள்ளலாம்‌. (15) 


2206. ஊன எந்த வுடற்குயி ராமெனத்‌ 
கான ளைந்து தழுவின தண்ணுமை 
தேன சைந்து செவியுற வார்த்தென 
வான எசந்தது மாகதர்‌ பாடலே. 


ஊன்‌ அளைந்த உடற்கு உயிர்‌ ஆம்‌ எனத்‌ 
தான்‌ அளைந்து தழுவின தண்ணுமை; 
தேன்‌ அளைந்து செவி உற வார்த்து என 
வான்‌ அளைந்தது மாகதர்‌ பாடலே. 


பொ:--அந்தச்‌ சேனையில்‌ தசையோடு கலந்தியன்ற உடம்பிற்கு 
உயிர்போலப்‌ பல இசைக்‌ கருவிகளோடு கலந்து அவற்றை ஒழுங்கு 
பெறத்‌ தழுவி இயக்கின மத்தளவோசைகள்‌; தேனைக்‌ கலந்து இசை 
யைச்‌ செவியில்‌ பொருந்த வார்த்தாற்போல மாகதர்‌ பாடும்‌ பாடல்‌ 
விண்ணுலகத்தை யடைந்து இனித்தது. 


கு :--எழுவகைத்‌ தாதுக்களில்‌ தசையின்‌ கூறு உடற்கணா 
மிக்கிருத்தலின்‌ * ஊனளைந்த உடல்‌” என்றார்‌. எழுவகைத்‌ தாதுக்க 
ளாலாய உடம்பு போன்றன ஏனைக்‌ கருவிகளின்‌ இசை, அவ்வுடம்பை 
இயக்கும்‌ உயிர்‌ போன்றது, ஏனைக்‌ கருவிகளின்‌ இசைகளை ஒழுங்கு 
பெற இயக்கும்‌ தண்ணுமை என்க. தண்ணுமை இசையினையும்‌ மாகதர்‌ 
பாடலையும்‌ சிறப்பித்தவாறு. தண்ணுமை ஆகுபெயராய்‌ அதில்‌ எழும்‌ 
ஓசையை யுணர்த்தியது. மாகதர்‌ - இருந்து ஏத்துவோர்‌, வான்‌ ஆகு 
பெயராய்‌ வானுலக மக்களை யுணர்த்தியது. : * (16) 


182 அயோத்தியா காண்டம்‌ 


2207. ஊறு கொண்ட முரசுமி ழோதையை 
வீறு கொண்டன வேதியர்‌ வாழ்த்தொலி 
யேறு கொண்டெழு மல்ல ரிடிப்பினை 
மாறு கொண்டன வந்திக ரேத்தரோ. 


ஊறு கொண்ட முரசு உமிழ்‌ ஓதையை 
வீறு கொண்டன வேதியர்‌ வாழ்த்து ஒலி; 
ஏறு கொண்டு எழும்‌ மல்லர்‌ இடிப்பினை 
மாறு கொண்டன வந்திகர்‌ ஏத்து அரோ. 


பொ :--குறுந்தடியால்‌ தாக்குதல்‌ கொண்ட முரசு ஓலிக்கும்‌ 
ஓசையை, வேதமுணர்ந்த அந்தணர்‌ பரதனை வாழ்த்துகின்ற வாழ்த்து 
ஒலிகள்‌ வெற்றிகொண்டன; சிங்கவேற்றின்‌ தன்மைகொண்டு எழு 
கின்ற மல்லர்கள்‌ செய்யும்‌ முழக்கத்தோடு துதிபாடுவோரின்‌ துதிப்‌ 
பாடல்களின்‌ ஓசைகள்‌ மாறுபட்டு ஒலித்தன. 


க :--ஊறு, முதல்நிலை நீண்ட தொழிற்பெயர்‌; உறுதலாவது 
குறுந்தடி முரசின்‌ கண்ணில்‌ பொருந்துதல்‌; ஆவது அடித்தல்‌. 
முரசின்‌ முழக்கத்தைக்‌ காட்டிலும்‌ வேதியர்‌ வாழ்த்தொலி மிக்கொலித்‌ 
தது என்க, ஊறுகொண்ட ஓதை எனக்‌ கூட்டிக்‌ குறைந்த ஒலி எனவும்‌ 
பொருள்‌ கொள்க. ஏறு-சிங்க ஏறு. மல்லர்‌ இடிபோன்று முழங்கும்‌ முழக்‌ 
கத்தை இடிப்பு என்றார்‌. மாறுகொள்ளுதலாவது இடிப்பிற்குப்‌ பகை 
யாய்‌ அதனின்‌ மிக்கொலிப்பது. வந்திகர்‌-நின்று கொண்டு துதிபாடு 
வோர்‌. முரச முழக்கமும்‌ மல்லர்‌ முழக்கமும்‌ . அச்சேனையில்‌ எழுந்தா 
லும்‌ வாழ்த்தொலியும்‌ .ஏத்தொலியுமே மிக்கொலித்தன என்பது 
கருத்து. இதனால்‌ முரசங்கள்‌ தீமைக்கு அறிகுறியாக இயல்பாகவே 
குறைந்த ஒலியுடைய ஆயின; மல்லர்‌ இடிப்பும்‌ அன்ன என்பது உணர 
லாம்‌. இக்காலத்தும்‌ பறையின்‌ தணிந்த ஓசையைக்‌ கொண்டு பின்னர்த்‌ 
ப தீமை நிகழ்தலை யுய்த்துணர்தல்‌ உண்டு. (17) 


பரதன்‌ கோசலநாட்டை அடைதல்‌ 


2208. ஆறுங்‌ கானு மகன்மலை யுங்கடந்‌ 

தேறி யேழ்பக னீந்திப்பி னெந்திரத்‌ 
தூறு பாகு மடையுடைத்‌ தொண்முளை 
நாறு பாய்வயற்‌ கோசல நண்ணினான்‌. 


ஆறும்‌ கானும்‌ அகல்‌ மலையும்‌ கடந்து 
ஏறி, எழ்‌ பகல்‌ நீந்திப்‌ பின்‌, எந்திரத்து 


பள்ளி படைப்‌ படலம்‌ 188 


ஊறு பாகு மடை உடைத்து ஒள்‌ முளை 
நாறு பாய்‌ வயல்‌ கோசலம்‌ நண்ணினான்‌. 


பொ :--ஆறுகளையும்‌ காடுகளையும்‌ பெரிய மலைகளையும்‌ ஏழுநாள்‌ 
காறும்‌ அரிதில்‌ கடந்து சென்று பின்‌ எட்டாவது நாளில்‌; கருப்பாலையில்‌ 
பிழியும்‌ கரும்பிலிருந்து சுரக்கின்ற சாறு (மிகுதியாக வழிந்து வாய்க்‌ 
கால்வழியே சென்று) மடையை யுடைத்துக்கொண்டு ஒளிவாய்ந்த 
முளைகளையுடைய நாற்றங்காலில்‌ பாய்கின்ற வயலையுடைய கோசல. 
நாட்டைச்‌ சேர்ந்தான்‌. 


கு :—அரிதில்‌ கடந்தமை தோன்ற “நீந்தி” என்றார்‌. இதனால்‌ 
வழியின்‌ கடுமை புலப்படுத்தியவாறு. ஊறுதல்‌-சுரத்தல்‌. “எந்திரத்து 
ஊறு பாகு ' எனவே “பாகு! என்றது இங்குக்‌ கருப்பஞ்‌ சாற்றையே 
என்றறிக. எந்திரத்துக்கு அடியில்‌ உள்ள தாழியில்‌ விழுந்து பயன்பட 
வேண்டிய கருப்பஞ்சாறு, மடையை யுடைத்துக்கொண்டு நெல்‌ முளை 
நிறைந்த நாற்றங்காலில்‌ பாய்கின்ற வயலையுடைய கோசல நாட்டைப்‌ 
பரதன்‌ அடைந்தான்‌ எனவே, அந்நாட்டின்‌ கதி பரதனுக்கும்‌ உண்டா 
கும்‌ என்ற குறிப்புப்‌ புலப்படும்‌. தயரதன்‌ மூத்த மகனாகிய இராமனுக்கு 
உரித்தாய்ச்‌ சிறப்புற வேண்டிய அரசச்‌ செல்வம்‌, அதை வேண்டாத. 
இளமுளையாகிய பரதனுக்குக்‌ கைகேசியால்‌ வரன்முறையை மீறி வரப்‌ 
போகின்றது என்ற உவமேயப்‌ பொருளைப்‌ பின்னிரண்டு அடிகள்‌ ஒட்‌ 
டணியாய்‌ நின்று புலப்படுத்துதல்‌ காண்க. முளை என முன்வந்தமை 
யால்‌ நாறு என்றது, ஆகுபெயராய்‌ நாற்றங்காலை யுணர்த்திற்று என்க. 


முளைகள்‌ நன்றாக வெளிவரும்‌ வரையில்‌ நாற்றங்காலில்‌ இருந்த 
நீரையும்‌ வடித்து வெளிப்படுத்தி விடுவார்கள்‌ உழவர்கள்‌. மடையும்‌ 
அடைபட்டிருக்கும்‌. இவ்வாறு உழவர்‌ செய்வது நாற்றின்‌ நன்மை 
கருதியேயாம்‌. அத்தகைய நாற்றங்காலில்‌ கருப்பஞ்சாறு மடையுடைத்‌ 
துக்கொண்டு பாய்வது, முளைக்கு நன்மை செய்ததாகாது. ஒள்‌ முளை 
போன்ற பரதனுக்குக்‌ கருப்பஞ்சாறு போன்ற அரசச்‌ செல்வம்‌ மடை 
போன்ற வரன்முறையை யுடைத்துவிட்டுத்‌ தானே வர இருக்கின்றது 


என்ற குறிப்பைக்‌ கோசல நாடே பரதனுக்கு அறிவிக்கின்றது எது 
(18 


கோசலநாட்டின்‌ அழகிழந்த தோற்றம்‌ 2209-2217 


2209. ஏர்து றந்த வயலிள மைந்தர்தோ 
டார்து றந்தன தண்டலை நகெல்லினு 
நீர்து றந்தன தாமரை நீத்தெனப்‌ அ 
பார்து றந்தனள்‌ பங்கயச்‌ செல்வியே. 


184 அயோத்தியா காண்டம்‌ 


ஏர்‌ துறந்த வயல்‌; இள மைந்தர்‌ தோள்‌ 
தார்‌ துறந்தன ; தண்டலை நெல்லினும்‌ 
தீர்‌ துறந்தன ; தாமரை நீத்து எனப்‌ 
பார்‌ துறந்தனள்‌ பங்கயச்‌ செல்வியே. 


பொ:--ஏர்‌ அடிக்க வேண்டிய வயல்கள்‌ எல்லாம்‌ ஏரைத்‌ துறத்‌ 
கிருந்தன; இளமை எழில்‌ வாய்ந்த மைந்தர்களுடைய தோள்கள்‌ மாலை 
களைத்‌ துறந்திரு ந்தன; குளிர்ந்த இடமாகிய வயலிலுள்ள நெற்‌ பயிர்‌ 
களும்‌ நீரைத்‌ துறந்திருந்தன; திருமகள்‌, தாமரையை நீங்கினாற்போலக்‌ 
கோசலநாட்டைத்‌ துறந்தனள்‌. 


கு :--பகடுகள்‌ பூட்டப்‌ பெற்ற நிலையில்‌ கலப்பை “ஏர்‌” எனப்படும்‌. 
இராமனைப்‌ பிரிந்து தயரதனை யிழந்த துன்பத்தால்‌ மக்கள்‌ யாவரும்‌ 
செயலற்றிருந்தனர்‌ ஆதலின்‌ உழவேண்டிய வயல்கள்‌ ஏரைத்‌ துறந்‌ 
தனவாய்த்‌ தரிசாய்க்‌ கிடந்தன. மைந்தர்க்கு அணிசெய்துகொள்ளும்‌ 
மனஎழுச்சியின்மையின்‌ அவர்‌ தோள்கள்‌ மாலைகளையணியாமல்‌ இருந்‌ 
தன. நெற்பயிரையுடைய வயல்கள்‌ நீர்பாய்ச்சுவார்‌ இன்மையின்‌ 
நீரைத்‌ துறந்து உலர்ந்துகிடந்தன. தண்டலை-குளிர்ந்த இடமாகிய 
வயல்‌. நெல்‌ ஆகுபெயராய்‌ நெற்பயிரை யுணர்த்திற்று. இன்‌, தவிர்‌ 
வழிச்சாரியை. பங்கயச்‌ செல்வி-திருமகள்‌; சீதேவி. பார்‌ என்றது இங்‌ 
குக்‌ கோசலநாட்டை. கோசலநாடு பொலிவின்றி இருந்தது என்பார்‌ 
பங்கயச்‌ செல்வி பார்துறந்தனள்‌ என்றார்‌. 


2210. பிதிர்ந்து சாறு பெருந்துறை மண்டிடச்‌ 
சிதர்ந்து சிந்தி யழிந்தன தேங்கனி 
முதிர்ந்து கொய்யுந ரின்மையின்‌ மூக்கவிழ்நீ 
அதிர்ந்து லர்ந்தன வொண்மல ரீட்டமே. 


பிதிர்ந்து சாறு பெருந்துறை மண்டிடச்‌ 

சிதர்ந்து சிந்தி அழிந்தன தேங்கனி ; 

முதிர்ந்து, கொய்யுநர்‌ இன்மையின்‌, மூக்கு அவிழ்ந்து 
உதிர்ந்து உலர்ந்தன ஒள்‌ மலர்‌ ஈட்டமே. 


பொ :--கொய்துகொள்வோர்‌ இல்லாமையால்‌ இனிமையான 
யழங்கள்‌ கனிந்து, தம்மிடத்துள்ள சாறு வெளிப்பட்டுப்‌ பெரிய நீர்த்‌ 
துறையில்‌ விரைந்து பாயுமாறு, பலவாகச்‌ சிதறித்‌ தரையில்‌ சிந்தி 
அழித்தன ; ஒனிவாய்த்த மலர்களின்‌ திரள்‌ முதிர்ந்து, கொய்வோர்‌ 
இல்லாமையால்‌ காம்பிலிருந்து அவிழப்‌ பெற்றுத்‌ தரையில்‌ உதிர்ந்து 
லர்த்தன. 


பள்ளி படைப்‌ படலம்‌ 185 


க :—- முதிர்ந்து கொய்யு நர்‌ இன்மையின்‌ ' என்றது முன்னும்‌ பின்‌ 
னும்‌ இயைந்து . இடைநிலைவீளக்காய்நின்றது. மண்டுதல்‌ - விரை 
தல்‌. கனி முதிர்தலாவது அளிதல்‌. மூக்கு என்றது பூவின்‌ காம்பினை, 
கொய்துண்போரும்‌ கொய்து சூடுவோரும்‌ இல்லாமைக்குக்‌ காரணம்‌ 
மக்கள்‌ துன்பத்தில்‌ ஆழ்ந்திருந்தல்‌, (20) 


2211. ஏய்ந்த கால மிதுவிதற்‌ காமென 
வாய்ந்து மள்ள ரரிகுக ரின்மையாற்‌ 
பாய்ந்த சூதப்‌ பசுஈறுமக்‌ தேறலாற்‌ 
சாய்ர்‌ தொசிந்து முளைத்தன சாலியே, 


“ஏய்ந்த காலம்‌ இது, இதற்கு ஆம்‌' என 
ஆய்ந்து மள்ளர்‌ அரிகுநர்‌ இன்மையால்‌, 
பாய்ந்த சூதப்‌ பசுநறும்‌ தேறலால்‌ 
சாய்ந்து ஒசிந்து முளைத்தன சாலியே. 
பொ :--இக்காலமே இவ்விளைவை அரிதற்கு ஏற்ற காலம்‌ என்று 
ஆராய்ந்து அரிகின்றவர்களாகிய உழவர்கள்‌ இல்லாமையால்‌ வயலில்‌ 
பாய்ந்த மாங்கனிகளின்‌ பசுமையான தேன்‌ போன்ற சாற்றால்‌ அவ்வய 
லில்‌ விளைந்த சம்பாக்‌ கதிர்கள்‌ எல்லாம்‌ தரையில்‌ சாய்ந்து ஒடிந்து 
வீழ்ந்து முளைத்துவிட்டன. 
கு :--ஆய்ந்து அரிகுநராகிய மள்ளர்‌ என்க. துன்ப மிகுதியால்‌ 
வயலைப்‌ பார்க்கவும்‌ உழவர்‌ வரவில்லை என்க. சூதம்‌-மா. மாம்பழச்‌ 
சாறு தேன்போலுதலின்‌ * தேறல்‌ ' என்றார்‌. கனி, கொய்குநர்‌ இன்‌ 
மையால்‌ பிதிர்ந்து அழியச்‌ சாறு வாய்க்காலில்‌ மண்டி வயலில்‌ பாய்கின்‌ 


றது; அத்தேறலின்‌ ஈரம்‌ பட்டவுடன்‌ முதிர்ந்து காய்ந்து ஒடிந்த கதிர்‌ 
களில்‌ உள்ள நெல்மணிகள்‌ முளைத்தன என்க. (21) 


2212. எட்கு லாமல ரேசிய நாசியர்‌ 
புட்கு லாவயற்‌ பூசற்‌ கடைசியர்‌ 
கட்க லார்களை காதற்‌ கொழுநகரோ 
டுட்க லாமுடை யாரி னுயங்கினார்‌. 


எள்‌ குலாம்‌ மலர்‌ ஏசிய நாசியர்‌, 

புள்‌ குலா வயல்‌ பூசல்‌ கடைசியர்‌, 
கட்கிலார்‌ களை, காதல்‌ கொழுநரோடு 
உள்‌ கலாம்‌ உடையாரின்‌ உயங்கினார்‌. 


186 அயோத்தியா காண்டம்‌ 


பொ :--விளக்கமுடைய எள்ளின்‌ மலரைப்‌ பழித்த மூக்கினையுடைய 
ராய்ப்‌ பறவைகள்‌ மகிழும்‌ வயலில்‌ நின்று ஆரவாரம்‌ செய்யும்‌ *உழ்வர்‌ 
மகளிர்‌, பயிர்களுக்குக்‌ களை களையாதவர்களாய்க்‌ காதற்‌ கணவரோடு 
உள்ளத்தே ஊடல்‌ உடையவர்போல வருந்திக்‌ கொண்டிருந்தனர்‌. 


கு :--குலாம்‌-விளக்கம்‌; பொருந்துதலுமாம்‌. மகளிர்‌ மூக்கிற்கு எள்‌ 
ளின்‌ பூவை உவமை கூறுவது புலவர்‌ மரபு. இவ்வுழத்தியர்‌ மூக்கு எள்‌ 
மலரினும்‌ எழில்‌ மிக்கதாக இருத்தலின்‌ அதை * ஏசிய நாசியர்‌ * என்றார்‌: 
நாசி-மூக்கு, மூக்கு, எள்‌ மலரைப்‌ பார்த்து '*நீ என்னைப்‌ போன்ற அழ 
குடையையல்லை'' எனப்‌ பழித்துக்‌ கூறியதாகக்‌ கற்பனை செய்கின்றார்‌. 
குலா-மகிழ்ச்சி. பூசல்‌-ஆரவாரம்‌. * களை கட்கிலார்‌' என மாறுக. கட்கி 
லார்‌-களையாராய்‌ ; முற்றெச்சம்‌. உயங்குதல்‌-வருந்துதல்‌. உழத்தியர்‌, 
களை களையாமல்‌ இருத்தற்கு இதுகாறும்‌ காரணமாயிருந்தது கொழுந 
ரோடு கொண்ட ஊடல்‌ உயக்கமே ஆதலின்‌, தயரதனை இழந்த உயக்‌ 


கத்திற்கு அதனை உவமை கூறினார்‌. (22) 


2213. அலர்ந்த பைங்கூ மகன்குளக்‌ கழன 
மலர்ந்த வாயிற்‌ புனல்வழங்‌ காமையா 
லுலர்ந்த வன்க ணுலோபர்‌ கடைத்தலைப்‌ 
புலர்ந்து நிற்கும்‌ பரிசிலர்‌ போலவே. 
அலர்ந்த பைங்கூழ்‌, அகன்‌ குளக்‌ கீழன, 
மலர்ந்த வாயில்‌ புனல்‌ வழங்காமையால்‌ 
உலர்ந்த; வன்கண்‌ உலோபர்‌ கடைத்தலைப்‌. 
புலர்ந்து நிற்கும்‌ பரிசிலர்‌ போலவே. 


பொ :--அகன்ற ஏரியின்‌ கீழ்‌ (அடைகரையில்‌) உள்ளனவாகிய. வள 
மாக வளர்ந்த பசிய பயிர்கள்‌, விரிந்த மதகின்வாயிலைத்‌ திறந்து நீரை 
வழங்காமையால்‌ வன்கண்மையையுடைய உலோபிகளிடத்துப்‌ பொரு 
ளிருந்தும்‌ அவர்கள்‌ வழங்காமையால்‌ அவர்கள்‌ ல்‌ வாடி லட்‌ 
பரிசில்‌ மாக்களைப்போல வாடின. 


கு :-பைங்கூழ்‌-பசுமையான நெற்பயிர்‌. அகன்குளம்‌-ஏரி.செல்வ 
மிக்க மாளிகை வாயிலில்‌ இருந்தும்‌ அம்மாளிகையில்‌ உள்ளவர்‌ மன 
நெகிழ்ந்து பொருளை வழங்காமையால்‌ பரிசிலர்‌ வாடி நிற்பதுபோல, நீர்‌ 
நிறைந்த ஏரியின்‌ கரையை யடுத்திருந்தும்‌ மதகைத்‌ திறந்து நீர்‌ வழங்‌ 
காமையால்‌ நெற்‌ பயிர்கள்‌ வாடுகின்றன. கீழனவாகிய பைங்கூழ்‌ என்‌ 
நியைக்க. இப்பாடல்‌ பல சுவடிகளில்‌ 26-ஆம்‌ பாடலாகவே 'காணப்படு 
கின்றது; ஒரு சுவடியில்மட்டும்‌ 23-ஆம்‌ பாட்டாக உள்ளது. மருதநிலத்‌ 
தின்‌ இயல்பைக்‌ கூறும்‌ இங்கு இப்பாடல்‌ இருப்பதே பொருத்தம்‌. (28) 


பள்ளி படைப்‌ படலம்‌ 187 


2214. ஓது கின்றில கிள்ளையு மோதிய 
தூது சென்றில வந்தில தோழர்பான்‌ 
மோது கின்றில பேரி முழாவிழாப்‌ 
போது கின்றில பொன்னணி வீதியே, 


ஓதுகின்‌ நில கிள்ளையும்‌ ; ஓதிய 

தூது சென்றில, வந்தில தோழர்பால்‌ ; 
மோது கின்றில பேரி, முழா; விழாப்‌ 
போது கின்றில பொன்‌ அணி வீதியே. 


பொ :--கிளிகளும்‌ பேசவில்லை ; காதலர்பால்‌ சொல்லுதற்குத்‌ 
தூதுகள்‌ போக்குவரவு புரியவில்லை. முரசங்களும்‌ முழவுகளும்‌ அடிக்கப்‌ 
படவில்லை; பொன்‌ அணிகளால்‌ அழகுசெய்யப்பெற்ற வீதியில்‌ விழாக்‌ 
களின்‌ உலாக்களும்‌ வரவில்லை. 


கு :--ஓதிய-ஓதுதற்கு; செய்யிய என்னும்‌ வினையெச்சம்‌, தோழர்‌ 
என்றது, இருபாற்‌ காதலரையும்‌ உணர்த்தும்‌. தூது செல்லுதற்குரிய 
எல்லா உயிர்களும்‌ அடங்கத்‌ *தூது' என்ற பொதுச்சொல்லால்‌ கூறி 
னார்‌. மோதுதல்‌-குறுந்தடியால்‌ அடித்தல்‌. விழா என்றது கடவுள்‌ 
விழா, மணவிழா முதலியவற்றின்‌ உலாக்களை. வீதியில்‌ போ துகின்‌ நில: 
என்றமையால்‌ அது பெறப்படும்‌. போதுதல்‌-வருதல்‌, இன்ப நிகழ்ச்‌ 
சிகள்‌ யாதும்‌ நிகழவில்லை என்பது கருத்து. (24). 


2215. பாட ஸனீத்தன பண்டொடர்‌ பாண்குழ 
லாட னீத்த வரங்கொ டகன்புனல்‌ 
சூட னீத்தன குடிகை குளிகை 
மாட நீத்தன மங்கல வள்ளையே. 


பாடல்‌ நீத்தன பண்‌ தொடர்‌ பாண்‌ குழல்‌ ; 
ஆடல்‌ நீத்த அரங்கொடு அகன்‌ புனல்‌; 
சூடல்‌ நீத்தன சூடிகை ; சூளிகை 

மாடம்‌ நீத்தன மங்கல வள்ளையே. 


பொ:--பண்ணைத்‌ தொடர்கின்ற பாணர்களின்‌ குழல்‌, பாடுதலை: 
விடுத்தன ; அரங்குகளும்‌ விரிந்த நீர்நிலைகளும்‌ தம்மிடத்து மகளிர்‌ 
ஆடும்‌ ஆடலை நீங்கியிரு ந்தன; தலையணி சூடப்படுதலை நீங்கியிரு ந்தன; 
நிலா முற்றத்தையுடைய மாடங்கள்‌ மங்கலமான வள்ளைப்‌ பாடல்களை 


நீங்கியிரு ந்தன. 


188 அயோத்தியா காண்டம்‌ 


கு :--பொன்மிக்க மனைகளில்‌ பாணர்‌ குழல்‌ பாடும்‌' இயல்பின ; 
துன்பத்தால்‌ அவை பாடுதல்‌ ஒழிந்தன. அரங்குகள்‌, மகளிர்‌ கூத்து 
ஆடுதலை நீங்கியிருந்தன ; நீர்நிலைகள்‌ அவர்கள்‌ நீராடலை தீங்கியிருந் 
தன. தலையில்‌ சூடுதற்குரிய அணி சூடப்படாமல்‌ இருந்தன. சூடிகை- 
தலையில்‌ அணியும்‌ பொன்னணி. வள்ளை-உலக்கைப்‌ பாட்டு, (25) 


2216. ஈகையி மழந்தன வாண்முக நாறகிற்‌ 
புகையி மந்தன மாளிகை பொங்கழற்‌ 
சிகையி ழந்தன திவிகை கேமலர்த்‌ 
தொகையி மந்தன தோகைய ரோதியே. 


தகை இழந்தன வாள்‌ முகம்‌ ; நாறு அகில்‌ 
புகை இழந்தன மாளிகை ; பொங்கு அழல்‌ 
சிகை இழந்தன தீவிகை ; தேம்‌ மலர்த்‌ 
தொகை இழந்தன தோகையர்‌ ஓதியே. 


பொ:--ஒளி வாய்ந்த முகங்கள்‌ யாவும்‌ சிரிப்பை யிழந்தன; மாளி 
கைகள்‌ எல்லாம்‌ மணம்‌ வீசும்‌ அகிற்புகையை இழந்தன; விளக்குகள்‌ 
எல்லாம்‌ மேலோங்கி யெரியும்‌ அழற்கொழுந்தை இழந்தன; மயில்‌ 
போன்ற சாயலையுடைய மகளிர்‌ கூந்தல்கள்‌ எல்லாம்‌ தேன்‌ நிறைந்த 
மலர்‌ மாலைகளை இழந்தன. 


கு :--கோசலநாட்டில்‌ உள்ள மக்களின்‌ முகங்களெல்லாம்‌ எப்பொழு 
தும்‌ புன்சிரிப்போடு விளங்குவன; மாளிகையில்‌ மகளிர்‌ கூந்தலுக்கு 
மணமூட்டல்‌ முதலியவற்றிற்காக அகில்‌ புகைந்துகொண்டே இருக்கும்‌; 
விளக்குகள்‌ எரிந்து கொண்டே இருக்கும்‌; மகளிர்‌ கூந்தலில்‌ எப்பொழு 
தும்‌ மலர்மாலை சூடப்பட்டே இருக்கும்‌; இராமன்‌ பிரிவாலும்‌ தயரதன்‌ 
மரணத்தாலும்‌ இப்பொழுது அந்நிலை மாறுபட்டன என்பது கருத்து.(26) 


2217. நாவி னீத்தரு நல்வளந்‌ துன்னிய 
பூவி நீத்தென நாடு பொலிவொரீஇத்‌ 
தேவி நீத்தருஞ்‌ சேணெறி சென்றிட 
வாவி நீத்த வுடலென லாயகே. 
நாவின்‌ நீத்தரும்‌ நல்‌ வளம்‌ துன்னிய 
பூவி நீத்து என நாடு பொலிவு ஒரீஇத்‌ 
தேவி நீத்து அரும்‌ சேண்‌ நெறி சென்றிட 
ஆவி நீத்த உடல்‌ எனல்‌ ஆயதே. 


பள்ளி படைப்‌ படலம்‌ 189 


பொ :--சீதை நீங்கிக்‌ கடத்தற்கு அரிய நெடிய காட்டு வழியில்‌: 
சென்று விட்டதால்‌, புலவர்கள்‌ புகழ்ந்து முடித்தற்கரிய நல்ல வளங்கள்‌ 
நெருங்கியிருந்த கோசல நாடு, திருமகள்‌ நீங்கிய தன்மைபோல்‌: 
பொலிவு இழந்து, உயிர்‌ நீங்கிய உடல்‌ என்னலாம்படி செயலற்றுக்‌. 
கிடந்தது. 


கு நா என்றது புலவர்‌ நாவினை. துன்னிய நாடு என்று இயைக்க. 
பூவி-தாமரைப்‌ பூவிலிருக்கும்‌ திருமகள்‌. நாடு பொலிவிழந்தமைக்குத்‌ 
திருமகள்‌ நீங்கினமையும்‌, தேவி நீங்கினமைக்கு ஆவி நீங்கினமையும்‌: 
செயலற்றுக்‌ கிடந்த நாட்டிற்கு ஆவிநீத்த உடலும்‌ உவமை. புலவர்‌ 
பாடும்‌ நல்வளமுடைய கோசலநாடு, பொலிவிழந்து செயலிழந்து கிடந்‌. 
தது என்பது கருத்து. ஒரீஇ-நீங்கி. '* ஊழிவாழ்‌, திருநகர்த்திரு தீர்ந்‌. 
தனளாமென்றான்‌ '? (98) என மேல்‌ வருதலும்‌ காண்க. 3) 


நாட்டின்‌ நிலைகண்ட பரதன்‌ நிலை 


2218. என்ற நாட்டினை நோக்கி யிடருழர்‌ 
தொன்று முற்ற துணர்ந்தில னுன்னுவான்‌ 
சென்று கேட்பதொர்‌ தீங்குள தாமெனா 
நின்று நின்று நெடி துயிர்த்‌ தானரோ. 


என்ற நாட்டினே நோக்கி, இடர்‌ உழந்து, 
ஒன்றும்‌ உற்றது உணர்ந்திலன்‌, உன்னுவான்‌, 
*சென்று கேட்பது ஒர்‌ தீங்கு உளது ஆம்‌” எனா, 
நின்று நின்று, நெடிது உயிர்த்தான்‌ அரோ. 


பொ:--நேர்ந்துள்ள நிகழ்ச்சி ஒன்றையும்‌ உணராதவனாகிய பரதன்‌, 
மேற்கூறியவாறுள்ள கோசல நாட்டினை நோக்கித்‌ துன்புற்று, அரண்‌ 
மனைக்குச்‌ சென்று யான்‌ கேள்விப்படுதற்குரிய பெரிய தீங்கு உள்ளது” 
என்று நினைந்தவனாய்‌ வழியில்‌ நின்று நின்று பெருமூச்சு விட்டான்‌. 


கு :—உணர்ந்திலன்‌, வினையாலணையும்‌ பெயர்‌; உணராத பரதன்‌. 
தீங்கு உள; தாமெனா உன்னுவான்‌ உயிர்த்தான்‌ என்று இயைக்க. உன்னு 
வான்‌ முற்றெச்சம்‌. நாடு இவ்வாறு பொலிவிழந்து இருத்தற்குக்‌ கார 
ணம்‌ அரண்மனையில்‌ பெரிய தீங்கு நிகழ்ந்திருத்தலே என அனுமானத்‌ 
தால்‌ அறிந்தான்‌ என்க, பலவிடத்தில்‌ நின்றமையுணர்த்த, * நின்று 
நின்று? என அடுக்கினார்‌. எத்தகைய துன்பத்தைக்‌ கேள்விப்படப்‌ 
போகின்றோமோ என்ற ஏக்கத்தால்‌ வழியில்‌ பல இடத்தில்‌ நின்று 
நின்று நெடுமூச்சு விடலானான்‌ என்க. (28) 


190 அயோத்தியா காண்டம்‌ 


பரதன்‌ நகரத்தின்‌ நிலையை நோக்குதல்‌ 2219-2225 


2219. மீண்டு மேகியம்‌ மெய்யெனு நல்லணி 
பூண்ட வேந்தன்‌ றிருமகன்‌ புந்திதான்‌ 
ஹாண்டு தேரினு முந்துறத்‌ தூண்டுவா 
னீண்ட வாயி னெடு௩கர்‌ கோக்கனான்‌. 


மீண்டும்‌ ஏகி, அம்‌ மெய்‌ எனும்‌ நல்‌ அணி 
பூண்ட வேந்தன்‌ திருமகன்‌, புந்திதான்‌, 
தூண்டு தேரினும்‌ முந்து உறத்‌ தூண்டுவான்‌, 
நீண்ட வாயில்‌ நெடுநகர்‌ நோக்கினான்‌. 


பொ :--அவ்வாறு நின்று நின்று நெடிது உயிர்த்த அந்த மெய்ம்மை 
ஆகிய நல்ல அணிகலனைப்‌ பூண்ட தயரத மன்னனுடைய திருமகனாகிய 
பரதன்‌, மீண்டும்‌ தன்‌ மனத்தைப்‌ பாகனால்‌ தூண்டப்படுகின்ற தன்‌ 
தேரினும்‌ முந்திச்‌ செல்லுமாறு தூண்டுவானாய்ச்‌ சென்று, உயர்ந்த 
வாயிலோடுங்‌ கூடிய நெடிய அயோத்தி நகரத்தை நோக்கினான்‌. 


கு :--வாய்மைக்காக மன்னுயிர்‌ துறந்தவன்‌ தயரதன்‌ ஆதலின்‌ 
அவனை “'மெய்யெனு நல்லணி பூண்ட வேந்தன்‌” என்றார்‌. “வாய்மை 
யும்‌ மரபுங்‌ காத்து மன்னுயிர்‌ துறந்த வள்ளல்‌ '' (கிட்கிந்தா-வாலி 
வதைப்‌-76) என மேல்‌ கூறப்படுதலும்‌ காண்க. வேந்தன்‌ திருமகன்‌ 
மீண்டும்‌ தூண்டுவானாய்‌ ஏகி நோக்கினான்‌ என்று இயைக்க. புந்தி- 
மனம்‌. தான்‌ செல்லும்‌ தேரினைக்‌ காட்டிலும்‌ பரதன்‌ மனம்‌ விரைந்து 
முற்பட்டது, நிகழ்ந்தது யாதென அறியவேண்டி. , நீண்ட வாயில்‌- 
உயர்ந்த தலைவாயில்‌, *தூங்குவான்‌” என்ற பாடத்திற்கு வான்‌ (மேகம்‌) 
தூங்கும்‌ என மாற்றி நீண்ட வாயிற்கு அடையாக்குக. (29) 


2220. அண்ட முற்றும்‌ திரிந்தயர்ந்‌ தாயமு 
அண்டு போதியென்‌ றொண்கதிர்ச்‌ செல்வனை 
விண்டொ டர்ந்து விலக்குவ போல்வன 
கண்டி லன்கொடி யின்னெடுங்‌ கானமே. 


“ அண்டம்‌ முற்றும்‌ திரிந்து அயர்ந்தாய்‌, அமுது 
உண்டு போதி”; என்று ஒண்‌ கதிர்ச்‌ செல்வனை 
விண்‌ தொடர்ந்து விலக்குவ போல்வன, 
கண்டிலன்‌ கொடியின்‌ நெடும்‌ கானமே. 


பள்ளி படைப்‌ படலம்‌ 191 


பெர :-—“ இவ்‌ அண்ட முழுதும்‌ திரிந்து சோர்ந்து விட்டாய்‌; இங்‌ 
குத்‌ தங்கி அமுது உண்டு செல்க"! என்று கூறி ஒளிக்கதிர்களாய 
செல்வமுடைய சூரியனை விண்ணில்‌ தொடர்ந்து சென்று தடுப்பனவற் 
றைப்‌ போன்ற கொடிகளின்‌ நீண்ட தொகுதியைப்‌ பரதன்‌ காணவில்லை. 


கு :--கொடிகள்‌ விண்ணில்‌ உயர்ந்து பறக்கும்‌ தோற்றம்‌ சூரியனை 
விருந்தூட்டத்‌ தடுப்பது போலத்‌ தோன்றும்‌ என்பது தற்குறிப்பேற்றம்‌. 
அயர்ச்சியுள்ளவரை அழைத்து அமுதூட்டும்‌ அந்நகரத்து மக்கள்‌ 
பண்பை அக்கொடிகட்கும்‌ உள்ளதாக ஏற்றிக்‌ கூறியவாறு. சூரிய மண்‌ 
டலம்‌ வரையில்‌ கொடிகள்‌ உயர்‌ ந்து பறந்து கொண்டிருக்கும்‌. தயரதன்‌ 
உயிர்நீங்கிய துன்பத்திற்கு அறிகுறியாகக்‌ கொடிகள்‌ எல்லாம்‌ இறக்கப்‌ 
பட்டன ஆதலின்‌, வந்த பரதன்‌ அக்கொடிகளைக்‌ காணான்‌ ஆயினான்‌. 
போல்வனவாகிய கொடிகளின்‌ நெடுங்கானம்‌ என்க. கானம்‌ இங்கு 
கூட்டம்‌ என்ற பொருளில்‌ வந்தது; * தாமரைக்காடு ' என்புழிப்போல. 
(20) 


t 


2221. ஈட்டு நன்புகழ்க்‌ ட்டிய யாவையும்‌ 
வேட்ட வேட்டவர்‌ கொண்மின்‌ விரைந்தெனக்‌ 
கோட்டி மாக்களைக்‌ கூவுவ போல்வன 
கேட்டி லன்முர சின்ளெ ரோதையே. 


“ஈட்டும்‌ நன்‌ புகழ்க்கு ஈட்டிய யாவையும்‌, 
வேட்ட வேட்டவர்‌ கொண்மின்‌ விரைந்து” எனக்‌ 
கோட்டி மாக்களைக்‌ கூவுவ போல்வன, 

| கேட்டிலன்‌ முரசின்‌ கிளர்‌ ஓதையே. 


பொ :--“யாம்‌ முயன்று தேடிய பொருள்‌ யாவும்‌ பிறர்க்கீந்து தேடு 
தற்குரிய நல்ல புகழ்க்காகவே யாம்‌; ஆதலின்‌ பொருள்‌ பெற விரும்பு 
கின்றவர்கள்‌ விரும்பியவற்றை வந்து முகந்துகொள்ளுங்கள்‌'' என்று 
கூட்டமான: இரவலர்களை அழைப்பன போன்றனவாகிய கொடை முரசங்‌ 
களின்‌ கிளர்ச்சி மிக்க ஓசைகளைப்‌ பரதன்‌ கேட்கவில்லை. 


கு :--கொடை முரசங்களும்‌ ஒலி அவிந்திருந்தமை கூறியவாறு. 
புகழ்க்கு-புகழ்‌ பெறும்‌ பொருட்டே. பிரிநிலை ஏகாரம்‌ தொக்கு நின்றது. 
*வசையென்ப வையத்தார்க்கெல்லாம்‌ இசையென்னும்‌ எச்சம்பெரு௮ 
விடின்‌ "” (குறள்‌-298) எனப்‌ புகழின்‌ இன்றியமையாமையை விளக்க 
லின்‌, “ஈட்டு நன்புகழ்‌ '' எனச்‌ சிறப்பித்தார்‌. ஈவார்மேல்‌ நிற்கும்‌ 
புகழே பாராட்டப்படுதலின்‌, : புகழ்க்கு" என்பதற்குப்‌ பிறர்க்கீந்து 
பெறும்‌ புகழின்பொருட்டேயாம்‌ எனப்‌ பொருள்‌ விரிக்கலாயிற்று. 


192 அயோத்தியா: காண்டம்‌ 


கொடை முரசொலி கூவுவ போன்றன என்றது, தற்குறிப்பேற்ற அணி. 
கோட்டி-கூட்டம்‌. *மாக்கள்‌' என்றார்‌ இரந்து வாழும்‌ இழிபுடைமையின்‌.. 
பரதன்‌ கேளாமைக்குக்‌ காரணம்‌ அம்முரசொலி இன்மையே. * வேட்ட ” 
வினையாலணையும்‌ பெயர்‌. *கூவுதல்‌' அழைத்தல்‌ என்னும்‌ பொருளது. 


(31) 


2222. கள்ளை மாக்கவர்‌ கண்ணியன்‌ கண்டிலன்‌ 
பிள்ளை மாக்களி றும்பிடி. யீட்டமும்‌ 
வள்ளன்‌ மாக்க ணிதியும்‌ வயிரியர்‌ 
கொள்ளை மாக்களிற்‌ கொண்டன ரேகவே. 
கள்ளை மாக்‌ கவர்‌ கண்ணியன்‌ கண்டிலன்‌, 
பிள்ளை மாக்‌ களிறும்‌, பிடி ஈட்டமும்‌, 
வள்ளல்‌ மாக்கள்‌ நிதியும்‌, வயிரியர்‌, 
கொள்ளை மாக்களின்‌ கொண்டனர்‌, ஏகவே. 


பொ :--தேனை வண்டுகள்‌ கவர்‌ ந்து உண்ணும்‌ கண்ணிமைச்‌ சூடிய 
பரதன்‌, இளைய பெரிய ஆண்யானைகளையும்‌ பெண்யானைகளின்‌ கூட்‌ 
டத்தையும்‌ வள்ளல்களின்‌ செல்வத்தையும்‌ பாணர்கள்‌ கொள்ளையடித்‌ 
துச்செல்லும்‌ கள்வர்களைப்‌ போலத்‌ தாமே கவர்ந்துகொண்டு போகும்‌: 
காட்சியைக்‌ கண்டிலன்‌. 

கு :--பரதன்‌ கண்ணியும்‌ தன்பால்‌ வந்து பாடிய வண்டுகட்குத்‌ 
தேனாகிய பரிசிலை முகந்துண்ணுமாறு கொடுக்க அவன்‌ நாட்டு மக்கள்‌ 
அது செய்யாமைக்குக்‌ காரணம்‌ நாடிக்‌ கவன்றான்‌ என்க. பிள்ளை, இள 
மையை உணர்த்தியது. வயிரியர்‌-பாணர்‌. இவர்‌, யாழொடு சென்று 
பாடுதற்குரியவர்‌. வயிரியர்‌ வள்ளல்களைப்‌ பாடிவிட்டு மாக்களிறு முத 
லியவற்றைத்‌ தாமே கவர்ந்துகொண்டுசெல்லும்‌ உரிமை நிகழ்ச்சியை 
யுணர்த்த வேண்டிக்‌ கொள்ளை மாக்களை உவமைகூ நினார்‌. (32) 


2223. காவன்‌ மன்னவன்‌ கான்முளை கண்டில 
னாவு மாவு மழிகவுள்‌ வேழமு 
மேவு காத னிதியின்‌ வெறுக்கையும்‌ 
பூவின்‌ வானவர்‌ கொண்டனர்‌ போகவே. 
காவல்‌ மன்னவன்‌ கால்‌ முளை கண்டிலன்‌, 
ஆவும்‌, மாவும்‌, அழிகவுள்‌ வேழமும்‌, 
மேவு காதல்‌ நிதியின்‌ வெறுக்கையும்‌, 
பூவின்‌ வானவர்‌ கொண்டனர்‌ போகவே. 


பள்ளி படைப்‌ படலம்‌ 198 


பொ :--உலக மாக்களைக்‌ காக்கும்‌ காவலனாகிய தயரத மன்னவன்‌ 
மகனாகிய பரதன்‌, பசுக்களையும்‌ குதிரைகளையும்‌ மதநீர்‌ பெருகும்‌ கன்னங்‌ 
களையுடைய யானைகளையும்‌ யாரும்‌ ஆசைப்படுதற்குரிய பொருளின்‌ 
திரளையும்‌ பூதேவராகிய பார்ப்பனர்‌ தானமாகப்‌ பெற்றுக்‌ கொண்டு 
போகக்‌ காணப்‌ பெறான்‌ ஆயினான்‌. 


கு :-கால்முளை-மகன்‌, மா-குதிரை. அழிதல்‌-பெருகுதல்‌. முனிவ 
ரும்‌ முன்னுவ பொன்னால்‌ முடியும்‌ ஆகலின்‌ * மேவு காதல்‌ நிதி” என்‌ 
றார்‌. நிதியின்‌ வெறுக்கை இருபெயரொட்டு. இன்‌ அல்வழிச்சாரியை. 
பொருளாகிய செல்வம்‌ என்க. பூ-பூமி; வானவர்‌-தேவர்‌; பூதேவர்‌ நிலத்‌ 
தேவர்‌ என்னப்‌ பார்ப்பனர்‌ சிறப்பிக்கப்படுதலுண்டு. தானம்‌ பெறுதற்‌ 
குரியோர்‌ அவராதலின்‌ அவரை வேறு கூறினார்‌. (33) 


2224. சூழ மைந்த சுரும்பு நரம்புந்த 
மேழ மைந்த விசையிசை யாமையான்‌ 
மாழை யுண்கண்‌ மயிலெனுஞ்‌ சாயலார்‌ 
கூழை போன்ற பொருநர்‌ குழாங்களே. 


சூழ்‌ அமைந்த சுரும்பும்‌, நரம்பும்‌, தம்‌ 

ஏழ்‌ அமைந்த இசை இசையாமையால்‌, ! 
மாழை உண்கண்‌ மயில்‌ எனும்‌ சாயலார்‌ 

கூழை போன்ற பொருநர்‌ குழாங்களே. 


பொ :--மொய்த்தல்‌ பொருந்திய வண்டுகளும்‌, கட்டுதலமைந்த 
யாழ்‌ நரம்புகளும்‌, தமக்கு உரிய ஏழிசைகளை இசையாமையால்‌,, 
மாவடுப்‌ போன்ற மையுண்ட கண்களையும்‌ மயில்போன்ற சாயலையு 
முடைய மகளிரின்‌ கூந்தல்களும்‌, கூத்தர்‌ கூட்டங்களும்‌ தம்முள்‌ 
ஒத்தன. 


கு :--மகளிர்‌ கூந்தலில்‌ சுரும்புகளும்‌ பொரு நர்‌ குழாங்களில்‌ யாழ்‌ 
நரம்புகளும்‌ எப்பொழுதும்‌ பாடிக்கொண்டிருத்தல்‌ இயல்பு. மன்னனைப்‌ 
பிரிந்த இப்பொழுது மகளிர்‌, துன்பத்தால்‌ மலர்‌ சூடுதலை விடுத்தனர்‌; 
சுரும்புகளும்‌ அவர்‌ கூந்தலில்‌ மொய்த்துக்கொண்டு பாடுதலை விடுத்‌ 
தன. பொருநரும்‌ ரதம்‌ தகுதியறிந்து பரிசு அளிக்கும்‌ மன்னனை 
யிழந்தமையின்‌ யாழ்‌ எடுத்துப்‌ பாடாது வருந்தினர்‌. மகளிர்‌ கூழையில்‌ 
சுரும்புகளும்‌ பொரு நர்‌ குழாங்களில்‌ நரம்புகளும்‌ ஏழிசை இசையாமை 
யால்‌ அக்கூழையும்‌ குழாங்களும்‌ தம்முள்‌ ஒத்தன என நிரல்‌ நிரையாக: 
உரைக்க, கூழை :போன்‌ றபொருநர்‌ குழாங்கள்‌; பொரு நர்‌ குழாங்கள்‌ 
போன்ற கூழை என்க. இவையிரண்டும்‌ ஒப்புமையுடைய ஆதற்குப்‌ 

18 


191 அயோத்தியா காண்டம்‌ 


பொதுத்தன்மை ஏழிசை இசையாமையேயாம்‌. சரிகமப த நி என்ற 
ஏழ்‌ சுரங்களையே *ஏழமைந்த இசை ' என்றார்‌. சூழமைந்த நரம்பு 
எனவுங்‌ கூட்டுக. சூழ்தல்‌-மொய்த்தல்‌, கட்டுதல்‌ என்ற இருபொரு 
ளும்‌ உணர்த்திற்று. மாழை - மாவடு. கூழை-கூந்தல்‌. பொருநர்‌- 
கூத்தர்‌; இவர்‌ பாடற்கும்‌ உரியர்‌ என்பதை: “ பண்ணிமை யடைத்தபல 
கட்பொருநர்பாடல்‌ ” (௬ ந்தர-162)என்பதால்‌ அறியலாம்‌. (34) 


2225. தேரு மாவுங்‌ களிறுஞ்‌ சிவிகையு 

மூரும்‌ பண்டியு மூரு௩ ரின்மையால்‌ 

யாரு மின்றி யெழிலில வீதிகள்‌ 

வாரி யின்றிய வாலுக வாற்றினே. 

'தேரும்‌, மாவும்‌, களிறும்‌, சிவிகையும்‌, 

ஊரும்‌ பண்டியும்‌, ஊருநர்‌ இன்மையால்‌, 

யாரும்‌ இன்றி, எழில்‌ இல, வீதிகள்‌, 

வாரி இன்றிய வாலுக ஆற்றினே. 

பொ :--ஊர்தற்குரிய தேரும்‌, குதிரையும்‌ யானையும்‌ சிவிகை யும்‌ 
வண்டியும்‌ ஊர்ந்து செல்வோர்‌ இல்லாமையாலும்‌, நடந்து செல்வோர்‌ 
எவரும்‌ இல்லாமையாலும்‌, வீதிகள்‌ எல்லாம்‌, வெள்ளம்‌ இல்லாத 
மணல்‌ பரப்பினையுடைய ஆற்றினைப்போல அழகு இல்லாதன ஆயின. 
ரு:--ஊரும்‌ என்பதை முன்னர்‌ எல்லாவற்றோடும்‌ கூட்டுக. ஊரு நர்‌ 

இன்மை மேல்‌ பெறப்பட்டமையால்‌ யாரும்‌ என்றது, ஊர்தியின்றி 
நடந்து செல்வோரை எனக்‌ கொள்க. வாரி-நீர்ப்பெருக்கு. வாலுகம்‌- 
மணல்‌. நீரில்லா ஆற்றில்‌ மணலே காட்சியளிக்குமாகலின்‌ * வாலுக 
வாற்றின்‌' என்றார்‌. வெள்ளம்‌ பெருகும்‌ ஆறே அழகுடையது ஆகலின்‌ 
அஃது இல்லாத ஆறுகள்‌, மக்கள்‌ இயக்கம்‌ இன்மையால்‌ அழகிழந்த 
வீதிகட்கு உவமையாயின. தெருக்கள்‌, “ஆறுகிடந்தன்ன அகல்‌ நெடுந்‌ 
தெரு” (நெடு நல்வாடை-30) என உவமிக்கப்படுதல்‌ காண்க. மக்கள்‌ 
போக்குவரவு இல்லாத தெருக்கள்‌ நீர்‌ வற்றிய ஆறுகள்‌ போன்றன 
என்க. சிவிகை-பல்லக்கு. இன்றிய, பெயரெச்சம்‌, (99) 


பரதன்‌ சத்துருக்கனிடம்‌ கூறல்‌ 2226-2227 
2226. அன்ன தன்மை யகநகர்‌ கோக்கினன்‌ 
பின்னை யப்பெரி யோர்தம்‌ பெருந்தகை 
மன்னன்‌ வைகும்‌ வளநகர்‌ போலுமீ 
தென்ன தன்மை யிளையவ னேயென்றான்‌. 


பள்ளி படைப்‌ படலம்‌ 195 


அன்ன தன்மை யகநகர்‌ நோக்கினன்‌; 
பின்னை அப்பெரியோர்தம்‌ பெருந்தகை, 
“மன்னன்‌ வைகும்‌ வளநகர்‌ போலும்‌ ஈது? 
என்ன தன்மை! இளையவனே !' என்றான்‌. 


பொ :--அத்தன்மையுடைய அயோத்தியின்‌ அகநகரை ஊன்றி 
நோக்கினான்‌; பின்னர்‌ அந்தப்‌ பெரியவர்க்கெல்லாம்‌ பெருந்தகையாக 
விளங்கும்‌ பரதன்‌, * இளையவனே ! மன்னவன்‌ தங்கியுள்ள வளநகராகவா 
இந்நகர்‌ காணப்படுகின்றது? என்ன இரங்கத்தக்க தன்மை!” 
என்று கூறினான்‌. 

கு :—'மன்னன்‌ வைகும்‌ வளநகர்‌ போலும்‌ ஈது?' என்ற வினா 
மன்னனை யிழந்த நகராகவே காட்சியளிக்கின்றது என்பதை யுணர்த்‌ 
திற்று. நகரின்‌ நிலைகண்டு, ! என்ன தன்மை ' என இரங்கியவாறு... 
இளையவன்‌ என்றது சத்துருக்கனை. (86) 


2227. வேற்ற டங்கல ரூரென மெல்லிதாற்‌ 
சூற்ற டங்கருங்‌ கார்புரை தோற்றத்தான்‌ 
சேற்ற டங்கட்‌ டிருவொடு நீங்கிய 
பாற்ற டங்கட லொத்தது பாரென்றான்‌. 
*வேற்று அடங்கலர்‌ ஊர்‌ என மெல்லிதால்‌ ; 
சூல்‌ தடங்‌ கருங்‌ கார்‌ புரை தோற்றத்தான்‌ 
சேல்‌ தடங்கண்‌ திருவொடும்‌ நீங்கிய 
பால்‌ தடங்கடல்‌ ஒத்தது, பார்‌” என்றான்‌. 


பொ :--*நம்மோடு வேறுபட்ட பகைவர்‌ ஊர்போல வலியிழந்தூ 
காணப்படுகின்றது; சூல்கொண்ட பெரிய கரிய மேகத்தைப்‌ போன்ற 
கதோற்றத்தையுடைய திருமால்‌, சேல்மீன்‌ போன்ற கண்ணையுடைய 
திருமகளோடும்‌ நீங்கிய பெரிய பாற்கடலை ஒத்துளது: பார்ப்பாயாக” 
என்றான்‌. 

கு :—மேல்‌ செய்யுளில்‌ வேந்தன்‌ இல்லாத நகரமாக இருப்பதைக்‌ 
குறிப்பிட்ட பரதன்‌, இச்செய்யுளில்‌ இளவரசனாகிய இராமனும்‌ சீதை 
யோடு நீங்கியுள்ளமையைக்‌ குறிப்பால்‌ உணர்ந்து உணர்த்தியவாறு... 
இராமன்‌ சீதையோடு தங்கியிருக்கும்பொழுது திருமால்‌ திருமகனோடு 
தங்கியிருக்கும்‌ பாற்கடல்‌ போன்று காண்டற்கு இனிதாக இருந்த நகரம்‌ 
ஆதலின்‌, அவர்‌ நீங்கிய நிலைக்குக்‌ கார்புரை தோற்றத்தான்‌ திருவொடு 
நீங்கிய பாற்கடலை உவமை கூறினான்‌. கார்புரை தோற்றத்தான்‌ என்‌ 
றது திருமாலை. (37) 


196. அயோத்தியா காண்டம்‌ 
சத்துருக்கன்‌ கூறல்‌ 
2228. குரும ணிப்பூ ணரசிளங்‌ கோளரி 
யிருகை கூப்பி யிறைஞ்சின னெய்திய 
தொருவ கைத்தன்‌ நுறுதுய ரூழிவாழ்‌ 
இருந கர்த்திருத்‌ தீர்ந்தன ளாமென்றான்‌. 
குருமணிப்‌ பூண்‌ அரசிளங்‌ கோளரி 
இருகை கூப்பி இறைஞ்சினன்‌, * எய்தியது 
ஒருவகைத்து அன்று உறுதுயர்‌ ; ஊழி வாழ்‌ 
திருநகர்த்‌ திருத்‌ தீர்ந்தனள்‌ ஆம்‌? என்றான்‌. 
பொ: நல்ல நிறமுடைய மணிகள்‌ பதித்த அணிகலன்களையணிந்த. 
சிங்கம்‌ போன்ற இளைய தம்பியாகிய சத்துருக்கன்‌, இரு கைகளையும்‌- 
குவித்து வணங்கி, “நமக்கு நேர்ந்துள்ள மிக்க துன்பம்‌ ஒருவகை. : 
யானது அன்று; நெடுங்‌ காலமாக வாழ்ந்து கொண்டிருந்த. 
அயோத்தி நகரத்துத்‌ திருமகள்‌ நீங்கிவிட்டாள்‌ ஆவள்‌ ' என்று: 
கூறினான்‌. ¥ 
கு :—குரு-நிறம்‌. கோள்‌ அரி-வலிய சிங்கம்‌. இறைஞ்சினனாய்‌ 
என்றான்‌ என முற்றெச்சமாக்கி இயைக்க. எய்தியதாகிய துயர்‌ என்க. 
தந்தையின்‌ மரணம்‌, இராம இலக்குவர்‌ காடு புகுதல்‌ போன்ற பல: 
துன்பங்களும்‌ நேர இருப்பதைக்‌ குறிப்பான்‌ உணர்ந்து உணர்த்திய 
வாறு. நகரத்தின்‌ செல்வப்‌ பொலிவை இங்குத்‌ “திரு நகர்த்திரு” என்‌ 
றார்‌. நெடிது காலமாக நிலைபெற்றிருந்த செல்வப்‌ பொலிவு என்பான்‌, 
ஊழிவாழ்‌ திரு என்றான்‌. தீர்தல்‌-நீங்குதல்‌. மேல்‌ பரதன்‌, மன்னன்‌ 
வாழும்‌ நகரமாகவும்‌, இராமன்‌ சீதையுடன்‌ வாழும்‌ நகரமாகவும்‌ இல்லை 
என்று கூறியதைச்‌ சத்துருக்கனும்‌ உடன்பட்டுக்‌ கூறியவாறு. (982 


பரதன்‌ தயரதன்‌ மாளிகையை அடைதல்‌ 
2229. அனைய வேலையி லச்சுடைத்‌ தேரரண்‌ . 
மனையி னீணெடு மங்கல வாயிலை 
நினையு மாத்திரத்‌ தெய்தலு நேமியான்‌ 
றஐனைய னுந்தந்தை சார்விட மேவினான்‌... 
அனைய வேலையில்‌, அச்சுடைத்‌ தேரரண்‌ 
மனையின்‌ நீள்‌ நெடு மங்கல வாயிலை 
தினையு மாத்திரத்து எய்தலும்‌ நேமியான்‌ 
தனையனும்‌, தந்தை சார்விடம்‌ மேவினான்‌. 


பள்ளி படைப்‌ படலம்‌ 197 


பொ :—அந்தச்‌ சமயத்தில்‌ அச்சினையுடைய தேர்‌, அரண்மனையி 
னது நீண்டு உயர்ந்த மங்கலமுடைய வாயிலை நினையும்‌ அளவில்‌ 
அடைதலும்‌, சக்கரவர்த்தியின்‌ திருமகனாகிய பரதனும்‌ தன்‌ தந்தை 
தங்கும்‌ இடத்தை அடைந்தான்‌. ப 


கு :--அரணையுடைய அரசன்‌ மனை அரண்மனை எனப்படும்‌. அரண்‌ 
மனை வாயிலின்‌ நீளமும்‌ உயர்வும்‌ பொலிவும்‌ புலப்பட, “நீணெடு மங்கல 
வாயில்‌” என்றார்‌. தேர்‌, உள்ளம்போல விரைந்தெய்தியது என்பார்‌, 
*நினையுமாத்திரத்‌ தெய்தலும்‌ ' என்றார்‌. நேமியான்‌-ஆணைச்‌ சக்கரத்தை 
யுடைய தயரதன்‌. தந்தையின்‌ ஓலை கண்டு வந்தவனாதலாலும்‌ முதலில்‌ 
காணத்தக்கவன்‌ அத்தந்தையே யாதலாலும்‌ அவன்‌ சார்விடத்தை 
முதலில்‌ அடைந்தான்‌. 3) 


பரதன்‌, தந்தையைக்‌ காணாது ஐயுறல்‌ 


2230. விருப்பி னெய்தினன்‌ வெந்திறல்‌ வேந்தனை 
யிருப்பு நல்லிட மெங்கணுங்‌ கண்டில . 
னருப்ப மன்றிதென்‌ றையுற வெய்தினான்‌. 
பொருப்பு நாண வுயர்ந்த புயத்தினான்‌. 
விருப்பின்‌ எய்தினன்‌, வெம்‌ திறல்‌ வேந்தனை 
இருப்பு நல்‌ இடம்‌ எங்கணும்‌ கண்டிலன்‌, 

* அருப்பம்‌ அன்று இது ' என்று ஐயுறவு எய்தினான்‌; 
பொருப்பும்‌ நாண உயர்ந்த புயத்தினான்‌. 


பொ :--மலையும்‌ நாணுமாறு உயர்ந்த தோள்களையுடைய பரதன்‌, 
(தந்தையைக்‌ காணவேண்டும்‌ என்ற) விருப்பத்தோடு அடைந்தவன்‌, 
கிக்க வலிமையுடைய அவ்வேந்தனை அவன்‌ இருத்தற்குரிய நல்ல இடங்‌ 
களில்‌ எவ்விடத்தும்‌ காணாதவனாய்‌, “இது சிறிய நிகழ்ச்சி அன்று” 
என்று ஐயம்‌ கொண்டான்‌. 


கு :--இருப்பு - இருத்தல்‌ ; தொழிற்பெயர்‌. அருப்பம்‌ - சிறியது ; 
“அருப்பமென்று பகையையும்‌ ஆரழல்‌ நெருப்பையும்‌ இகழ்ந்தால்‌ ” 
{யுத்த:-14:-92) என்புழியும்‌ இச்சொல்‌ இப்பொருளில்‌ வந்துள்ளது. 
கண்டிலன்‌, முற்றெச்சம்‌; அது ஐயுறவெய்தினான்‌ என்ற வினை கொண் 
உது. ஐயுறவு என்றது, மன்னவன்‌ மாண்டான்‌ போலும்‌ என்ற 
எண்ணத்தை. : (40) 


198 அயோத்தியா காண்டம்‌ 


தாய்‌ அழைப்பதாக ஒருத்தி கூறல்‌ 
2231. ஆய காலையி லையனை நாடித்தன்‌ 
மாய கையிற்‌ ரொெொழலுறு வான்றனைக்‌ 
கூய என்னை குறுகுதி ரீண்டென 
வேய்கொ டோளி யொருத்தி விளம்பினாள்‌. 


ஆய காலையில்‌, ஐயனை நாடித்‌ தன்‌ 

தூய கையில்‌ தொழல்‌ உறுவான்‌ தனைக்‌ 
*கூயள்‌ அன்னை, குறுகுதிர்‌ ஈண்டு £ என 
வேய்‌ கொள்‌ தோளி ஒருத்தி விளம்பினாள்‌. 


பொ:--(தந்தையை எங்கும்‌ காணாத) அப்பொழுது தமையனாகிய 
இராமனைத்‌ தேடிக்கொண்டு தன்‌ தூய்மையான கையால்‌ தொழ 
விரும்பிச்‌ செல்லுகின்ற பரதனை, மூங்கில்‌ போன்ற தோளையுடைய 
ஒருத்தி அண்மி * அன்னை அழைத்தாள்‌, அங்கு வாருங்கள்‌ * என்று 
சொல்லினாள்‌. 

கு தந்தையைக்‌ கண்டிலாத பரதன்‌ தமையனையேனும்‌ கண்டு 
வணங்க எண்ணி முற்பட்டுச்‌ செல்லும்போது கைகேயியின்‌ தோழி 
வந்து அழைத்துச்‌ சென்றாள்‌ என்க. பரதன்‌ கேகய தேயத்து இருந்த 
போது வந்த தூதுவரை வினவும்போதும்‌, முதலில்‌ தந்தையையும்‌ 
இரண்டாவதாக இராம இலக்குவரையும்‌ வினவினமை நினைக்க. 
கூவுதல்‌-அழைத்தல்‌. ஐயன்‌, தயரதன்‌ எனலும்‌ ஆம்‌. (41) 


வணங்கிய பரதனைக்‌ கைகேயி வினவல்‌ 


2232. வந்து தாயை யடியில்‌ வணங்கலுஞ்‌ 
சிந்தை யாரத்‌ தழுவின டீதில 
ரெந்தை யென்னைய ரெங்கைய ரென்றன 
ளந்த மில்குணத்‌ தானும தாமென்றான்‌. 


வந்து தாயை அடியில்‌ வணங்கலும்‌, 

சிந்தை ஆரத்‌ தழுவினள்‌, : தீது இலர்‌ 

எந்தை என்‌ ஐயர்‌ எங்கையர்‌? என்றனள்‌; 
அத்தம்‌ இல்‌ குணத்தானும்‌, அது ஆம்‌ என்றான்‌. 


போ :-- (தோழி கூறியவாறே பரதன்‌) வந்து தாயைக்‌ கண்டு 
அடியில்‌ வீழுத்து வணங்குதலும்‌ கைகேயி அவனை மனம்‌ நிறைஷ 


பள்ளி படைப்‌ படலம்‌ 199 


கொள்ளத்‌ தழுவினளாய்‌, “என்‌ தந்தையும்‌ என்‌ தமையன்மாரும்‌ என்‌ 
தங்கைமாரும்‌ தீங்கு இன்றி உள்ளனரோ?' என்று வினவினாள்‌; எல்லை 
யிலாக குணங்களையுடைய பரதனும்‌, தீதின்றி இருக்கின்றனர்‌ என்று 
பொருள்பட “ஆம்‌” என்றான்‌. 

கு :—தழுவினளாய்‌ என்றனள்‌ என்று முற்றெச்சமாக்கி முடிக்க. 
“தீதிலர்‌” என்றது எடுத்தலோசையால்‌ வினாவாயிற்று. என்‌ ஐயர்‌-என்‌ 
தமையன்மார்‌; என்‌ தாயர்‌ எனலும்‌ ஆம்‌. எங்கையர்‌-என்‌ தங்கையர்‌. 
நகர மாந்தரின்‌ பொலிவின்மை கண்டு வருந்திய உள்ளத்தனாயினும்‌- 
தாய்‌ வினவியவற்றிற்குப்‌ பொறுமையோடு விடை கூறிய தகுதி 
தோன்றப்‌ பரதனை (அந்தமில்‌ குணத்தான்‌' என்றார்‌. (42) 


தயரதன்‌ யாண்டுளன்‌ எனப்‌ பரதன்‌ வினவல்‌ 


2233. மூண்டெழு காதலான்‌ 
ஸ்‌ முளரித்‌ தாடொழ 
வேண்டினெ னெய்தினெ 
னுள்ளம்‌ விம்முமா 
லாண்டகை நெடுமுடி 
யரசர்‌ கோமகன்‌ 
யாண்டையான்‌ பணித்திரென்‌ 
றிருகை கூப்பினான்‌. 


“ மூண்டு எழு காதலான்‌ முளரித்‌ தாள்‌ தொழ 
வேண்டினென்‌ எய்தினென்‌; உள்ளம்‌ விம்முமால்‌; 
ஆண்தகை நெடு முடி அரசர்‌ கோமகன்‌, 
யாண்டையான்‌ ? பணித்திர்‌; என்று இருகை கூப்பினான்‌. 


பொ :—“ கிளர்ந்து எழுகின்ற அன்பினை யுடைய பரதன்‌, 
(தந்தையின்‌) தாமரை மலரைப்‌ போன்ற திருவடியைத்‌ தொழுதற்கு. 
விரும்பி வந்தேன்‌; அவனைக்‌ காணாமையால்‌ என்‌ உள்ளம்‌ தேம்பு 
கின்றது ; ஆண்தன்மையிற் சிறந்தவனும்‌, நீண்டமுடியை யுடையவனு 
மாகிய மன்னர்‌ மன்னன்‌ எங்கு உள்ளான்‌? சொல்லுங்கள்‌ '' என்று 
இரண்டு கைகளையும்‌ குவித்து வணங்கிக்‌ கேட்டுக்கொண்டான்‌. 


கு :—மூளுதல்‌ - மேற்படல்‌. காதலான்‌ - காதலையுடைய பரதன்‌. 
முளரி - தாமரை. வேண்டினென்‌ முற்றெச்சம்‌. விம்முதல்‌-தேம்புதல்‌. 
சக்கரவர்த்தி என்ற பொருள்‌ தோன்ற * அரசர்‌ கோமகன்‌ ” என்றான்‌. 
அவனிருத்தற்குரிய எவ்விடத்தும்‌ காணப்படாமையின்‌, யாண்டையான்‌ ₹ 


200 அயோத்தியா காண்டம்‌ 


என்று வினவினான்‌. பணித்திர்‌ முன்னிலைப்‌ பன்மை வினைமுற்று; 
உயர்த்தற்கண்‌ வந்தது. (43) 


கைகேயியின்‌ விடை 


2234. ஆனவ ஸனூரைசெய வழ்ிவில்‌ சிந்தையா 
டானவர்‌ வலிதவ நிமிர்ந்த கானையத்‌ 
தேனமர்‌ தெரியலான்‌ றேவர்‌ கைதொழ 
வானக மெய்தினான்‌ வருந்த னீயென்றாள்‌. 


ஆனவன்‌ உரைசெய அழிவு இல்‌ சிந்தையாள்‌, 
* தானவர்‌ வலி தவ நிமிர்ந்த தானை அத்‌ 
தேன்‌ அமர்‌ தெரியலான்‌, தேவர்‌ கைதொழ, 
வானகம்‌ எய்தினான்‌; வருந்தல்‌ நீ” என்றாள்‌. 


பொ :--அப்பரதன்‌ அவ்வாறு கேட்கக்‌ கலங்காத மனமுடைய 
கைகேயி, “அரக்கர்களின்‌ வலி மெலியுமாறு பெருகிய சேனையையுடைய 
அந்தத்‌ தேன்‌ பொருந்திய மாலையணிந்த அரசன்‌, தேவர்‌ கைகூப்பி 
வணங்க விண்ணுலகம்‌ அடைந்தான்‌ ; நீ அதற்காக வருந்தாதே ” 
என்று கூறினாள்‌. 


கு ஆனவன்‌-அவன்‌. தந்தை யாண்டுளான்‌ என்று மகன்‌ 
கேட்குங்கால்‌ விடை கூ றவியலாது மனங்கலங்கி அழுகையால்‌ உணர்த்த 
வேண்டிய தாய்‌, “£ வானகமெய்தினான்‌ ; வருந்தல்‌ நீ '' என்று கூறற்‌ 
கேற்ற வலிய சிந்தையாள்‌ ஆயினள்‌ என்பது புலப்பட, * அழிவில்‌ 
சிந்தையாள்‌ ' என்றார்‌. வானவரைக்‌ காக்கத்‌ தானவரைத்‌ தடிந்தவன்‌ 
ஆதலின்‌ அவ்விண்ணுலகத்தும்‌ அவ்வானவர்‌ போற்றும்‌ ஏற்றமுடன்‌ 
விளங்குவான்‌ தயரதன்‌ ; ஆகவே அவன்‌ நிலைக்கு மகிழ்வ தல்லது 
வருந்தல்‌ கூடாது என்பது அவள்‌ கருத்து. * தேனமர்‌ தெரியலான்‌ * 
என, வண்டுகள்‌ விரும்பும்‌ மாலையுடைமை கூறி, விண்‌ அரமகளிர்‌ 
விரும்பும்‌ இன்ப வாழ்வினன்‌ என்பதைக்‌ குறிப்பிட்டவாறு. (44) 


தந்‌ைத இறந்தது கேட்ட பரதன்‌ நிலை 


2235. எறிந்தன கடியசொற்‌ செவியு ளெய்தலு 
கெறிந்தலர்‌ குஞ்சியா னெடிது வீழ்ந்தன 
னறிந்தில அுயீர்த்தில னசனி யேற்றினான்‌ 
மறிந்துயர்‌ மராமர மண்ணுற்‌ றென்னவே. 


பள்ளி படைப்‌ படலம்‌ 201 


எறிந்தன கடிய சொல்‌ செவியுள்‌ எய்தலும்‌, 
தெறிந்து அலர்‌ குஞ்சியான்‌ நெடிது வீழ்ந்தனன்‌; 
அறிந்திலன்‌, உயிர்த்திலன்‌, அசனி ஏற்றினால்‌ 
மறிந்து உயர்‌ மராமரம்‌ மண்‌ உற்றென்னவே, 


பொ :-—வேல்‌ கொண்டு எறிந்தாற்போன்ற கடுமையுடைய 
கைகேயியின்‌ சொல்‌ செவியில்‌ படுதலும்‌ நெறிப்புமிக்கு விரிந்துகிடக்கும்‌ 
தலைமயிரையுடைய பரதன்‌, இடியேற்றினால்‌ உயர்‌ ந்த வெண்கடம்பமர்ம்‌ 
தலைசாய்ந்து தரையில்‌ வீழ்ந்தாற்போலப்‌ பூமியில்‌ நெடிதாக வீழ்ந்தான்‌; 
பின்‌ அறிவு மயங்கி மூச்சற்றான்‌. 


கு :--எறிதற்குக்‌ கருவி வருவிக்கப்பட்டது. கைகேயி சொல்லின்‌ 
கடுமை வேல்கொண்டு எறிந்தாற்போன்ற துன்பத்தைச்‌ செய்யவல்லது 
என்க. மராமரத்தை உவமித்ததற்கேற்ப நெறிந்தலர்‌ குஞ்சி கூறினார்‌. 
மரத்தின்‌ தலை விரிந்து காணப்படுதல்‌ போலத்‌ துன்பக்‌ காட்சிகளால்‌ 
பரதன்‌ தலைவிரி கோலமாய்க்‌ காணப்பட்டமை புலப்படுத்தியவாறு 
உயிர்‌ அற்ற உடல்‌ போன்றான்‌ என்பார்‌, * அறிந்திலன்‌, உயிர்த்திலன்‌ ' 
என்றார்‌. அறிவழிந்து மூச்சற்றான்‌ என்பது கருத்து. அசனி - இடி. 
கைகேயியின்‌ கடுஞ்சொல்லால்‌ வீழ்ந்த பரதனுக்கு இடியால்‌ வீழ்ந்த 
மராமரம்‌ உவமை, (45) 


பரதன்‌ நொந்து கூறுதல்‌ 


2236. வாயொளி மழுங்கத்தன்‌ மலர்ந்த தாமரை 

யாயலர்‌ நயனங்க ளருவி சோர்தரத்‌ 
தியெரி செவியில்வைத்‌ தனைய தீயசொ 
னீயல துரைசெய நினைப்பரோ வென்றான்‌. 


வாய்‌ ஒளி மழுங்கத்‌ தன்‌ மலர்ந்த தாமரை 
ஆய்‌ அலர்‌ நயனங்கள்‌ அருவி சோர்தரத்‌ 
* தீ எரி செவியில்‌ வைத்தனைய தீய சொல்‌ 
நீ அலது உரைசெய நினைப்பரோ ?' என்றான்‌. 


பொ :—(புன்சிரிப்பால்‌ ஒளி வீச வேண்டி௰) வாய்‌ ஒளி மழுங்கித்‌ 
தோன்றவும்‌ மலர்‌ ந்த தாமரையின்‌ அழகிய மலர்போன்ற தன்‌ கண்களில்‌ 
கண்ணீர்‌ அருவி பெருகவும்‌ நின்று, *கொளுத்துகின்ற நெருப்பைக்‌ 
கொணர்ந்து செவியில்‌ வைத்தாற்போன்ற இந்தத்‌ தீய சொல்லை நீயல்‌ 
லது பிறர்‌ சொல்ல நினைத்தலும்‌ செய்வரோ ?' என்று கூறினான்‌. 


202 அயோத்தியா காண்டம்‌ 


கு வாய்‌ ஆகுபெயராய்‌ முகத்தை யுணர்த்தியதாகக்‌ கொண்டு 
முக ஒளி மழுங்க”? என்று பொருள்‌ கூறலும்‌ ஆம்‌. ஆய்‌ - அழகு. 
மலர்ந்த அலர்‌ என்று இயைக்க. கண்ணீர்ப்‌ பெருக்கு அருவியின்‌ ஒழுக்‌ 
குப்போல்‌ மிக்கிருந்தது என்க, தன்னைச்‌ சேர்ந்த பொருளைத்‌ தீக்கும்‌: 
எரி என அதன்‌ இயல்பு விளக்கியவாறு. தீயசொல்‌ என்றது, * வானகம்‌: 
எய்தினான்‌ வருந்தல்‌ நீ' என்ற சொல்லை. நீ யாதலின்‌ நினைத்ததோ 
டன்றிச்‌ சொல்லலும்‌ செய்தாய்‌. பிறராயின்‌ அத்‌ தீய சொல்லை நினைக்க. 
வும்‌ மாட்டார்‌ என்பது கருத்து, பிறர்‌ நினைக்கவும்‌ கூடாத சொல்லை 
வாய்திறந்து சொல்லிய அவள்‌ கொடுமையை வியந்தவாறு, (46). 


பரதன்‌ தந்தையை நினைந்து வருந்திக்‌ கூறுதல்‌ 2237-2246 


2237. எழுந்தன னேங்கின னிரங்கிப்‌ பின்னரும்‌ 
விழுந்தனன்‌ விம்மினன்‌ வெய்து யிர்த்தன 
னமிந்தன னரற்றின னரற்றி யின்னன 
மொழீிந்தனன்‌ பின்னரு முருகிற்‌ செவ்வியான்‌. 
எழுந்தனன்‌, ஏங்கினன்‌, இரங்கிப்‌ பின்னரும்‌ 
விழுந்தனன்‌, விம்மினன்‌, வெய்து உயிர்த்தனன்‌, 
அழிந்தனன்‌, அரற்நினன்‌, அரற்றி இன்னன 
மொழிந்தனன்‌ பின்னரும்‌, முருகின்‌ செவ்வியான்‌. 

பொ :--முருகனைப்போன்று அழகுடைய பரதன்‌, எழுந்தான்‌ ; 
தந்தையை நினைந்து ஏங்கினான்‌ ; அழுது கொண்டே பின்னும்‌ தரை 
யில்‌ விழுந்தான்‌ ; பொருமினான்‌ ; வெப்பமாகப்‌ பெருமூச்சுவிட்டான்‌ ; 
மனவலி அழிந்தான்‌; வாய்விட்டு அரற்றினான்‌ ; அவ்வாறு அரற்றிக்‌ 
கொண்டே பின்னும்‌ இத்தகைய சொற்களைச்‌ சொல்லலானான்‌. 

கு :--எழுதல்‌ முதலிய செயல்கள்‌ துன்பத்தில்‌ நிகழும்‌ பல்வகை 
மெய்ப்பாடுகள்‌. இரங்கல்‌ - அழுதல்‌; வருந்தல்‌. (41) 


2238. அறந்தனை வேரறுத்‌ தருளைக்‌ கொன்றனை 
சிறந்தநின்‌ றண்ணளித்‌ திருவைத்‌ கேசழித்‌ 
திறந்தனை யாமெனி லிறைவ நீதியை 
மறந்தனை யுனக்கிதின்‌ மாசு மேலுண்டோ. 
“அறம்‌ தனை வேர்‌ அறுத்து, அருளைக்‌ கொன்றனை, 
சிறத்த தின்‌ தண்‌ அளித்‌ திருவைத்‌ தேசு அழித்து, 


பள்ளி படைப்‌ படலம்‌ 208° 


இறந்தனை ஆம்‌ எனில்‌, இறைவ! நீதியை 
மறந்தனை; உனக்கு இதின்‌ மாசு மேல்‌ உண்டோ?” 


பொ அரசே! அறத்தை வேரறுத்து அருளை அழித்தனையாய்ச்‌ 
சிறந்த நின்னுடைய குளிர்‌ ந்த தலையளிசெய்தலாகிய செல்வத்தை ஒளி' 
இழக்கச்‌ செய்து இறந்தாய்‌ என்றால்‌, நீதியை மறந்தாய்‌ ஆகின்றாய்‌ ;. 
நீதியை மறத்தலாகிய இதைக்காட்டிலும்‌ மேலாக உனக்குக்‌ குற்றம்‌ 
உண்டோ ?” 


கு :--நாட்டில்‌ அறத்தை நிலைநிறுத்தி அருளை வளர்த்துக்‌ குடிகட்‌. 
குத்‌ தலையளி செய்து வாழ்ந்தவன்‌ தயரதன்‌ ஆதலின்‌, அவன்‌ இறந்து 
பட்டது, அறத்தை வேரறுத்ததாகவும்‌, அருளைக்‌ கொன்றதாகவும்‌, தண்‌- 
ணளியைத்‌ தேசு அழித்ததாகவும்‌ ஆயிற்று. வேர்‌ அறுத்தல்‌ - 
அடியோடு அழியச்‌ செய்தல்‌, கொல்லுதலும்‌ அப்பொருளதே.. 
அளி - தலையளி; முகம்‌ மலர்ந்து இனிய கூறல்‌ (குறள்‌--890. 
பரிமேலழகர்‌ உரை பார்க்க), அளி செய்தலின்‌ சிறப்புத்‌ தோன்றத்‌ 
* தண்ணளித்‌ திருவை? என்றார்‌. தேசு - ஒளி. அறமும்‌ அருளும்‌ 
அளியும்‌ அழிவதை நோக்காது இறத்தலின்‌, நீதியை மறந்த குற்றம்‌: 
தயரதனுக்கு உண்டு என்பது பரதன்‌ கருத்து. * இதின்‌! என நீதியை 
மறத்தலைச்‌ சுட்டியவாறு. தயரதன்‌ வயத்ததல்லாத மரணத்தை அவன்‌ 
வயத்ததாக்கிக்‌ குற்றம்‌ காட்டிப்‌ பழிப்ப துபோலக்‌ காணப்படினும்‌, அவன்‌ 
ஆட்சியில்‌ அறமும்‌ அருளும்‌ அளியும்‌ நிலைத்திருந்தமை விளக்கலின்‌ 
இது புகழ்வதாகவே அமைதல்‌ காண்க. (48) 


2239. சனக்குறும்‌ பெறிந்தெழு காமத்‌ தியவித்‌ 
இனக்குறும்‌ பியாவையு மெற்றி யாவர்க்கு 
மனக்குறு நெறிசெலும்‌ வள்ளி யோய்மறந்‌ 
அனக்குறு நெறிசெல லொழுக்கின்‌ பாலதோ. 


*சினக்‌ குறும்பு எறிந்து, எழு காமத்தீ அவித்து, 
இனக்‌ குறும்பு யாவையும்‌ எற்றி, யாவர்க்கும்‌ 
மனக்கு உறும்‌ நெறி செலும்‌ வள்ளியோய்‌! மறந்து? 
உனக்கு உறும்‌ நெறி செலல்‌ ஒழுக்கின்‌ பாலதோ ?” 


பொ:--சினமாகிய பகையை ஒழித்து, காமமாகிய தீயை அவியச்‌ 
செய்து, அவ்விரண்டற்கும்‌ இனமாகிய மயக்கம்‌ என்னும்‌ பகை முழுவ 
தையும்‌ தாக்கி ஒழித்து, நாட்டிலுள்ள யாவர்க்கும்‌ இனியனாய்‌ அவரவர்‌ 
மனத்திற்கேற்ற வழியில்‌ செல்லுகின்ற வள்ளற்றன்மையுடையவனே ! 


04 அயோத்தியா காண்டம்‌ 


அத்தகைய நின்‌ பண்பினை மறந்து உனக்கு இனிதாகிய வழியில்‌ 
செல்லுதல்‌ ஒழுக்க நெறியைச்‌ சார்ந்ததாகுமோ ? (ஆகாது.) 


கு :--காம வெகுளி மயக்கங்கள்‌ முப்பகை எனப்படுதலின்‌, எறிந்து 
எற்றி எனப்‌ பகை அழித்தற்குரிய வினையால்‌ கூறினார்‌. உடன்‌ எண்‌ 
ணப்படும்‌ மூன்றனுள்‌ சினமும்‌ காமமும்‌ மேல்‌ கூறப்பட்டமையின்‌ 
* மயக்கம்‌' இங்கு இனக்குறும்பு எனப்பட்டது. அம்மயக்கந்தான்‌ பல 
வகைத்து ஆதல்பற்றி, * யாவையும்‌” என்றார்‌. உட்பகையாறனுள்‌ 
காம வெகுளிகளை முன்னர்க்‌ கூறினமையின்‌, ஏனைக்‌ கடும்பற்றுள்ளம்‌ 
முதலிய நான்கினையும்‌ * இனக்குறும்பு யாவையும்‌ ' என்றார்‌ எனினும்‌ 
ஆம்‌. தயரதன்‌ முக்குற்றமும்‌ நீங்கிய தூயன்‌ ஆகலின்‌ யாவர்க்கும்‌ 
மனக்குறுநெறி சென்று பிறர்க்கென முயலுகின்ற வள்ளன்மையுடையன்‌ 
என்பது தோன்ற, * வள்ளியோய்‌ ' என்று விளித்தான்‌. அவன்‌, இவ்‌ 
வுலகை விடுத்து விண்ணுலகு சென்றது, தான்‌ இன்பம்‌ துய்த்தற்‌ 
'பொருட்டென்ற கருத்தால்‌ * உனக்குறு நெறி செலல்‌ ' என்றான்‌. அது, 
தனக்கென முயலும்‌ தகவில்‌ செயல்‌ ஆதலின்‌ * ஒழுக்கின்பாலதோ ' 
என்று வினவினான்‌. குறும்பு - பகை, * இருட்குறும்‌ பெறியும்‌ வெய்‌ 
யோன்‌ ' (கூர்ம புராணம்‌. பதிக, 10) என்பது காண்க, (49) 


2240. முதலவன்‌ முதலிய முந்தை யோர்பழங்‌ 
கதையையும்‌ புதுக்கிய தலைவன்‌ கண்ணுடை 
நுதலவன்‌ சிலைவிலி னோன்மை நூறிய 
புதல்வனை யெங்ஙனம்‌ பிரிந்து போயினாய்‌. 


*முதலவன்‌ முதலிய முந்தையோர்‌ பழங்‌ 
கதையையும்‌ புதுக்கிய தலைவன்‌, கண்‌ உடை 
நுதலவன்‌ சிலைவிலின்‌ நோன்மை நூறிய 
புதல்வனை எங்ஙனம்‌ பிரிந்து போயினாய்‌?” 


பொ :--* மனு முதலிய முன்னோரின்‌ பழைய வரலாறுகளையும்‌ தன்‌ 
செயலால்‌ புதுப்பித்து நிறுவிய தலைவனும்‌ --கண்‌ பொருந்திய 
நெற்றியையுடைய உருத்திரனின்‌ மலைபோன்ற வில்லின்‌ வலிமையை 
அழித்த புதல்வனும்‌ ஆகிய இராமனை எவ்வாறு பிரிந்து சென்றாய்‌ ?' 


க :--முதலவன்‌-மனு. “ஆதித்தன்‌ குலமுதல்வன்‌ மனு” (721) 
என்றது காண்க. முந்தையோர்‌ - முன்னோர்‌. முன்னோர்‌ இயற்றிய 
வாகக்‌ கூறப்படும்‌ அரிய செயல்களையெல்லாம்‌ பழங்கதை யென்று 
தள்ளாதபடி இராமன்‌, தன்னுடைய செயற்கருஞ்செயல்களால்‌ அவை 
யும்‌ உண்மையானவையே என்று கொள்ளுமாறு புதுப்பித்தவன்‌ என்ற 


பள்ளி படைப்‌ படலம்‌ 205 


வாறு. தலைவனாகிய புதல்வனை என்று இயையும்‌. தலைவன்‌, தயரதன்‌ 
எனக்கொண்டு, அண்மை விளியாக்கி உரைத்தலும்‌ ஆம்‌. நுதல்‌-நெற்றி. 
சிலைவில்‌ - மலைபோன்ற வில்‌. “ஆடக மாமலை யன்னது தன்னை ” 
(782) எனக்‌ கம்பரே உவமித்துள்ளது காண்க, சிலைமரத்தால்‌: 
ஆய வில்‌ என்றும்‌ ஆம்‌; நச்சினார்க்கினியர்‌ உரை (கலி 15 : 1) காண்க.. 
நேோன்மை-வலிமை. நூறிய-அழித்த. * என்றும்‌ பிரியாதிருந்த இராம: 
பிரானை எவ்வாறு பிரிந்து சென்றாய்‌ ' எனத்‌ தயரதனை விளித்து 
அரற்றியவாறு. (50) 


2241. செவ்வழி யுருட்டிய திகிரி மன்னவ 
வெவ்வழி மருங்கினு மிரவ லாளர்தா 
மிவ்வழரி யுலகினி லினிய ஈண்பினோ 
ரவ்வழி யுலகினு முளர்கொ லோவையா, 


* செவ்வழி உருட்டிய திகிரி மன்னவ ! 
எவ்வழி மருங்கினும்‌ இரவலாளர்தாம்‌ 
இவ்வழி உலகினில்‌; இனிய நண்பினோர்‌; 
அவ்வழி உலகினும்‌ உளர்கொலோ? ஐயா!” 


பொ :--*நேர்மையான வழியில்‌ செலுத்திய ஆணைச்‌ சக்கரத்தை. 
யுடைய அரசே ! ஐயா ! இம்மண்ணுலகத்தில்‌ உனக்கு இனிய நண்பரா 
யிருந்தவர்கள்‌ பலவிடங்களிலுமுள்ள இரவலாளரே ஆவார்கள்‌ ; 
அவ்விரவலாளர்கள்‌ அப்பொன்னுலகினும்‌ இருக்கின்றன ரோ ? (இலரே)' 


கு :-—இராமபிரானைப்‌ பிரியாமைப்‌ பொருட்டேனும்‌ தயரதன்‌ இவ்‌ 
வுலகில்‌ இருந்திருக்கலாம்‌ என மேலைச்‌ செய்யுளில்‌ கூறிய பரதன்‌, இச்‌ 
செய்யுளில்‌ பொன்னுலகில்‌ பெறவியலாத இரப்பாளர்பொருட்டேனும்‌. 
இவ்வுலகில்‌ இருந்திருக்ககாமே என்று அரற்றுகின்றான்‌. அன்பும்‌ 
அருளும்‌ உடையார்‌ இவர்‌ என்பதைப்‌ புலப்படுத்துவோர்‌ இரவலரே 
ஆதலின்‌, * இரவலாளர்தாம்‌... இனிய நண்பினோர்‌ ' என்றான்‌. “இரவலர்‌ 
தமரினு மினிய ராவரே ” (நைடதம்‌. நளன்தூது 22.) என்றதும்‌ காண்க, 
“உளர்‌ கொலோ ” என்புழி ஓகாரம்‌ எதிர்மறை யுணர்த்தியது. பொன்‌ 
னுலகத்தில்‌ இரப்பாளர்‌ இல்லை என்பதை, “உடையோ ரீதலும்‌ 
இல்லோர்‌ இரத்தலும்‌ கடவ தன்மையிற்‌ கையற வுடைத்து” (புறநா. 98), 
“ஈவாருங்‌ கொள்வாரு மில்லாத வானத்து வாழ்வாரே வன்கணவர்‌ ” 
(குறள்‌-1058 பரிமேல்‌. மேற்கோள்‌) என்பனவற்றால்‌அறியலாம்‌. (91) 


206 அயோத்தியா காண்டம்‌ 


2242. பற்பக னிழற்றுநின்‌ கவிகைப்‌ பாய்கிழ 
னிற்பன பல்லுயி ௬ணங்க நீநெடுங்‌ 
கற்பக நறுநிழல்‌ காத லித்தியோ 
மற்பக மலர்ந்ததோண்‌ மன்னர்‌ மன்னனே. 


*பல்‌ பகல்‌ நிழற்றும்‌ நின்‌ கவிகைப்‌ பாய்‌ நிழல்‌ 
நிற்பன பல்‌ உயிர்‌ உணங்க, நீ நெடுங்‌ 
கற்பக நறுநிழல்‌ காதலித்தியோ?-- 

மல்‌ பக மலர்ந்த தோள்‌ மன்னர்‌ மன்னனே! 


பொ:--பிறருடைய மற்போர்வன்மை ஒழியுமாறு விரிந்த தோளை 
யுடைய அரசர்க்கு அரசனே ! பல நாட்களாக நிழல்‌ செய்து வந்த நின்‌ 
குடையின்‌ பரவிய நிழலில்‌ இன்புற்று நிற்பனவாகிய பல உயிர்களும்‌ 
(இப்பொழுது நிழற்றுவோர்‌ இன்மையால்‌) வாட்டம்‌ அடைய நீ 
உயர்ந்த கற்பக மரத்தின்‌ நறுமணமிக்க நிழலை விரும்புகின்றுயோ ? 


கு :--* பல்பகல்‌ * என்றது அறுபதினாயிரம்‌ ஆண்டுகளை, கவிகை- 
குடை. பாய்தல்‌-பரவுதல்‌. நிற்பனவாகிய பல்லுயிர்‌ என்க. உணங்கல்‌- 
வாடுதல்‌. மன்னுயிர்‌ இன்புற மன்னவன்‌ வருந்துதலே முறையாகவும்‌ 
நீ அதற்கு மாறாகப்‌ பல்லுயிருணங்க நல்லுலகில்‌ இன்புற்றிருக்க விரும்பு 
தல்‌ பொருந்தாது என்பான்‌, “கற்பக நறுநிழல்‌ காதலித்தியோ ' 
என்றான்‌. தன்‌ குடை நிழலில்‌ தங்கிய உயிர்களின்‌ பொருட்டேனும்‌ 
தயரதன்‌ உயிரோடு இருத்தலாகாதா என்ற எண்ணத்தால்‌ அரற்‌ 
றியவாறு. (52) 


2243. இம்பர்நின்‌ ஹேகினை யிருக்குஞ்‌ சார்பிழந்‌ 
தும்பர்வர்‌ அன்கழ லொதுங்கி னார்கொலாஞ்‌ 
சம்பர னனையவத்‌ தானைத்‌ தானவர்‌ 
அம்பரத்‌ தின்னமு முளர்கொ லோவையா. 


* இம்பர்‌ நின்று ஏகினை, இருக்கும்‌ சார்பு இழந்து 
உம்பர்‌ வந்து உன்‌ கழல்‌ ஒதுங்கினார்‌ கொலாம்‌ ? 
சம்பரன்‌ அனைய அத்‌ தானைத்‌ தானவர்‌ 
அம்பரத்து இன்னமும்‌ உளர்கொலோ ? ஐயா? 


பொ :--*ஐயா! சம்பரனைப்‌ போன்ற அந்தச்‌ சேனையையுடைய 
அரக்கர்‌ விண்ணில்‌ இன்னும்‌ இருக்கின்றார்களோ ? அவர்களால்‌ தாம்‌ 
தங்கும்‌ இடத்தையும்‌ இழந்து வந்து தேவர்கள்‌ உன்‌ திருவடியே புக 
லிடம்‌ எனப்‌ புகுந்து ஒதுங்கினர்களோ ? (அவரைக்‌ காக்கவேண்டி) 


பள்ளி படைப்‌ படலம்‌ 207 


அசுரரைத்‌ தாக்கற்கு) இவ்வுலகில்‌ நின்று (விண்ணுலகம்‌) சென்றாய்‌ 
போலும்‌ ?' 


கு :--* ஏகினைகொல்‌ ' எனக்‌ 'கொல்‌' வருவித்து முடிக்க. இம்பர்‌- 
இம்மண்ணுலகம்‌. உம்பர்‌-தேவர்‌. முன்‌ சம்பரனை வென்ற வலிமை 
நினக்கு இருத்தலின்‌ அச்‌ சம்பரன்‌ போன்ற அரக்கர்களால்‌ அல்லல்‌ 
உற்ற தேவர்கள்‌ நின்னைப்‌ புகலாக அடைய, அவரைக்‌ காக்கும்‌ 
பொருட்டு இவ்வுலகத்திலிருந்து விண்ணுலகம்‌ சென்றாய்‌ போலும்‌ 
எனத்‌ தயரதன்‌ விண்ணுலகஞ்‌ சென்றமைக்குக்‌ காரணம்‌ கற்பித்து 
அரற்றியவாறு. அம்பரம்‌-விண்‌. (93) 


2244. இயங்கெழு தானைய ரிறுத்த மாத்திறை 
யுயங்கலின்‌ மறையவர்க்‌ குதவி யும்பரி 
னயங்‌ கெழு வேள்வியோ டமரர்க்‌ காக்கிய 
வயங்‌ கெரி வளர்த்தன வைக வல்லையோ. 


* இயம்‌ கெழு தானையர்‌ இறுத்த மாத்‌ திறை 
உயங்கலின்‌ மறையவர்க்கு உதவி, உம்பரின்‌, 
அயம்‌ கெழு வேள்வியோடு அமரர்க்கு ஆக்கிய 
வயங்கு எரி வளர்த்தனை வைகவல்லையோ ?' 


பொ :— வாத்தியங்களின்‌ ஒலி பொருந்திய சேனையையுடைய 
மன்னர்கள்‌ செலுத்திய சிறந்த திறைப்‌ பொருள்களை யெல்லாம்‌ விரதங்‌ 
களான்‌ உடம்பு வருந்துதலையுடைய அந்தணர்க்குத்‌ தானமாகக்‌ 
கொடுத்து, அசுவமேதம்‌ என்னும்‌ யாகத்தோடு தேவர்க்கு உரித்தாக்கும்‌ 
விளக்கம்‌ அமைந்த ஓமத்‌ தீயை வளர்த்துக்கொண்டு விண்ணுலகத்தில்‌ 
தங்குதற்கு வல்லையோ ?” 


க :--பரிமேதம்‌ செய்கின்றபோது தோற்ற மன்னர்‌ செலுத்திய 
.திறைப்பொருள்களை யெல்லாம்‌ வேள்வி அந்தணம்க்குத்‌ தானமாகக்‌ 
கொடுத்தல்‌ மரபு ஆதலின்‌, மாத்‌ திறை மறையவர்க்கு உதவி என்றார்‌. 
மண்ணுலகில்‌ பரிமகத்தோடு தேவர்கடனாகிய வேள்விகளையும்‌ செய்து 
பழகிய நீ, அவை செய்யப்படாத விண்ணுலகில்‌ அவ்வயங்கெரி வளர்த்‌ 
துக்கொண்டுவைகுதல்‌ இயலாதே! என்பான்‌, “எரி வளர்த்தனை 
வைகவல்லையோ * என்றான்‌. “வேள்வி செய்வதில்‌ உள்ள பற்றுக்‌ 
காரணமாகவேனும்‌ இவ்வுலகில்‌ தங்கலாமே என்பது கருத்து. நாள்‌ 
தொறும்‌ செய்யும்‌ தெய்வ வேள்வியினும்‌ பரிவேள்வி சிறந்தமையின்‌ 
உயர்பின்‌ வழிவரும்‌ ஒடுக்கொடுக்கப்பட்டது. தேவர்‌ கடனாகிய வேள்வி 
ஆதலின்‌, * அமரர்க்காக்கிய வயங்கெரி * என்றார்‌. வல்லையோ என்புழி 


208 அயோத்தியா காண்டம்‌ 


ஓகாரம்‌ எதிர்மறையுணர்த்திற்று. * உயங்கலில்‌" என்று பிரித்துத்‌ 
*தொழில்‌ செய்து வருந்துதல்‌ இல்லாத ' என்று பொருள்‌ கூறலுமாம்‌. 
(54) 


2245. ஏழுயர்‌ மதக்களிற்‌ றிறைவ வேதனை 
வாழிய கரியவன்‌ வறியன்‌ கையெனப்‌ 
பாழமியம்‌ புயத்துகின்‌ பணியி னீங்கலா 
வாழியை யினியவற்‌ களிக்க வெண்ணியோ. 


“ஏழ்‌ உயர்‌ மதக்‌ களிற்று இறைவ! ஏகினை, 
வாழிய கரியவன்‌, வறியன்‌ கை எனப்‌ 

பாழி அம்‌ புயத்து நின்‌ பணியின்‌ நீங்கலா 
ஆழியை, இனி, அவற்கு அளிக்க எண்ணியோ ?' 


பொ:--* ஏழு முழம்‌ உயர்ந்துள்ள மதமிக்க அரச யானைமேல்‌ வரு 
தற்கு உரிய அரசனே ! கரியனாகிய இராமன்‌ (ஆணைச்சக்கரத்தை ஏந்‌ 
தாது) வறுங்கையனாக இருக்கின்றான்‌ என, வலிய அழகிய தோளை 
யுடைய நினது பணியில்‌ நீங்காமல்‌ இருக்கின்ற ஆணைச்‌ சக்கரத்தை 
இனி அவனுக்கு அளிக்கலாம்‌ என எண்ணியோ விண்ணுலகம்‌ 
சென்றாய்‌ ?' 

கு :-கைவறியன்‌ எனவும்‌ * எண்ணியோ ஏகினை' எனவும்‌ மாறுக. 
ஏழுமுழம்‌ உயர்ந்திருப்பது அரசயானையின்‌ இலக்கணம்‌. பாழி-வலிமை. 
வாழிய அசைநிலை. தந்தை இருக்கிற வரையில்‌ இராமன்‌ ஆணைச்‌ சக்க 
ரத்தை ஏந்தான்‌ ஆதலின்‌, * அவன்‌ ஏந்த வேண்டும்‌ என்ற நோக்கத்‌ 
தால்‌ போலும்‌ தயரதன்‌ விண்ணுலகடைந்தான்‌ ' என்று தான்படைத்துக்‌ 
கூறி யரற்றியவாறு. (55) 


2246. பற்றிய தவத்தினிற்‌ பயந்த மைந்தற்கு 
முற்றுல களித்தது முறையி னெய்திய 
கொற்றவன்‌ முடிமணக்‌ கோலங்‌ காணவும்‌ 
பெற்றிலை போலுநின்‌ பெரிய கண்களால்‌. 


“பற்றிய தவத்தினில்‌ பயந்த மைந்தற்கு 
முற்றுலகு அளித்து, அது முறையின்‌ எய்திய 
கொற்றவன்‌ முடிமணக்‌ கோலம்‌ காணவும்‌ 
பெற்றிலை போலும்‌, நின்‌ பெரிய கண்களால்‌ !” 


பள்ளி படைப்‌ படலம்‌ 209 


பெர :-—* நீ மேற்கொண்ட தவத்தால்‌ பெற்ற மைந்தனாகிய இராம; 
னுக்கு முழு உலகத்தையும்‌ கொடுத்து அம்முழு உலக ஆட்சியையும்‌ 
முறையால்‌ அடைந்த அவ்விராமன்‌, முடிபுனைந்து கொள்ளுகின்ற. 
மணக்கோலத்தை நின்‌ பெரிய கண்களால்‌ காணவும்‌ பெறவில்லை. 
போலும்‌ !? 


கு :-பற்றிய தவம்‌ என்றது இங்குத்‌ தயரதன்‌ மகப்‌ பேற்றின்‌ 
பொருட்டுச்‌ செய்த புத்திர காமேட்டி என்னும்‌ வேள்வியை. மைந்தனின்‌ 
அருமை புலப்பட வேண்டித்‌ * தவத்தினிற்‌ பயந்த ' என்று சிறப்பித்‌ 
தான்‌. பிறர்க்குச்‌ சிறிதும்‌ உரிமையின்றி என்பது தோன்ற, * முற்றுல 
களித்து ? என்றான்‌. அது என்று சுட்டியது முற்றுலகத்தை. முறையா 
வது, * மூத்தவற்கு உரித்து அரசு * என்ற நியதி. முற்றுலகு எய்தி! 
னமை கூறப்பட்ட தாகலின்‌ இராமனைக்‌ * கொற்றவன்‌ என்று குறிப்பிட்‌ 
டான்‌. முடிமணம்‌-முடிபுனைவிழா. தயரதனும்‌ இக்கோலத்தைக்‌. 
காணவே விரும்பியிருந்தான்‌ என்பதை, அவனி மாதெனும்‌ ஒரு, 
மகள்‌ மணமுங்‌ கண்டு உவப்பதாயினேன்‌ !' (1427) என முன்னர்க்‌. 
கூறியுள்ளமை கொண்டு உணரலாம்‌. பெரிய கண்கள்‌ இருந்தும்‌. 
இராமன்‌ முடிமணக்‌ கோலத்தைக்‌ காணாது கழிந்தனவே என இரங்கிய, 
வாறு. (56), 


பரதன்‌ சிறிது தேறுதல்‌ 
2247. ஆற்றல னின்னன பன்னி யாவலித்‌ 
தூற்றுறு கண்ணின னுருகு வான்றனைத்‌ 


தேற்றின ளன்னைதான்‌ சிறிது தேறிய 
கூற்றுறம்‌ வரிசிலைக்‌ குரிசில்‌ கூறுவான்‌. 


ஆற்றலன்‌, இன்னன பன்னி ஆவலித்து 
ஊற்று உறு கண்ணினன்‌ உருகுவான்‌ தனைத்‌ 
தேற்றினள்‌ அன்னைதான்‌; சிறிது தேறிய 
கூற்று உறழ்‌ வரி சிலைக்‌ குரிசில்‌ கூறுவான்‌. 


பொ :--தந்தையை இழந்த துன்பத்தைப்‌ பொறுக்கமுடியாதவனாய்‌: 
இவ்வாறான சொற்களைச்‌ சொல்லிக்கொண்டு அழுது, பின்‌ ஊற்றுப்‌ 
போல்‌ நீர்வாருங்கண்ணினனாய்‌ மனமுருகுகின்ற பரதனை அருகிருந்த 
கைகேயி ஒருவகையாகத்‌ தேற்றினாளாகச்‌ சிறிது தேறிய-எமனை ஒத்த 
கட்டமைந்த வில்லையுடைய பரதன்‌ பின்னும்‌ கூறுவானானான்‌. 


க:--ஆற்றலனாய்‌, கண்ணினனாய்‌, உருகுவான்‌ தனை என முற்றெச்ச 


மாக்கி முடிக்க. ஆவலித்தல்‌-அழுதல்‌. ஊற்றுநீர்‌ பெருகுவதுபோல நீர்‌ 
14 


210 அயோத்தியா காண்டம்‌ 


பெருகும்‌ கண்ணினன்‌ என்பார்‌, * ஊற்றுறுகண்ணினன்‌ ' என்றார்‌. 
தேறிய குரிசில்‌ என்க. கூற்றுறழ்‌ வரிசிலையுடையனாயிருந்தும்‌ தன்‌ 
தந்தையைக்‌ கவர்‌ ந்த கூற்றுவனை த்‌ தண்டிக்க வியலாது வரு ந்தவேண்‌ 
டியவனானான்‌ என மாற்றருங்‌ அப்பட்ட ஆற்றலைக்‌ குறிப்பிட்டவாறு. 

(57) 


பரதன்‌ இராமனை வணங்க வேண்டும்‌ எனல்‌ 


2248. எந்தையும்‌ யாயுமெம்‌ பிரானு மெம்முனு 
மந்தமில்‌ பெருங்குணத்‌ தராம னாதலால்‌ 
வந்தனை யவன்கழல்‌ வைத்த போதலாற்‌ 
சந்தைவெங்‌ கொடுக்துயர்‌ தீர்க லாகென்றான்‌. 


“எந்தையும்‌ யாயும்‌ எம்பிரானும்‌ எம்முனும்‌ 

அந்தம்‌ இல்‌ பெருங்குணத்து இராமன்‌ ஆதலால்‌, 
வந்தனை அவன்கழல்‌ வைத்தபோது அலால்‌, 
சிந்தை வெங்கொடுந்துயர்‌ தீர்கலாது ” என்றான்‌. 


பொ :--* எம்‌ தந்தையும்‌ எம்‌ தாயும்‌ எம்‌ கடவுளும்‌ எம்‌ அண்ண 
னும்‌ எல்லையற்ற பெருங்‌ குணத்தையுடைய இராமனே ஆதலால்‌ அவன்‌ 
திருவடிகட்கு என்‌ வந்தனையைச்‌ செலுத்திய பொழுதன்றி என்‌ சிந்தை 
யிலுள்ள மிகக்‌ கொடிய துயரம்‌ தீராது" என்று தாயை நோக்கிக்‌ 
கூறினான்‌. ர்‌ 


கு :--பிரான்‌-கடவுள்‌. தந்தையும்‌ தாயும்‌ கடவுளும்‌ அண்ணனா 
கிய இராமனே என்பது பரதன்‌ கருத்து. அவ்வாறு அவன்‌ கருதுதற்‌ 
குக்‌ காரணம்‌ இராமனுடைய அந்தமில்‌ பெருங்குணமே என்பது குறிப்‌ 
பால்‌ புலப்படுத்தியவாறு. **நவையறு குணங்களென்னும்‌ பூணெலாம்‌ 
பொறுத்த மேனிப்‌ புண்ணியமூர்த்தி (6-16-22) என்பது காண்க. 
வந்தனை வைத்தலாவது, வணக்கம்‌ செலுத்துதல்‌. வந்தனை என்றது 
தலை தாளிற்பட வணங்குதல்‌ ஆதலின்‌, * தலையை அவன்‌ கழலில்‌ 
வைத்தபோது அலால்‌! என்றும்‌ பொருள்‌ கூறலாம்‌. தந்தையை 
இழந்த துயரின்‌ மிகுதி தோன்ற. * வெங்கொடுந்துயர்‌ ' என இரண்டு 
அடையால்‌ சிறப்பித்தான்‌. தந்தையை இழந்தாலும்‌ தந்தை போன்ற 
அன்பினனாகிய இராமனைக்‌ கண்டேனும்‌ ஆறுதல்‌ அடையலாம்‌ என்பது 
அவன்‌ கருத்து. சத்துருக்கனையும்‌ உளப்படுத்தி, “ எம்பிரானும்‌ . 
எம்முனும்‌ ” என்றான்‌. *: தனக்குவமையில்லாதான்‌ தாள்சேர்‌ ந்தார்க்கல்‌ 
லால்‌ மனக்கவலை மாற்றலரிது *” (குறள்‌-7) என்ற கருத்து இச்செய்யு 
ளில்‌ அமைந்துள்ளமை காண்க. இராமன்‌ யாண்டுளான்‌ என்பதறிய 
விழைந்த பரதன்‌ இங்ஙனம்‌ கூறினான்‌ என்க. (நற: 


பள்ளி படைப்‌ படலம்‌ 211° 
கைகேயி, * அவன்‌ கானத்தான்‌ ' எனல்‌ 


2249. அவ்வுரை கேட்டலு மசனி யேறென : 
வெவ்வுரை வல்லவள்‌ மீட்டுங்‌ கூறுவா 
டெவ்வடு சிலையினாய்‌ தேவி தம்பியென்‌ , 
இவ்விரு வோரொடுங்‌ கானத்‌ தானென்றாள்‌. , 


அவ்‌ உரை கேட்டலும்‌, அசனியேறு என, 
வெவ்‌ உரை வல்லவள்‌, மீட்டும்‌ கூறுவாள்‌, 
“ தெவ்‌ அடு சிலையினாய்‌! தேவி, தம்பி, என்று 
இவ்‌ இருவோரொடும்‌ கானத்தான்‌ '” என்றாள்‌. 


பொ:---பரதன்‌ கூறிய அச்சொல்லைக்‌ கேட்டவுடன்‌ இடியேறு 
போலக்‌ கொடுஞ்‌ சொல்லைச்‌ சொல்ல வல்லவளாகிய கைகேயி, மீண்டும்‌ 
கூறுகின்றாள்‌. (பகைவரை வெல்லத்‌ தக்க வில்லயுடையோனே ! 
(அவ்விராமன்‌) தேவியும்‌ தம்பியும்‌ ஆகிய இந்த இருவரோடும்‌ காட்டில்‌ 
உள்ளான்‌ '*! என்றாள்‌. 


கு :--அசனி-இடி. கேள்வியானும்‌ பயனானும்‌ அவள்‌ வெஞ்சொல்‌ 
லுக்கு இடியேறு உவமையாயிற்று. அத்தகைய வெஞ்சொல்‌ 
சொல்லிக்‌ கைவந்தமை தோன்ற, ** வெவ்வுரைவல்லவள்‌ '! என்றார்‌. 
முன்‌ தந்தையைப்‌ பற்றிப்‌ பரதன்‌ வினவியபோது, *: தேவர்‌ கைதொழ 
வானகம்‌ எய்தினான்‌ வருந்தல்‌ நீ '' என்று கூறினவள்‌ ஆதலின்‌, இங்கு 
* மீட்டுங்‌ கூறுவாள்‌ ' என்றார்‌. பகைவெல்லும்‌ வல்வில்‌ துணை இருக்க ' 
அண்ணன்‌ துணையை ஏன்‌ நாடுகின்றாய்‌ என்பாள்‌, * தெவ்வடுசிலையி 
னாய்‌” என்றாள்‌. வெறுப்பின்‌ மிகுதியால்‌ இராமன்‌ என்ற பெயர்‌ கூறவும்‌ 
கூசி, எழுவாய்‌ கூறாது கானத்தான்‌ எனப்‌ பயனிலை மட்டும்‌ கூறி 
னாள்‌. கானத்தில்‌ உள்ளான்‌ என்பது கருத்து. அக்கானகத்தும்‌ 
அவனுக்கு வேண்டிய மனைவியோடும்‌ தம்பியோடு ந்தான்‌ இனிமையாகத்‌ 
தங்கியுள்ளான்‌; தனிமையாகத்‌ தளர்ச்சியுறவில்லை என்பாள்‌, '* தேவி, 
தம்பியென்‌ நிவ்விருவோரொடும்‌ கானத்தான்‌ '' என்றாள்‌. (59) 


பரதன்‌ நைந்து கூறல்‌ 


2250. வனத்தின னென்றவ ளிசைத்த மாற்றத்தை 
நினைத்தன ஸிருந்தன னெருப்புண்‌ டானென 
வினைத்திறம்‌ யாதினி விளைப்ப தின்னமு 
மெனைத்துள கேட்பன துன்பம்‌ யானென்றான்‌. 


212 அயோத்தியா காண்டம்‌ 


* வனத்தினன்‌ ' என்று, அவள்‌ இசைத்த மாற்றத்தை 
நினைத்தனன்‌, இருந்தனன்‌ நெருப்பு உண்டான்‌ என; 
* வினைத்திறம்‌ யாது இனி விளைப்பது ? இன்னமும்‌ 
எனைத்துள கேட்பன துன்பம்‌, யான்‌ ?' என்றான்‌. 


பொ :—'' வனத்தில்‌ உளான்‌ '' என்று அக்கைகேயி சொன்ன 
சொல்லை நினை த்தவனாய்‌ நெருப்பை உண்டவன்போல ஒன்றும்‌ பேச 
வியலாதவனாய்‌ இருந்தான்‌ ; பின்னர்‌, “வினையின்‌ வலிமை இனி விளைக்க 
இருப்பது யாது ? இன்னமும்‌ யான்‌ கேட்க இருப்பனவாய துன்பங்கள்‌ 
எத்துணையுள்ளன ?” என்று கூறினான்‌. 


கு :--4 நினை த்தனனாய்‌ நெருப்புண்டான்‌ என இருந்தனன்‌ ' என 
முற்றெச்சமாக்கி முடிக்க. * இராமன்‌ கானகம்புக்கான்‌ ' என்ற சொல்லை 
நினைத்து நினைத்து ஒன்றும்‌ பேச இயலாமல்‌ துன்புற்றிருந்த நிலைக்கு 
நெருப்புண்ட வருத்தம்‌ உவமை. வினைத்திறம்‌-தீவினையின்வலி. 
தயரதன்‌ இறப்பும்‌ இராமன்‌ கான்‌ நடப்பும்‌ வினைவலியால்‌ நிகழ்ந்தன 
என்ற கருத்தினனாகலின்‌, “இனியும்‌ அவ்வினை விளைப்பதாகிய கொடுமை: 
யாது உளதோ ? எனவும்‌, ௫ இன்னமும்‌ யான்‌ கேட்கப்போகும்‌ துன்ப 
நிகழ்ச்சிகள்‌ எத்துணை யனவோ ” எனவும்‌ அஞ்சி ஐயுறலானான்‌. (60) 


பரதன்‌ வினா. 2251-2252 


2251. எஏங்கினன்‌ விம்மலோ டிருந்த வேந்தலப்‌ 
பூங்கழற்‌ காலவன்‌ வனத்துப்‌ போயது 
இங்கிமைத்‌ ததணினோே தெய்வஞ்‌ சறியோ 
வோங்கிய விதியினோ யாதினோ வெனா. 


ஏங்கினன்‌ விம்மலோடு இருந்த ஏந்தல்‌, “அப்‌ 
பூங்கழல்‌ காலவன்‌ வனத்துப்‌ போயது, 
தீங்கு இழைத்ததனினோ ? தெய்வம்‌ சீறியோ ? 
ஓங்கிய விதியினோ ? யாதினோ ?' எனா. 


பொ :--ஏக்கம்‌ மிக்குப்‌ பொருமலோடு இருந்த பரதன்‌, * அந்தக்‌ 
கழல்‌ அணிந்த பூப்போன்ற மெல்லிய திருவடியையுடைய இராமன்‌ காட்‌ 
டிற்குச்‌ சென்றது, யார்க்கேனும்‌ தீங்கு செய்ததனாலோ ? அல்லது 
தெய்வத்தின்‌ சீற்றத்தாலோ ? அல்லது எல்லாவலியினும்‌ உயர்ந்த 
வலியுடையதாகிய ஊழினாலோ ? மற்று யாது காரணத்தாலோ ?' என்று 
ஐயுற்று வினவி. 


பள்ளி படைப்‌ படலம்‌ 218 


ர :--குளகம்‌ ; மேல்‌ “என்றான்‌ ' என்பதோடு முடியும்‌. கல்லும்‌ 
முள்ளும்‌ நிறைந்த கானகத்தில்‌ நடக்கத்தக்க அடிகள்‌ அல்லவே என்ற 
இரக்கத்தால்‌ “ பூங்கழற்‌ காலவன்‌ ' என்றான்‌. தீங்கு - குருக்களை இகழ்‌ 
தல்‌ போல்வன. தெய்வம்‌ சீறுதல்‌ என்றது, தெய்வச்‌ சீற்றத்தால்‌ 
தெளிவு மயங்கி மருளாய்த்‌ திரிதலை. விதியினோ என்றது, சூது 
போரிலோ அல்லது மோது போரிலோ செருக்கினால்‌ கலந்து விதிவலி 
யால்‌ தோற்றுக்‌ காட்டுக்குச்‌ செல்லுதல்‌. இம்மூன்று வினாக்களுக்கும்‌ 
கைகேயி விடைகூறும்‌ 63-ஆம்‌ செய்யுளால்‌ இக்கருத்து விளக்கம்‌ 
பெறும்‌. யாதினோ? என்ற வினாவால்‌ இம்மூன்றும்‌ அல்லாத ஒரு கார 
ணத்தால்‌ இராமன்‌ காடுபுகுந்தான்‌ என்பதும்‌ குறிப்பால்‌ கவி உணர 
வைத்துள்ளமை காண்க. (61) 


2252. தீயன விராமனே செய்யு மேலவை 
காய்செய லல்லவோ தலத்து ளோர்க்கெலாம்‌ 
போயது தாதைவிண்‌ புக்க பின்னரோ 
வாயதன்‌ முன்னரோ வருளு வீரென்றான்‌. 


“தீயன இராமனே செய்யுமேல்‌, அவை 
தாய்‌ செயல்‌ அல்லவோ, தலத்துளோர்க்கு எலாம்‌ ? 
போயது தாதை விண்‌ புக்க பின்னரோ ? 
ஆயதன்‌ முன்னரோ ? அருளுவீர்‌ ” என்றான்‌. 


பொ :--* தீய செயல்களை இராமனே செய்வான்‌ ஆயின்‌, அச்செயல்‌ 
கள்‌ நாட்டு மக்களுக்கு எல்லாம்‌ தாய்‌ (மகவினைத்‌ தண்டித்தல்‌ போன்ற 
அன்புறு) செயல்‌ அல்லவோ ? இராமன்‌ வனம்‌ போயது தந்தை விண்‌ 
ணுலகு புகுந்த பின்னோ? அதற்கு முன்னோ? கூறியருளுங்கள்‌ ” 
என்றான்‌. 


கு :-தெய்வத்தாலாவதற்கும்‌ விதியால்‌ நிகழ்வதற்கும்‌ இராமன்‌ 
நேரே காரணன்‌ அன்மையின்‌, “தீங்கிழைத்ததனினோ' என்ற 
வினாவிற்கு மட்டும்‌ விளக்கம்‌ கூறப்படுகின்றது. இராமன்‌ தீயனவற்‌ 
றைச்‌ செய்யமாட்டான்‌, செய்தானேல்‌ நாட்டு மக்களின்‌ நன்மைக்‌ 
காகவே செய்திருப்பான்‌ ஆதலின்‌ அதன்‌ பொருட்டுக்‌ காடுபுக வேண்டி 
வாராது என்பது கருத்து. “ தன்னடியார்‌ திறத்தகத்துத்‌ தாமரையாளா 
கிலும்‌ சிதகுரைக்குமேல்‌, என்னடியா ரதுசெய்யார்‌ செய்தாரேல்‌ நன்று 
செய்தார்‌ என்பர்‌ போலும்‌ ” (4-9-2-பெரியாழ்வார்‌) என்பது இங்கு ஒப்பு 
நோக்கத்தகும்‌. அருளுவீர்‌ என்றது சொல்லுவீராக என்னுங்‌ குறிப்‌ 
யினது. (62) 


214 அயோத்தியா காண்டம்‌ 


கைகேயியின்‌ விடை 


2253. குருக்களை யிகழ்தலி னன்று குன்‌ றிய 
செருக்கனா லன்றொரு தெய்வத்‌ காலுமன்‌ 
றருக்கனே யனையவவ்‌ வரசர்‌ கோமக 
னிருக்கவே வனத்தவ னேூ னானென்றாள்‌. 


** குருக்களை இகழ்தலின்‌ அன்று ; குன்றிய 
செருக்கினால்‌ அன்று; ஒரு தெய்வத்தாலும்‌ அன்று? 
அருக்கனே அனைய அவ்‌ அரசர்‌ கோமகன்‌ 
இருக்கவே, வனத்து அவன்‌ ஏகினான்‌ '' என்றாள்‌. 


பொ :--“(இராமன்‌ வனம்‌ சென்றது) பெரியோர்களை இகழ்ந்ததால்‌ 
அன்று ; இழிந்த செருக்குக்‌ காரணமாகவும்‌ அன்று ; ஒரு தெய்வத்தின்‌ 
சீற்றத்தாலும்‌ அன்று; வாய்மையில்‌ சூரியனே போன்ற அந்த அரசர்க்கு 
அரசனாகிய தயரதன்‌ உயிரோடு இருக்கும்பொழுதே இராமன்‌ வனத்திற்‌: 

குப்‌ போனான்‌;'' என்று கைகேயி கூறினாள்‌. 
கு :—குருக்கள்‌ - பெரியோர்‌. பரதன்‌ ஐயுற்று வினவிய மூன்று 
காரணத்தாலும்‌ இராமன்‌ வனம்புகவில்லை எனக்‌ கைகேயி மறுத்துத்‌ 
தயரதன்‌ இருக்கும்போதே அவன்‌ வனம்புக்கான்‌ என விடையிறுத்த. 
வாறு. அருக்கன்‌ - ஞாயிறு; வாய்மைக்கு உவமை, “ ஞாயிற்றன்ன 
வாய்மையும்‌ ” (ஆத்திரையன்‌ பேராசிரியன்‌ பாயிரம்‌) என்புழியும்‌ வாய்‌ 
மைக்கு ஞாயிறு உவமையாதல்‌ காண்க. “ அருக்கனே அனைய அவ்‌ 
அரசர்‌ கோமகன்‌ இருக்கவே ” என்றது, வாய்மையைக்‌ காக்க வேண்‌ 
டியே இராமன்‌ காடுபுக நேர்ந்தது என்னும்‌ குறிப்புணர்‌ த்தவேண்டி. 
(63) 


பரதன்‌ வினா 


2254. குற்றமொன்‌ றில்லையேற்‌ 
கொதித்து வேறுளோர்‌ 
செற்ற து மில்லையேற்‌ 
றெய்வத்‌ தாலன்றேற்‌ 
பெற்றவ னிருக்கவே 
பிள்ளை கான்புக 
வுற்றதென்‌ பின்னவ 
னுலந்க தென்னென்றான்‌. 


பள்ளி படைப்‌ படலம்‌ 215 


“குற்றம்‌ ஒன்று இல்லையேல்‌, கொதித்து வேறு உளோர்‌ 
செற்றதும்‌ இல்லையேல்‌ தெய்வத்தால்‌ அன்றேல்‌ 
பெற்றவன்‌ இருக்கவே பிள்ளை கான்‌ புக 
உற்றது என்‌ ? பின்‌ அவன்‌ உலந்தது என்‌ ?” என்றான்‌: 


பொ :--* இராமன்‌ செய்த குற்றம்‌' ஒன்றும்‌ இல்லையானால்‌, வேறு 
பட்டபகைவர்‌ மனம்‌ கொதித்துப்‌ பகைத்துத்‌ துரத்தியதும்‌ இல்லையானால்‌, 
தெய்வத்தால்‌ நிகழ்ந்ததும்‌ இல்லையானால்‌, பெற்ற தந்தையிருக்கவே 
பிள்ளையாகிய இராமன்‌ காடுபுக நேர்ந்தது என்னை? பின்னர்‌ அம்‌ 
மன்னவன்‌ இறந்ததும்‌ என்ன காரணத்தால்‌ ?' என்று வினவினான்‌. 


கு :--ஓங்கிய விதியினோ (2251) என்று முன்‌ பரதன்‌ வினவியதற்கு. 
விளக்கமாகக்‌ “கொதித்து வேறுளோர்‌ செற்றதும்‌ இல்லையேல்‌ ” என்‌ 
பது அமைந்துள்ளமை காண்க. பகைவர்க்குத்‌ தோற்றுக்‌ காடு புகுதல்‌ 
விதியால்‌ நிகழலாம்‌ என்பது கருத்து, மேற்கூறிய மூன்றும்‌ இல்லை 
யாயின்‌ பெற்றவன்‌ இருக்கப்‌ பிள்ளை கான்‌ புகுதற்கும்‌ அவன்‌ கான்‌ புக்க 
பின்‌ மன்னன்‌ வான்‌ புக்கதற்கும்‌ வேறு காரணம்‌ வேண்டும்‌ ஆதலின்‌ 
அதனை அறிய வினவுகின்றான்‌ பரதன்‌ என்க. உலத்தல்‌-இறத்தல்‌. (64) 


கைகேயியின்‌ விடை 


2255. வாக்கினால்‌ வரந்தரக்‌ கொண்டு மைந்தனைப்‌ 
போக்கினேன்‌ வனத்திடைப்‌ போக்கப்‌ பாருனக்‌ 
காக்கனே னவனது பொறுக்க லாமையா 
னீக்கினான்‌ றன்னுயிர்‌ நேமி வேர்தென்றாள்‌. 

* வாக்கினால்‌ வரம்‌ தரக்‌ கொண்டு, மைந்தனைப்‌ 
போக்கினேன்‌ வனத்திடைப்‌ போக்கிப்‌ பார்‌ உனக்கு 
ஆக்கினேன்‌ ; அவன்‌ அது பொறுக்கலாமையால்‌, 
நீக்கினான்‌ தன்‌ உயிர்‌ நேமி வேந்து” என்றாள்‌. 

. பொ :—* மன்னன்‌ தன்‌ வாக்கினால்‌ இரு வரங்களைக்‌ கொடுக்க அவற்‌ 

றைப்‌ பெற்றுக்கொண்டு வல்லமையுள்ள இராமனை வனம்‌ செலச்‌: 

செய்தேன்‌; அவ்வாறு அவனைப்‌ போக்கிவிட்டு இந்தக்‌ கோசல நாட்டு: 
ஆட்சியை உனக்கு உரிமையுடையது ஆகச்‌ செய்தேன்‌ ; ஆணைச்‌ சக்‌. 
கரத்தையுடைய அம்மன்னன்‌, மைந்தன்‌ வனம்போன துன்பம்‌ பொறுக்க. 
மாட்டாமையால்‌ தன்‌ உயிரை நீக்கினான்‌ ' என்று கூறினாள்‌. 

கு :--மைந்தன்‌ - வல்லமையுடையவன்‌ ; மகன்‌. வனம்போதற்குரிய: 
வல்லமை யுடையானையேபோக்கினேன்‌ என்பது புலப்பட, * மைந்தனை” 


216 அயோத்தியா காண்டம்‌ 


என்றாள்‌. யான்வளர்த்த மைந்தனை யான்போக்கினேன்‌ அது 
பற்றி நீ கவலற்க என்பாள்‌, * மைந்தனைப்‌ போக்கினேன்‌ ' என்றாள்‌ 
எனினும்‌ அமையும்‌. இங்குக்‌ கோசல நாட்டையே “பார்‌! என்றாள்‌. 
செய்யுள்‌ ஆதலின்‌ அவன்‌ என்ற சுட்டு முன்வந்தது. அது என்றது, 
மைந்தனை வனத்திடைப்‌ போக்கியதனை. “ மண்ணே கொள்‌ நீ மற்றைய 
தொன்றும்‌ மறவென்றான்‌ ” (1611) என்றமையால்‌ பார்‌ பரதனுக்கு 
ஆக்கினமை தயரதனுக்குப்‌ பொறுக்கலாகாதது அன்று என்பது 
பெறப்படும்‌. வாக்கினால்‌ வரங்கொண்டமையால்‌ அவ்வரத்தைக்‌ கொடுத்த 
அருக்கனே அனைய தயரதன்‌ வாய்மை தவருதிருக்க வேண்டியே, இரா 
மன்‌ வனம்‌ சென்றான்‌ என்பதும்‌ தயரதன்‌ நோய்‌ முதலிய காரணங்களால்‌ 
உயிர்‌ நீங்கவில்லை, மகன்‌ பிரிந்த வருத்தம்‌ பொறுக்கலாமையாலே 
தான்‌ உயிர்‌ நீத்தான்‌ என்பதும்‌ விளக்கியவாறு. (65) 


கைகேயி சொல்கேட்ட பரதன்‌ சினநிலை 2256-2259 


2256. சூடின மலர்க்கரஞ்‌ சொல்லின்‌ முன்‌ செவி 
கூடின புருவங்கள்‌ குதித்துக்‌ கூத்துநின்‌ 
முடின வுயிர்ப்பினோ டழற்கொ முந்துக 
ளோடின வுமிழ்க்தன வுதிரங்‌ கண்களே. 


சூடின மலர்க்கரம்‌, சொல்லின்முன்‌, செவி 
கூடின ; புருவங்கள்‌ குதித்துக்‌ கூத்து நின்று 
ஆடின ; உயிர்ப்பினோடு, அழல்‌ கொழுந்துகள்‌ 
ஓடின ; உமிழ்ந்தன உதிரம்‌ கண்களே. 


பொ :--தலைமேல்‌ குவித்த தாமரை மலர்‌ போன்ற கைகள்‌, அவள்‌ 
சொல்‌ கேட்பதற்குமுன்‌ செவியைச்‌ சேர்‌ ந்தன ; புருவங்கள்‌ கீழும்‌ மேலு 
மாகக்‌ குதித்துக்‌ கூத்தாடின ; மூச்சுக்‌ காற்றோடு நெருப்புக்‌ கொழுந்து 
கள்‌ வெளிப்பட்டு ஓடின ; கண்கள்‌ குருதியை உமிழ்ந்தன. 


கு :--இராமனை வணங்க வேண்டித்‌ தலைமேல்‌ குவித்திருந்த கை 
களைக்‌ கைகேயியின்‌ இன்னாச்‌ சொல்லைக்‌ கேளாதிருக்க வேண்டிச்‌ செவி 
மல்‌ வைத்து மூடிக்கொண்டான்‌ பரதன்‌ என்பார்‌, *சூடின மலர்க்கரம்‌... 
செவிகூடின ' என்றார்‌. சினத்தால்‌ புருவந்‌ துடித்தன என்பார்‌, * குதித்‌ 
துக்‌ கூத்து நின்று ஆடின * என்றார்‌. வெப்பமாகப்‌ பெருமூச்சு விட்‌ 
டான்‌ என்பார்‌, * உயிர்ப்பினோடு அழல்‌ கொழுந்துகள்‌ ஓடின ' என்றார்‌. 
கண்கள்‌ உதிரம்‌ கொட்டியது, சினத்தோடு கலந்த வருத்த மிகுதியால்‌ 
ஆகும்‌. 3 (66) 


பள்ளி படைப்‌ படலம்‌ 217 


2257. அடித்தன கபோலங்கள்‌ சுற்றும்‌ தீச்சுடர்‌ 
பொடி த்தன மயிர்த்தொளை புகையும்‌ போர்த்தது 
மடித்தது வாய்நெடு மழைக்கை மண்பக 
வடி.த்தன வொன்றொுடொன்‌ றசனி யஞ்சவே. 


துடித்தன கபோலங்கள்‌ ; சுற்றும்‌ தீச்சுடர்‌ 
பொடித்தன மயிர்த்தொளை ; புகையும்‌ போர்த்தது ; 
மடித்தது வாய்‌; நெடு மழைக்‌ கை, மண்‌ பக 
அடித்தன, ஒன்றொடு ஒன்று அசனி அஞ்சவே. 
பொ :--கன்னங்கள்‌ துடித்தன; உடம்பிலுள்ள மயிர்த்‌ தொளைகள்‌ 
அற்றிலும்‌ நெருப்புக்‌ கொழுந்துகளைத்‌ தோற்றுவித்தன ; அத்‌ தெருப்‌ 
யால்‌ புகையும்‌ போர்த்தது ; வாய்‌ மடித்தது; மேகம்‌ போன்று கைம்மாறு 
கருதாது கொடுக்கும்‌ நீண்ட கைகள்‌ தரை பிளக்குமாறும்‌ இடியேறும்‌ 
அஞ்சுமாறும்‌ ஒன்றோடு ஒன்று அடித்தன. 
கு :--கபோலம்‌ - கன்னம்‌ மனத்துப்‌ பொங்கிய சினத்தால்‌ மயிர்த்‌ 
தொளைவழி நெருப்புக்‌ கொழுந்துகளும்‌ புகையும்‌ தோன்றின. மழை 
ெடுங்கை என மாறுக, கைகள்‌ ஒன்றோடு ஒன்று தாக்கிய ஒலி மிகுதி 
யால்‌ தரை பிளந்தது ; இடியும்‌ அஞ்சியது என்க, (67) 


2258. பாதங்கள்‌ பெயர்தொறும்‌ 
பாரு மேருவும்‌ 
போதங்கொ ணெடுந்தனிப்‌ 
பொருவில்‌ கூம்பொடு 
மாதங்கம்‌ வருகல 
மறுகிக்‌ கால்பொர 
வோதங்கொள்‌ கடலினின்‌ 
றுலைவ போன்றவே. 


பாதங்கள்‌ பெயர்தொறும்‌, பாரும்‌ மேருவும்‌, 
போதம்‌ கொள்‌ நெடுந்தனிப்‌ பொருவில்‌ கூம்பொடு, 
மாதங்கம்‌ வரு கலம்‌ மறுகிக்‌ கால்‌ பொர, 

ஓதம்‌ கொள்‌ கடலினின்று உலைவ போன்றவே. 


பொ :--பரதன்‌ பாதங்களைப்‌ பெயர்த்துவைக்குந்தோறும்‌ பூமியும்‌ 
பூமிக்கு இடையில்‌ உள்ள மேருமலையும்‌, நடுக்கமுறும்‌ தோற்றம்‌; முதலில்‌ 
அறிதற்கு உரியதாக இருக்கின்ற நீண்ட தனிமையான ஒப்பு அற்ற பாய்‌ 


218 அயோத்தியா காண்டம்‌ 


மரத்தோடு யானையை யேற்றிக் கொண்டு வரும்‌ கப்பல்‌, காற்றுச்‌ சுழன்று: 
வீசி: மோதுதலால்‌ பெருகிய அலைகளையுடைய கடலில்‌ நின்று 
வருந்துவதை ஒத்தன. 

கு :-சேய்மையிலிருந்து வரும்‌ கப்பலில்‌ கரையிலுள்ளார்க்கு. 
முதலில்‌ புலனாவது கூம்பு ஆதலின்‌ அதனைப்‌ போதங்கொள்‌ கூம்பு 
என்றார்‌. மாதங்கம்‌ வருகலம்‌ பாருக்கும்‌, கூம்பு மேருவுக்கும்‌ உவமை. 
பரதன்‌ சினத்தோடு கால்‌ பெயர்த்து வைக்குந்தோறும்‌ பூமி, காற்றால்‌ 
தாக்குண்ட கப்பல்போல அதிர்ச்சியுற்றது என்பது கருத்து. மாதங்கம்‌- 
யானை, ஓதம்‌ - அலை. கலம்‌ - கப்பல்‌, கால்‌ மறுகிப்‌ பொர என்று 
இயைக்க, “பாரிடை யழுந்துகின்ற படர்‌ நெடும்‌ பனிமாக்‌ குன்றம்‌, 
கூருகிர்க்‌ குவவுத்‌ தோளான்‌ கூம்பெனக்‌ குமிழிபொங்க ஆர்கலி 
யழுவத்தாழும்‌ கலமென லாயிற்றன்றே.” (சுந்தர காண்டம்‌ 1. 9) 
என்பது ஒப்பு நோக்கத்தகும்‌. (68) 


2259. அஞ்சினர்‌ வானவ ரவுண ரச்சத்தாற்‌ 
அஞ்சின ரேனையோர்‌ சொரிம தத்தொளை 
யெஞ்சின திசைக்கரி யிரவி மீண்டனன்‌ 
வெஞ்சினக்‌ கூற்றுந்தன்‌ விழிபு தைத்ததே.. 


அஞ்சினர்‌ வானவர்‌ அவுணர்‌ ; அச்சத்தால்‌ 
துஞ்சினர்‌ ஏனையோர்‌ ; சொரி மதத்‌ தொளை 
எஞ்சின திசைக்கரி ; இரவி மீண்டனன்‌ ; 
வெஞ்சினக்‌ கூற்றும்‌ தன்‌ விழி புதைத்ததே. 


பொ :—(பரதன்‌ சினத்துடன்‌ பாதம்‌ பெயர்த்தலால்‌) தேவரும்‌ அசுர 
ரும்‌ அஞ்சினார்கள்‌ ; மற்றை நாகர்கள்‌ முதலியோர்‌, அச்சம்‌ மிகுதியால்‌ 
இறந்துபட்டார்கள்‌ ; திசையானைகளின்‌ மதம்‌ சொரியும்‌ தொளைகளில 
அச்சத்தால்‌ மதம்‌ பெருகாமல்‌ குறைந்தன. சூரியனும்‌ அச்சத்தால்‌: 
செல்லும்‌ திசை தெரியாமல்‌ இருந்த இடத்திலிருந்து வந்த வழிக்கே. 
மீண்டான்‌ ; கொடுஞ்‌ சினத்தை உடைய கூற்றும்‌ அச்சத்தால்‌ தண்‌ 
கண்களை மூடிக்கொண்டது. 

கு :--அச்சத்தால்‌ துஞ்சினர்‌, எஞ்சின, மீண்டனன்‌, விழி புதைத்‌ 
தது எனப்‌ பின்‌ எல்லாவற்றோடும்‌ இயைதலின்‌ முன்னின்ற அச்சொல்‌ 
முதனிலை விளக்கு. ஏனையோர்‌ என்றது, பாதலத்து வாழும்‌ நாகரையும்‌ 
மண்ணில்‌ வாழும்‌ மக்களையும்‌. யானைக்கு மகிழ்ச்சிமிக்கபோது பெருகுத 
லும்‌, வெருட்சிமிக்கபோது அருகுதலும்‌ மதத்திற்கு இயல்பு. திசைக்கரி' 
மின்‌ சொரிமதத்‌ தொளையில்‌ மதப்பெருக்குக்‌ குறைந்தது என்க. மேலைத்‌. 
திசை நோக்கிச்‌ செல்லவேண்டிய சூரியன்‌, அச்சத்தால்‌ செல்லுந்‌ திசை 


பள்ளி படைப்‌ படலம்‌ 219 


மாறிக்‌ கீழ்த்‌ திசை நோக்கி மீண்டான்‌ என்றவாறு. பிறரை அச்சுறுத்தி 
உயிருண்ணும்‌ கூற்றும்‌ அச்சத்தால்‌ கண்‌ புதைத்துக்கொண்டது என்க. 
உம்மை உயர்வு சிறப்பு. கூற்று, சொல்லால்‌ அஃறிணையாதலின்‌ அதற்‌ 
கேற்பப்‌ * புதைத்தது ? என அஃறிணை வினையால்‌ முடித்தார்‌, (69) 


கவிக்‌ கூற்று 
2260. கொடியவெங்‌ கோபத்தாற்‌ கொதித்த கோளரி 
கடியவ டாயெனக்‌ கருது கின்றில 
னெடியவன்‌ முனியுமென்‌ றஞ்சி நின்றன 
னிடியுரு மனையவெம்‌ மொழி யியம்புவான்‌. 


கொடிய வெம்‌ கோபத்தால்‌ கொதித்த கோளரி, 
கடியவள்‌ தாய்‌ எனக்‌ கருதுகின்‌ நிலன்‌ ; 

* நெடியவன்‌ முனியும்‌” என்று அஞ்சி நின்றனன்‌ ; 
இடி உரும்‌ அனைய வெம்மொழி இயம்புவான்‌. 


பொ :--மிகக்‌ கொடிய கோபத்தால்‌ மனம்‌ கொதித்த வலிய சிங்கம்‌ 
போன்ற பரதன்‌, அஞ்சத்தக்கவளாகிய கைகேயியைத்‌ தாய்‌ என்று 
எண்ணவில்லை ; அண்ணன்‌ வெகுள்வான்‌ என்று அஞ்சி நின்றவனாய்‌, 
பேரிடிபோன்ற கொடிய சொற்களைச்‌ சொல்லுவானானான்‌. 


கு :—கடியவள்‌ -அஞ்சத்தக்க செயலைச்‌ செய்தவள்‌ ; * கடி ' என்னும்‌ 
உரிச்சொல்‌ அடியாகப்‌ பிறந்த பெயர்‌. கோபத்தால்‌ கொதித்த கோளரி 
போன்றவனாயிருந்தும்‌ - அக்கேரளரிக்குரிய கொலைத்தொழில்‌ செய்யா 
மைக்குக்‌ காரணம்‌, நெடியவன்‌ முனியும்‌ என்பதே அன்றி, அவளைத்‌ 
தாய்‌ என்று மதித்தமையன்று என்பதை விளக்கியவாறு. அச்சத்தால்‌ 
அது செய்திலனாயினும்‌ அத்ற்கீடாக இடியேறு போன்ற கொடிய மொழி 
யைச்‌ சொல்லுகின்றான்‌ என்க. * கடியவளை” என்று விரிந்துவரவேண்டிய 
இரண்டனுருபு விகாரத்தால்‌ தொக்கது. * தாயெனக்‌ கருதுகின்நிலன்‌ * 
என்றது, * தாய்‌ என்று மதித்துக்‌ கொல்லாது விட்டானல்லன்‌ ' என்னும்‌ 
பொருளுணர்த்தி நின்றது. இதைப்‌ பரதனே, “ ஏயெனு மாத்திரத்‌ 
தெற்றுகிற்நிலென்‌, ஆயவன்‌ முனியும்‌ என்று அஞ்சினேன்‌ அலால்‌, 
'தாயெனும்‌ பெயரெனைத்‌ தடுக்கற்பாலதோ ? ” எனப்‌ பின்னர்க்‌ கூறுவ 
தால்‌ உணரலாம்‌. 'நெடியவன்‌ - இராமன்‌. இடி உரும்‌, மீமிசைச்‌ 
சொல்‌, ்‌ 0) 


220 அயோத்தியா காண்டம்‌ 


பரதன்‌ கைகேயியை இகழ்தல்‌ 2261-2275 


2261. மாண்டன னெந்தையென்‌ றம்முன்‌ மாதவம்‌ 
பூண்டன னின்கொடும்‌ புணர்ப்பி னலென்றாற் 
கீண்டிலென்‌ வாயது கேட்டு நின்றயா 
னாண்டன னேயன்றோ வரசை யாசையால்‌. 


*மாண்டனன்‌ எந்தை, என்‌ தம்முன்‌ மாதவம்‌ 
பூண்டனன்‌, நின்‌ கொடும்‌ புணர்ப்பினால்‌ என்றால்‌, 
கீண்டிலென்‌ வாய்‌; அது கேட்டும்‌ நின்ற யான்‌ 
ஆண்டனனே அன்றோ அரசை ஆசையால்‌ ?” 


பொ :—* நினது கொடிய சூழ்ச்சியால்‌ என்‌ தந்தை மாண்டான்‌. 
என்‌ அண்ணன்‌ பெரிய தவம்‌ மேற்கொண்டான்‌ என்றால்‌, அந்நிகழ்ச்சி 
யைக்‌ கேட்டும்‌ நின்‌ வாயைக்‌ கிழிக்காது வெறிதே நின்ற யான்‌, நீ வாங்‌ 
கித்‌ தந்த அரசை ஆசையால்‌ ஆட்சி செய்தவனே ஆவேனன்றோ? ! 

கு :—புணர்ப்பு-சூழ்ச்சி. நல்ல சூழ்ச்சியை நீக்க வேண்டிக்‌ * கொடும்‌ 
புணர்ப்பினால்‌' என்றான்‌. இராமன்‌ வனம்புக வரங்கேட்டு மன்னனை 
யும்‌ மாய்த்தது அவள்‌ வாயே ஆகலின்‌ அதைக்‌ கிழித்தெறிதல்‌ முதற்‌ 
கடமையாகவும்‌, அதைச்‌ செய்யாதுநின்றமையே அவள்‌ கருத்துக்கு 
உடன்பட்டதாக முடியும்‌ என்பான்‌, * ஆண்டனனே யன்றோ அரசை * 
என்றான்‌. (1) 


2262. நீயின மிருந்தனை யானு நின்றனெ 
னேயெனு மாத்திரத்‌ தெற்று கிற்றிலெ 
னாயவன்‌ முனியுமென்‌ றஞ்சி னேனலாற்‌ 
ருயெனும்‌ பெயரெனைத்‌ தடுக்கற்‌ பாலதோ. 


* நீ இனம்‌ இருந்தனை, யானும்‌ நின்றனென்‌, 
“ஏ” எனும்‌ மாத்திரத்து எற்று கிற்றிலென்‌ ; 
ஆயவன்‌ முனியும்‌ என்று அஞ்சினேன்‌ அலால்‌ 
தாய்‌ எனும்‌ பெயர்‌ எனைத்‌ தடுக்கற்‌ பாலதோ ?” 
பொ :--* (கணவனை மாய்த்துக்‌ கான்முளையைக்‌ கான்‌ புகுத்திய) 
நீ, இன்னும்‌ உயிரை மாய்த்துக்கொள்ளாமல்‌ துணிவுடன்‌ இருந்தாய்‌ ; 
(அவ்விருவர்பாலும்‌ அயரா அன்புடைய) யானும்‌, இத்தகைய கொடிய 
ளாகிய உன்னை “ஏ?” என்று சொல்வதற்குள்‌ தாக்கிக்‌ கொல்லாமல்‌ 
வெறிதே நின்றுகொண்டிருக்கின்றேன்‌ ; எனக்குத்‌ தாயின்‌ தன்மைய 


பள்ளி படைப்‌ படலம்‌ 221 


னாக விளங்கும்‌ இராமபிரான்‌ வெகுள்வானே என்று அஞ்சினேன்‌ ; அது 
வல்லால்‌ தாய்‌ என்னும்‌ பெயர்‌ நின்னைத்‌ தாக்காமல்‌ என்னைத்‌ தடுக்க . 
வல்லதோ ? (அன்று.)' 


கு :--விளைவறியாமையினால்‌ முன்‌ தவறு செய்திருந்தாலும்‌ அறிந்த 
பின்‌ நாணித்‌ தானே உயிரை மாய்த்துக்கொண்டிருக்கவேண்டும்‌ ; 
கைகேயி அது செய்திலள்‌ என்பான்‌, ' நீ இனமிருந்தனை ' என்றான்‌. 
தயரதனுக்கு மகனாய்‌ இராமனுக்குத்‌ தம்பியாய்‌ அவ்விருவர்பாலும்‌ அன்‌ 
புடைய யானும்‌ என்பது புலப்பட *யானும்‌' என்றான்‌. உம்மை உயர்வு 
சிறப்பு. இனி, மிகக்‌ கொடிய நினக்கு மகனாகிய யானும்‌ உயிரை மாய்த்‌ 
துக்‌ கொள்ளாமல்‌ நின்றனென்‌ என்று பொருள்‌ கொண்டு இறந்தது 
தழீஇய உம்மையாக்கலும்‌ கூடும்‌, இருந்தனை, நின்றனென்‌ என்ற 
முரண்தொடை காண்க, “ஏ” என்பது குறுகிய கால அளவையைக்‌ 
குறிக்க வந்தது ; ஒரு நொடியில்‌ என்பது போல, எற்றுதல்‌-தாக்குதல்‌ 
எற்றுகிற்றிலனாய்‌ நின்றனென்‌ என முற்றெச்சமாக்கி முடிக்க. ஆயவன்‌- 
தாயின்‌ தன்மை வாய்ந்த இராமன்‌. இராமன்‌ முனிவானே என்ற அச்சம்‌ 
தடுத்ததேயன்றித்‌ தாய்‌ எனும்‌ பெயர்‌ தடுத்திலது என்பது கருத்து, 
தாய்‌ என்ற பெயர்‌ மட்டும்‌ தாங்கித்‌ தாய்மைக்‌ குணம்‌ சிறிதும்‌ தாங்கா 
தவள்‌ என்பது புலப்படத்‌ * தாய்‌ எனும்‌ பெயர்‌ ' என்றான்‌. வெறும்‌ 
பெயரேயாதலின்‌ அது தடுக்கும்‌ வலிமை இலதாயிற்று. இராமன்‌ 
தன்னைப்‌ பெற்றிலனாயினும்‌ தாயின்‌ தன்மையுடையவன்‌ ஆதலின்‌ 
அவன்‌ முனிவுக்கும்‌ பரதன்‌ அஞ்சினான்‌ என்க. தன்னைப்‌ பெற்ற தாயே 
யாயினும்‌ யாருஞ்‌ செய்யாத கொடுஞ்செயல்‌ புரிந்த கைகேயியைக்‌ 
கொல்லவேண்டும்‌ என்பது பரதன்‌ எண்ணம்‌ என்பதும்‌, இராமன்‌ அவ்‌ 
விழி செயலைச்‌ சிறிதும்‌ விரும்பாமைக்கு மேலும்‌ பெரிதும்‌ வெகுள்வான்‌ 
என்பதும்‌ புலப்படுத்தியவாறு. இதனால்‌ இராமனுடைய பெருந்தன்மை 
யும்‌ அவன்‌ இயல்புகளை உள்ளவாறு உணர்ந்து அடங்கியொழுகும்‌ 
பரதன்‌ பண்பும்‌ புலனாகும்‌. (72) 


2263. மாளவு முளனொரு மன்னன்‌ வன்சொலான்‌ 
மீளவு முளனொரு வீரன்‌ மேயபா 
ராளவு முளனொரு பரத னாயினாற்‌ 
கோளல தறநெறி குறையுண்‌ டாகுமோ. 
* மாளவும்‌ உளன்‌ ஒரு மன்னன்‌ வன்சொலால்‌, 
மீளவும்‌ உளன்‌ ஒரு வீரன்‌ ; மேய பார்‌ 
ஆளவும்‌ உளன்‌ ஒரு பரதன்‌ ஆயினால்‌, 
கோள்‌ அலது அறநெறி ; குறை உண்டாகுமோ ?” 


222 அயோத்தியா காண்டம்‌ 


பொ :--* நீ கேட்ட வரம்‌ என்கின்ற கொடிய சொல்லால்‌, மாள்வ 
தற்கும்‌ ஒரு மன்னன்‌ உளனாகவும்‌, அச்சொல்லால்‌ தன்‌ நாடு கடக்க 
வும்‌ ஒரு வீரன்‌ உளனாகவும்‌, அச்சொல்லால்‌ கிடைத்த நாட்டை ' 
ஆளவும்‌ ஒரு பரதன்‌ உளன்‌ ஆயினால்‌ அறநெறி குற்றமில்லாததே ! 
குறையுடையதாகுமோ ? ஆகாது.” 


கு நின்‌ வன்சொலாகிய வரத்திற்கு இழிவு எண்ணாது மன்னன்‌ 
மாண்டதும்‌, அவ்வரம்‌ தவறாதபடி நாடுகடந்து இராமன்‌ காடு புகுந்த 
தும்‌ அற நெறி ஆகுமே அன்றி, அவ்வரத்தால்‌ வந்த நாட்டை ஆளுவ ' 
தற்குப்‌ பரதன்‌ உரியவனாதல்‌ அறநெறி ஆகாது என்பான்‌, இகழ்ச்சிக்‌ 
குறிப்பால்‌ * ஆளவு முளனொரு பரதனாயினால்‌, கோளல தறநெறி குறை 
யுண்டாகுமோ !' என்றான்‌; கற்கறித்து, * நன்கு அட்டாய்‌ " என்றாற்‌ 
போல. “இறந்தா னெந்தை யீந்த வரத்துக்‌ கிழிவென்னு, அறந்தா 
னீதென்று அன்னவன்‌ மைந்தன்‌ அரசெல்லாம்‌, துறந்தான்‌ தாயின்‌ 
சூழ்ச்சியின்‌ ஞாலம்‌ அவனோடே, பிறந்தான்‌ ஆண்டான்‌ என்னும்‌ இது 
என்னாற்‌ பெறல்‌ ஆமே! '' (2267) எனப்‌ பின்னர்‌ இக்கருத்தையே வேறோ 
ராற்றால்‌ விளக்குமாறு காண்க. மாளுதலும்‌ காட்டிற்குப்‌ போதலும்‌ 
துன்புறு செயலாயினும்‌ அறத்தொடுபட்டதாகப்‌ பரதன்‌, மேயபார்‌ ஆளு 
தல்‌, துன்பிலாச்‌ செயலாயினும்‌, அறத்தொடு படாமையைப்‌ புலப்படுத்‌ 
தியவாறு. மன்னன்‌ என்றது, தயரதனை. வீரன்‌ என்றது, இராமனை. 
உளன்‌ என்ற குறிப்புவினைமுற்றுக்கள்‌ மூன்றில்‌ முன்னைய இரண்டும்‌ 
இறந்த காலத்தையும்‌, பின்னையது நிகழ்காலத்தையும்‌ குறித்தன. 
வன்சொலால்‌ என்பது, முதல்‌ நிலை விளக்காய்ப்‌ பின்னீரிடத்தும்‌ 
இயைந்தது. கோள்‌-குற்றம்‌. மீள-கடக்க. (73) 


2264. சுமியுடைத்‌ தாயுடைக்‌ 
கொடிய சூழ்ச்சியால்‌ 
வழியுடைக்‌ தாய்வரு 
மரபை மாய்த்தொரு 
பழியுடைத்‌ தாக்கினன்‌ 
பரதன்‌ பண்டெனு 
மொழியுடைத்‌ தாக்கலின்‌ 
முறைமை வேறுண்டோ. 


** சுழியுடைத்‌ தாயுடைக்‌ கொடிய சூழ்ச்சியால்‌, 
வழியுடைத்தாய்‌ வரும்‌ மரபை மாய்த்து, ஒரு 
பழியுடைத்து ஆக்கினன்‌, பரதன்‌ பண்டு ” எனும்‌, 
மொழி உடைத்தாக்கலின்‌ முறைமை வேறு உண்டோ ?” 


பள்ளி படைப்‌ படலம்‌ 223 


பொ :—“ முற்காலத்தில்‌ வஞ்சகமுடைய தாயின்‌ கொடிய சூழ்ச்சி 
யால்‌ இடையறவுபடாது வழிவழியாக வருகின்ற சூரியகுல முறையை 
மாய்த்துவிட்டு அக்குலத்தை ஒரு பழியுடையதாகச்‌ செய்தான்‌ பரதன்‌ '! 
என்கின்ற சொல்லை உண்டாக்குவதைக்‌ காட்டிலும்‌ யான்‌ மேற்கொள்‌ 
ளும்‌ நல்ல முறைமை வேறு உளதோ? (இல்லை). 


கு :--சுழி-வஞ்சகம்‌, வழியுடைத்தாய்‌ வரும்‌ மரபு-வழிவழியாய்‌ வரு 
கின்ற சூரிய குலத்தின்‌ முறைமை, முறைமையாவது மூத்தவற்கு 
உரித்து அரசு என்பது. பரதன்‌ முடி சூடுதலால்‌ மூத்தவற்கு உரித்து 
அரசு என்ற முறைமை மாறுவதோடு மூத்தவன்‌ இருக்க இளையவன்‌ 
அரசாண்டான்‌ என்ற பழியும்‌ விளைதலின்‌, * ஒருபழியுடைத்தாக்கினன்‌ 
பரதன்‌ ' என்றான்‌. இகழ்ச்சிக்‌ குறிப்பான்‌, ' முறைமை வேறுண்டோ? ' 
என்றான்‌. சூரிய குலத்தின்‌ மரபைப்‌ பழியுடைத்தாக்கினன்‌ என்ற இழி 
சொல்லைத்‌ தோற்றுவிப்பது முறையன்று என்பது கருத்து. எதிர்காலத்து 
மக்கள்‌ கூறுவதுபற்றிக்‌ கருதிக்‌ கூறலின்‌, ' பண்டு ' என்றான்‌. (74) 


2265. ' கவ்வர விதுவென விருத்திர்‌ கற்பெனு 
மவ்வரம்‌ பழித்துமை யகத்துளே வைத்த 
வெவ்வரம்‌ பொருதவே லரசை வேரறுத்‌ 
திவ்வரங்‌ .கொண்டநீ ரினியென்‌ கோடிரோ. 


“கவ்வு அரவு இது என இருத்திர்‌ ; கற்பு எனும்‌ 
அவ்‌ வரம்பு அழித்து, உமை அகத்துளே வைத்த 
வெவ்‌ அரம்‌ பொருத வேல்‌ அரசை வேர்‌ அறுத்து, 
இவ்‌ வரம்‌ கொண்ட தீர்‌, இனி என்‌ கோடிரோ ?' 


பெர்‌ :-“ கடிக்கும்‌ பாம்பு இது ' என்னுமாறு இருக்கின்றீர்‌ ; கற்பு 
என்கின்ற அந்த வரம்பையே அழித்து, உம்மை மனையில்‌ வைத்திருந்த 
கொடிய அரத்தால்‌ தீட்டப்பட்ட வேலினையுடைய மன்னவனையும்‌ 
வேரறுத்து, இந்த வரத்தைக்‌ கொண்ட நீர்‌ இனி எதைக்‌ கொள்ளப்‌ 
போகின்றீரோ ?. 


கு :—கவ்வுதல்‌-கடித்தல்‌. கணவன்‌ சொல்வழி நிற்கும்‌ கற்பறத்தை 
மீறித்‌ தன்‌ சொல்வழிக்‌ கணவனை நிற்கச்செய்த . தீமை புலப்படக்‌ : கற்பு , 
னும்‌ அவ்வரம்பு அழித்து ', என்றான்‌. * நச்சுப்‌ பாம்பை வீட்டில்‌ நுழைய 
விடாதது போல உம்மையும்‌ மன்னவன்‌ மனையில்‌ நுழையவிடலாகாது 
என்பதை ஓராமல்‌ மனையில்‌ வைத்திரு ந்தமையால்‌ அவ்வரசை வேரறுத்‌ 
தாய்‌ * என்பான்‌, * அகத்துளே வைத்த அரசை வேரறுத்து என்றான்‌. , 
* நரகமெனும்‌ கொடியாள்‌ தனாவினீ ந்த சோகவிடந்‌ தொடரத்‌ துணுக்க , 


24 அயோத்தியா காண்டம்‌ 


மெய்தா! (1594) என முன்‌ கூறியுள்ளதும்‌ இங்கு நினைக்கத்‌ 
தகும்‌. அகம்‌, மனமுமாம்‌. யாரையும்‌ வெல்லுதற்குரிய வேலுடைய 
அரசனையே வேரறுத்தாய்‌ என அவள்‌ துணிவையும்‌, அகத்துளே 
வைத்த அரசை வேரறுத்தாய்‌ என அவள்‌ வஞ்சகத்தையும்‌ புலம்‌ 
படுத்தியவாறு, தன்னை மனைவியாகக்‌ கொண்டு அகத்துவைத்த அன்‌ 
புடைக்‌ கணவன்‌ இறக்குமாறு வரங்கொண்ட கைகேயி, வேறு எவ்வகைக்‌ 
கொடுமையையும்‌ செய்யப்‌ பின்வாங்காள்‌ என்பான்‌ * இனி யெண்‌ 


கோடிரோ ' என்றான்‌. (75) 


இப்பாடல்‌ அச்சுப்புத்தகங்கள்‌ பலவற்றில்‌ இல்லை ; ஆயினும்‌ பல 
ஏட்டுச்‌ சுவடிகளில்‌ காணப்படுவதாலும்‌ கருத்துச்‌ செறிவுடைய அழகிய 
பாடலாக இருத்தலாலும்‌ இங்குச்‌ சேர்க்கப்பட்டது. 


2266. நோயீ ரல்லீர்‌ நுங்கண வன்றன்‌ னுயிருண்டீர்‌ 
ஸ* பேயீ ரேடீரின்ன மிருக்கப்‌ பெறுவீரே 

மாயீர்‌ மாயா வன்பழி தந்தீர்‌ முலைதந்தீர்‌ 
காயீ ரேநீரின்னு மெனக்கென்‌ றருவீரே. 
*நோயீர்‌ அல்லீர்‌; நும்‌ கணவன்தன்‌ உயிர்‌ உண்டீர்‌ ; 
பேயீரே ! நீர்‌ இன்னம்‌ இருக்கப்‌ பெறுவீரே ? 
மாயீர்‌ ! மாயா வன்பழி தந்தீர்‌! முலைதந்தீர்‌ ! 
தாயீரே நீர்‌? இன்னும்‌ எனக்கு என்‌ தருவீரே ?” 


பொ :--* நும்‌ கணவன்‌ உயிரை உண்டீர்‌ ஆதலின்‌ நீர்‌ நோயின்‌ 
தன்மையீர்‌ அல்லீர்‌ ; பேயின்‌ தன்மையீரே ஆவீர்‌ ! இப்படிப்பட்ட நீம்‌ 
மாயாமல்‌ இருக்கின்றீர்‌ ! இன்னும்‌ உயிருடன்‌ இருக்கத்‌ தகுதியுடை 
யீரோ? அழியாத வலிய பழியைத்‌ தந்தீர்‌ ; முன்னர்‌ முலைப்பால்‌ 
தந்தீர்‌ ஆதலின்‌ எனக்குத்‌ தாயாம்‌ தன்மையுடையீரே நீர்‌ ? இன்னும்‌: 
எனக்கு என்ன என்ன தரவிருக்கின்‌ நீரோ ?' 


கு :--நோய்‌ தன்னால்‌ பற்றப்பட்டாரைக்‌ கொல்லாது விடுத்தலும்‌ 
கூடுமாதலின்‌, கணவனைக்‌ கொன்ற கைகேயிக்கு உவமையாகாது என்‌ 
பான்‌, * நோயீர்‌ அல்லீர்‌" என்றும்‌, கணவன்‌ என்றும்‌ கண்ணோடாது 
கொல்லும்‌ கொடுமை பேயின்பால்‌ உளது ஆகலின்‌, * பேயீரே ” என்றும்‌: 
கூறினான்‌. பேய்‌ கணவனைக்‌ கொல்லும்‌ இயல்பினது என்பதைப்‌ 
பழையனூர்நீலி என்னும்‌ பேய்வரலாறு கொண்டு தெளியலாம்‌... 
முலை தந்த நீரே மாயா வன்பழியும்‌ தந்தீர்‌ ஆகலின்‌ தாயின்‌ தன்மை 
தும்பால்‌ இல்லை என்பான்‌, “முலை தந்தீர்‌ தாயீரே நீர்‌ ? ' என்றான்‌. 
மகனுக்குப்‌ பழி விளைவித்தவள்‌ தாய்‌ அல்லள்‌ என்க. முலை தந்தமைக்கு 
மாறுபட வன்பழி தந்தாள்‌ ஆதலின்‌, * இன்னும்‌ எனக்கென்‌ தருவீரே ; 


பள்ளி படைப்‌ படலம்‌ 225 


என்றான்‌. அப்பழியையும்‌ சிறிதாக்கும்‌ விளைவுகள்‌ கைகேயியால்‌ விளைய 
லாம்‌ என்பது கருத்து. இழித்தற்கண்‌ பலர்பால்‌ ஆயிற்று. (76), 


2267. ஒன்றும்‌ பொய்யா மன்னனை 

வாயா லுயிரோடுக்‌ 

இின்றுந்‌ தீரா வன்பழி 
கொண்டும்‌ திருவெய்தி 

யென்றுந்‌ நீரே வாழ 
வுவந்த ரவனேகக்‌ 

கன்றுக்‌ தாயும்‌ போவன 
கண்டுங்‌ கழியீரே. 


ஒன்றும்‌ பொய்யா மன்னனை வாயால்‌, உயிரோடும்‌ 
தின்றும்‌, தீரா வன்‌ பழி கொண்டும்‌, திரு எய்தி, 
என்றும்‌ நீரே வாழ உவந்தீர்‌ ; அவன்‌ ஏகக்‌ 
கன்றும்‌ தாயும்‌ போவன கண்டும்‌ கழியீரே ! 


பொ :--ஒரு சிறிதும்‌ பொய்த்தல்‌ இல்லாத தயரத மன்னனை வரம்‌ 
கேட்டு வாய்ச்‌ சொல்லால்‌ உயிரோடு அழித்தும்‌, அதனால்‌ என்றும்‌ 
நீங்காத வலிய பழியைக்‌ கொண்டும்‌ அரசச்‌ செல்வத்தைப்‌ பெற்று எக்‌ 
காலத்தும்‌ நீரே வாழ்தற்கு விரும்பினீர்‌ ; அவ்விராமன்‌ காட்டிற்குப்‌: 
போக அவனைப்‌ பின்தொடர்ந்து இலக்குவனாகிய கன்றும்‌ சீதையாகிய 
தாய்ப்‌ பசுவும்‌ போவனவற்றைக்‌ கண்ணால்‌ கண்டும்‌ சாகாமல்‌ இருக்கின்‌: 
றீரே ! (இதுவன்றோ வியப்பு !) 


கு இராமன்‌ பின்‌ சீதையும்‌ இலக்குவனும்‌ சென்ற சோகக்‌ காட்சி! 
கல்‌ நெஞ்சத்தையும்‌ கரையச்‌ செய்வதாக இருந்திருக்குமே! அக்காட்சி 
யைக்‌ கண்டும்‌ நீ கருத்து மாறாமல்‌ இருப்பது வியத்தற்குரியது. 
என்றவாறு. தயரதன்‌ வாய்மையில்‌ தவறாதவன்‌ ஆதலின்‌, ₹ ஒன்றும்‌ 
பொய்யா மன்னனை என்றான்‌. “அந்தோ இனி வாய்மைக்காருளரோ 
மற்றென்றான்‌ '' (திருவடிசூட்டு-60) எனப்‌ பின்னர்க்‌ கூறப்படுதலும்‌ 
காண்க. உயிரோடுந்‌ தின்றும்‌ என்றது, தின்னப்படாததைத்‌ தின்ற. 
தாகக்‌ கூறிய இலக்கணை. தயரதன்‌ பொய்யாமையே கைகேயி அவனை 
உயிரோடு தின்னுகைக்குக்‌ காரணம்‌ ஆயிற்று என்பது கருத்து, உலக. 
முள்ள அளவும்‌ நிற்கும்‌ கொடும்பழி என்பான்‌, “தீரா வன்பழி' என்றான்‌. 
திரு என்றது அரசச்‌ செல்வத்தை. இராமன்‌ பதினான்காண்டு வனத்தில்‌ 
தங்க வரம்‌ கேட்டமையைக்‌ கைகேயி உணர்த்தாமல்‌ * மைந்தனைப்‌: 
போக்கினேன்‌ வனத்திடை' என்றுமட்டும்‌ முன்னர்ப்‌ பரதனுக்கு உணர்த்‌. 

15 


226 அயோத்தியா காண்டம்‌ 


தினமையால்‌, “என்றும்‌ நீரே வாழவுவந்தீர்‌' என அவன்‌ கூற வேண்‌ 
டியதாயிற்று. உவத்தல்‌, இங்கு விரும்புதல்‌ என்னும்‌ பொருளது. 
தானே என்றும்‌ வாழ விரும்பிய பெருவிருப்பமே கன்றும்‌ தாயும்‌ இராமன்‌ 
யின்‌ போவன கண்டும்‌ கழியாமைக்குக்‌ காரணமாயிற்று. பிரிய இயலாத 
பேரன்பினராய்‌ இலக்குவனும்‌ சீதையும்‌ இராமனைப்‌ பின்‌ தொடர்ந்து 
போகக்‌ கண்டும்‌ உன்‌ விருப்பத்தை நீக்கி இரக்கங்கொள்ள வில்லையே 
எனக்‌ கடிந்து கூறியவாறு. இலக்குவனைக்‌ கன்றாகவும்‌ சீதையைத்‌ 
தாய்ப்பசுவாகவும்‌ உருவகித்ததற்கேற்பப்‌ * போவன ' என அஃறிணை 
வினையால்‌ கூறினார்‌. இனி, இராமன்‌ கான்‌ ஏக, மக்களேயன்றி 
அஃறிணை உயிர்களாகிய கன்றும்‌ பசுவும்‌ கூடப்‌ பின்தொடர்‌ ந்து சென்ற 
தைக்‌ கண்டிருந்தும்‌ அதற்குக்‌ காரணமாயிருந்த நீர்‌, உயிர்‌ நீங்காது 
இருக்கின்றீரே எனப்‌ பொருள்‌ கூறலுமாம்‌. (TT) 


2268. இறந்தான்‌ ந்தை யீரக்கு 

வரத்திற்‌ கிழிவென்னா 

வறந்தா னீதென்‌ றன்னவன்‌ 
மைந்த னரசெல்லாந்‌ 

துறந்தான்‌ றாயின்‌ சூழ்ச்சியின்‌ 
ஞால மவனோடும்‌ 

பிறந்தா னாண்டா னென்னுமி 
தென்னாற்‌ பெறலாமே. 


* இறந்தான்‌ தந்தை “ஈந்த 
வரத்திற்கு இழிவு” என்னா ; 
* அறந்தான்‌ ஈது ' என்று அன்னவன்‌ 
மைந்தன்‌ அரசு எல்லாம்‌ 
துறந்தான்‌ ; :* தாயின்‌ சூழ்ச்சியின்‌ 
ஞாலம்‌ அவனோடும்‌ 
பிறந்தான்‌, ஆண்டான்‌ ' என்னும்‌ இது 
என்னால்‌ பெறல்‌ ஆமே?” 


பொ :--** * நான்‌ கொடுத்த வரத்திற்கு இழிவு வரும்‌ * என்று எண்‌ 
ணித்‌ தந்தையாகிய தயரதன்‌ இறந்தான்‌ ; அவன்‌ மைந்தனாகிய 
இராமன்‌ * இது அறமாகும்‌ ' என்று தனக்குரிய அரசுரிமை எல்லாவற்‌ 
றையும்‌ துறந்து சென்றான்‌ ; *அவ்விராமனோடு பிறந்த பரதன்‌, தன்‌ 
தாயின்‌ சூழ்ச்சியால்‌ உலகத்தை ஆண்டான்‌ ' என்று பின்னுள்ளாரால்‌ 
சொல்லப்படும்‌ இந்தப்‌ பழி என்னால்‌ பெறத்தக்கதாமோ ? (ஆகாது)? 


பள்ளி படைப்‌ படலம்‌ 227 


க :-—தான்‌ உயிர்வாழ்வதற்காக இராமனைக்‌ காடு புகாமல்‌ செய்வது, 
மூன்‌ ஈந்த வரத்திற்கு இழிவு செய்தது ஆகும்‌ என்று கருதி, அவ்விழிவு 
நேராத வண்ணம்‌ தயரதன்‌ இறந்தான்‌ என்பது கருத்து. தந்தையின்‌ 
வாய்மை காக்க அரசெல்லாம்‌ துறப்பதாகிய இதுவே அறமாகும்‌ என்று 
இராமன்‌ துறந்தான்‌ என்க. * தந்தையும்‌ தமையனும்‌ இறந்தும்‌ துறந்‌ 
தும்‌ தம்‌ வள்ளல்‌ தன்மையைக்‌ காட்டினாராகப்‌ பரதன்‌ அவர்க்கு மாரு 
கத்‌ தன்னலமுடையவனாய்த்‌ தாயின்‌ சூழ்ச்சியால்‌ தரையைப்‌ பெற்று 
ஆண்டான்‌' என்று பிற்காலத்தோர்‌ தன்னைப்‌ பழிப்பர்‌ என்பது பரதன்‌ 
கருத்து. இழிவு என்னா இறந்தான்‌ என்று இயைக்க. (78) 


2269. மாளும்‌ மென்றே தந்தையை . 

யுன்னான்‌ வசைகொண்டாள்‌ 

கோளும்‌ மென்னா லேயெனல்‌ 
கொண்டா னதுவன்றேன்‌ 

மீளும்‌ மன்றே யென்னையு 
மெய்யே யுலகெல்லா 

மாளும்‌ மென்றே போயின 
னன்றோ வரசாள்வான்‌. 


“மாளும்‌ என்றே தந்தையை 
உன்னான்‌, வசை கொண்டாள்‌ 
கோளும்‌ என்னாலே எனல்‌ 
கொண்டான்‌ ; அது அன்றேல்‌, 
மீளும்‌ அன்றே ? என்னையும்‌ 
மெய்யே உலகு எல்லாம்‌ 
ஆளும்‌ என்றே போயினன்‌ 
அன்றோ அரசு ஆள்வான்‌ ?” 
பொ :—அரசாளுதற்குரிய இராமன்‌, தான்‌ பிரிந்தால்‌, மாண்டுவிடு 
வானே என்று தத்தையைப்‌ பற்றியும்‌ நினையாதவனாய்க்‌ காடு புக்கவன்‌, 
பழிகொண்டவளாகிய கைகேயி வரங்கொள்ளுதலும்‌ என்னால்‌ நிகழ்ந்‌ 
ததே என்று மனத்துக்கொண்டானாவான்‌ ; அக்கருத்து அவனுக்கு 
இல்லையாயின்‌, காடுபுகாது மீள்வானன்றோ:? என்னையும்‌, * உண்மை 
யாகவே உலக முழுமையும்‌ ஆட்சி புரிவான்‌ £ என்று எண்ணியே 
காட்டிற்குப்‌ போனானன்றோ ? என்னே ஆச்சரியம்‌ ! 
ரூ :--உன்னானாய்க்‌ காடுபுக்கவன்‌ என வருவிக்க. கொண்டாள்‌, . 
வினையாலணையும்‌ பெயர்‌, _ கோள்‌-முதல்‌ நிலை நீண்ட தொழிற்பெயர்‌ 2 


228 அயோத்தியா காண்டம்‌ 


வரங்கொள்ளுதல்‌ என்க. என்னால்‌ நிகழ்ந்ததே என ஒரு சொல்‌ வரு. 
விக்க. அரசாளும்‌ விருப்பம்‌ ஒரு சிறிதும்‌ இல்லாத என்னையும்‌ எனப்‌: 
பொருள்படுதலின்‌ உம்மை உயர்வுசிறப்பு. அரசாள்வான்‌ - அரசு 
ஆளுதற்கு உரிய இராமன்‌, வினையாலணையும்‌ பெயர்‌. என்‌ இயல்பை 
நன்கு உணர்ந்த இராமன்‌, என்னையும்‌ * மெய்யே உலகெல்லாம்‌. 
ஆள்வான்‌ ' என்று எண்ணிச்‌ சென்றது வியப்பாகும்‌ என்பது பரதன்‌ 
கருத்து. (79) 


2270. ஓதா நின்ற கொல்குல 
மன்ன ஸனூணர்வப்பால்‌ 
யாதா னுந்தா னாக 
வெனக்கே பணிசெய்வான்‌ 
இதா நின்ற சிந்தனை 
செய்தா னவனென்னப்‌ 
போதா தோவென்‌ றாயிவள்‌ 
கொண்ட பொருளம்மா. 


““ ஓதா நின்ற தொல்‌ குல மன்னன்‌ உணர்வு அப்பால்‌ 
யாதானும்தான்‌ ஆக; * எனக்கே பணி செய்வான்‌, 
தீதா நின்ற சிந்தனை செய்தான்‌ அவன்‌ ' என்னப்‌ 
போதாதோ, என்‌ தாய்‌ இவள்‌ கொண்ட பொருள்‌ அம்மா?” 


பொ :--* உலகத்தாரால்‌ சிறப்பித்துப்‌ பேசப்படுகின்ற பழமையான 
சூரியகுல மன்னனாகிய இராமன்‌ உணர்வு, (யான்‌ நேரில்‌ உண்மை 
கூறிய அப்பால்‌) யாதேனும்‌ ஆகட்டும்‌ ; என்‌ தாயாகிய இவள்‌ வரத்தாற்‌: 
கொண்ட பொருள்‌, * எனக்கே பணி செய்பவனாகிய பரதன்‌ தீமையான 
சிந்தனையைச்‌ செய்தானே ' என்று அவன்‌ கருதும்‌ அளவு செய்து 
விட்டதே ! அது போதாதோ?" 


கு :--தொல்குல மன்னன்‌ என்றது இராமனை. “அரசாள்வான்‌ ” 
என முன்னைச்‌ செய்யுளில்‌ இராமனைக்‌ கூறியது போலவே இச்செய்யுளி 
லும்‌ அவனை, * குலமன்னன்‌ ' என்றான்‌. பரதன்‌ தன்‌ உண்மை 
நிலையை இராமன்பால்‌ நேரில்‌ கூறினால்‌, வசைகொண்டாள்‌ கோளும்‌ 
என்னாலே எனக்கொண்ட அவன்‌ கருத்து மாறும்‌ என்ற துணிபுடை 
யன்‌ ஆகலின்‌ * மன்னனுணர்வு அப்பால்‌ யாதானுந்தானாக ' என்றான்‌. 
தாய்‌ வரத்தால்‌ கொண்ட பொருள்‌, * எனக்கே பணிபுரிந்து பழகிய 
பரதனும்‌ தீய சிந்தனை செய்தானே * என இராமன்‌ நினைக்குமாறு 
செய்துவிட்டதே! அது போதாதா?” எனத்‌ தாய்கொண்ட பொருளால்‌ 


பள்ளி படைப்‌ படலம்‌ 229 


விளைந்தது இழிதகவன்றிப்‌ பிறிதில்லை என்பது விளக்கியவாறு. 
அனக்கு நன்மை செய்வதாக எண்ணித்‌ தீமையே செய்தாள்‌ தாய்‌ 
என்றவாறு. (80) 


2271. உய்யா நின்றே னின்னமு 
மென்முன்‌ னுடன்‌ வந்தான்‌ 
கையார்‌ கல்லைப்‌ புல்லட 
குண்ணக்‌ கலமேந்தி 
வெய்யோ னானின்‌ சாலியின்‌ 
வெண்சோ றமுதென்ன 
நெய்யோ டுண்ணா நின்றது 
நின்றார்‌ நினையாரோ. 


* உய்யா நின்றேன்‌ இன்னமும்‌; 
என்முன்‌ உடன்‌ வந்தான்‌, 
கை ஆர்‌ கல்லைப்‌ புல்‌ அடகு 
உண்ணக்‌ கலம்‌ ஏந்தி, 
வெய்யோன்‌ நான்‌ இன்‌ சாலியின்‌ 
வெண்‌ சோறு அமுது என்ன, 
நெய்யோடு உண்ணா நின்றது, 
நின்றார்‌ நினையாரோ ?' 


பொ :--* எனக்கு முன்‌ உடன்‌ பிறந்த அண்ணன்‌ கையில்‌ பொருந்‌ 
திய தொன்னையில்‌ புல்லியதாகிய கீரை முதலிய உணவை உண்ணா 
நிற்க, கொடியேனாகிய யான்‌ இன்னமும்‌ உயிர்வாழ்பவனாய்‌ இனிதாகிய 
சம்பா அரிசியால்‌ ஆகிய வெண்மையான சோற்றைப்‌ பொற்கலத்தில்‌ 
பெய்துகொண்டு சுவையால்‌ அமுதமே என்னுமாறு நெய்யோடு 
உண்ணுகின்றதைக்‌ கண்டு நின்றவர்கள்‌ இழிவாக என்னை நினைக்கமாட்‌ 
டார்களோ ? (நினைப்பரே) ” 


கு வெய்யோன்‌ நான்‌ இன்னமும்‌ உய்யாநின்றேன்‌ என 
இயைக்க. இராமன்‌ காடுசென்றது அறிந்த பின்னரும்‌ இறவாது உயிர்‌ 
வாழ்வேன்‌ என்பான்‌, இன்னமும்‌ உய்யாநின்றேன்‌ என்றான்‌. 
கல்லை-தொன்னை. புல்‌ அடகு-புல்லிய கீரை உணவு. காட்டில்‌ வாழ 
நேர்‌ந்தமையால்‌ கிடைப்பன தொன்னையாகிய உண்கலமும்‌, கீரையாகிய 
உணவுமே என்பது கருத்து, கலம்‌ என்றது பொற்கலத்தை. சாலி- 
சம்பா; வெண்ணிறமுடையதாகலின்‌ அதுகொண்டு சமைத்த சோற்றை 
வெண்சோறு என்றார்‌. காடாள்வார்க்கும்‌ . நாடாள்வார்க்கும்‌ உணவால்‌ 


230 அயோத்தியா காண்டம்‌ 


உளதாய உயர்வு தாழ்வுகளை உணர்த்தியவாறு. நினைத்தல்‌, இங்கு 
இழிவாக நினைத்தலை யுணர்த்தியது. (81) 


2272. வில்லார்‌ தோளான்‌ மேவினன்‌ 
வெங்கா னகமென்ன 
நல்லா னன்றே துஞ்சின 
னஞ்சே யனையாளைக்‌ 
கொல்லேன்‌ மாயேன்‌ வன்பழி 
யாலே குறழைவற்றே 
னல்லே னோயா னன்புடை 
யார்போ லழுகின்றேன்‌. 


***வில்‌ ஆர்‌ தோளான்‌ மேவினன்‌ வெங்கானகம்‌”' என்ன, 
நல்லான்‌ அன்றே துஞ்சினன்‌ ; நஞ்சே அனையாளைக்‌ 
கொல்லேன்‌, மாயேன்‌ ; வன்பழியாலே குறைவு அற்றேன்‌ 
அல்லேனோ யான்‌ ! அன்பு உடையார்போல்‌ அழுகின்றேன்‌!” 


பொ: வில்லை ஏந்திய தோளை உடைய இராமன்‌, கொடிய: 
காட்டிற்குப்‌ போய்விட்டான்‌ * என்று சொல்லக்‌ கேட்ட நல்லவனாகிய. 
தயரதன்‌ அப்பொழுதே இறந்தான்‌ ; அவன்‌ இறப்பிற்குக்‌ காரணமாய 
நஞ்சு போன்ற கைகேயியைக்‌ கொல்லுதலும்‌ செய்யாது, இந்‌ 
நிகழ்ச்சியை அறிந்தும்‌ இறத்தலும்‌ செய்யாது, இராமனிடம்‌ அன்புடை 
யார்‌ அழுதல்‌ போல வஞ்சனையாக அழுகின்றேன்‌ ; இத்தகைய யான்‌: 
வலிய பழியால்‌ குறைவற்றவன்‌ அல்லேனோ? (பழியால்‌ குறைவற்றவனே 
யாவேன்‌.)” 


ரூ :—தயரதன்‌ நல்லான்‌ ஆகலின்‌ இராமன்‌ வனம்‌ புக்கான்‌ எனக்‌ 
கேட்டுத்‌ துஞ்சினான்‌ என்றது, *யான்‌ அல்லேன்‌ ஆகலின்‌ கேட்டும்‌: 
துஞ்சிலேன்‌' என்னுங்‌ கருத்தினை யுணர்த்தியது. இராமனைக்‌ காடு. 
யுகுவித்துக்‌ கணவனை விண்ணாடு புகுவித்த கைகேயியை யான்‌ கொன்‌ 
நறிருக்கவேண்டும்‌ ; இல்லையேல்‌ யான்‌ பொன்றியிருக்கவேண்டும்‌ ; இவ்‌ 
விரண்டில்‌ ஒன்று செய்திருப்பின்‌ இராமனிடம்‌ எனக்கு அன்புண்டு 
என்பது உண்மையாகும்‌ ; அவற்றில்‌ ஒன்றும்‌ செய்யாது அழுவது 
உண்மையன்பால்‌ நிகழ்வதன்று; வெறும்‌ நாடகமே என்பான்‌ “அன்‌ 
யுடையார்போல்‌ அழுகின்றேன்‌” என்றான்‌. அவளை மாய்த்தலோ, யான்‌ 
மாய்தலோ செய்யாத பழியோடு, அன்புடையார்போல்‌ அழுகின்ற 
வஞ்சனைச்‌ செயலாகிய குற்றமும்‌ சேர்தலின்‌, “ வன்பழியாலே குறை: 
வற்றே னல்லேனோ ” என்றான்‌. (82) 


பள்ளி படைப்‌ படலம்‌ 281 


2273. பாரோர்‌ கொள்ளார்‌ யானுயிர்‌ 

பேணிப்‌ பழிபூணேன்‌ 

நீரா கொன்றோ துன்புமிவ்‌ 
வூரிற்‌ றிருநில்லா 

ளாரோ டெண்ணிற்‌ ருருரை 
கொண்டா யறமெல்லாம்‌ 

வேரோ டுங்கே டாக 
முடித்தென்‌ விளைவித்தாய்‌. 


“பாரோர்‌ கொள்ளார்‌ ; யான்‌ உயிர்‌ 
பேணிப்‌ பழி பூணேன்‌ 
தீராது ஒன்றோ துன்பும்‌! இவ்‌ 
ஊரில்‌ திரு நில்லாள்‌ ; 
ஆரோடு எண்ணிற்று ? ஆர்‌ உரை 
கொண்டாய்‌? அறம்‌ எல்லாம்‌ 
வேரோடும்‌ கேடு ஆக 
முடித்து, என்‌ விளைவித்தாய்‌ ?” 


பொ :--*நின்‌ விருப்பப்படி யான்‌ அரசு ஆள்வதை உலகத்தவர்‌ 
ஏற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌ ; யானோ என்னுயிரை விடாது காத்துப்‌ 
பழியை மேற்கொள்ளமாட்டேன்‌ ; இவ்வூரில்‌ துன்பமும்‌ நீங்காது ; 
அஃது ஒன்று மட்டுமோ, திருமகளும்‌ நிற்க மாட்டாள்‌; (இவ்வளவு தீமை 
யும்‌ விளைக்க) எண்ணியது யாரோடு ? யார்‌ சொல்லைக்‌ கொண்டாய்‌ ? 
அறங்கள்‌ யாவும்‌ வேரோடு அழியுமாறு செய்து முடித்து எத்தகைய 
தீமையை விளைவித்துவிட்டாய்‌ ! 


கு :--* யான்‌ அரசு ஆள்வதை உலகம்‌ ஏற்றுக்‌ கொள்ளாது; 
கொண்டாலும்‌ யான்‌ உயிர்‌ வாழ மாட்டேன்‌ ' என்பது புலப்படுத்திய 
வாறு. உயிர்‌ பேணின்‌ பழி பூணவேண்டி வருதலின்‌ இவ்விரண்டை 
யும்‌ விடுத்துப்‌ புகழ்‌ கொள்வேன்‌ ' என்பது பரதன்‌ உட்கோள்‌. “உயிர்‌ 
நீப்பர்‌ மானம்வரின்‌ ' (குறள்‌-969) என்பது நினைக்க. இவ்வூரில்‌ துன்பும்‌ 
தீராது; ஒன்றோ? திருவும்‌ நில்லாள்‌ என்க. ஒன்றோ ?--ஒன்று 
மட்டுமா? “ஒன்றோ ' எண்ணிடைச்‌ சொல்‌ எனலும்‌ ஒன்று. தீர்தல்‌-- 
நீங்குதல்‌. * திருநில்லாள்‌' என்றது, அழுக்காறு உடைய கைகேயி 
உள்ள ஊராதலின்‌ என்க. சீதேவி நில்லாள்‌ எனவே மூதேவி தங்குவாள்‌ 
என்பது பெறப்பட்டது. * பரதன்‌ தாய்‌ இவ்வளவு தீமைகளைத்‌ தரத்‌ 
தக்க செயலைச்‌ செய்யத்‌ துணிந்திருக்க மாட்டாள்‌ ; தீயவர்‌ உரைத்த 
வஞ்சனைச்‌ சொல்லை நல்லதென மயங்கி விளைவித்த விளைவே இவை ” 
என்ற கருத்தால்‌, ஆரோடு எண்ணிற்று ? ஆருரை கொண்டாய்‌ ? 


292 அயோத்தியா காண்டம்‌ 


என வினவினான்‌ பரதன்‌. “பொய்ந்‌ நிலையோர்கள்‌ புணர்த்த 
வஞ்ச முண்டோ ?” (1601) எனத்‌ தயரதனும்‌ இவ்வாறு வினவினமை 
நினைக்க. “ அறம்‌ எல்லாம்‌ வேரோடுங்‌ கேடாக"! என்றது, மூத்த 
வற்கு உரித்து அரசு என்ற அறம்‌ தவறியதால்‌ எல்லா அறங்களும்‌ 
கெட்டன என்ற கருத்தால்‌ ஆகும்‌. (83) 


2274. கொன்றே னானென்‌ றந்தையை 

மற்றுன்‌ கொலைவாயா 

லொன்றோே கானத்‌ தண்ணலை 
யுய்த்தே னுலகாள்வா 

னின்றே னென்றாு ஸனின்பிமை 
யுண்டோ பழியுண்டோ 

வென்றே னுந்கதா னென்பழி 
மாயு மிடமுண்டோ. 


* கொன்றேன்‌ நான்‌ என்‌ தந்தையை, 
மற்று உன்‌ கொலை வாயால்‌ ; 
ஒன்றோ ? கானத்து அண்ணலை 
உய்த்தேன்‌ ; உலகு ஆள்வான்‌ 
நின்றேன்‌ ; என்றால்‌, நின்‌ பிழை 
உண்டோ ? பழி உண்டோ? 
என்றேனும்‌ தான்‌ என்‌ பழி 
மாயும்‌ இடம்‌ உண்டோ?” 


பெர :—* நான்‌ என்‌ தந்தையை உன்‌ கொலைவாயைக்‌ கொண்டு 
கொன்றேன்‌ ; அஃது ஒன்று மட்டுமோ ? அண்ணல்‌ இராமனைக்‌ 
காட்டுக்கு அனுப்பினேன்‌; இவ்விரண்டையும்‌ செய்து விட்டு உலகை 
ஆள்வதற்காக நிற்கின்றேன்‌ ; என்றால்‌, நின்‌ தவறு உண்டோ? அத்‌ 
தவறு பற்றி வரும்‌ பழிதான்‌ உனக்கு உண்டோ ? என்றேனும்‌ என்பழி 
மறைவதற்கு வழி உண்டோ ? (இல்லை.)” 


௫:--கைகேயி மூலமாகப்‌ பரதன்‌ அரசு பெறமுயன்றதால்‌ மன்னன்‌ 
மாண்டான்‌ ; இராமன்‌ கானம்‌ புக்கான்‌ என்றே உலகம்‌ கொள்ளும்‌ 
என்பது கொண்டு பரதன்‌ இவ்வாறு கூறுகின்றான்‌. “ சை 
கொண்டாள்‌ கோளும்‌ என்னாலே யெனல்‌ கொண்டான்‌ ” (2268) என 
முன்னர்க்‌ கூறியதும்‌ காண்க. கைகேயியின்‌ வாயைக்‌ கருவியாகக்‌ 
கொண்டு தந்தையைக்‌ கொன்றவனும்‌ தமையனைக்‌ கானம்‌ நண்ணு 
வித்தவ னும்பரதனே எனக்‌ கொள்ளுங்கால்‌ கருவியாக நின்ற கைகேயி 


பள்ளி படைப்‌ படலம்‌ 2338 


பால்‌ பிழையேதுமில்லை ; அப்‌ பிழை காரணமாக வரும்‌ பழியும்‌ அவளுக் 
கில்லை. பிழையும்‌ பழியும்‌ பரதனுக்கே யுரியன ஆகும்‌ ; ஆகவே அப்பழி 
என்றும்‌ நின்று நிலவுமே என்றிரங்குவான்‌, * என்றேனுந்தான்‌ என்பழி 
மாயும்‌ இடமுண்டோ ' என்றான்‌. (84) 


2275. கண்ணா லேயென்‌ செய்வினை 
யின்னுஞ்‌ சிலகாண்பார்‌ 
மண்ணார்‌ பாரா கெள்ளுவர்‌ 
வாளா பழிபூண்டே 
அண்ணா நஞ்சங்‌ கொல்கில 
தென்னு முரையுண்டென்‌ 
றெண்ணா நின்றே னன்‌ றியி 
ரேனென்‌ ஸனுயிரோடே. 


* கண்ணாலே என்‌ செய்வினை 
இன்னும்‌ சில காண்பார்‌ 
மண்ணார்‌ ; பாராது எள்ளுவர்‌ ; 
வாளா பழி பூண்டேன்‌ ; 
* உண்ணா நஞ்சம்‌ கொல்கிலது ” 
என்னும்‌ உரை உண்டு என்று 
எண்ணா நின்றேன்‌ ; அன்றி 
இரேன்‌ என்‌ உயிரோடே. 
பொ :--இன்னும்‌ எனது செயல்கள்‌ சிலவற்றை மண்ணுலகத்து 
மக்கள்‌ கண்ணாலே காண்பார்கள்‌; அவற்றைப்‌ பாராத நிலையில்‌ என்னை 
இகழ்வார்கள்‌ ; வீணாகப்‌ பழியைப்‌ பூண்டேன்‌; அவ்வாறு பழிபூண்டும்‌, 
“உண்ணப்‌ படாத நஞ்சம்‌ கொல்லாது” என்னும்‌ பழமொழி உண்டு 
என்று எண்ணி உயிரோடு நிற்கின்றேன்‌; அஃதில்லையாயின்‌ உயிரோடு 
இருக்கமாட்டேன்‌ ?' 


கு பாராது எள்ளுவர்‌ என்றமையால்‌ பார்க்குங்கால்‌ புகழ்வர்‌ 
என்பது பெறப்படும்‌. கைகேயி கேட்ட வரத்திற்கும்‌ தனக்கும்‌ யாதும்‌ 
தொடர்பு இல்லாதிருந்தும்‌ தொடர்புடையான்‌ எனப்‌ பிறர்‌ கருத 
லானமை தோன்ற, * வாளாபழி பூண்டேன்‌ ' என்றான்‌. உண்ணா 
நஞ்சம்‌ கொல்கிலது என்றது, செய்யாத பிழை, பழிபாவங்களை யுண்‌ 
டாக்காது என்னும்‌ கருத்தை யுணர்த்த வந்தமையின்‌ பிறிது மொழிதல்‌ 
அணி ஆம்‌. நஞ்சம்‌ உண்டாரை யன்றிக்‌ கொல்லாது என்பதை, ** உண்‌ 
ணாதே யுயிருண்ணாதொரு நஞ்சு''(கம்ப. 6. 34.20) என்பதால்‌ உணரலாம்‌. 


234 அயோத்தியா காண்டம்‌ 


பழி பூண்டபின்னும்‌ உயிர்‌ வாழ்தற்குக்‌ காரணம்‌ இன்னும்‌ என்‌ செய்‌ 
வினை சிலவற்றை உலகர்‌ காண்பாராயின்‌ பழித்தலை விடுப்பர்‌ என்னும்‌ 
நம்பிக்கையும்‌, செய்யாத பிழை பழிபாவங்களை உண்டாக்காது என்னும்‌ 
நம்பிக்கையுமே ஆம்‌ என்றவாறு, செய்வினை என்றது செயலை. அச்செய 
லாவது முடிசூடிக்‌ கொள்ளாது தவம்‌ செய்தலும்‌, இராமபிரானை 
அழைத்து வந்து முடி சூட்டலும்‌ போல்வன. இச்செயலைக்‌ கண்டபின்‌ 
உலகவர்‌ பழித்தலை விடுத்துப்‌ புகழ்வர்‌ என்பது கருத்து. குகன்‌ பரதன்‌ 
கருத்தை யறிந்து புகழ்தல்‌ காணலாம்‌. (85) 


2276. ஏன்றுன்‌ பாவிக்‌ கும்பி 
வயிற்றி னிடைவைகித்‌ 
கோன்றுந்‌ தீராப்‌ பாதக 
மற்றென்‌ றுயர்‌ தரச்‌ 
சான்றும்‌ தானே நல்லற 
மாகத்‌ தகைஞால 
மூன்றுங்‌ காண மாதவம்‌ 
யானே முயல்கின்றேன்‌. 


* ஏன்று, உன்‌ பாவிக்‌ கும்பி வயிற்றின்‌ இடை வைகித்‌ 
தோன்றும்‌ தீராப்‌ பாதகம்‌ அற்று, என்‌ துயர்‌ தீரச்‌ 
சான்றும்‌ தானே நல்‌ அறம்‌ ஆகத்‌ தகை ஞாலம்‌ 
மூன்றும்‌ காண, மாதவம்‌ யானே முயல்கின்றேன்‌. £ 


பொ :—' பாவிகள்‌ தங்குதற்குரிய நரகம்‌ போன்ற உன்‌ வயிற்றுக்‌ 
குள்‌ உடன்பட்டுத்‌ தங்கியிருந்து பிறந்தமையால்‌ உண்டான நீங்காத 
பாதகம்‌ அற, என்‌ துயரமும்‌ தீர, நல்லறமே சான்றாக மேன்மையுடைய 
உலக மூன்றும்‌ காணும்படி, பெரிய தவத்தைச்‌ செய்ய யானே முயலு 
கின்றேன்‌." 

கு :—கும்பி- நரகம்‌. பாவிகள்‌ தங்குதற்குரியது என்பது புலப்படப்‌ 
பாவிக்‌ கும்பி' என்றான்‌. கைகேயியின்‌ வயிற்றுக்குக்‌ கும்பி உவமை. உன்‌ 
வயிற்றின்‌ என்று இயைக்க. நரகம்‌ புகற்குரிய தீவினையைத்‌ துணிந்து 
செய்தவள்‌ வயிறு ஆதலின்‌ அதற்குப்‌ பாவிக்‌ கும்பியை உவமை 
கூறினான்‌. அவ்வயிற்றில்‌ தங்குதலே பெரும்‌ பாதகம்‌ என்பான்‌, 
“உன்‌ வயிற்றினிடை. ஏன்று வைகித்‌ தோன்றும்‌ தீராப்பாதகம்‌” என்றான்‌. 
அற்று என்பதை அற எனச்‌ செயவெனெச்சமாக்குக. பாதகம்‌ அற, துயர்‌ 
தீர, அறம்‌ சான்றாக, ஞால மூன்றும்‌ காண, மாதவம்‌ முயல்கின்றேன்‌: 
எனச்‌ செயவென்‌ எச்சங்களை முடிக்க. வைகித்‌ தோன்றுதலாலாகிய தீராப்‌ 


பள்ளி படைப்‌ படலம்‌ 236 


பாதகம்‌ என்க. பாதகமுடையாள்‌ வயிற்றின்‌ தொடர்பே தீராப்பாதகத்தை. 
விளைவித்தது என்க. தந்தை வான்புகுதற்கும்‌ தமையன்‌ வனம்புகு 
தற்கும்‌ பரதனே காரணன்‌ என உலகம்‌ எண்ணுமாறு நேர்ந்ததே. 
என்ற துயரமும்‌ தவம்‌ புரிதலால்‌ தீரும்‌ என்றது, அரசில்‌ ஆசையின்மை 
யைத்‌ தவஞ்செய்தலால்‌ புலப்படுத்தலாம்‌ என்றபடி. நல்லறந்தானே 
சான்றும்‌ ஆக என்க. மாதவம்‌ யானே முயல்கின்றேன்‌ என்றது, தவம்‌ 
செய்யச்‌ சென்ற இராமன்‌ அரசாள, அவன்‌ மேற்கொண்ட தவத்தை 
யானே முயல்கின்றேன்‌ என்னுங்‌ கருத்தினது. இராமனைப்‌ பிரித்தலின்‌ 
ஏகாரம்‌ பிரிநிலை. தவமும்‌ தவமுடையார்க்கு ஆகும்‌ ஆதலின்‌, செய்கின்‌ 
றேன்‌ என்னாது மாதவம்‌ யானே முயல்கின்றேன்‌ என்றான்‌. (86). 


2277. சிறந்தார்‌ சொல்லு நல்லுரை 

சொன்னேன்‌ செயலெல்லா 

மறந்தாய்‌ செய்தா யாகுதி 
மாயா வுயிர்தன்னைத்‌ 

அறந்கா யாகிற்‌ நூயையு 
மாதி யுலஃத்தே 

பிறந்தா யாதி யீதல 
தில்லை பிறிதென்றான்‌. 


“சிறந்தார்‌ சொல்லும்‌ நல்‌ உரை 
சொன்னேன்‌ ; செயல்‌ எல்லாம்‌ 

மறந்தாய்‌ செய்தாய்‌ ஆகுதி ; 
மாயா உயிர்‌ தன்னைத்‌ 

துறந்தாய்‌ ஆகின்‌, தூயையும்‌ 

i ஆதி; உலகத்தே 

பிறந்தாய்‌ ஆதி; ஈது அலது 
இல்லை பிறிது” என்றான்‌. 


பொ :—-* நின்‌ அழியாத உயிரைத்‌ துறந்தாய்‌ ஆனால்‌, நீ செய்த 
தீய செயல்‌ எல்லாம்‌ நினைவின்றி மறந்து செய்தவள்‌ ஆவாய்‌ ; 
(அத்தீய செயல்‌ காரணமாக வரும்‌ பழிபாவங்களின்‌ நீங்கித்‌) தூய்மை 
யுடையவளாகவும்‌ ஆவாய்‌; (உலகத்தோரால்‌ பழிக்கப்படாது புகழப்‌ 
படுதலின்‌) உலகத்தில்‌ பிறந்தவளும்‌ ஆவாய்‌ ; உயிர்துறத்தலாகிய 
இதுவல்லது நீ இப்பொழுது செய்யத்தக்கது வேறு ஒன்றும்‌ இல்லை ; 
ஒழுக்கத்தில்‌ சிறந்த பெருமக்கள்‌ சொல்லும்‌ நல்ல உரையைச்‌ சொன்‌ 
னேன்‌ ” என்றான்‌. 


236 அயோத்தியா காண்டம்‌ 


கு :-மேலைச்‌ செய்யுளில்‌ தான்‌ பழிபாவங்களில்‌ நின்றும்‌ நீங்குதற்‌ 
குரிய வழி தவம்‌ செய்வதே என்பதைக்‌ கூறிய பரதன்‌, இச்செய்யு 
ளில்‌ தன்‌ தாய்‌ பழிபாவங்களில்‌ தப்புதற்குரிய வழி உயிர்‌ துறத்தலே 
என்பதையும்‌ புலப்படுத்தினான்‌. “மாயா உயிர்‌” என்றது உயிரின்‌ 
இயல்பு கூறியவாறு ; மன்னுயிர்‌ என்றாற்போல. தாயே! என்று 
விளிக்கவும்‌ மன மிலனாய்‌ விளி யாதும்‌ இன்றியே தன்‌ கருத்தைப்‌ 
பரதன்‌ கூறுகின்றான்‌. செயல்‌ எல்லாம்‌ என்றது, இரண்டு வரங்‌ 
கேட்டு இராமனைக்‌ கான்‌ புகுத்தியதும்‌ கணவனை வான்‌ புகுத்தியதும்‌ 
முதலிய செயல்களை. கைகேயி இப்பொழுது உயிர்‌ துறந்தால்‌ தன்‌ 
தவறு உணர்ந்தே இறந்தாள்‌ என்பதுபட்டு, இதுகாறும்‌ செய்த 
திச்செயல்கள்‌ எல்லாம்‌ நல்ல நினைவின்றிச்‌ செய்தனவே என 
உலகத்தாரால்‌ கொள்ளப்படும்‌ என்பதும்‌, உலகம்‌ சொல்லும்‌ பழி 
நீங்கினமையின்‌ தூய்மையுடையளாகக்‌ கருதப்படுவாள்‌ என்பதும்‌, 
தூய்மையுடையவளாகவே புகழொடு தோன்நியவளாய்‌ உலகத்துப்‌ 
பிறந்த பயன்‌ எய்துதலின்‌, பிறந்தவள்‌ ஆவாள்‌ என்பதும்‌ விளக்கிய 
வாறு. பரதன்‌ தவஞ்செய்யப்போவது உறுதியாகலின்‌ உலகம்‌ 
அவனைப்‌ பழிக்காது. கைகேயி உயிர்‌ துறவாதிருந்தால்‌ அவளையே 
எல்லாத்‌ தீங்குகளுக்கும்‌ காரணமாகக்‌ கருதி உலகம்‌ பழிக்கும்‌ 7 
அவள்‌ குரய்மையில்லாதவளும்‌ ஆவாள்‌ ; உலகத்துப்‌ பிறந்த பயனை 
அடையாதவளும்‌ ஆவாள்‌ என்பது கருத்து. 

இதை மகன்‌ தாம்க்குச்‌ சொன்ன செவியறிவுறுத்தலாக எண்ணல்‌ 
ஆகாது என்பான்‌, “சிறந்தார்‌ சொல்லும்‌ நல்லுரை சொன்னேன்‌ ' 
என்றான்‌. * மயிர்நீப்பின்‌ வாழாக்‌ கவரிமா வன்னார்‌, உயிர்‌ நீப்பர்‌ 
மானம்‌ வரின்‌.” (குறள்‌--969) என்பது போன்ற உரையையே 
சிறந்தார்‌ சொல்லும்‌ நல்லுரை எனக்‌ குறித்ததாகக்‌ கொள்ளலாம்‌. (87) 


பரதன்‌ கோசலையைத்‌ தொழச்‌ செல்லுதல்‌ 


2278. இன்னண மினையன 
ஸ்‌ வியம்பி யானுமிப்‌ 
பன்னருங்‌ கொடுமனப்‌ 
பாவி பாடிரேன்‌ 
அன்னருந்‌ துயர்கெடத்‌ 
தூய கோசலை 
பொன்னடி தொழுவனென்‌ 
றெழுந்து போயினான்‌. 


பள்ளி படைப்‌ படலம்‌ 227 


இன்னணம்‌, இனையன இயம்பி, யானும்‌ இப்‌ 
பன்னருங்‌ கொடு மனப்‌ பாவி பாடு இரேன்‌ ; 
துன்னருந்‌ துயர்‌ கெடத்‌ தூய கோசலை 

பொன்‌ அடி தொழுவன்‌ ' என்று எழுந்து போயினான்‌. 


பொ:--இவ்வாறராக இத்தன்மையான சொற்களைச்‌ சொல்லிவிட்டு, 
சொல்லுதற்கு அரிய கொடுமை நிறைந்த மனத்தையுடைய இப்பாவி 
கைகேயியிடம்‌ “யானும்‌ இருக்கமாட்டேன்‌ ; நெருங்குதற்கு அரிய 
என்‌ துயரம்‌ கெடுமாறு தூயமனமுடைய கோசலையின்‌ சிறந்த. 
பாதங்களை வணங்குவேன்‌ ' என்று எழுந்து போனான்‌. 


கு :--சார்ந்தாரையும்‌ கொடுமனமுடையராக்கும்‌ பாவி ஆதலின்‌ 
அவள்‌ பக்கலில்‌ இருத்தலே ஏதம்‌ என்ற கருத்தால்‌, யானும்‌ பாவி 
பாடு இரேன்‌ என்றான்‌, பாடு- பக்கம்‌. இராமன்‌ இராதுபோன 
தன்றி இவள்‌ வயிற்றுப்பிறந்த யானும்‌ இரேன்‌ என்று பொருள்‌ 
தருதலின்‌ உம்மை இறந்தது தழீஇயதோடு இழிவு சிறப்பும்‌ ஆயிற்று. 
பன்னுதல்‌ - சொல்லுதல்‌. இதுகாறும்‌ பரதன்‌ பல சொல்லியும்‌ 
இரக்கங்கொள்ளாத கைகேயியின்‌ நிலையைக்‌ கண்டானாகலின்‌, பன்ன 
ரும்‌ கொடுமனப்‌ பாவி என இகழவேண்டியதாயிற்று. அவள்‌ கொடு: 
மனத்தின்‌ வன்மை சொல்லற்கு அரியது என்றவாறு. துயரின்‌ மிகுதி 
தோன்றத்‌ “துன்னருந்துயர்‌' என்றான்‌. இவள்பால்‌ துன்னுதலால்‌ 
வந்த தீர்திறனில்லாத துயர்‌ எனக்‌ கூறலுமாம்‌. கோசலை தன்‌ உளத்‌ 
தூய்மையால்‌ தன்னை அடைந்தார்க்கும்‌ அமைதி யுண்டாக்குபவள்‌ 
என்பான்‌, *துயர்‌ கெடத்‌ தூய கோசலை பொன்னடி தொழுவன்‌ ” 
என்றான்‌. பொன்‌ இங்குச்‌ சிறப்பை யுணர்த்திற்று. (88). 


பரதன்‌ கோசலையை வணங்கிப்‌ புலம்புதல்‌ 


2279. ஆண்டகை கோசலை யருக ரெய்தினன்‌ 
மீண்டுமண்‌ கிழிதர வீழ்ந்து கேழ்கிளர்‌ 
காண்டகு தடக்கையிற்‌ கமலச்‌ சீறடி 
பூண்டனன்‌ கிடநீதனன்‌ புலம்பி னனரோ. 


ஆண்தகை, கோசலை அருகர்‌ எய்தினன்‌, 
மீண்டு மண்‌ கிழிதர வீழ்ந்து, கேழ்‌ கிளர்‌ 
காண்தகு தடக்கையின்‌ கமலச்‌ சீறடி 
பூண்டனன்‌, கிடந்தனன்‌, புலம்பினான்‌ அரோ ! 


238 அயோத்தியா காண்டம்‌ 


பொ :-ஆண்‌ தன்மையிற்‌ சிறந்த பரதன்‌, அங்கிருந்து மீண்டு 
"கோசலையின்‌ அருகில்‌ அடைந்து தரை பிளக்குமாறு திடீரென விழுந்து, 
நீலநிறம்‌ விளக்கம்‌ பெற்றதாய்‌ யாரும்‌ விரும்பிக்‌ காணத்தக்க அழ 
குடைய பெரிய கைகளால்‌ அக்கோசலையின்‌ தாமரை மலர்போன்ற 
சிறிய திருவடிகளைப்‌ பற்றிக்கொண்டு கிடந்தவனாய்ப்‌ புலம்பினான்‌. 


௫௬:--கைகேயிபக்கலிலிருந்து மீண்டு கோசலை அருகு எய்தினன்‌ 
என்க, ஆண்டகை - ஆண்‌ தன்மையிற்‌ சிறந்த பரதன்‌. அருகு, 
அருகர்‌ எனப்‌ போலியாயிற்று ; வண்டர்‌ போல. பரதன்‌ தன்‌ துன்பம்‌ 
புலப்பட விரைந்து வீழ்ந்தமை தோன்ற, 'மண்‌ கிழிதர வீழ்ந்து என்றார்‌. 
கேழ்‌ - நிறம்‌. பூண்டனன்‌, கிடந்தனன்‌ என்பன எச்சப்பொருளில்‌ 
வந்த முற்றுக்கள்‌ ; புலம்பினான்‌ என்ற வினையொடு முடிந்தன. 
சீறடி பூண்டுகொண்டு ஒன்றும்‌ பேசவியலாத துன்ப நிலையில்‌ கிடந்‌ 
தவன்‌, பின்னர்த்‌ தேறிப்‌ புலம்பத்‌ தொடங்கினான்‌ என விரித்துக்‌ 
கூறலும்‌ ஆம்‌. (89) 


பரதன்‌ புலம்பிக்‌ கூறல்‌ 2280-2284 


2280. எந்தையெவ்‌ வுலகுளா 
னெம்முன்‌ யாண்டையான்‌ 
வந்தது தமியெனிம்‌ 
மறுக்கங்‌ காணவோ 
சிந்தையி னுறுதுயர்‌ 
தீர்த்தி ராலெனு 
மந்தரத்‌ தமரரு 
மழுது சோரவே. 


எந்தை எவ்வுலகு உளான்‌? எம்முன்‌ யாண்டையான்‌ ? 
வந்தது, தமியென்‌, இம்‌ மறுக்கம்‌ காணவோ ? 
சிந்தையின்‌ உறுதுயர்‌ தீர்த்திரால்‌” எனும்‌ 

அந்தரத்து அமரரும்‌ அழுது சோரவே. 


- பொ :--விண்ணுலகத்துள்ள தேவரும்‌ அழுதுசோருமாறு (பரதன்‌ 
கோசலையை நோக்கி), எம்‌ தந்தை எவ்வுலகத்தில்‌ உள்ளான்‌ ?' 
“எம்‌ அண்ணன்‌ யாண்டு சென்றுளான்‌ ?' * தனியனேன்‌ பாட்டனார்‌ 
வீட்டிலிருந்து விரைந்து வந்தது இந்தக்‌ கலக்கத்தைக்‌ காண்பதற்கா 
கத்தானோ? என்‌ மனத்துள்ள மிக்க துயரத்தைத்‌ தீருங்கள்‌” 
என்கின்றான்‌. 


பள்ளி படைப்‌ படலம்‌ 2909 


கு:—தந்தை வான்‌ புக்கதும்‌ தமையன்‌ கான்‌ புக்கதும்‌ முன்னரே 
பரதனால்‌ அறியப்பட்டனவேனும்‌ கோசலையைக்‌ கண்டபொழுது 
இத்தகைய வினாக்களால்‌ அன்றித்‌ தன்‌ துன்ப மிகுதியை யுணர்த்த 
லாகாமையின்‌ வினவுகின்றான்‌. உற்றாரை இழந்தோர்‌ ஒருவர்‌ ஒருவ 
ரைக்‌ கண்டு புலம்புங்கால்‌ இவ்வாறு வினவுவதை உலகியலில்‌ இன்றும்‌ 
காணலாம்‌. தமரதன்‌ இவ்வுலகத்து இல்லாது விண்ணுலகம்‌ புக்கான்‌ 
ஆகலின்‌, “எந்தை எவ்வுலகு உளான்‌" என்றும்‌, இராமன்‌ இவ்வுல 
கத்துள்ளானாய்‌ நாட்டிலிருந்து காட்டிற்கு இடமாறியுள்ளான்‌ 
ஆகலின்‌, * எம்‌ முன்‌ யாண்டையான்‌ ?' என்றும்‌ வேறுபாடு புலப்பட 
வினவிய திறம்‌ காண்க. தந்தையை இழந்தும்‌ தமையனைப்‌ பிரிந்தும்‌ 
பரதன்‌ படு துயர்‌ பெரிதாகலின்‌, * சிந்தையினுறு துயர்‌' என்றும்‌, 
* துன்னரும்‌ துயர்கெடத்‌ தூய கோசலை பொன்னடி தொழுவன்‌ ' 
என்று முன்னமே எண்ணி வந்தான்‌ ஆகலின்‌, “உறு துயர்‌ தீர்த்தி 
ரால்‌ ! என்றும்‌ கூறினான்‌. உறு துயர்‌ தீர்த்தலாவது, உலகியலும்‌ 
நூல்நெறியும்‌ காட்டி ஆறுதல்‌ கூறுவது. இராமன்‌ கான்புகுவதை 
விரும்பிய தேவரும்‌ அழுதுசோரப்‌ புலம்பினான்‌ என்றமையால்‌, உம்மை 
உயர்வு சிறப்பு. இதனால்‌ பரதனுடைய புலம்பலின்‌ உருக்க மிகுதி 
யுணர்த்தியவாறு. மறுக்கம்‌ - கலக்கம்‌, நாட்டிலும்‌ நகரத்திலும்‌ 
அரண்மனையிலும்‌ இராமன்‌ பிரிவால்‌ உண்டான கலக்கத்தைச்‌ 
சுட்டிக்‌ காட்டிக்‌ கூறியவாறு, (90) 


2281. அடித்தலங்‌ கண்டிலென்‌ யானென்‌ னையனைப்‌ 
படி.த்தலங்‌ காவலன்‌ பெயரற்‌ பாலனோ 
பிடித்திலிர்‌ போலுநீர்‌ பிழைத்தி ராலெனும்‌ 
பொடி த்தலர்‌ தோளுறப்‌ புரண்டு சோர்கின்ருன்‌. 
* அடித்தலம்‌ கண்டிலென்‌ யான்‌ என்‌ ஐயனை ; 
படித்தலம்‌ காவலன்‌, பெயரற்‌ பாலனோ ? 
பிடித்திலிர்‌ போலும்‌ நீர்‌; பிழைத்திரால்‌ ' எனும்‌ 
பொடித்தலம்‌ தோள்‌ உறப்‌ புரண்டு சோர்கின்றான்‌. 


பொ :--புழுதி நிறைந்த பூமியில்‌ தோள்படுமாறு புரண்டு சோர்‌ 
கின்ற பரதன்‌, “ யான்‌ என்‌ ஐயனாகிய இராமபிரானுடைய திருவடிகளைக்‌ 
காணப்‌ பெற்றிலேன்‌; (யான்‌ காணாது வருந்தும்‌ நிலையில்‌) இப்பூமி முழு 
மைக்கும்‌ காவலனாகிய இராமன்‌ இக்கோசல நாட்டை விட்டுக்‌ காட்‌ 
டிற்குப்‌ போகத்‌ தக்கவனோ ? அவன்‌ அங்ஙனம்‌ போனானாயினும்‌ 
நீங்கள்‌ அவனைப்‌ போகவிடாது பிடித்து நிறுத்தவில்லை போலும்‌ ! 
பிழைசெய்துவிட்டீர்களே !” என்பான்‌. 


240 அயோத்தியா காண்டம்‌ 


கு இராமனுடைய திருவடிகளை வணங்கும்‌ ஆர்வமுடைமை 
தோன்ற “அடித்தலங்‌ கண்டிலென்‌ யான்‌ என்னையனை ” 


என்றான்‌. 
“ வந்தனை யவன்‌ கழல்‌ வைத்த போதலால்‌ சிந்தை வெங்கொடுந்துயர்‌ 
தீர்கலாது ” (2248) என்புழியும்‌ பரதன்‌ நோக்கம்‌ திருவடி. வணக்கத்தின்‌ 
மேலது ஆதலைக்‌ காணலாம்‌. ஐயனது அடித்தலம்‌ என வேற்றுமை 
மயக்கம்‌ :ஆக்குக. படித்தலம்‌--பூமியாகிய இடம்‌. இருபெயரொட்டு. 
உலகக்‌ காவலன்‌ காவலை விடுத்துப்‌ போதல்‌ பொருந்தாது என்பான்‌, 
“படி த்தலங்‌ காவலன்‌ பெயரற்‌ பாலனோ ?” என்றான்‌. பெயர்தல்‌--இடம்‌ 
விட்டு நீங்குதல்‌. * அவன்‌ கடமையைத்‌ துறந்து போனாலும்‌ பிடித்து 
நிறுத்துதற்கு உரிய நீர்‌ அது செய்யாது உங்கள்‌ கடமையில்‌ தவறி விட்‌ 
டீர்களே ' என்பான்‌, 'பிழைத்திரால்‌' என்றான்‌. 


இனி, 'அடித்தலங்‌ கண்டிலன்‌ ' என்பதற்கு, இராமன்‌ தன்‌ செல்வச்‌ 
சிறப்புத்‌ தோன்ற ஊர்திகளில்‌ செல்வதைக்‌ கண்டுளேன்‌ அன்றி அவன்‌ 
அடிகள்‌ தரையில்‌ பொருந்தக்‌ கண்டிலேன்‌ ' என்றும்‌, -படித்தலங்‌ 
காவலன்‌ பெயரற்‌ பாலனோ ' என்பதற்குத்‌ தரையில்‌ அவன்‌ நடக்கக்‌. 
கூடியவனோ ? என்றும்‌ பொருள்‌ கூறலாம்‌, (91)- 


2282. கொடியவர்‌ யாவருங்‌ குலங்கள்‌ வேரற 
நொடிகிலர்‌ யானது நுவல்வ தெங்ஙனங்‌ 
கடியவள்‌ வயிற்றினிற்‌ பிறந்த கள்வனேன்‌ 
முடிகுவெ னருந்துயர்‌ முடிய வென்னுமால்‌. 


* கொடியவர்‌ யாவரும்‌ குலங்கள்‌ வேர்‌ அற 
நொடிகிலர்‌ ; யான்‌ அது நுவல்வது எங்ஙனம்‌? 
கடியவள்‌ வயிற்றினில்‌ பிறந்த கள்வனேன்‌, 
முடிகுவென்‌, அருந்துயர்‌ முடிய?” என்னும்‌; ஆல்‌. 


பொ:--* இராமன்‌ காடு புகுமாறு கொடுமை செய்த கொடியவர்‌ 
யாவரும்‌ தம்‌ குலங்கள்‌ வேரோடு அறுமாறு அழிந்து ஒழிந்திலர்‌; 
கடுமைமிக்கவளாகிய கைகேயியின்‌ வயிற்றிலிருந்து பிறந்த வஞ்சகனாகிய' 
யான்‌ அது பற்றிப்‌ பேசுவது எவ்வாறு ? (பிறரைப்‌ பற்றி ஒன்றும்‌ 
பேசாது) என்னுடைய தீராத்துயர்‌ தீர இறந்தொழிகின்றேன்‌ ” 


என்பான்‌. 


கு:—'கொடியவர்‌ யாவரும்‌' என்றது கைகேயியையும்‌ கூனியையும்‌ 
குறித்ததாகக்‌ கொள்ளலாம்‌. “ மாயா உயிர்தன்னைத்‌ துறந்தாயாகில்‌ 
தூயையுமாதி ” (2276) என முன்னர்க்‌ கைகேயியை நோக்கிக்‌ கூறியும்‌, 
அவள்‌ இறந்து படாதிருத்தலின்‌, 'நொடிகிலர்‌' என்றான்‌. நொடி-அழிவு. 


பள்ளி படைப்‌ படலம்‌ 241 


அழித்தலைச்‌ செய்யும்‌ கடவுளை ' நொடித்தான்‌ (சுந்தரர்‌ தேவாரம்‌ 
100. 1) என்பர்‌. கொடியவர்‌ அழிய வேண்டும்‌ என்று கூறவும்‌ தனக்குத்‌ 
தகுதியில்லை என்பான்‌, *கடியவள்‌ வயிற்றினிற்‌ பிறந்த கள்வனேன்‌ அது 
நுவல்வது எங்ஙனம்‌ ? என்றான்‌. கடியவள்‌ வயிற்றிற்‌ பிறந்த தான்‌ 
முடிவதே தக்கது என்பான்‌, “முடிகுவென்‌ அருந்துயர்‌ முடிய” என்றான்‌. 

(92) 


2283. இரதமொன்‌ றூர்நீதுபா ரிருளை நீக்குமவ்‌ 
வரதனி லொளிபெற மலர்ந்த தொல்குலம்‌ 
பரதனென்‌ நறொருபழி படைத்த கென்னுமான்‌- 
மரகத மலையென வளர்ந்த தோளினான்‌. 


* இரதம்‌ ஒன்று ஊர்ந்து, பார்‌ இருளை நீக்கும்‌ அவ்‌. 
வரதனில்‌ ஒளி பெற மலர்ந்த தொல்‌ குலம்‌ 
பரதன்‌ என்றொருபழி படைத்தது” என்னுமால்‌ 
மரகத மலை என வளர்ந்த தோளினான்‌. 


பொ :--மரகதமலைபோல வளர்ந்த திண்ணிய தோளையுடைய 
பரதன்‌, “ ஒற்றைச்‌ சக்கரமுடைய ஒரு தேரை ஊர்ந்துவந்து பூமியில்‌ 
உள்ள இருளை நீக்குகின்ற அந்தச்‌ சூரியனிடத்திருந்து புகழுறத்‌ 
தோன்றிய பழமையான குலம்‌, பரதன்‌ என்ற ஒரு பழியைப்‌ பெற்று. 
விட்டது ” என்பான்‌. 


க :--நிறத்தாலும்‌ திண்மையாலும்‌ பருமையாலும்‌ பரதன்‌ 
தோளுக்கு மரகதமலை உவமையாயிற்று. அவ்வரதன்‌ என்றது சூரியனை;. 
உலகறிசுட்டு. வரதனில்‌ மலர்ந்த என்க. இல்‌, இடப்பொருளது. வரத. 
னிடத்துத்‌ தோன்றி வரதனைப்‌ போல ஒளி பெற மலர்ந்த தொல்குலம்‌: 
என இரட்டுற மொழிதலாகப்‌ பொருள்கூறலுமாம்‌. சூரிய குலம்‌ என்ப: 
தற்கு விளக்கம்‌ கூறியவாறு. சூரியன்‌ முதல்‌ தயரதன்‌ வரையில்‌ புக. 
ழொடு விளங்கிய குலம்‌, இப்பொழுது பரதனால்‌ பழிபெற்றது என்பது 
கருத்து. பழிக்குக்‌ காரணமான தன்னைக்‌ காரியமாக்கிப்‌ “பரதன்‌ என்‌ 
றொருபழி' என்றான்‌. அகரம்‌ தொகுத்தல்‌. குலத்திற்கு ஒளியாவது பிற. 
குலத்தின்‌ மிக்குத்‌ தோன்றுவது ; பிரதாபம்‌. சூரியன்‌ பாரிருளை நீக்கு. 
வதுபோல அவன்‌ குலத்தார்‌ பகையிருள்‌ நீக்குதலும்‌ கொள்க. “காரி 
யன்ற களங்க நிறத்தொன்மை, ஊரி யன்ற மதிக்குள தாமெனச்‌,. 
சூரி யன்மர புக்குமொர்‌ தொன்மறு, ஆரி யன்பிறந்‌ தாக்கினை யாமரோ” 
(கிட்கிந்தா. வாலிவதைப்‌. 87) என்பது இங்கு ஒப்புநோக்கத்தகும்‌. 

(99) 
16 


242 அயோத்தியா காண்டம்‌ 


2284. வாடொடு தானையான்‌ வானில்‌ வைகடக்‌ 
காடொரு தலைமக னெய்தக்‌ கண்ணிலா 
நாடொரு அயரிடை கைவ தகேயெனுந்‌ 
காடொடு தடக்கையத்‌ தரும மேயனான்‌. 


“வாள்‌ தொடு தானையான்‌ வானில்‌ வைகிடக்‌ 
காடு ஒரு தலைமகன்‌ எய்தக்‌ கண்‌ இலா 

நாடு ஒரு துயரிடை நைவதே?' எனும்‌ 
தாள்‌ தொடு தடக்கை அத்‌ தருமமே அனான்‌. 


பொ :--முழந்தாளைத்‌ தொடுமாறு நீண்ட பெரிய கையையுடைய 
அந்தத்‌ தருமம்‌ போன்றவனான பரதன்‌, * வாளைப்பற்றிய சேனையை 
யுடைய தயரத மன்னன்‌ வானுலகத்திற்குச்‌ செல்ல, அவனுடைய ஓப்‌ 
பற்ற முதல்‌ மகன்‌ கானகத்திற்குச்‌ செல்ல, இவ்விருவரும்‌ இன்மையால்‌ 
ண்‌ இலாததாய்க்‌ கோசலநாடு பெரிய துன்பத்தில்‌ அகப்பட்டு 
வருந்துவதே ?' என்று ஏங்குவான்‌. 


கு :--வைகுதல்‌-செல்லுதல்‌ ; தங்குதலுமாம்‌. ஆண்ட மன்னனும்‌ 
ஆளுதற்குரிய மன்னனும்‌ வானும்‌ கானும்‌ புகுதலால்‌ நாட்டிற்குக்‌ கண்‌ 
எனச்‌ சிறப்பிக்கப்படும்‌ மன்னன்‌ இன்மையால்‌ கோசல நாடு வருந்‌ 
திற்று என்பான்‌, ' கண்ணிலா நாடு ஒரு துயரிடை நைவதே ' என்றான்‌. 
மன்னனே நாட்டிற்குச்‌ சிறந்த கண்‌ என்பதை, “ கண்ணெனப்படுவ 
மூன்று ; காவலர்‌, கல்வி, காமர்‌ விண்ணினைச்‌ சுழல வோடும்‌ வெய்யவன்‌ 
என்னும்‌ பேரார்‌ ; எண்ணினுள்‌ தலைக்கண்‌ வைத்த கண்‌ அஃது இல்லை 
யாயின்‌, மண்ணினுக்கு இருளை நீக்கும்‌ வகை பிறிதில்லை மன்னா.” 
(சூளாமணி : மந்திரம்‌ 30) என்றதால்‌ அறியலாம்‌. (98) 


பரதன்‌ தூயன்‌ என்பதைக்‌ கோசலை உணர்தல்‌ 


2285. புலம்புறு குரிசிறன்‌ புலர்வு கோக்கினாள்‌ 
குலம்பொறை கற்பிவை சுமந்த கோசலை 
நிலம்பொறை யாற்றல னெஞ்சம்‌ தூய்தெனாச்‌ 
சலம்பிறி துறமனம்‌ தளர்ந்து கூறுவாள்‌. 


புலம்புறு குரிசில்‌ தன்‌ புலர்வு நோக்கினாள்‌, 

குலம்‌ பொறை கற்பு இவை சுமந்த கோசலை 

* நிலம்‌ பொறை ஆற்றலன்‌, நெஞ்சம்‌ தூய்து' எனாச்‌ 
சலம்‌ பிறிது உற, மனம்‌ தளர்ந்து கூறுவாள்‌. 


பள்ளி படைப்‌ படலம்‌ 2438 


பெர :—உயர்குடிப்பிறப்பிற்கேற்ற தன்மையும்‌, பொறுமையும்‌, 
கற்பும்‌ ஆகிய இவற்றை மேற்கொண்ட கோசலை, புலம்புகின்ற பரத 
னுடைய வாட்டத்தைப்‌ பார்த்து, * நிலச்‌௬மை யேற்று அரசாளான்‌ ; 
இவன்‌ மனம்‌ தூயது” என்று தேர்ந்து, தன்‌ கோபம்‌ நீங்க, மனம்‌ 
தளர்‌ ந்து சொல்லுகின்றாள்‌. 


கு :--புலர்வு - முகமும்‌ அகமும்‌ வாடுதல்‌. நோக்கினாள்‌, முற்றெச்‌ 
சம்‌; நோக்குதலாவது கண்ணினும்‌ கருத்தினும்‌ நோக்குதல்‌. குலம்‌ - 
இற்பிறப்பிற்கேற்றதன்மை.“இற்பிறப்‌ பென்பதொன்றும்‌, இரும்பொறை 
யென்பதொன்றும்‌, கற்பெனும்‌ பெயரதொன்றும்‌, “களிநடம்‌ புரியக்‌ 
கண்டேன்‌ '' (சுந்தர. 1808) என்பது காண்க. பரதன்‌ முகப்‌ புலர்வால்‌ 
அவன்‌ அகப்புலர்வு நோக்கி யுணர்ந்தாளாகலின்‌, ' நெஞ்சம்‌ தூய்து ” 
என்பது துணிந்தாள்‌. நிலம்‌ பொறையாற்றல்‌-அரசாளுதல்‌. சலம்‌ - 
கோபம்‌ ; கைகேயியின்‌ சூழ்ச்சிக்குப்‌ பரதனும்‌ துணையாயவனே என்ற 
எண்ணத்தால்‌ முன்‌ தோன்றியது. (95) 


கோசலையின்‌ வினா 


2286. மையறு மனத்கொரு மாசு ளானலன்‌ 
செய்யனே யென்பது தேருஞ்‌ சிந்தையாள்‌ 
கைகயர்‌ கோமக ளிழைத்த கைதவ்‌ 
மையநீ யறிந்திலை போலு மாலென்றாள்‌. 


மை அறு மனத்து ஒரு மாசு உளான்‌ அலன்‌ ; 
செய்யனே என்பது தேரும்‌ சிந்தையாள்‌, 

* கைகயர்‌ கோமகள்‌ இழைத்த கைதவம்‌, 

ஐய! நீ அறிந்திலை போலுமால்‌ ?” என்றாள்‌. 


பொ :--பரதன்‌ இயல்பாகவே குற்றமற்ற தன்‌ மனத்தில்‌ சிறிதும்‌ 
களங்கம்‌ அற்றவனாகவே இருக்கிறான்‌ ; நேர்மையுள்ளவனே அவன்‌ 
என்பதைத்‌ தெரிந்துகொள்ளுங்‌ கருத்தினளாகிய கோசலை, *ஐய! 
கைகயர்‌ கோவாகிய அசுவபதியின்‌ மகளாகிய கைகேயி செய்த வஞ்ச 
னையை நீ அறியவில்லைபோலும்‌ ' என்று கூறினாள்‌. 


கு :-பரதனுடைய தூய நெஞ்சத்தைத்‌ தெளிவுபடுத்தவேண்டி, 
மையறு மனத்தொரு மாசுளான்‌ அலன்‌ என்றும்‌ செய்யனே என்றும்‌ 
எதிர்மறையானும்‌ உடன்பாட்டானும்‌ கூறி வற்புறுத்தியவாறு. மை, 
இயற்கையான குற்றம்‌ எனவும்‌, மாசு, செயற்கையான குற்றம்‌ எனவும்‌ 
வேறுபடக்‌ கொள்க. கைதவம்‌-வஞ்சனை. பரதனைத்‌ தன்‌ மகனாகக்‌ 


244 அயோத்தியா காண்டம்‌ 


கோசலை கொண்டாள்‌ ஆதலின்‌, ' நின்தாய்‌ ” என்னாது, * கைகயர்‌ 
கோமகள்‌ ” என்றாள்‌. (96) 


பரதன்‌ சூள்கூறத்‌ தொடங்கல்‌ 
2287. தாளுறு குரிசிலக்‌ தாய்சொற்‌ கேட்டலுங்‌ 
கோளுறு மடங்கலிற்‌ குழுறி விம்முவா 
னாளுறு நல்லற நடுங்க நாவினாற்‌ 
சூளூறு கட்டுரை சொல்லன்‌ மேயினான்‌. 


தாள்‌ உறு குரிசில்‌, அத்‌ தாய்‌ சொல்‌ கேட்டலும்‌, 
கோள்‌ உறு மடங்கலில்‌ குமுறி விம்முவான்‌, 
நாள்‌ உறு நல்‌ அறம்‌ நடுங்க, நாவினால்‌ 

சூள்‌ உறு கட்டுரை சொல்லல்‌ மேயினான்‌. 


பொ :--கோசலையின்‌ தாளில்‌ வீழ்ந்து கிடக்கின்ற பரதன்‌, அந்தத்‌ 
தாயின்‌ சொல்லைக்‌ கேட்டவுடன்‌, பொறியில்‌ அகப்பட்ட சிங்கம்போலக்‌ 
கதறி அழுபவனாய்‌, எந்நாளும்‌ நிலைபெற்றுள்ள நல்ல அறத்தெய்வமும்‌: 
நடுங்குமாறு சூளாகப்‌ பொருந்திய உறுதிமொழிகளை நாவினால்‌ சொல்‌. 
லத்‌ தொடங்கினான்‌. 

ரூ:--* கமலச்‌ சீறடி பூண்டனன்‌ கிடந்தனன்‌ புலம்பினானரோ * 
(2279) என மேல்‌ கூறியுள்ளமைக்கு ஏற்ப இங்குத்‌ * தாளுறு குரிசில்‌ * 
என்றார்‌. சிங்கத்தை அகப்படுத்தும்‌ பொறி இங்குக்‌ * கோள்‌ ' எனப்‌: 
பட்டது; * கொள்ளுவது ' என்னும்‌ பொருளது. * கைகயர்‌ கோமகள்‌ 
இழைத்த கைதவம்‌ ஐய! நீ அறிந்திலை போலும்‌ ' என்று கோசலை கூறி' 
னமையால்‌ கைகேயிக்குப்‌ பரதன்‌ உடந்தையாயிருந்தவனே என முன்‌ 
அவள்‌ ஐயுற்றமை பெறப்படவே அது பொருது பரதன்‌ விம்மிச்‌ சூள்‌ 
கூறவேண்டியவனானான்‌. தாயின்‌ சொல்லைக்‌ கேட்டு வருந்தும்‌ பரத: 
னுக்குப்‌ பொறியில்‌ அகப்பட்டு வருந்தும்‌ சிங்கம்‌ உவமை. பொறியி' 
லிருந்து மீள முடியாமல்‌ சிங்கம்‌ குமுறுதல்‌ போலத்‌ தாயின்‌ ஐயுறவி' 
லிருந்து மீள முடியாத நிலையில்‌ பரதன்‌ சூள்‌ உரைக்கின்றான்‌. 
சூள்‌-வஞ்சினம்‌ ; சபதம்‌. சூளின்‌ கடுமை மிகுதி தோன்ற நல்லறம்‌ 
நடுங்குதல்‌ கூறினார்‌ ; அற நெறி தவறாத பரதன்‌ சூள்‌ உரைக்கின்றமை 
யால்‌ அது நடுங்கலாயிற்று என்க. (97) 


பரதன்‌ சூளுரைகள்‌ 2288-2305 


2288. அறங்கெட முயன்றவ னருளி னெஞ்சினன்‌ 
பிறன்கடை நின்றவன்‌ பிறரைச்‌ சறினோன்‌ 


பள்ளி படைப்‌ படலம்‌ 245 


மறங்கொடு மன்னுயிர்‌ கொன்று வாழ்ந்தவன்‌ 
அறக்தமா தவர்க்கருந்‌ துபரஞ்‌ சூழம்ந்துளோன்‌ 


* அறம்‌ கெட முயன்றவன்‌, அருள்‌ இல்‌ நெஞ்சினன்‌, 
பிறன்‌ கடை நின்றவன்‌, பிறரைச்‌ சீறினோன்‌, 
மறம்‌ கொடு மன்னுயிர்‌ கொன்று வாழ்ந்தவன்‌, 
துறந்த மாதவர்க்கு அருந்துயரம்‌ சூழ்ந்துளோன்‌.” 


பொ :--* தருமம்‌ கெட்டுப்போமாறு சிதைத்தவனும்‌, அருள்‌ இல்‌ 
லாத நெஞ்சத்தையுடையவனும்‌, பிறன்‌ மனைவியைப்‌ பெற விரும்பி 
அவன்‌ வாயிலில்‌ நின்றவனும்‌, காரணமின்றிப்‌ பிறரைச்‌ சினந்தவ 
னும்‌, உடல்‌ வலிமையைப்‌ பொருளாகக்‌ கொண்டு நிலைபேறுடைய பிற 
உயிர்களைக்‌ கொன்று அவற்றின்‌ ஊனைத்‌ தின்று வாழ்ந்தவனும்‌, யான்‌ 
என்னும்‌ அகப்பற்றும்‌, எனது என்னும்‌ புறப்பற்றும்‌ விட்ட பெரிய தவ 
முனிவர்க்குத்‌ தீங்கு செய்ய எண்ணியவனும்‌ ' 


கு :—* தீயன கொடியவள்‌ செய்த செய்கையை நாயினே 
னுணரின்‌''(2307) என்பதை இங்குக்கூட்டி, அறங்கெட முயன்றவன்‌ முத 
லாகச்‌ சொல்லப்பட்ட பாவிகள்‌ விழும்‌ நரகத்தில்‌ யானும்‌ வீழ்வேனாக 
எனக்‌ கூறியதாகக்‌ கொள்க. முயன்றவன்‌ முதலிய வினையாலணையும்‌ 
பெயர்கள்‌ பின்‌ 2291-ஆவது செய்யுளில்‌, * நண்ணுமத்‌ தீயெரி நரகம்‌ * 
என்பது கொண்டு முடியும்‌. பரதன்‌ சூளூரையைத்‌ தலைக்கீடாகக்‌ 
'கொண்டு கம்பர்‌ பல வகையான அறங்களை விளக்கிச்‌ செல்கின்றார்‌. 
இச்செய்யுளில்‌, அறன்வலியுறுத்தல்‌, அருளுடைமை, பிறர்மனை நய 
வாமை, வெகுளாமை, கொல்லாமை, புலாலுண்ணாமை, பெரியாரைப்‌ 
பிழையாமை என்ற அறங்களில்‌ தவறினவர்‌ நரகம்‌ புகுதற்குரியர்‌ 
என்பது விளக்கப்பட்டது. பிறன்‌ கடை நிற்றல்‌, பிறன்‌ மனைவியை 
விரும்பி அவன்‌ வாயிலின்௧ண்‌ நிற்றல்‌. மறம்‌ - வலிமை ; 
* மறங்கெழு மதியே ' (கல்லா-73, 29) என்பது காண்க ; கொடுமையும்‌ 
ஆம்‌. மன்னுயிர்‌ கோறலாவது, அது நின்ற உடம்பினின்று நீக்குதல்‌. 
வாழ்ந்தவன்‌ என்றமையால்‌, உயிர்‌ கொன்று அதன்‌ உடம்பைத்‌ தின்‌ 
அமை புலனாம்‌. சூழ்தல்‌, செய்தலுமாம்‌. (98) 


2289. குரவரை மகளிரை வாளிற்‌ கொன்றுளோன்‌ 
புரவல னுறுபொருள்‌ புனைவில்‌ வாரினோன்‌ 
விரவலர்‌ வெரிகிடை விழிக்க மீண்டுளா 
னிரவல ரருகிதி யெறிச்து வெளவி3னான்‌. 


216 அயோத்தியா காண்டம்‌ 


* குரவரை மகளிரை வாளில்‌ கொன்றுளோன்‌, 
புரவலன்‌ உறு பொருள்‌ புனைவில்‌ வாரினோன்‌, 
விரவலர்‌ வெரிநிடை விழிக்க மீண்டுளோன்‌, 
இரவலர்‌ அருநிதி எறிந்து வெளவினோன்‌. ' 


பொ :--* குரவரையும்‌ பெண்டிரையும்‌ வாளினால்‌ கொன்றவனும்‌, 
தன்னைக்‌ காப்பாற்றிய தலைவனுடைய பெரும்பொருளை வஞ்சனை மொழி: 
யால்‌ வாரிக்கொண்டவனும்‌, பகைவர்‌, தன்னுடைய புறமுதுகைப்‌ பார்க்கு 
மாறு போரில்‌ தோற்றோடினவனும்‌, பிச்சைக்காரர்‌ அரிதின்‌ முயன்று 

வைத்திருந்த பொருளை அவரைத்‌ தாக்கிக்‌ கவர்ந்துகொண்டவனும்‌ ” 
கு :--குரவர்‌ ஆவார்‌, தாய்‌, தந்தை, ஆசான்‌, அண்ணன்‌, அரசன்‌ 
என்பவர்‌. புரவலன்‌ - காப்பாற்றுபவன்‌, புனைவு - கட்டிக்கூறும்‌ புனைந்‌ 
துரை. பாண்டியன்‌ தேவி காற்சிலம்பைப்‌ பொற்கொல்லன்‌ கோவலன்‌ 
மேலிட்டுக்‌ கவர்ந்தாற்போலத்‌ தன்னைக்‌ காப்பாற்றிய தலைவன்‌ பொரு. 
ளைப்‌ பிறர்‌ கவர்ந்தனர்‌ எனப்‌ புனைந்துகூறி அப்‌ பொருளையெல்லாம்‌ 
வாரிக்கொண்ட அடியவன்‌ என்க. விரவலர்‌-பகைவர்‌. வெரிந்‌-முதுகு- 
விழித்தல்‌-பார்த்தல்‌. இரவலர்‌-பிச்சைக்காரர்‌. வெளவுதல்‌-அபகரித்தல்‌. 
(99) 


2290. தழைத்ததண்‌ டுளவினோன்‌ 
மலைவ னல்லனென்‌ 
மழைத்தவ னறகெறி 
யந்த ணாளரிற்‌ 
பிழைத்தவன்‌ பிழைப்பிலா 
மறையைப்‌ பேணலா 
திழைத்தவன்‌ பொய்யெனு 
மிழுதை நெஞ்சினோன்‌. 


* தழைத்த தண்‌ துளவினோன்‌ தலைவன்‌ அல்லன்‌ என்றூ 

அழைத்தவன்‌, அற நெறி அந்தணாளரில்‌ 

பிழைத்தவன்‌, பிழைப்பு இலா மறையைப்‌ பேணலாது, 

இழைத்த வன்‌ பொய்‌ எனும்‌ இழுதை நெஞ்சி2னோன்‌” 

பொ :— காட்டில்‌ தழைத்த குளிர்ந்த துளவமாலையணிந்த திருமால்‌ 
பரம்பொருள்‌ அல்லன்‌ என்று கூறியவனும்‌, அறநெறியில்‌ ஒழுகும்‌ 
அந்தணரிடத்துப்‌ பிழை செய்தவனும்‌, தவறு இல்லாத வேதத்தைப்‌ 
போற்றாது, பலர்‌ கட்டிக்கூறிய வலிய பொய்‌ இது” என்கின்ற பேம்‌ 
மனத்தவனும்‌, 


ன ல ம. . 


பள்ளி படைப்‌ படலம்‌ [22 மித 


கு :--அழைத்தவன்‌ என்பது இங்குச்‌ சொன்னவன்‌ என்னும்‌ 
பொருளில்‌ வந்துளது. அந்தணாளரில்‌ பிழைத்தலாவது, அவரைத்‌ துன்‌ 
புறுத்தலும்‌ கொல்லுதலும்‌ போல்வன செய்தல்‌, பேணல்‌-போற்றுதல்‌. 
இழைத்தல்‌-செய்தல்‌ ; வினைமுதல்‌ வருவிக்கப்பட்டது, வேதம்‌ பலர்‌ 
கூடிக்‌ கட்டிக்‌ கூறிய வலிமையான பொய்‌ என்பவர்‌, உலகத்தார்‌ உண்டு: 
என்பதை இல்லையென்பாராகலின்‌ அவரை, * இழுதை நெஞ்சினோன்‌ * 


என்றான்‌. இழுதை-பேய்‌. * உலகத்தா ருண்டென்ப தில்லென்பான்‌ 
வையத்து அலகையா வைக்கப்படும்‌ ” (குறள்‌-850) என்பது இங்கு. 
உளங்கொளத்தகும்‌. (100) 


2291. தாய்பசி யுழந்துயிர்‌ தளரத்‌ தான்றனிப்‌ 
பாய்பெரும்‌ பாழ்வயி ளிக்கும்‌ பாவியு 
நாயகன்‌ படநடம்‌ தவனு ஈநண்ணுமத்‌ 
இயெரி நரகத்துக்‌ கடிது செல்கயான்‌. 


*தாய்‌ பசி உழந்து உயிர்‌ தளரத்‌ தான்‌ தனிப்‌ 
பாய்‌ பெரும்‌ பாழ்‌ வயிறு அளிக்கும்‌ பாவியும்‌, 
நாயகன்‌ பட நடந்தவனும்‌, நண்ணும்‌ அத்‌ 

தீ எரி நரகத்துக்‌ கடிது செல்க யான்‌. ” 


பொ :--* தன்னைப்‌ பெற்ற தாய்‌ பசியினால்‌ வருந்தி உயிர்‌ தளர்ந்‌. 
திருக்க, அவள்‌ பசியைத்‌ தீர்க்காது தானே தனியாக அமர்ந்து தன்‌ 
னுடைய பரந்த பெரிய பாழ்‌ வயிற்றுக்கு உணவு அளிக்கின்ற பாவியும்‌, 
போர்க்களத்தில்‌ தன்‌ தலைவன்‌ துணையின்றி இறக்குமாறு விட்டுச்‌ 
சென்றவனும்‌ அடைதற்குரிய நெருப்பு எரிந்துகொண்டே இருக்கும்‌ 
நரகத்திற்கு யான்‌ விரைந்து செல்வேனாக,' 


கு :—பாய்‌-பரந்த. அளிக்கும்‌ என்ற வினைக்கேற்ப உணவு என்‌ 
னும்‌ செயப்படுபொருள்‌ வருவிக்கப்பட்டது. ££ தாயர்‌ பசி கண்டும்‌ 
நனி தன்‌ பசி தணிக்கும்‌ நாயனைய புல்லருறு நரகிலுறுவேன்‌ '* 
(வில்லி பா.--18-ஆம்‌ போர்‌-182) என்பது இங்கு ஒப்பு நோக்கத்தகும்‌. 
“புரந்தார்கண்‌ நீர்மல்கச்‌ சாகிற்பின்‌ சாக்காடு இரந்துகோட்‌ டக்க 
துடைத்து” (குறள்‌-780) என்று எண்ணித்‌ தன்னை ஆண்ட அரசனுக்கு. 
முன்‌ இறத்தலே வீரர்க்கு இலக்கணமாகவும்‌ அது செய்யாமையோடு 
அத்தலைவன்‌ பட உயிர்‌ பிழைத்து ஓடுதல்‌ பெருங்குற்றம்‌ என்பது 
புலப்படுத்தியவாறு. (101). 


218 அயோத்தியா காண்டம்‌ 


2292. தாளினி லடைந்தவர்‌ தம்மைத்‌ தற்கொரு 
கோளுற வஞ்சினன்‌ கொடுத்த பேதையு 
நாளினு மறமறந்‌ தவனு நஈண்ணுறு 
மீளரு நரகிடைக்‌ கடிது வீழ்கயான்‌. 


* தாளினில்‌ அடைந்தவர்‌ தம்மைத்‌ தற்கு ஒரு 
கோள்‌ உற அஞ்சினன்‌ கொடுத்த பேதையும்‌, 
நாளினும்‌ அறம்‌ மறந்தவனும்‌, நண்ணுறும்‌ 
மீளரு நரகிடைக்‌ கடிது வீழ்க யான்‌. ' 


பொ :--* எம்மைக்‌ காக்கவேண்டும்‌ எனத்‌ தன்‌ தாளில்‌ அடைக்கல 
மாக அடைந்தவரைத்‌ தனக்கு ஒரு துன்பம்‌ நேர்தலால்‌ அதற்கு அஞ்சி 
அவரைப்‌ பாதுகாவாமல்‌ பகைவர்பால்‌ காட்டிக்கொடுத்த அறிவிலியும்‌, 
நாள்தோறும்‌ செய்தற்குரிய அறங்களைச்‌ செய்யாது மறந்தவனும்‌, 
அடைதற்கு உரிய மீளுதற்கு அரிய நரகத்தில்‌ யான்‌ விரைவாக 
வீழ்வேனாக." 


கு :--* தாளினில்‌ அடைந்தவர்‌ ' என்றது அடைக்கலம்‌ புக்கோரை. 
தன்னுயிரைக்‌ கொடுத்தேனும்‌ அடைக்கலம்‌ புக்கோரைக்‌ காத்தலே 
கடமையாகவும்‌, தனக்குத்‌ துன்பம்‌ வருமே என்ற அச்சத்தால்‌ அவரைக்‌ 
கைவிடுதல்‌ பெரியதோர்‌ இழுக்காம்‌ என்பது புலப்படுத்தியவாறு. 
* பூரியரேனும்‌ தம்மைப்‌ புகல்புகுந்‌ தோர்க்குப்‌ பொன்றா ஆருயிர்‌ 
கொடுத்துக்‌ காத்தார்‌! (6-4: 119) என்பது காண்க. “ தஞ்சென 
அடைந்தவர்‌ தமக்கிடர்‌ நினைக்கும்‌, நஞ்சனைய பாதகர்‌ நடக்கும்‌ நெறி 
சேர்வேன்‌ ” (வில்லி பா. 18-ஆம்‌ போர்‌-183) என்பது இங்கு ஒப்பு 
தோக்கத்‌ தகும்‌. “மீள அரு ' என்பது “மீளரு ' எனத்‌ தொகுத்தல்‌ 
விகாரமாயிற்று. (102) 


2293. பொய்க்கரி கூறினோன்‌ 
போருக்‌ கஞ்சினோன்‌ 
கைக்கொளு மடைக்கலங்‌ 
கரந்து வவ்வினோ 
னெய்த்திடத்‌ திடர்செய்தோ 
னென்றின்‌ னோர்புகு 
மெய்க்கொடு நரகிடை 
விரைவின்‌ வீழ்கயான்‌. 


பள்ளி படைப்‌ படலம்‌ 249 


* பொய்க்‌ கரி கூறினோன்‌, போருக்கு அஞ்சினோன்‌, 
கைக்கொளும்‌ அடைக்கலம்‌ கரந்து வவ்வினோன்‌, 
எய்த்திடத்து இடர்‌ செய்தோன்‌, என்று இன்னோர்‌ புகும்‌ 
மெய்க்‌ கொடு நரகிடை விரைவின்‌ வீழ்க யான்‌. 
பொ :-—* பொய்ச்சான்று சொன்னவனும்‌, போர்‌ செய்தற்கு அஞ்சி 

ஓடினவனும்‌, பிறரிடத்திலிருந்து கொண்ட அடைக்கலப்‌ பொருளை 
மறைத்துக்‌ கவர்ந்துகொண்டவனும்‌, ஒருவன்‌ இளைத்திரு ந்தபொழுது 
அவனுக்குத்‌ துன்பம்‌ செய்தவனும்‌ ஆகிய இவர்கள்‌ புகுதற்குரிய மெய்ம்‌ 
மையான கொடிய நரகில்‌ யான்‌ விரைவில்‌ வீழ்வேனாக,' 

கு :--கரி - சான்று. * அறிகரிபொய்த்தல்‌ ஆன்றோர்க்கு இல்லை ” 

(குறுந்தொகை : 184) என்பது இங்கு நினைக்க. கரந்து - மறைத்து. 
எய்த்திடத்து என்புழி அகரம்‌ தொகுத்தல்‌. எய்த்தல்‌ - இளைத்தல்‌. 
நூல்களில்‌ கூறப்படும்‌ நரகம்‌ பொய்யன்று என்பான்‌ * மெய்க்கொடு 
நரகு ' என்றான்‌. (109) 


2294. அந்தண ருறையுளை 

யனலி பூட்டினேன்‌ 
மைந்தரைக்‌ கொன்றுளோன்‌ 

வழக்கிற்‌ பொய்த்துளோ 
னிந்தனை தேவரை 

மிகழ்த்தி னோன்புகும்‌ 
வெந்துயர்‌ நரகத்து 

வீழ்க யானுமே. 


அந்தணர்‌ உறையுளை அனலி ஊட்டினோன்‌, 
மைந்தரைக்‌ கொன்றுளோன்‌, வழக்கில்‌ பொய்த்துளோன்‌ , 
நிந்தனை தேவரை நிகழ்த்தினோன்‌, புகும்‌ 

வெந்துயர்‌ நரகத்து வீழ்க யானுமே. 


பொ :—அந்தணர்‌ தங்கியுள்ள வீட்டைத்‌ தீக்கொளுத்தினவனும்‌, 
தன்‌ புதல்வரைக்‌ கொன்றவனும்‌, பொய்‌ வழக்குத்‌ தொடுத்தவனும்‌, 
தேவரை நிந்தனை' செய்தவனும்‌, புகுதற்குரிய கொடிய துன்பத்தை 
யுடைய நரகத்தில்‌ யானும்‌ வீழ்வேனாக. 

கு உறையுள்‌ - வீடு. அனலி ஊட்டல்‌ - தீக்கொளுத்துதல்‌. 
பொய்க்கரி கூறினோன்‌' முன்னர்க்‌ கூறப்பட்டமையின்‌, வழக்கில்‌ 


250 அயோத்தியா காண்டம்‌ 


பொய்த்தல்‌ என்றது, பொய்‌ வழக்குத்‌ தொடுத்தலாகக்‌ கொள்க. 
நிந்தனை நிகழ்த்தல்‌ - பழித்தல்‌, (104) 


2295. கன்றுயி ரோய்ந்‌,துகக்‌ 
கறந்து பாலுண்டோன்‌ 
மன்‌ றிடைப்‌ பிறர்பொருண்‌ 
மறைத்து வவ்வினோ 
னன்றியை மறந்திடு 
நயமி னாவினோ 
னென்றிவ ருறுநர 
கென்ன தாகவே. 


* கன்று) உயிர்‌ ஓய்ந்து உகக்‌ கறந்து பால்‌ உண்டோன்‌, 
மன்றிடைப்‌ பிறர்‌ பொருள்‌ மறைத்து வவ்வினோன்‌, 
நன்றியை மறந்திடும்‌ நயம்‌ இல்‌ நாவினோன்‌, 
என்று இவர்‌ உறும்‌ நரகு என்னது ஆகவே.” 
பொ :—' கன்று பால்‌ இன்றி இளைத்து உயிர்விடுமாறு பசுவைக்‌ 
கறந்து பால்‌ உண்டவனும்‌, பிறர்க்குரிய பொருளை (அது அவர்க்‌ 
குரியது என்று காட்டும்‌ சான்றுகளை) மறைத்து (தனக்குரியதாக நீதி 
மன்றத்தில்‌ பொய்‌ வழக்காடி)க்‌ கவர்‌ ந்தவனும்‌, பிறர்‌ தனக்குச்‌ செய்த 
நன்றியை மறந்து பேசும்‌ நன்மையில்லாத நாக்கினை யுடையவனும்‌ 
ஆகிய இவர்கள்‌ அடைதற்குரிய நரகம்‌ எனக்கு உரியது ஆகுக.” 
கு :--* உய்வில்லை செய்ந்நன்றி கொன்ற மகற்கு * (குறள்‌-110), 
“ஒருவன்‌ செய்தி கொன்றோர்க்கு உய்தியில்லென அறம்‌ பாடிற்றே * 
(புறநா.-84) என்பனவற்றால்‌ நன்றியை மறத்தலால்‌ வரும்‌ தீங்கை 
யுணரலாம்‌. (105) 


2296. அறுதன்‌ னுடன்வரு 
மஞ்சொன்‌ மாதரை 
யூறுகொண்‌் டலைக்கத்தன்‌ . 
னுயீர்கொண்்‌ டோடினோன்‌ 
சோறுதன்‌ னயலுளோர்‌ 
பசிக்கத்‌ துய்த்துளோ 
னேறுமக்‌ கதியிடை 
யானு மேறவே. 


பள்ளி படைப்‌ படலம்‌ 251 


“ஆறு தன்‌ உடன்‌ வரும்‌ அம்‌ சொல்‌ மாதரை 

ஊறு கொண்டு அலைக்கத்‌ தன்‌ உயிர்‌ கொண்டு ஓடினோன்‌, 
சோறு தன்‌ அயல்‌ உளோர்‌ பசிக்கத்‌ துய்த்துளோன்‌ 
ஏறும்‌ அக்‌ கதியிடை யானும்‌ ஏறவே.” 


பொ :-—* தன்னுடன்‌ வழி வருகின்ற அழகிய சொல்லையுடைய 
மங்கையரை (ஆறலை கள்வர்‌) உடம்பு புண்படுமாறு வருத்த, 
அக்கள்வரைத்‌ தாக்காது தன்னுயிரைமட்டும்‌ காத்துக்கொண்டு ஓடினவ 
னும்‌, தன்‌ பக்கத்தில்‌ உள்ளவர்கள்‌ பசித்திருக்கச்‌ சோற்றையுண்டவ 
னும்‌ செல்லுதற்குரிய நரகத்தில்‌ யானும்‌ செல்வேனாகுக.” 

கு :--ஊறுகொள அலைக்க எனச்‌ செயவெனெச்சமாக்குக. 
மாதரைக்‌ காத்தல்‌ கூடுமாயின்‌ காத்தலும்‌, இன்றேல்‌ அக்கள்வ 
ரோடு போர்‌ செய்து மாய்தலும்‌ ஆண்‌ மகன்‌ கடமையாகவும்‌, 
மாதரை அலைக்கும்போது தன்னுயிர்கொண்டு ஒருவன்‌ ஓடுதல்‌ 
பெரியதோர்‌ இழுக்காம்‌ என்பது புலப்படுத்தியவாறு. அணிகளைக்‌ 
கவரும்‌ நோக்கத்தினராதலின்‌ கள்வர்‌, மங்கையரையே அலைத்தனர்‌ 
என்க. சோறு எனவே இனம்பற்றிக்‌ கறி முதலியவற்றையும்‌ கொள்க. 
சோறு துய்த்துளோன்‌ என்று இயைக்க, “விருந்து புறத்ததாத்‌ 
தானுண்டல்‌ சாவா மருந்தெனினும்‌ வேண்டற்பாற்‌ றன்று  (குறள்‌-82) 
என்பது இங்கு நினைக்க, நரகம்‌ மண்ணுலகிற்குக்‌ கீழ்ப்பட்டதாகலின்‌ 
வீழும்‌ அக்கதி என்னவேண்டியவன்‌ இகழ்ச்சிக்‌ குறிப்பால்‌, ஏறுமக்கதி' 
ல்‌ (106) 


2297. எஃகெறி செருமுகத்‌ தேற்ற தெவ்வருக்‌ 
கொஃகின அுயிர்வளர்த்‌ துண்ணு மாசையா 
னஃகலி லறநெறி யாக்கி யோன்பொருள்‌ 
வெஃகிய மன்னன்வீழ்‌ நரகின்‌ வீழ்கயான்‌. 


“எஃகு எறி செரு முகத்து ஏற்ற தெவ்வருக்கு 
ஒஃகினன்‌, உயிர்‌ வளர்த்து உண்ணும்‌ ஆசையான்‌, 
அஃகல்‌ இல்‌ அற நெறி ஆக்கியோன்‌ பொருள்‌ 
வெஃகிய மன்னன்‌, வீழ்‌ நரகின்‌ வீழ்க யான்‌.” 


பொ :--: படைகொண்டு பகைவரை எறிதற்குரிய போர்க்களத்தில்‌ 
எதிர்த்த பகைவருக்கு ஆற்றாது வணங்கினவனும்‌, ஆடு கோழி முதலிய 
உயிர்களை வளர்த்து, அவற்றைக்‌ கொன்று தின்னும்‌ ஆசையுடையவ 
னும்‌, அறநெறியான்‌ ஈட்டியவனது சுருங்குதல்‌ இல்லாத பொருளைக்‌ 
கவர விரும்பிய மன்னனும்‌ வீழ்தற்குரிய நரகத்தில்‌ யான்‌ வீழ்வேனாக,” 


252 அயோத்தியா காண்டம்‌ 


ரு :--எஃகு, படைக்கலங்கட்கெல்லாம்‌ பொதுப்பெயராய்‌ நின்றது. 
ஒஃகினன்‌, ஒல்கினன்‌ என்பதன்‌ விகாரம்‌ ; வணங்குதல்‌ என்னும்‌ 
பொருளது. ஆடு கோழி முதலிய உயிர்களை வளர்த்தல்‌ அறமாயினும்‌ 
அவற்றைக்‌ கொன்று தின்னும்‌ விருப்பத்தால்‌ வளர்த்தல்‌ கொலைப்‌ 
பாவத்தையே தரும்‌ என்பது புலப்படுத்தியவாறு. * அலைப்பான்‌ பிறி 
துயிரை ஆக்கலுங்‌ குற்றம்‌ * (நான்மணிக்‌. 26) என்றது காண்க. 
அஃகலில்‌ பொருள்‌ என இயைக்க. அஃகல்‌ - சுருங்குதல்‌. அறநெறி 
யான்‌ ஈட்டப்படுதலின்‌ அஃகல்‌ இல்‌ பொருளாயிற்று. அப்பொருளின்‌ 
மிகுதி கண்டு அழுக்காற்றான்‌ அரசன்‌ வெஃகுதல்‌ அறமன்று என்று 
விளக்கியவாறு. * இறலீனுமெண்ணாது வெஃகின்‌” (குறள்‌. 180) 
என்றதும்‌ காண்க. (107) 


2298. அமிவரு மரசிய லெய்தி யாகுமென்‌ 
மிழிவரு சிறுதொழி லியற்றி யாண்டுதன்‌ 
வழிவரு தருமத்தை மறந்து மற்றொரு 
பழிவரு நெறிபடர்‌ பதக னாகயான்‌. 


* அழி வரும்‌ அரசியல்‌ எய்தி, ஆகும்‌ என்று, 
இழி வரு சிறு தொழில்‌ இயற்றி, ஆண்டு, தன்‌ 
வழி வரு தருமத்தை மறந்து, மற்று ஒரு 
பழி வரு நெறி படர்‌ பதகன்‌ ஆக யான்‌.” 


பெர :--* தம்‌ குடியின்‌ முதியோர்‌ அழிதலால்‌ தனக்கு வந்த அரசிய 
லைப்‌ பெற்று, நம்‌ செல்வம்‌ பெருகும்‌ என்று கருதி, இழிவு பொருந்திய 
சிறு தொழில்களைச்‌ செய்து ஆட்சி புரிந்து, தன்‌ குலத்தில்‌ வழி வழியாக 
மேந்கொள்ளப்பட்டுவந்த அறநெறியை மறந்து, பழி வருதற்குக்‌ காரண 
மான மற்றொரு வழியில்‌ செல்லுகின்ற பாவியாக நான்‌ ஆகக்கடவேன்‌.' 


கு :--அழி, முதல்நிலைத்தொழிற்பெயர்‌ ; அழிதலால்‌ வரும்‌ என 
மூன்றனுருபு விரிக்க. “ மூத்தோர்‌ மூத்தோர்க்‌ கூற்ற முய்த்தெனப்‌ 
பால்தர வந்த பழவிறல்‌ தாயம்‌, எய்தினம்‌ ஆயின்‌ எய்தினம்‌ சிறப்பு 
எனக்‌, குடிபுரவு இரக்கும்‌ கூரில்‌ ஆண்மைச்‌ சிறியோன்‌ ” (புறநா.-75) 
என்பது இங்கு ஒப்புநோக்கத்தகும்‌. எய்தி என்றமையால்‌ தன்‌ வலிமை 
யாலும்‌, தகுதியாலும்‌ பெறவில்லை என்பதும்‌, ஊழால்‌ கிடைத்தது 
என்பதும்‌ பெறப்படும்‌. இழிவரு சிறுதொழில்‌ என்றது, ஆறில்‌ ஒன்று 
அறம்‌ எனக்‌ கொள்ளாது, வேறும்‌ பல பொருள்‌ குடிகள்பால்‌ இரத்தலை. 
தன்‌ வழிவரு தருமம்‌ என்றது நடுநின்று செங்கோல்செலுத்தலை. 
பழிவரு நெறி என்றது ஒருபாற்‌ கோடிய கொடுங்கோல்‌ ஆட்சியை. 
* ஆகும்‌ ' என்பதற்கு யான்‌ அரசனாதலின்‌ செய்யத்தகும்‌ என்றும்‌ 


பள்ளி படைப்‌ படலம்‌ 253 


பொருள்‌ கூறலாம்‌, குடிகள்பால்‌ கோல்காட்டிப்‌ பெரும்பொருள்‌ 
பெற்றுச்‌ செங்கோல்‌ ஆட்சியை மறந்து கொடுங்கோலாட்சி செய்யும்‌ 
மன்னன்‌ இவ்வுலகில்‌ பழியும்‌, மறுமையில்‌ நரகமும்‌ பெறுவான்‌ ; 
அவனைப்போல யானும்‌ இம்மையில்‌ பழியையும்‌, மறுமையில்‌ நரகத்தை. 
யும்‌ பெறக்கடவேன்‌ என்றவாறு. (108) 


2299. தஞ்சென வொதுங்கினர்‌ தனது பாருளோ 
ரெஞ்சலின்‌ மறுக்கினோ டிரியல்‌ போயுற 
வஞ்சிசென்‌ றிறுத்தவன்‌ வாகை மீக்கொள 
வஞ்சின மன்னவனாக யானுமே. 


*தஞ்சு என ஒதுங்கினர்‌, தனது பார்‌ உளோர்‌, 
எஞ்சல்‌ இல்‌ மறுக்கினோடு இரியல்‌ போயுற, 
வஞ்சி சென்று இறுத்தவன்‌ வாகை மீக்கொள, 
அஞ்சின மன்னவன்‌ ஆக யானுமே.” 


பொ :— பிற நாட்டில்‌ பாதுகாவல்‌ இல்லாமையால்‌ தன்னைப்‌ புகலிட 
மாக நம்பி வந்து ஒதுங்கிய பிற நாட்டுக்‌ குடிமக்களும்‌, தன்னுடைய 
நாட்டில்‌ உள்ள பதியெழுவறியாப்‌ பழங்குடிமக்களும்‌ குறைதல்‌ இல்லாத 
பெரிய கலக்கத்தோடு ஓடிப்போமாறும்‌, நிலம்‌ பெறும்‌ பேராசையால்‌ 
வஞ்சிமாலை சூடி வந்து படையொடு தங்கின வஞ்சி மன்னன்‌ வெற்றி 
மாலை சூடுமாறும்‌, எதிர்த்துப்‌ போர்‌ புரியாமல்‌ அஞ்சி, அடைமதில்‌, 
பட்டுக்‌ கிடந்த மன்னவன்‌ போல யானும்‌ நரகம்‌ புகக்கடவேன்‌.” 


கு :—ஒதுங்கினோரும்‌ தனது பாருளோரும்‌ இரியல்‌ போயுற என 
உம்மை விரிக்க. ஒரு நாட்டில்‌ இடையில்‌ வந்தேறிய குடிகளும்‌ பதி: 
யெழுவறியாப்‌ பழங்குடிகளும்‌ என இருதிறக்‌ குடிமக்கள்‌ இருப்பர்‌ 
அன்றே, அவ்விருதிறக்‌ குடிமக்களும்‌ இரியல்‌ போகுமாறு என்க. 
தஞ்சம்‌ - புகலிடம்‌. மறுக்கு - கலக்கம்‌; அம்‌ சாரியை குன்றியது. 
இரியல்‌-ஓட்டம்‌. வஞ்சி என்பது புறத்திணைகளுள்‌ ஒரு திணை ; அது 
நிலம்பெறும்‌ ஆசையால்‌ பகைவர்‌ மண்மேல்‌ படை எடுத்துச்‌ செல்லு 
வதை ஒழுக்கமாகக்‌ கொண்டது ; அவ்வொழுக்கத்தோர்‌ வஞ்சிப்பூமாலை 
சூடுதல்‌ மரபு. இறுத்தல்‌-பகைவர்‌ மண்ணில்‌ படையொடு தங்குதல்‌. 
வாகை - வெற்றி; வென்றோர்‌ சூடுதற்குரிய மாலை. இரியல்‌ போகவும்‌ 
வாகை மீக்கொளவும்‌ அஞ்சின மன்னவன்‌ எனவே இவன்‌ அடைமதில்‌ 
பட்டுக்‌ கிடந்தமை அறியலாம்‌. இம்மன்னன்‌ காஞ்சித்‌ திணை மேற்‌ 
கொண்டு எதிரூன்றாது அஞ்சி ஒடுங்கினமையால்‌, வந்த வஞ்சியான்‌ 
வாகை சூடல்‌ எளிதாயிற்று. மன்னவனுக்குரிய ஆண்மையின்‌ றித்‌ தன்‌ 


ம்‌ அயோத்தியா காண்டம்‌ 


கிழ்‌ வாழ்வோர்‌ கலங்கியோடத்‌ தானும்‌ அஞ்சி யொடுங்கும்‌ மன்னவன்‌ 
நரகம்‌ புகுவதற்குரிய பாவியாவான்‌ என்பதும்‌, அம்மன்னவன்‌ போல 
“நரகம்‌ புகுவதற்குரியேனாகுக ' எனப்‌ பரதன்‌ வஞ்சினம்‌ கூறினான்‌ 
என்பதும்‌ அறிக. (109) 


2300. கன்னியை யழிசெயக்‌ கருதி னோன்குரு 
பன்னியை மோக்கினோன்‌ பருக னோனறை 
பொன்னிக)ம்‌ களவினிற்‌ பொருந்தி னோனென 
வின்னவ ருறுகதி யென்ன தாகவே. 


*கன்னியை அழிசெயக்‌ கருதினோன்‌, குரு 
பன்னியை நோக்கினோன்‌, பருகினோன்‌ நறை, 
“பொன்‌ இகழ்‌ களவினில்‌ பொருந்தினோன்‌, என 
இன்னவர்‌ உறு கதி என்னது ஆகவே.” 


பொ:--: மணமாகாத பெண்ணைக்‌ கற்பழிக்கக்‌ கருதினவனும்‌, குரு 
வின்‌ மனைவியை அக்கருத்தோடு பார்த்தவனும்‌, கள்ளைப்‌ பருகினவ 
னும்‌, இகழத்‌ தக்க களவுத்‌ தொழிலால்‌ பொன்னைப்‌ படைத்தவனும்‌ 
ஆகிய இவர்கள்‌ அடையும்‌ நரகம்‌ எனக்குரியதாகுக.” 


கு :-கன்னி-மணமாகாத இளம்பெண்‌. கருதுதலும்‌ செய்த 
லோடு ஒக்குமாகலின்‌, *கருதினோன்‌' என்றான்‌. நோக்கினோன்‌ என்ப 
தற்கும்‌ ஈது ஒக்கும்‌. பன்னி-பத்தினி, மனைவி, நறை-கள்‌. இன்னவர்‌ 
உறுகதியாவது நரகம்‌. களவால்‌ பொருளீட்டியோர்‌ மறுமைக்கண்‌ 
நரகம்‌ பெறுதலேயன்றி இம்மையிலும்‌ இகழப்படுவர்‌ என்பது தோன்ற, 
“இகழ்‌ களவு ' என்றான்‌. (110) 


2301. ஊணல வுண்வழி நாயி னுண்டவ 
னாணலன்‌ பெண்ணல னார்கொ லாமென 
காணல எனரகமுண்‌ டென்னு நல்லுரை 
பேணலன்‌ பிறர்பழி பிதற்றி யாகயான்‌. 
“ஊண்‌ நல உண்வழி நாயின்‌ உண்டவன்‌, 

* ஆண்‌ அலன்‌, பெண்‌ அலன்‌, ஆர்கொலாம்‌?” என 
நாணலன்‌, நரகம்‌ உண்டு என்னும்‌ நல்‌ உரை 
பேணலன்‌ பிறர்‌ பழி பிதற்றி, ஆக யான்‌.” 


பள்ளி படைப்‌ படலம்‌ 255 


பொ:--*நல்ல சுவையுள்ள உணவை உண்ணும்போது நாயைப்‌ 
போலப்‌ பிறரைத்‌ துரத்திவிட்டுத்‌ தான்மட்டும்‌ தனித்து இருந்து 
உண்டவனும்‌, (பெண்ணேவல்‌ செய்வதால்‌) ஆணும்‌ அல்லன்‌, 


(பெண்‌ வடிவம்‌ இன்மையின்‌) பெண்ணும்‌ அல்லன்‌, இவன்‌ ஆர்‌ என்று 
பிறர்‌ இகழவும்‌ நாணாத பெண்வழிச்‌ செல்வோனும்‌, நரகம்‌ உண்டு 
என்கிற நல்ல சொல்லையும்‌ போற்றாதவனாய்‌ அற்நரகிடைவிழுமாறு 
பிறருடைய பழியைப்‌ பிதற்றித்‌ திரிபவனும்‌ யான்‌ ஆக." 


க :-—நல ஊண்‌ என மாற்றுக. நல்ல உணவை உண்ணும்‌ 
போது பிறரையெல்லாம்‌ துரத்திவிட்டு உண்பவனுக்கு, உணவுகண்ட 
வழிப்‌ பிற நாய்களைக்‌ குரைத்துத்‌ துரத்திவிட்டுத்‌ தான்மட்டும்‌ உண்ணும்‌ 
நாய்‌ உவமை, பெண்வழிச்‌ செல்வோன்‌ இழிவை, “பெண்ணேவல்‌ 
செய்தொழுகும்‌ ஆண்மையின்‌ நாணுடைப்‌ பெண்ணே பெருமை 
யுடைத்து ” (குறள்‌-907) என்றதால்‌ அறியலாம்‌. இதனால்‌ அந்நாண 
மில்லி ஆணலன்‌ ; பெண்ணலன்‌ ஆர்கொலாம்‌ என ஐயுறத்‌ தக்கவன்‌ 
என்பது பெறப்படும்‌. பிறர்பழி கூறுதலாகிய புறங்கூறல்‌, அறங்கூறான்‌ 
அல்ல செய்தலினும்‌ கொடியதாய்‌ மீளா நகரத்தில்‌ உய்க்கும்‌ என்பது, 
“அறங்கூறா னல்ல செயினும்‌ ஒருவன்‌ புறங்கூறான்‌ என்ற லினிது ” 
(குறள்‌-181) என்பதால்‌ பெறப்படுதலின்‌, நரகம்‌ உண்டு என்னும்‌ 
நல்லுரைபேணாது பிறர்பழி பிதற்றுவதாகக்‌ கூறப்பட்டது. பேணலன்‌, 
முற்றெச்சம்‌. பிறரை யொழித்துத்‌ தனித்துண்டவனும்‌ பெண்வழிச்‌ 
செல்வோனும்‌ புறங்கூறுவோனும்‌ நரகிடைவீழ்வார்‌ என்பது இதனால்‌ 
புலனாம்‌. (111) 


2302. மறுவிறொல்‌ குலங்களை மாசிட்‌ டேற்றினோன்‌ 
சிறுவிலை யெளியவ ருணவு சிக்தினோ 
னறியன வயலவர்‌ நாவி னீர்வர 
வுறுபத நுங்கிய வொருவ னாகயான்‌. 


* மறு இல்‌ தொல்‌ குலங்களை மாசு இட்டு ஏற்றினோன்‌, 
சிறு விலை எளியவர்‌ உணவு சித்தினோன்‌, 
நறியன அயலவர்‌ நாவின்‌ நீர்வர 

உறு பதம்‌ நுங்கிய ஒருவன்‌ ஆக யான்‌.” 


பொ :—'குற்றம்‌ அற்ற பழமையான குலங்களை மாசுடையவாகக்‌ 
கற்பித்து ஏற்றிக்‌ கூறியவனும்‌, எளிய மக்கள்‌ உண்ணும்‌ விலை உயர்ந்த 
சிறிய அளவுள்ள உணவைச்‌ சிந்தினவனும்‌, நறுமணமும்‌ சுவையு 
முடைய மிக்க உணவுப்‌ பண்டங்களைப்‌ பக்கத்தில்‌ பார்த்திருப்பவர்‌ 


256 அயோத்தியா காண்டம்‌ 


நாவில்‌ உமிழ்நீர்‌ சுரக்குமாறு அவர்க்குக்‌ கொடாது விரைந்து விழுங்கி 
யுண்ட ஒருவனும்‌ யான்‌ ஆக” 


௫ :--குலம்‌ என்றது குடிப்பிறப்பை. எட்டியும்‌ சுட்டியும்‌ மாசு 
காட்ட முடியாத குலம்‌ என்பான்‌, மறு இல்‌ தொல்குலம்‌ என்றான்‌. 
சிறு விலை உணவு என இயையும்‌; விலையில்‌ உயர்ந்ததாய்‌ அளவில்‌ 
குறைந்ததாய்‌ உள்ள உணவு. உணவுப்‌ பொருள்‌ சிந்தக்கூடாது; 
அதன்மேலும்‌ எளியவர்‌ உணவுப்‌ பொருள்‌ சிந்துதல்‌ குற்றம்‌; அதன்‌ 
மேலும்‌ அவ்வெளியவரின்‌ சிறு விலையுணவைச்‌ சிந்துதல்‌ பெரியதோர்‌ 
குற்றமாம்‌ என்க, மேலைச்‌ செய்யுளில்‌ பிறரைத்‌ துரத்திவிட்டு உணவுப்‌ 
பொருளை உண்டவனைக்‌ கூறி, இச்செய்யுளில்‌ பிறர்‌ எதிரில்‌ அவர்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கவும்‌ அவர்க்கு ஈயாது உண்டவனைப்‌ பற்றிக்‌ 
கூறினார்‌. கொடுத்து உண்ணுதற்குரிய பேரளவுள்ள உணவு என்பது 
தோன்ற, ‘உறுபதம்‌' என்றும்‌, பார்த்துக்‌ கொண்டுள்ள பிறர்‌ பறித்து 
உண்பார்களே என்ற அச்சத்தால்‌ விரைந்து விழுங்கினமை தோன்ற, 
*நுங்கிய' என்றும்‌ கூறினான்‌. (112) 


2303. வில்லினும்‌ வாளினும்‌ 
விரிந்த வாண்டொமில்‌ 
புல்லிடை யுகுத்தனென்‌ 
பொய்ம்மை யாக்கையைச்‌ 
சில்பக லோம்புவான்‌ 
செறுகர்‌ சீறிய 
வில்லிடை யிடுபத 
மேற்க வென்கையால்‌. 


* வில்லினும்‌ வாளினும்‌ விரிந்த ஆண்‌ தொழில்‌ 
புல்லிடை உகுத்தனென்‌ பொய்ம்மை யாக்கையைச்‌ 
சில்‌ பகல்‌ ஓம்புவான்‌ செறுநர்‌ சீறிய 

இல்லிடை இடு பதம்‌ ஏற்க, என்கையால்‌.” 


பொ :--*விற்போர்க்‌ கலையிலும்‌ வாட்போர்க்‌ கலையிலும்‌ யான்‌ பெற்‌ 
றிருக்கும்‌ விரிவான ஆண்மைத்‌ தொழிலாகிய அமிழ்தத்தைப்‌ பயன்‌ 
படுத்தாமல்‌ இழிந்த இடத்தில்‌ சிந்தியதுபோல வீணாக்கிவிட்டு, நிலை 
பேறில்லாத பொய்யுடம்பை மேலும்‌ சில நாள்‌ பாதுகாக்க வேண்டிப்‌ 
பகைவர்‌ கோபித்து அகப்படுத்தி இருத்திய சிறையில்‌, சிறைக்காவலர்‌ 
விரும்பியபோது இடும்‌ உணவை என்கையால்‌ ஏற்று உண்ணும்‌ 
இழிவைப்‌ பெறுவேனாக. ! 


பள்ளி படைப்‌ படலம்‌ 257 


கு :--புல்லிடையுகுத்தனென்‌ என்பது, புல்லிய இடத்தில்‌ உகுத்‌. 
தாற்போன்று வீணாக்கி என்னும்‌ பொருளதாம்‌ ஆண்மைத்‌ தொழிலாகிய: 
அமிழ்தத்தைப்‌ புல்லிடை யுகுத்தனென்‌ எனப்‌ பொருள்‌ கொள்ள வைத்‌ 
தமையால்‌ அது குறிப்புருவகம்‌ ஆம்‌. “ பரதற்கெய்திய புல்லிடையுக்க. 
நல்லமூதம்‌ போலுமால்‌ ” (1557) என்று முன்‌ கூறியுள்ளதும்‌ காண்க, 
புல்லிடை - தூய்மையற்ற இடம்‌. * ஊத்தைக்‌ குழியில்‌ அமுதம்‌ பாய்வது 
போல்‌ ” (பெரியாழ்வார்‌ 4-6-9) என்பது இங்கு ஒப்புநோக்கத்தகும்‌. என்‌ 
றும்‌ நிலை பெறுவதாய மானத்தை இழந்தும்‌ காப்பாற்றத்தக்க பெருமை 
உடம்புக்கு இன்று என்பது தோன்ற, 'பொய்ம்மை யாக்கையை” எனவும்‌, 
“சில்பகல்‌ ஓம்புவான்‌! எனவும்‌ கூறினான்‌. நிலைபேறில்லாததாய்ப்‌ 
பின்னும்‌ அழிவதாய உடம்பு என்பது கருத்து. “செறுநர்‌ சீறிய இல்‌” 
என்றது சிறைச்சாலையை; காராக்கிருகம்‌ என்பர்‌ வடநூலோர்‌. 
*செறுநர்சீறிய என்ற அடையால்‌ இல்‌ என்றது சிறைச்சாலை: 
யையே என்பது விளங்கவைத்தவாறு. சிறைக்‌ காவலர்‌ விரும்பிய: 
போது இடுகின்ற சிறிய உணவைக்‌ கையால்‌ ஏற்று உண்டு சிலநாள்‌ 
காறும்‌ பொய்யுடம்பை ஓம்பிவாழும்‌ எண்ணம்‌ அரசர்‌ குடிப்‌ 
பிறந்த ஆண்மகனுக்கு ஏலாததாய்‌ இழிவு தலைத்தரும்‌ என்பதை, 
“ தொடர்ப்படு ஞமலியின்‌ இடர்ப்படுத்திரீ இய, கேளல்கேளிர்‌ 
வேளாண்‌ சிறுபதம்‌, மதுகையின்றி வயிற்றுத்தீத்தணியத்‌, தாமிரந்‌ 
துண்ணுமளவை, யீன்மரோ விவ்வுலகத்தானே 4 (புறநா-74) என்று 
சிறையில்‌ துஞ்சிய சேரமான்‌ கணைக்காலிரும்பொறையின்‌ பாடலால்‌ 
உணரலாம்‌. அவ்வாறு ஏற்றுண்டோர்‌ நரகம்‌ அடைவார்‌ என்பது 
கருத்து. (118) 


2304. ஏற்றவற்‌ கொருபொரு ளூள்ள தின்றென்று 
மாற்றல னுதவலன்‌ வரம்பில்‌ பல்பக 
லாற்றின னுழற்றுமோ ராத னெய்துமக்‌ 
கூற்றுறு நரகினோர்‌ கூறு கொள்கயான்‌. 


“ஏற்றவற்கு ஒருபொருள்‌ உள்ளது, இன்று என்று: 
மாற்றலன்‌, உதவலன்‌, வரம்பு இல்‌ பல்‌ பகல்‌ 
ஆற்றினன்‌ உழற்றும்‌ ஓர்‌ ஆதன்‌ எய்தும்‌ அக்‌ 
கூற்று உறு நரகின்‌ ஓர்‌ கூறு கொள்க யான்‌.” 


பொ :--: தன்னிடத்து வந்து இரந்து ஒரு பொருளை வேண்டியவ: 

னுக்கு உள்ளது என்று உதவாமலும்‌, இல்லையென்று மறுத்துக்‌ கூறாம. 

லும்‌, அளவிலாத பல நாட்கள்‌ கொடுப்பதாகச்‌ சொல்லிக்‌ காலம்‌ கடத்தி: 
17 


2558 அயோத்தியா காண்டம்‌ 


அவனை உழலச்‌ செய்கின்ற ஒரு கண்ணோட்டம்‌ இல்லாதவன்‌ அடையும்‌ 
எமனுக்கு உரிமையுள்ள நரகத்தில்‌ ஒரு பகுதியை யான்‌ கொள்ளக்‌ 
கடவேன்‌. ' 


க:--*உள்ளது இன்று என்று மாற்றலன்‌ உதவலன்‌ ' என்பது எதிர்‌ 
நிரல்‌ நிறை. ஆற்றுதல்‌ - காலம்‌ கடத்தல்‌. உழற்றுதல்‌, நாளைக்கு, 
ஆகட்டும்‌ என்று சொல்லி இரப்பவனை மீண்டும்‌ மீண்டும்‌ வரச்செய்தல்‌, 
உண்டு இல்லை என்பதை உடனே சொல்லாமல்‌, கொடுப்பவன்‌ போலப்‌ 
யலநாள்‌ வரையில்‌ காலம்‌ கடத்தி இறுதியில்‌ ஒன்றும்‌ உதவாதவன்‌ 
.தரகில்‌ வீழ்தற்குரியவன்‌ என்பது கருத்து. *வாதவர்கோன்‌ பின்னை 
யென்றான்‌ வத்தவர்‌ கோன்‌ நாளையென்றுன்‌,--யாதவர்கோன்‌ 
யாதொன்று மில்லேயென்றான்‌-—ஆதலால்‌, வாதவர்கோன்‌ பின்னை 
யினும்‌ வத்தவர்கோன்‌ நாளையினும்‌ யாதவர்கோன்‌ இல்லை இனிது” 
(தமிழ்‌ நாவலர்‌ சரிதை - ஒளவையார்‌ 27) என்ற பாடலால்‌, பின்னைத்‌ 
தருவேன்‌ நாளைத்‌ தருவேன்‌ என்று இரப்பாளனை உழலச்‌ செய்வதினும்‌ 
இல்லை என்று சொல்லிவிடுவது நல்லது என்பது விளங்குதல்‌ காண்க. 
(114) 


2305. பிணிக்குறு முடையுடல்‌ பேணிப்‌ பேணலார்த்‌ 
துணிக்குறு வயிரவா டடக்கை தூக்கப்போய்‌ 
மணிக்குறு நகையிள மங்கை மார்கண்முன்‌ 
றணிக்குறு பகைஞரைத்‌ தாழ்க வென்றலை. 


பிணிக்கு உறும்‌ முடை உடல்‌ பேணிப்‌ பேணலார்த்‌ 
துணிக்குறு வயிர வாள்‌ தடக்கை தூக்கிப்‌ போய்‌, 
மணிக்‌ குறு நகை இள மங்கைமார்‌ கண்முன்‌, 
தணிக்குறு பகைஞரைத்‌ தாழ்க, என்‌ தலை.” 


பொ:--வாத முதலிய நோய்கட்கு இடமாகப்‌ பொருந்திய முடை 
நாற்றம்‌ வீசும்‌ உடம்பைப்‌ பாதுகாத்துக்கொண்டு, பகைவரை வெட்டு 
தற்கு உரிய கூரிய வாளைப்‌ பெரிய கையில்‌ தூக்கிச்‌ சென்று, முத்துப்‌ 
போன்ற சிறிய பற்களையுடைய பெண்டிர்‌ கண்களுக்கு எதிரில்‌, வென்று 
அடக்குதற்குரிய பகைவரை என்தலை வணங்குவதாக. 


ரூ:--வாதம்‌, பித்தம்‌, ஐ என்ற மூன்றற்கு உரிமையுள்ள உடம்பு 
என்பது தோன்ற, “பிணிக்குறும்‌ முடையுடல்‌' என்றார்‌. பேணலார்‌ - 
பகைவர்‌. வயிரம்‌ - கூர்மை; “ கொலைபுரி வயிர வேலான்‌ ”(தணிகைப்பு. 
சீபரி. 92) என்புழியும்‌ இச்சொல்‌ இப்பொருளது ஆதல்‌ காண்க, 
தடக்கைக்குச்‌ சுமையரயதன்‌ றிப்‌ பயனின்று என்பது தோன்ற, “தூக்கிப்‌ 


பள்ளி படைப்‌ படலம்‌ 259 


போய்‌! என்றான்‌. நகைப்பதற்குரிய கருவியுடைமை : தோன்ற, (மணிக்‌ 
குறுநகை கூறினான்‌. ஆடவர்முன்‌ பகைவரை வணங்குவதினும்‌ 
இளமங்கையர்‌ கண்முன்‌ பகைவரை வணங்குதல்‌ மிக்க இழிவு தருவ 
தாகலின்‌ *மங்கைமார்‌ கண்முன்‌” என்றான்‌. தணிக்குறு பகைஞர்‌ - 
வென்று அடக்குதற்குரிய எளிய பகைவர்‌. தலைதாழ்தலாவது வணங்கு 
தல்‌. வாளோடு சென்று வணங்குதல்‌, தானும்‌ வாளும்‌ பகையரசனுக்கு 
அடிமையும்‌ உடைமையும்‌ ஆம்‌ என்‌ பது புலப்படுத்த வேண்டி. இவ்வாறு 
மகளிர்‌ எள்ளி நகைக்கப்‌ பகைவரைப்‌ பணிவது பெரும்பயன்‌ கருதி 
யன்று என்பது புலப்படுத்த, *பிணிக்குறு முடையுடல்‌ பேணி என்றான்‌. 
இராமனைக்‌ காட்டுக்கனுப்பியதில்‌ யான்‌ உடந்தையாக இருந்திருப்பின்‌ 
இங்குக்‌ கூறிய இழிவையும்‌ யான்‌ பெறுவேனாக என்பது கருத்து. (115) 


2306. கரும்பலர்‌ செர்நெலங்‌ கழனிக்‌ கானநா 
டரும்பகை கவர்க்துண வாவி பேணினெ 
னிரும்பலர்‌ நெடுந்தளை யீர்த்த காலொடும்‌ 
விரும்பலர்‌ முகத்தெதிர்‌ விழித்து நிற்கயான்‌. 
“கரும்பு அலர்‌ செந்‌ நெல்‌ அம்‌ கழனிக்‌ கான நாடு 
அரும்‌ பகை கவர்ந்து உண, ஆவி பேணினென்‌, 
இரும்பு அலர்‌ நெடுந்தளை ஈர்த்த காலொடும்‌ 
விரும்பலர்‌ முகத்து எதிர்‌ விழித்து நிற்க யான்‌.” 


பொ :--கரும்பையும்‌ பரவிய செந்தெற்பயிரையுமுடைய அழகிய 
கழனிக்காட்டையுடைய நாட்டை, வெல்லுதற்கு அரிய பகைவர்‌ கைப்‌, 
பற்றி அனுபவிக்க, அவரை வெல்ல இயலாது, உயிரைப்‌ பாதுகாத்துக்‌ 
கொண்டு, அவர்கள்‌ இட்ட இரும்பாலாகிய பெரிய நீண்ட விலங்கை 
யிழுத்த காலோடும்‌ பகைவர்‌ முகத்துக்கு எதிரில்‌ யான்‌ விழித்து 
நிற்பேனாக. ? 


கு :-கழனிக்கானம்‌ என்றது, வயற்காடு, கழனிக்காடு என்றாற்‌ 
போன்றது. கவர்ந்துணல்‌ - கைப்பற்றி அனுபவித்தல்‌. தளை- விலங்கு. 
விரும்பலர்‌ - பகைவர்‌. தன்னாட்டைக்‌ கவர்ந்த பகை மன்னன்‌ இட்ட 
“விலங்கு பூண்ட காலோடு, அப்பகைவர்‌ முகத்தில்‌ விழிப்பது மிக்க 
பேரிழிவு ஆதலின்‌ அவ்விழிவைப்‌ Er ற வஞ்சினங்‌ 
கூறுகிறான்‌. AT (116). 


இச்செய்யுளுக்குப்பின்‌ ஒரு பிரதியில்‌ கீழ்க்காணும்‌ செய்யுளும்‌ 
“பரதன்‌ நகர்புகு படலம்‌ முற்றும்‌” என்‌ யூ 'தொடரும்‌ 45-இல்‌ காணப்படு 
கின்றன. 


260 அயோத்தியா காண்டம்‌ 


2806 (ய) எனைப்பல சூளுரைத்‌ தென்னை யீன்றவள்‌ 
வினைத்திறத்‌ தரசினை விரும்பி லன்னைகேள்‌ 
அனைத்துள நரகெனக்‌ காக வென்றவள்‌ 
பனிக்கம லப்பதம்‌ பணிந்தி றைஞ்சினான்‌. 


2307. தீயன கொடியவள்‌ செய்த செய்கையை 
நாயினே னுணரினன்‌ னெறியி னீங்கலாத்‌ 
அரயவர்க்‌ கடரிமைக்‌ அழலுந்‌ தோமுடை 
யாயவர்‌ வீழ்கதி யதனின்‌ வீழ்கயான்‌. 


*தீ அன கொடியவள்‌ செய்த செய்கையை 
நாயினேன்‌ உணரின்‌ நல்‌ நெறியில்‌ நீங்கலாத்‌ 
தூயவர்க்கு இடர்‌ இழைத்து உழலும்‌ தோம்‌ உடை 
ஆயவர்‌ வீழ்கதி அதனின்‌ வீழ்க யான்‌.” 


பொ :--* சேர்ந்தார்க்‌ கொல்லியாகிய தீயைப்‌ போன்ற கொடியவ 
ளாகிய கைகேயி செய்த வஞ்சனைச்‌ செயலை நாய்‌ போன்ற நான்‌ 
முன்னரே உணர்ந்திருப்பேனாயின்‌, நல்ல நெறியில்‌ நீங்காது ஒழுகு. 
கின்ற. . பெருமக்களுக்குத்‌ துன்பம்‌ செய்து திரிகின்ற குற்றம்‌ உடைய: 
அக்கொடியவர்‌ வீழ்தற்குரிய நரகில்‌ யான்‌ வீழ்வேனாக. * 


கு கைகேயி தன்னைச்‌ சேர்ந்த தயரதனைக்‌ கொன்றவளாதலின்‌ 
சேர்ந்தாரைக்‌ கொல்லியாகிய தீ அவளுக்கு உவமையாயிற்று. செய்ந்‌: 
நன்றி மறவாத்‌ தன்னியல்பு புலப்படுத்த வேண்டிப்‌ பரதன்‌ தன்னை 
* நாயினேன்‌” என்றான்‌. கொடியவள்‌ செய்த செய்கையை *நாயினேன்‌ 
உணரின்‌” என்பது, பரதன்‌ கூறிய சூளுறு கட்டுரைகட்கெல்லாம்‌ 
இறுதிநிலைவிளக்காய்நின்று எல்லாவற்றோடும்‌ முன்னர்க்கூட்டிக்‌ 
கூறும்‌ இயைபுடையது. தோம்‌ - குற்றம்‌. துறந்த மாதவர்‌, குரவர்‌, 
அந்தணர்‌ முதலியோர்‌ சிறப்பு வகையால்‌ எடுத்துக்‌ கூறப்பட்டமையின்‌,. 
இங்கு நன்னெறியினீங்கலாத்‌ தூயவர்‌ என்றது இல்லறத்தோரை 
என்று கொள்ளலாம்‌. (117) 


கோசலை பரதனைத்‌ தழுவிப்‌ பாராட்டல்‌ 2308-2310 
2308. தூய வாசகஞ்‌ சொன்ன தோன்றலைத்‌ 
* தீய கானகம்‌ திருவி னீங்கமுன்‌ 
போயி னான்வரக்‌ கண்ட பொம்மலா 
ளாய காதலா லழுது புல்லினாள்‌. 


பள்ளி படைப்‌ படலம்‌ 267 


தூய வாசகம்‌ சொன்ன தோன்றலைத்‌ 
தீய கானகம்‌ திருவின்‌ நீங்கி முன்‌ 
போயினான்‌ வரக்‌ கண்ட பொம்மலாள்‌, 
ஆய காதலால்‌, அழுது புல்லினாள்‌. 


பொ :--தூய்மையான அச்சொல்லைச்‌ சொன்ன பரதனைத்‌ தீங்கு 
நிறைந்த காட்டிற்குச்‌ சீதையோடு அயோத்தியைவிட்டு முன்‌. நீங்கிச்‌ 
சென்ற இராமன்‌ வரக்‌ கண்டாற்‌ போன்ற மகிழ்ச்சியுடையளாய்க்‌ 
கோசலை அத்தகைய அன்பினால்‌ அழுதுகொண்டே தழுவினாள்‌. 


கு :—தூய வாசகம்‌ என்றது, ‘கொடியவள்‌ செய்த செய்கையை 
நாயினேனுணரின்‌ நரகில்‌ வீழ்வேனாக' என்றாற்‌ போன்ற சொல்லை. 
அது அவன்‌ மனத்தூய்மையை விளக்குதலின்‌ “துரயவர்சகம்‌' என 
அதைக்‌ குறிப்பிட்டார்‌. தோன்றல்‌ என்றது பரதனை. திருவினோடு நீங்கி 
என ஓடு விரிக்க. அரசத்திருவினீங்கி எனப்‌ பொருள்‌ கொள்ளலும்‌ ஆம்‌. 
பொம்மல்‌ - மகிழ்ச்சி, ஆய காதல்‌ என்றது இராமனைக்‌ கண்டாற்‌ 
போன்று உள்ளத்தெழுந்த பேரன்பினை. அழுதலும்‌ தழுவலும்‌ அன்பு 
காரணமாகப்‌ புறத்தே நிகழுஞ்‌ செயல்கள்‌. தோன்றலைப்‌ புல்லினாள்‌ என 
இயையும்‌. (118) 


2309. செம்மை நன்மனத்‌ தண்ணல்‌ செய்கையு 
மம்மை தீமையு மறித றேற்றினாள்‌ 
கொம்மை வெம்முலை குமுறு பாலுக 
விம்மி விம்மிநின்‌ நழுது வீங்கினள்‌. 
செம்மை நல்‌ மனத்து அண்ணல்‌ செய்கையும்‌, 
அம்மை தீமையும்‌, அறிதல்‌ தேற்றினாள்‌ ; 
கொம்மை வெம்‌ முலை குமுறு பால்‌ ௨௧, 
விம்மி விம்மி நின்று, அழுது வீங்கினாள்‌. 

பொ :--நல்ல மனத்தையுடைய பரதனது செம்மையான செய்கை 
யையும்‌ அவனைப்‌ பெற்ற அம்மையான கைகேயியின்‌ தீய செய்கையை 
யும்‌ தெளிவாக அறிந்த கோசலை, திரண்டவெவ்விய நகில்களில்‌ 
இருந்து சுரக்கின்ற பால்‌ சிந்தத்‌ தேம்பித்‌ தேம்பி நின்று அழுது 
முகம்‌ வீங்கினாள்‌. 

கு :—நன்மனம்‌ என்பதால்‌ மனத்தின்‌ செம்மைபெறப்படுதலின்‌, 

'செம்மைச்‌ செய்கை என இயைக்க. அம்மை-தாய்‌. தீமை யென்றது 

தீயசெயலை. தேற்றினாள்‌ தன்வினையில்‌ வந்தது. பரதனை இராமனாகவே 

கண்ட பேரன்பால்‌ பால்‌ சுரந்தது. “ இல்லா முலைப்பாலுங்‌ கண்ணீரும்‌ 


262 அயோத்தியா காண்டம்‌ 


ஏந்திழைபால்‌, நல்லாய்‌ உளவாமால்‌ ” (சிவஞானபோதம்‌ 8. சூ. 2ஆம்‌ 
அதிகாரம்‌) என்றது காண்க. *பான்முலை சோர நின்றாள்‌! (1842) 
என இலக்குவனை நோக்கிச்‌ சுமித்திரை பால்சோர நின்றமையை 
முன்னர்க்‌ கூறியுள்ளமை காண்க. (119) 


2310. முன்னை நுங்குல முதலு ளோர்கடா 
நின்னை யாவரே நிகர்க்கு நீர்மையார்‌ 
மன்னர்‌ மன்னவா வென்று வாழ்த்தினா 
ளூன்ன வுன்னநைந்‌ அருக விம்முவாள்‌. 


“முன்னை நும்‌ குல முதலுளோர்கள்தாம்‌, 
நின்னை யாவரே நிகர்க்கும்‌ நீர்மையார்‌ ? 
மன்னர்‌ மன்னவா !” என்று, வாழ்த்தினாள்‌ 
உன்ன உன்ன நைந்து உருகி விம்முவாள்‌. 


பொ :--பரதன்‌ இயல்பை நினைக்க நினைக்கக்‌ கசிந்து உருகி ஏங்கு 
கின்ற கோசலை, “மன்னர்‌ மன்னவா ! முற்பட்டதாகிய நுங்குலத்து 
முன்னே இருந்த மன்னர்களில்‌ நின்னை நிகர்க்கும்‌ தன்மையுடையார்‌ 
யார்‌ ?” என்று புகழ்ந்து வாழ்த்தினாள்‌. 

கு :--வினா, யாரும்‌ இன்மையுணர்த்திற்று. “ மன்புகழ்‌ பெருமை 
நுங்கள்‌ மரபினோர்‌ புகழ்களெல்லாம்‌, உன்புகழாக்கிக்‌ கொண்டாய்‌ ” 
(குகப்‌ படலம்‌ 86) *ஆயிரமிராமர்‌ நின்கேழாவரோ” (குகப்‌. 35) என்று 
குகன்‌ கூறுவதும்‌ இக்கருத்தினதேயாதல்‌ காண்க. பரதனை மன்னர்‌ 
மன்னவா ! என விளித்தது, மன்னர்‌ மன்னன்‌ ஆதற்குரிய தகுதி 
மிகவுடைமை கருதி. “ மும்மையின்‌ நிறை குணத்தவன்‌ நின்னினும்‌ 
தல்லால்‌” (1698) என முன்னரே புகழ்ந்திருத்தலும்‌ நினைக்க. 
மன்னர்‌ மன்னனாய்‌ நெடிது வாழ்க என்பது அவள்‌ வாழ்த்து. (120) 


இச்செய்யுளுக்குப்பின்‌ சில சுவடிகளில்‌ கீழ்வரும்‌ இரு செய்யுள்கள்‌ 
காணப்படுகின்றன. 


2910 (௨) உன்ன உன்ன நைந்்‌ துருகு மன்புகூர்‌ 
அன்னை தாளில்‌ வீழ்ந்‌ திளய வண்ணலும்‌ 
சொன்ன நீர்மையாற்‌ றொழுது மாழ்கினான்‌ 
இன்ன வேலைவாய்‌ முனிவ னெய்தினான்‌. 

2910 (b) வந்த மாதவன்‌ தாளில்‌ வள்ளல்‌ வீழ்ந்‌ 
தெந்தை யாண்டையா னியம்பு வீரெனா 
நொந்து மாழ்கினா னுவல்வ தோர்கிலா 
அந்த மாதவ னழுது புல்லினான்‌. 


பள்ளி படைப்‌ படலம்‌ 208 


ஆயின்‌, இவை இவ்விடத்திற்கு இன்றியமையாதன அல்ல ஆதலா 
லும்‌ பின்னிகழ்ச்சியோடு முரணாதலாலும்‌, 1, 5, 7, 19, 15-20, 22, 
27-29, 40, 49, 52 என்ற எண்ணுள்ள சுவடிகளில்‌ இவையின்மையாலும்‌ 
இங்கு விடப்பட்டன. 


கோசலை பரதனைத்‌ தந்தைக்கு இறுதிக்கடன்‌ செய்க எனல்‌ 


2311. மறுவின்‌ மைந்தனே வள்ள லுர்கையா 
ரிறுதி யெய்திரா ளேமி ரண்டின 
சிறுவர்‌ செய்கடன்‌ செய்து தீர்த்தியென்‌ 
அறுவன்‌ மேயினா ளூரையி னேயினாள்‌. 


“மறு இல்‌ மைந்தனே! வள்ளல்‌ உந்தையார்‌, 
இறுதி எய்தி நாள்‌ ஏழ்‌ இரண்டின ; 
சிறுவர்‌ செய்கடன்‌ செய்து தீர்த்தி' என்று 
உறுவல்‌ மேயினாள்‌ உரையின்‌ ஏயினாள்‌. 


பொ :--துன்பத்தையுடைய கோசலை, “குற்றம்‌ அற்ற மகனே! 
வள்ளலாகிய உன்‌ தந்தையார்‌, இறந்து பதினான்கு நாட்களாயின ; 
புதல்வர்‌ செய்தற்குரிய இறுதிக்‌ கடனைச்‌ செய்து முடிப்பாயாக! என்று 
சொல்லால்‌ கட்டளை இட்டாள்‌. 


கு :--பரதன்‌ சோர்வாலும்‌ அவன்‌ கூறிய வஞ்சினத்தாலும்‌ சிறிதும்‌ 
குற்றம்‌ அற்றவன்‌ என்பதை உணர்ந்தாளாதலின்‌, அவனை, “மறுவில்‌ 
மைந்தனே ! என்று விளித்தாள்‌. கைகேயி கேட்ட வரத்தை மாற்றாது 
கொடுத்து மரணத்தை வரவேற்றவன்‌ ஆதலின்‌ தயரதனை, * வள்ளல்‌ 
உந்தையார்‌ ” என்று சிறப்பித்தாள்‌. கேகய நாட்டிலிருந்து பரதன்‌ 
கோசல நாட்டையடைய ஏழு நாட்கள்‌ ஆயின என்பது, “ஏழ்பகல்‌ 
நீந்தி...... கோசல நண்ணினான்‌ ' (2208) என்றதால்‌ பெறப்படுவதாலும்‌: 
தயரதன்‌ இறந்த பின்‌ அனுப்பிய தூதுவர்‌ கேகய நாடு அடைய ஏழு: 
நாட்கள்‌ ஆயிருக்கும்‌ ஆதலாலும்‌ * இறுதியெய்தி நாள்‌ ஏழிரண்டின ' 
என்றது பொருத்தமாதல்‌ காண்க. உறுதியாவது, மக்கள்‌ செய்யும்‌ நீர்க்‌ 
கடனால்‌ மன்னவன்‌ அடையும்‌ நற்கதி. கணவன்‌ இறப்பாலும்‌ இராமன்‌ 
நடப்பாலும்‌ கோசலை உள்ளம்‌ மிகவும்‌ கலங்கியிருந்தாள்‌, ஆத. 
லின்‌, * உறுவல்‌ மேயினாள்‌ ' என்றார்‌. உறுவல்‌-துன்பம்‌. செயலால்‌: 
ஏவுதற்குரியவன்‌ வசிட்டன்‌ ; கோசலை சொல்லால்‌ மட்டும்‌ ஏவுதற்குரிய. 
வள்‌ என்பது புலப்படுத்தியவாறு. (121). 


264 அயோத்தியா காண்டம்‌ 


பரதன்‌ வசிட்டனோடு சென்று தயரதன்‌ உடலைக்‌ காணுதல்‌ 
2312. அன்னை யேவீனா ளடியி றைஞ்சினான்‌ 
பொன்னின்‌ வார்சடைப்‌ புனித னோடும்போய்த்‌ 
தன்னை நல்கியத்‌ தரும நல்கினான்‌ 
பன்னு கொல்லறப்‌ படிவ நோக்கினான்‌. 
அன்னை ஏவினாள்‌ அடி இறைஞ்சினான்‌, 
பொன்னின்‌ வார்சடைப்‌ புனிதனோடும்‌ போய்த்‌ 
தன்னை நல்கியத்‌ தரும நல்கினான்‌ 
பன்னு தொல்‌ அறப்‌ படிவம்‌ நோக்கினான்‌. 
பொ :--அவ்வாறு ஏவினவளாகிய அன்னையின்‌ அடி வணங்கி, 
பொன்‌ போன்ற நிறமுடைய நீண்ட சடையையுடைய தூய தவமுனிவ 
னாகிய வசிட்டனோடும்‌ சென்று, தன்னுயிரையே கொடுத்து அந்த 
வாய்மை அறத்தைப்‌ பாதுகாத்த தயரதனுடைய பழமையான அறத்‌ 
தின்‌ வடிவம்‌ போன்ற உடம்பைப்‌ பார்த்தான்‌. 
கு :--ஏவினளாகிய அன்னை என்க. இறைஞ்சினான்‌, முற்றெச்சம்‌. 
சடைக்குப்‌ பொன்‌ நிறத்தால்‌ உவமையாயிற்று. புனிதன்‌ என்றது 
வசிட்டனை; இறுதிக்‌ கடன்‌ முடிப்பதற்கு வழிகாட்டுபவன்‌ அவனாதலின்‌ 
அவனோடு சென்று தந்தையின்‌ உடம்பை நோக்கினான்‌ பரதன்‌. தயரத 
னுடைய வாழ்வு அறநெறியே சென்றது ஆகலின்‌ அவன்‌ உ.,ம்பைத்‌ 
தொல்லறப்படிவம்‌ என்று சிறப்பித்தவாறு. (122) 


பரதன்‌ அழுகை 
2313. மண்ணின்‌ மேல்விழுந்‌ 
தலறி மாழ்குவா 
னண்ண லாழியா 
னவனி காவலா 
னெண்ணெ யுண்டபொன்‌ 
னெழில்கொண்்‌ மேனியைக்‌ 
கண்ண நீரினாற்‌ 
கழுவி யாட்டினான்‌. 
மண்ணின்மேல்‌ விழுந்து அலறி மாழ்குவான்‌, 
அண்ணல்‌, ஆழியான்‌, அவனி காவலான்‌, 
எண்ணெய்‌ உண்ட பொன்‌ எழில்‌ கொள்‌ மேனியைக்‌ . 


கண்ண நீரினால்‌ கழுவி ஆட்டினான்‌. 


பள்ளி படைப்‌ படலம்‌ 265 


பொ :--தந்தையின்‌ உடம்பைக்‌ கண்டவுடன்‌ பதைபதைத்து மண்‌ 
மேல்‌ விழுந்து அலறிக்‌ கலங்குகின்ற பரதன்‌, பெருமையுடையவனும்‌ 
ஆணைச்‌ சக்கரத்தையுடையனாய்ப்‌ பூமியை ஆண்டவனுமாகிய தயரத 
னது எண்ணெயையுண்டதும்‌ பொன்‌ போன்ற அழகு கொண்டது 
மாகிய மேனியைக்‌ கண்‌ நீரினால்‌ கழுவி நீராட்டினான்‌. 


கு அண்ணல்‌, ஆழியான்‌, அவனிகாவலான்‌ என்பன தயரதன்‌ 
என்ற ஒரு பொருள்மேல்‌ வந்த பல பெயர்கள்‌. எண்ணெய்க்‌ கடாரத்‌ 
தில்‌ வைத்திரு ந்தமையால்‌ தயரதனுடைய உடம்பு எண்ணெயை யுண்டு 
எழில்‌ மிக்கதாய்‌ விளங்கிற்று. * கண்ணநீரினால்‌ கழுவி ஆட்டினான்‌ ' 
என்றது, பரதன்‌ தந்தையுடம்பைக்‌ கண்டு கண்ணீர்விட்டழுத மிகு 
தியை யூணர்த்திற்று, எண்ணெய்‌ உண்ட உடம்பை நீராட்டுவது 
போன்று இருந்தது அவன்‌ அழுத கண்ணீர்‌ தயரதன்‌ மேல்‌ விழுவது 
அன்பது கருத்து. * கண்ண நீர்‌ ' என்புழி அகரம்‌ இடப்பொருளது. (123) 


தயரதன்‌ உடம்பை விமானத்தேற்றுதல்‌ 


2314. பற்றி யவ்வயிற்‌ பரிவின்‌ வாங்கினார்‌ 
சுற்று நான்மறைத்‌ துறைசெய்‌ கேள்வியார்‌ 
கொற்ற மண்கணை குமுற மன்னனை 
மற்றொர்‌ பொன்னின்மா மான மேற்றினார்‌. 


பற்றி அவ்வயின்‌ பரிவின்‌ வாங்கினார்‌ ; 

சுற்றும்‌ நான்மறைத்‌ துறை செய்‌ கேள்வீயார்‌, 

கொற்ற மண்‌ கணை குமுற, மன்னனை 

மற்று ஒர்‌ பொன்னின்‌ மா மானம்‌ ஏற்றினார்‌. 

பெ :-— நான்கு வேதங்களிலும்‌ சொல்லியுள்ள வழியில்‌ இறுதிக்‌ 

அடனைச்‌ செய்யும்‌ அந்தணர்‌, தயரதன்‌ உடம்பைச்‌ சுற்றிலும்‌ பற்றிக்‌ 
“கொண்டு அவ்விடத்திலிருந்து இரக்கத்தோடு எடுத்து, அரசனுக்குரிய 
மார்ச்சனையுடைய திரண்ட முரசம்‌ முழங்க, ஒரு பொன்னால்‌ இயன்ற 
பெரிய விமானத்தில்‌ ஏற்றினார்கள்‌. 


கு :—கேள்வியார்‌ - வேதங்களைக்‌ கேள்வியால்‌ அறிந்த அந்தண 
வருணத்தார்‌. கேள்வியார்‌ மன்னனைச்‌ சுற்றும்‌ பற்றி வாங்கி மானம்‌ 
ஏற்றினார்‌ என்க. வாங்கினார்‌, முற்றெச்சம்‌. இறுதிக்‌ கடனை உட 
ஸணிருந்து செய்தற்குரிய அந்தணரே மன்னவன்‌ உடம்பையும்‌ எடுத்து 
விமானத்தில்‌ ஏற்றினார்‌ அவன்‌ பெருமை தோன்ற வேண்டி. மண்கணை- 
மார்ச்சனையுடைய திரண்ட முரசு. கணை-திரட்சி; ஆகுபெயரான்‌ 
முரசத்தையுணர்த்திற்று. குமுறல்‌ - முழங்குதல்‌.  கொற்றவனுக்கு 


266 அயோத்தியா காண்டம்‌ 


உரிய முரசு ஆதலின்‌ * கொற்ற மண்கணை ” எனப்பட்டது. விமானம்‌ 
முதற்குறைந்து மானம்‌ என நின்றது. மற்று, அசை. (124). 


தயரதன்‌ உடம்பை யானைமேல்‌ வைத்துக்கொண்டு போதல்‌ 


2315. கரைசெய்‌ வேலைபோ னகரி கையெடுத்‌ 
அரைசேெய்‌ பூசலிட்‌ டுயிர்து ளங்குற 
வரச வேலைரூம்நீ தழுது கைதொமப்‌ 
புரசை யானையிற்‌ கொண்டு போயினார்‌. 


கரை செய்‌ வேலை போல்‌, நகரி கை எடுத்து, 
உரை செய்‌ பூசல்‌ இட்டு, உயிர்‌ துளங்குற, 


அரச வேலை சூழ்ந்து, அழுது, கைதொழப்‌ 
புரசை யானையில்‌ கொண்டு போயினார்‌. 


பொ:--அயோத்தி நகரத்து மக்களெல்லாம்‌ கரையையுடைய 
கடல்‌ போலத்‌ திரண்டு கைகளை உயர்த்தி மன்னனைப்பற்றிப்‌ பலவகை 
யாகச்‌ சொல்லிப்‌ புலம்புதலாகிய ஆரவாரம்‌ செய்துகொண்டு உயிர்‌ 
நடுங்கவும்‌, அரசர்களாகிய கடல்‌ சூழ்ந்து அழுதுகொண்டு கைதொழ 
வும்‌, கழுத்திடு கயிற்றையுடைய யானைமேல்‌, தயரதனை வைத்துக்‌. 
கொண்டுபோனார்கள்‌. 


கு :--மேலைச்‌ செய்யுளில்‌ கூறிய அந்தணரையே இங்கும்‌ எழுவா 
யாக்குக, நகரி ஆகுபெயரால்‌ மக்களையுணர்த்திற்று. மதில்‌ சூழ்ந்த 
அயோத்தி நகரத்துக்கு உவமையாதல்‌ வேண்டிக்‌ * கரைசெம்‌: 
வேலை போல்‌” என்றார்‌. நகர மக்களின்‌ திரளுக்கும்‌ ஆரவாரத்திற்கும்‌ 
கடல்‌ உவமை. அழுது பல கூறிப்‌ புலம்புங்கால்‌ கைகளை யுயர்த்திப்‌' 
புலம்புதல்‌ இயல்பு, பூசல்‌ - துன்ப ஆரவாரம்‌. உரைசெய்‌ பூசல்‌ என்‌ 
றது, மக்கள்‌ மன்னனைப்‌ பற்றி மனத்தில்‌ தோன்றியவற்றைச்‌ சொல்லி 
அழுகின்ற ஆரவார த்தை. மன்னனை உயிராக நினைந்தவராதலின்‌ நகர 
மாந்தர்‌ உயிர்‌ துளங்குவாராயினர்‌. அரசர்களின்‌ மிகுதி தோன்ற 
* அரச வேலை ” என்றார்‌. வேலை - கடல்‌. தயரதன்‌ உடம்பிற்கு அணுக்க 
ராக அரசர்கள்‌ வந்தமை தோன்றச்‌ “சூழ்ந்து” என்றார்‌. தயரதன்‌, 
மன்னர்‌ மன்னன்‌ ஆதலின்‌, மன்னரெல்லாம்‌ அழுது கைதொழுது வர 
லாயினர்‌. புரசை - யானையின்‌ கழுத்திடு கயிறு. (125) 


இச்ரெய்யுளுக்குப்‌ பின்‌, சில சுவடிகளிலும்‌ 46 என்னும்‌: 
குறியீடுள்ள அச்சுப்‌ புத்தகத்திலும்‌, 


பள்ளி படைப்‌ படலம்‌ 267 


2915 (4) உந்து பொற்றடந்‌ தேர்வ லானொடும்‌ 
மந்திரப்‌ பெருந்‌ தலைவர்‌ மற்றுளோர்‌ 
தந்தி ரத்தனித்‌ தலைவர்‌ நண்பினோர்‌ 
வந்து சுற்ற முற்று அழுது மாழ்கினார்‌. 
என்ற செய்யுள்‌ காணப்படுகின்றது. இது இடைச்‌ செருகல்‌ என்‌ 
பது இதன்‌ அமைப்பால்‌ விளங்குதலின்‌ விடப்பட்டது. 


வாத்தியங்களின்‌ இரக்க ஒலி 


2316. சங்கு பேரியுக்‌ தழுவு சின்னமு 
மெங்கு மெங்குநின்‌ றிரங்கி யேங்குவ 
மங்கு நோய்௩கர்‌ மகளி ராமெனப்‌ 
பொங்கு கண்புடைத்‌ தழுவ போன்றவே. 


சங்கு பேரியும்‌, தழுவு சின்னமும்‌, 

எங்கும்‌ எங்கும்‌ நின்று இரங்கி ஏங்குவ, 
மங்குல்‌ தோய்‌ நகர்‌ மகளிராம்‌ எனப்‌ 
பொங்கு கண்‌ புடைத்து அழுவ போன்றவே. 


பொ :--சங்கும்‌, முரசும்‌, அவற்றைத்‌ தழுவிவரும்‌ சின்னம்‌ என்ற 
வாத்தியமும்‌, எல்லாவிடங்களிலும்‌ நின்று இரக்கக்‌ குறிப்புடன்‌ முழங்கு 
கின்றவை; மேகம்‌ தவழும்‌ உயர்ச்சியையுடைய அயோத்தி. நகரமே 
பெண்டிர்போலப்‌ பெரிய கண்களில்‌ மோதிக்கொண்டு அழுவதைப்‌ 
போன்றிரு ந்தன. 

கு :—சங்கும்‌ என எண்ணும்மை விரிக்க. சின்னம்‌ - காளம்‌. 
புடைத்தல்‌, மகளிர்க்கும்‌ முரச முதலிய வாத்தியங்கட்கும்‌ பொருந்து 
மாறு அமைந்து இரு பொருள்‌ தருகின்றது ; வாத்தியங்களில்‌ குறுந்தடி 
யால்‌ அடிக்கும்‌ இடமும்‌ கண்‌ எனப்படும்‌ மகளிர்‌ அழுங்கால்‌ கண்களில்‌ 
அடித்துக்கொண்டு அழுவார்கள்‌ ஆதலின்‌ வாத்தியங்களின்‌ கண்களில்‌ 
குறுந்தடி கொண்டு அடிக்க ஏங்குகின்ற ஒலியையுடைய நகரத்தின்‌ 
தோற்றத்திற்கு அவர்களை உவமை கூறினார்‌. * நகர்‌ அழுவபோன்ற ' 
என்றது, தற்குறிப்பேற்றம்‌. கண்புடைத்தழுதல்‌ என்ற சிலேடை அணி 
அதற்கு உறுப்பாய்நின்றது. நகரமாகிய பெண்ணுக்கு மேகம்‌ கூந்தல்‌ 


போல அமைந்துளது என்ற குறிப்புத்‌ தோல்‌ “மங்குல்‌ தோய்‌ நகர்‌” 
(126) 


கண்‌ 


என்றார்‌. மங்குல்‌-மேகம்‌. 


268 அயோத்தியா காண்டம்‌ 


தயரதன்‌ உடலம்கொண்டு சரயுநதியை அடைதல்‌ 


2317. மாவும்‌ யானையும்‌ வயங்கு தேர்களுங்‌ 
கோவு நான்மறைக்‌ குழுவு முன்செலத்‌ 
தேவி மாரொடுங்‌ கொண்டு கெண்டிரை 
காவு வார்புனற்‌ சரயு வெய்தினார்‌. 


மாவும்‌, யானையும்‌, வயங்கு தேர்களும்‌, 
கோவும்‌, நான்மறைக்‌ குழுவும்‌, முன்செலத்‌ 
தேவிமாரொடும்‌ கொண்டு, தெண்‌ திரை 
தாவு வார்‌ புனல்‌ சரயு எய்தினார்‌. 
பொ :--குதிரைப்படையும்‌, யானைப்படையும்‌, விளக்கமுடைய தேர்ப்‌ 
படையும்‌, பரதனும்‌, அந்தணர்‌ கூட்டமும்‌ முன்னே செல்லா நிற்க, 
தயரதன்‌ உடம்பை யானைமேல்‌ வைத்துக்கொண்டு உடன்‌ வரும்‌ 
தேவிமாரோடும்‌ தெளிவான அலைகள்‌ வீசுகின்ற பெரும்புனலையுடைய 
சரயு நதியை அடைந்தார்கள்‌. 
கு ₹--தயரதன்‌ கொடுத்த வரத்தின்படி அரசன்‌ ஆனான்‌ பரதன்‌ 
ஆகலின்‌ அவனைக்‌ *கோவும்‌ ' என்று சிறப்பித்தார்‌. அரசனுக்கு முன்‌ 
படைகள்‌ அணிவகுத்துச்‌ சென்றன ; பரதன்‌ தந்தையின்‌ இறுதிக்‌ கடன்‌ 
இயற்றும்‌ உரிமையோடு முன்‌ சென்றான்‌ ; இறுதிக்கடன்‌ செய்விக்கும்‌ 
நான்மறைவல்ல அந்தணர்‌ குழு அவனுக்குப்‌ பின்‌ சென்றது; தயரத 
னோடு உடன்கட்டையேறும்‌ உரிமைவேட்கையுடைய அறுபதினாயிரம்‌ 
மனைவியரும்‌ அவ்வுடலைச்‌ சூழ்ந்து உடன்‌ வந்தனர்‌ என்க. எய்தினார்‌ 
என்பதற்கு எழுவாய்‌ மானமேற்றிய அந்தணரையே கொள்க. (127) 


ஈமப்பள்‌ ளியில்‌ தயரதனை ஏற்றிப்‌ பரதனைக்‌ கடன்செய 
அழைத்தல்‌ 


2318. எய்தி நூலுளோர்‌ மொழிந்த யாவையுஞ்‌ 
செய்து திக்கலந்‌ திருத்திச்‌ செல்வனை 
வெய்தி னேற்றினார்‌ வீர நுந்தைபாற்‌ 
பொய்யின்‌ மாக்கடன்‌ கழித்தி போந்தென்றார்‌. 


எய்தி, நூலுளோர்‌ மொழிந்த யாவையும்‌ 

செய்து, தீக்கலம்‌ திருத்திச்‌ செல்வனை, 

வெய்தின்‌ ஏற்றினார்‌ ; “வீர! நுந்தைபால்‌ 

பொய்‌ இல்‌ மாக்‌ கடன்‌ கழித்தி போந்து” என்றார்‌. 


பள்ளி படைப்‌ படலம்‌ 269 


பொ :-—அவ்வாறு சரயுநதியை அடைந்து நூல்வல்ல மேலோர்‌ 
சொன்ன எல்லாச்‌ சடங்குகளையும்‌ செய்து முடித்து ஈமப்பள்ளியைத்‌ 
திருத்தமாக அமைத்துத்‌ தயரதனை விரைவாக அப்பள்ளியில்‌ ஏற்றினா 
ராய்‌ (பரதனைப்‌ பார்த்து) * வீர! நீ வந்து நின்‌ தந்தையிடத்துச்‌ செய்தற்‌, 
குரியதாய்ப்‌ பொய்ம்மையில்லாத சிறந்த இறுதிக்கடனைக்‌ கழிப்பாயாக ” 
என்று கூறினார்‌. 

கு :--என்றார்‌ என்பதற்கும்‌ எழுவாய்‌, மேற்கூறிய அந்தணரே 
யாவர்‌, தீக்கலம்‌-தீயிடுதற்குரியதாய்‌ விறகு அடுக்கிய ஈமப்பள்ளி. 
* செல்வனை ? என்றது தயரதன்‌ உடம்பை ; உடம்பும்‌ மன்னவனின்‌ 
வேறன்றி அவனாக எண்ணப்படுதலின்‌ செல்வனை என்றார்‌. * உயிர்‌ 
தீத்து ஒரு மகன்‌ கிடந்தான்‌ ' என்புழிப்போல. பதினான்கு நாள்‌ கழிந்த 
உடம்பாகலின்‌ விரைந்து ஏற்றினார்‌. தந்தையை நல்லுலகு அடை 
விக்கும்‌ கடன்‌ ஆகலின்‌, பொய்யில்‌ மாக்கடன்‌ என ஈரடையால்‌ 
சிறப்பித்தார்‌. (128) 


கடன்செய எழுந்த பரதனை வசிட்டன்‌ தடுத்தல்‌ 


2319. என்னும்‌ வேலையி லெழுந்த வீரனை 
யன்ன தீமையா லரச னின்னையும்‌ 
அன்னு அன்பத்தாற்‌ றுறந்து போயினான்‌ 
முன்ன ரேயென முனிவன்‌ கூறினான்‌. 


என்னும்‌ வேலையில்‌, எழுந்த வீரனை, 
அன்னை தீமையால்‌ அரசன்‌ நின்னையும்‌ 
துன்னு துன்பத்தால்‌, துறந்து போயினான்‌, 
முன்னரே ' என முனிவன்‌ கூறினான்‌. 


பொ :--என்று அந்தணர்‌ சொன்னபொழுது, எழுந்த பரதனை, 
(நோக்கி, * பரத!) நின்‌ அன்னையின்‌ தீய செயலால்‌ தன்‌ மனத்து. 
நெருங்கிய பெருந்‌ துன்பத்தால்‌ அரசன்‌ நின்னையும்‌ (* உரிமைக்கு. 
ஆகான்‌ ' என) முன்னமே துறந்து இறந்தான்‌ என்று வசிட்ட 
முனிவன்‌ கூறினான்‌. 

கு :—வேலை-பொழுது. வீரன்‌ என்றது பரதனை. அன்னை என்றது 
கைகேயியை. பரதன்‌ மனம்‌ புண்படாதவாறு வசிட்டன்‌, * அன்னை 
தீமையால்‌ துன்னுதுன்பத்தால்‌ நின்னையும்‌ துறந்து போயினான்‌ * 
எனப்‌ பரதன்பால்‌ தவறின்மை தோன்றக்‌ கூறிய சொற்றிறன்‌ காண்க. 
நின்னையும்‌ என்ற உம்மை கைகேயியை மட்டும்‌ அன்றி என்று பொருள்‌ 
படுதலின்‌ இறந்தது தழீயது. குற்றமற்ற நின்னையும்‌ எனப்‌ பொருள்‌ 


270 அயோத்தியா காண்டம்‌ 


கொண்டு உயர்வுசிறப்பும்மையாக்கலுமாம்‌. “ சொன்னேன்‌ இன்றே 
இவளென்‌ தாரமல்லள்‌ துறந்தேன்‌, மன்னே யாவான்‌ வரும்‌ அப்பரதன்‌ 
தனையும்‌ மகனென்று உன்னேன்‌ முனிவா அவனென்‌ உரிமைக்காகான்‌ 


என்றான்‌” (1749) என முன்னர்‌ வசிட்டமுனிவனைச்‌ சான்றாக 
வைத்துத்‌ தயரதன்‌ கூறியுள்ளதால்‌ இன்று அம்முனிவன்‌ அதைக்கூற 
வேண்டிய கடப்பாடு உடையன்‌ ஆனான்‌. (129) 


பரதன்‌ துயர்நிலை 2320-2324 


2320. தஅமம்து போயினா னெனவே தோன்றனீ 
பிறந்து பேரறம்‌ பிழைத்த கென்றல்போ 
லிறந்து போயினா னிருந்த தாண்ட து 
மறந்து வேறொரு மைந்த னாங்கொலாம்‌. 


* துறந்து போயினான்‌ ” எனவே, * தோன்றல்‌ நீ 
பிறந்து பேர்‌ அறம்‌ பிழைத்தது” என்றல்‌ போல்‌, 
இறந்து போயினான்‌ ; இருந்தது ஆண்டு அது 
மறந்து வேறு ஒரு மைந்தன்‌ ஆம்‌ கொல்‌ ஆம்‌! 


பொ :—* நின்‌ தந்தை நின்னைத்‌ துறந்து போயினான்‌ " என்று 
வசிட்டன்‌ சொல்லவே, அச்சொல்‌, பரதா! நீ பிறந்த பின்‌ பெரிய அறமே 
பிழைபட்டுவிட்டது என்று சொல்வதுபோல இருந்தமையால்‌, பரதன்‌ 
இறந்தே போனான்‌ ; அங்கு இருந்தது அதை மறந்து இருந்த வேறு 
ஒரு மைந்தன்போலும்‌. (என்று பிறர்‌ எண்ணவேண்டியதாயிற்று.) 


கு :—தந்தை, உரிமைக்கு ஆகான்‌ எனத்‌ துறந்துபோயினான்‌ என்ற 
சொல்‌ பரதனுக்கு, * நீ பிறந்தமையால்‌ பேரறம்‌ பிழைத்தது ' என்று 
சொன்னதுபோல இருந்தது என்க. மூத்தவற்கு உரித்து அரசு என்ற 
முறை, பரதன்‌ காரணமாக மாற்றப்பட்டமையால்‌, தயரதன்‌ வெகுண்டு 
உரிமைக்கு ஆகான்‌ பரதனும்‌ எனச்‌ சொல்லவேண்டியதாயிற்று ; 
ஆகவே, அவ்விரண்டும்‌ காரணகாரியத்‌ தொடர்புடையதாதல்‌ காண்க, 
இறந்தவன்போல உணர்ச்சியற்றவன்‌ ஆனான்‌ என்பார்‌, “இறந்து 
போயினான்‌ ' என்றார்‌. துன்ப மிகுதியால்‌ முகம்‌ வேறுபட்டு வேறு ஒரு 
மைந்தன்‌ போலவே பரதன்‌ காட்சியளித்தான்‌ என்க, (130) 


இச்‌ செய்யுளின்‌ பின்‌, 2, 4, 5, 12, 18, 17, 18, 24-26, 39-41, 45, 52 
என்னும்‌ எண்ணுள்ள சுவடிகளில்‌, 


பள்ளி படைப்‌ படலம்‌ 271 


2320 (ய என்று கொண்டுமா தவனி யம்பலும்‌ 
நின்று நின்றுதா னெடிது யிர்த்தனன்‌ 
நன்று நன்றெனா நகைமு கிழ்த்தனன்‌ 
குன்று குன்றுறக்‌ குலவு தோளினான்‌, 
அன்று ஒரு செய்யுள்‌ காணப்படுகிறது. அது, கதைத்‌ தொடர்புக்‌ கியை 
வாமையின்‌ மூலத்தோடு சேர்க்காமல்‌ இங்கே பதிக்கப்பட்டது, 


2321. இடிக்கண்‌ வாளரா விடைவ தாமெனாப்‌ 
படிக்கண்‌ வீழ்ந்தகம்‌ பதைக்கு நெஞ்சினான்‌ 
டுக்க லாகலாத்‌ துயரந்‌ தன்னுளே 
துடிக்க விம்மிரின்‌ றழுது சொல்லுவான்‌. 


இடிக்கண்‌ வாள்‌ அரா இடைவது ஆம்‌ எனாப்‌ 
படிக்கண்‌ வீழ்ந்து அகம்‌ பதைக்கும்‌ நெஞ்சினான்‌, 
தடுக்கல்‌ ஆகலாத்‌ துயரம்‌ தன்‌ உளே 
துடிக்க, விம்மி நின்று அழுது சொல்லுவான்‌. 


பொ :--இடி இடிக்கும்போது கொடிய பாம்பு அவ்வொலிக்குத்‌ 
தோற்று நடுங்குவதுபோல(த்‌ தந்தை, தன்னைத்‌ துறந்துபோயினான்‌ 
அன்பதைக்‌ கேட்டவுடன்‌) தரையில்‌ வீழ்ந்து உள்ளே நடுங்கும்‌ உள்ளம்‌ 
உடைய பரதன்‌, வெளிப்படுத்தாமல்‌ தடுக்க இயலாத துன்பம்‌ தன்‌ 
னுள்ளே இருந்து வெளிப்படத்‌ துடிக்கின்றமையால்‌ விம்மி நின்று, 
அழுதுகொண்டு சொல்லலானான்‌. 


கு :--இடிக்கண்‌ என்புழிக்‌ கண்‌ காலப்பொருள்‌ உணர்த்திற்று, 
வான்‌ அரா - கொடிய பாம்பு. கண்ணையே செவியாகக்‌ கொண்ட மையின்‌ 
பாம்பு இடியொலிக்கு அஞ்சி நடுங்கி இறத்தலுமுண்டு. “ பாம்பு பட 
இடிக்கும்‌ கடுவிசையுருமு '? (குறுந்‌.-158.), “ இடியேறுண்ட நாகம்‌ 
போல ” (பெருங்‌.-2. 10 : 112.) என்பன காண்க. உள்ளத்துறு துயரம்‌ 
வெளிப்படுத்தாதவழி மிகுதியாகும்‌ ஆகலின்‌, * துயரம்‌ தன்னுள்ளே 
தடிக்க * என்றார்‌. (131) 


2322. உரைசெய்‌ மன்னர்மற்‌ றுன்னி லென்னில்யா 
ரிரவி தன்குலத்‌ தெந்தை முந்தையோர்‌ 
பிரத பூசனைக்‌ குரிய பேறிலே 
னரசு செய்யவோ வாவ தாயினேன்‌. 


212 அயோத்தியா காண்டம்‌ 


“ உரைசெய்‌ மன்னர்‌ மற்று உன்னில்‌ என்னில்‌ யார்‌?” 
இரவி தன்‌ குலத்து எந்தை முந்தையோர்‌ 

பிரத பூசனைக்கு உரிய பேறு இலேன்‌, 

அரசு செய்யவோ ஆவதாயினேன்‌ ?' 


பொ :--। தந்தையின்‌ பிரேத பூசனை செய்தற்குரிய பேறு இலாத. 
யான்‌, அரசுசெய்யமட்டுமோ உரிமையுடையவனானேன்‌ ? இதை. 
நினைக்குமிடத்து, சூரிய குலத்தில்‌ பிறந்த என்‌ தந்தை முதலிய முன்னோ. 
ரில்‌ என்னப்போலப்‌ புகழ்தற்குரிய மன்னர்‌ யார்‌ இருக்கின்றார்கள்‌ ? 
(யாருமில்லை,) " 


கு :--உரை-புகழ்‌. உ.ன்னில்‌-நினைக்குமிடத்து. பிரதம்‌ - பிணம்‌ ; 
பிரேதம்‌ என்பதன்‌ மரூஉ. பிரேத பூசனையாகிய கருமத்தைச்‌ செம்‌ 
தோர்க்கே சொத்துரிமையுண்டு என்ற முறையும்‌ மாறிச்‌ சொத்துக்கு. 
உரிமையுண்டு ; கருமம்‌ செய்ய உரிமையில்லை என்று முடிதலின்‌ இத்‌. 
தகைய முரண்களுக்குக்‌ காரணமான என்னைப்போலச்‌ சூரிய குலத்தில்‌ 
யாருமே இதுகாறும்‌ பிறந்திருக்கமாட்டார்கள்‌ என்பான்‌, இகழ்ச்சிக்‌ 
குறிப்புத்‌ தோன்ற “உரைசெய்‌ மன்னர்மற்று உன்னில்‌ என்னில்‌ யார்‌?” 
என்றான்‌. இது புகழ்வதுபோல்‌ இகழ்தல்‌ ; தந்தையின்‌ பிரேத பூசனைக்கு. 
உரிமையில்லை என்பதை நினைந்து பரதன்‌ வருந்திக்‌ கூறியவாறு. (182): 


2323. பூவி னான்முகன்‌ புதல்வ னாதியாந் 
காவின்‌ மன்னர்தம்‌ தரும நீதியாற்‌ 
ஹேவ ராயினார்‌ சிறுவ னாகியே 
யாவ நான்பிறம்‌ தவத்த னானவா. 


*பூவில்‌ நான்முகன்‌ புதல்வன்‌ ஆதியாம்‌ 
தாவு இல்‌ மன்னர்‌, தம்‌ தரும நீதியால்‌ 
தேவர்‌ ஆயினார்‌ ; சிறுவன்‌ ஆகியே, 

ஆவ ! நான்‌ பிறந்து அவத்தன்‌ ஆனவா !” 


பொ :—* தாமரை மலரில்‌ இருக்கும்‌ பிரமன்‌ புதல்வனாகிய காசிபண்‌ 
முதலாகத்‌ தோன்றிய குற்றம்‌ அற்ற அரசர்கள்‌, தம்முடைய தரும நெறி 
தவறாத நீதியை மேற்கொண்டு ஒழுகினமையால்‌ தேவர்கள்‌ ஆனார்கள்‌ * 
ஐயோ ! அவர்கள்‌ குலத்துப்‌ புதல்வனாய்‌ நான்‌ பிறந்து பயனற்றவன்‌ 
ஆனவாறு என்னே ! : 


கு :--நான்முகன்‌ புதல்வன்‌-காசிபன்‌ அவன்‌ மகன்‌ விவசுவான்‌ 
என்ற சூரியன்‌ ; அவன்‌ மகன்‌ வைவசுவத மனு எனச்‌ சூரியகுலம்‌ 


பள்ளி படைப்‌ படலம்‌ 273 


காசிபனை முதலாகக்‌ கொண்டு வருதலின்‌, “நான்முகன்‌ புதல்வனாதியாம்‌. 
தாவில்‌ மன்னர்‌' என்றான்‌. தேவராயினார்‌ என்றது மனிதப்‌ பிறப்பி' 
லிருக்கும்போதே ஒழுக்கத்தால்‌ தேவராக மதிக்கப்பட்டார்‌ என்றவாறு. 
சூரியகுல மன்னர்‌ யாவரும்‌ தரும நீதியால்‌ தேவராகவும்‌, அவர்‌ வழித்‌ 
தோன்றலாய்ப்‌ பிறந்த நான்மட்டும்‌ வீணன்‌ ஆனவாறு என்னே என 
இரங்கியவாறு. சிறுவன்‌ என்றது புதல்வன்‌ என்னும்‌ பொருளது, 
“ஆவ?” இரக்கக்‌ குறிப்புணர்த்தும்‌ இடைச்சொல்‌. ஆனவாறு என்பது 
இறுதிகுறைந்துநின்றது. அவத்தன்‌ - பயன்‌ அற்றவன்‌; வீணன்‌. 
நரகன்‌ எனப்‌ பொருள்கொண்டு, * மக்கள்‌ வடிவத்திலிரு ந்தே தேவர்‌ 
என மதிக்கப்பட்டோர்‌ மரபில்‌ பிறந்து மனித வடிவத்திலிருந்தே 
நரகன்‌ ஆன இழிவுதான்‌ என்னே !' எனக்‌ கூறினும்‌ ஆம்‌. (199) 


2324. துன்னு தாள்வளஞ்‌ சுமந்த தாழையிற்‌ 
பன்னு வான்குலைப்‌ பதடி யாயினே 
னென்னை யென்னையே யீன்று காத்தவென்‌ 
னன்னை யாரெனக்‌ கழகு செய்தவா. 
“துன்னு தாள்‌ வளம்‌ சுமந்த தாழையில்‌ 
பன்னு வான்‌ குலைப்‌ பதடி ஆயினேன்‌ 
என்னை, என்னையே ஈன்று காத்த என்‌ 
அன்னையார்‌ எனக்கு அழகு செய்தவா !” 

பொ:--* நெருங்கிய வள ந்தாங்கிய அடிப்பாகத்தையுடைய தென்னை 
யில்‌ உள்ள சிறப்பித்துச்‌ சொல்லப்படுகின்ற உயர்ந்த தேங்காய்க்‌ 
குலையில்‌ உள்ளீடு இல்லாத காய்‌ போன்றவன்‌ ஆகிய என்னை, என்‌ 
அன்னையார்‌ பெற்றுப்‌ பாதுகாத்து எனக்கு அழகு செய்தவாறு 
எத்தகையது !* 

கு :--தாழை - தென்னை. குலையில்‌ நல்ல காய்களுக்கு இடையில்‌ 
உள்ளீடற்ற காயும்‌ இருப்பது போல்‌, நல்ல அரசர்கள்‌ தோன்றிய குலத்‌ 
தில்‌ பயனற்ற யானும்‌ பிறந்தேன்‌ என மேற்கூறியதையே உவமை 
முகத்தால்‌ விளக்கியவாறு. பதடி - உள்ளீடு இல்லாதது: உள்ளீ 
டில்லாத தேங்காயைத்‌ தேரை ஏறிய காய்‌ என்பர்‌. ஆயினேனாகிய 
என்னை என்க. அழகு செய்தவா என்னையே என இயையும்‌. அன்னையார்‌ 
அழகு செய்தவாறு என்றது, பிரேதபூசனைக்‌ குரிமையில்லாதவனாகுமாறு 
வரத்தால்‌ வருவித்த வஞ்சனைச்‌ செயல்களை நினைந்து. தேங்காய்‌ 
பதடியாதற்குத்‌ தேரை என்னும்‌ நோய்‌ காரணமன்றி . அக்காயால்‌ 
குறையிலாதவாறு போலப்‌ பரதன்‌ பிரேதபூசைக்குரிமையில்லாதவ 
னாதற்குக்‌ காரணாம்‌ தாயின்‌ வஞ்சனைச்செயலே என்பதும்‌ புலப்படுத்திய 

வாறு. (134) 

18 


2TA அயோத்தியா காண்டம்‌ 


சத்துருக்கனால்‌ இறுதிக்கடனை நிறைவேற்றுதல்‌ 
2325. என்று கூறிநின்‌ றிடரின்‌ மூழ்குமத்‌ 

அன்று தாரவற்‌ இளைய தோன்றலா 

லன்று கேர்கட னமைவ தாக்கினா 

னின்று நான்மறை நெறிசெய்‌ நீர்மையான்‌. 


என்று கூறிநின்று இடரில்‌ மூழ்கும்‌ அத்‌ 
துன்று தாரவற்கு இளைய தோன்றலால்‌ 
அன்று நேர்‌ கடன்‌ அமைவது ஆக்கினான்‌, 
நின்று நான்மறை நெறிசெய்‌ நீர்மையான்‌. 


பொ:--என்று சொல்லி நின்று துன்பக்‌ கடலில்‌ மூழ்குகின்ற 
அந்த நெருங்கிய மாலையையுடைய பரதனுக்கு இளைய தோன்றலாகிய 
சத்துருக்கனால்‌, நான்கு வேதங்களும்‌ கூறும்‌ நெறியிலே நின்று 
.சடங்கினைச்‌ செய்கின்ற தன்மையனாகிய வசிட்டன்‌, அன்று செய்தற்‌ 
குரிய கடனை அமையுமாறு செய்வித்து முடித்தான்‌. 
கு :நீர்மையான்‌ என்றது வசிட்டனை. இறுதிக்‌ கடனுக்குப்‌ 
பரதனை விலக்கிய வசிட்டனே சத்துருக்கனைக்‌ கொண்டு அன்றைக்‌ கடனை 
முடித்தான்‌ என்க, இளைய தோன்றல்‌ - சத்துருக்கன்‌. நான்மறை 
நெறி நின்று செய்‌ நீர்மையான்‌ என இயையும்‌. இறுதிச்‌ சடங்கு செய்‌ 
தற்குரிய அந்தணர்க்கு வசிட்டன்‌ தலைவன்‌ ஆதலின்‌ ஆக்கினான்‌ என 
அவன்‌ வினையால்‌ கூறினார்‌. (135) 
இச்செய்யுளின்‌ பின்‌ ஒரு சுவடியில்‌ கீழ்வரும்‌ செய்யுள்‌ காணப்‌ 
படுகின்றது. 
2825 (2) * அன்ன தாகவங்‌ காறு பத்தெனச்‌ 
சொன்ன வாயிரந்‌ தோகை மார்களும்‌ 
துன்னி வந்தனர்‌ சோர்வி லாதவர்‌ 
மின்னு வாளெரி மீது வீழவே.” 


தயரதனுடைய தேவிமார்‌ அறுபதினாயிரவரும்‌ தீப்புகுதல்‌ 
2326. இழையு மாரமு மிடையு மின்னிடக்‌ 
குழையு மாமலர்க்‌ கொம்ப னார்கடாம்‌ 
தழையின்‌ முண்டகம்‌ தழுவு கானிடை 
நுழையு மஞ்ஞைபோ லெரியின்‌ மூழ்கனார்‌.. 


பள்ளி படைப்‌ படலம்‌ 275 


இழையும்‌ ஆரமும்‌ இடையும்‌ 'மின்னிடக்‌ 
குழையும்‌ மா மலர்க்‌ கொம்பு அனார்கள்‌ தாம்‌, 
தழை இல்‌ முண்டகம்‌ தழுவு கானிடை 
நுழையும்‌ மஞ்ஞைபோல்‌, எரியில்‌ மூழ்கினார்‌. 


பொ :--பொன்னணிகளும்‌. முத்தாரங்களும்‌ இடையும்‌ மின்னொளி 
வீசத்‌. துவண்டு நடக்கின்ற பூங்கொம்பு போன்ற மன்னன்‌ தேவிமார்‌ 
அறுபதினாயிரவரும்‌, இலையில்லாது மலர்ந்துள்ள தாமரை மலர்கள்‌ 
நெருங்கியுள்ள தாமரைக்‌ காட்டுக்கிடையில்‌ நுழைகின்ற மயில்களைப்‌ 
போல்‌ ஈமத்‌ தீயில்‌ குளித்தார்கள்‌. 


௫:--இடை மின்னல்‌ போன்றது ஆதலின்‌, , (இடையுமின்னிட! 
என்றார்‌. ஈம எரிக்கு உவமையாக வேண்டித்‌ தழை இல்லாத தாமரைக்‌ 
காட்டைக்‌ கூறினார்‌. முண்டகம்‌ - தாமரை; பொதுவாகக்‌ கூறியிருப்‌ 
பினும்‌ செந்தாமரையே கொள்க; .  நெருப்பிற்குவமையாதற்கேற்றது 
அதுவே ஆதலின்‌. “ நீந்தரும்‌ புனவிடை நிவந்த தாமரை யேந்திய 
கோயிலி லெய்துவாளென ” (6. 96:85) “பெருந்தோட்‌ கணவன்‌ 
மாய்ந்தென அரும்பற, வள்ளிதழ்‌ அவிழ்ந்த தாமரை, நள்ளிரும்‌ 
பொய்கையுந்‌ தீயுமோரற்றே” (புறநா. 246) “ நளியிரும்‌ பொய்கை 
யாடுநர்‌ போல, முளியெரிப்‌ புகூஉம்‌ முதுகுடிப்‌ பிறந்த, பத்தினிப்‌ 
பெண்டிர்‌ ” (மணி. 18. 11-13) என்பன இங்கு ஒப்புநோக்கத்தகுவன. 
கணவனெொடு தீயில்‌ மூழ்குவதில்‌ பத்தினிப்‌ பெண்டிர்க்குள்ள மகிழ்ச்சி 
இதனால்‌ புலப்படும்‌. “மாதரார்க ளறுபதினாயிரருமுள்ளம்‌ வலித்திருப்ப' 
(2002) என முன்னரே அவர்கள்‌ தீப்புகத்‌ துணிந்திருந்தமை கூறப்‌ 
பட்டிருத்தல்‌ காண்க. (136) 


2327. அங்கி நீரினுங்‌ குளிர வம்புயத்‌ 
திங்கள்‌ வாண்முகந்‌ திருவி எளங்குறச்‌ 
சங்கை தீர்ந்துதங்‌ கணவர்‌ பின்செலு 
நங்கை மார்புகு முலக நண்ணினார்‌. 


அங்கி நீரினும்‌ குளிர, அம்புயத்‌ 

திங்கள்‌ வாள்‌ முகம்‌ திரு விளங்குறச்‌ 
சங்கை தீர்ந்து, தம்‌ கணவர்பின்‌ செலும்‌: 
நங்கைமார்‌ புகும்‌ உலகம்‌ நண்ணினார்‌. 


பொ :--ஈமத்தீ தண்ணீரினும்‌ குளிர்ச்சியுடையதாகவும்‌, தரமரை 
மலர்களுக்கு இடையேயுள்ள சந்திரனைப்‌ போல (த்தீக்கொழுந்திற்கு 
இடையே தோன்றும்‌) ஒளி பொருந்திய முகம்‌ அழகோடு விளங்கவும்‌ 


276 அயோத்தியா காண்டம்‌ 


அவ்வறுபதினாயிரரும்‌ ஐயம்‌ தீர்ந்து தம்‌ கணவர்க்குப்பின்‌ எரிபுகுகின்ற 
பெண்டிர்‌ புகுதற்குரிய நல்லுலகத்தை அடைந்தார்கள்‌. 


கு கணவர்‌ உடம்பைத்‌ தழுவிக்கொண்டு மாய்தலில்‌ உள்ள 
மகிழ்ச்சியால்‌ நெருப்பு நீரினும்‌ தண்ணிதாயிற்று. திங்கள்போல முகம்‌. 
ஒளிமிக்கன என்க. நெருப்புக்‌ கொழுந்துக்கு இடையில்‌ காணப்படும்‌ 
முகத்திற்கு. உவமையாக வேண்டி “அம்புயத்‌ திங்கள்‌' கூறினார்‌; 
தாமரை மலர்களுக்கு இடையில்‌ தோன்றும்‌ சந்திரன்‌ என்பது பொருள்‌. 
கணவனோடு தீப்புகுந்தால்‌ நற்கதியடைவேமோ ? அடையோமோ ? 
என்ற ஐயம்‌ சிறிதும்‌ இன்றித்‌ துணிந்து தீப்புகுவார்க்கே நற்கதியுண்டு 
என்பார்‌, சங்கை தீர்ந்து? என்றார்‌. இவ்வறுபதினாயிரம்‌ மனைவி 
மாரும்‌ பிள்ளைப்பேறு இல்லாதவர்கள்‌ ஆதலின்‌ கணவனைப்‌ பிரிந்து 
வாழ விரும்பாமைக்கு மேலும்‌ நற்கதியடைதற்கு விரும்பித்‌ தீப்புக்கனர்‌ 
என்க. கோசலை முதலிய கோப்பெருந்தேவியர்‌ மக்களையுடையராத. 
லின்‌ அவர்பொருட்டுக்‌ கணவனைப்‌ பிரிந்தும்‌ உயிர்வாழ்‌ ந்தனர்‌ என்று 
கொள்ளலாம்‌. (137) 


ஈமக்கடன்‌ முடித்த பரதன்‌ மனையை அடைதல்‌ 


2328. அனைய செய்கையா லரசர்‌ கோமகற்‌ 
இனைய தன்மையா லியைவ செய்தபின்‌ 
மனையி னெய்தனான்‌ மரபின்‌ வாழ்வினை 
வினையி னெய்துமோர்‌ பிணியின்‌ வெஃகலான்‌- 


அனைய செய்கையால்‌, அரசர்‌ கோமகற்கு 
இனைய தன்மையால்‌ இயைவ செய்து, பின்‌, 
மனையின்‌ எய்தினான்‌--மரபின்‌ வாழ்வினை 
வினையின்‌ எய்தும்‌ ஓர்‌ பிணியின்‌ வெஃகலான்‌. 


பொ :--தன்‌ அரச மரபின்படி மேற்கொள்ளும்‌ அரச வாழ்வினைத்‌ 
தீவினையால்‌ வந்த பெரும்‌ பிணியை விரும்பாதவாறுபோல விரும்பாத 
பரதன்‌, அந்தச்‌ செய்கையோடு மன்னர்மன்னனாகிய தயரதனுக்கு 
இந்தத்‌ தன்மையால்‌ பொருந்துவனவற்றை யெல்லாம்‌ சத்துருக்கனைக்‌ 
கொண்டு செய்துமுடித்துப்‌ பின்‌ மனையை அடைந்தான்‌. 

கு :-செய்கையால்‌ என்புழி ஆல்‌ உடனிகழ்ச்சியில்‌ வந்தது- 


அனைய செய்கை யென்றது ஈமத்தீப்புகுந்த செய்கையை. பெரும்‌ 
பிணியை வெறுப்பது போல அரசர்‌ பதவியை வெறுத்தான்‌ பரதன்‌. (198) 


பள்ளி படைப்‌ படலம்‌ 222 


பரதன்‌ இறுதிக்கடனை முடித்தல்‌ 

2329. ஜந்து மைந்துநா ஞூழி யாமென 
மைந்தன்‌ வெக்துயர்க்‌ கடலின்‌ வைகனான்‌ 
மந்தை தன்வயிற்‌ றருமம்‌ யாவையு 
முந்து நூலுளோர்‌ முறையின்‌ முற்றினான்‌. 
ஐந்தும்‌ ஐந்தும்‌ நாள்‌ ஊழி ஆம்‌ என, 
மைந்தன்‌, வெம்‌ துயர்க்‌ கடலின்‌ வைகினான்‌ ; 
குந்தைதன்வயின்‌ தருமம்‌ யாவையும்‌ 
முந்து நூலுளோர்‌ முறையின்‌ முற்றினான்‌. 

பொ :--ஈமச்சடங்குக்குப்பின்‌ கழிய வேண்டிய பத்து நாளும்‌ பத்து 
ஊழிக்காலம்போல்‌ அரிதிற்‌ கழியப்‌ பரதன்‌ கொடிய துன்பக்‌ கடலில்‌ தங்கி 
யிருந்தான்‌ ; பத்தாம்‌ நாள்‌ தந்தையின்‌ திறத்துச்‌ செய்ய வேண்டிய 
சடங்குகள்‌ எல்லாவற்றையும்‌ முற்பட்ட அறநூலோர்‌ கூறிய முறையில்‌ 
செய்து முடித்தான்‌. 

௫ :--இராமனைப்‌ பிரிந்திருக்கும்‌ துன்பம்‌ மிகுதியால்‌ பத்துநாள்‌ 
கழிப்பது பத்து ஊழிக்காலத்தைக்‌ கடப்பது போலிருந்தது என்க. 
மைந்தன்‌-பரதன்‌. முற்றினன்‌ என்றது சத்துருக்கனைக்‌ கொண்டு 
செய்து முடித்ததை. (139) 


வசிட்டன்‌ பரதனை அடைதல்‌ 


2330. முற்று முற்றுவித்‌ அதவி மும்மைநூற் 
சுற்றம்‌ யாவையும்‌ தொடரத்‌ தோன்‌ றினான்‌ 
வெற்றி மாதவன்‌ வினைமு டித்தவக்‌ 
கொற்ற வேனெடுங்‌ குமரற்‌ கூடினான்‌. 


முற்றும்‌ முற்றுவித்து உதவி, மும்மை நூல்‌ . 
சுற்றம்‌ யாவையும்‌ தொடரத்‌ தோன்றினான்‌ ; 
வெற்றி மாதவன்‌, வினை முடித்த அக்‌ 
கொற்ற வேல்‌ நெடுங்‌ குமரற்‌ கூடினான்‌. 


பெர :--எல்லாச்‌ சடங்குகளையும்‌ உடனிருந்து உதவி முற்றுப்பெறச்‌ 
செய்துவிட்டு, முந்நூல்‌ அணிந்த அந்தணர்‌ சுற்றம்‌ யாவும்‌ பின்‌ 
தொடர்ந்துவரப்‌ புறப்பட்ட வெற்றியையுடைய பெருந்தவ முனிவ 
னாகிய வசிட்டன்‌, தந்தையின்‌ கருமத்தைத்‌ தம்பியைக்கொண்டு 
செய்து முடித்த அந்த வெற்றிதெடுவேலையுடைய பரதனை அடைந்தான்‌... 


216 அயோத்தியா காண்டம்‌ 


கு :--உதவி முற்றுவித்து என்க. மும்மை - மூன்று. நூல்‌, வேக 
மும்‌ அம்‌; இருக்கு, யசுர்‌, சாமம்‌ என்ற மூன்று வேதங்களே பழையன 
வாதலின்‌, அவற்றை வல்லோர்‌ திரிவேதிகள்‌ எனப்படுதலும்‌ உண்டு. 
தோன்றினான்‌ ஆகிய மாதவன்‌ என இருபெயரொட்டு ஆக்குக. விசுவா 
மித்திரனைத்‌ தவவலியால்‌ வென்றவன்‌ ஆகலின்‌ வசிட்டன்‌, * வெற்றி 
மாதவன்‌ ' எனப்பட்டான்‌. வினை - கருமம்‌ கொற்ற நெடுவேல்‌ 
என்க. சத்துருக்கனினும்‌ பரதன்‌ நெடியவன்‌ அனமை நினைந்து: 
“நெடுங்‌ குமரன்‌” என்றார்‌ எனலுமாம்‌. கருமத்தை முடித்துவிட்டு மேல்‌ 
செய்வது யாதெனச்‌ சிந்தித்திருந்த பரதனை வசிட்ட முனிவன்‌ அடைந்‌ 
தான்‌ என்க. (140) 


மந்திரிமார்‌ நகரப்‌ பெருமக்களோடு பரதனை அடைதல்‌ 


2331. மன்ன ரின்றியே வையம்‌ வைகறாுன்‌ 
றொன்மை யன்றெனத்‌ துணிய நெஞ்சினா 
ரன்ன மாநிலத்‌ தறிஞர்‌ தம்மொடு 
முன்னை மந்திரக்‌ கிழவர்‌ முந்தினார்‌. 

* மன்னர்‌ இன்றியே வையம்‌ வைகல்தான்‌ 
தொன்மை அன்று” எனத்‌ துணியும்‌ நெஞ்சினார்‌, 
அன்ன மாநிலத்து அறிஞர்‌ தம்மொடும்‌, 
முன்னை மந்திரக்கிழவர்‌ முந்தினார்‌. 
பொ :--பழைய மந்திரிமார்கள்‌, மன்னர்‌ இல்லாமல்‌ நாடு இருப்பதூ 
மரபன்று என்று தெளிந்த மனமுடையவராய்‌, அந்த நாட்டில்‌ உள்ள 
அறிஞர்களோடும்‌ பரதனிடம்‌ செல்ல முற்பட்டனர்‌. 
கு :--தொன்மை - மரபு. துணிதல்‌ - தெளிதல்‌. துணியும்‌ நெஞ்சி 
னார்‌ எனவே தம்‌ கருத்தை முடிக்கவே முற்பட்டனர்‌ என்பது கருத்து- 
கிழவர்‌ நெஞ்சினாராய்‌ முந்தினார்‌ என்க. தயரதனுடைய அமைச்சரே 
என்பார்‌, “முன்னை மந்திரக்‌ கிழவர்‌” என்றார்‌. (141) 


பள்ளி படைப்‌ படலம்‌ முற்றிற்று. 


10. ஆறு செல்‌ படலம்‌ 


பரதன்‌, இராமபிரானை அழைத்துவர வழிச்சென்ற நிகழ்ச்சியைக்‌ 
கூறுதலின்‌ இப்படலம்‌ ஆறுசெல்படலம்‌ எனப்‌ பெயர்‌ பெறுகின்றது. 
ஆறு - வழி. ஆற்றுப்படலம்‌ எனச்‌ சில சுவடிகளிலும்‌, பரதன்‌ எழுச்சிப்‌ 
படலம்‌ எனச்‌ சில சுவடிகளிலும்‌, கங்கையாற்றுப்படலம்‌ என ஒரு சுவடி 
யிலும்‌ இப்படலத்திற்குப்‌ பெயர்‌ காணப்படுகின்றது. இப்படலம்முதல்‌ 
இக்காண்ட முடிவுவரையில்‌ உள்ள பகுதிக்கு ஆறு சென்று அடி தொழுத 
படலம்‌ என ஒரு சுவடியில்‌ பெயர்‌ வரையப்பட்டுளது. 


படலக்‌ கதைச்‌ சுருக்கம்‌ 

* பரதனுக்கு அருகில்‌ வசிட்டனும்‌ உளன்‌” என்று வந்து சேர்ந்த 
மந்திரிமார்‌ முதலியோர்‌ பரதனை வணங்கிவிட்டுச்‌ சுற்றிலும்‌ அமர்‌ 
கின்றனர்‌. சுமந்திரன்‌, வசிட்டன்‌ முகத்தைத்‌ தன்‌ குறிப்புத்‌ தோன்ற 
நோக்குகின்றான்‌. அவன்‌ நோக்கிய குறிப்புணர்ந்த வசிட்டன்‌, பரதனை 
நோக்கி, * உலகு காக்குதி; இது உனக்குக்‌ கடன்‌ ; அரசின்றி எவ்வுலக 
மும்‌ எவ்வுயிரும்‌ இருப்பது மரபன்று; அறம்‌ அரசனால்தான்‌ நிலைபெற 
வேண்டும்‌. மன்னர்க்கு மன்னனாய நின்‌ தந்தை இறந்தான்‌ ; அவனுக்‌ 
குப்‌ பின்‌ நாடுகாத்தற்குரிய நின்‌ தமையனும்‌ காடு புக்கான்‌; வரத்தினால்‌ 
பெற்ற அரசை நீ காப்பாயாக ; இதுவே எங்கள்‌ கருத்து' என்று 
கூறுகின்றான்‌. அது கேட்ட பரதன்‌, நஞ்சுண்டவன்போல நடுங்கி 
மூச்சற்று விழுந்து பின்‌ தெளிந்து, * எனக்கு முன்‌ தோன்றிய என்‌ 
அண்ணன்‌ இருக்க யான்‌ முடிசூடுதல்‌ தருமமே எனச்‌ சான்றோர்‌ 
சொல்லலானபோது என்‌ தாயின்‌ செயலில்‌ குற்றம்‌ ஏது? இது கலி 
காலமோ ? மூத்தவன்‌ இருக்க இளையவன்‌ அரசு செய்தல்‌ எப்பொழு 
தேனும்‌ எங்கேனும்‌ நிகழ்ந்திருப்பின்‌ காட்டுக; யான்‌ அரசாள்வது 
நன்னெறியே என நீவிர்‌ நிறுவினாலும்‌ யான்‌, அரசனாய்‌ வாழேன்‌ ; 
இராமனை அழைத்துவந்து முடிசூட்டுவதைக்‌ காண்பீர்களாக. ஒருகால்‌ 
அவன்‌ வர மறுத்தால்‌ யானும்‌ காட்டில்‌ தங்கித்‌ தவஞ்செய்வேன்‌ ; நீவீர்‌ 
வேறு கூறின்‌ உயிர்‌ துறப்பேன்‌ ' என்று கூறுகின்றான்‌. அதுகேட்ட 
அவையோர்‌ பரதன்‌ பண்பினை வியந்து பாராட்டுகின்றனர்‌. பரதன்‌ 
சத்துருக்கனை அழைத்து, * இராமனை மீட்டுவரக்‌ காடு செல்வதுபற்றி 
முரசறைந்து கூறிப்‌ படையையும்‌ விரைவில்‌ எழுவதாக எனப்‌ பணிக்க” 
என்றானாக, சத்துருக்கனும்‌ அவ்வாறே செய்ய, நகர மக்கள்‌ அனைவரும்‌ 
மனக்கிளர்ச்சியோடு புறப்படுகின்‌ றனர்‌. 


தாயரும்‌, தவத்தினரும்‌, அரசரும்‌, அந்தணரும்‌ உடன்வரப்‌ பரதன்‌ 
மரவுரிதரித்துப்‌ புறப்பட்டு மதில்வாயிலைக்‌ கடந்து செல்கின்றான்‌. 


280 அயோத்தியா காண்டம்‌ 


அப்பொழுது கூனியும்‌ வழிச்‌ செல்வாரோடு உந்திச்‌ செல்வதைச்‌ 
சத்துருக்கன்‌ கண்டு வெகுண்டு எற்ற எண்ணி அவள்‌ கையைப்‌ பற்று 
கின்றான்‌. அவன்‌ செயல்‌ கண்ட பரதன்‌ தடுத்து, * முன்னையர்‌ முறை 
கெடச்‌ செய்த பாவியாகிய என்‌ அன்னையைச்‌ சின்னபின்னம்‌ செய்‌ 
திருப்பேன்‌ ; அண்ணன்‌ முனியும்‌ என்று எண்ணியே அங்ஙனம்‌ 
செய்யாது விடுத்தேன்‌ ; இக்கூனியை வெகுண்டோமாயினும்‌ 
அண்ணன்‌ முனிவான்‌ என்று எண்ணி இவளை விடுத்துப்போவோம்‌ ' 
என்று அமைதி கூறி அழைத்துச்‌ செல்கின்றான்‌. முன்‌ இராமன்‌ தங்கிய 
சோலையில்‌ பரதனும்‌ தங்குகின்றான்‌. இராமன்‌ படுத்திருந்த புல்லணை 
யின்‌ பக்கத்தில்‌ புழுதியில்‌ படுத்துக்கொள்கின்றான்‌. அங்கிருந்து 
இராமன்‌ காலால்‌ நடந்து சென்றமையறிந்து பரதனும்‌ தேரில்‌ செல்‌ 
லாது நடந்தே செல்கின்றான்‌ என்பது இப்படலத்தில்‌ கூறப்படு 
கின்றது. 


கம்பர்‌ வான்மீகத்தோடு வேறுபடும்‌ இடங்கள்‌ 
1. சத்துருக்கன்‌ கூனியைக்‌ கொல்ல முயன்றபோது பரதன 


தடுத்தது. 


தந்தையின்‌ இறுதிக்‌ கடனை முடித்த பரதன்‌, தன்‌ குல முறைமைக்கு 
இழுக்கு வந்ததையும்‌, தன்‌ தமையனாகிய இராமன்‌ காடு புக நேர்‌ ந்ததை 
யும்‌ நினைந்து துன்பத்தால்‌ துடித்துக்கொண்டிருந்தபோது, சத்துருக்கன்‌ 
அருகிருந்து, * இராமன்‌, ஒரு பெண்ணின்‌ கொடுமையால்‌ வனம்‌ 
புகலாமா? இப்பெண்ணின்‌ எண்ணத்தைத்‌ தன்‌ திறமையால்‌ வென்‌ 
நிருத்தல்‌ கூடாதா? அல்லது ஆற்றல்‌ மிக்க இலக்குவனேனும்‌ 
தந்தையைக்‌ கண்டித்துப்‌ பேசி இராமனைக்‌ காடு புகாமல்‌ செய்திருக்க 
லாமே ; இவ்வாறு செய்யாமல்‌ ஏனோ அவ்விருவரும்‌ காடு புகுந்தனர்‌ ப்‌ 
என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றான்‌. அப்பொழுது கூனி அரசிக்கு 
ஏற்ற உடைகளையும்‌, அணிகலன்களையும்‌ அழகுற அணிந்துகொண்டு 
சந்தனக்‌ குழம்பைப்‌ பூசிக்கொண்டு ஒரு பெண்‌ குரங்குபோல்‌ வாயிலில்‌ 
தோழியருடன்‌ நின்றுகொண்டிருக்கின்றாள்‌ ; அது கண்ட வாயிற்‌ 
காவலன்‌ ஒருவன்‌, அவளைப்‌ பிடித்து இழுத்துக்கொண்டுவந்து 
சத்துருக்கனுக்குக்‌ காட்டி, * இராமபிரான்‌ வனம்‌ புக்கதும்‌, நும்‌ 
தந்தையார்‌ வானம்‌ புக்கதும்‌ இவளாலேயே ; இவளுக்கு அறிவுவரு 
மாறு செய்யுங்கள்‌' என்று சொன்னான்‌. அச்செய்தி அறிந்த சத்துருக்கன்‌ 
மிக்க கோபங்கொண்டு அவள்‌ கையைப்பற்றி வேகமாக இழுத்து, * இவள்‌ 
பாவச்‌ செயலுக்கேற்ற பயனை இன்றே அடைவாளாக' என்று கூறிக்‌ 
கொண்டு அவளைக்‌ கீழே தள்ளினான்‌. தோழிகளுடன்‌ இருந்த கூனி 
அம்மாளிகையில்‌ எதிரொலி உண்டாகுமாறு கூவினாள்‌. சத்துருக்க 
னுடைய கோபத்தைக்‌ கண்ட தோழியர்‌ எல்லாம்‌ அஞ்சி, * நம்மை இவர்‌ 
விடாது தண்டித்திடுவார்‌; அருள்‌ உள்ளமுடைய கோசலையே இனி 


ஆறு செல்‌ படலம்‌ 281 


நமக்குச்‌ சரண்‌ ; அவளை அடைக்கலம்‌ புகுவோம்‌ ' என்று கூறிக்‌ 
கொண்டே நானா பக்கங்களிலும்‌ ஓடினர்‌. வெகுளியால்‌ சிவந்த கண்‌ 
களையுடைய சத்துருக்கன்‌, அஞ்சி அலறுகின்றவளாய்த்‌ தரையிற்‌ கிடந்த 
கூனியைப்பற்றி இழுத்தான்‌. அப்பொழுது அவள்‌ அணிந்துகொண் 
டிரு ந்த அணிகலன்கள்‌ எல்லாம்‌ தரையில்‌ சிதறின. அவ்வணிகலன்கள்‌ 
சிதறிய தரை, நட்சத்திரங்கள்‌ ஒளி வீசும்‌ ஆகாயம்போலக்‌ காட்சி 
அளித்தது. கூனியின்‌ கூக்குரல்‌ கேட்டுவந்த கைகேயி அவள்‌ அருகில்‌ 
இருந்தும்‌, அக்கூனியைத்‌ தொலைவில்‌ கொண்டுசெல்லச்‌ சத்துருக்கன்‌ 
இழுத்துக்கொண்டே இகழ்ந்து கூறிய வன்சொற்களைக்‌ கேட்டு மனம்‌ 
'நொந்து அவனிடத்தில்‌ கொண்ட அச்சத்தால்‌ உடல்‌ நடுங்கிப்‌ பரத 
னிடம்‌ அடைக்கலம்‌ புகுந்தாள்‌. 


பரதன்‌, சினங்கொண்ட சத்துருக்கனைக்‌ கண்டு, * எல்லா உயிர்க 
ளூள்ளும்‌ பெண்டிர்‌ துன்புறுத்தத்‌ தகாதவர்கள்‌; ஆ தலால்‌, இக்கூனியை 
மன்னித்துவிடுக. அருள்மனமுடைய இராமபிரான்‌ என்னை * அன்னை 
யைக்‌ கொன்றவன்‌ ' என்று வெகுளானெனின்‌ தீய ஒழுக்கமுடைய 
இப்பாவியாகிய கைகேயியை நான்‌ முன்னரே கொன்றிருப்பேன்‌. 
அறத்தின்‌ உருவாகிய இராமபிரான்‌, நீ கூனியைத்‌ துன்புறுத்தியதை 
அறிந்தால்‌ இனி எக்காலத்திலும்‌ உன்னையும்‌ என்னையும்‌ வெகுள்வ 
தோடு, முகம்பார்த்தும்‌ பேசான்‌' என்றானாகச்‌ சத்துருக்கன்‌ தன்‌ தமையன்‌ 
'சொல்லைத்‌ தலைமேற்கொண்டு சினம்‌ தவிர்ந்து அக்கூனியை விடுத்‌ 
தான்‌. கூனியும்‌ தன்னைக்‌ காப்பாற்றிய கைகேயியின்‌ காலில்‌ விழுந்து 
கதறி அழுதாள்‌. சத்துருக்கன்‌ மேலும்‌ என்ன செய்வானோ என்ற 
அச்சத்தோடு கைகேயி தன்‌ காலில்‌ விழுந்து அழுகின்ற கூனியைப்‌ 
பார்த்து மெல்லப்‌ பேசித்‌ தேற்றினாள்‌ : என வான்மீகத்தில்‌ விரிவாகக்‌ 
காணப்படுகின்றது. 


கம்பர்‌, இந்நிகழ்ச்சியை மிகச்‌ சுருக்கியதோடு காடு செல்லுங்கால்‌ 
வழியில்‌ நிகழ்ந்ததாகவும்‌ மாற்றி அமைத்துள்ளார்‌. இராமன்‌ கான்‌ புகு 
தற்குக்‌ காரணமாய்க்‌ கலகம்‌ செய்த அக்கூனியே அவ்விராமனைக்‌ காட்டி 
லிருந்து அழைத்து வரவும்‌, உடன்‌ வருகின்ற வஞ்சகச்‌ செயலைச்‌ செய்வ 
தாகக்‌ காட்டிச்‌ சத்துருக்கனின்‌ வெகுளி மிகுதற்கு வழி வகுக்கவும்‌, முன்‌ 
இராமனுடைய இளமை நிகழ்ச்சியை மனத்திற்கொண்டிருந்து கலக 
முட்டிய கூனியும்‌ அப்பகையை நீங்கி அவ்விராமனை அழைக்க உடன்‌ 
வந்தாள்‌ என்று காட்டவும்‌ இந்நிகழ்ச்சியை ம்‌ கம்பர்‌ இவ்வாறு இடமாற்றி 
அமைத்தார்‌ போலும்‌. 

2. பரதன்‌, தன்‌ தமையனை அழைத்துவரச்‌ செல்லுங்கால்‌ படைகள்‌ 
செல்வதற்காக வழி அமைப்‌ போரை முன்னரே அனுப்பப்‌ பூமியின்‌ 
அமைப்பினை அறிந்தவர்களும்‌, பூமியை வெட்டுபவர்களும்‌, கிணறு 
வெட்டுபவர்களும்‌, தச்சரும்‌, கட்டடம்‌ கட்டுபவர்களும்‌, இயந்திரம்‌ பூட்டு 


202 அயோத்தியா காண்ட 


பவர்களும்‌ மூங்கில்வேலை செய்பவர்களும்‌, மரம்‌ அறுப்போர்களும்‌ ஆகிய 
வேலைக்காரர்கள்‌ முன்னமே கருவிகளுடன்‌ . சென்று, ' மரங்களையும்‌, 
செடிகளையும்‌, வேர்களையும்‌, தூர்களையும்‌ வெட்டி நீக்கியும்‌, கற்களை அப்‌ 
புறப்படுத்தியும்‌, மரங்கள்‌ இல்லாத இடங்களில்‌ மரங்களை வைத்தும்‌, 
பள்ளங்களை மணல்கொண்டு நிரப்பியும்‌, மேடுகளைத்‌ தகர்த்தும்‌, பெரிய 
நீர்நிலைகளைக்‌ கால்வாய்களாகப்‌ பிரித்தும்‌, நீர்‌ இல்லாத இடங்களில்‌ 
நடைவாவிகள்‌ வெட்டியும்‌, வழியைத்‌ திருத்தி அழகுபடுத்தினார்கள்‌. அவ்‌ 
வழி முழுமையிலும்‌ பனிநீரையும்‌ மலர்களையும்‌ தெளித்து நடத்தற்கு இனி 
தாகச்‌ செய்தார்கள்‌. அூயோத்தியிலிருந்து கங்கைக்கரை வரையிலும்‌ 
அவர்கள்‌ அமைத்த வழி, சிறந்த நகரத்‌ தெருப்போல அழகுடையதாய்ப்‌ 
படைகள்‌ நடத்தற்கினிதாய்‌ அமைந்தது” என ஒரு சருக்கத்தால்‌ 
வான்மீகி விரிவாகக்‌ கூறிய வழியமைப்பையெல்லாம்‌ கம்பர்‌, 


பெருந்திரை நதிகளும்‌ வயலும்‌ பெட்புறு 

மரங்களும்‌ மலைகளும்‌ மண்ணும்‌ கண்ணுறத்‌ 
திருந்தலில்‌ அயோத்தியாந்‌ தெய்வ மாநகர்‌ 
அருந்தெரு வொத்தது அப்படைசெல்‌ ஆறரோ. (2977) 


என்ற பாடலில்‌, *திருந்தலில்‌' என்ற ஒரு சொல்லால்‌ வழியைத்‌ திருத்து 
வோர்‌ பலரால்‌ அவ்வழி பல்வகையிலும்‌ திருந்தியது என்பதை உய்த்‌ 
துணர்ந்துகொள்ளுமாறு சுருங்கக்‌ கூறியுள்ளார்‌. வான்மீகி வழியின்‌ 
அமைப்பை விரித்துக்‌ கூறக்‌ கம்பர்‌, அவ்வழியில்‌ செல்வோரின்‌ துன்ப 
உணர்ச்சிகளையும்‌, அத்துன்ப உணர்ச்சியால்‌ அவர்கள்‌ அணிகலன்‌ 
முதலியன அணியாமையையும்‌ விரித்துக்கூறி, அம்மக்களின்‌ பண்புகளை 
உயர்த்தியுள்ளார்‌ என்பதை உளங்கொளல்வேண்டும்‌. : காவியப்‌ போக்‌ 
கிற்கு வழியின்‌ அமைப்பைப்பற்றிக்‌ கூறுவதைக்‌ காட்டிலும்‌ நாட்டு 
மக்களின்‌ அன்புணர்ச்சியைப்‌ புலப்படுத்தல்‌ அழகு தருவதாகவும்‌ பின்‌ 
வரும்‌ மக்களின்‌ பண்பு வளர்ச்சிக்குக்‌ காரணமான தாகவும்‌ விளங்குதல்‌ 
காணலாம்‌. முதல்‌ நூலில்‌ விரித்துக்‌ கூறியதைச்‌ சுருக்குதலும்‌, சுருங்‌ 
கக்‌ கூறியதை விரித்தலும்‌ வழி நூலுக்கு இலக்கணமாதலும்‌ இங்கு 
நினை தல்வேண்டும்‌. 

3. பரதன்‌, அயோத்தியிலிருந்து. படைகளோடு. புறப்பட்டுச்‌ 
சென்று கங்கைக்‌ கரையில்‌ . முதலில்‌ தங்கியதாகவும்‌, அவன்‌ தங்குவ 
தற்காக வழியமைப்போரால்‌ அலங்காரமிக்க உறையுள்‌ செய்யப்பட்‌ 


டிருந்ததாகவும்‌, அழகு மிக்க அவ்விடத்தில்‌ பரதன்‌ தங்கியிரு தந்ததாகவும்‌ 
வான்மீகம்‌ கூறுகின்‌ றது. 


கம்பர்‌, அயோத்தியிலிருந்து புறப்பட்ட பரதன்‌; கங்கைக்‌ கரையை 
அடைவதற்கு முன்னமே இடையில்‌ பிறிதோரிடத்தில்‌ தங்கியதாகக்‌ 
கூறுகின்றார்‌. அவ்விடம்‌ இராமன்‌ வனம்‌. புக்கபோது தங்கிய இடம்‌ 


ஆறு செல்‌ படலம்‌ 288 


என்றும்‌, அங்கு இராமன்‌ படுத்த புல்லணையின்‌ பக்கத்தில்‌ புழுதியில்‌ 
பரதன்‌ படுத்திருந்தான்‌ என்றும்‌, அங்கு . நின்று இராமன்‌ காலால்‌ 
நடந்து சென்றமையறிந்து பரதன்‌ தன்‌ ஊர்திகள்‌ பல உடன்‌ வரவும்‌ 
அவற்றில்‌ ஊர்ந்து செல்லாமல்‌ காலால்‌ நடந்து சென்றான்‌ என்றும்‌ 
கூறிப்‌. பரதனுடைய இராம பத்தியைச்‌ சிறப்பித்துக்‌ காட்டுகின்றார்‌. 
வான்மீகத்தில்‌ காணப்படாத இக்கம்பரின்‌ படைப்பு பரதனுடைய 
பெருமையை மிகுத்துக்‌ காட்டிப்‌, படிப்பவரின்‌ மனத்தை உருக்கித்‌ திருத்‌ 
துவதாகவும்‌, காவியத்தின்‌ அழகையும்‌ நோக்கத்தையும்‌ புலப்படுத்துவ 
தாகவும்‌, அமைந்துள்ளமை காணலாம்‌. 


படலப்‌ பொருட்‌ சிறப்பு 
உரையாடல்‌ 

*வசிட்டமுனிவனும்‌ அமைச்சரும்‌ நகரப்‌ பெருமக்களும்‌ வந்து 
பரதனை முடிசூட்டிக்கொள்ளுமாறு வற்புறுத்த, அவன்‌ உடன்படாது, 
இராமனை அழைத்துவந்து அவனுக்கு முடிசூட்டலே முறை என்பதை 
அறிவித்து நகர மக்களும்‌ படைகளும்‌ உடன்வரக்‌ காடு நோக்கி நடந்து 
கங்கைக்‌ கரையை அடைந்தான்‌ ' என்ற சுருங்கிய நிகழ்ச்சியைக்‌ கம்பர்‌ 
தம்‌ புலமையுள்ளத்தால்‌ ஐம்பத்தொன்பது செய்யுட்களால்‌ விரித்துரைத்‌ 
திருக்கின்றார்‌. 

தந்தை மரணமுற்றதும்‌, தமையன்‌ காடு நண்ணியதும்‌ தன்‌ கார 
ணத்தால்‌ நிகழ்ந்ததாக நினைந்து வருந்திக்கொண்டிருக்கும்‌ பரதனை 
முடிசூட்டிக்கொள்ளுமாறு வசிட்டன்‌ கூறும்போது, துன்பமிக்க அவன்‌ 
மனநிலை அறிந்து அடிப்படையமைத்துக்கொண்டு பல சொல்லி முடிவில்‌ 
தன்‌ கருத்து வெளியிடுவது அவ்வசிட்டனுடைய நுண்ணிய அறிவையும்‌. 
சொல்லும்‌ திறனையும்‌ புலப்படுத்துவதாக  அமைந்திருக்கின்றது.' 
* உன்‌ தந்தையோ இறந்தான்‌ ; உன்‌ தமையனோ காடு புக்கான்‌ ; உன்‌ 
தாயின்‌ வரத்தால்‌ வந்த பேரரசை நீ யேற்று நடத்துக ; எங்கள்‌ கருத்து 
அதுவேயாகும்‌ ? என்று வசிட்டன்‌ கூறும்‌ கருத்துச்‌ செறிவுமிக 
வுடையதாகும்‌. 

௫ நின்‌ தந்தை. நினக்கு அரசு தருவதாகக்‌ கூறி இறந்துவிட்டமை 
யாலும்‌ நின்‌ .தமையனும்‌ தந்தையின்‌ கருத்துப்படி நீ அரசு ஏற்பாய்‌ 
என்று கருதிக்‌ காடு புகுந்தமையாலும்‌, நின்‌ தாய்‌ விரும்பிக்‌ கேட்ட 
வரத்தால்‌ இப்பேரரசு நினக்கு வந்துள்ளமையாலும்‌, நின்‌ தந்தை, 
தமையன்‌, தாய்‌ ஆகிய மூவரும்‌ நீ அரசாளவேண்டும்‌ என்ற கருத்தின 
ராதல்‌ தெளிவு. நின்‌ குல குருவாகிய எனக்கும்‌, சுமந்திரன்‌ முதலிய 
அமைச்சர்கட்கும்‌, நகரப்‌ பெருமக்கட்கும்‌ இதுவே கருத்தாகும்‌ ; எனவே 
எல்லோருடைய கருத்தும்‌ நீ முடி சூட்டிக்கொள்ளவேண்டும்‌ என்பதில்‌ 
ஒன்றியிருக்கின்றமை உணரலாம்‌. ஆதலால்‌ முடிவில்லாத கோசல 
நாட்டுப்‌ பேரரசை நீ ஏற்றுக்கொள்வதே தருமம்‌ ” என்ற கருத்தெல்லாம்‌ 


281 அயோத்தியா காண்டம்‌ 


அவன்‌ சொல்லில்‌ பொதிந்துகிடப்பன காணலாம்‌, தயரதன்‌ மரணத்‌ 
தாலும்‌, இராமன்‌ காடு புகுந்ததாலும்‌ அரசன்‌ இன்றி நாடு கலங்கும்‌ 
நிலையைக்‌ கருத்தில்கொண்டு காண்போமாயின்‌, வசிட்டன்‌ சொல்லின்‌ 
பொருத்தமும்‌ திருத்தமும்‌ புலனாம்‌. 


ஆயின்‌, பரதனுக்கு வசிட்டன்‌ கூறிய அக்கூற்று வருத்தந்தரும்‌ 
கூற்றாகவே காணப்படுகின்றது. விண்ணாடு புக்க தந்தையை 
மீட்டழைக்க இயலாதது போலக்‌ காடுபுக்க இராமனை மீட்டும்‌ அழைத்து 
வரல்‌ இயலாததன்று. * மூத்தவற்குரித்து அரசு என்ற முறைக்கு இழுக்கு 
வராதவாறு இராமனை அழைத்துவந்து முடிசூட்டுக ' என்று வசிட்டன்‌ 
முதலிய சான்றோர்கள்‌ சொல்லுவார்கள்‌ என்று பரதன்‌ எதிர்பார்த்‌ 
க்ருந்தான்‌. ஒரு குடிப்பிறந்த பல்லோருள்ளும்‌ மூத்தவர்க்குரித்து அரசு 
என்ற முறையை மீறுதல்‌ பெருங்குற்றம்‌ என்பது அவன்‌ முடிந்த முடி 
பாகும்‌. இம்முடிவைக்‌ கைகேயியும்‌ கூனியை நோக்கி, 
*மயின்மு றைக்குலத்‌ துரிமையை மனுமுதன்‌ மரபைச்‌ 
செயிரு றப்புலைச்‌ சிந்தையா லென்சொஞாய்‌ தீயோய்‌' (1559) 


எனவும்‌, 
* நிறந்திறம்பினும்‌ நியாயமே திறம்பினும்‌ நெறியின்‌ 
திறந்திறம்பினும்‌ செய்தவந்‌ திற?பினும்‌ செயிர்தீர்‌ 
மறந்திறம்பினும்‌ வரன்முறை திறம்புதல்‌ வழக்கோ ' (1561) 
எனவும்‌, 


 நீதியல்லவும்‌ நெறிமுறை யல்லவும்‌ நினைந்தா யாதி ' (1562) 
எனவும்‌, வெகுண்டும்‌, கடிந்தும்‌ கூறியதும்‌, * எம்பி பரதனே துங்கமா 
முடி சூடுகின்றான்‌” (1697)என இராமன்‌ சொல்லக்‌ கேட்ட கோசலையும்‌, 
* முறைமை யன்றென்ப தொன்றுண்டு” (1698) என்று கூறியதும்‌ 
இங்கு நினைக்கத்தகும்‌. இவ்வாறு பெண்டிரும்‌ முறைமையன்று என்பதை 
உணர்ந்து கூறியிருக்க, மறை முழுதுணர்ந்த வசிட்டன்‌ முதலிய 
சான்றோர்கள்‌ அந்தெறியை நினையாது, * காக்குதி யுலகு நின்‌ கடன்‌ ' 
(2995) எனவும்‌, * அந்தமில்‌ பேரரசு அளித்தி” (2942) எனவும்‌ கூறித்‌ 
தன்னை வற்புறுத்தியது பரதனுக்குப்‌ பொருத்தமாகத்‌ தோன்றவில்லை ; 
அவர்‌ கூற்று அளவிலா வருத்தத்தை உண்டாக்கியது. மூத்தவன்‌ 
இருக்கவும்‌ அரசு தன்‌ மகனுக்கு வரவேண்டும்‌ என ஈன்றதாய்‌ 
எண்ணியதையேனும்‌ பெண்மையுள்ளத்தால்‌--தாயன்பினால்‌ நிகழ்ந்த 
தென அமைதிகூற வழியுஷ்டு; கற்றுத்‌ தெளிந்த சான்றோர்‌ அது 
கூறின்‌ என்செய்வது ? எனட்‌ பரதன்‌ எண்ணுகின்றான்‌. 

'முன்றுல கினுக்குமோர்‌ முதல்வனாய்‌ முதல்‌ 

தோன்றின னிருக்கயான்‌ மகுடஞ்‌ சூடுதல்‌ 

சான்றவர்‌ உரைசெயத்‌ தரும மாயதேல்‌, 

ஈன்றவள்‌ செய்கையி னிழுக்குண்‌ டாகுமோ! (2945) 


ஆறு செல்‌ படலம்‌ 285 


அடைவருங்‌ கொடுமையென்‌ அன்னை செய்கையை 

நடைவருந்‌ தன்மைநீர்‌ நன்றிது என்றிரேல்‌ 

இடைவருங்‌ காலமீண்‌ டிரண்டு நீத்திது 

கடைவருந்‌ தீநெறிக்‌ கலியி னாட்சியோ? (2346) 
என நயமாக நாகரிகமாகப்‌ பழிகரப்பு அங்கதமாகக்‌ கூறுகின்றான்‌. 
வெளிப்படையாக இகழும்‌ இகழ்ச்சியினும்‌ குறிப்பால்‌ இகழும்‌ இப்பரதன்‌ 
கூற்று அவர்கட்கு வேதனையை விளைத்திருக்கும்‌, தவறான செயலைச்‌ 
சான்றவர்‌ தருமம்‌ என்று கூறுவாராயின்‌, என்னைப்‌ பெற்றவள்‌ செயலில்‌ 
இழுக்கேதும்‌ இல்லை என்பது பட முன்னர்க்‌ கூறிப்‌ பின்‌ அவள்‌ 
செய்கை அடைவருங்கொடுமையுடையது என்பதை விளக்கி அச்செயலை 
ஒழுக்கமிக்க நீவிர்‌ நன்று என்பீராயின்‌, இக்காலம்‌ கலிகாலமோ ? எனக்‌ 
காலத்தின்மேல்‌ பழியை ஏற்றி அவர்களைக்‌ குறிப்பால்‌ இகழ்வது சுவை 
நலமுடைய பழித்துரையாக விளங்குதல்‌ காணலாம்‌. இக்கூற்றினால்‌ 
பரதன்‌ மனவுறுதியையும்‌, பண்டை முறைமையிலுள்ள பற்றினையும்‌, 
இராமன்‌ மேலுள்ள அயரா அன்பினையும்‌, சொல்லும்‌ திறனையும்‌ 
நன்குணரலாம்‌. 


உவமை 
துன்பத்தால்‌ உயிரற்றவர்போல்‌ இருந்த நகர மக்கள்‌, * இராமனை 
அழைத்து வந்து முடிசூட்‌.டுவோம்‌ ' எனச்‌ சத்துருக்கன்‌ சொல்லக்‌ 
கேட்டவுடன்‌ மகிழ்ந்து ஆரவாரிக்கும்‌ தன்மைக்கு, * உயிரில்‌ யாக்கை 
யைச்‌ சொல்லெனும்‌ அமிழ்தினால்‌ துளித்த தென்னவே ' (2959) என 
உவமை கூறியது மிகப்‌ பொருத்தமாக--சிறப்பாகவுள்ளது. உயிர்‌ 
நீங்கிய உடம்பு அமிழ்தினால்‌ உயிர்பெற்று எழுவதும்‌ உண்டு; மந்திரச்‌ 
சொல்லாகிய அமிழ்தத்தால்‌ உயிர்பெற்று எழுவதும்‌ உண்டு. இவ்விரு 
திறனும்‌ புலப்பட இவ்வுவமை அமைந்து அழகு செய்கின்றது 
படைகள்‌ வழிநடக்கும்போது, முரசு முதலிய வாச்சியங்கள்‌ ஒலி 
செய்யாது செல்கின்றன ; துன்ப உணர்ச்சி தோன்ற அவை அவ்வாறு 
ஒலியின்றிச்‌ செல்கின்றமைக்கு * பூரியர்‌ குழாத்திடை அறிஞர்போல வே! 
(2364) என உவமை கூறியுள்ளார்‌. கீழ்மக்கள்‌ நிறைந்துள்ள இடத்தில்‌ 
தம்‌ தூய சிறப்புடைய சொற்கள்‌ அங்கணத்துக்க அமிழ்துபோல்‌ 
பயனற்றவாய்ப்‌ போகலாகாது என்று அறிஞர்கள்‌ ஒன்றும்‌ பேசாது 
வாய்‌ வாளாமை மேற்கொள்வார்கள்‌ ; அவர்கள்‌ போலவே துன்ப 
உணர்ச்சியுடன்‌ செல்லும்‌ படையிலுள்ள வாச்சியங்களும்‌ ஒலியின்றிச்‌ 
சென்றன என்பது நயமிக்க உவமையாய்‌--வருங்கால அறிஞர்க்கும்‌ 
கூறிய அறிவுரையாய்‌ அமைந்திருத்தல்‌ காணலாம்‌. 
சுவை௩லம்‌ 
பரதன்‌ படையுடன்‌ சென்ற மகளிர்‌, இராமனைப்‌ பிரிந்த துன்பத்தால்‌ 
அணிகலன்களை அணியாதுசென்ற நிலையைக்‌ கூறியிருப்பது, இளங்கோ 


286 அயோத்தியா காண்டம்‌ 


வடிகள்‌ கோவலனைப்‌ பிரிந்த கண்ணகி நிலையை விளக்கும்‌ பகுதியை 
நினைவூட்டித்‌ துன்பச்‌ சுவையைத்‌ தோற்றுவிக்கின்றது. துன்பச்‌ 
சுவையை விரித்துக்‌ கூறிச்‌ செல்லும்‌ இப்படலத்தில்‌ நினைக்கு ந்தோறும்‌ 
நகத்தக்கவாறு நகைச்சுவை அமைத்துக்‌ கைகேயியை இகழும்‌ குறிப்பை 
மிக நுட்பமாகத்‌ தோற்றுவித்துள்ளமை, கம்பரின்‌ புலமையுள்ளத்தின்‌ 
நுட்பத்தை அறிவிக்கின்றது. மகளிர்‌, தலையில்‌ மலர்க்கண்ணி சூடாம 
லும்‌, மார்பில்‌ முத்துமாலை முதலியன அணியாமலும்‌ வனம்‌ நோக்கிப்‌ 
போகின்றார்கள்‌ ; அணியாமையால்‌ அவர்கள்‌ இடைகட்குப்‌ பாரம்‌ குறை 
கின்றது ; அவர்களின்‌ இடைகள்‌ அணிகலன்களால்‌ தெரியாமல்‌ பாரம்‌ 
குறைய உ.தவிசெய்தது எது? எனின்‌ கைகேயியின்‌ வரமாகிய சொல்லே 
யாகும்‌; எனவே கைகேயியின்‌ வாசகம்‌ நன்மை நல்கியது. பெண்டிர்‌ 
இடைக்குத்தான்போலும்‌ என அவளைப்‌ புகழ்வார்போல இகழ்கின்றார்‌. 


மல்கிய கேகயன்‌ மடந்தை வாசகம்‌ 

நல்கியது அரிவையர்‌ நடுவிற்கே கொலாம்‌ 
புல்கிய மலர்வடம்‌ பூண்கி லாமையால்‌ 

ஒல்கிய ஒருவகை பொறையு யிர்த்தவே. (2972) 


என்பது காண்க. அவள்‌ வாசகம்‌ நல்கியது அரிவையர்‌ நடுவிற்கே 
கொலாம்‌ என்றதால்‌, மற்றை யார்க்கும்‌ அவள்‌ வாசகம்‌ எந்த நன்மை 
யையும்‌ நல்கவில்லை என்பதும்‌ புலப்படுதல்‌ காணலாம்‌. யார்க்காக 
அரசை வரத்தால்‌ வாங்கினறுளோ அப்பரதனே அதை ஏற்க மறுத்தமை 
யால்‌, அவள்‌ வரத்தால்‌ யாதும்‌ பயனின்மை அறியலாம்‌. கைகேயியின்‌ 
சொல்‌, மகளிர்‌ அணிகளைக்‌ களைந்து செல்லச்செய்து அவர்கள்‌ இடை 
கட்குப்‌ பாரமில்லாமல்‌ உதவி செய்தது என்ற இக்கருத்துச்‌, சிலப்பதி 
காரத்தில்‌ கனக விசயர்‌ தலைமேல்‌ கண்ணகி வடிவமைக்கக்‌ கல்‌ கொண்டு 
வரும்‌ சேரன்செங்குட்டுவனிடம்‌ மாடல மறையோன்‌; : மாதவியின்‌ 
கானற்பாணி கனக விசயர்தம்‌ முடித்தலை நெரித்தது' என்று கூறிய 
நகைத்‌ திறத்தை நினைப்பிக்கின்றமை காணலாம்‌. 


இராமனைக்‌ காணச்செல்லும்‌ மைந்தரும்‌ மகளிரும்‌ காமநுகர்ச்சிக்கு 
உரிய இளமையும்‌ வனப்பும்‌ உடையவராயிருந்தும்‌ அவ்வுணர்ச்சியை 
மறந்து தவத்தினர்போலச்‌ செல்லும்‌ தன்மையைப்‌ பல செய்யுள்களால்‌ 
பல வகையாக விளக்கியிருக்கின்றார்‌ ; பரம்பொருளைப்‌ பார்க்க விரும்பு 
வோர்‌ மாரனை வென்ற வீரராக மாறிவிடுவார்கள்‌ என்ற உண்மையையும்‌ 
இந்நிகழ்ச்சி ஒருவாறு குறிப்பிடுவதாகக்கொள்ள இடமுண்டு. 


10. ஆறு செல்‌ படலம்‌ 


மந்திரிமார்‌ முதலியோர்‌ பரதனை. அடைதல்‌ 


2332. வரன்முறை தெரி துணர்‌ மறையின்‌ மாதவத்‌ 
vr கருமறை முனிவனு மாண்டை யானென 
விரைவின்வமந்‌ தீண்டினர்‌ விரக னெய்தினர்‌ 
பரதனை வணங்கினர்‌ பரியு நெஞ்சினர்‌. 


வரன்முறை தெரிந்து உணர்‌ மறையின்‌ மாதவத்து 
அருமறை முனிவனும்‌, ஆண்டையான்‌ என, 
விரைவின்‌ வந்து ஈண்டினர்‌ ; விரகின்‌ எய்தினர்‌ ; 
பரதனை வணங்கினர்‌ ; பரியும்‌ நெஞ்சினர்‌. 


2333. மந்திரக்‌ கிழவரு நகர மாந்தரும்‌ 
தந்திரக்‌ தலைவரும்‌ தரணி பாலரு 
மந்தர முனிவரோ டறிஞர்‌ யாவருஞ்‌ 
சுந்தரக்‌ குரிசிலை மரபிற்‌ சுற்றினார்‌. 


மந்திரக்‌ கிழவரும்‌, நகர மாந்தரும்‌, 
தந்திரத்‌ தலைவரும்‌, தரணி பாலரும்‌, 
அந்தர முனிவரோடு அறிஞர்‌ யாவரும்‌, 
சுந்தரக்‌ குரிசிலை மரபில்‌ சுற்றினார்‌. 


பொ :—அரசர்க்கு உரிய வரன்முறைகளை ஆராய்ந்து உணர்‌. ந்தவ 
னும்‌, மறைகளைப்‌ பயின்றவனும்‌, பெரிய தவத்தினையுடையவனும்‌ அரிய 
மந்தணங்களைச்‌ சொல்லுதற்கு உரியவனும்‌ ஆகிய வசிட்டன்‌ அங்கு 
(பரதனுக்கு அருகில்‌) இருக்கின்றான்‌ எனக்‌ கேள்விப்பட்டு மந்திரிமார்‌ 
களும்‌, நகரப்‌ பெருமக்களும்‌, படைத்தலைவரும்‌, அரசர்களும்‌, வான 
வெளியில்‌ செல்லும்‌ ஆற்றலுடைய முனிவரோடு அறிஞர்கள்‌ எல்லோரும்‌ 
விரைவாக வந்து ஒருங்கு சேர்ந்தவர்களாய்ப்‌ பணிவோடு பரதனை 
அடைந்து வருந்தும்‌ நெஞ்சினராய்‌ வணங்கிப்‌ பின்‌, அவ்வழகிய 
தோற்றமுடைய பரதனை முறையாகச்‌ சுற்றி அமர்ந்தனர்‌. 

கு :--இவ்விரண்டு செய்யுளும்‌ ஒரு தொடர்‌. தெரிந்துணர்‌ முனிவன்‌ 
என்க. மறை இரண்டனுள்‌ முன்னது வேதத்தையும்‌, பின்னது இரகசி 
யத்தையும்‌ உணர்த்தியது. முனிவனும்‌ ஆண்டையான்‌ எனக்‌ கேள்விப்‌ 


288 அயோத்தியா காண்டம்‌ 


பட்ட அறிஞர்‌ யாவரும்‌, விரைவின்‌ வந்து ஈண்டி, எய்திப்‌ பரியும்‌ நெஞ்‌. 
சினராய்ப்‌ பரதனை வணங்கினராய்‌ அவனை மரபிற்‌ சுற்றினார்‌ என்று 
இயையும்‌. ஈண்டினர்‌, எய்தினர்‌, நெஞ்சினர்‌. வணங்கினர்‌ என்ற. 
முற்றெச்சங்கள்‌ சுற்றினார்‌ என்ற வினைகொண்டு முடிந்தன. பரதன்‌ 
படும்‌ துன்பத்தைக்‌ கண்டாராகலின்‌ பரியும்‌ நெஞ்சினராயினர்‌. 
விரகு-திறமை ; இங்குப்‌ பணிவையுணர்த்தியது. மரபிற்‌ சுற்றுதலாவது 
அவர்‌ அவர்‌ தகுதிக்கேற்ற இடத்தில்‌ சூழ அமர்தல்‌. சுந்தரக்‌ குரிசில்‌ 
என்றது சுட்டின்‌ அளவாய்நின்றது. அப்பரதனை மரபிற்‌ சுற்றினர்‌ 
என்பதே கருத்து. (1, 2) 


சுமந்திரன்‌ வசிட்டன்முகத்தைக்‌ கருத்துடன்‌ நோக்குதல்‌ 
2334. சுற்றின ரிருந்துழிச்‌ 
சுமந்தி ரப்பெயர்ப்‌ 
பொற்றடம்‌ தேர்வலான்‌ 
புலமை யுள்ளத்தான்‌ 
கொற்றவற்‌ குறுபொருள்‌ 
குறித்த கொள்கையான்‌ 
முற்றுணர்‌ முனிவனை 
முகத்து கோக்கினான்‌. 
சுற்றினர்‌ இருந்துழிச்‌ சுமந்திரப்‌ பெயர்ப்‌ 
பொன்‌ தடந்‌ தேர்வலான்‌, புலமை உள்ளத்தான்‌, 
கொற்றவற்கு உறு பொருள்‌ குநித்த கொள்கையான்‌ 
முற்றுணர்‌ முனிவனை முகத்து நோக்கினான்‌. 
பொ :--மேற்கூறியாங்குச்‌ சுற்றி அமர்ந்தபோது, சுமந்திரன்‌ 
என்ற பெயரையுடையவனும்‌, அழகிய பெரிய தேரைச்‌ செலுத்துதலில்‌ 
வல்லவனும்‌, புலமையுள்ளம்‌ படைத்தவனுமாகிய அமைச்சன்‌, பாத 
னுக்கு இனி நிகழவேண்டிய மிகழ்ச்சியைப்பற்றிக்‌ குறிப்பிடும்‌ கருத்‌ 
தோடு, முற்றும்‌ உணர்ந்த முனிவன்‌ முகத்தை நோக்கினான்‌. 
கு சுமந்திரன்‌, தேர்ப்பாகனும்‌ அமைச்சனுமாக இருந்ததற்குக்‌ 
காரணம்‌ கூறுவாராய்த்‌ * தேர்வலான்‌ ' எனவும்‌, * புலமையுள்ளத்தான்‌ * 
எனவும்‌ கூறினார்‌. கொற்றவன்‌ என்றது இங்குப்‌ பரதனை ; தாயின்‌ 
வரத்தால்‌ அரசு பெற்றவன்‌ ஆதலின்‌ அவனை அப்பெயரால்‌ கூறினார்‌. 
உறுபொருள்‌ என்றது இனி உறவேண்டிய முடிபுனைவை. கொள்கை . 
யோடு நோக்கினான்‌ என்க. ஆன்‌ உடனிகழ்ச்சியில்‌ வந்தது. கொள்கை 
யோடு நோக்குதலாவது, தன்‌ பார்வையால்‌ தான்‌ கருதியதை முனிவன்‌ ம்‌ 


ஆறு செல்‌ படலம்‌ 289 


உணருமாறு செய்தல்‌. * முக நோக்கி நிற்க அமையும்‌ அகம்‌ நோக்கி, 
உற்றது உணர்வார்ப்‌ பெறின்‌ ' (708) என்ற குறளை விளங்க வைப்பது, 
போல்‌ பின்னிரண்டடி அமைந்துள்ளமை காணலாம்‌. குறிப்பில்‌ குறிப்‌: 
புணரும்‌ தன்மையன்‌ முனிவன்‌ என்பது தோன்ற, 'முற்றுணர்‌ முனிவனை! ' 
என்றார்‌. குருவும்‌ அமைச்சனுமாக இருக்கின்ற வசிட்டன்‌ கூறுதலே. 
தகுதி என்ற கருத்தால்‌ சுமந்திரன்‌ தான்‌ கூறாது வசிட்டனைக்‌ கூறச்‌ 
செய்தான்‌. (3) 


சுமந்திரன்‌ நோக்கினால்‌ கூறியதை வசிட்டன்‌ வாக்கால்‌. 
பரதனுக்கு உரைத்தல்‌ 2335-2342 


2335. கோக்கனாற்‌ சுமந்திர னுவல லுற்றதை 
வாக்கினா லன்றியே யுணர்ந்த மாதவன்‌ 
காக்குதி யுலகுறின்‌ கடன தாமெனக்‌ 
கோக்கும ரனுக்கது தெரியக்‌ கூறுவான்‌. 


நோக்கினால்‌ சுமந்திரன்‌ நுவலல்‌ உற்றதை, 
வாக்கினால்‌ அன்றியே உணர்ந்த மாதவன்‌, 
 காக்குதி உலகு! நின்‌ கடன்‌ அது ஆம்‌” எனக்‌ 
கோக்‌ குமரனுக்கு அது தெரியக்‌ கூறுவான்‌. 


பொ :—சுமந்திரன்‌ வாக்கினால்‌ கூறாது நோக்கினால்‌ கூறியதை 
உணர்ந்த வசிட்டன்‌, * உலகத்தைக்‌ காப்பாயாக / அது நின்‌ கடமை 
யாகும்‌ ! என அரசகுமாரனாகிய பரதனுக்குச்‌ சுமந்திரன்‌ கருத்துத்‌ : 
தெரியுமாறு கூறுகின்றான்‌. , 


கு :— பின்வரும்‌ ஏழு செய்யுளில்‌ அதைக்‌ கூறுகின்றான்‌. வாக்கினா. 
லன்றி நோக்கினால்‌ நுவலலுற்றதை என்க. * வாக்கினால்‌ கூறாமலே: 
உணர்ந்த மாதவன்‌" என்று இயைத்துப்‌ பொருள்கொள்ளுதலுமாம்‌.. 
குறித்தது கூறாமைக்‌ கொள்ளும்‌ நுண்ணறிவினன்‌ வசிட்டன்‌ ஆதலின்‌ 
நோக்கினால்‌ நுவலல்‌ உற்றதை யுணர்ந்தான்‌. உலகத்தைக்‌ காப்பாற்று 
தலை அறம்‌ எனக்கொண்டு பரதன்‌ ஏற்றுக்கொள்வான்‌ என்ற நினைவால்‌ 
முடிபுனைந்துகொள்க எனக்கூறாது, *காக்குதியுலகம்‌' என்று கூறினான்‌. 
தயரதன்‌ இராமனுக்குக்‌ கூறும்போதும்‌ “இந்த நல்லறம்‌ புரக்க 
நினையல்‌ வேண்டும்‌ ? (1467) எனக்‌ கூறியதும்‌ நினைக்க. கோக்குமரன்‌ 
கோவாதல்‌ கடமையாகும்‌ என்பது புலப்படப்‌ பரதனைக்‌ கோக்குமரன்‌ 
என்று க தவறாது செய்யத்தக்கது என்பது big “கடன்‌ * 
என்றான்‌. “உறுதி யுழையிருந்தான்‌ கூறல்‌ கடன்‌' (குறள்‌-698) 
என்புழியும்‌ * கடன்‌” இப்பொருளது ஆதல்‌ காண்க. (ஐ 

19 


90 அயோத்தியா காண்டம்‌ 


2336. வேதிய ரருந்தவர்‌ விருத்தர்‌ வேந்தர்க 
ளாதியர்‌ நின்வயி னடைந்க காரிய 
நீதியும்‌ தருமழு நிறுவ நீயிது 
கோதறு குணத்தினாய்‌ மனத்துட்‌ கோடியால்‌. 


*வேதியர்‌, அருந்தவர்‌, விருத்தர்‌, வேந்தர்கள்‌, 
ஆ,தியர்‌ நின்‌ வயின்‌ அடைந்த காரியம்‌, 
நீதியும்‌ தருமமும்‌ நிறுவ; நீ இது, 

கோது அறு குணத்தினாய்‌! மனத்துள்‌ கோடியால்‌.” 


பொ:--குற்றமற்ற குணத்தையுடைய பரத! வேதியரும்‌, அருந்தவ 
முனிவரும்‌, முதியவர்களும்‌, வேந்தர்களும்‌ முதலாகவுள்ள பெருமக்கள்‌ 
நின்னிடத்து வந்த காரியம்‌ யாதெனின்‌, நாட்டில்‌ நீதியையும்‌ தருமத்தை 
யும்‌ நிலைபெறச்செய்யவே; இதை நின்‌ மனத்துள்‌ கொள்க. 

கு :--* பங்கமில்‌ குணத்‌ தெம்பி பரதனே” என்று முன்‌ இராமன்‌ 
கூறியதுபோலவே வசிட்டனும்‌ *கோதறு குணத்தினாய்‌' என 
-விளித்தான்‌. விருத்தர்‌-முதியவர்‌. நீதியாவது, மக்கள்‌ பிறர்‌ பிறர்‌ 
நலியாது வேற்றுப்‌ பொருள்‌ வெஃகாது இருக்கச்‌ செய்தல்‌, தரும 
மாவது, மக்கள்‌ மையில்‌ அறிவினராய்ச்‌ செவ்விதின்‌ நடந்து தம்‌ அமர்‌ 
துணைப்‌ பிரியாது பாத்துண்ணச்செய்தல்‌. அரசன்‌ இல்வழி இந்த 
நீதியும்‌ தருமமும்‌ நாட்டில்‌ நிலைபெறச்‌ செய்தல்‌ இயலாது; ஆகவே, 
அடைந்த காரியம்‌ நீதியும்‌ தருமமும்‌ நிறுவ, நீ மன்னனாகவேண்டும்‌ 
என்பதை வற்புறுத்தலே என்பது கருத்து. நிறுவுதலாகிய காரியம்‌ 
அதற்குக்‌ காரணமான அரசாட்சியை யுணர்த்திநின்றது. குற்றமே 
யில்லாத குணக்கடல்‌ நீயாதலின்‌ இக்கருத்தை மனத்துக்கொண்டால்‌ 
எம்‌ கருத்திற்கு இசைவாய்‌ என்ற குறிப்புக்‌ காண்க. (5) 


2337. தருமமென்‌ றொருபொரு டந்து நாட்டுத 
லருமையென்‌ பதுபெரி தறிதி யையநீ 
யிருமையுந்‌ தருவதற்‌ கியைவ தீண்டிது 
கெருண்மனத்‌ தார்செயுஞ்‌ செயலி தாகுமால்‌. 


தருமம்‌ என்று ஒரு பொருள்‌ தந்து நாட்டுதல்‌ 
அருமை என்பது பெரிது அறிதி; ஐய! நீ; 
இருமையும்‌ தருவதற்கு இயைவது; ஈண்டு இது, 
தெருள்‌ மனத்தார்‌ செயும்‌ செயல்‌ இது ஆகுமால்‌. 
பொ :--ஐய ! தருமம்‌ என்ற ஒரு பொருளை மக்களுக்குத்‌ தெளி 
வித்து அவர்கள்‌ வாழ்க்கையில்‌ அத்தருமம்‌ நிலைபெறுமாறு செய்தலாகிய 


ஆறு செல்‌ படலம்‌ 291 


அரசாட்சி பெறுதற்கு அருமையானது என்பதை நீ பெரிதும்‌ அறிந்து 
கொள்க; இங்குக்‌ கூறிய இத்தருமத்தை நிலை நாட்டுவதாகிய அரசாட்சி 
இம்மைப்‌ பயனையும்‌, மறுமைப்‌ பயனையும்‌ தருதற்கேற்றதாகும்‌ ; 
தெளிந்த மனமுடையார்‌ செய்யும்‌ செயல்‌ இவ்வரசாட்சியேயாகும்‌. 


கு :—தருமத்தைத்‌ தருதலாவது, மக்கள்‌ மனத்தில்‌ பதியுமாறு 
அதன்‌ உயர்வை விளக்குதல்‌. நாட்டுதற்குக்‌ காரணமான அரசாட்சியை 
காட்டுதல்‌ எனக்‌ காரியமாகக்‌ கூறினார்‌. அரசை வெறுத்திருக்கின்ற 
பரதனுக்கு அரசின்‌ பெருமையை விளக்குவானாய்த்‌ தருமத்தை நாட்டு 
தல்தான்‌ அரசாட்சி எனவும்‌, அது பெறுதற்கரியது எனவும்‌, அது 
இருமைப்‌ பயனையும்‌ தர வல்லது எனவும்‌, அது தெருண்ட மனத்தவரே 
செய்தற்குரிய அருஞ்செயல்‌ எனவும்‌ கூறுகின்றான்‌. தருமத்தை நிலை 
நாட்டும்‌ அரசாட்சியும்‌ தருமமேயாதலின்‌, அது இம்மை இன்பத்தையும்‌, 
மறுமையில்‌ வீட்டின்பத்தையும்‌ தருவதற்குரியது என்றான்‌. * சிறப்பீனும்‌ 
செல்வமுமீனும்‌ அறத்தினூஉங்கு, ஆக்கமெவனோ உயிர்க்கு" (குறள்‌-81) 
எனவும்‌, * வீழ்நாள்‌ படாஅமை நன்றாற்றின்‌ அஃதொருவன்‌ வாழ்நாள்‌ 
வழியடைக்கும்‌ கல்‌ ' (குறள்‌-98) எனவும்‌ அறம்‌ இம்மைப்‌ பயனையும்‌ 
மறுமையில்‌ வீட்டின்பத்தையும்‌ தரும்‌ என்பது விளக்கப்படுதல்‌ 
காணலாம்‌, (6) 


2338. வள்ளுறு வயிரவா ளரசில்‌ வையக 
நள்ளூறு கதிரிலாப்‌ பகலு காளொடுக்‌ 
கெள்ளுறு மதியிலா விரவும்‌ தேர்தரி 
னுள்ளுறை யுயிரிலா வுடலு மொக்குமே. 


*வள்‌ உறு வயிர வாள்‌ அரசு இல்‌ வையகம்‌ 
நள்‌ உறு கதிர்‌ இலாப்‌ பகலும்‌, நாளொடும்‌ 
. தெள்‌ உறு மதி இலா இரவும்‌, தேர்தரின்‌ 
உள்‌ உறை உயிர்‌ இலா உடலும்‌ ஒக்குமே. 


பொ:--உறையில்‌ பொருந்திய கூரிய வாளையுடைய அரசன்‌ 
இல்லாத உலகம்‌, ஆராயுமிடத்து எல்லோரும்‌ விரும்புகின்ற சூரியன்‌ 
இல்லாத பகலும்‌, நாள்மீன்களோடு தெளிவு பொருந்திய சந்திரன்‌ 
இல்லாத இரவும்‌, உள்ளே பொருந்திய உயிர்‌ இல்லாத உடலும்‌ 
போலும்‌. 


கு :--இதனால்‌, மன்னன்‌ இல்லாத நாட்டின்‌ இழிவு புலப்படுத்திய 
வாறு. வள்‌-வாளின்‌ உறை. வயிரம்‌-கூர்மை. பிறரைக்‌ கொல்லுங்‌ 
கருவியாக்காது பகைவரை அச்சுறுத்துங்‌ கருவியாக மட்டுமே அரசன்‌ 
வாளைக்கொள்ளவேண்டும்‌ என்பது புலப்பட, * வள்ளுறு வயிரவாள்‌” 


202 அயோத்தியா காண்டம்‌ 


என்றார்‌. * நள்ளுறுகதிர்‌ ' என்றார்‌ ; உயிர்கள்‌ எல்லாம்‌ கதிரொளிமை 
விரும்பி நிற்றலின்‌. * பலர்‌ புகழ்‌ ஞாயிறு ' (திருமுருகாற்றுப்படை. 2) 
என்றலும்‌ காண்க. நாள்‌ - நட்சத்திரம்‌, அரசுஇல்‌ வையகத்திற்கு. 
மூன்றுவமை கூறினார்‌; பல்பொருள்‌ உவமை. உள்ளுறை உயிர்‌ என்றது 
உயிரின்தன்மை புலப்படுத்தியவாறு. அரசுஇல்‌ வையகம்‌ உயிரிலா 
உடல்போலும்‌ எனவே அரசன்‌ உலகிற்கு உயிர்போன்‌ றவன்‌ என்பது. 
பெறப்படும்‌. * மன்னனுயிர்த்தே மலர்தலையுலகம்‌ ' (புறநா.-186) 
என்பதும்‌ நினைக்க. (Ty 


2339. தேவர்தம்‌ முலகனுந்‌ தீமை செய்துழன்‌ 
மாவலி யவுணர்கள்‌ வைகு நாட்டினு 
மேவெவை யுலகமென்‌. றிசைக்கு மன்னவை 
காவல்செய்‌ தலைவரை யின்மை கண்டிலம்‌. 


தேவர்தம்‌ உலகினும்‌, தீமை செய்து உழல்‌ 
மா வலி அவுணர்கள்‌ வைகும்‌ நாட்டினும்‌, 
ஏவெவை உலகம்‌ என்று இசைக்கும்‌ அன்னவை 
காவல்‌ செய்‌ தலைவரை இன்மை கண்டிலம்‌. 


பொ :--பிறர்க்கு நன்மை செய்யு ந்தன்மையுடைய தேவர்கள்‌ வாழும்‌ 
உலகத்தினும்‌, பிறர்க்குத்‌ தீமைசெய்து திரிகின்ற பெரிய வலிமையுடைய 
அவுணர்கள்‌ வாழும்‌ நாட்டிலும்‌, இன்னும்‌ எவை எவை உலகம்‌ என்றூ 
சொல்லப்படுகின்றனவோ அவ்‌ அவற்றிலும்‌ காவல்‌ செய்கின்ற தலைவர்‌ 
'இல்லாமையைக்‌ கண்டிலேம்‌. 


கு :--அவுணர்க்குத்‌ தீமைசெய்துழலுவதை அடையாகக்‌ கூறினமை- 
யின்‌, தேவர்க்கு, நன்மைசெயுந்‌ தன்மை வருவித்துரைக்கப்பட்டது. 
உலகம்‌ என்றது இங்குத்‌ தேயத்தை ; * மாயோன்‌ மேய காடுறை யுலக 
மும்‌ * (தொல்‌. பொருள்‌. 5.) என்பதும்‌ காண்க. எவ்வெவை என்பது 
ஏவெவை என எதுகைநோக்கி விகாரப்பட்டது. இசைத்தல்‌-சொல்லுதல்‌. 
மேலைச்‌ செய்யுளில்‌ அரசர்கள்‌ இல்லாத நாட்டின்‌ இழிவைக்‌ கூறி இச்‌ 
செய்யுளால்‌ அரசர்‌ இல்லாத நாடே இல்லை என்பதைப்‌ புலப்படுத்‌- 
தியவாறு. (8) 


2340. முறைதெரிக்‌ தொருவகை முடிய நோக்குறின்‌ 
மறையவன்‌ வகுத்தன மண்ணில்‌ வானிடை 
நிறைபெருந்‌ தன்மையி னிற்ப செல்வன 
விறைகளை யில்லன யாவை காண்கிலம்‌. . 


ஆறு செல்‌ படலம்‌ 293 


முறை தெரிந்து ஒருவகை முடிய நோக்குறின்‌, 
மறையவன்‌ வகுத்தன, மண்ணில்‌, வானிடை, 
நிறை பெருந்தன்மையின்‌ நிற்ப, செல்வன, 
இறைகளை இல்லன யாவை? காண்கிலம்‌. 


பொ :--முறைமை தெரிந்து ஒருவகையாக முழுதும்‌ நோக்குவோ 
மாயின்‌, அயனால்‌ படைக்கப்பட்டனவாய மண்ணிலும்‌, விண்ணிலும்‌: 
நிறைந்த பெருந்தன்மையோடு நிற்பனவாகிய உயிர்களுள்ளும்‌, இயங்கு 
வனவாகிய உயிர்களுள்ளும்‌ அரசுகளை இல்லாதன யாவை உள்ளன ?, 
அரசு இல்லாதவற்றைக்‌ கண்டிலேம்‌. 

ரு :--மேல்‌ உயர்திணயாகவுள்ள தேவர்களும்‌, அவுணர்களும்‌ 
தலைவரையின்றி யில்லை என்பது கூறி, இங்கு நிற்பனவாகிய தாவரங்‌ 
களும்‌ இயங்குவனவாகிய விலங்கு முதலியனவும்‌ ஆகிய அஃறிணை 
உயிர்களும்‌ அரசினையுடையவாகவே உள்ளன என்பதைப்‌ புலப்படுத்திய 
வாறு. மரங்களுக்குத்‌ தலைமையாக அரச மரமும்‌, விலங்குகளுக்குத்‌ 
தலைமையாகச்‌ சிங்கமும்‌, பறவைகளுக்குத்‌ தலைமையாகக்‌ கருடனும்‌ 
இருப்பதை நினைக்க. ஓரறிவுயிர்கட்கும்‌ அரசு வேண்டுமாயின்‌ ஆற்றி 
வுடைய மக்களுக்கு அரசன்‌ வேண்டும்‌ என்பது சொல்லவேண்டுமோ 


(9) 


என்றவாறு. 


2341. பூத்ததாண்‌ மலரய னாதிப்‌ புண்ணிய 
ரேத்துவான்‌ புகழின ரின்று காறுங்கூக்‌ 
காத்தனர்‌ பின்னொரு களைக ணின்மையா 
னீத்தரீ ருடைகல நீர தாகுமால்‌. 
பூத்த நாள்‌ மலர்‌ அயன்‌ ஆதிப்‌ புண்ணியர்‌ 
ஏத்து வான்‌ புகழினர்‌, இன்றுகாறும்‌ கூக்‌ 
காத்தனர்‌; பின்‌, ஒரு களைகண்‌ இன்மையால்‌ 
நீத்த நீர்‌ உடைகல நீரது ஆகுமால்‌. 

பொ :--திருமாலின்‌ உந்தியில்‌ பூத்த செவ்வியுள்ள தாமரைமலரில்‌ 
வீற்றிருக்கும்‌ பிரமன்‌ முதலிய புண்ணியர்கள்‌ புகழ்தற்குக்‌ காரணமான 
யுகழையுடைய நின்குல மன்னர்கள்‌, இன்றுவரையில்‌ பூமியைக்‌ காத்‌ 
தார்கள்‌ ; அவர்கட்குப்‌ பின்‌ ஒரு பற்றுக்கோடும்‌ இல்லாமையால்‌ உலகம்‌, 
கடலில்‌ உடைந்த கப்பலின்‌ தன்மையதாகும்‌. 

கு :--நாண்மலர்‌ என்றது செவ்வியழியாத மலரை. அயனாதிப்‌ 
புண்ணியர்‌ ஏத்துதல்‌ கூறினார்‌, நல்லரசரை ஏத்துதற்குரியார்‌ அவரே 
யாதலின்‌. அயனை ஆதியாகக்‌ கொண்ட நின்குலப்‌ புண்ணியராகிய 


294 அயோத்தியா காண்டம்‌ 


மன்னர்கள்‌, மக்கள்‌ ஏத்துகின்ற சிறந்த புகழினையுடையராய்‌ இன்று 
காறும்‌ கூக்காத்தனர்‌ என்று இயைத்துக்‌ கூறலும்‌ ஆம்‌. * பூவினான்‌ 
முகன்‌ புதல்வனாதியாம்‌, தாவின்‌ மன்னர்‌ தம்‌ தரும நீதியால்‌ தேவ 
ராயினார்‌ * (2323) எனப்‌ பரதன்‌ கூறுவதால்‌ பரதன்‌ பிறந்த குலத்‌ 
திற்கு முதல்வன்‌ நான்முகன்‌ புதல்வன்‌ என்பது பெறப்படுதல்‌ காண 
லாம்‌; எனவே பரதன்‌ பிறந்த குலத்து மன்னரை மலரயன்‌ ஆதிப்‌ 
புண்ணியர்‌ என்றல்‌ பொருந்துவதேயாம்‌. கூ-பூமி. களைகண்‌-பற்றுக்‌ 
கோடு. கடல்நடுவே மரக்கலம்‌ உடைந்தால்‌ அம்மரக்கலத்துள்ளார்‌ 
பற்றுக்கோடின்றித்‌ துன்புற்று அழிதல்போல மன்னர்‌ இல்லாத கோசல 
நாட்டு மக்களும்‌ பற்றுக்கோடின்றித்‌ துன்புறுவர்‌ என்பது கருத்து. 
நீத்த நீர்‌ என்றது கடல்‌ நீரை. (10) 


2342. உந்கதையோ விறந்தன னும்மு னீத்தனன்‌ 
வந்தது மன்னைதன்‌ வரத்தின்‌ மைந்தநீ 
யந்தமில்‌ பேரர சளித்தி யன்ன து 
சிந்தனை யெமக்கெனத்‌ தெரிந்து கூறினான்‌. 


* உந்தையோ இறந்தனன்‌ ; உம்முன்‌ நீத்தனன்‌ ; 
வந்ததும்‌ அன்னைதன்‌ வரத்தில்‌, மைந்த! நீ, 
அந்தம்‌ இல்‌ போ அரசு அளித்தி; அன்னது 
சிந்தனை எமக்கு” எனத்‌ தெரிந்து கூறினான்‌. 


பொ :—*மைந்த! உன்‌ தந்தையோ இறந்துவிட்டான்‌ ; உள்‌ 
அண்ணனாகிய இராமனோ நாட்டைத்‌ துறந்து காட்டை அடைந்தான்‌ ; 
நினக்கு அரசு வந்ததும்‌ அன்னையின்‌ வரத்தினாலாகும்‌; ஆதலால்‌ 
நீ அந்த அழிவில்லாத பெரிய அரசை ஏற்றுக்‌ காப்பாயாக; அதுவே 
எமக்குக்‌ கருத்தாகும்‌ ' என்று ஆராய்ந்து கூறினான்‌. 


கு :—ஆண்ட மன்னன்‌ மாண்டமையாலும்‌, ஆளுதற்குரிய இராமன்‌ 
காடு புக்கமையாலும்‌, இயல்பாகவே நின்னைச்‌ சார்‌ ந்தது அரசு ; அதற்க 
மேலும்‌ அன்னைதன்‌ வரத்தினால்‌ வந்தது அவ்வரசாகலின்‌ அப்பேரரசை 
நீ ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்று வற்புறுத்தியவாறு. சாபத்தால்‌ 
வந்ததன்று என்பான்‌, * வரத்தின்‌ ' என்றும்‌, பகைவரால்‌ வந்தது 
அன்று என்பான்‌ * அன்னைதன்‌ வரத்தின்‌” என்றும்‌ கூறினான்‌. ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌ தகுதி மிகவுடைமை புலப்படுத்தியவாறு. உந்தை உனக்கு 
அரசை அளித்து இறந்தமையானும்‌, உன்‌ அண்ணனும்‌ உனக்கே அரசு 
உரித்தாக வனம்‌ புக்கமையானும்‌, நின்‌ தாயும்‌ உனக்காகவே அவ்வரசை 
வரத்தால்‌ வாங்கியதாலும்‌ அம்மூவரும்‌ நின்னை அரசனாக்கினர்‌. யாமும்‌ 
அப்பேரரசை நீ ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்றே விரும்புகின்றோம்‌ ; 


ஆறு செல்‌ படலம்‌ 295 


ஆகவே நீ அரசனாதலை விரும்பாதோர்‌ எவருமிலர்‌; ஏற்றுக்கொள்க 
என்றவாறு. அந்தம்‌-முடிவு. வசிட்டன்‌ ஞானத்தந்தை ஆதலின்‌ 
பரதனை, *மைந்த" என்று அம்முறைமை தோன்ற விளித்துத்‌ தன்‌ 
கட்டளை தப்பாது ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்பதைப்‌ புலப்படுத்தி 
வாறு; * தந்தைசொல்‌ மிக்க மந்திரமில்லை ' என்பது காண்க. பரதன்‌ 
அரசு ஏற்பதே தக்கது என்பதைப்‌ பல காரணத்தான்‌ வசிட்டன்‌ 
ஆராய்ந்து வற்புறுத்திக்‌ கூறலின்‌, * தெரிந்து கூறினான்‌ ' என்றார்‌. 
தெரிதல்‌-ஆராய்தல்‌. (11). 


வசிட்டன்‌ சொல்லைக்‌ கேட்ட பரதன்‌ நிலை 2343-2344 


2343. தஞ்சமிவ்‌ வுலகநீ தாங்கு வாயெனச்‌ 
செஞ்செவே முனிவரன்‌ செப்பக்‌ கேட்டலு 
நஞ்சினை நுகரென நடுங்கு வாரினு 
மஞ்சன னயர்ந்தன னருவிக்‌ கண்ணினான்‌. 


* தஞ்சம்‌ இவ்‌ உலகம்‌, நீ தாங்குவாய்‌ ' எனச்‌ 
செஞ்செவே முனிவரன்‌ செப்பக்‌ கேட்டலும்‌, 

* நஞ்சினை நுகர்‌ என, நடுங்குவாரினும்‌ 
அஞ்சினன்‌ அயர்ந்தனன்‌ அருவிக்‌ கண்ணினான்‌. 


பொ:--இந்த உலகம்‌ அரசன்‌ இன்மையால்‌ எளிய நிலையில்‌: 
உள்ளது; ஆதலால்‌ நீ இதைத்‌ தாங்குவாயாக என வசிட்ட முனிவன்‌ 
நேரே வெளிப்படையாகச்‌ சொல்லக்‌ கேட்டவுடன்‌ பரதன்‌, * நஞ்சினை 
உண்‌ ' என்று ஒருவர்‌ சொல்லக்‌ கேட்டு நடுங்குகின்றவரைக்‌ காட்டிலும்‌ 
மிகுதியாக அஞ்சினான்‌ ; அருவி சோரும்‌ கண்ணையுடையவனாய்ச்‌ சோர்‌ 
வடைந்தான்‌. 


க :—தஞ்சம்‌-எளிமை. * தஞ்சக்‌ கிளவி எண்மைப்‌ பொருட்டே * 
(தொல்‌. சொல்‌. 268) என்பது காண்க, மேற்கவிகளில்‌ குறிப்பாகச்‌ 
சொல்லிவந்த வசிட்டன்‌ முன்‌ கவியில்‌ வெளிப்படையாகப்‌ *பேரர 
சளித்தி £ எனக்‌ கூறினமை தோன்றச்‌ * செஞ்செவே செப்ப ? என்றார்‌. 
செஞ்செவே-செம்மையாக ; வெளிப்படையாக. பற்றுள்ள மற்றையோர்‌ 
கூறினும்‌ பற்றுக்‌ காரணமாகக்‌ கூறினார்‌ எனக்‌ கொள்ள இடமுண்டு ; 
பற்றற்ற முனிவரன்‌ இங்ஙனம்‌ கூறியது அடாது என்னும்‌ கருத்துத்‌ 
தோன்ற வசிட்டன்‌ என்னாது, * முனிவரன்‌” என்றார்‌. பிறர்க்கு அமுதா 
கத்‌ தோன்றும்‌ அரசு, பரதனுக்கு நஞ்சாகத்‌ தோன்றிற்று ஆதலின்‌, 
* இவ்வுலகம்‌...தாங்குவாய்‌ £ என்ற வசிட்டன்‌ சொல்‌, * நஞ்சினை நுகர்‌ £ 
என்பதினும்‌ வருத்தம்‌ செய்தது என்பது கருத்து, (12). 


296 அயோத்தியா காண்டம்‌ 


2344. நடுங்கின னாத்தடு 
மாறி நாட்டமு 
மிடுங்கினன்‌ மகளிரி 
னிரங்கு நெஞ்சன 
னொடுங்கிய வுயிரின 
னுணர்வு கைகுரத்‌. 
தொடங்கன னரசவைக்‌ 
குள்ளஞ்‌ சொல்லுவான்‌. 


நடுங்கினன்‌; நாத்‌ தடுமாறி, நாட்டமும்‌ 
இடுங்கினன்‌ ; மகளிரின்‌ இரங்கும்‌ நெஞ்சினன்‌ ; 
ஒடுங்கிய உயிரினன்‌ ; உணர்வு கைதரத்‌ 


தொடங்கினன்‌, அரசவைக்கு உள்ளம்‌ சொல்லுவான்‌. 


பொ :--பெண்டிரைப்‌ போல அழுகின்ற இரக்கமிக்க நெஞ்சினனாகிய 
பரதன்‌, ஒன்றும்‌ கூற முடியாது நாக்குத்‌ தடுமாறி நடுங்கினான்‌ ; கண்‌ 
களும்‌ மலர்ச்சியின்றி இடுங்கினனாய்‌ ஒடுங்கிய உயிருடையவனாய்‌ 
மூச்சற்றவன்‌, பின்‌ உணர்வு வந்து உதவ, அரசவையோர்க்குத்‌ தன்‌ 
னுடைய உள்ளக்கருத்தை உரைக்க த்தொடங்கினான்‌. 


ரு :--துன்பமிகுதியால்‌ நாக்குத்‌ தடுமாறலும்‌, உடல்‌ நடுங்குதலும்‌ 
நிகழ்ந்தன. தடுமாறி என்னும்‌ சினைவினை நடுங்கினன்‌ என்னும்‌ முதல்‌ 
வினையோடு முடிந்தது. நாட்டம்‌-கண்‌. துன்பத்தில்‌ கண்கள்‌ இடுங்‌ 
குதல்‌ இயல்பு. அதுபற்றியே இடுக்கண்‌ என்ற பெயர்‌ துன்பத்திற்கு 
உரித்தாயிற்று. ஒடுங்கிய உயிரினன்‌ என்றது மூச்சற்ற நிலையை... 
நெஞ்சினன்‌, நடுங்கினன்‌, இடுங்கினன்‌, உயிரினன்‌, உணர்வு கைதரத்‌ 
தொடங்கினன்‌ என்று இயையும்‌. (19) 


பரதன்‌ தன்‌ உள்ளக்கருத்தை உரைத்தல்‌ 2345-2349 


2345. மூன்றுல கினுக்குமோர்‌ முதல்வ னாய்முதுற்‌ 
றோன்றின னிருக்கயான்‌ மகுடஞ்‌ சூடுதல்‌ 
சான்றவ ர௬ுரைசெயத்‌ தரும மாதலா 
லீன்றவள்‌ செய்கையி னிழுக்குண்‌ டாகுமோ. 


மூன்று உலகினுக்கும்‌ ஓர்‌ முதல்வன்‌ ஆய்‌ முதல்‌ 
தோன்றினன்‌ இருக்க, யான்‌ மகுடம்‌ சூடுதல்‌, 


அறு செல்‌ படலம்‌ 297 


சான்‌ றவர்‌ உரைசெயத்‌ தருமம்‌ ஆதலால்‌, 
ஈன்றவள்‌ செய்கையின்‌ இழுக்கு உண்டாகுமோ ? 


பொ :--மூன்று உலகத்தார்க்கும்‌ ஒரு முதல்வனாகி முன்னே பிறந்த 
இராமன்‌ இருக்க, இளையவனாகிய யான்‌, முடி சூடிக்கொள்ளுதல்‌ தக்கது 
என்று சான்றோர்கள்‌ சொல்லுமாறு தருமம்‌ ஆய்விட்டபடியால்‌, 
என்னைப்‌ பெற்ற கைகேயியின்‌ செயலில்‌ குற்றம்‌ உளதாமோ ? 


கு :--உலகம்‌ மூன்று ஆவன : விண்ணும்‌ மண்ணும்‌ பாதலமும்‌ 
ஆம்‌; அவை, ஆகுபெயராய்‌ அவ்வுலகில்‌ உள்ளாரைக்‌ குறித்தன. 
மண்ணுலக மன்னனே ஓஒரொருகால்‌ விண்ணுலகத்துள்ளாரையும்‌, 
பாதலத்துள்ளாரையும்‌ காக்கும்‌ பணியை மேற்கொள்ளவேண்டி வருத 
லின்‌, * மூன்றுலகினுக்குமோர்‌ முதல்வனாய்‌ முதல்‌ தோன்றினன்‌ ' என 
இராமனைக்‌ கூறினான்‌. அங்ஙனமன்றி அவன்‌ முன்னைய தெய்வநிலையை 
எண்ணி அவ்வாறு கூறினான்‌ எனலும்‌ ஆம்‌. தயரதனுக்கு முதல்‌ மக 
னாய்த்‌ தோன்றும்போதே உலகினுக்கு முதல்வனாதற்குரிய உரிமையும்‌ 
உடன்‌ தோன்‌ றினமையின்‌ முதல்வனாய்‌ என இறந்த காலத்தால்‌ 
கூறினார்‌. இளை யவனாகிய யான்‌ என்க, சான்‌ றவர்‌ என்றது, முன்னிலைப்‌ 
புறமொழியாக வசிட்டன்‌ முதலாயினோரைக்‌ குறித்தது. மூத்தவன்‌ 
இருக்க இளையவன்‌ முடிசூடுதல்‌ தருமம்‌ எனச்‌ சான்றோர்கள்‌ சொல்லு 
கின்றபோது, கைகேயி அவ்வரத்தைப்‌ பெற்றதும்‌ தருமம்‌ ஆவதன்றி 
இழுக்காகு!மா என்றது, குறிப்பினால்‌ வசிட்டனை இகழ்ந்தவாறு. 
மூத்தவன்‌ இருக்க இளையவனுக்கு அரசுரிமை பெற்ற கைகேயியின்‌ 
செயல்‌ குற்றமேயாகலின்‌, முதல்‌ தோன்றினன்‌ இருக்கப்‌ பரதன்‌ முடி 
சூடுதல்‌ தக்கது என்று கூறும்‌ வசிட்டன்‌ முதலியோர்‌ உரையும்‌ குற்ற 
மேயாம்‌ என்பது கருத்து. இது அடுத்த செய்யுளாலும்‌ பெறப்‌ 
படும்‌. நே 


2346. அடைவருங்‌ கொடுமையென்‌ 
னன்னை செய்கையை 
நடைவரும்‌ தன்மைநீர்‌ 
நன்றி தென்றிரே 
லிடைவருங்‌ காலமீண்‌ 
டிரண்டு நீத்திது 
கடைவருந்‌ இநெறிக்‌ 
கலியி னாட்சியோ. 
“ அடைவு அருங்‌ கொடுமை என்‌ அன்னை செய்கையை 
நடை வரும்‌ தன்மை நீர்‌, “நன்று இது” என்றிரேல்‌, 


298 அயோத்தியா காண்டம்‌ 


இடை வரும்‌ காலம்‌ ஈண்டு இரண்டும்‌ நீத்து இது 
கடை வரும்‌ தீ நெறிக்‌ கலியின்‌ ஆட்சியோ ?” 


பொ :—நல்லொழுக்க நெறியில்‌ செல்லும்‌ நீங்கள்‌, கொடுமை 
வாய்ந்த என்‌ அன்னையின்‌ முறையற்ற செயலையும்‌ நன்று இது என்று 
உடன்படுவீர்போல்‌ கூறுவீராயின்‌, இக்காலம்‌ இடையில்வருதற்கு உரிய 
திரேதாயுகம்‌, துவாபரயுகம்‌ என்கின்ற காலம்‌ இரண்டும்‌ கடந்து கடைசி 
யில்‌ வருவதற்குரிய தீயநெறிகள்‌ மலிந்த கலிபுருடனின்‌ ஆட்சிக்குரிய 
காலமோ? 


கு :-அடைவு அரும்‌ செய்கை என்று இயையும்‌. அடைவு- முறை. 
நடை - ஒழுக்கம்‌. நல்லொழுக்கமுடையோர்‌ முறையற்றசெயலை நன்று 
என்று கொள்ளார்‌. நன்னெறி ஒழுகும்‌ நீங்கள்‌ என்‌ அன்னையின்‌ 
செயலை நன்று என்பீர்போல என்னை அரசாளச்‌ சொல்லுதலால்‌ இக்காலம்‌. 
முறை வழாத திரேதாயுகமாக இருத்தல்‌ இயலாது; தீ நெறி மலிந்த 
கலியுகம்போலும்‌ என வசிட்டன்‌ முதலியோரைக்‌ குறிப்பான்‌ இகழ்ந்த 
வாறு, கலிகாலத்தில்‌ வாழவேண்டிய நீங்கள்‌ திரேதாயுகத்தில்‌ வாழ்‌ 
கின்றீர்கள்‌ என்றவாறு. நீங்கள்‌ கூறியது முறையற்றது என 
வெளிப்பட இகழ மனமிலனாய்‌ இது கலியின்‌ ஆட்சியோ என்ற: 
வினாவால்‌ அவ்விகழ்ச்சியைப்‌ புலப்படுத்தினன்‌ என்க. '* ஒலிகடல்‌ 
உலகந்தன்னில்‌ ஊர்தரு குரங்கின்மாடே கலியது காலம்‌ வந்து 
பரந்ததோ ' (கிட்கிந்‌. வாலிவதை-80) என்பதும்‌ காண்க. யுகங்கள்‌ 
நான்கில்‌ இரண்டாவது யுகமாகிய திரேதாயுகத்தில்‌ பரதன்‌ பேசு 
கின்றான்‌ ஆகலின்‌ கடையுகமாகிய கலியுகத்திற்கு இடையில்‌ இரண்டு: 
யுகங்கள்‌ நீங்கவேண்டியதாயிற்று. (15) 


2347. வேத்தவை யிருந்தநீர்‌ விமல ஸுந்தியிற்‌ 
பூத்தவன்‌ முதலிய புவியுட்‌ டோன்‌ றினார்‌ 
மூத்தவ ரிருக்கவே முறைமை யானிலங்‌ 
காத்தவ ர௬ளரெனிழ்‌ காட்டிக்‌ காண்டி ரால்‌... 


்‌ வேத்தவை இருந்த நீர்‌, விமலன்‌ உத்தியில்‌ 
பூத்தவன்‌ முதலிய புவியுள்‌ தோன்‌ நினார்‌, 
மூத்தவர்‌ இருக்கவே, முறைமையான்‌ நிலம்‌ 
காத்தவர்‌ உளர்‌ எனின்‌ காட்டிக்‌ காண்டிரால்‌. 
பொ:--இதுகாறும்‌ அரசவையில்‌ இருந்து பழகிய நீவிர்‌, திருமாலின்‌ 
உந்தித்தாமரையில்‌ தோன்றிய பிரமன்‌ முதலாகக்‌ கொண்ட இவ்வுலகில்‌ 
பிறந்த மன்னவருள்‌, மூத்தவர்‌ இருக்கப்‌ பூமியை முறைமையால்‌ 
காத்தவர்‌ உளர்‌ எனின்‌ எடுத்துக்காட்டுங்கள்‌. 


அறு செல்‌ படலம்‌ 299 


கு :—வேத்தவை - அரசர்‌ அவை; என்றது தயரதன்‌ அவையை ; 
தன்முன்‌ கூடிய அவையை அன்று. வீமலன்‌ என்றது திருமாலை. 
பூத்தல்‌ - தோன்றுதல்‌. உந்தியில்‌ பூத்தவனை முதலாக உடைய புவி 
என்க. முறைமையான்‌ காத்தவர்‌ என்று இயையும்‌. காட்டிக்‌ காண்டிர்‌ 
என்றது, ஒரு சொல்‌ நீர்மையது. இருசொல்லாக்கி விளக்கிக்காட்டுங்கள்‌ 
என்றும்‌, உளர்‌ எனில்‌ எனக்குக்‌ காட்டி என்னைப்‌ பின்னர்‌ அரசனாக்கப்‌ 
பாருங்கள்‌ என்றும்‌ பொருள்கூறலாம்‌. (16). 


2348. நன்னெறி யென்னினு 

நானிந்‌ நானில 

மன்னுயிர்ப்‌ பொறைசமக்‌ 
இருந்து வாழ்கிலே 

னன்னவன்‌ றனைக்கொணர்கீ 
தலங்கன்‌ மாமுடி 

கொன்னெறி முறைமையிற்‌ 
கூட்டக்‌ காண்டி ரால்‌. 


நல்‌ நெறி என்னினும்‌, நான்‌ இந்‌ நானில 

மன்‌ உயிர்ப்‌ பொறை சுமந்திருந்து வாழ்கிலேன்‌ ; 

அன்னவன்தனைக்‌ கொணர்ந்து, அலங்கல்‌ மா முடி 
தொல்‌ நெறி முறைமையின்‌ சூட்டக்‌ காண்டிரால்‌. 


பொ :--மூத்தவன்‌ இருக்க இளையவன்‌ அரசாள்வது நீங்கள்‌ கூறிய: 
வாறு நல்ல நெறியே ஆயினும்‌, நான்‌ இவ்வுலகத்து மன்னுயிர்களாகிய 
பாரத்தைச்‌ சுமந்துகொண்டிருந்து அரசனாக வாழமாட்டேன்‌ ; ஆதலால்‌ 
அவ்விராமபிரானைக்‌ காட்டிலிருந்து அழைத்துவந்து மலர்மாலையோடு 
கூடிய சிறந்த முடியைப்‌ பழமையான முறைப்படி சூட்டுவதைப்‌ 
பாருங்கள்‌. 


கு :— நன்னெறி என்னினும்‌ என்றது நன்னெறி அன்மை யுணர்த்‌ 
திற்று ; * நல்லாறெனினும்‌ கொளல்‌ தீது ' (குறள்‌-222) என்புழிப்போல. 
நானில மன்னுயிர்‌ - உலகத்து நிலைபெற்ற உயிர்கள்‌. உலகத்துயிர்க 
ளின்‌ துன்பங்களைத்‌ தன்‌ துன்பமாகக்‌ கொண்டொழுகுவது அரசியல்‌ 
ஆதலின்‌ அவ்வரசியலையே மன்னுயிர்ப்‌ பொறை என்றான்‌. பொறை- 
பாரம்‌ * அருந்துயர்ப்‌ பெரும்பரம்‌ * (1467) என முன்னர்‌ 
வந்திருத்தலும்‌ காண்க. வாழ்கிலேன்‌ என்புழிக்‌ “கில்‌' ஆற்றல்‌ உணர்த்‌ 
திற்று, வாழும்‌ ஆற்றல்‌ இலேன்‌ என்றவாறு. அன்னவன்‌ என்றது 
நெஞ்சறி சுட்டாய்‌ இராமனை உணர்த்திற்று. அலங்கல்‌ - மாலை. 


900 அயோத்தியா காண்டம்‌ 


இதான்னெறி முறைமை என்றது மூத்தவற்குரித்து அரசு என்ற 
முறைமையை. (17) 


2349. அன்றெனி னவனொடு மரிய கானிடை 
நின்‌ றினி இருந்தவ நெறியி னாற்றுவெ 
னொன்‌ றினி யுரைக்கிலென்‌ னுயிரை நீக்குவெ 
னென்றன னென்றபோ திருந்த பேரவை. 


“ அன்று எனின்‌, அவனொடும்‌ அரிய கானிடை 
நின்று, இனிது இருந்தவம்‌ நெறியின்‌ ஆற்றுவென்‌; 
ஒன்று இனி உரைக்கில்‌ என்‌ உயிரை நீக்குவென்‌ ” 
என்றனன்‌ ; என்றபோது, இருந்த பேரவை. 


பொ :—* இராமன்‌ வருதற்கு உடன்படானாயின்‌, அவனுடன்‌ தங்கு 
குற்கு அரிய கடுங்கானில்‌ தங்கி, இனிமையாகப்‌ பெரிய தவத்தை நெறிப்‌ 
படி செய்வேன்‌ ; இதற்குமேல்‌ நீங்கள்‌ ஏதேனும்‌ ஓரமைதி உரைப்பதா 
யின்‌ என்னுயிரை இவ்வுடம்பில்‌ நின்று நீக்கிக்கொள்வேன்‌ ' என்று தன்‌ 
உறுதியைக்‌ கூறினான்‌ ; அவ்வாறு அவன்‌ கூறியபோது அங்கிருந்த 
பெரிய சபையோர்‌, 


ரு :--பேரவை ஆகுபெயராய்‌ அவையிலிரு ந்தோரையுணர்த்திற்று. 
அவையோர்‌, என்று வாழ்த்தினர்‌ என இருபதாவது செய்யுளில்‌ முடியும்‌. 
இங்குப்‌ பரதன்‌ கூறியவாறே இராமன்‌, வருதல்‌ முறையன்று என்று 
மறுத்தலும்‌, பரதனும்‌ நந்கிக்கிராமத்தில்‌ தவம்‌ நெறியின்‌ ஆற்றுதலும்‌ 
நிகழ்வது காணலாம்‌. ஆற்றுதல்‌ - செய்தல்‌. இராமனைக்‌ கொணர்ந்து 
முடிரூட்டுதலே பரதன்‌ கருத்தாகலின்‌ அதற்கு மாறா அவையோர்‌ 
ஏதேனும்‌ கூறிவிடுவரோ என்னும்‌ அச்சத்தால்‌ “ஒன்று இனி உரைக்கில்‌ 
என்‌ உயிரை நீக்குவென்‌' என்றான்‌. (18) 


அவையோர்‌ மகிழ்ச்சி 2350-2351 


2350. ஆன்றபே ரரசனு மிருப்ப வையனு 
மேன்றனன்‌ மணிமுடி யேந்த வேந்தனீ 
வான்றொடர்‌ திருவினை மறுத்தி மன்னிளம்‌ 
தோன்றல்கள்‌ யாருளர்‌ நின்னிற்‌ றோன்‌ றினார்‌. 


ஆன்ற பேர்‌ அரசனும்‌ இருப்ப, ஐயனும்‌ 
ஏன்றனன்‌ மணி முடி ஏந்த, ஏந்தல்‌ நீ, 


அறு செல்‌ படலம்‌ 307 


வான்‌ தொடர்‌ திருவினை மறுத்தி; மன்‌ இளந்‌ 
தோன்றல்கள்‌ யார்‌ உளர்‌ நின்னின்‌ தோன்றினார்‌. 


பொ :--குணங்களால்‌ நிறைந்த பேரரசனாகிய தயரதனும்‌ இருக்கவே 
இராமனும்‌ மணிமுடி சூடிக்கொள்ளுதற்கு உடன்பட்டான்‌ ; பெருமை 
யுடையவனே! நீ வானளவு உயர்ந்த அரச செல்வத்தை ஏற்றுக்கொள்‌ 
ளாமல்‌ மறுக்கின்றாய்‌ ; அரச குடும்பத்தில்‌ பிறந்த இளையவர்களில்‌ நின்‌ 
னைப்‌ போலச்‌ சிறந்த குணத்துடன்‌ தோன்றினவர்கள்‌ யார்‌ இருக்கின்‌ 
றார்கள்‌ ? யாரும்‌ இல்லை. 


கு ஆன்ற - குணங்களால்‌ நிறைந்த. பேரரசன்‌ என்றது,. 
தயரதனை. மூத்தவன்‌ இருக்க இளையவன்‌ அரசுபுரிதல்‌ முறையன்று 
என்பது பரதன்‌ கொள்கையாதலின்‌ அதனைப்‌ புகழவேண்டி முதுமை 
யுடைய தயரதன்‌ இருக்கும்போதே அவனின்‌ இளையவனாகிய இராமனும்‌ 
மணிமுடி ஏந்துதற்கு ஏன்றுகொண்டான்‌ ; நீயோ, மூத்தவனாகிய: 
இராமன்‌ நாட்டில்‌ இல்லாதபோதும்‌ அரசேற்க மறுக்கின்றாய்‌ என 
இராமனைக்‌ காட்டிலும்‌ பரதனுக்கு ஏற்றமுண்மை காட்டினர்‌ அவை 
யோர்‌. * புகழினோய்‌ தன்மைகண்டால்‌ ஆயிரமிராமர்‌ நின்கேழ்‌ ஆவரோ 
தெரியினம்மா ' (குகப்‌-95) எனக்‌ குகனும்‌ பரதனைப்‌ புகழ்ந்திருத்தல்‌ 
காணலாம்‌. “மூத்தவற்குரித்‌ தரசெனும்‌ முறைமையினுலகம்‌, காத்த 
மன்னனில்‌ இளையனன்றோ கடல்வண்ணன்‌, ஏத்துநீண்முடி புனைவதற்‌ 
கிசைந்தனன்‌ என்றால்‌, மீத்தருஞ்‌ செல்வம்‌ பரதனை விலக்குமாறு: 
எவனோ? ” (1564) எனக்‌ கூனியும்‌ இக்காரணத்தைக்‌ கூறியுள்ளமை 
காணலாம்‌. ஒரு தந்தைக்குப்‌ பிறந்த மக்களுள்‌ மூத்தவனுக்கு அரசு 
உரியது என்பது முறையே அன்றிக்‌ காலத்தால்‌ மூத்த தந்தைக்கே அரசு 
உரியது என்பது அன்று. முதுமையுள்ள தந்தைக்கே அரசு உரியது 
எனின்‌ தந்தையுள்ளபோது மகன்‌ அரசு பூணுதலே நிகழாததாய்‌ 
முடியும்‌ என்பதை நினைவில்‌ கொண்டு காணின்‌ இவ்வீரு திறத்தார்‌ கூறி 
யனவும்‌ வெறும்‌ உபசாரமே என்பது புலனாகும்‌. ஏந்த-சூட. ஏந்தல்‌- 
பெருமையுடையவன்‌. வான்தொடர்திரு என்பது * வானுயர்தோற்றம்‌ * 
(குறள்‌-272) என்புழிப்போல இலக்கணை வழக்கு; உயர்ந்த அரசச்‌ 
செல்வம்‌ என்பதே பொருள்‌. (19) 


2351. ஆழியை யுருட்டியு மறங்கள்‌ போற்றியும்‌ 
வேள்வியை யியற்றியும்‌ வளர்க்க வேண்டுமோ 
வேழினொ டேமெனு முலகு மெஞ்சினும்‌ 
வாழிய நின்புக மென்று வாழ்த்தினார்‌. 


௮02 அயோத்தியா காண்டம்‌ 


* ஆழியை உருட்டியும்‌, அறங்கள்‌ போற்றியும்‌, 
வேள்வியை இயற்றியும்‌, வளர்க்கவேண்டுமோ ? 
ஏழினொடு ஏழ்‌ எனும்‌ உலகும்‌ எஞ்சினும்‌ 
வாழிய நின்‌! புகழ்‌!' என்று வாழ்த்தினார்‌. 
பொ :-—* ஆணைச்‌ சக்கரத்தை உருட்டியும்‌, தருமங்களைப்‌ பாது 

காத்தும்‌, வேள்விகளைச்‌ செய்தும்‌ புகழை நீ வளர்க்கவேண்டுமோ ? 
வண்டுவது இல்லை ; பதினான்கு உலகங்களும்‌ அழிந்தாலும்‌ நின்‌ குணத்‌ 
தால்‌ வரும்‌ புகழ்‌ அழியாது வாழ்க ” என்று கூறி வாழ்த்தினார்கள்‌. 

ர :--அரசனாய்‌ முயன்று பெறும்‌ புகழினும்‌ அரசைத்‌ துறந்துபெற்ற 
புகழ்‌ பெரியது ; அழியாதது என்பது கருத்து. * வேண்டாமை யன்ன 
விழுச்‌ செல்வ மீண்டில்லை, ஆண்டு மஃதொப்பதில்‌ ” (குறள்‌-368) என்‌ 
பதும்‌ நினைக்க. ஆதாரமாகிய உலகமழிய ஆதேயமாகிய புகழ்‌ அழியும்‌ 
ஆதலின்‌ அப்பொழுதும்‌ அழிதல்‌ கூடா து என்ற கருத்தால்‌ * ஏழினொ 
டேழெனும்‌ உலகும்‌ எஞ்சினும்‌, வாழிய நின்புகழ்‌ * என வாழ்த்தினர்‌. 

(20) 


பரதன்‌, இராமனை அழைத்துவரல்பற்றி முரசறைவிக்கச்‌ 
சத்துருக்கனிடம்‌ கூறல்‌ 


2352. குரிசிலுந்‌ தம்பியைக்‌ கூவிக்‌ கொண்டலின்‌ 
முரசறைந்‌ திந்ககர்‌ முறைமை வேந்தனைத்‌ 
கீருதுமீண்‌ டென்பது சாற்றித்‌ தானையை 
விரைவினி லெழுகென வீளம்பு வாயென்றான்‌. 


குரிசிலும்‌ தம்பியைக்‌ கூவிக்‌ “கொண்டலின்‌ 

முரசு அறைந்து, “இந்நகர்‌ முறைமை வேந்தனைத்‌ 
தருதும்‌ ஈண்டு” என்பது சாற்றித்‌ தானையை, 
விரைவினில்‌ எழுக! என விளம்புவாய்‌” என்றான்‌. 


பொ :--பரதனும்‌, தம்பியாகிய சத்துருக்கனை அழைத்து, மேகத்தின்‌ 
முழக்கம்போல முரசை முழக்கி, * இந்நகர்க்கு முறைமைப்படி வேந்த 
னாகிய இராமனை இங்கு அழைத்து வருவோம்‌' என்பதைச்‌ சொல்லிச்‌ 
சேனையையும்‌ விரைவில்‌ புறப்படுமாறு எழுப்புக என வள்ளுவர்க்குச்‌ 
சொல்வாயாக எனக்‌ கூறினான்‌. 


கு :—குரிசில்‌-உபகாரி ; இங்குப்‌ பரதனை அப்பெயரால்‌ கூறினர்‌ ; 


இராமனை மீட்டும்‌ அழைத்து மக்களுக்கு நன்மை செய எண்ணி 
னமையி *. கூவுதல்‌-விளித்தல்‌. முரசொலிக்குக்‌ கொண்டல்‌ இடியொலி 


ஆறு செல்‌ படலம்‌ 808 


யால்‌ உவமையாயிற்று, தன்‌ தாயின்‌ வரத்தால்‌ பரதனே வேந்தன்‌ 
எனப்‌ பிறர்‌ எண்ணியிருப்பார்கள்‌ ஆதலின்‌ அக்கருத்தை விலக்க, 
“ முறைமை வேந்தன்‌ ' என இராமனைக்‌ குறிப்பிட்டான்‌. ஈண்டுத்‌ 
தருதும்‌ என மாறுக, ஈண்டு என்றது அயோத்திநகரத்தை. தருத 
லாவது அழைத்துவருதல்‌. முரசறைந்து சொல்லுதற்கு வள்ளுவர்‌ 
இருக்கவும்‌, வியக்கத்தக்க இச்செய்தியை நகர மக்கள்‌ ஐயுறாது ஏற்றுக்‌ 
இகாள்ளும்பொருட்டுச்‌ சத்துருக்கனையே உரைக்கச்‌ செய்தான்‌ பரதன்‌. 
பின்‌ அவன்‌ ஏவலின்படி வள்ளுவரும்‌ சொல்லுவர்‌, * எழுக ' என்பது 
எழுப்புக என்னும்‌ பிறவினைப்‌ பொருளில்‌ வந்தது. (22) 


சத்துருக்கன்‌ சொல்லக்‌ கேட்ட மக்கள்‌ மகிழ்ச்சி 


2353. நல்லவ னுரைசெய நம்பி கூறலு 
மல்லலி லழுங்கிய வன்பின்‌ மாகக 
ரொல்லென வொலித்ததா லுயிரில்‌ யாக்கையைச்‌ 
சொல்லெனு மமிழ்தஇனாற்‌ நுளித்த தென்னவே. 


நல்லவன்‌ உரைசெய, நம்பி கூறலும்‌ 

அல்லலில்‌ அழுங்கிய அன்பின்‌ மா நகர்‌, 

ஓல்‌ என ஒலித்ததால்‌; உயிர்‌ இல்‌ யாக்கையைச்‌ 
சொல்‌ எனும்‌ அமிழ்தினால்‌ துளித்தது என்னவே. 


பொ :-—நல்லவனாகிய பரதன்‌ சொல்ல, அச்சொல்லைச்‌ சத்துருக்கன்‌ 
அகர மக்கட்குத்‌ தெரிவித்தவுடன்‌ உயிரில்லாத உடம்பைச்‌ சொல்லாகிய 
அமிழ்துகொண்டு தெளித்தாற்போலத்‌ துன்பத்தில்‌ தோய்ந்து வருந் 
திக்கொண்டிருந்த அன்புமிக்க அயோத்திமாநகரம்‌ கேட்டு எழுந்து 
ஒல்லென மகிழ்ச்சி ஆரவாரம்‌ செய்தது. 


கு :—நல்லவன்‌ என்றது பரதனை, “நிறை குணத்தவன்‌ நின்னினும்‌ 
நல்லன்‌ ? (1698) எனக்‌ கோசலை இராமனை நோக்கிக்‌ கூறியதும்‌ இங்கு 
_நினைக்க. நம்பி-ஆடவரிற்‌ சிறந்தோன்‌; இங்குச்‌ சத்துருக்கனை உணர்த்‌ 
திற்று. அன்பின்‌ மாநகர்‌ என்றது இராமனிடத்தில்‌ அன்புகொண்டுள்ள 
தகர மக்களை. மன்னனுயிர்த்து மலர்தலையுலகமாதலின்‌ இராமனாகிய 
மன்னவனைப்‌ பிரிந்திருந்த மாநகர்க்கு உயிரில்‌ யாக்கையை உவமை 
கூறினார்‌. இறந்தவர்போல வருந்திக்கிடந்த நகர மக்களின்‌ உயிராகிய 
இராமனை வரச்செய்வதாகச்‌ சொன்ன சொல்லை அமிழ்தமாக உருவகம்‌ 
செய்தார்‌ ; இறந்தவரை எழுப்பும்‌ ஆற்றல்‌ அமிழ்தத்திற்கு உண்‌ 
மையின்‌. உயிர்‌ நீங்கிய உடம்பின்மேல்‌ அமிழ்தத்‌ துளிகளைத்‌ 
தெளித்தல்‌ உண்டு. சிவபிரான்‌ தன்‌ சடையில்‌ உள்ள சந்திரனிலுள்ள 


304 அயோத்தியா காண்டம்‌ 


அமிழ்தத்‌ துளிகளைப்‌ பாம்பின்‌ நஞ்சால்‌ சாம்பிய மதுரை மக்கள்‌ மேல்‌ 
தெளித்தாராக அவர்கள்‌ உயிர்பெற்று எழுந்து மகிழ்ந்த நிலையை நாக 
மெய்த திருவிளையாடலால்‌ அறியலாம்‌. (22) 


கவிக்‌ கூற்று 2354-2355 


2354. அவித்தவைம்‌ புலத்தவ 

ராதி யாயுள 

புவித்தலை யுயிரெலா 
மிராமன்‌ பொன்முடி. 

கவிக்குமென்‌ றுரைக்கவே 
களித்த லாலது 

செவிப்புல நுகர்வதோர்‌ 
தெய்வத்‌ தேன்கொலாம்‌. 


அவித்த லம்புலத்தவர்‌ ஆதியாய்‌ உள 

புவித்தலை உயிர்‌ எலாம்‌, “இராமன்‌ பொன்முடி 
கவிக்கும்‌'” என்று உரைக்கவே களித்தலால்‌, அது 
செவிப்புலம்‌ நுகர்வது ஓர தெய்வத்‌ தேன்கொலாம்‌. 


பொ :--* இராமன்‌ பொன்னாலாய முடியைச்‌ சூடுவான்‌” என்று 
சத்துருக்கன்‌ சொல்லவே, ஐம்புலன்‌ அடக்கிய முனிவர்‌ முதலாக உலகில்‌ 
உள்ள உயிர்கள்‌ எல்லாம்‌ களிப்பு எய்தினமையால்‌, அச்சொல்‌ செவிப்‌ 
பொறியால்‌ நுகர்வதற்குரிய தெய்வத்தன்மை வாய்ந்த தேன்போலும்‌ ! 


கு அவித்தல்‌ - அடக்குதல்‌, * அவித்த ஐம்புலத்தவர்‌ ' என்றது 
* அருங்கேடன்‌ ' (குறள்‌-210) என்பதுபோல வந்தது. களித்தற்கு உரிய. 
ரல்லாரும்‌ களித்தனர்‌ என்பது தோன்ற முனிவரை முற்கூறினார்‌.. 
தலை, ஏழன்‌ உருபு. *முறைமை வேந்தனைத்‌ தருதும்‌ ' என்றதன்‌ கருத்து. 
இராமனுக்கு முடிசூட்டுவோம்‌ என்பது ஆகலின்‌ அதையே. சத்துருக்கன்‌ 
சொன்னதாகக்‌ கூறினார்‌. மக்கள்‌ களிப்பிற்குக்‌ காரணம்‌ ஆயினமை 
யின்‌ அச்சொல்‌ தேன்‌ கொலாம்‌ என்றும்‌, தேனால்‌ விளையும்‌ மயக்கந்தரும்‌ 
களிப்புப்போலாது தெளிவும்‌ உயர்வுமுள்ள களிப்பைத்‌ தருதலின்‌ 
அச்சொல்லைத்‌ தெய்வத்தேன்கொலாம்‌ எனவும்‌ தாவின்புலத்தால்‌' 
நுகரும்‌ தேனை விலக்கவேண்டிச்‌ செவிப்புலம்‌ நுகர்வதோர்‌ தெய்வத்‌ 
தேன்கொலாம்‌ என்றும்‌ சிறப்பித்தார்‌. (23) 


ஆறு செல்‌ படலம்‌ 805 


2355. படுமுர சறைந்தனர்‌ பரதன்‌ றம்முனைக்‌ 
கொடிநகர்த்‌ தருமவற்‌ கொணரச்‌ சேனையு 
முடுகுக வென்றசொன்‌ மூரி மாநக 
ருடுபதி வேலையி னுதயம்‌ போன்றதே. 


படு முரசு அறைந்தனர்‌, “ பரதன்‌ தம்முனைக்‌ 
கொடி நகர்த்‌ தரும்‌; அவற்கொணரச்‌ சேனையும்‌. 
முடுகுக ”” என்ற சொல்‌ மூரி மா நகர்‌, 

உடுபதி வேலையின்‌ உதயம்‌ போன்றதே. 


பொ :--வள்ளுவர்‌ ஒலிக்கின்ற முரசினை முழக்கிப்‌, (பரதன்‌ தன்‌ 
அண்ணனாகிய இராமனைக்‌ கொடிகள்‌ கட்டியுள்ள அயோத்தி நகரத்‌ 
திற்கு அழைத்துவருவான்‌ ; அவ்விராமனை அழைத்துவரச்‌ சேனையும்‌ 
விரைவதாக, எனச்‌ சேனையை நோக்கி அவர்கள்‌ கூறிய சொல்‌, வலிமை 
யுள்ள பெரிய அயோத்தி நகரமாகிய கடலில்‌ சந்திரன்‌ உதயம்‌ போன்ற, 
தாய்‌ மக்களை மகிழ்ந்து பூரிக்கச்‌ செய்தது. 


கு :-முரசறைதற்கு வள்ளுவர்‌ தோன்றா எழுவாய்‌, தம்முன்‌ - 
அண்ணன்‌ ; இராமன்‌. முடுகுக - விரைக. மூரிமாநகராகிய வேலையில்‌ 
உடுபதி உதயம்‌ என்க. . உடுபதி - சந்திரன்‌ ; அசுவனி முதலாகிய 
இருபத்தேழு நாண்மீன்களுக்கும்‌ கணவன்‌ சந்திரன்‌ என்பது புராண 
மரபு ஆதலின்‌ அவனை அப்பெயராற்‌ கூறினார்‌. சொல்‌ உடுபதி உதயம்‌ 
போன்றது என்க. சந்திரனின்‌ உதயங்‌ கண்டு கடல்‌ ஆரவாரித்துப்‌ 
பொங்குதல்‌ போல வள்ளுவர்‌ சொல்லைக்‌ கேட்டவுடன்‌ நகரமக்கள்‌ ஆர 
வாரித்துப்‌ பூரித்தலின்‌ மாநகரைக்‌ கடலாக உருவகம்‌ செய்தும்‌, சொல்‌: 
லிற்குத்‌ திங்களின்‌ உதயத்தை உவமித்தும்‌ கூறினார்‌. மூரி- வலிமை. 
சத்துருக்கன்‌ நகரப்‌ பெருமக்களிடையில்‌ வள்ளுவரிடம்‌ கூற வள்ளுவர்‌ 
சேனைக்கும்‌ நகர்க்கும்‌ கூறினர்‌ என்று கொள்க. (24), 


படையின்‌ புறப்பாடு 


2356. எழுந்தது பெரும்படை யேழு வேலையின்‌ 
மொமிந்தபே ரூழியின்‌ முழங்கி முந்தெழ 
வழிந்தது கேகயன்‌ மடந்தை யாசைபோய்க்‌ 
கழிந்தது துயர்நெடுங்‌ காத றூண்டவே. 
எழுந்தது பெரும்படை, ஏழு வேலையின்‌ 


மொழிந்த பேர்‌ ஊழியில்‌ முழங்கி; முந்து எழ 
20 


206 அயோத்தியா காண்டம்‌ 


அழிந்தது கேகயன்‌ மடந்தை ஆசை ; போய்க்‌. 
கழிந்தது .துயர்‌, நெடுங்காதல்‌ குரண்ட.வே. 
பொ :--நூல்களில்‌ சொல்லப்பட்ட பெரிய ஊழிக்கால இறுதியில்‌ 
பொங்கி' எழும்‌ எழுகடலைப்போலப்‌ பெரும்படை முழங்கிக்கொண்டு 
எழுந்தது ; அதைக்கண்டு அச்சேனைக்கு முந்தி எழுமாறு கேகயன்‌ 
மகளாகிய கைகேயியின்‌ ஆசை பெருகிற்று ; இராமனிடம்‌ நெடுங்கால 
மாகக்‌ கொண்டிருந்த பேரன்பு உள்ளிருந்து தூண்டுவதால்‌ பரதன்‌ 
முடி சூடாமையால்‌ அவள்‌ கொண்ட துயரம்‌ போய்க்‌ கழிந்தது. 


(கு :--பெரும்படை முழங்கி எழுந்தது என்க. படையின்‌ ஆரவாரத்‌ 
இற்கும்‌ பரப்பிற்கும்‌ ஊழியின்‌ ஏழ்கடல்‌ உவமை. சேனையின்‌ எழுச்சி 
யைக்‌ கண்ட கைகேயிக்கு அப்படைக்குமுன்‌ புறப்பட்டு இராமனைக்‌ 
.காண ஆசை பெருகிற்று. கைகேயி தான்‌ செய்த செயலுக்கு இரங்கி 
இராமனை அழைத்துவர மகிழ்ந்து முற்பட்டாள்‌ என வான்மீகம்‌ கூறுத 
லும்‌ இங்கு நினைக்க. அழிந்தது-பெருகிற்று ; இச்சொல்‌ இப்பொருள்‌ 
தருதலை, “அழியும்‌ புனல்‌ அஞ்சன மாநதியே' (சீவக-1193) என்புழியும்‌ 
காணலாம்‌. கைகேயி, இராமனையே தன்மகனாகக்‌ கொண்டு நெடுங்கால 
மாகச்‌ செய்துவந்த அன்பினையே நெடுங்காதல்‌ என்றார்‌. அப்பழைய 
அன்பு உள்நின்று தூண்டுவதால்‌, இடையில்‌ கூனியின்‌ கற்பனையின்படி 
பரதன்‌ முடிசூடாமையால்‌ அவள்‌ கொண்டிருந்த துயரம்‌ கழிந்தது 
என்க, * தாயரும்‌, அருந்தவத்தரும்‌..........ஃஃ. சூழ்வரப்போயினன்‌ ” 
(2884) எனப்‌ பின்னர்க்‌ கைகேயியின்‌ புறப்பாட்டையும்‌ அடக்கிக்‌ கூறுவர்‌. 
இங்கு ஆசை பெருகியது மட்டும்‌ கொள்க. இவ்வாறு அன்றி, * இராமனை 
அரசனாகப்‌ பெறவில்லையே என்ற துயர்‌ கழிந்ததாக அவனைக்‌ காண 
வேண்டும்‌ என்ற பெருங்காதல்‌ தூண்டுவதால்‌ எழுந்ததாகிய பெரும்‌ 
படை, பெரிய ஊழி இறுதியில்‌ ஏழு வேலை முழங்குவதுபோல முழங்கிக்‌ 
கொண்டு முந்திப்‌ புறப்படக்‌, கைகேயியின்‌ ஆசைபோய்‌ அழிந்தது * 
எனக்‌ கொண்டு கூட்டிப்‌ பொருள்‌ கூறலும்‌ ஆம்‌. (25) 


படையின்‌ செலவு 2357 - 2384 


2357. பண்ணின புரவிதேர்‌ பகடு பண்டியு 
மண்ணினை மறைத்தன; வளர்ந்த மாக்கொடி 
விண்ணினை மறைத்தன விரிந்த மாத்துகள்‌ 
கண்ணினை மறைத்தன கமலத்‌ தோனையே. 


பண்ணின புரவி தேர்‌ பகடு பண்டியும்‌ 
மண்ணினை மறைத்தன ; வளர்ந்த மாக்கொடி 


ஆறு செல்‌ படலம்‌ . 807. 


விண்ணினை மறைத்தன ; விரிந்த மாத்துகள்‌ 
கண்ணினை மறைத்தன, . கமலத்தோனையே, 


பொ :--அலங்கரிக்கப்பெற்ற குதிரையும்‌, தேரும்‌, யானையும்‌, 
வண்டியும்‌ தரை முழுமையையும்‌ மறைத்துவிட்டன ; உயர்ந்த பெரிய 
துகிற்கொடிகள்‌ விண்‌ முழுவதையும்‌ மறைத்துவிட்டன ; படை 
செல்வதால்‌ விரிந்து எழுந்த பெரிய புழுதி பிரமனுடைய கண்ணையும்‌ 
மறைத்துவிட்டன. 

கு :--பண்ணுதல்‌- அலங்கரித்தல்‌. பகடு-யானை. கமலத்தோனது 
கண்ணினை என உருபு வேறுபடுத்துக. கமலத்தோன்‌ - பிரமன்‌. 
தரையில்‌ படை செல்வதால்‌ எழுந்த துகள்‌: பிரமனுலகம்‌: சென்று 
அவன்‌ கண்ணை மறைத்தது என அப்புழுதியின்‌ மிகுதி புலப்படுத்திய 
வாறு. இச்செய்யுள்‌ உயர்வுநவிற்சியணி. (26), 


2358. ஈசனிவ்‌ வுலகினை யழிக்கு நாளெழு 
மோசையினிமிர்ந்துள தொல்லென்‌ பேரொலி. 
காசையிற்‌ கரியவற்‌ காண மூண்டெழு 
மாசையி ஸிமிர்ந்ததவ்‌ வனிக ராசியே. 


ஈசன்‌ இவ்‌ உலகினை அழிக்கும்‌ நாள்‌ எழும்‌ 
ஓசையின்‌ நிமிர்ந்துளது, ஒல்லென்‌ பேர்‌ ஒலி ; 
காசையில்‌ கரியவற்‌ காண மூண்டு எழும்‌ 

ஆசையின்‌ நிமிர்ந்தது, அவ்‌ அனிக ராசியே. 


பொ:--உருத்திரன்‌ இந்த உலகத்தை அழிக்கின்ற மகாசங்கார 
காலத்தில்‌ எழுகின்ற ஓசையைக்‌ காட்டிலும்‌ படை எழுச்சியில்‌ எழும்‌ ஒல்‌ 
என்கின்ற பேரொலி மிக்குள்ளது ; காயாம்பூப்போன்ற கரிய நிறத்தை 
யுடைய இராமனைக்‌ காணவேண்டும்‌ என்று ஒவ்வொருவர்‌ உள்ளத்தி 
லும்‌: மூண்டு எழுகின்ற ஆசையைக்‌ காட்டிலும்‌. அந்தச்‌ சேனையின்‌ 
கூட்டம்‌ மிக்கதாயிற்று. 


கு :--உலகை அழிக்கும்போது ,அண்டகடாகங்கள்‌ -: வெடிப்பதால்‌ 
பேரொலி உண்டாகும்‌. காசை-காயா மரம்‌; கரிய நிறத்திற்குக்‌ காயாம்பூ 
உவமை. அனிகம்‌ - சேனை, ராசி - கூட்டம்‌. சேனையின்‌ மிகுதிக்கு 
உறழ்‌ பொருவாகக்‌ காட்டிய ஆசையின்‌ மிகுதியும்‌ இங்குப்‌ புலப்படுத்திய 
வாறு, அருவப்பொருளாகிய ஆசையை இவ்வாறு உவமிப்பது உண்டு 
என்பதை, * அம்மன்னர்‌ ணய அப்ல ஆயிற்றால்‌ ' (771) 
என்புழியும்‌ காணலாம்‌. ்‌ (27) 


308 அயோத்தியா காண்டம்‌ 


2359. படியொடு இருநகர்‌ துறந்து பன்மரஞ்‌ 
செடியொடு தொடர்வன நோக்கிச்‌ சீதையாம்‌ 
கொடியொடு ௩டக்தவக்‌ கொண்ட லாமெனப்‌ 
பிடியொடு நடந்தன பெருங்கை வேழமே. 


படியொடு திருநகர்‌ துறந்து, பல்‌ மரம்‌ 
செடியொடு தொடர்‌ வனம்‌ நோக்கி, சீதையாம்‌ 
கொடியொடு நடந்த அக்‌ கொண்டல்‌ ஆம்‌ எனப்‌ 
பிடியொடு நடந்தன பெருங்கை வேழமே. 


பொ :--கோசல நாட்டோடு அழகிய அயோத்தி நகரையும்‌ துறந்து, 
பலவகை மரங்கள்‌ செடிகளோடு தொடர்ந்துள்ள காடு நோக்கிச்‌ சீதை. 
ஆகிய பூங்கொடியோடு நடந்த அக்‌ கொண்டல்வண்ணனாகிய இராம 
னைப்போலப்‌ பெரிய கையையுடைய களிற்றுயானைகள்‌ பிடிகளோடு 
காடு நோக்கி நடந்தன. 


கு :--படி- பூமி; இங்குக்‌ கோசல நாட்டைக்‌ குறித்தது. சீதை 
யின்‌ நடை, பிடிகளின்‌ நடைக்கும்‌, இராமன்‌ நடை களிற்று யானை 
களின்‌ நடைக்கும்‌ உவமை. சீதை உடன்வரச்‌ சென்ற இராமன்போலப்‌ 
பிடியுடன்‌ வரக்‌ களிறு சென்றது என்பது கருத்து. * நாகந்தனி வரு 
கின்றது பிடியோடு என நடவா ! (2019) என முன்னர்ச்‌ சீதையோடு 
இராமன்‌ நடந்தமைக்குப்‌ பிடியுடன்‌ வரும்‌ களிற்றை உவமை கூறி 
யிருத்தலும்‌ இங்கு நினைக்க. கொண்டல்‌ போல்வானைக்‌ கொண்டல்‌ என 
உவமையாகுபெயரால்‌ கூறினார்‌. கொடியொடு கொண்டல்‌ சென்ற 
வனத்தில்‌ மரங்கள்‌ தனிமையாக இன்றிச்‌ செடியொடு தொடர்ந்தே 
இருப்பதாகக்‌ கூறிய அழகு நினைக்கத்தகும்‌. (28) 


2360. சேற்றிள மரைமலர்‌ சிறந்த வாமெனக்‌ 
காற்றளம்‌ பொலிதரு கன்னி மாரொடு 
மேற்றிளம்‌ பிடிக்குல மிகலின்‌ மென்னடை 
தோற்றிள மகளிரைச்‌ சுமப்ப போன்றவே. 
சேற்று இள மரை மலர்‌ சிறந்த ஆம்‌ எனக்‌ 
கால்‌ தளம்‌ பொலிதரு கன்னிமாரொடும்‌ 
ஏற்று, இளம்‌ பிடிக்குலம்‌, இகலில்‌ மெல்‌ நடை 
தோற்று, இள மகளிரைச்‌ சுமப்ப போன்றவே. 

பொ :--சேற்றில்‌ வளர்ந்த இளமையான தாமரைமலர்கள்‌, தம்மி 
னும்‌ சிறந்தனவாம்‌ என்று பாராட்டுமாறு பாதங்கள்‌ சிவந்து விளங்கு. 


ஆறு செல்‌ படலம்‌ 809 


கின்ற இளமங்கையரோடும்‌ இளமையான பெண்யானைகளின்‌ கூட்டம்‌ 
நடையால்‌ எதிர்த்துப்‌, போரில்‌ அவர்‌ மெல்லிய நடைக்குத்‌ தோற்று, 
அவ்விளமகளிரைச்‌ சுமப்பனபோல மங்கையரைச்‌ சுமந்து சென்றன. 


கு :--மங்கையர்‌ பிடியானைகளில்‌ சென்றார்கள்‌ என்பதை ஏதுத்‌ 
தற்குறிப்பேற்றமாகக்‌ கூறியவாறு. சிவப்பின்‌ உயர்வு தோன்றத்‌ 
தாமரைமலர்க்குச்‌ சேற்றிருப்பும்‌ இளமையும்‌ கூறினார்‌. *கால்தளம்‌ * 
என்றது பாதத்தை. ஏற்று - எதிர்த்து. இகலில்‌ - போரில்‌. போரில்‌ 
தோற்றவர்‌ வென்றவரைச்‌ சுமப்பது வழக்கு. “ஓதரு மவைக்களத்‌ 
ETS ESS சோதிசேர்‌ கானம்‌ பாடுந் தோற்றவர்‌ சுமக்க 
வென்றே ” (திருவால. திருவிளையாடல்‌, 57 : 12.) என்பது காண்க. 
களிறும்‌ ஆண்‌ மகன்‌ போன்றது ஆதலின்‌ அதன்மேல்‌ ஏறிச்செல்லுதல்‌ 
பெண்மைக்கும்‌ கற்பிற்கும்‌ ஏற்றதன்று என்று மகளிர்‌ பிடிமிசைச்‌ 
செல்லுதல்‌ மரபு. (29) 


2361. வேதனை வெயிற்கதிர்‌ தணிக்க மென்மழைச்‌ 
சீதநீ ரொடுமெடுங்‌ கொடியுஞ்‌ சென்றன 
கோதைவெஞ்‌ சிலையவன்‌ கோலங்‌ காண்கிலா 
மாதரி னுடங்குவ வரம்பில்‌ கோடியே 


வேதனை வெயில்‌ கதிர்‌ தணிக்க, மென்‌ மழைச்‌ 
சீத நீரொடு நெடுங்கொடியும்‌ சென்றன ; 
கோதை வெம்‌ சிலையவன்‌ கோலம்‌ காண்கிலா 
மாதரின்‌ நுடங்குவ, வரம்பு இல்‌ கோடியே. 


பொ:--வேதனை தருகின்ற சூரிய கிரணங்களின்‌ வெப்பத்தைத்‌ 
தணிக்குமாறு விண்ணில்‌ மெல்லிய மேகத்தில்‌ உள்ள குளிர்ந்த நீரில்‌ 
தோய்ந்து அந்நீர்த்‌ துளிகளோடு நீண்ட கொடிகளும்‌, மாலையணிந்த 
கொடிய வில்லையுடைய இராமனழகைக்‌ காணாது மெலியும்‌ பெண்டிரைப்‌ 
போல அசைவனவாய்‌ அளவில்லாமல்‌ கோடிக்கணக்காகச்‌ சென்றன. 


கு :--வேதனை-துன்பம்‌. கொடிகள்‌, சேனைக்கு நிழல்‌ செய்வதுமட்டு 
மன்றித்‌ தம்‌ நீட்சியால்‌ மேகத்தில்‌ தோய்ந்து அங்குள்ள குளிர்ந்த நீர்த்‌ 
துளிகளைச்‌ சொரிந்தும்‌ அச்சேனைக்குத்‌ தண்மை செய்தன என்க. 
இதனால்‌ துகிற்கொடிகளின்‌ உயர்ச்சி தோற்றுவித்தவாறு. சீதம்‌ - 
குளிர்ச்சி. முன்‌, பிடிகள்‌ சென்றதன்றிக்‌ கொடியும்‌ வரம்பில்‌ கோடி 
சென்றன என்று பொருள்படுதலின்‌ உம்மை இறந்தது தழீஇய எச்ச 
வும்மை. கோதை - வில்லுக்கிட்ட மாலை. சிலையின்‌ கொலைத்தன்மை 
தோற்ற, * வெஞ்சிலை ? என்றார்‌. இராமன்‌ வடிவழகைக்‌ கண்டு மன 


310 அயோத்தியா காண்டம்‌ 


நிறைவு பெற்றிருந்த மகளிர்‌, அவன்‌ கானம்‌ புக்கமையால்‌ அவண்‌ 
கோலங்‌ காணாது, அசைந்தும்‌ கண்ணீர்விட்டுக்கொண்டும்‌ செல்வது 
போல : இக்கொடிகளும்‌ அசைந்து, மேகத்திலுள்ள நீர்த்துளிகளோடு 
சென்றன என்க. மாதரின்‌ நுடக்கமும்‌ கண்ணீரும்‌ கொடிகட்கும்‌ 
இருந்தன என்பது கருத்து, கொடியும்‌ நுடங்குவனவாய்‌ வரம்பில்‌: 
கோடியாகச்‌ சென்றன என்று இயைக்க. கோடி என்பது பேரெண்‌. (30) 


2362. வெண்மதி மீச்செல 
| மேக பழத்‌ 2ல்‌ 
ஷ்‌ வண்ணல்வெங்‌ கதிரவ 
பசக்‌. னளவின்‌ மூர்த்தியாய்‌ 
மண்ணிடை யிழிந்தொரு 
வழிக்கொண்்‌ டாலென 
 வெண்ணரு மன்னவர்‌ 
. களிற்றி னேகினார்‌. 


வெண்‌ மதி மீச்‌ செல மேகம்‌ ஊர்ந்தென 
அண்ணல்‌, வெம்‌ கதிரவன்‌, அளவு இல்‌ மூர்த்தியாய்‌, 
மண்ணிடை இழிந்து, ஒரு வழிக்கொண்டாலென, 
எண்‌ அரு மன்னவர்‌ களிற்றின்‌ ஏகினார்‌. 


பொ :- வெண்மையான ' சந்திரன்‌ மேலே செல்ல, : பெருமை 
வாய்ந்த, எல்லோராலும்‌ விரும்பத்தக்க சூரியன்‌, அளவில்லாத 
வடிவங்களையுடையனாய்‌ மேகத்தை ஊர்ந்து, தரையில்‌ இறங்கி ஒரு. 
வழியே' பயணமானாற்போல அளவு இல்லாத அரசர்கள்‌ வெண்குடைக்‌ 
கீழ்‌ யானைகள்மேல்‌ சென்றார்கள்‌. 


.கு :-* வெண்மதி மீச்செல ' என்பதற்கேற்ப உவமேயத்தில்‌ வெண்‌ 
குடை வருவிக்க. மேகம்‌ யானைக்குவமை. மன்னர்‌ ஒவ்வொருவரும்‌ 
சூரியனைப்‌ போன்று ஒளியும்‌ பெருமையும்‌ உடையராய்‌ வெண்கொற்றக்‌ 
குடைக்கீழ்‌ யானைமேல்‌ சென்ற தோற்றம்‌, சூரியன்‌ பல வடிவங்களைக்‌ 
கொண்டு, மேலே சந்திரன்‌ செல்ல மேகத்தையூர்ந்து தரையில்‌ இறங்கி. 
ஒருசேரப்‌ : பயணமானாற்போல இருந்தது என இல்பொருள்‌ உவமை 
கூறியவாறு. * ஊர்ந்து என” என்புழி 'என' சாரியை. வெங்கதிரவன்‌, 
வெம்மையுள்ள சூரியன்‌ எனலும்‌ ஆம்‌. மூர்த்தி - வடிவம்‌. மன்னவர்‌ 
பலர்க்கு : உவமையாகவேண்டிக்‌ கதிரவன்‌, அளவில்‌ மூர்த்தியாய்‌ 
மண்ணிடை வழிக்கொண்டமை கூறினார்‌. (31) 


ஆறு செல்‌ படலம்‌ 911 


2363. தேர்மிசைச்‌ சென்றதோர்‌ சிந்து செம்முகக்‌ 

் கார்மிசைக்‌ கழிந்ததார்‌ கலியொர்‌ கார்க்கட : 
லேர் மிசை யிவுளிமே லேகற்‌ றெங்கணும்‌ 
பார்மிசைப்‌ படர்ந்தது பதாதிப்‌ பெளவமே. 


தேர்‌ மிசைச்‌ சென்றது ஓர்‌ சிந்து; செம்முகக்‌ 
கார்மிசைக்‌ கழிந்தது ஆர்கலி ; ஒர்‌ கார்க்‌ கடல்‌ 
ஏர்மிசை இவுளிமேல்‌ ஏகிற்று ; எங்கணும்‌ 
பார்மிசைப்‌ படர்ந்தது, பதாதிப்‌ பெளவமே. 


பொ :--தேர்வீரராகிய ஒருகடல்‌ தேர்மேல்‌ சென்றது; யானை 
வீரராகிய ஒருகடல்‌ சிவந்த புள்ளிகள்‌ நிறைந்த முகத்தையுடைய, 
மேகம்‌ போன்ற யானைமேல்‌ சென்றது ; குதிரை வீரராகிய ஒருகடல்‌ 
அழகிற்‌ சிறந்த குதிரைமேற்‌ சென்றது. காலாட்படையாகிய கடல்‌ பூமி 
மேல்‌ எவ்விடத்தும்‌ நடந்துசென்றது. 


கு :--கடல்‌ என்ற ஒரு பொருளையுடைய சிந்து, ஆர்கலி, பெளவம்‌ 
என்ற சொற்களையும்‌, சென்றது, என்ற பொருளையுடைய கழிந்தது, 
ஏகிற்று, படர்ந்தது என்ற சொற்களையும்‌ அமைத்தது பொருட்பின்வரு 
நிலை அணி, நால்வகைப்படையுள்‌ ஒவ்வொரு படையும்‌ கடல்போன்ற 
பெருமையுடையன என்பது கருத்து. செம்முகங்‌ கூறினார்‌ செம்புள்ளிகள்‌ 
உண்மையின்‌. கார்க்கடல்‌ என்புழிக்‌ கார்‌, கருமையுணர்த்திக்‌ கடலுக்கு 
இயற்கை அடையாய்நின்றது. பதாதி - காலாட்படை. ச (32) 


ச 


2364.  தாரையுஞ்‌ சங்கமுர்‌ தாளங்‌ கொம்பொடு. 
வார்விசி பம்பையுந்‌ துடியு மற்றவும்‌ 
பேரியு மியம்பல சென்ற பேதைமைப்‌ . 
பூரியர்‌ குழாத்திடை யறிஞர்‌ போலவே. 


தாரையும்‌, சங்கமும்‌, தாளம்‌, கொம்பொடு, 
வார்‌ விசி பம்பையும்‌, துடியும்‌, மற்றவும்‌, 
பேரியும்‌ இயம்பல சென்‌ ற-—பேதைமைப்‌ 
பூரியர்‌. குழாத்திடை அறிஞர்‌ போலவே. 


பொ :—தாரையும்‌, சங்கும்‌, தாளமும்‌, ஊதுகொம்பும்‌, வாரால்‌ 
கட்டப்பட்ட பம்பையும்‌, உடுக்கையும்‌, பேரியும்‌, மற்ற வாச்சியங்களும்‌ 
ஒலி செய்யா தனவாய்‌ அறிவில்லாத கீழ்மக்களுக்கு தகம்‌. க்க 
பேசாது செல்லுதல்போலச்‌ சென்றன. 


12 அயோத்தியா காண்டம்‌ 


கு :—தாரை - ஊது கருவி. வார்விசி - வாரால்‌ கட்டப்பட்ட. துடி- 
உடுக்கை, இயம்பலவாய்ச்‌ சென்றன என்று முற்றெச்சமாக்குக. 
பேதைமைப்‌ பூரியர்‌ - அறிவில்லாத கீழ்மக்கள்‌. அறிஞர்‌, கீழ்மக்களிடை 
யில்‌ பேசின்‌ அச்சொல்லிற்குப்‌ பயன்‌ இன்மையின்‌ வாய்வாளாமை மேற்‌ 
கொள்வது இயல்பு. * புல்லவையுள்‌ பொச்சாந்தும்‌ சொல்லற்க * 
(குறள்‌-719.) எனவும்‌, *“அங்கணத்துள்‌ உக்க அமிழ்தற்றால்‌ தங்கணத்தர்‌ 
அல்லார்முன்‌ கோட்டிகொளல்‌ ' (720) எனவும்‌ வள்ளுவர்‌ கூறியதும்‌ 
நினைக்க. வாச்சியங்கள்‌ துன்ப நிலைக்கு அறிகுறியாக ஒலி செய்யாது 
சென்றன என்பது கருத்து. இராமனை அழைத்துவருங்கால்‌ இயம்பு 
தற்காகவே அவை இப்பொழுது உடன்‌ செல்கின்றன. (33) 


2365. காவரு நாண்முத லணிய லாற்றகை 
மேவரு கலங்களை வெறுத்த மேனியர்‌ 
தேவரு மருள்கொளத்‌ தெரியுங்‌ காட்சியர்‌ 
பூவுதிர்‌ கொம்பென மகளிர்‌ போயினார்‌. 


தா அரு நாண்‌ முதல்‌ அணி அலால்‌, தகை 
மேவரு கலங்களை வெறுத்த மேனியர்‌, 
தேவரும்‌ மருள்‌ கொளத்‌ தெரியும்‌ காட்சியர்‌, 
பூ உதிர்‌ கொம்பு என மகளிர்‌ போயினார்‌. 


பொ :--குற்றம்‌ "அற்ற மங்கலநாண்‌ ஆகிய முதன்மையான 
அணியை அன்றி, அழகு பொருந்திய மற்றைய அணிகலன்களைப்‌ 
பூணாது வெறுத்த மேனியராய்த்‌ தேவரும்‌ மயங்குமாறு விளங்கும்‌ 
இயற்கையழகுடையராய்ப்‌ பெண்டிர்‌, பூவுதிர்ந்த கொம்புகள்‌ போலப்‌ 
போயினார்‌. 


க:-—தா-குற்றம்‌ நாண்‌ - மங்கல நாண்‌ ; இது எல்லா அணி: 
கட்கும்‌ முதன்மையுடையதாய்ச்‌ சிறத்தலின்‌,  முதலணி? என்றார்‌. 
மங்கலமகளிர்‌ என்றும்‌ பிரித்தற்கரிய அணியாதலின்‌ அந்த மங்கல 
_நாணைமட்டும்‌ அணிந்து பிற கலன்களை வெறுத்து நீக்கினர்‌. தகை - 
அழகு. இராமனைப்‌ பிரிந்த துன்பந்‌ தோன்றக்‌ கலங்களை அணியாத 
நிலையிலும்‌, தேவமகளிரே எனத்‌ தேவரும்‌ மயங்குமாறு இயற்கை 
யழகில்‌ சிறந்து இருந்தனர்‌ மகளிர்‌ என்பது கருத்து. காட்சி - அழகு. 
அணிகலனை அணியாத பெண்டிர்க்குப்‌ பூவுதிர்‌ கொம்பு உவமையாதலை, 
* பூவுதிர்ந்ததொர்‌ கொம்பெனப்‌ புவிமிசைப்‌ புரண்டாள்‌ ' (1582) என 
மூன்‌ கூறியுள்ளமையானும்‌ அறியலாம்‌. நாண்முதல்‌ அணி என்பதற்கு 
நாணம்‌ முதலிய குணங்களாகிய அணி என்று கூறின்‌ மங்கல நாணும்‌ 
பூணாது மகளிர்‌ போயினர்‌ என்று பொருள்‌ படுதலின்‌ அப்பொருள்‌ 


ஆறு செல்‌ படலம்‌ 813 


பொருந்தாமை தெளியலாம்‌, இதனால்‌ பெண்டிர்‌ மங்கலவணியிற் 
அிறிதணி மகிழாமை கூ நினார்‌. (34) 


2366. அதிர்கடல்‌ வையக மனைத்துங்‌ காத்தவன்‌ 
விதிவருந்‌ தனிக்குடை மீதி லாப்படை 
பொதுபல கவிகைமீன்‌ பூத்த தாலிலுங்‌ 
கதிர்மதி நீங்கிய கங்குல்‌ போன்றதே. 


அதிர்‌ கடல்‌ வையகம்‌ அனைத்தும்‌ காத்தவன்‌ 
வீதி வரும்‌ தனிக்‌ குடை மீது இலாப்‌ படை, 
பொதி பல கவிகை மீன்‌ பூத்தது ஆகிலும்‌ 
கதிர்‌ மதி நீங்கிய கங்குல்‌ போன்றதே. 


பொ :--ஒலிக்கின்ற கடலால்‌ சூழப்பட்ட உலகம்‌ முழுமையும்‌ காத்த 
அக்கரவர்‌ த்தியின்‌, முறையாக வருதற்குரிய ஒப்பற்ற குடை மேல்‌ கவிக்கப்‌ 
படாத படை, நெருங்கியுள்ள பல குடைகளாகிய மீன்கள்‌ தோன்றி 
யிருந்தாலும்‌ ஒளிக்‌ கதிர்களையுடைய சந்திரன்‌ நீங்கிய இரவைப்‌ 
போன்றது. 


கு :—காத்தவன்‌ தனிக்குடை, விதிவரும்‌ தனிக்குடை என இயையும்‌. 
-காத்தவன்‌ என்றது சக்கரவர்த்தியை, சிற்றரசர்களின்‌ கொற்றக்‌ குடை 
.களுக்குமேலாகச்‌ சக்கரவர்த்தியின்‌ பெருங்குடை இடை வருவதே முறை 
'யாகலின்‌ * விதிவரும்‌ தனிக்குடை என்றார்‌. படை, கங்குல்‌ போன்றது 
என்க. சிற்றரசர்களின்‌ பல கொற்றக்‌ குடைகளை விண்மீன்களாக 
உருவகம்‌ செய்தார்‌; அவை சக்கரவர்த்தியின்‌ குடையினும்‌ சிறியவாக 
லின்‌. காத்தவன்‌ தனிக்குடை இல்லாத படைக்குக்‌ கதிர்மதி யில்லாத 
-கங்குலை உவமித்தார்‌, பொலிவும்‌ அழகும்‌ இன்மையின்‌, இதனால்‌ சக்கர 
வர்த்தியின்‌ குடை சந்திரனைப்போன்றது என்பது பெறப்படும்‌. விண்‌ 
மீன்கள்‌ பல்கோடி யுண்டேனும்‌ வெண்மதி யில்லாத இரவு சிறவாதது 
"போலச்‌ சிற்றரசர்‌ குடைகள்‌ பல நெருங்கியிருப்‌ பினும்‌ சக்கரவர்த்தியின்‌ 
ககுடையைப்‌ பரதன்‌ தாங்காமையால்‌ படை சிறப்பாகத்‌ தோன்றவில்லை 
அன்பது கருத்து. பொதிதல்‌ - நெருங்குதல்‌. குவிதல்‌ எனலும்‌ ஆம்‌. 
கவிகை - குடை. (35) 


2367. செல்லிய செலவினாற்‌ சிறிய திக்கெனச்‌ 
சொல்லிய சேனையைச்‌ சுமந்ததே யெனி 
லொல்லொலி வேலைநீ ருடுத்த பாரையோர்‌ 
மெல்லிய லென்றவர்‌ மெய்யரே கொலாம்‌, 


914 அயோத்தியா காண்டம்‌ 


செல்லிய செலவினால்‌, “சிறிய திக்கு”? எனச்‌ 1 
சொல்லிய சேனையைச்‌ சுமந்ததே எனில்‌, ம்‌ 
ஒல்லொலி வேலை நீர்‌ உடுத்த பாரை, “ஓர்‌ 
மெல்லியல்‌ * என்றவர்‌ மெய்யரே கொலாம்‌ ? 


பொ :--பரவிய செலவினால்‌ திக்குகள்‌ சிறியன எனப்‌ புலப்படுத்‌ திய 
படையைச்‌ சுமந்தது என்றால்‌, ஒல்லென்று ஒலிக்கின்ற கடல்‌ நீரை 
ஆடையாக உடுத்துள்ள பூமியை நிலமகள்‌ என ஒரு மெல்லியலாகக்‌ 
கூறியவர்‌ மெய்‌ கூறியவர்‌ ஆவரோ ? ஆகார்‌. 


கு: --செல்லிய - பரவிய. செல்லுதல்‌ பரத்தல்‌ என்னும்‌ பொருளது 
ஆதலை * உரைசெல முரசு வெளவி' (புறநா. 26-7.) என்புழியும்‌ காண 
லாம்‌. படை. திக்கெலாம்‌ பரவிச்‌ சென்றமையே திக்குகள்‌ சிறியன 
எனப்‌ புலப்படுத்தியகாக அமைந்தது. சொல்லிய சேனை” என்றது 
கிளக்குனபோலக்‌ கூறிய இலக்கணை வழக்கு. படையின்‌ பெருமையினால்‌ 
வரம்பிலாத்‌ திசையும்‌ சிறியதாகத்‌ தோன்றிற்று என்பது கருத்து. (படை 
பெருத்தலின்‌ பார்‌ சிறுத்ததோ' (கலிங்‌. 348) என்று படையின்‌ பெரு, 
மையைச்‌ செயங்கொண்டார்‌ விளக்கியுள்ளமையும்‌ காணலாம்‌. திக்கு 
களும்‌ சிறியன என்னுமாறு பெருத்த சேனையைத்‌ தாங்கிய வன்மை. 
யுடைய நிலத்தை, பாரந்தாங்கவியலாத மெல்லியல்பையுடைய பெண்ணா. 
கச்‌ சொன்னவர்கள்‌ மெய்‌ சொன்னவர்கள்‌ ஆகமாட்டார்கள்‌ என்பது 
கருத்து. உடுத்த என்ற வினையால்‌ வேலை நீரை ஆடையாகக்‌ குறிப்‌ 
பான்‌ உருவகஞ்செய்தமை பெறப்படும்‌. “நீருடை யாடை யாளும்‌ 
நெளித்தனள்‌ முதுகை யென்றால்‌, பார்பொறை நீக்கினானென்று உரைத்‌ 
தது எப்பரிசு மன்னோ?” (896) என்பது இங்கு ஒப்பு நோக்கத்தகும்‌. 
இதனால்‌ படையின்‌ பெருமை கூறினார்‌. இட்‌ 


2368. தங்குசெஞ்‌ சாந்தகில்‌ கலவை சார்கில 
குங்குமங்‌ கோட்டில கோவை முத்தில 
பொங்கிளங்‌ கொங்கைகள்‌ புதுமை வேறில 
கெங்கள நீரெனத்‌ தெரிந்த காட்சிய. 


தங்கு செஞ்சாந்து அகில்‌ கலவை சார்கில, 

குங்குமம்‌ கோட்டில, கோவை முத்து இல, 
பொங்கு இளங்கொங்கைகள்‌ புதுமை வேறு இல, ௨ 

தெங்கு இளநீர்‌ எனத்‌ தெரிந்த காட்சிய. 
பொ :--பெருத்த இளமையான நகில்கள்‌, தம்மிடத்துத்‌ தங்குதற்‌ 
குரிய செம்மையான சந்தனமும்‌, அகிலும்‌ கலந்த கலவைச்‌ சாந்தும்‌. 


. ஆறு செல்‌ படலம்‌ 915 


அப்பப்படவில்லை ; குங்குமக்‌ குழம்புகொண்டு தொய்யிலும்‌ எழுதப்பட. 
வில்லை ; முத்துக்கோவையும்‌ அணியப்பெறவில்லை; புதுமையான அலங்‌ 
காரங்கள்‌ வேறு ஏதும்‌ பெறவில்லை ; ஆதலால்‌ தெங்கின்‌ இளநீர்‌ என்னு 
மாறு காணப்பட்ட காட்சியையுடையவாயின. 


கு :--செஞ்சாந்து முதலியவற்றால்‌ மறைக்கப்பட்டிருந்தபோது: 
கொங்கைகளைத்‌ தெங்கிளநீர்‌ என்று சொல்லுதற்குரிய காட்சி தடை 
யுண்டிருந்தது; இராமனைப்‌ பிரிந்த துன்பத்தால்‌ அவை யாவும்‌ அணி: 
யப்‌ பெறாமையின்‌ அக்கொங்கைகள்‌ இளநீர்‌ என்னுமாறு காணப்படும்‌ 
காட்சியையுடையவாயின. காட்சிய, குறிப்புவினைமுற்று. * செம்மாந்த- 
தெங்கின்‌ இளநீரை ஓர்‌ செம்மல்‌ நோக்கி, அம்மா இவை மங்கையர்‌ 
கொங்கைகள்‌ ஆகும்‌ என்ன ' (991) என்பது இங்கு ஒப்புநோக்கத்‌. 
தகும்‌. குங்குமங்கோட்டுதலாவது, குங்குமக்‌ குழம்புகொண்டு: 
கொங்கையில்‌ தொய்யில்‌ எழுதுதல்‌. இச்செய்யுளிலும்‌ இனிவரும்‌ செய்‌: 
யுட்களிலும்‌ அணிசெய்யப்‌ பெறாத மகளிரைப்பற்றிக்‌ கம்பர்‌ கூறுவதும்‌ 
அணிசெயப்‌ பெறாத கண்ணகியைப்பற்றி இளங்கோவடிகள்‌ கூறுவதும்‌: 
ஒப்புமை உடையவாதல்‌ காணலாம்‌. “அஞ்செஞ்‌ சீறடி அணிசிலம்பு ஒழிய,. 
மென்துகில்‌ அல்குல்‌ மேகலை நீங்கக்‌, கொங்கை முன்றில்‌ குங்குமம்‌: 
எழுதாள்‌, மங்கல வணியிற்‌ பிறிதணி மகிழாள்‌, கொடுங்குழை துறந்து: 
வடிந்துவீழ்‌ காதினள்‌, திங்கள்‌ வாண்முகம்‌ சிறுவியர்‌ பிரியச்‌, செங்கயல்‌: 
நெடுங்கண்‌ அஞ்சன மறப்பப்‌, பவள வாணுதல்‌ திலகம்‌ இழப்பத்‌, தவள 
வாணகை கோவலன்‌ இழப்ப, மையிருங்கூந்தல்‌ நெய்யணி மறப்பக்‌, 
கையறு நெஞ்சத்துக்‌ கண்ணகி ” (சிலப்‌.-அந்திமாலைச்‌. 47-57) என்றது 
காண்க. இவற்றுள்‌ மகளிர்‌ கொங்கைமுன்றில்‌ குங்குமம்‌ எழுதாமை- 
இச்செய்யுளால்‌ புலப்படுத்தியவாறு. (98% 


2369. இன்றுணை .யவர்முலை. யெழுது சாந்தினு 
மன்றல்‌ தாரினு மறைந்து. லாமையாற்‌ 
அன்‌ றிளங்‌ கொடிமுதற்‌ நூறு நீங்கிய 
குன்றெனப்‌ பொலிந்தன குவவுத்‌ தோள்களே... 


இன்‌ துணையவர்‌ முலை எழுது சாந்தினும்‌ 
மன்றல்‌ அம்‌ தாரினும்‌ மறைந்திலாமையால்‌, 
துன்று இளங்கொடி முதல்‌ தூறு நீங்கிய 
குன்று எனப்‌ பொலிந்தன குவவுத்‌ தோள்களே. 


பொ:--மைந்தர்களின்‌ திரண்ட தோள்கள்‌, தமக்கு இனிய துணை 
யாய மனைவியரின்‌ நகில்களில்‌ தொய்யில்‌ எழுதப்பட்ட குங்குமச்‌ சாந்தி? 
னாலும்‌, அவர்கள்‌ அணிந்த மணமிக்க அழகிய மலர்மாலையாலும்‌ மறைக்‌. 


316 அயோத்தியா காண்டம்‌ 


கப்படாமையால்‌, நெருங்கிய இளமையான கொடி முதலாகிய புதர்கள்‌ 
நீங்கிய குன்றுகள்‌ போல விளங்கின. 


ர :--மேல்‌ மங்கையர்‌ துன்ப உணர்ச்சியால்‌ சந்தனம்‌ முதலிய 
அணியாமை கூறியவர்‌, இச்செய்யுளால்‌ மைந்தர்‌, அம்மங்கையர்‌ 
கூட்டுறவு இன்மையால்‌ சாந்தும்‌ மாலையும்‌ நீங்கிய தோள்களையுடைய 
ராயினமை கூறினார்‌. எழுது சாந்திற்கு இளங்கொடியும்‌, மாலைக்குத்‌ 
தூறும்‌ உவமை, தொய்யில்‌ கொடிபோல்‌ எழுதப்படுவதாகலின்‌ அதற்‌ 
குக்‌ கொடி உவமையாயிற்று. எழுது சாந்தினும்‌ மாலையினும்‌ மறைக்கப்‌ 
படாத தோள்கள்‌, கொடி முதல்‌ தூறு நீங்கிய குன்றுகளைப்‌ போன்றன 
என்க. இதனால்‌, இத்துன்ப வுணச்ச்சி இல்லாதபோழ்தாயின்‌ மைந்தர்‌ 
தோள்கள்‌ எழுது சாந்தினும்‌ மணமாலையினும்‌ மறைப்புண்டு துன்நிளங்‌ 
கொடி முதல்‌ கூறுகள்‌ ஓங்கிய குன்றுகள்போலக்‌ காணப்படும்‌ என்பதும்‌ 
உய்த்துணரலாம்‌. மன்றல்‌ - மணம்‌. துன்று- நெருங்கிய. தூறு-புதர்‌. 
குவவு - திரட்சி, (38) 


2370. ஈறையறு கோதையர்‌ நாட்செய்‌ கோலத்தின்‌ 
அ௮ஷழையற வஞ்சன்‌ துறந்த நாட்டங்கள்‌ 
குறையற நிகர்த்தன கொற்ற முற்றுவான்‌ 
கறையறக்‌ கழுவிய கால வேலையே. 


நறை அறு கோதையர்‌ நாள்‌ செய்‌ கோலத்தின்‌ 
துறை அற, அஞ்சனம்‌ துறந்த நாட்டங்கள்‌ 
குறை அற நிகர்த்தன கொற்றம்‌ முற்றுவான்‌, 
கறை அறக்‌ கழுவிய கால வேலையே. 


பொ :--மணப்புகை ஊட்டப்பெறாத கூந்தலையுடைய பெண்டிர்‌, 
.நாட்காலையில்‌ செய்துகொள்கின்ற அலங்காரத்தின்‌ துறையை மேற்‌ 
கொள்ளாதுவிட்டமையால்‌ மையைத்‌ துறந்துள்ள கண்கள்‌, வெற்றி 
யடையும்பொருட்டுக்‌ கறை நீங்கச்‌ சாணைபிடித்த காலவேலைக்‌ குறை 
வின்றி முழுதும்‌ ஒத்திரு ந்தன. 


கு:-—நறை என்றது அகிற்புகை முதலியவற்றின்‌ மணத்தை. கோதை- 
கூந்தல்‌. அஞ்சனம்‌ - மை. நாட்டங்கள்‌ - கண்கள்‌. கண்கள்‌ வேற்‌ 
படையை வடிவாலும்‌ தொழிலாலும்‌ ஒத்தனவாயினும்‌, மைதீட்டப்பெற்ற 
போது முற்றுவமையாதற்குக்‌ குறையாய்‌ அழகுமிக்கிருந்தன ; துன்ப 
உணர்ச்சியால்‌ கண்கள்‌ இப்போது மை தீட்டப்‌ பெறாமையால்‌ தீட்டிய 
வேலை முற்றும்‌ நிகர்த்தன என்க. வேலைக்‌ கறையறக்‌ கழுவுதலாவது, 
_துரு நீங்கச்‌ சாணைபிடித்தல்‌. மை நீத்த கண்கள்‌ கறை நீத்த வேலை 


ஆறு செல்‌ படலம்‌ 217 


ஒத்தன என்பது கருத்து. காலவேல்‌ - காலனைப்போலப்‌ பகைவரைக்‌ 
கொல்லும்‌ வேல்‌. வேலினைச்‌ சிறப்பித்து அடையாக நின்றது. கண்கள்‌ 
வெற்றிபெற மைக்கறை படிந்திருக்கவேண்டும்‌ ; வேல்‌ வெற்றிபெறக்‌ 
கறையறக்‌ கழுவவேண்டும்‌ என்பதை உளங்கொண்டு நோக்கின்‌ 
கண்கள்‌, தம்‌ அழகும்‌ வலிமையும்‌ குறைந்த நிலையில்‌ வெற்றிபெறத்‌ 
தீட்டிய வேலை ஒத்தன என்பதும்‌, வேலினும்‌ கண்கள்‌ சிறந்தன என்ப 
தும்‌ புலனாம்‌. முற்றுவான்‌ - முற்றுதற்கு ; கொற்றம்‌ முற்றுதலாவது 
வெற்றிபெறுதல்‌. இதனால்‌ செங்கயல்‌ நெடுங்கண்‌ அஞ்சனம்‌ மறந்தமை 
கூறினார்‌. (39) 


2371. விரிமணி மேகலை விரவி யார்க்கில 
தெரிவைய ரல்குறா ரொலியி ஹறேரெனப்‌ 
பரிபுர மார்க்கல பவளச்‌ சீறடி 
யரியின மார்க்கிலாக்‌ கமல மென்னவே. 


விரி மணி மேகலை விரவி ஆர்க்கில 

தெரிவையர்‌ அல்குல்‌, தார்‌ ஒலி இல்‌ தேர்‌ என ; 
பரிபுரம்‌ ஆர்க்கில பவளச்‌ சீறடி, 

அரி இனம்‌ ஆர்க்கிலாக்‌ கமலம்‌ என்னவே. 


பொ :--கிண்கிணியின்‌ ஒலியில்லாத தேரைப்போலப்‌ பெண்டிரின்‌ 
அல்குல்‌, விரிந்த மணிமேகலை கலந்து ஒலிக்கப்பெறவில்லை ; 
வண்டினம்‌ மொய்த்து ஒலி செய்யாத தாமரை மலரைப்போல, அப்‌ 
பெண்டிரின்‌ பவழம்போன்ற சிவந்த சிறிய அடிகள்‌, சிலம்புகள்‌ ஒலிக்கப்‌ 
பெறவில்லை. 


கு :— மணிமேகலை - எண்கோவைகளையுடையதாய்‌ இடையில்‌ அணி 
தற்குரிய அணி; அதன்‌ பரப்புத்‌ தோன்ற * விரிமணிமேகலை ' என்றார்‌. 
விரவுதலாவது இடையில்‌ கட்டப்பெறுதல்‌. தார்‌ - கிண்கிணி. தாரொலி 
இல்லாத தேர்‌, மேகலைஒலி இல்லாத அல்குலுக்கும்‌, வண்டின்‌ ஒலி 
யில்லாத தாமரைமலர்‌, சிலம்பொலி இல்லாச்‌ சீறடிக்கும்‌ உவமை. 
பரிபுரம்‌ - சிலம்பு. தெரிவையர்‌, பருவம்‌ குறிக்காது பெண்டிர்‌ என்னும்‌ 
துணையாய்நின்றது. அரியினம்‌ - வண்டினம்‌. “அல்குல்‌ மேகலை 
ஆர்க்கில 1; “சீறடி பரிபுரம்‌ ஆர்க்கில' என்புழி, இடத்து நிகழ்பொருளின்‌ 
தொழில்‌ இடத்தின்மேல்‌ நின்றன ; ஊருணி நீர்‌ நிறைந்தற்று * 
என்புழிப்போல. இதனால்‌ மகளிர்‌ அஞ்செஞ்சீ றடி அணி சிலம்பு ஒழித்‌ 

தமையும்‌, மென்துகில்‌ அல்குல்‌ மேகலை நீங்கினமையும்‌ கூறியவாறு. 
(40) 


318 அயோத்தியா காண்டம்‌ 


2372. மல்கிய கேகயன்‌ மடந்தை வாசக 
நல்கிய தரிவையர்‌ நடுவிற்‌ கேகொலாம்‌ 
புல்கிய மலர்வடம்‌ பூண்கி லாமையா 
லொல்கிய வொருவகைப்‌ பொறையு யிர்த்தவே. 


மல்கிய கேகயன்‌ மடந்தை வாசகம்‌ 
நல்கியது அரிவையர்‌ நடுவிற்கே கொலாம்‌ ! 
புல்கிய மலர்‌ வடம்‌ பூண்கிலாமையால்‌ 
ஒல்கிய ஒருவகைப்‌ பொறை உயிர்த்தவே. 


பொ:--வளமிக்க கேகய நாட்டு மன்னன்‌ மகளாகிய கைகேயியின்‌ 
வரமாகிய சொல்‌) நன்மை செய்தது பெண்டிரின்‌ இடைகட்குமட்டுமே 
போலும்‌ ! ஏனெனின்‌? நெருங்கிய மலர்‌ மாலையையும்‌, முத்துவடங்களை 
யும்‌ அவர்கள்‌ பூணாமையால்‌, முன்‌ பூண்டு மெலிந்த அவர்‌ இடைகள்‌, 
ஒருவகைப்‌ பாரத்தை நீங்கப்பெற்றன ஆதலின்‌. 


கு இதனால்‌ கைகேயியின்‌ வரம்‌ பயனற்றமை கூறுவார்போல 
மகளிர்‌, மலரும்‌ வடமும்‌ பூணாமல்‌ சென்றமை கூறினார்‌. மல்கிய கேகயன்‌ 
என்றது வளமிக்க கேகய நாட்டையுடையவன்‌ என்னுங்‌ கருத்தினது. 
மடந்தை - கைகேயி. அவள்‌ வாசகமாவது, இராமன்‌ காடாளப்‌ பரதன்‌ 
நாடாளப்‌ பெற்ற வரமாகிய சொல்‌, அச்சொல்லால்‌ அரிவையர்‌ 
இடைகள்‌ பொறையுயிர்த்தன என்றது பரம்பரை ஏதுவாகக்‌ கூறியது ; 
* மாதவி மடந்தை கானற்பாணி கனகவிசயர்தம்‌ முடித்தலை நெரித்தது” 
(சிலப்‌.-27: 49-51) என்புழிப்போல. மாதவியின்‌ பாணி, தலை தெரித்தது; 
இவள்‌ வாசகம்‌ பாரத்தால்‌ இடை தெரியாமல்‌ நல்கியது என்க, 
கைகேயியின்‌ வரத்தால்‌ இராமன்‌ கானம்‌ புகுந்தான்‌; அதனால்‌ தயரதன்‌ 
வானம்‌ புகுந்தான்‌? அவன்‌ வானம்‌ புகுந்தமையின்‌ வரத்தால்‌ உரிமை 
பெற்ற பரதனை முடிசூடுமாறு பெருமக்கள்‌ வற்புறுத்துகின்‌ றனர்‌ ; 
அவர்கள்‌ வற்புறுத்தலால்‌ முடிசூடுதற்கு உரியவன்‌ இராமனே ஆதலின்‌ - 
அவனை அழைத்து வருவேம்‌ எனப்‌ படையுடன்‌ பரதன்‌ புறப்படுகின்றான்‌; 
அவனுடன்‌ புறப்பட்ட மகளிர்‌ மன்னனையும்‌ இராமனையும்‌ பிரிந்த துன்ப 
உணர்ச்சியால்‌, மலரும்‌ வடமும்‌ முதலியன பூணாது செல்கின்றனர்‌ ; 
அவர்கள்‌ பூணாமையால்‌ அவர்களுடைய இடைக்குப்‌ பாரம்‌ குறைகின்றது; 
எனப்‌ பரம்பரை ஏதுவை விரிக்க. கைகேயி பெற்ற வரத்தின்படி பரதன்‌ 
மூடி சூடுதல்‌ நிகழா என்பது பரதன்‌ புறப்பாட்டால்‌ புலப்படுதலின்‌, 
அவள்‌ வரத்தால்‌ வேறு யார்க்கும்‌ பயன்‌ இல்லை; மகளிர்‌ இடைக்குச்‌ 
சிறிது பாரம்‌ குறைந்தது அவ்வளவே என்பதை நகைச்சுவை தோன்றப்‌ 
பெறவைத்த திறம்‌ காண்க. மகளிர்‌ இடை பொறையுயிர்க்குமாறு அவள்‌ 
வாசகம்‌ நல்கியது என்றது, அவர்கள்‌ மலர்‌ முதலிய சூடாமல்‌ வருந்திச்‌ 
செல்வதற்கு ஏதுவாயிற்று என்பது கருத்தாகலின்‌, புகழ்வதுபோலப்‌ 


ஆறு செல்‌ படலம்‌ 319 


யழித்ததாயிற்று. ஒல்கிய - மெலிந்த இடைகள்‌ ; வினைப்பெயர்‌, இதனால்‌ 
பெண்டிர்மையிருங்‌ கூந்தல்‌ நெய்யணி மறந்தமை கூறினார்‌. (41) 


2373. கோமகன்‌ பிரிதலிற்‌ கோல நீத்துள 
தாமரைச்‌ செல்வியுந்‌ தவத்தை மேவினாள்‌ 
காமனு மருந்துயர்க்‌ கடலின்‌ மூழ்கினு 
னாமென நிகழ்ந்ததவ்‌ வளவில்‌ சேனையே. 


* கோமகன்‌ பிரிதலின்‌, கோலம்‌ நீத்துள 
தாமரைச்‌ செல்வியும்‌, தவத்தை மேவினாள்‌ ; 
காமனும்‌, அருந்துயர்க்‌ கடலில்‌ மூழ்கினான்‌ 
ஆம்‌ * என நிகழ்ந்தது அவ்‌ அளவில்‌ சேனையே. 


பொ :--அரசகுமாரனாகிய இராமன்‌ பிரிந்தமையால்‌ அழகு நீங்கப்‌ 
பெற்ற தாமரையில்‌ தங்கும்‌ திருமகளும்‌ தவமேற்கொண்டு சென்று 
விட்டாள்போலும்‌ என்றும்‌, மன்மதனும்‌ தீர்திறனில்லாத்‌ துன்பக்கட 
லில்‌ மூழ்கியுள்ளான்போலும்‌ என்றும்‌ கூறுமாறு அந்த அளவு இல்லாத 
சேனை செல்வப்‌ பொலிவும்‌, உள்ளக்கிளர்ச்சியும்‌ இன்றிச்‌ சென்றது. 


கு :--கோமகன்‌ என்றது இராமனை. திருவுடை மன்னரைத்‌ திருமா 
லாக எண்ணும்‌ மரபுபற்றி அரசச்‌ செல்வத்தைத்‌ திருமகளாகக்‌ கூறினார்‌. 
அரசன்‌ இல்லாமையால்‌ பொலிவிழந்துள்ள அரசச்‌ செல்வம்‌, பரதன்‌ 
தவக்கோலம்‌ பூண்டு காடுசெல்கின்றமையின்‌ மேலும்‌ அழகிழந்து 
தவமேற்கொண்டதுபோல்‌ ஆயிற்று என்பது கருத்து, மைந்தரும்‌ 
மகளிரும்‌ காதற்‌ குறிப்புச்‌ சிறிதும்‌ இன்றிச்‌ செல்கின்றமையால்‌ அக்‌ 
காதற்கிளர்ச்சியை உண்டாக்குகின்ற மன்மதன்‌ துன்பக்‌ கடலில்‌ மூழ்கிக்‌ 
கிடக்கின்றான்போலும்‌ என்று எண்ண நேர்ந்தது என்க, மேவினாள்‌ 
ஆம்‌ என்க. படையில்‌ செல்வப்‌ பொலிவும்‌, காதற்கிளர்ச்சியும்‌ 
இல்லாமை விளக்கியவாறு. இனி, அயோத்தி நகரில்‌ உள்ள மைந்தரும்‌ 
மகளிரும்‌ திருமகளையும்‌, மன்மதனையும்‌ ஒத்த பேரழகினர்‌ ஆதலின்‌ 
அவர்கள்‌ துன்ப உணர்ச்சியோடு காடு செல்லும்‌ தோற்றம்‌ திருமகள்‌. 
தவக்கோலம்‌ பூண்டதுபோலவும்‌ மன்மதன்‌ துயர்க்கடலில்‌ மூழ்கியது 
போலவும்‌ காணப்பட்டது என்றும்‌ பொருள்‌ கூறலாம்‌, இப்பொருட்குக்‌ 
கோலம்‌ நீத்துள அளவில்‌ சேனை ' என இயைத்தல்‌ வேண்டும்‌. 
திகழ்ந்தது - சென்றது. (42) 


2374. மண்ணையும்‌ வானையும்‌ வயங்கு திக்கையு 
மூண்ணிய நிமிர்கட லொக்கு மென்பதென்‌ 


320 அயோத்தியா காண்டம்‌ 


கண்ணினு மனத்தினுங்‌ கமலத்‌ தண்ண. 
னெண்ணினு நெடி. கவ ணெழுந்த சேனையே. 


மண்ணையும்‌, வானையும்‌, வயங்கு திக்கையும்‌, 
உண்ணிய நிமிர்‌ கடல்‌ ஒக்கும்‌ என்பது என்‌ ? 
கண்ணினும்‌ மனத்தினும்‌ கமலத்து அண்ணல்‌ தன்‌ 
எண்ணினும்‌ நெடிது அவண்‌ எழுந்த சேனையே ! 


பெர :--அங்கு எழுந்த சேனை, மண்ணுலகத்தையும்‌, விண்ணுலகத்‌. 
தையும்‌, விளங்குகின்ற எட்டுத்‌ திசைகளையும்‌ உண்ணுதற்காக நிமிர்ந்து 
பொங்கிவருகின்‌ ற ஊழிகாலக்‌ கடலை ஒக்கும்‌ என்று கூறுவது என்னை?” 
தாமரையில்‌ தங்கியுள்ள பிரமனுடைய கண்‌ பார்வையைக்‌ காட்டிலும்‌, 
அவன்‌ மனத்தைக்‌ காட்டிலும்‌, அவன்‌ மனத்துள்‌ நின்ற கருத்தைக்‌ 
காட்டிலும்‌ நெடியது என்று கூறலே அமைவுடைத்து. 


ரு :--பிரளய வெள்ளம்‌ போன்றது அச்சேனை என்பதைக்காட்டிலும்‌- 
அவ்வெள்ளத்தையும்‌ படைக்கின்ற படைப்புக்‌ கடவுளாகிய பிரமன்‌ 
கண்ணினும்‌, மனத்தினும்‌, எண்ணினும்‌ நெடிது என்று சொல்லுதலே 
பொருத்தம்‌ என்பது கருத்து. பிரமன்‌ விண்ணுலகினும்‌ மேற்பட்டதாகிய 
தன்‌ உலகத்திலிருந்து தனக்குக்‌ கீழ்ப்பட்ட எல்லா உலகங்களையும்‌ 
பார்க்கவேண்டியிருத்தலின்‌ அவன்‌ கண்பார்வை நெடிதாதல்‌ துணிய 
லாம்‌ ; பிரமன்‌ படைத்த உலகங்கள்‌ யாவும்‌ அவன்‌ மனத்தகத்தே தங்கி 
யிருந்தனவே ஆகலின்‌ அம்மனம்‌ அவ்வுலகங்களினும்‌ நெடிதாதலும்‌ 
அம்மனத்துள்‌ எண்ணும்‌ எண்ணம்‌ அம்மனத்தினும்‌ நுண்ணிதாய்ம்‌ 
பரவும்‌ தன்மையதாதலின்‌, அம்மனத்தினும்‌ நெடிதாதலும்‌ பெறப்படும்‌. 
கண்ணும்‌, மனமும்‌, எண்ணும்‌ ஒன்‌ நின்‌ ஒன்று நுண்ணிதாய்‌ நெடிதாய்ப்‌' 
பரவும்‌ தன்மையவாகலின்‌ அம்முறையே எண்ணி உறழ்பொருவாக்கினார்‌.. 
மனத்தின்‌ வேறாக எண்ணம்‌ எண்ணப்படுவதை * மனத்தானை 
மனத்துள்‌ நின்ற கருத்தானை ? (6-19-8) என ஆளுடை அரசு கூறி 
யிருத்தலானும்‌ உணரலாம்‌. கண்‌ என்றது பார்வையை. கமலத்‌. 
தண்ணல்தன்‌ கண்ணினும்‌ மனத்தினும்‌ என மாறுக. எழுந்த சேனை 
ஊழிக்‌ கடலினும்‌ அயன்‌ கண்ணினும்‌ மனத்தினும்‌ எண்ணினும்‌ நெடிது 
என்பது உயர்வு நவிற்சி. (43): 


2375. அலைநெடும்‌ புனலறக்‌ குடித்த லாலக 
நிலைபெற நிலைநெறி நிறுத்த லானெடு 
மலையினை மண்ணுற வழுத்த லாற்றமிழ்த்‌ 
தலைவனை நிகர்த்ததத்‌ தயங்கு தானையே. 


ஆறு செல்‌ படலம்‌ 321 


அலை நெடும்‌ புனல்‌ அறக்‌ குடித்தலால்‌, அகம்‌ 
நிலைபெற நிலை நெறி நிறுத்தலால்‌, நெடு 
மலையினை மண்‌ உற அழுத்தலால்‌, தமிழ்த்‌ 
தலைவனை நிகர்த்தது அத்‌ தயங்கு தானையே. 


பொ :-—அந்த விளக்கமுடைய சேனை, அலைகளையுடைய பெரிய ஆறு 
முதலியவற்றின்‌ நீரை அறக்குடித்தலானும்‌, மனம்‌ வழியில்‌ நிலைபெறு 
மாறு நிலைநிறுத்திச்‌ செல்லுதலானும்‌, மண்ணில்‌ அழுந்துமாறு நீண்ட ' 
மலையை மிதித்து அழுத்திச்‌ செல்லுதலானும்‌ . தமிழ்த்‌ கவுள்‌ 
அகத்தியமுனிவனை ஒத்தது. 


கு :--அகத்தியன்‌, இந்திரன்‌ வேண்டுகோளின்படி விருத்திரா 
சுரனை வெளிப்படுத்தவேண்டி அலைகடலைக்‌ குடித்தான்‌ என்பதும்‌, சிவ 
பிரான்‌ திருமணத்தில்‌ தென்‌ திசை உயர்ந்து மக்கள்‌ நெருக்கத்தால்‌ வட 
திசை தாழ்ந்ததாக அச்சிவபிரான்‌ கட்டளையால்‌ அகத்திய முனிவன்‌, 
தென்கோடியிலுள்ள பொதியமலையில்‌ தங்கிப்‌ பூமி சமமாக நிலைபெறு 
மாறு நெறியே நிறுத்தினான்‌ என்பதும்‌, அவன்‌ வடதிசையிலிருந்து 
தென்திசை வருங்கால்‌ வழியில்‌ குறுக்கிட்டு உயர்ந்திருந்த விந்திய 
மலையை மண்ணில்‌ அழுந்துமாறு அழுத்தினான்‌ என்பதும்‌ புராண 
வரலாறு. இம்மூன்று செயல்களையும்‌ இச்சேனையும்‌ செய்தது எனச்‌ 
சிலேடைவகையால்‌ கூறி அகத்தியனை உவமையாக்கியவாறு. அகத்திய 
னுக்குப்‌ பொருந்துமாறு அலைநெடும்புனல்‌ கடலாகவும்‌, அகம்‌ பூமியாக 
வும்‌, நெடுமலை விந்தியமாகவும்‌ கொள்க. படைக்கு, அகம்‌ மனமாக 
வும்‌, அம்மனத்தை வழியின்கண்‌ நிலைபெற திறுத்தியதாகவும்‌ கொள்க. 
இதனால்‌ சேனை, வழியில்‌ கிடைத்த நீரை உண்டு, மலையினும்‌ காட்டினும்‌ 
நடந்து வழிமேல்‌ கருத்துடையதாய்ச்‌ சென்றது என்பது கடக்‌ 

( 


2376. அறிஞருஞ்‌ சிறியரு 
மாதி யந்தமாச்‌ 
செறிபெரும்‌ தானையும்‌ 
திருவு நீங்கலாற்‌ 
குறியவன்‌ புனலெலாம்‌ 
வயிற்றிற்‌ கொண்டகாண்‌ 
மறிகட லொத்ததவ்‌ 
வயோத்தி மாநகர்‌. 
<1 


322 அயோத்தியா காண்டம்‌ 


அறிஞரும்‌ சிறியரும்‌ ஆதி அந்தமாச்‌ 
செறிபெருந் தானையும்‌ திருவும்‌ நீங்கலால்‌, 
குறியவன்‌ புனல்‌ எலாம்‌ வயிற்றில்‌ கொண்ட நாள்‌, 
மறி கடல்‌ ஒத்தது அவ்‌ அயோத்தி மாநகர்‌. 
பொ :—அறிவுடைய பெரியவர்கள்‌ முதலாக இளைஞர்‌ ஈறாக. 
நெருங்கியுள்ள சேனையும்‌ செல்வப்பொலிவும்‌ நீங்கினமையால்‌: 
அயோத்திமா நகர்‌, குறியவனாகிய அகத்தியன்‌ நீரையெல்லாம்‌ குடித்த. 
போது நீரில்லாதிருந்த கடலை ஒத்தது. 
ரு திரு - செல்வப்‌ பொலிவு. மக்களும்‌ செல்வப்‌ பொலிவும்‌: 
இல்லாத அயோத்திமாநகர்‌, நீர்‌ இல்லாக்‌ கடல்‌ போன்றது என்க. 
குறியவன்‌ - அகத்தியன்‌. வயிற்றிற்‌ கொள்ளுதலாவது, குடித்தல்‌. 
மறிகடல்‌ என்புழி, அலை மடங்கி மடங்கி வீசுதலை யுணர்த்தும்‌ மறி 
இங்கு அப்பொருளை உணர்த்தாது கடலுக்கு இயற்கையடையாக. 
நின்றது ; குருதிக்கோட்டுக்‌ குஞ்சர நகரம்‌ என்புழிப்போல. நீர்‌ 
இல்லாக்‌ கடலில்‌ அலை மறிதல்‌ இன்மை நோக்குக. பரதன்‌ படை 
செல்லும்‌ தன்மையைக்‌ கூறுங்‌ கம்பர்‌, இங்கு இடையில்‌ அயோத்தியின்‌ 
வறிய நிலையை உணர்த்தியது, அகத்தியனை மீண்டும்‌ உவமை கூறும்‌ 
விருப்பால்போலும்‌. (45)- 


2377. பெரும்திரை நதிகளும்‌ வயலும்‌ பெட்புறு 
மரங்களு மலைகளு மண்ணுங்‌ கண்ணுறத்‌ 
இருந்தலி லயோத்தியாந்‌ தெய்வ மாநக 
ரருக்தெரு வொத்ததப்‌ படைசெல்‌ லாறரோ.. 


பெருந்திரை நதிகளும்‌, வயலும்‌, பெட்புறு 
மரங்களும்‌, மலைகளும்‌, மண்ணும்‌, கண்‌ உறத்‌ 
திருந்தலில்‌, அயோத்தி ஆம்‌ தெய்வ மா நகர்‌ 
அருந்தெரு ஒத்தது அப்படை செல்‌ ஆறு அரோ! 
பொ :--அந்தச்‌ சேனை செல்லும்‌ வழி, பெரிய அலைகளையுடைய 
ஆறுகளும்‌, வயல்களும்‌, விரும்பத்தக்க மரங்களும்‌, மலைகளும்‌, அவை: 
யில்லாத வெறுநிலங்களும்‌, யாவரும்‌ விரும்பிக்‌ காணுமாறு படைகளால்‌ 
நன்கு திருந்தப்பெற்றுள்ளமையால்‌, அயோத்தி ஆகிய தெய்வத்‌. 
தன்மைவாய்ந்த பெரிய நகரின்‌ அருமையான தெருக்களைப்‌ போன்று: 
நடப்பதற்கு ஏற்ற நலமுடையதாயிற்று. 
கு சேனை செல்வதற்குத்‌ தகுதியில்லாது ஆறும்‌, வயலும்‌, மரங்க 
ளும்‌, மலைகளும்‌, மண்ணுமாய்க்‌ கிடந்த வழி, இப்போது வழி 


ஆறு செல்‌ படலம்‌ 929 


அமைப்போரால்‌ நன்கு திருத்தப்பட்டு அயோத்தி நகரத்‌ தெருப்போல 
நடப்பதற்கு இனியதாய்‌ அமைந்தது என்பது கருத்து, கண்ணுறத்‌ 
திருந்தலாவது, யாவரும்‌ விரும்பிக்‌ காணுமாறு திருத்தம்‌ அடைதல்‌. 
படைசெல்‌ ஆறு அருந்தெரு ஒத்தது என்க. (46) 


2378. தார்கடாங்‌ கோதைதாந்‌ காமர்‌ தாந்தகை 
யோர்கடாங்‌ கலவைகாங்‌ கமழ்ந்தின்‌ றென்பராற்‌. 
கார்கடா மெனமிகக்‌ கடுத்த கைம்மலை 
வார்கடா மல்லதம்‌ மன்னன்‌ சேனையே. 


“தார்கள்‌ தாம்‌, கோதை தாம்‌, தாமம்‌ தாம்‌, தகை 

ஏர்‌ கடாம்‌, கலவை தாம்‌, கமழ்ந்தின்று £ என்பரால்‌-- 
கார்கள்‌ தாம்‌ என மிகக்‌ கடுத்த கைம்மலை 
வார்கடாம்‌ அல்லது, அம்மன்னன்‌ சேனையே. 


பொ :--மேகங்களே என்று எண்ணுமாறு மிகவும்‌ ஒப்புமையுடைய 
யானைகள்‌ ஒழுக்குகின்ற மதநீரின்‌ நாற்றம்‌ அல்லது, மக்கள்‌ மார்பில்‌ 
அணியும்‌ அடையாள மாலைகளோ, தலையில்‌ சூடும்‌ கண்ணிகளோ, 
அழகுக்கு அணியும்‌ மலர்மாலைகளோ, அழகுமிக அமைத்த கலவைச்‌ 
சந்தனமோ அவ்வயோத்தி மன்னன்‌ சேனை கமழவில்லை என்பர்‌. 
ஆல்‌, அசை. 


கு :—தார்‌ - அடையாளமாலை. கோதை - தலையில்சூடுங்‌ கண்ணி. 
தாமம்‌ - அழகுக்காக மட்டும்‌ அணியும்‌ மாலை. தகை, ஏர்‌ - அழகு 3 
ஒருபொருட்‌ பன்மொழி. கடவுதல்‌ - அமைத்தல்‌, சேனை கமழ்ந்தின்று 
என இடத்துநிகழ்பொருளின்‌ தொழில்‌ இடத்தின்மேல்‌ ஏற்றி முடிக்கப்‌ 
படுதலின்‌ ஒருமை முடிபு ஏற்றது. அன்றாயின்‌ தார்‌ முதலியன கமழ்ந்‌. 
தில என்றே பன்மைவினையான்‌ முடியும்‌. யானையின்‌ மதநாற்றம்‌. 
தவிர வேறு மணம்‌ ஏதும்‌ கமழவில்லை என்பது கருத்து, மக்கள்‌ 
துன்ப வுணர்ச்சியால்‌ தார்‌ முதலியன அணிந்திலர்‌ என்பது புலப்‌ 
படுத்தியவாறு. கடுத்த - ஒத்த. நிறத்தாலும்‌, மழை பொழியும்‌ தொழி: 
லாலும்‌, ஒலியாலும்‌ யானைக்கும்‌ மேகத்திற்கும்‌ ஒப்புமை உண்மையின்‌ 
* மிகக்‌ கடுத்த? என்றார்‌, கையையுடைய மலைபோலுதலின்‌ யானை 
கைம்மலை எனப்பட்டது. கமழ்ந்ததின்று எனற்பாலது கமழ்ந்தின்று 
எனத்‌ தொகுத்தல்விகாரம்‌ பெற்றது. (47) 


2379. ஆளுலாங்‌ கடலினு மகன்ற வக்கட 
றோளுலாங்‌ குண்டல முதல தொல்லணி 


324 அயோத்தியா காண்டம்‌ 


கேளுலா மின்னொளி கிளர்ந்த தில்லையால்‌ 
வாளுலா நுதலியர்‌ மருங்கு லல்லதே. 


ஆள்‌ உலாம்‌ கடலினும்‌ அகன்ற அக்‌ கடல்‌, 
தோள்‌ உலாம்‌ குண்டலம்‌ முதல தொல்‌ அணி 
கேள்‌ உலாம்‌ மின்‌ ஒளி கிளர்ந்தது இல்லையால்‌ ; 
வாள்‌ உலாம்‌ நுதலியர்‌ மருங்குல்‌ அல்லதே. 


பொ :-நீருலாங்‌ கடலினும்‌ அகன்றதாகிய ஆள்‌ உலாவுகின்ற அப்‌ 
(படைக்கடலில்‌ ஒளி பொருந்திய நெற்றியையுடைய பெண்டிர்‌ இடை, 
.மின்னொளியுடன்‌ விளங்கியதன்றி, மைந்தர்‌ தோள்களில்‌ வந்து 
உலாவுகின்ற குண்டல முதலாகிய பழமையான அணிகலன்கள்‌ நிறம்‌ 
பொருந்திய மின்னொளியுடன்‌ விளங்கித்‌ தோன்றவில்லை. 


கு :--நீருலாம்‌ கடலினும்‌ ஆளுலாங்‌ கடல்‌ அகலமானது: என்பது 
கருத்து. மகளிர்‌ மருங்குல்‌ உறுப்பாகலின்‌ அது நீக்கமுடியசமையால்‌ 
மின்னலைப்போல விளங்கிற்றேயன்றி, மைந்தர்‌ குண்டல முதலிய 
அணிகளை நீக்கிவிட்டமையால்‌ அவ்வணிகளின்‌ மின்‌ ஒளி விளங்கி 
வீசுதல்‌ இல்லையாயிற்று. மருங்குல்‌ அல்லது கிளர்‌ ந்ததில்லையால்‌ என்க. 
மருங்குலே மின்னொளியுடன்‌ விளங்கிற்று. குண்டலம்‌ காதணியே 
யாயினும்‌ நெடுமையால்‌ தோளில்‌ வத்து உலாவுவது இயல்பாகலின்‌, 
* தோளுலாம்‌ குண்டலம்‌ ' என்றார்‌. கேழ்‌ - நிறம்‌ ; ளகரம்‌ போலியாக 
வந்தது; எதுகை நோக்கி, கிளர்தல்‌ - விளங்கி வீசுதல்‌. வான்‌ - ஒளி. 
மேல்‌, கடாம்‌ அல்லது தார்‌ முதலியன கமழவில்லை என்று கூறியது 
போலவே இங்கும்‌ மருங்குல்‌ அல்லது குண்டல முதலியன மின்னொளி 
தோற்றவில்லை என்று கூறியதாகக்‌ கொள்க. (48) 


2380. மத்தள முதலிய வயங்கு பல்லிய 
மொத்தன சேறலி னுரையி லாமையிற்‌ 
சித்திரச்‌ சுவர்நெடுஞ்‌ சேனை தீட்டிய 
பத்தியை நிகர்த்ததப்‌ படையி னீட்டமே. 
மத்தளம்‌ முதலிய வயங்கு பல்‌ இயம்‌ 
ஒத்தன சேறலின்‌, உரை இலாமையின்‌ , 
சித்திரச்‌ சுவர்‌ நெடுஞ்‌ சேனை தீட்டிய 
பத்தியை நிகர்த்தது அப்படையின்‌ ஈட்டமே. 
பொ :_-அச்சேனைமின்‌ தொகுதி, மக்கள்‌ பேச்சு இல்லாமல்‌ செல்வ 
தாலும்‌, மத்தளம்‌ முதலியவாய்‌ விளங்கும்‌ பல வாத்தியங்களும்‌ 


ஆறு செல்‌ படலம்‌ 225 


அவர்களை ஒத்தனவாய்‌ ஒலி அடங்கிச்‌ செல்லுதலாலும்‌, சுவரில்‌ 
நெடிய சேனையை வரைந்த சித்திரப்‌ பத்தியை ஒத்தது. 


கு :--மக்கள்‌ துன்ப வுணர்ச்சியால்‌ உரையாடாது சென்றனர்‌; அவர்‌ 
களைப்போலவே வாத்தியங்களும்‌ ஒலி அடங்கிச்‌ சென்றன. எனவே 
எவ்வகை ஒலியும்‌ இல்லாத சேனையின்‌ தோற்றம்‌ ஓவியத்தில்‌ வரைந்த 
சேனையின்‌ உருவம்போலக்‌ காணப்பட்டது என்க, * சேனை தீட்டிய சித்‌ 
திரப்‌ பத்தி ' என்க. பத்தி-வரிசை, ஈட்டம்‌ - தொகுதி, மேல்‌, (2864) 
தாரையும்‌ சங்கமும்‌ முதலிய வாத்தியங்கள்‌ இயம்பலவாய்ச்‌ சென்றமை 
கூறினார்‌ ; இங்கு அவை இயம்பாமையாலும்‌, மக்கள்‌ உரையாடாமை 
யாலும்‌, படையின்‌ தோற்றம்‌ இத்தகையது என்பதை கூறினார்‌; 
ஆதலின்‌ கூறியது கூறலன்மை அறிக, (49) 


2381. ஏடறு கோதையர்‌ விழியி னெய்தகோ 
லூடுற வுரக்தொளைத்‌ அயிரு ணாவகை 
யாடவர்க்‌ கரும்பெருங்‌ கவச மாயது 
காடுறை வாழ்க்கையக்‌ கண்ண னண்ணலே. 


ஏடு அறு கோதையர்‌ விழியின்‌ எய்த கோல்‌ 

ஊடு உற உரம்‌ தொளைத்து உயிர்‌ உணாவகை, 
ஆடவர்க்கு அரும்‌ பெரும்‌ கவசம்‌ ஆயது-- 

காடு உறை வாழ்க்கை அக்‌ கண்ணன்‌ நண்ணலே. 


பொ :--அவ்‌ இராமன்‌ காட்டில்‌ தங்கும்‌ வாழ்க்கையை மேற்கொண்‌ 
டது, மலர்‌ அணியாத கூந்தலை உடைய மகளிர்‌ தம்‌ கண்ணால்‌ எய்த 
பார்வையாகிய அம்பு, தம்‌ மார்பில்‌ பொருந்தித்‌ தொளைத்துத்‌ தம்முடைய 
உயிரை உண்ணாதபடி ஆண்மக்களுக்கு அரிய பெரிய கவசமாக 
அமைந்தது. 

கு :—நண்ணல்‌ கவசம்‌ ஆயது என்க. ஏடு, ஆகுபெயராய்ப்‌ பூவை 
உணர்த்தியது. * புல்கிய மலர்வடம்‌ பூண்கிலாமையால்‌ ! (2872) என 
மகளிர்‌ மலரணியாமையை முன்னும்‌ கூறியது காண்க. இன்ப உணர்ச்சி 
யும்‌, துன்ப உணர்ச்சியும்‌ பகலும்‌ இருளும்போன்று மாறுபட்டதாகலின்‌ 
இராமன்‌ காடு சென்றமையால்‌ துன்புற்றுச்‌ செல்லும்‌ மைந்தர்‌ உள்ளத்‌ 
தில்‌ மகளிர்‌ பார்வையால்‌ உண்டாகும்‌ இன்ப உணர்ச்சி இலதாயிற்று 
என்பது கருத்து. காரியமாகிய துன்ப உணர்ச்சி கவசமாயதைக்‌ கண்‌ 
ணன்‌ நண்ணல்‌ ஆகிய காரணத்தின்மேல்‌ ஏற்றி, * நண்ணல்‌ கவச 
மாயது ” என்றார்‌. மகளிர்‌ பார்வையை அம்பாக உருவகம்‌ செய்தமைக்‌ 
கேற்பக்‌ கண்ணன்‌ நண்ணலைக்‌ கவசமாக உருவகம்‌ செய்தார்‌ ; அக்‌ 


326 அயோத்தியா காண்டம்‌ 


கோல்‌ தொளைக்காதபடி தடுத்தலின்‌. ஆடவர்‌ துன்ப உணர்ச்சியால்‌ 
காமக்குறிப்பு இலராயபோ து மகளிர்மட்டும்‌ அத்துன்ப உணர்ச்சியின்‌ றிக்‌ 
காதற்பார்வை பார்த்தார்கள்‌ என்பது யாங்ஙனம்‌ பொருந்தும்‌ எனின்‌ ? 
அவர்களும்‌ துன்ப உணர்ச்சியுடையவர்களே என்பதை, “ஏடறு 
கோதையர்‌ ' என்பதால்‌ அறிவித்துள்ளார்‌; இவ்வாறு கூறியதன்‌ 
நோக்கம்‌ அப்பெண்டிரும்‌ பொதுவகையால்‌ நோக்கினரேயன்றிக்‌ 
காதற்குறிப்பான்‌ நோக்கவில்லை என்பதைப்‌ பெறவைப்பதேயாகும்‌. 
முன்னர்‌ மகளிரின்‌ பொதுநோக்கைக்‌ கண்டும்‌ காதல்‌ மீக்கூர்ந்து 
வருந்துகின்ற மைந்தர்‌ துன்ப உணர்ச்சியால்‌ இப்பொழுது அந்நிலை 
எய்திற்றிலர்‌ என்பதே கருத்து. (50) 


2382. கனங்குழைக்‌ கேகயன்‌ மகளிற்‌ கண்ணிய 
சினங்கிடந்‌ தெரிதலிற்‌ றீய்ந்தவே கொலா 
மனங்கனைங்‌ கொடுங்கணை கடந்த வாடவர்‌ 
மனங்கிடந்‌ துண்கில மகளிர்‌ கொங்கையே. 


கனங்குழைக்‌ கேகயன்‌ மகளின்‌ கண்ணிய 
சினம்‌ கிடந்து எரிதலின்‌ தீய்ந்தவே கொலாம்‌-- 
அனங்கன்‌ ஐங்‌ கொடுங்கணை கடந்த ஆடவர்‌ 
மனம்‌, கிடந்து உண்கில மகளிர்‌ கொங்கையே. 


பொ:--மன்மதனுடைய ஐந்து கொடிய மலர்க்கணைகளையும்‌ துன்ப 
உணர்ச்சியால்‌ வென்ற மைந்தர்களின்‌ மனங்கள்‌, மகளிர்‌ கொங்கை 
களில்‌ கிடந்து அவற்றின்‌ அழகை நுகர்தல்‌ இலவாயின ; (ஆ கலின்‌,) 
கனமான குழையை அணிந்த கைகேயியின்‌ காரணமாக இடம்பெற்ற 
சினம்‌, தம்மிடத்துக்கிடந்து எரிதலால்‌ அந்த மனங்கள்‌ தீய்ந்துவிட்டன 
போலும்‌ ! 


கு :--கேகயன்‌ மகள்‌ - கைகேயி ; அவளுக்குக்‌ கனங்குழை அடை. 
மகளிற்‌ கண்ணிய சினம்‌ - மகளால்‌ இடம்பெற்ற வெகுளி. கைகேயி 
யின்‌ செயல்‌ காரணமாக மைந்தர்க்குச்‌ சினம்‌ மனத்தில்‌ மூண்டு எரிந்தது 
என்பது கருத்து. இராமன்‌ முடி சூடுவதில்‌ மகிழ்ச்சிகொண்ட 
மைந்தர்க்கு நம்பி தம்பியரை (1648) உவமை கூறியிருத்தலின்‌, அவ்‌ 
விராமன்‌ முடி தவிர்ந்தமைக்குக்‌ காரணமாயிருந்த கைகேயியின்மேல்‌ 
சினங்கொள்ளும்‌ நிலையிலும்‌, அவன்‌ தம்பியராகிய பரத இலக்குவரைப்‌ 
போல அவர்‌ மனங்கள்‌ சினத்தீயால்‌ எரிந்தன என்று கொள்க. மனங்‌ 
கிடந்துண்கிலாமையால்‌ தீய்ந்தனவே போலும்‌ என்க. மனங்கள்‌ தீய்ந்‌ 
திலவாயின்‌ கிடந்துண்கிலாமை கூடாது என்ற அருத்தாபத்தி அளவை 
யால்‌ அவை தீய்ந்தனவேபோலும்‌ என்பார்‌ அதற்கு ஏதுவாகச்‌ சினம்‌ 


ஆறு செல்‌ படலம்‌ 82 


கிடந்து எரிதல்‌ கூறினார்‌. * சினம்‌ என்னும்‌ சேர்ந்தாரைக்‌ கொல்லி * 
(குறள்‌-806) எனச்‌ சினத்தை நெருப்பாகக்‌ கூறியிருத்தலாலும்‌ 
“ தன்னையே கொல்லும்‌ சினம்‌ ' (குறள்‌-805) எனச்‌ சினம்‌ தனக்கிட 
மானவரைக்‌ கொல்லுதல்‌ கூறியிருத்தலானும்‌, சினம்‌ தீய்த்தற்கு 
உரியது என்பது பெறப்படும்‌; ஆயினும்‌ அருவப்பொருளாய மனம்‌ 
தீய்ந்தது என்றல்‌ பொருந்தாமை நோக்கித்‌ தீய்ந்தவேகொலாம்‌ என 
ஐயந்தோன்றக்‌ கூறியவாறு. காமுகர்களாகிய மைந்தர்கள்‌ மக்கள்‌ 
கூட்டத்திற்கிடையிலும்‌ தம்‌ காதலியர்‌ நகில்களைக்‌ கண்டு மகிழ்வது 
உண்டு என்பதையும்‌ அத்தன்மையோரை அறிஞர்‌ இகழ்வதுமுண்டு 
என்பதையும்‌, * கோட்டியுள்‌ கொம்பர்‌ குவிமுலை நோக்குவான்‌ ஓட்டை 
மனவன்‌ உரம்‌இலி என்மரும்‌ ' (பரிபாடல்‌. 12-50) என்பதால்‌ அறிய 
லாம்‌. அத்தகைய மைந்தரும்‌ இங்கு அது செய்திலராயினர்‌ என்பது 
கம்பர்‌ கருத்தாகும்‌. ஐங்கணைகள்‌ : தாமரை, மாம்பூ, அசோகு, முல்லை, 
_நீலம்‌ என்பன. (51) 


2383. இன்னண நெடும்படை யேக வேந்தலும்‌ 
தன்னுடைத்‌ இருவரைச்‌ சீரை சாத்தினான்‌ 
பின்னிளை யவனொடும்‌ பிறந்த துன்பொடு 
நன்னெடுந்‌ தேர் மிசை ௩டத்தன்‌ மேயினான்‌. 


இன்னணம்‌ நெடும்படை ஏக, ஏந்தலும்‌, 
தன்னுடைத்‌ திரு அரைச்‌ சீரை சாத்தினான்‌ ; 
பின்‌ இளையவனொடும்‌, பிறந்த துன்பொடும்‌, 
நல்‌ நெடுந்தேர்மிசை நடத்தல்‌ மேயினான்‌. 


பொ :--இவ்வாறு நெடியபடை செல்லாநிற்கப்‌ பரதனும்‌ தன்‌ 
அழகிய அரையில்‌ மரவுரி தரித்துக்கொண்டவனாய்ச்‌ சத்துருக்கனோடும்‌ 
மனத்தே தோன்றிய துன்பத்தோடும்‌ நல்ல உயர்ந்த தேர்மேல்‌ ஏறிச்‌ 
'செல்லத்‌ தொடங்கினான்‌. 


கு :--ஏந்தல்‌ - ஆண்மையிற்‌ சிறந்தவன்‌ ; பரதன்‌. சீரை-மரவுரி.. 
சாத்தினான்‌ என்ற முற்றெச்சம்‌, மேயினான்‌ என்பதுகொண்டு முடியும்‌. 
முன்னிளையவனாகிய இலக்குவனை விலக்கப்‌ பின்னிளையவன்‌ எனச்‌ 
சத்துருக்கனைக்‌ குறித்தார்‌. பிறந்த துன்பொடு எனத்‌ துன்பத்திற்கு 
.அடையாக்குக. இராமன்‌ வனத்தில்‌ வாழ நேர்ந்ததே என்று நினைக்குந் 
தொறும்‌ மிகும்‌ துன்பத்திற்கு இடமாகவே பரதன்‌ இருந்தான்‌ என்பது 
கருத்து. பரதன்‌ சீரை சாத்தினமை கூறவே, அவன்‌ நிழலனைய 
சத்துருக்கனும்‌ சீரை சாத்தினமை பெறப்படுதலின்‌ அது கூறாரா 
மினார்‌. நடத்தல்‌ - செல்லுதல்‌. (52) 


228 அயோத்தியா காண்டம்‌ 
தாயர்‌ முதலியோர்‌ உடன்வரப்‌ பரதன்‌ செல்லுதல்‌ 


2384. காயரு மருந்தவத்‌ தவரும்‌ துந்தையி 
னாயமந்‌ இரியரு மளவில்‌ சுற்றமுந்‌ 
கதூயவந்‌ கணர்களுர்‌ தொடர்ந்து குழ்வரப்‌ 
போயினன்‌ றிருநகர்ப்‌ புரிசை வாயிலே. 


தாயரும்‌, அருந்‌ தவத்தவரும்‌, தந்தையின்‌ 
ஆய மந்திரியரும்‌, அளவு இல்‌ சுற்றமும்‌, 
தூய அந்தணர்களும்‌, தொடர்ந்து சூழ்வரப்‌ 
போயினன்‌ திரு நகர்ப்‌ புரிசை வாயிலே. 


பொ :—தாயர்‌ மூவரும்‌ அரிய தவசியரும்‌, தந்தையின்‌ மந்தணத்‌ 
திற்குரிய மந்திரியர்‌ அறுபதினாயிரரும்‌, அளவில்லாத சுற்றத்தவரும்‌, 
தூய்மையுடைய அந்தணர்களும்‌ தன்னைத்‌ தொடர்ந்து சூழ்ந்துவர, 
அழகிய அயோத்திநகரின்‌ மதில்வாயிலைக்‌ கடந்து சென்றான்‌. 


கு கோசலை, கைகேயி, சுமித்திரை ஆகிய மூவரும்‌ உடன்‌ 
சென்றமை புலப்படத்‌ * தாயரும்‌ ' என்று பொதுவகையால்‌ கூறினார்‌. 
ஆயம்‌ - இரகசியம்‌, மந்தணம்‌. பரதன்‌, மன்னனாகவில்லை ஆதலின்‌ 
அவன்‌ மந்திரியர்‌ என்னாது தந்தையின்‌ மந்திரியர்‌ என்றார்‌. இனி, 
தந்தையின்‌ ஆய மந்திரியர்‌ என்பதற்குத்‌ தந்தைபோல அன்பினராய 
மந்திரியர்‌ எனலுமாம்‌. * அளவில்‌ சுற்றம்‌ ' என்பதற்கு ஐம்பெருங்‌ 
குழுவிலும்‌ எண்பேராயத்திலும்‌, அமைச்சர்‌ ஒழிந்தோர்‌ எனப்‌ பொருள்‌ 
கூறலுமாம்‌. புரிசை வாயிற்குப்‌ போயினன்‌ என நான்கனுருபு வருவித்‌ 
துரைப்பினும்‌ ஆம்‌. 53) 


சத்துருக்கன்‌ கூனியைக்‌ கொல்ல முயலுதல்‌ 


2385. மந்தரைக்‌ கூற்றமும்‌ வழிச்செல்‌ வாரொடு 
முந்தியே போதல்கண்‌ டிளவ லோடியார்த்‌ 
தந்தரத்‌ தேற்றுவா னழன்று பற்றலுஞ்‌ 
சுந்தரக்‌ தோளவன்‌ விலக்கிச்‌ சொல்லுவான்‌. 


மந்தரைக்‌ கூற்றமும்‌, வழிச்செல்வாரொடும்‌ 
உந்தியே போதல்‌ கண்டு, இளவல்‌ ஓடி ஆர்த்து, 
அந்தரத்து ஏற்றுவான்‌ அழன்று, பற்றலும்‌, 
சுந்தரத்‌ தோளவன்‌ விலக்கிச்‌ சொல்லுவான்‌. 


அறு செல்‌ படலம்‌ 329 


பொ :--மந்தரையாகிய எமனும்‌ வழியில்‌ செல்லுவாரோடு சேர்ந்து 
உந்திச்‌ செல்வதை இளவலாகிய சத்துருக்கன்‌ பார்த்து, விரைந்து 
சென்று, ஆரவாரித்துக்கொண்டு, அவளை விண்ணுலகிற்கு அனுப்ப 
எண்ணிக்‌ கோபித்துப்‌ பற்றுதலும்‌, அழகிய தோளையுடைய பரதன்‌ க்ப்‌ 
தம்பியை விலக்கிச்‌ சொல்லுகின்றான்‌. 


கு :--இராமனைக்‌ காட்டிற்கு அனுப்பித்‌ தயரதன்‌ உயிர்விடக்‌ காரண 
மாயிருந்தவள்‌ ஆதலின்‌, * மந்தரைக்‌ கூற்றமும்‌ ' என அவளைக்‌ கூற்ற: 
மாக உருவகஞ்‌ செய்தார்‌. மந்தரைக்‌ கூற்றமும்‌ என்புழி உம்மை இழிவு: 
சிறப்பும்மை ; இராமனைக்‌ காடு புகுமாறு சூழ்ச்சி செய்தவளும்‌ அவனை 
மீட்கச்‌ செல்வாரோடு போதல்‌ இழிவாதல்‌ காண்க, கூனியாதலின்‌ 
உத்திச்செல்லுதல்‌ கூறினார்‌. அந்தரத்தேற்றுதலாவது, கொல்லுதல்‌. 
அழன்று - கோபித்து. குற்றம்‌ செய்தாரையும்‌ தண்டிக்காத தோள்‌ 
ஆதலின்‌ அதன்‌ பெருமை தோன்ற, : சுந்தரத்தோள்‌ ' என்று சிறப்‌ 
பித்தார்‌. தோளவன்‌ - பரதன்‌. (94) 


பரதன்‌ தடுத்துக்‌ கூறுதல்‌ 2386-2387 


2386. முன்னையர்‌ முறைகெட 
முடித்த பாவியைச்‌ 
சின்னபின்‌ னஞ்செய்கென்‌ 
சினத்தைத்‌ தீர்வெனே 
லென்னையின்‌ றென்னையன்‌ 
அறக்கு மென்றலா 
லன்னையென்‌ றுணர்ந்திலெ 
னையநா னென்றான்‌. 


“ முன்னையர்‌ முறைகெட முடித்த பாவியைச்‌ 
சின்னபின்னம்‌ செய்து என்‌ சினத்தைத்‌ தீர்வெனேல்‌, 
“என்னை இன்று என்‌ ஐயன்‌ துறக்கும்‌ ' என்று அலால்‌, 

* அன்னை ' என்று உணர்ந்திலென்‌ ஐய! நான்‌” என்றான்‌. 


பொ:--ஐய ! நம்‌ மரபில்‌ தோன்றிய முன்னோர்‌ ஒழுகிய முறை: 
கெடுமாறு முடித்த (தாயாகிய) பாவியைச்‌ சின்னபின்னம்‌ செய்து நான்‌ 
என்‌ வெகுளியைத்‌ தீர்த்துக்கொள்வேனாயின்‌, என்னை இப்பொழுது 
என்‌ ஐயனாகிய இராமபிரான்‌ துறப்பான்‌ ; என்று எண்ணி அது செய்தி' 
லேன்‌ அலால்‌, *அன்னை ” என்று நினைந்திலேன்‌ என்று கூறினான்‌. 


330 அயோத்தியா காண்டம்‌ 


கு :-முன்னையர்‌ முறை என்றது *மூத்தவற்குரித்து அரசு" என்ற 
முறைமையை, முறைகெட இராமனைக்‌ காட்டுக்கனுப்பித்‌ தந்தையைக்‌ 
கொன்று, உலக மக்களைக்‌ கலக்கமுறச்‌ செய்த பெரும்பாவத்தையுடை 
யவள்‌ கைகேயி ஆதலின்‌ அவளைப்‌ * பாவி ' என்றான்‌. சின்னபின்னஞ்‌ 
செய்தலாவது வாளால்‌ ஒரு வீச்சால்‌ கொல்லாது சிறிது சிறிதாக அவள்‌ 
உடலைச்‌ சிதைத்தல்‌. அவ்வாறு செய்யவேண்டும்‌ என்று அவன்‌ 
உள்ளம்‌ விரும்பினாலும்‌, இராமன்‌ துறப்பானே என்ற அச்சத்தால்‌ அது 
செய்யாது விடுத்தானே அன்றி அன்னை என்ற உணர்ச்சியால்‌ அன்று 
என்பது கருத்து. * தாயெனும்‌ பெயர்‌ எனைத்‌ தடுக்கற்‌ பாலதோ ? ' 
(2262) என்றதும்‌ இங்கு நினைக்க, (95) 


2387. ஆதலான்‌ முனியுமின்‌ றைய னந்தமில்‌ 
வேதனைக்‌ கூனியை வெகுண்டு மென்னினுங்‌ 
கோதிலா வருமறை குலவு நூல்வலாய்‌ 
போ.துநா மென்றுகொண்‌ டரிதிற்‌ போயினான்‌. 


* ஆதலால்‌, முனியும்‌ இன்று ஐயன்‌; அந்தம்‌ இல்‌ 
வேதனைக்‌ கூனியை வெகுண்டும்‌ என்னினும்‌, 
கோது இலா அருமறை குலவு நூல்‌ வலாய்‌! 
போதும்‌ நாம்‌” என்று கொண்டு அரிதில்‌ போயினான்‌. 


பொ :-- குற்றம்‌ அற்ற அரிய வேதங்களோடு விளக்கம்‌ உடைய 
மற்றைய நூல்களையும்‌ கற்று வல்லவனே ! முடிவிலாத வேதனைக்குக்‌ 
காரணமாகிய கூனியை வெகுண்டோமாயினும்‌, ஐயன்‌ இன்று நம்மை 
வெகுள்வான்‌ ; ஆதலால்‌, நாம்‌ போவோம்‌' என்று அமைதி கூறி 
அரிதில்‌ அழைத்துக்கொண்டு போனான்‌. 


கு :--கூனி செய்த குற்றம்‌ பெரிதாயினும்‌, நாம்‌ அவளை வெகுண்டு 
கூறுதலும்‌ கூடாது என்பது கருத்து. கூனியை வெகுண்டுமென்னி 
னும்‌ ஐயன்‌ இன்று முனியும்‌ ஆதலால்‌ நாம்‌ போதும்‌ என்று கொண்டு 
அரிதிற்‌ போயினான்‌ என்று இயையும்‌. வெகுண்டோமாயினும்‌ ஐயன்‌ 
முனியும்‌ என்றால்‌ அவளைக்‌ கொல்லுதல்‌ கூடுமோ என்பது உணர்த்திய 
வாறு. மறை நூல்‌ வல்ல உனக்குத்‌ தாழ்ந்த பிறப்பினளாகிய கூனி 
யைக்‌ கொல்லுதல்‌ பொருந்துமோ என்ற கருத்துப்‌ புலப்பட * நூல்‌ 
வலாய்‌? என்று விளித்தான்‌. இலக்குவன்‌ கைகேயியை வெகுண்ட 
போது இராமன்‌ கூறிய அமைதி மொழிகள்‌ இங்கு எண்ணத்‌ தகுவன. 
இலக்குவன்‌ நிலையில்‌ சத்துருக்கனும்‌, இராமன்‌ நிலையில்‌ பரதனும்‌ 
இங்குத்‌ திகழ்வது காணலாம்‌. (56) 


அறு செல்‌ படலம்‌ 281 


இராமன்‌ தங்கிய சோலையில்‌ பரதன்‌ தங்குதல்‌ 2388-2389 


2388. மொய்பெருஞ்‌ சேனையு மூரி ஞாலமுங்‌ 
கைகலம்‌ தயலொரு கடலிற்‌ சுற்றிட 
வையனும்‌ தேவியு மிளைய வாளியும்‌ 
வைகிய சோலையிற்‌ றானும்‌ வைகினான்‌. 


மொய்‌ பெருஞ்‌ சேனையும்‌ மூரி ஞாலமும்‌ 
கை கலந்து அயல்‌ ஒரு கடலின்‌ சுற்றிட, 
ஐயனும்‌ தேவியும்‌ இளைய ஆளியும்‌ 
வைகிய சோலையில்‌ தானும்‌ வைகினான்‌. 


பொ:--நெருங்கிய பெரிய சேனையும்‌, பெருமையுடைய உலக 
மக்களும்‌ உடன்‌ கலந்து தனக்கு அருகில்‌ கடல்போலச்‌ சுற்றித்‌ தங்க, 
இராமனும்‌ சீதையும்‌, இளைய சிங்கமாகிய இலக்குவனும்‌ தங்கிய சோலை 
யில்‌, பரதன்‌ தானும்‌ தங்கினான்‌. 


கு :--மொய்த்தல்‌ - நெருங்குதல்‌, மூரி - பெருமை, ஞாலம்‌, ஆகு 
பெயராய்‌ ஞாலத்துள்ள மக்களையுணர்த்திற்று. கைகலத்தல்‌, ஒருசொல்‌ 
நீர்மைத்து. இராமன்‌ தங்கிய சோலை இதுவென்பதைச்‌ சுமந்திரன்‌ 
'சொல்ல அறிந்து, அச்சோலையில்‌, பரதனும்‌ தன்‌ சேனையுடன்‌ தங்கினான்‌ 
என்க. இராமன்‌ தங்கிய இடம்‌, இராமனைப்போன்று சிறப்பினதாகப்‌ 
பரதன்‌ கருதி, அவ்விடத்தில்‌ தங்கினான்‌. சுற்றி. த்‌ தானும்‌ வைகினான்‌ 
என இயையும்‌. ஆளி, உவமை ஆகுபெயராய்‌ இலக்குவனை உணர்த்‌ 
அற்று. வைகுதல்‌ - தங்குதல்‌. (57) 


2389. அல்லணை நெடுங்கணி ரருவி யாடினன்‌ 
கல்லணை கிழங்கொடு கனியு முண்டிலன்‌ 
வில்லணைத்‌ அுயர்ந்ததோள்‌ வீரன்‌ வைகிய 
புல்லணை மருங்கிற்றான்‌ பொடியின்‌ வைகினான்‌. 
அல்‌ அணை நெடுங்‌ கண்‌ நீர்‌ அருவி ஆடினன்‌, 
கல்‌ அணை கிழங்கொடு கனியும்‌ உண்டிலன்‌, 
வில்‌ அணைத்து உயர்ந்த தோள்‌ வீரன்‌ வைகிய 
புல்‌ அணை மருங்கில்‌, தான்‌ பொடியின்‌ வைகினான்‌. 

பொ :--பரதன்‌ அன்றிரவு, பெருகிய நெடிய கண்ணீராகிய அருவி 


ஆடினனாய்‌, மலையில்‌ பொருந்திய கிழங்கோடு கனியும்‌ உண்ணா தவனாய்‌, 
வில்லை அணைத்துக்கொண்டுள்ள உயர்ந்த தோளையுடைய வீரனாகிய 


232 அயோத்தியா காண்டம்‌ 


இராமன்‌ படுத்திருந்த புல்லால்‌ ஆகிய அணையின்‌ பக்கத்தில்‌ புழுதியில்‌ 
படுத்தான்‌. 


கு :--அல்‌ - இரவு. நெடுங்கண்‌ அணைநீர்‌ என இயைத்து, அணைத 
லாவது பெருகுதல்‌ எனக்‌ கொள்க. கண்ணீராகிய அருவி என உரு. 
வகித்துப்‌ பரதனுடைய துன்பக்‌ கண்ணீரின்‌ மிகுதி தோற்றுவித்து 
அவ்வருவியில்‌ அவன்‌ ஆடினான்‌ எனவும்‌ கூறினார்‌. நீராடினவர்‌ உண்‌ 
ணுதலே முறையாகவும்‌, அருவியாடிய பரதன்‌, கிழங்கொடு கனியும்‌ 
உண்ணா தவனாய்ப்‌ பொடியில்‌ வைகினான்‌ என அவன்‌ துன்ப உணர்ச்சி 
யைப்‌ புலப்படுத்தியவாறு. அறுசுவை உண்டியேயன்றி விரதிகள்‌ 
உண்ணற்குரிய கிழங்கும்‌ கனியும்‌ கூட உண்ணாதவனானான்‌ எனப்‌ 
பொருள்படுதலின்‌ கனியும்‌ என்புழி உம்மை இழிவுசிறப்பும்மை. 
வில்‌ அணைத்த தோள்‌ - உயர்ந்த தோள்‌ என்க. அகரம்‌ தொகுத்தல்‌. 
தன்‌ அண்ணன்‌ வைகிய புல்லணை ஆகலின்‌ அவ்வணைமேலுள்ள நன்‌ 
மதிப்பால்‌ அதில்‌ வைகுதலும்‌ செய்யாது, அதனை அகலவுங்கில்லாது 
அப்புல்லணையின்‌ அருகில்‌ புழுதியிலேயே பரதன்‌ படுத்தான்‌ என்க. 
புல்‌ பரப்பிய அணை ஆகலின்‌ புல்லணை எனப்பட்டது. தான்‌ என்றது 
பரதனை. ஆடினன்‌, உண்டிலன்‌ என்ற முற்றெச்சங்கள்‌ வைகினான்‌ 
என்ற வினையைக்‌ கொண்டு முடிந்தன. (58) 


பரதன்‌ ஊர்திகளை விடுத்துக்‌ காலால்‌ நடத்தல்‌ 


2390. ஆண்டுகின்‌ ரடுண்டகை யடியி னேகினா 
னீண்டிய நெறியெனத்‌ தானு மேகினான்‌ 
ஹாண்டிடு தேர்களும்‌ துரக ராசியுங்‌ 
காண்டகு கரிகளும்‌ தொடரக்‌ காலினே. 


ஆண்டு தின்று, * ஆண்‌ தகை, அடியின்‌ ஏல்‌ 
ஈண்டிய நெறி” எனத்‌ தானும்‌ ஏகினான்‌ ; 
தூண்டிடு தேர்களும்‌ துரக ராசியும்‌ 

காண்தகு கரிகளும்‌ தொடரக்‌ காலினே. 


பொ :--ஆண்மையிற்‌ சிறந்த இராமன்‌ அங்கு நின்று நெருங்கிய 
வழியில்‌ காலால்‌ நடந்துசென்றான்‌ என அறிந்து, பரதனும்‌, தூண்டி 
ஓட்டுதற்குரிய தேர்களும்‌ குதிரைகளின்‌ தொகுதியும்‌ காணத்தக்க 
அழகுடைய யானைகளும்‌ தன்‌ பின்‌ தொடர்ந்துவர அங்குநின்று காலால்‌ 
நடத்து சென்றான்‌. 


அறு செல்‌ படலம்‌ 998 


கு :--ஆண்டகை என்றது இராமனை. அவன்‌ காடு நண்ணும்‌ 
நிலையில்‌ ஊர்தியொன்றும்‌ இன்றிக்‌ காலால்‌ நடந்துசென்ற வழி 
யாகலின்‌ பரதன்‌, தேர்‌ முதலிய ஊர்திகள்‌ இருந்தும்‌ அவற்றில்‌ ஊர்ந்து 
செல்லாது காலால்‌ நடந்துசென்றான்‌ என்பது தோன்ற, தேர்களும்‌ 
துரக ராசியும்‌, கரிகளும்‌ தொடரக்‌ காலின்‌ ஏகினான்‌ என்றார்‌. இச்செயல்‌ 
களால்‌ பரதன்‌ இராமனிடம்‌ கொண்டுள்ள நன்மதிப்புப்‌ புலனாம்‌. (89) 


ஆறுசெல்‌ படலம்‌ முற்றிற்று. 


11. குகப்படலம்‌ 


பரதனும்‌, அவனுடன்‌ வந்தோரும்‌, படைகளும்‌ கங்கை கடந்தூ: 
செல்லக்‌ குகன்‌ உதவியமை பேசுதலின்‌ இது குகப்படலம்‌ என்று பெயர்‌ 
பெற்றது. இப்பகுதிக்கு, கங்கைப்‌ படலம்‌, கங்கைகாண்‌ படலம்‌, குகன்‌ 
பரதனை எதிர்கொண்டு வழிவிடு படலம்‌, பரதனைக்‌ குகன்‌ எய்து படலம்‌. 
என்றும்‌ சில சில சுவடிகளில்‌ தலைப்பு வரையப்பட்டுள்ளது. இப்பட 
லத்துள்‌ அமைந்த பாடல்‌ 72. மிகைப்‌ பாடல்கள்‌ 2. சந்தம்‌ 6. 


இராமனை வனத்தினின்று அழைத்துவந்து। முடிசூட்டுவிக்க எண்‌ 
ணிய பரதன்‌, முனிவரும்‌, அமைச்சரும்‌, நகர மக்களும்‌, நால்வகைச்‌ 
சேனையும்‌ உடன்வரப்‌ புறப்பட்டுக்‌ கங்கையின்‌ வடகரையை நெருங்கித்‌. 
தங்குகிறான்‌. பரதன்‌ படையொடு போந்தமைகொண்டு, இராமனை 
ஒழித்து அரசுரிமையைத்‌ தனக்கே நிலைத்ததாக ஆக்கிக்கொள்ளக்‌ கருதி 
வந்தான்‌ என்று பிறழ உணர்ந்த குகன்‌, சினம்‌ அடைகிறான்‌. தன்‌ 
படையினரையெல்லாம்‌ அழைத்து, அவரை நோக்கிப்‌ பரதன்‌ வந்திருத்‌. 
தலையும்‌, அவன்‌ வந்ததனால்‌ விளையும்‌ தீமையினையும்‌ விரித்துக்‌ கூறி, 
அவற்றை விலக்கத்‌ தானும்‌ தன்‌ படையினரும்‌ மேற்கொள்ளவேண்டிய 
கடமைகளையும்‌ உணர்த்திக்கொண்டு கங்கையின்‌ தென்கரையில்‌ 
நிற்கிறான்‌. அதுகண்ட சுமந்திரன்‌, பரதனிடம்‌ சென்று குகன்‌ பெருமை 
களைக்‌ கூறி, அவன்‌ உன்னைக்‌ காண விரும்பிக்‌ கங்கையின்‌ தென்கரையில்‌: 
நிற்கின்றான்‌ என்பதனையும்‌ உணர்த்துகிறான்‌. 

அதுகேட்ட பரதன்‌ மகிழ்ந்து, : குகன்‌ இராமபிரானால்‌ தழுவிக்‌ 
கொள்ளப்பட்ட தோழனாயின்‌ அவனும்‌ எனக்கு அண்ணனே. ஆதலால்‌: 
யானே சென்று அவனைக்‌ காண்பேன்‌ ' என்று காதல்‌ மிக்கெழத்‌ தம்பி 
பின்‌ தொடரக்‌ கடிது சென்று கங்கையின்‌ வடகரையை அடைந்து 
நிற்கிறான்‌. அவனுடைய மாசடைந்த மெய்யும்‌, மரவுரியுடையும்‌, நகை 
யிழந்த முகமும்‌, மிக எழுந்த துயரும்‌ கண்ட குகன்‌, கையில்‌ நின்று வில்‌ 
நழுவிக்‌ கீழே விழத்‌ துணுக்கமும்‌ வியப்பும்‌ ஒருங்கெய்துகிறான்‌.. 
பரதனும்‌, சத்துருக்கனும்‌ முறையே இரா மலக்குவர்களைப்போல்‌ விளங்கு. 
தலையும்‌, அவர்‌ பூண்ட தவக்கோலத்தினையும்‌, பரதன்‌ அடைந்த எல்லை 
யற்ற துன்பத்தினையும்‌, அவன்‌ இராமன்‌ சென்ற தென்றிசை நோக்கித்‌. 
தொழுது நின்ற நிலையினையும்‌ கண்டு, அவன்பால்‌ தவறு நினைந்‌ 
குமைக்கு இரங்குகிறான்‌. தன்‌ படையினரை நோக்கிப்‌ பரதன்‌ இராமன்‌ 
பால்‌ கொண்ட அன்பும்‌, அவன்‌ பிரிவால்‌ அடைந்த துன்பும்‌, அவன்‌ 
மேற்கொண்டுள்ள தவநிலையும்‌ கூறித்‌ தான்‌ சென்று, அவன்‌ கருத்‌ 
தறிந்து திரும்பும்‌ வரை யாரும்‌ கங்கையினைக்‌ கடந்து செல்லாதவாறு 
நெறிகளைக்‌ காக்கும்படி கட்டளையிட்டுவிட்டுக்‌ கங்கையின்‌ வடகரை 
நோக்கி, ஒரு நாவாயில்‌ வருகிறான்‌. வந்து, எதிரே தொழுதுகொண்டு: 


குகப்‌ படலம்‌ 995 


நின்ற பரதனை நிலமிசை விழுந்து வணங்குகிறான்‌. பிரமனும்‌ வணங்கும்‌ 
பெருமை வாய்ந்த பரதனும்‌ குகனடிகளில்‌ விழுந்து வணங்குகிறான்‌. 
தக்கோருடைய தலையினும்‌ நினைவினும்‌ தங்கிய சிறப்பினையுடைய. 
குகன்‌, தன்னை வணங்கிய பரதனை மனங்களிசிறப்ப வாரித்தழுவுகிறான்‌. 
தழுவிய குகன்‌, இராமனை அழைத்துச்‌ சென்று, முடிசூட்டுவிக்கும்‌: 
பொருட்டுப்‌ பரதன்‌ வனம்‌ நோக்கி வந்தது தெரிந்து, அவன்பால்‌ தவறு: 
நினை ந்ததற்கு வருந்தி, அவனை மீட்டும்‌ நிலமிசை விழுந்து வணங்கி' 
மகிழ்ச்சி மிக அவன்‌ அடித்தலங்களை இறுகப்‌ பற்றியவனாகி, * தாய்சொற் 
கொண்டு தந்தை உதவிய நாட்டைத்‌ தீவினையினின்று நீங்குதல்‌ 
போலத்‌ துறந்து நீங்கிக்‌ கவலை தோய்ந்த முகத்துடன்‌ வந்த உன்‌ 
இயல்புகொண்டு நோக்கினால்‌, ஆயிரம்‌ இராமரும்‌ உனக்கு ஒப்பாகார்‌ ; 
ஏழை வேடனாகிய யான்‌ உன்னை எவ்வாறு புகழ்வது ? சூரியனுடைய 
ஒளி மற்றைக்கோள்களின்‌ ஒளியினும்‌ விஞ்சி நின்று விளங்குதல்போல,. 
நீயும்‌ சூரியன்‌ வழி வந்த மிக்க பெருமையினையுடைய அரசர்‌ புகழ்களி 
னும்‌ மிக்க புகழ்பெற்று, அவரினும்‌ மேம்பட்டு விளங்குகின்றனை !' 
என்று இன்னோரன்ன இயைபுடைய பல பாராட்டுரைகளைக்‌ கூறி, அவ, 
னிடம்‌ அன்பு செய்வானாயினான்‌. 


அப்பொழுது பரதன்‌, தென்றிசை நோக்கித்‌ தொழுது, குகனை 
நோக்கி, * நம்‌ அண்ணன்‌ எங்கே தங்கினான்‌ ?' என்று வினவிக்‌ 
குகனொடு விரைந்து சென்று, அவன்‌ காட்ட, இராமன்‌ தங்கிய புற்பாயல்‌ 
கண்டு, கண்ணீர்‌ பெருக நின்று, மீட்டும்‌ * இராமன்‌ துயின்ற இடம்‌. 
இதுவாயின்‌, அவன்பால்‌ மிக்க நேயம்‌ பூண்டு தொடர்ந்து வந்த 
இலக்குவன்‌ தங்கி யிரவைக்‌ கழித்த இடமும்‌ காட்டுக ' என்று வினவ, 
குகன்‌, வில்லையூன்றிப்பிடித்த கையோடு, பெருமூச்செறிந்து, கண்கள்‌ 
நீர்‌ சொரிய, இரவு கழியும்‌ வரை இலக்குவன்‌, கண்‌ இமைத்தலும்‌. 
செய்யாது இராமனைக்‌ காத்து நின்றமை கூறினான்‌. அதுகேட்ட பரதன்‌ 
* இராமன்‌ தம்பியர்‌ என்று ஒத்த தோற்றமுடைய எங்களுள்‌, யான்‌, 
இராமனுக்கு எல்லையற்ற துன்பம்‌ விளைதற்குக்‌ காரணமாயினேன்‌ ; 
இலக்குவன்‌ அத்துன்பங்களைத்‌ துடைக்க நின்றான்‌ ; அவன்‌ அன்புக்கு 
எல்லையுண்டோ ? £ என்று பாராட்டித்‌ தன்னிலை நோக்கி வருந்தி, 
அன்று அங்கே புழுதியில்‌ தங்கி, குகனை நோக்கி * நீ நாங்கள்‌ கங்கை 
கடந்தேறச்‌ செய்தால்‌ எங்களைத்‌ துயர்க்கடலினின்று கரையடைவித்து, 
இராமன்பால்‌ சேர்வித்ததாகும்‌ * என்றான்‌. எனலும்‌, குகன்‌ கட்டளை 
யால்‌, வெள்ளிமலையும்‌, பொன்மலையும்‌, குபேரனுடைய புட்பக. 
விமானமும்‌ போன்ற ஓடங்கள்‌, கங்கையும்‌ போதிய இடமில்லாததாம்படி 
வந்து நெருங்கின. அவற்றில்‌ சுமந்திரன்‌, பரதனுடன்‌ வந்தவர்‌ 
களையும்‌, படைகளையும்‌ முறையால்‌ ஏற்றிக்‌ கங்கையின்‌ தென்கரை 
அடைவிக்கிறான்‌. முனிவர்கள்‌, தேவர்களைப்போல வான்வழிச்சென்று 
அக்கரை யடைகின்றனர்‌. உடன்‌ வந்தோரும்‌, படைகளும்‌ கங்கை 


236 அயோத்தியா காண்டம்‌ 


கடந்தமை அறிந்த பரதன்‌, தானும்‌, தம்பியுடனும்‌, தாய்மாருடனும்‌ 
படகில்‌ கங்கை கடப்பானாயினான்‌. படகு செல்லும்பொழுது குகன்‌ 
பரதனை வினவ, பரதன்‌, குகனுக்குத்‌ தாய்மாரையும்‌, தாய்மார்க்குக்‌ 
குகனையும்‌ அறிமுகமாக்குகிறான்‌. குகன்‌ வணங்கக்‌ கோசலை ஆசியுரை 
வழங்குகிறாள்‌. படகு தென்கரையடைகின்றது. படகினின்றிறங்கிய 
தாய்மார்‌ சிவிகையிற்‌ செல்கின்றனர்‌. பரதன்‌, குகன்‌ உடன்வரக்‌ கண்‌ 
ணீர்‌ வெள்ளத்திடை பலகாதவழி காலால்‌ நடந்து சென்று பரத்துவாச 
முனிவனுடைய தவப்பள்ளியை அணுகுகின்றனன்‌. அம்முனிவன்‌ 
வேதியர்களோடு பரதனை எதிர்கொள்வானாயினன்‌ என்பது இப்படலத்‌ 
கின்‌ கதைச்‌ சுருக்கம்‌. 


இவ்‌ அயோத்தியா காண்டத்துள்‌ சிறந்த பகுதியாய்த்‌ திகழ்வது 
குகப்படலம்‌, இதன்கண்‌ வரும்‌ கதா பாத்திரங்களின்‌ பேச்சுக்கள்‌ 
சந்தருப்பத்துக்கு ஏற்ற சந்தந்தழுவியமைந்து மெய்ப்பாடுகளொடு 
இணைந்து சிந்தைக்கினிய செவிக்கினியவாய்‌ விளங்குகின்றன. 

இப்படலத்துள்ள, * வந்தெதிரே தொழுதானை' என்று தொடங்கும்‌ 
யாடல்‌, நீண்ட காலமாய்ப்‌ புலவர்‌ குழுவில்‌ விவாதிக்கப்படுவது. அது, 
குகனும்‌ பரதனும்‌ ஒருவரையொருவர்‌ கிட்டி வணங்கித்‌ தழுவியிணங்கி 
யமை பேசுவது, இதனுள்‌ வணங்கினவர்‌ இவர்‌ ; தழுவினவர்‌ இவர்‌ 
என்று அவரவர்‌ இயற்பெயரால்‌ கூறாமல்‌, மலர்‌ இருந்த அந்தணனும்‌ 
தனை வணங்குமவனும்‌ அவனடி வீழ்ந்தான்‌ எனவும்‌, தகவுடையோர்‌ 
சிந்தையினும்‌, சென்னியினும்‌ வீற்றிருக்கும்‌ சீர்த்தியான்‌ தழுவினான்‌ 
எனவும்‌ புனைபெயரால்‌ கூறி, ஆசிரியர்‌ உய்த்துணர வைத்திருப்பது 
ஊன்றிநோக்கி உணரத்தக்கது. 

பரதன்‌ கங்கையை அடைந்து குகனொடு தொடர்புகொண்டு கங்கை 
கடந்ததனை வான்மீகம்‌, 84 முதல்‌ 89 வரையுள்ள சருக்கங்களால்‌ பேசு 
கிறது. அங்கே குகன்‌ வரவைச்‌ சுமந்திரன்‌ தெரிவிக்க, குகனைக்காணப்‌ 
பரதன்‌ இசைந்ததாக மட்டும்‌ உளது. இராமாவதாரம்‌, பரதன்‌ குகனை 
எதிர்கொண்டு சென்றதனையும்‌ கூறுகிறது. வான்மீகத்துள்‌ குகன்‌ 
பரதனை வணங்கியது மட்டும்‌ காணப்படுகிறது. கம்பர்‌, இருவரும்‌ 
ஒருவரை ஒருவர்‌ வணங்கினமை பேசுகிறார்‌. குகனுக்கும்‌ இலக்கு 
வனுக்கும்‌ இடையே நிகழ்ந்த உரையாடல்களும்‌, இராமனும்‌ இலக்கு 
வனும்‌ இரவில்‌ பொழுதுகழித்தமை குகன்‌ கூறக்‌ கேட்ட பரதன்‌ துயர்‌ 
நிலையும்‌ வான்மீகத்துள்‌ விரித்துப்‌ பேசப்பட்டுள்ளன. தாய்மாரைக்‌ 
குகனுக்குப்‌ பரதன்‌ அறிமுகப்படுத்தும்‌ பகுதி வான்மீகத்துள்‌ இல்லை. 
பரதன்‌ கங்கை கடக்க உதவிய குகன்‌ மரக்கலங்கள்‌ ஐந்நூறு என்கிறது 
வான்மீகம்‌. வரம்பில்‌ நாவாய்‌ என்பர்‌ கம்பர்‌. குகன்‌ பரதன்‌ முதலிய 
வர்களை ஏற்றிச்சென்ற படகின்‌ பெயர்‌ ஸ்வஸ்திகம்‌ என்று வான்‌ 
மீகத்தால்‌ தெரிகிறது. 


11. குகப்படலம்‌ 


பரதன்‌ கங்கையையடைதல்‌ 


2391. பூவிரி பொலன்கம௰ற்‌ பொருவி றானையான்‌ 
காவிரி நாடன்ன கழனி நாடொரீஇத்‌ 
காவர சங்கம மென்னும்‌ தன்மைய 
யாவையு மிரங்கிடக்‌ கங்கை யெய்தினான்‌. 


பூ விரி பொலன்‌ கழல்‌ பொரு இல்‌ தானையான்‌ 
காவிரிநாடு அன்ன கழனி நாடு ஓரீஇத்‌ 

தாவர சங்கமம்‌ என்னும்‌ தன்மைய 

யாவையும்‌ இரங்கிடக்‌ கங்கை எய்தினான்‌. 


பொ :--பொன்னாற்‌ செய்த பூவேலைப்பாடுகள்‌ பரவிய வீரக்‌ 
கழலணிந்த ஒப்பற்ற படையினையுடைய பரதன்‌, காவிரிநாடுபோலும்‌ 
மருத நில வளம்வாய்ந்த கோசல நாட்டைவிட்டு நீங்கி, நிலைத்திணையும்‌ 
இயங்குதிணையும்‌ ஆக வழங்கப்படும்‌ தன்மை வாய்ந்த எல்லாவுயிர்களும்‌ 
இரங்கும்படி கங்கையாற்றை அடைந்தான்‌. 


ர௫:--பொலன்‌ - பொன்‌. கழல்‌ - செருப்பு, வீரக்கழலும்‌ ஆம்‌. 
பொலன்‌ பூ விரிகழல்‌ என இயையும்‌, * பூவரு பொலன்கழல்‌ பொருவில்‌ 
மன்னவன்‌ * (1403) என்றார்‌ முன்னும்‌. கழனி - வயல்‌. ஒரீஇ - விட்டு 
நீங்கி. தாவரம்‌ சங்கமம்‌ என்பவை முறையே ஸ்தாவரம்‌, ஜங்கமம்‌ 
என்னும்‌ வடமொழிகளின்‌ திரிவு. தாவரம்‌ - நிலைத்திணை, சங்கமம்‌- 
இயங்குதிணை. இராமனைப்‌ பிரிந்தமையால்‌ விளைந்த பரதனது சோக 
நிலைகண்டு  நிற்பனவும்‌, திரிவனவுமாகிய உயிரினங்களெல்லாம்‌ 
இரங்கின என்றவாறு. (ய) 


பரதனொடு சென்ற சேனையுள்‌ யானையின்‌ ' மிகுதி 


2392. எண்ணருஞ்‌ சுரும்புதம்‌ மினத்துக்‌ கல்லது 
கண்ணகன்‌ பெரும்புனற்‌ கங்கை யெங்கணு 
மண்ணல்வெங்‌. கரிமதத்‌ தருவி. பாய்தலா 

டபக்‌ குடையவு. முரித்தன்‌. ருயதே. 


338 அயோத்தியா காண்டம்‌ 


எண்ணரும்‌ சுரும்புதம்‌ இனத்துக்கு அல்லது 
கண்‌ அகன்‌ பெரும்‌ புனல்‌ கங்கை எங்கணும்‌ 
அண்ணல்‌ வெம்‌ கரி மதத்து அருவி பாய்தலால்‌ 
உண்ணவும்‌ குடையவும்‌ உரித்தன்று ஆயதே. 
பொ :--அகன்ற இடத்திற்‌ பாயும்‌ நீர்ப்பெருக்கினையுடைய கங்கை 
யின்‌ எல்லாத்துறைகளிலும்‌, பெருமைபொருந்திய விரும்பத்தக்க யானை 
களின்‌ மத அருவி பாய்தலால்‌, அக்கங்கை நீர்‌, அளவிடற்கரிய வண்டின்‌ 
இனத்துக்குமட்டும்‌ உண்ணவும்‌ குடையவும்‌ உரித்தாயின தன்றி, மற்றை 
உயிர்களுக்கு உண்ணவும்‌ முழுகவும்‌ உரியதன்ருயிற்று. 
கு :-சுரும்பென்‌ றது வண்டினத்துள்‌ ஒருவகையினை. தம்‌ - அசை, 
குடைதல்‌ - முழுகுதல்‌, யானைமதநீர்‌ பாய்ந்து கங்கைநீர்‌ உண்ணவும்‌ 
குடையவும்‌ உரித்தன்றாயது என்றது, பரதனொடுவந்த யானைப்படையின்‌ 
மிகுதி கூறியவாறு. உரித்தாதல்‌ - தகுதியுடையதாதல்‌. (2) 


குதிரைகளின்‌ மிகுதி 


2393. அடிமிசைத்‌ தூளிபுக்‌ கடைந்த தேவர்தம்‌ 

ப்‌ முடியுறப்‌ பரந்ததோர்‌ முறைமை தேர்ந்திலே 

“-. " மெடிதுயிர்த்‌ துண்டவு நீந்தி நின்றவும்‌ 
பொடிமிசைப்‌ புரண்டவும்‌ புரவி யீட்டமே. 


அடி மிசைத்‌ தூளி, புக்கு, அடைந்த தேவர்தம்‌ 
ட... மூடி உறப்‌ பரந்தது; ஓர்‌ முறைமை தேர்ந்திலேம்‌; 
ப்‌... நெடிது உயிர்த்து உண்டவும்‌ நீந்தி நின்றவும்‌ 
0 ' பொடி மிசைப்‌ புரண்டவும்‌ புரவி யீட்டமே. 
ப்டாபொ :(பரதனைத்‌ தொடர்ந்து சென்ற)  குதிரைக்கூட்டம்‌, நெடி 
தாக மூச்சு விட்டுக்‌ கங்கைநீரை உண்டனவும்‌, அந்நீருள்‌ நீந்தி தின்றன 
வும்‌, புழுதியிற்‌ புரண்டனவும்‌ ஆயின ; அவை அடியிடுதலால்‌ எழுந்த 
தூசியானது, (பரதன்‌ செல்லுதல்‌ காண) வந்தடைந்த தேவர்களுடைய 
முடியிலே மிகவும்‌ பொருந்திப்‌ பரவிற்று ; அவ்வாறு பரவினமைக்கு 
ஓரியையும்‌ அறிந்தேமில்லை. பறித்து உமக்கு 

்‌. தூளி, பொடி என்பவை புழுதி என்னும்‌ பொருளுடையன. 
முறைமை - இயைபு. , புரவி யீட்டம்‌ - குதிரைத்‌ தொகுதி. புரவியீட்டம்‌ 
உண்டும்‌, நீந்தி தின்றவும்‌, புரண்டவும்‌ 'ஆயின என ஒரு முற்றுச்‌ 
சொல்‌ வருவித்து முடிக்க. குதிரைகளின்‌ அடியிடுதலால்‌. எழுந்த தூளி 


குகப்‌ படலம்‌ :' 389 


தேவர்களின்‌ முடியுற்ப்‌ ' பரந்தது என்றது வல்லை ம்‌ மிகுதி 
கூறியவாறு. (3) 


காலாட்படையின்‌ மிகுதி 


க ப பாலையேய்‌ நிறத்தொடு பண்டு தான்பட 
ரோலையேய்‌' நெடுங்கட லோடிற்‌ றில்லையான்‌ 
மாலையேய்‌ நெடுமுடி. மன்னன்‌ சேனையாம்‌ 
வேலையே மடுத்ததக்‌ கங்கை வெள்ளமே. 


பாலை ஏய்‌ நிறத்தொடு பண்டு தான்‌ படர்‌, 
ஓலை ஏய்‌ நெடுங்கடல்‌ ஓடிற்றில்லையால்‌ ; ்‌ 
மாலை ஏய்‌ நெடுமுடி மன்னன்‌ சேனையாம்‌ 
வேலையே மடுத்தது அக்‌ கங்கை வெள்ளமே. 


பொ :-மாலை பொருந்திய நீண்ட முடியினையணிந்த , தசரத சக்கர 
வர்த்தியின்‌ காலாட்படையாகிய கடலே அந்தக்‌ கங்கைநீர்ப்பெருக்கு 
முழுவதையும்‌ உண்டுவிட்டது ; ஆதலால்‌ பால்போன்ற வெண்மை 
நிறத்தொடு முன்பு சென்று சேரும்‌ ஒலிமிக்க பெருங்கடலினிடத்து 
அக்கங்கை அன்று விரைந்து சேரவில்லை. 


கு :--இங்கு, * மாலையேய்‌ நெடுமுடி: மன்னன்‌ " என்றது தசரத 
சக்கரவர்‌ த்தியை. வேலை - கடல்‌. ,மடுத்தல்‌ - உண்ணல்‌. - திரைக்கடல்‌ 
உட்கொள்ளும்‌ கங்கை வெள்ளத்தைப்‌ படைக்கடல்‌ உண்டொழித்ததூ 
என்று பரதனுடன்‌ வந்த காலாட்படையின்‌ மிகுதி கூறியவாறு. முன்‌ 
யாடல்களில்‌ முறையே ஆனைப்‌ படையின்‌ மிகுதியும்‌, குதிரைப்படையின்‌ 
மிகுதியும்‌ கூறப்பட்டமையால்‌ இங்கு, *சேனையாம்‌ வேலை ” என்பதற்‌ 
குக்‌ காலாட்படையாகிய கடல்‌ என்று பொருள்‌ கொள்ளலாயிற்று. 
கங்கைநீர்‌ வெண்மைநிறமுடையது என்பது, * ஆறெலாம்‌ கங்கையே 
ஆய ”. (1049) என ஆசிரியர்‌ முன்‌ கூறியதனாலும்‌ விளங்கும்‌. ஏய்தல்‌- 
ஒத்தல்‌, பொருந்துதல்‌ என்று பொருள்படும்‌. ஓல்‌ - ஒலி. (4) 

7 ஸ்டூ! . அ 4 1 ட்‌ கயா 119 ப 


பரதன்‌ பின்‌ சென்ற படையின்‌' அளவு. அ 

2395. கான்றலை' நண்ணிய்‌ கரளை- மின்யட்ர்‌” உட 
தோன்றலை யவ்வழி தொடர்ந்து சென்றன :" 
வான்றவ: ருணரர்த்திய-.வக்கு -ரோணிகண்‌ 

உ. மூன்றுபதி தாயிரத்‌ “திரம்டிஃ்மூ.த்று மேட பா 


310 அயோத்தியா காண்டம்‌ 


கான்தலை நண்ணிய. காளை பின்‌ படர்‌ 
தோன்‌ றலை, அவ்வழி தொடர்ந்து சென்றன 
ஆன்றவர்‌ உணர்த்திய அக்குரோணிகள்‌ 
மூன்று பத்தாயிரத்து இரட்டி முற்றுமே. 
பெ :—(கணிதறநூல்‌ வல்ல) அறிஞர்‌ வரையறுத்துத்‌ தெரிவித்த 
அறுபதினாயிரம்‌ அக்குரோணி படை முழுவதும்‌, காட்டை அடைந்த. 
இராமன்‌ பின்‌ செல்லுகின்ற பரதனை அப்போது பின்பற்றிச்‌ சென்றன. 


ரு :-கான்‌ - காடு, தலை, இடப்பொருளில்‌ வந்த ஏழனுருபு.. 
காளை, உவமையாகுபெயராய்‌ இங்கே இராமனை உணர்த்திற்று. 
படர்தல்‌ - செல்லுதல்‌. தோன்றல்‌ - தலைவன்‌ ; இங்கே பரதனை 
உணர்த்தி நின்றது. அவ்வழி - அப்போது. ஆன்றவர்‌ - நிரம்பிய 
அறிஞர்‌. அக்குரோணி - படையளவு. மூன்று பத்தாயிரம்‌ - முப்பதா 
யிரம்‌. மூன்று பத்தாயிரத்து இரட்டி - அறுபதினாயிரம்‌. 21870 தேரும்‌, 
21870 யானையும்‌, 65610 குதிரையும்‌, 109350 காலாளும்‌ உடையது ஒரு. 
அக்குரோணி என்பர்‌. அக்ஷெளஹிணீ என்னும்‌ வடசொல்‌ அக்குரோணி 
எனச்‌ சிதைந்து. நின்றது. மூன்று பத்தாயிரத்திரட்டி அக்குரோணி' 
முற்றும்‌, காளைபின்‌ படர்‌ தோன்றலை அவ்வழி தொடர்ந்து சென்றன 
என இயையும்‌. (5) 


படைவரக்கண்ட குகன்‌ நினைவும்‌ செயலும்‌ 2396-2401. 


2396. அப்படை கங்கையை யடைந்த வாயிடைத்‌ 
அப்புடைக்‌ கடலினீர்‌ சுமந்த மேகத்தை 
யொப்புடை யண்ணலோ டுடற்ற வேகொலா 
மிப்படை யெடுத்ததென்‌ ழெடுத்த சீற்றத்தான்‌. 
அப்படை கங்கையை அடைந்த ஆயிடைத்‌. 

* துப்பு உடைக்‌ கடலின்‌ நீர்‌ சுமந்த மேகத்தை. 

ஒப்பு உடை அண்ணலோடு. உடற்றவேகொலாம்‌ 

இப்படை எடுத்தது” என்று எடுத்த சீற்றத்தான்‌. 
பொ :--அ.ந்தப்‌ படை கங்கைக்‌. கரையையடைந்த அப்பொழுது, 

*பவளத்தையுடைய கடனீரையுட்கொண்ட மேகத்தை ஒத்த இராமனுடன்‌ 

போர்‌ செய்தற்கே இப்படை யெழுந்தது' என்று மிக்க சினத்தையுடை 

யவனும்‌. = 
கு இது முதல்‌ ஆறு. செய்யுட்கள்‌: ஒரு தொடர்‌. சீற்றத்தான்‌, 
€நாக்குவான்‌, புருவப்போர்விலான்‌, தரனையான்‌, கல்வியான்‌.. தோளி 


குகப்‌ படலம்‌ 947 


னான்‌ (ஆகிய) குகனெனும்‌ பெயரிய கூற்றின்‌ ஆற்றலான்‌, சுரிகையன்‌, 
வாயினன்‌, மொழியினன்‌, தீயினன்‌, துடியினன்‌, கொம்பினன்‌ ஆகி, 
கூவினான்‌ தென்கரைவந்து தோன்றினான்‌ என இயையும்‌. ஆயிடை - 
அப்பொழுது. துப்பு - பவளம்‌. அண்ணல்‌-பெருமையிற்‌ சிறந்தோன்‌; 
இராமன்‌. உடற்றுதல்‌ - போர்‌ செய்தல்‌. கொல்‌ ஆம்‌ என்பவை 
அசை நிலைகள்‌. எடுத்தல்‌ - உயர்தல்‌; மிகுதல்‌. (6) 


2397. முகனெனும்‌ பெயரிய கூற்றி னாற்றலான்‌ 
றொகைமுரட்‌ சேனையைத்‌ துகளி னோக்குவா 
னகைமிகக்‌ கண்கடீ நாற நாசியிற்‌ 
புகையுறக்‌ குனிப்புறும்‌ புருவப்‌ போர்விலான்‌. 


குகன்‌ எனும்‌ பெயரிய கூற்றின்‌ ஆற்றலான்‌, 
தொகை முரண்‌ சேனையைத்‌ துகளின்‌ நோக்குவான்‌, 
நகை மிகக்‌ கண்கள்‌ தீ நாற நாசியில்‌ 

புகை உறக்‌ குனிப்புறும்‌ புருவப்‌ போர்‌ விலான்‌. 


2398. மையுற வுயிரெலா மிறுதி வாங்குவான்‌ 
கையுறு கவரயில்‌ பிடித்த காலன்றா 
னையைநா ரூயிர முருவ மாயின 
மெய்யுறு தானையான்‌ வில்லின்‌ கல்வியான்‌. 


மை உறவு உயிர்‌ எலாம்‌ இறுதி வாங்குவான்‌, 
கை உறு கவர்‌ அயில்‌ பிடித்த காலன்தான்‌ 

ஐ ஐறநூறாயிரம்‌ உருவம்‌ ஆயின 

மெய்‌ உறு தானையான்‌, வில்லின்‌ கல்வியான்‌. 


பொ :--கூட்டமான வலிய படையைத்‌ துகள்போல இகழ்ந்து 
நோக்குபவனும்‌, (வெகுளியால்‌) சிரிப்பு மிக, கண்களில்‌ கனல்‌ தோன்ற, 
மூக்கிலே புகையெழ, வளைந்த புருவத்தினையும்‌, போர்‌ செய்தற்குரிய 
வில்லினையும்‌ உடையவனும்‌, குற்றத்தோடு தொடர்புடைய உயிர்களை 
யெல்லாம்‌ அவ்வுயிர்களின்‌ வாழ்நாள்‌ முடிவில்‌ கவர்பவனான சினத்தினை 
யுடைய கவர்த்த சூலப்படையினை யேந்திய இயமன்‌, வியக்கத்தக்க 
ஐ.ந்திலக்கம்‌ உருவுகொண்டாற்போலத்‌ தோன்றும்‌ உண்மையான 
படையினரை யுடையவனும்‌, விற்றொழிற்‌ கல்வியுடையவனும்‌, குக 
னென்று வழங்கும்‌ பெயரினையுடையனுமான பந ல்ப்பல் 1 ஆற்றல்‌ 
வாய்ந்தோன்‌. 


342 அயோத்தியா காண்டம்‌ 


கு :--பொருளியைபு கருதி 7, 8 ஆகிய இரண்டு செய்யுட்களும்‌ 
இங்கே சேர்த்துத்‌ தரப்பட்டுள்ளன. நோக்குவான்‌, புருவப்போர்விலான்‌, 
தானையான்‌, கல்வியான்‌, குகன்‌ எனப்‌ பெயரிய கூற்றினாற்றலான்‌ என 
இயைக்க, தொகை - கூட்டம்‌; * நின்னடியார்‌ தொகை நடுவே * 
(44, 1.) என்பது திருவாசகம்‌. முரண்‌ - வலிமை. துகள்‌ - தூசி 
புழுதி. பெருங்கூட்டமான வலிய படையினை ஒரு பொருட்டாயெண்‌ 
ணாத குகனது தறுகண்மை தோன்றத்‌ * தொகை முரட்சேனையைத்‌. 
துகளின்‌ நோக்குவான்‌ ' என்றார்‌. நகை - சிரிப்பு. நாறுதல்‌ - 
தோன்றுதல்‌, சிரிப்பு மிகுதலும்‌, கண்களில்‌ கனல்‌ தோன்றுதலும்‌, 
மூக்கிற்‌ புகை தோன்றலும்‌, புருவம்‌ வளைதலும்‌ வெகுளியால்‌ நிகழ்வன. 
புருவம்‌ வளையும்போதே வில்லும்‌ வளைந்ததென்பார்‌, * குனிப்புறும்‌: 
புருவப்‌ போர்விலான்‌ ' என்றார்‌. மையுறவு - குற்றத்தின்‌ தொடர்பு. 
மை - குற்றம்‌. உறவு - தொடர்பு. உயிர்களுக்குக்‌ குற்றத்‌ தொடர்‌ 
பாவது, தீவினையுடையவாதல்‌. இயமன்‌ தீவினை செய்த உயிர்களை 
உடல்‌ கழிந்தபின்‌, தன்‌ உலகில்‌ உய்த்து, அவ்வினைப்பயனுகர்விப்ப 
னாதலின்‌, *மையுற வுயிரெலாம்‌ இறுதி வாங்குவான்‌ ” என்றார்‌. 
கைத்தல்‌ - வெகுளல்‌ ; *மருவலரைக்‌ கைக்கும்‌ ' (429) என்பது தஞ்சை 
வாணன்கோவை. கைத்தல்‌ இங்கே கையென முதனிலையளவாய்‌ 
நின்றது. ஐ - வியப்பு, ஐ நூறாயிரம்‌ - ஐந்திலட்சம்‌. தானை-காலாட்‌ 
படை. குகன்‌ ஐந்திலட்சம்‌ படையினரையுடையவன்‌ என்பது, ஐயிரு 
பத்தோடைந்தாயிரருளராணை, செய்கு நர்‌ சிலைவேடர்‌ தேவரின்‌ வலியார்‌” 
(2072) என்று ஆசிரியர்‌ முன்னே கூறியமையாலும்‌ விளங்கும்‌. 
ஐ.ந்திலக்கம்‌ படை வீரருள்‌ ஒவ்வொருவரும்‌ காலனை ஒப்பார்‌ என்பார்‌, 
* காலன்றான்‌ ஐயை நூறாயிரம்‌ உருவமாயின மெய்யுறுதானை ' என்றார்‌. 
(7, 8) 


2399. கட்டிய சுரிகையன்‌ கடித்த வாயினன்‌ 
வெட்டிய மொழியினன்‌ விழிக்குந்‌ தயினன்‌ 
கொட்டிய துடியினன்‌ குறிக்குங்‌ கொம்பினன்‌ 
கிட்டிய தமரெனக்‌ கிளரும்‌ தோளினான்‌. 


கட்டிய சுரிகையன்‌, கடித்த வாயினன்‌, 
வெட்டிய மொழியினன்‌, விழிக்கும்‌ தீயினன்‌, 
கொட்டிய துடியினன்‌, குறிக்கும்‌ கொம்பினன்‌ 
* கிட்டியது அமர்‌? எனக்‌ கிளரும்‌ தோளினான்‌. 


பொ:--உடைவாளை இடைவாரில்‌ பிணித்து, உதட்டைக்‌ கடித்து, 
கடிய மொழிகளைக்‌ கூறி, தீயெழ விழித்து, துடியைக்‌ கொட்டி, கொம்‌ 


குகப்‌ படலம்‌ 948 


பினை ஊதி, போர்‌ நெருங்கியது என்று. பூரிக்கின்ற : தோள்களை 
உடையவனாகி, 


௫ :--சுரிகை - உடைவாள்‌. கட்டிய சுரிகையன்‌ என்பது குகன்‌ 
போர்க்கு ஆயத்தமானமை குறித்தது. வாய்‌ இங்கே உதடு, சினம்‌: 
மூண்ட நிலையில்‌ உதட்டைப்‌ பல்லால்‌ கடித்தல்‌ இயல்பு. கடித்த. 
வாயினன்‌ என்பதற்கு நெறுநெறென்ற ஒலியெழக்‌ கடித்தபல்லையுடைய 
னாகி என்று பொருளுரைத்தலும்‌ ஆம்‌. இப்பொருளில்‌ வாய்‌, பல்‌ என்று: 
பொருள்பட நின்றது; சினம்‌ மூண்ட நிலையில்‌ பல்லைக்‌ கறித்தலும்‌. 
இயல்பு. வாள்‌ வீச்சுப்போலத்‌ துன்பந்தரும்‌ மொழியினை வெட்டிய: 
மொழி என்றார்‌. விழிக்குந்‌ தீயினன்‌ என்பது, பகைவர்பால்‌ எரிதவழ 
நோக்கும்‌ இயல்பு குறித்தது; * நீ உடன்று நோக்கும்வாய்‌ எரிதவழ.” 
(புறநானூறு. 98. 5) என்பதும்‌, “தீவிழித்து' (திருப்பாவை, 28) என்ப 
தும்‌ இங்கு நோக்கத்‌ தகும்‌. துடி - ஒரு வகைப்‌ பறை. கொம்பு - 
துளைக்கருவியில்‌ ஒன்று; ஊதுகொம்பு. குறித்தல்‌ - ஊதுதல்‌, துடி 
கொட்டியதும்‌, கொம்பு ஊதியதும்‌ படையினர்‌ ஓரிடத்தில்‌ தொகும்‌ 
பொருட்டு. அமர்‌ கிட்டியது என மாற்றி இயைக்க. அமர்‌ - போர்‌. 
கிளர்தல்‌ - பூரித்தல்‌. :* கிட்டியது அமர்‌ எனக்‌ கிளரும்‌ தோளினான்‌ £ 
என்பதனுடன்‌, * போரென்ன வீங்கும்‌ பொருப்பன்ன பொலங்கொள்‌' 
திண்டோள்‌ ' என ஆசிரியர்‌ முன்னே (992) கூறியதும்‌ நோக்கத்‌ 
தகும்‌. - (9) 


2400. எலியெலா மிப்படை யரவம்‌ யானென 
வொலியுலாஞ்‌ சேனையை யுவந்து கூவினான்‌. 
வலியுலா முலகினில்‌ வாழும்‌ வள்ளுகிர்ப்‌ : 
புலியெலா மொருவழிப்‌ புகுந்த போலவே. 


* எலி எலாம்‌ இப்படை ; அரவம்‌ யான்‌” என, 
ஒலி உலாம்‌: சேனையை உவந்து கூவினான்‌ ; 
வலி உலாம்‌ உலகினில்‌ வாழும்‌ வள்‌ உகிர்ப்‌ 
புலி எலாம்‌ ஒருவழிப்‌ புகுந்த போலவே. 


2401. மருங்கடை தென்கரை வந்து கோன்‌ றினா 
னொருங்கடை நெடும்படை ஓல்லெ னார்ப்பினோ 
டருங்கடை யுகந்தனி லசனி மாமழை 
கருங்கடல்‌ கிளர்க்தெனக்‌ கலந்து சூழவே. 


944 அயோத்தியா காண்டம்‌ 


மருங்கு அடை தென்‌ கரை வந்து தோன்றினான்‌; 
ஒருங்கு அடை நெடும்‌ படை ஒல்‌ என்‌ ஆர்ப்பினோடு 
அருங்‌ கடையுகம்‌ தனில்‌, அசனி மா மழை 
கருங்கடல்‌ கிளர்ந்தெனக்‌ கலந்து சூழவே. 


பொ:--* இச்சேனை யெல்லாம்‌ எலிகள்‌; யான்‌ (அவ்‌ எலிகளை 
உண்ணும்‌) பாம்பு ' என்று கூறி, ஆரவாரம்‌ மிக்க தன்‌ படையினரை 
மகிழ்ந்து கூவி, உலகில்‌ வாழும்‌ வலிமிக்க கூரிய நகத்தையுடைய புலிக 
ளெல்லாம்‌ ஓரிடத்தே திரண்டாற்போலவும்‌, துன்பத்தை விளைக்கும்‌ 
ஊழி யிறுதியில்‌ இடியுடைய கரிய மேகங்களும்‌, கரிய கடலும்‌ மிக்கெழுந்‌ 
தாற்போலவும்‌ திரண்டுவந்த பெரும்படை ஒல்லென்னும்‌ பேரொலி 
யோடு தன்னைக்‌ கிட்டிச்‌ சூழ, அடுத்துள்ள கங்கையின்‌ தென்கரையில்‌ 
வந்து தோன்றினான்‌. 


கு பொருள்‌ இயைபு கருதி 10, 11 ஆகிய இரண்டு செய்யுட்களும்‌ 
இங்கே சேர்த்துத்‌ தரப்பட்டுள்ளன. * எலியெலாம்‌ இப்படை அரவம்‌ 
யான்‌ ' என்பது குகனுடைய வஞ்சினக்கூற்று ; எவ்வளவு பெரிய படை 
யாயினும்‌ என்‌ ? பாம்பின்‌ எதிர்ப்பட்ட எலிக்கூட்டம்போல்‌ என்முன்‌ 
அழிந்தொழியும்‌ என்றவாறு. இது * ஒலித்தக்கா லென்னாம்‌ உவரி 
எலிப்பகை, நாகம்‌ உயிர்ப்பக்‌ கெடும்‌ ' (769) என்னும்‌ திருக்குறளின்‌ 
அடியொற்றியமைந்தது. ஒலி - படைவீரர்களின்‌ வஞ்சினக்‌ கூற்றால்‌ 
எழுந்த ஆர்ப்பு. உலாவுதல்‌ - பரத்தல்‌. உலகில்‌ வாழும்‌ வலியுலாம்‌ 
வள்ளுகிர்ப்‌ புலியெலாம்‌ என இயையும்‌. புலியெலாம்‌ ஒருவழிப்‌ புகுந்த 
போல, மழை கருங்கடல்‌ கிளர்ந்தென படை கலந்து சூழ என இயைக்க. 
அருங்கடையுகம்‌ என்பதனுள்‌, அருமை துன்பம்‌ என்னும்‌ பொருளிற்‌ 
பயின்றது ; * கான்புறஞ்‌ சேறலி லருமை காண்டலால்‌ : (1959) என்பத 
னுள்‌ அருமை துன்பம்‌ என்னும்‌ பொருளிற்‌ பயின்றமையும்‌ நோக்கத்‌ 
தகும்‌. அசனி - இடி, மழையும்‌ கடலும்‌ என உம்மை விரிக்க. 
வீரத்தால்‌ புலிகளும்‌, முழக்கத்தால்‌ மேகமும்‌, அளவுபடாமையால்‌ கடலும்‌ 
படைக்கு உவமையாகும்‌. எனா, கூவினான்‌, படை கலந்து சூழ; தென்‌ 
கரை வந்து தோன்றினான்‌ என இயைந்து முடிவுறும்‌. (10, 11) 


குகன்‌ தன்‌ படையினர்க்கு இட்ட கட்டளை 2402-2403 


2402. தோன்றிய புளிஞரை நோக்கிச்‌ சூழ்ச்சியி 
-ஞாரன்றிய சேனையை யும்ப ரேற்றுதற்‌ 
கேன்றனெ னென்னுயிர்த்‌ துணைவற்‌ கீகுவா 
னான்றபே ரரசுநீ ரமைதிரா மென்றான்‌. 


குகப்‌ படலம்‌ 945 


தோன்றிய புளிஞரை நோக்கிச்‌ “சூழ்ச்சியின்‌ 
ஊன்றிய சேனையை உம்பர்‌ ஏற்றுதற்கு 
ஏன்றனென்‌ ; என்‌ உயிர்த்துணேவற்கு ஈகுவான்‌ 
ஆன்ற பேர்‌ அரசு; நீர்‌ அமைதிர்‌ ஆம்‌ ' என்றான்‌. 


பொ :—(குகன்‌) வந்த (தன்னுடைய படைவீரராகிய) வேடர்களை 
நோக்கி, * என்‌ உயிர்த்தோழ(னாகிய இராம)னுக்கு அமைந்த பெரிய 
அரசுரிமையைக்‌ கொடுக்கும்‌ பொருட்டு, நம்‌ முன்‌ சூழ்ச்சியின்‌ வந்து 
தங்கிய (பரதனுடைய) படையை (க்‌ கொன்று) மேலுலகத்தில்‌ ஏற்று 
தற்கு அமைந்தேன்‌ ; ஆதலால்‌ நீவிர்‌ ஆயத்தமாவீராக ' என்று 
கூறினான்‌. 

கு குகன்‌, தோன்றிய புளிஞரை நோக்கி, * என்‌ உயிர்த்‌ துணை 
வற்கு ஆன்ற பேரரசு ஈகுவான்‌, சூழ்ச்சியின்‌ ஊன்றிய சேனையை உம்பர்‌ 
ஏற்றுதற்கு ஏன்றனென்‌ ; நீர்‌ அமைதிர்‌ ' என்றான்‌ என இயைக்க. 
புளிஞர்‌ - வேடர்‌. சூழ்ச்சி - உபாயம்‌ ; அது 14 ஆண்டு கழித்துவந்து 
இராமன்‌ அரசுரிமை யடையாதபடி ஒழித்தல்‌. ஊன்றுதல்‌ - தங்குதல்‌. 
உம்பர்‌ - மேலுலகு ; சுவர்க்கம்‌. போரில்‌ இறந்தார்‌ வீரசுவர்க்கம்‌ புகுவ 
ராதலின்‌, சேனையை உம்பரேற்றுதற்கு ஏன்றனென்‌ என்றான்‌. 
ஏன்றனென்‌ - அமைந்து நின்றேன்‌. * ஏன்றேன்‌ அடிமை ' (திவ்‌. 
இயற்பா. நான்முகன்‌. 95) என்பது திருமழிசையாழ்வார்‌ பாசுரம்‌. 
ஆன்ற - அமைந்த ; *ஆன்ற பெரியார்‌ ' (694) என்னும்‌ திருக்குற 
அடியில்‌, பரிமேலழகர்‌ ஆன்ற என்பதற்கு அமைந்த என்று பொருள்‌ 
கொண்டமையும்‌ தோக்குக. அமைதிராம்‌ என்பதனுள்‌ ஆம்‌ அசை. (12) 


2403. துடியெறி நெறிகளும்‌ துறையுஞ்‌ சுற்றுற 
வொடியெறி யம்பிகள்‌ யாது மோட்டலிர்‌ 
கடியெறி கங்கையின்‌ கரைவம்‌ தோர்களைப்‌ 
பிடியெறி படவெனாப்‌ பெயர்த்துங்‌ கூறுவான்‌. 

“துடி எறி; நெறிகளும்‌ துறையும்‌ சுற்றுற 

ஒடி எறி; அம்பிகள்‌ யாதும்‌ ஓட்டலிர்‌; 

கடி எறி; கங்கையின்‌ கரை வந்தோர்களைப்‌ 

பிடி; எறி பட” எனாப்‌ பெயர்த்தும்‌ கூறுவான்‌. 

பொ :-—* போர்ப்பறை கொட்டுமின்‌ ; வழிகளும்‌ நீர்த்துறைகளும்‌ 

ஆகியவற்றைச்‌ சூழ (அயலார்‌ புகாதபடி) மரங்களை வெட்டி. யெறிந்து 
தடை செய்ம்மின்‌ ; ஓடங்களுள்‌ ஒன்றையும்‌ செலுத்தன்மின்‌ ; காவலை 
மிகுத்திடுமின்‌ ; கங்கைக்கரை அடைந்தவர்களைப்‌ பற்றுமின்‌ ; அவர்கள்‌ 
இறக்கும்படி வெட்டுமின்‌' என்று கூறி, மேலும்‌ சொல்லுவான்‌. 


346 அயோத்தியா காண்டம்‌ 


ர :-ஒடியெறிதல்‌-மரங்களை வெட்டி வீழ்த்தி, வழிகளை அடைத்தல்‌; 
இது, “ ஓடியெறியத்‌ தீரா பகை! (987) எனப்‌ பழமொழியினும்‌, 
* நெறியினை ஒடியெறிகிற்பவரொத்து * (424) எனக்‌ கலிங்கத்துப்‌ பரணி 
யினும்‌, * ஒடியெறிந்து வாரொழுக்கி * (கண்ணப்ப நாயனார்‌ புராணம்‌ 75) 
எனப்‌ பெரிய புராணத்தும்‌, * ஒடியெறிந்து மூரிவார்‌ ஒழுக்கி” (சிந்தாமணி 
விநாயகர்‌, 78) என விநாயக புராணத்தும்‌, பயின்றமை காணலாம்‌. 
* ஊடியார்‌ நலந்தேம்ப ஒடியெறிந்து” (68, 12) என்னும்‌ கலித்தொகைப்‌ 
பாட்டடியின்‌ . உரையுள்‌, * ஒடிய எறிந்து ' என்பது ஓடியெறிந்தென 
விகாரமாயிற்று என்றார்‌ நச்சினார்க்கினியர்‌. அம்பி-ஓடம்‌. கடி-காவல்‌. 
எறிதல்‌-செறித்தல்‌ ; மிகுவித்தல்‌. கடியெறி கங்கை என்று கங்கைக்கு. 
அடையாக்கலுமாம்‌. இங்கு கடி, நறுமணம்‌ என்று பொருள்படும்‌. 
இதனுள்‌, துடி எறி, ஒடியெறி, கடி எறி, பிடி எறி, ஓட்டலிர்‌ என ஒருமைப்‌: 
பன்மை மயங்கியவாறு. துடி எறி, ஒடி யெறி, பிடி எறி என்பவை, தன்‌ 
முன்‌ நின்றோருள்‌ ஓரொருவரை நோக்கிக்‌ குகன்‌ கூறியது எனவும்‌, 
ஓட்டலிர்‌ என்பது படகு செலுத்துவோர்‌ பலரையும்‌ நோக்கிக்‌ கூறியது 
எனவும்‌ கொள்ளலும்‌ அமையும்‌. (13) 


குகன்‌ மீட்டும்‌ கூறல்‌ 2404-2413 


2404. அஞ்சன வண்ணனென்‌ ஸாருயிர்‌ 
ட நாயக னாளாமே 
வஞ்சனை யாலர செய்திய 
மன்னரும்‌ வந்தாரே 
செஞ்சர மென்பன தீயுமிழ்‌ 
கின்றன செல்லாவோ 
வுஞ்சிவர்‌ போய்விடி னாய்குக 
னென்றெனை யோதாரோ. 
அஞ்சன வண்ணன்‌, என்‌ ஆர்‌ உயிர்‌ 
நாயகன்‌, ஆளாமே, 
வஞ்சனையால்‌ அரசு எய்திய 
மன்னரும்‌ வந்தாரே ! 
செஞ்சரம்‌ என்பன தீ 
உமிழ்கின்றன, செல்லாவோ ? 
உஞ்சு இவர்‌ போய்விடின்‌, “நாய்‌ குகன்‌”” 
என்று எனை ஓதாரோ ? 


குகப்‌ படலம்‌ 847 


பொ :--அஞ்சன வண்ணனும்‌, என்‌ அரிய உயிர்க்குத்‌ தலைவனும்‌: 
ஆகிய இராமன்‌, அரசு செய்யாமல்‌, சூழ்ச்சியால்‌ அரசாட்சி பெற்ற. 
மன்ன(னாகிய பரத)னும்‌, (நாம்‌ இருக்கும்‌ இடம்‌) வந்தான்‌ ; என்‌ 
னுடைய செந்நிறம்‌ வாய்ந்த அம்புகள்‌, தீயை உமிழ்கின்றனவாய்‌ 
(அவன்மீது) பாயாவோ ? இவன்‌ (இங்கே மடிந்தொழியாது) தப்பிச்‌ 
சென்றுவிட்டால்‌ உலகத்தார்‌, * குகன்‌ நாய்‌” என்று என்னைப்‌ பழிப்ப 
ரன்றோ ? 

கு :--அஞ்சனவண்ணன்‌, ஆருயிர்‌ நாயகன்‌ என்பவை இராமனைச்‌ 
சுட்டி நின்றன. அஞ்சனம்‌ - மை. வண்ணம்‌ - நிறம்‌. வஞ்சனையால்‌: 
அரசு எய்துதலாவது முன்‌ தயரதன்‌ தந்த வரத்தை அப்போது: 
பெறுவதுபோல்‌ நடித்து அரசுரிமை பெறுதலாம்‌. மன்னர்‌, வந்தார்‌; 
இவர்‌ என்பவற்றுள்‌ பன்மை இழிவு குறித்து நின்றது. வந்தாரே 
என்றது, வஞ்சனையால்‌ அரசெய்தியவனை நாம்‌ அவனிருக்குமிடம்‌ 
சென்று அழிக்கவேண்டிய நிலையில்‌ அவனே நம்மிடம்‌ வந்தமையால்‌ 
நம்பணி எளிதாயிற்று என்றவாறு. சரத்துக்குச்‌ செம்மை பகைவருடலிற்‌. 
பாய்ந்து குருதி படிந்தமையான்‌ வத்தது. சரத்தின்‌ பெருமைதோன்ற- 
சரம்‌ என்பன என்றான்‌. சரம்‌ தீ உமிழ்கின்றன என்று உடையானது 
சினத்தீ உடைமையாகிய சரத்தின்மேலேற்றிக்‌ கூறப்பட்டது. உஞ்சு, 
உய்ந்து என்பதன்‌ போலி. உலகத்தார்‌ ஓதுவர்‌ என்று எழுவாய்‌ 
வருவித்துரைக்க, செய்யத்‌ தக்கதும்‌, தவிரத்‌ தக்கதும்‌ அறியாமை, 
நாயின்‌ இயல்பு. “செய்கை தேர்கிலா நாய்‌' (திருவடிசூட்டு: 
படலம்‌ 127.) என்பர்‌ பின்னும்‌. வஞ்சனையால்‌ அரசு கவர்ந்ததன்றி,. 
என்‌ தலைவனை ஒழித்துவிடவும்‌ கருதிப்‌ படையெடுத்துவந்த இவனை 
இப்பொழுதே ஒழிப்பேன்‌ ; ஒழியாது இவன்‌ உய்ந்துபோக விடுவே 
னாயின்‌, “குகன்‌ செய்வன, தவிர்வன அறியாத நாய்போல்பவன்‌' என்று- 
உலகத்தாரால்‌ இகழப்படுவேன்‌ என்றவாறு. (14)- 


2405. ஆழ நெடுந்திரை யாறு 

கடந்தவர்‌ போவாரோ 

வேழ நெடும்படை கண்டு 
விலங்கிடும்‌ வில்லாளோ 

தோழமை யென்றவர்‌ சொல்லிய 
சொல்லொரு சொல்லன்றே 

வேழைமை வேடனி றந்தில 
னென்றெனை யேசாரோ. 


248 அயோத்தியா காண்டம்‌ 


ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர்‌ போவாரோ ? 

“வேழ நெடும்படை கண்டு விலங்கிடும்‌ வில்லாளோ ? 

தோழமை என்று அவர்‌ சொல்லிய சொல்‌ ஒரு சொல்‌ அன்றோ? 
“ஏழைமை வேடன்‌ இறந்திலன்‌' என்று, எனை ஏசாரோ ? 


பொ :--ஆழமான பெரிய அலைகளையுடைய கங்கையாற்றை இவன்‌ 
(என்‌ உதவியின்றிக்‌) கடந்துசெல்ல முடியுமோ ? நான்‌ இவனுடைய 
பெரிய யானைப்‌ படையினைக்‌ கண்டு, (அஞ்சி) விலகிநிற்கும்‌ வில்‌ 
லாளனோ ? என்‌ ஆருயிர்‌ நாயகன்‌, (நாம்‌) * தோழமையுடையோம்‌ ' 
என்று சொல்லிய சொல்‌ பிறழாத சொல்லன்றோ ? (இவனைத்‌ தப்பிச்‌ 
“செல்ல விடுவேனாயின்‌) * அறியாமை மிக்க வேடனாகிய குகன்‌, (தன்‌ 
கடமையின்‌ நீங்கி இவனைத்‌ தப்பிச்‌ செல்லவிட்டு உயிர்‌ வாழ்தலினும்‌ 
இறத்தல்‌ நலம்‌. அவ்வாறு) இறந்தானில்லையே ' என்று உலகத்தார்‌ 
என்னை இகழ்வரன்றோ ? 

கு :-ஆழநெடுந்திரையாறு என்றது கங்கையினை. வில்லாள்‌ - 
வில்லை ஆள்பவன்‌; வீரன்‌. ஏழைமை - ஏழையாந்தன்மை, ஏழை - 
அறிவிலி, (15) 


2406. முன்னவ னென்று நினைந்திலன்‌ 
மொய்புலி யன்னானோர்‌ 
பின்னவ னின்றன னென்‌றில 
னன்னவை பேசானே 
லென்னிவ னென்னை யிகழ்ந்ததிவ்‌ 
வெல்லை கடந்தன்றோ 
மன்னவர்‌ நெஞ்சினில்‌ வேடர்‌ 
விடுஞ்சரம்‌ வாயாவோ. 


முன்னவன்‌ என்று நினைந்திலன்‌ ; 
மொய்‌ புலி அன்னான்‌, ஓர்‌ 
பின்னவன்‌ நின்றனன்‌ என்றிலன்‌ ; 
அன்னவை பேசானேல்‌, 
என்‌ இவன்‌ என்னை இகழ்ந்தது ? இவ்‌ 
எல்லை கடந்து அன்றோ ? 
மன்னவர்‌ நெஞ்சினில்‌, வேடர்‌ 
வீடும்‌ சரம்‌ வாயாவோ ? 


குகப்‌ படலம்‌ 349 


பொ :--பரதன்‌, இராமனைத்‌ தன்‌ அண்ணன்‌ என்று.எண்ணவில்லை;. 
வலிய புலிபோல்பவனான தம்பி ஒருவன்‌ (இராமனைக்‌. காத்து) நின்றான்‌ 
என்றும்‌ நினைக்கவில்லை ; அவற்றை எண்ணானாயினும்‌, இவன்‌ என்னை 
இகழ்ந்தது எதனால்‌ ? இவன்‌ இராமன்பாற்போவது யான்‌ இருக்கும்‌: 
இந்த எல்லை கடந்தபின்‌ அன்றோ ? வேடர்‌ எய்யும்‌. அம்பு அரசர்‌ 
மார்பில்‌ பாயாவோ ? 


கு :-முன்னவன்‌ என்று நினைந்திலன்‌, பின்னவன்‌ நின்றனன்‌ 
என்றிலன்‌ என்றது அவ்வாறு எண்ணி யிருப்பானாயின்‌ படையெடுத்து 
வாரான்‌ என்றவாறு. இவன்‌ என்றது பரதனை. அன்னவை பேசா 
னேல்‌ இவன்‌ என்னை இகழ்ந்தது என்‌ என இயையும்‌. பேசானேலும்‌ 
என உம்மை விரிக்க. அண்ணன்‌ என்று எண்ணானேனும்‌, தம்பி' 
இராமனைக்‌ காத்து நின்றான்‌ என எண்ணானாயினும்‌ ஆகுக ; இராமனால்‌ 
நண்புகொள்ளப்பெற்ற யான்‌ ஒருவன்‌ இங்கிருப்பதையும்‌ நினையாமல்‌ 
வந்தது என்னை இகழ்‌ ந்ததாகுமன்றோ ? அவ்வாறு இகழ்ந்தது எதனால்‌ ? 
என்றவாறு. இவ்‌ எல்லை கடந்தன்றோ ? என்றது இவன்‌ இராமன்பாற்‌. 
செல்வது, யான்‌ இருக்கும்‌ இந்நிலவெல்லையைக்‌ கடந்தபின்‌ அன்றோ ? 
அவ்வாறு கடக்க யான்‌ விடேன்‌ என்றவாறு. மன்னவர்‌ நெஞ்சினில்‌ 
வேடர்‌ விடும்‌ சரம்‌ வாயாவோ என்றது அரசர்‌ மார்பில்‌ வேடர்விடும்‌ 
அம்பு பாயாது என்பது இல்லை; என்‌ அம்பால்‌ பரதன்‌ மார்பைப்‌: 
பிளந்து, அவன்‌ இராமன்பாற்‌ செல்லாதபடி தடுப்பேன்‌ என்றவாறு. 
வாய்த்தல்‌ - சேர்தல்‌ ; * வருடையைப்‌ படிமகன்‌ வாய்ப்ப” (11-55) என்‌ 
னும்‌ பரிபாடலடியுள்‌ வாய்த்தல்‌, சேர்தல்‌ என்னும்‌ பொருளிற்‌: 
பயின்றமை காணலாம்‌. வாய்த்தல்‌ இங்கே தைத்தலை யுணர்த்தி' 
தின்றது. (16) 


2407. பாவமு நின்ற பெரும்பழி 
யும்பகை நண்போடு 
மேவமு மென்பவை மண்ணுல 
காள்பவ ரெண்ணாரோ 
வாவது போகவென்‌ னாருயீர்த்‌ 
தோழமை தந்தான்மேற்‌ 
போவது சேனையு மாருயி 
ருங்கொடு போயன்றோ. 


பாவமும்‌. நின்ற பெரும்பழியும்‌. பகை: நண்போடும்‌ 
ஏவமும்‌ என்பவை மண்ணுலகு ஆள்பவர்‌. எண்ணாரோ a 


450 அயோத்தியா காண்டம்‌ 


ஆ! அது போக! என்‌ ஆர்‌ உயிர்த்‌ தோழமை தந்தான்மேல்‌ 
போவது, சேனையும்‌ ஆர்‌ உயிரும்‌ கொடுபோயன்றோ ? 


பொ :--மண்ணுலகை ஆளும்‌ அரசர்‌, தம்‌ செயல்களில்‌. தீவினையை 
யும்‌, அதனால்‌ உண்டாய்‌ நிலைபெறும்‌ பெரிய பழியையும்‌, இவர்‌ பகைவர்‌, 
இவர்‌ நட்பினர்‌ என்பதனையும்‌, (தம்‌ செயல்களால்‌ உண்டாகும்‌) குற்றத்‌ 
தையும்‌ எண்ணமாட்டார்களோ? ஐயோ! அது கிடக்க, தன்‌ அரிய 
உயிரையும்‌ படையையும்‌ அழியவிடாது கொண்டுசென்றன்றோ : அரிய 
உயிர்த்தோழனாம்‌ மிலையை எனக்கு அளித்த நாயகனான இராமன்மேல்‌ 
இவன்‌ செல்வது? 


கு :--பாவம்‌ என்றது அரசு கவர்ந்து இராமனை வனம்‌ புகுவித்தது 
மன்றி, அவன்மேற்‌ படையெடுத்துச்‌ செல்வது; பழியாவது அவ்வாறு 
படையெடுத்துச்‌ செல்வது கண்டு உலகம்‌ கூறும்‌ வசை. ஏவம்‌-குற்றம்‌. 
* ஏவம்‌ பாராய்‌! (1621), * ஏவம்‌ என்‌ பழிதான்‌ என்னே ' (சடாயு 
உயிர்நீத்த, 86) என்புழியும்‌ ஏவம்‌ குற்றம்‌ என்னும்‌ பொருளிற்‌ பயின்‌ 
மை காணலாம்‌. மண்ணுலகு ஆள்பவர்‌, பாவமும்‌ பழியும்‌ பகை நண்‌ 
'போடும்‌ ஏவமும்‌ என்பவை எண்ணாரோ என இயையும்‌. மண்ணுல 
காள்பவர்‌ அவற்றை எண்ணுவராயின்‌, அவருள்‌ ஒருவனான பரதன்‌, 
இவ்வாறு படையெடுத்து வாரான்‌ என்றவாறு, ஆ இரக்கத்தின்கண்‌ 
வந்தது. அது என்பது எண்ணாமை ௬ட்டிநின்றது. சேனையும்‌ 
ஆருயிரும்‌ கொடுபோயன்றோ தோழமை தந்தான்மேற்போவது 
என்றது, அவ்வாறு போகவிடேன்‌; சேனையையும்‌, இவன்‌ உயிரையும்‌ 
ஒழிப்பேன்‌ என்றவாறு. (17) 


2408. அருந்தவ மென்றுணை யாள 

விவன்புவி யாள்வானோ 

மருந்தெனி னன்றுயிர்‌ வண்புகழ்‌ 
கொண்டுபின்‌ மாயேனோ 

பொருந்திய கேண்மை யுகந்தவர்‌ 
்‌ தம்மொடு போகாதே 

யிருந்தது நன்று கழிக்குவெ 
னென்கட ஸின்றோடே. . 


அருந்தவம்‌ என்‌ துணை ஆள, 

. இவன்‌ புவி ஆள்வானோ ?. 

மருந்து எனின்‌ அன்று' உயிர்‌ ; வ்ண்‌ படட டா 
1 WR கொண்டு பின்‌ மாயேனோ ?: * 2 ங்குமாக 


குகப்‌ படலம்‌... . 251. 


பொருந்திய கேண்மை உகந்தவர்‌ 
தம்மொடு போகாதே 
இருந்ததும்‌ நன்று கழிக்குவென்‌ 
என்கடன்‌ இன்றோடே. 

பொ :--என்‌ துணைவனான இராமன்‌ செய்தற்கரிய தவத்தைச்செய்ய, 
இந்தப்‌ பரதன்‌ பூமியை ஆள்வானோ ? என்‌ உயிர்‌ அமுது(போல்‌ 
அரியதோ) எனின்‌ அன்று ; ஆதலால்‌ சிறந்த புகழைக்கொண்டு, என்‌ 
எளிய உயிரை விட்டொழிப்பேன்‌; என்னொடு இசைந்த நட்பைவிரும்பிய 
இராமனொடு வனம்‌ புகாமல்‌ இங்கே தங்கியதும்‌ நல்லதாயிற்று ; என்‌ 

கடமையை இன்றோடு செய்து கழிப்பேன்‌. 
கு :--என்துணை அருந்தவம்‌ ஆள என்றது, அரசு செலுத்திப்‌ 
போகங்களை நுகரவேண்டிய என்‌ துணைவன்‌ செயற்கரிய தவத்தைச்‌ 
செய்தும்‌, காயும்‌ கிழங்கும்‌ உண்டும்‌ துன்புற என்றவாறு. இவன்‌ 
புவியாள்வானோ ? என்றது, இராமன்‌ கட்டளைப்படி ஒழுகும்‌ கடமை 
யுடைய இவன்‌ புவியை ஆண்டு, விரும்பிய போகமெல்லாம்‌' வேண்டிய 
வாறு துய்த்து இன்புறுவதோ என்றவாறு. இக்கருத்து, பின்‌, “இயன்ற 
தென்‌ பொருட்டினால்‌ இவ்விடர்‌ உனக்கு என்ற போதும்‌, அயின்றனை 
கிழங்கும்‌ காயும்‌ ' எனப்‌ . பரதன்‌. கூற்றுள்‌ நிகழ்வதும்‌ தோக்கத்தகும்‌. 
மருந்து- அமுதம்‌. என்‌ உயிர்‌ மருந்துபோல்‌ இனியது எனின்‌, அன்று 
என்று உரைத்தலும்‌ ஆம்‌. பொருந்திய கேண்மை-முகமும்‌ அகமும்‌ 
மலர நிகழும்‌ நட்பு. பொருந்திய கேண்மை யுகந்தவர்‌ தம்மொடு. 
(வனம்‌) போகாதே இருந்தது தீது என்று முன்பு வருந்தியிருந்த குகன்‌ 
பரதன்‌ படையொடு வரக்கண்ட இன்று அதுவும்‌ நன்று என்று 
மகிழ்ந்தான்‌ என்க. “ மெய்வீரர்‌ பெயர்‌ ந்ததுவும்‌ நலமாயிற்று ' (2457) 
என்ற கோசலை கூற்றும்‌ இங்கு நோக்கத்தகும்‌. என்‌ கடன்‌ 
இன்றோடே கழிக்குவென்‌ என்றது இற்றைப்‌ பொழுதொடு என்‌ கட 
மையும்‌ . நிறைவுறும்‌ என்றவாறு. கடன்‌ கழித்தலாவது உயிர்‌ 
கொடுத்தேனும்‌ கடமையை நிறைவேற்றுதலாம்‌ ; பரதனையும்‌, அவ 
னுடன்‌ வந்த படையினையும்‌, இராமன்மேற்‌ செல்லவிடாமல்‌ அழித்‌ 
தலையே குகன்‌ தன்‌ கடனாகச்‌ சுட்டுகிறான்‌. பொருந்திய கேண்மை. 
யுகந்தவர்‌ தம்மொடு போகாதே இருந்ததனால்‌ என்‌ கடன்‌ இன்றோடே 
நன்று கழிக்குவென்‌ என்று இயைத்துரைத்தலும்‌ ஆம்‌. இதன்‌ 
இரண்டாம்‌ அடி, பப்பட்‌ நூனோம்பும்‌ வாழ்க்கை பெருந்‌ 
தகைமை பீடழிய வந்த இடத்து." (968) என்னும்‌ திருக்குறட்‌ கருத்தைத்‌ 
.தழுவியமைந்தது. ட்‌ (18) 


952 அயோத்தியா காண்டம்‌ 


2409. தும்பியு மாவு மிடைந்த 
பெரும்படை சூழ்வாரும்‌ 
வம்பிய றுரிவர்‌ வாள்வலி 
கங்கை கடந்தன்றோ 
வெம்பிய வேட ருளீர்‌ துறை 
யோடம்‌ விலக்கீரோ 
நம்பிமுன்‌ னேயினி நம்முயிர்‌ 
மாய்வது நன்றன்றோ. 


தும்பியும்‌ மாவும்‌ மிடைந்த பெரும்படை சூழ்வாரும்‌ 

வம்பு இயல்‌ தார்‌ இவர்‌ வாள்‌ வலி கங்கை கடந்தன்றோ? 
வெம்பிய வேடர்‌ உளீர்‌! துறை ஓடம்‌ விலக்கீரோ 

நம்பி முன்னே இனி நம்‌ உயிர்‌ மாய்வது நன்று அன்றோ ?' 


பொ :—யானைகளும்‌, குதிரைகளும்‌ நெருங்கிய பெரிய படையால்‌: 
சூழப்பெற்ற, நறுமணம்‌ பொருந்திய மாலையணிந்த இவனுடைய வாள்‌ 
வலி அமைவது, கங்கையை இவன்‌ கடந்த பின்னன்றோ ? (இவ்வாறு: 
வந்த இவன்‌ செயல்‌ கண்டு) கொதிக்கும்‌ மனம்‌ உடையவர்களாயுள்ள 
வேடர்களே ! (இவன்‌ கங்கை கடக்க உதவாமல்‌) துறையிலுள்ள 
ஓடங்களை விலக்குங்கள்‌ ; இனி (அவ்வாறு விலக்குதல்‌ கண்டு, இவன்‌: 
வெகுண்டெழுவனாயின்‌, இவனோடு போர்‌ செய்து தடுப்போம்‌; இயலா 
தாயின்‌,) நம்பிக்கு ஊறுநேருமுன்‌ (நம்‌ உயிரை விடுவோம்‌; அவ்வாறு), 
நம்‌ உயிர்‌ மாய்வது நல்லதன்றோ ? 


கு :--தும்பி- யானை, மா- குதிரை. மிடைதல்‌ - நெருங்கு தல்‌.. 
வம்பு - மணம்‌, இயலுதல்‌ - பொருந்துதல்‌. தார்‌ - மாலை. வாள்வலி' 
என்றாரேனும்‌ உபலக்கணத்தால்‌ பிற. படைவலிகளும்‌ கொள்ளத்தகும்‌.. 
வாள்வலி அமைவது எனப்‌ பயனிலையாக ஒரு சொல்‌ வருவித்துரைக்க. 
துறையோடம்‌ விலக்கீர்‌ என்றது துறையிலுள்ள ஓடங்களை, (பரதனும்‌ 
படைகளும்‌ கங்கை கடக்கும்படி) செலுத்தாது விலக்குங்கள்‌. எனவும்‌, 
துறையிலுள்ள ஓடங்களை, (பரதனும்‌ படைகளும்‌ எளிதாகக்‌. கைப்பற்றித்‌. 
தாங்களே செலுத்தாதவாறு) துறையை விட்டுவேறிடதத்துக்கு।நீக்குங்கள்‌ 
எனவும்‌ இருபொருளும்‌ கொள்ள நின்றது. ஒ.அசை. (19) 


2410. போன படைத்தலை வீரர்‌ 
தமக்கிரை போதாவிச்‌ 
சேனை கிடக்கிடு தேவர்‌ 
வரிற்சிலை மாமேகஞ்‌ 


குகப்‌ படலம்‌ 952 


சோனை படக்குடர்‌ சூறை 
படச்சுடர்‌ வாளோடுக்‌ 
கானை படத்தனி யானை 
படத்திரள்‌ சாயேனோ. 
போன படைத்‌ தலைவீரர்‌ தமக்கு இரை போதா இச்‌ 
சேனை கிடக்கிடு; தேவர்‌ வரின்‌, சிலை மா மேகம்‌ 
சோனை படக்‌ குடர்‌ சூறைபடச்‌ சுடர்‌ வாளோடும்‌ 
தானை படத்‌ தனி யானை படத்‌ திரள்‌ சாயேனோ.. 


பொ :--(வனம்‌ நோக்கிச்‌) சென்ற, படையில்‌ முன்னணியில்‌: நிற்கும்‌ 
வீரரான இராமலக்குவர்‌ வலிமைக்கு இரையாதற்கும்‌ பற்றாத (இழிந்த) 
இச்சேனை கிடக்க. (சிறப்புடைய) தேவர்களே பரதனுக்காக ஏன்று 
கொண்டு வரினும்‌, என்‌ வில்லாகிய பெரிய மேகமானது விடாத அம்பு 
மழையைப்‌ பொழிதலால்‌, குடல்கள்‌ (சுழல்காற்றெழுதலால்‌ அதன்முன்‌ 
துரும்புபோல்‌) சிதற, ஒளிர்கின்ற வாள்களுடன்‌ காலாள்கள்‌ அழியவும்‌, 
சிறந்த யானைப்படை அழியவும்‌, குவியல்‌ குவியலாய்க்‌ கொன்று சாய்ப்‌ 
பேன்‌. 

கு போன வீரர்‌, படைத்தலை வீரர்‌ என இயையும்‌, கிடக்கிடு - 
கிடக்க; இது வேடர்‌ குழு வழக்கு, தேவர்‌ வரினும்‌ என உம்மை 
விரிக்க. சிலைமாமேகம்‌ என்பது உருவகவணி தழுவியது. சோனை - 
விடாமழை. குடர்‌ - குடல்‌ ; இறுதிப்போலி. சூறை சுழல்காற்று. 
பட - தோன்ற. தானை- காலாள்‌. இறைபோதா என்பது ஒரு பிரதி 
யிற்‌ கண்ட பாடம்‌. இரை போதா என்ற பாடத்தினும்‌, இறைபோதா 
என்ற பாடம்‌ பொருட்சிறப்புடையதாகத்‌ தோன்றுகிறது. இறை என்ப 
தில்‌ உள்ள (வல்லின) றகரம்‌ ஏடெழுதுவோரால்‌ (இடையின) ரகரமாக. 
எழுதப்பட்டு, இரைபோதா என்று மாறியிருத்தலும்‌ கூடும்‌. இறை. 
போதா என்பது, சிறுபொழுதைப்‌ போர்க்கும்‌ போதாத என்று பொருள்‌ 
படும்‌, (20), 


2411. நின்ற கொடைக்கையென்‌ னன்ப 
னுடுக்க நெடுஞ்சீரை 
யன்று கொடுத்தவண்‌ மைந்தர்‌ 
பலத்தையென்‌ னம்பாலே 
கொன்று குவித்த நிணங்கொள் 
பிணக்குவை கொண்டோடித்‌ 
அன்று திரைக்கடல்‌ கங்கை 
மடுத்திடை தூராதோ. 
28 


அதச்‌ அயோத்தியா காண்டம்‌ 


நின்ற கொடைக்‌ கை என்‌ அன்பன்‌ உடுக்க, நெடுஞ்சீரை 
அன்று கொடுத்தவள்‌ மைந்தர்‌ பலத்தை, என்‌ அம்பாலே 
"கொன்று குவித்த நிணம்‌ கொள்‌ பிணக்‌ குவை கொண்டு ஓடித்‌ 
துன்று திரைக்‌ கடல்‌, கங்கை மடுத்து இடை தூராதோ? 


பொ :--நிலைத்த கொடைக்கையினையுடைய, என்னுடைய அன்புக்‌ 
குரியவனான இராமன்‌ உடுக்கும்படி பெரிய மரவுரியை அன்று கொடுத்‌ 
தவளான கைகேயியின்‌ மகனான பரதன்‌ படையினை என்‌ அம்புகளாலே 
கொன்று குவித்த கொழுப்புள்ள பிணக்குவியல்களைக்‌ கங்கையாறு 
இழுத்துக்கொண்டு சென்று, அலை செறிந்த கடலிலே புகவிட்டு 
அக்கடலிடத்தை நிரப்பிவிடாதோ? 
கு :--நின்ற கொடை - என்றும்‌ நீங்காது நிலைத்த கொடை. 
“கொடைக்கை அன்பன்‌, என்‌ அன்பன்‌ என இயையும்‌. சீரை - மரவுரி. 
சீரம்‌ என்ற பாடத்தினும்‌ சீரை என்ற பாடம்‌ சிறப்புடைத்து. “சீரை 
தைஇய உடுக்கையர்‌ ' (திருமுருகாற்றுப்படை. 126) என்பது நக்கீரர்‌ 
கூற்று. அன்று - முடி சூட்டக்குறித்த அந்நாளில்‌. மைந்தர்‌ என்பத 
னுள்‌ பன்மை இகழ்ச்சி குறித்தது. பலம்‌ - படை ; தன்‌ பெரும்‌ பலத்‌ 
தைச்‌ சார்ந்தான்‌ (யுத்த. கும்பகன்னன்‌, 128) எனப்‌ பின்னும்‌ இப்‌ 
பொருளிற்‌ பயின்றுள்ளமை காணலாம்‌. நிணம்‌ - கொழுப்பு. (21) 


2412. ஆடு கொடிப்படை சாடி 

யறத்தவ ரேயாள 

வேடு கொடுத்தது பாரெனு 
மிப்புகழ்‌ மேவீரோ 

நாடு கொடுத்தவென்‌ னாயக 
னுக்கிவர்‌ நாமாளுங்‌ 

காடு கொடுக்கல ராகி 
யெடுத்தது காணீரோ. 


“ ஆடு கொடிப்‌ படை சாடி, அறத்தவரே ஆள 
வேடு கொடுத்தது, பார்‌ ” எனும்‌ இப்‌ புகழ்‌ மேவீரோ ? 
நாடு கொடுத்த என்‌ நாயகனுக்கு இவர்‌, நாம்‌ ஆளும்‌ 
காடு கொடுக்கிலர்‌ ஆகி, எடுத்தது காணீரோ ? 


பொ :--நாட்டைத்‌ தனக்குக்‌ கொடுத்த என்‌ தலைவனான இராம 
பிரானுக்கு இவன்‌, நாம்‌ ஆட்சி செய்யும்‌ காட்டையும்‌ கொடாதவனாய்ப்‌ 
புடையெடுத்துவந்ததைக்‌ காண்மின்‌ ; (அவ்வாறு நெறிதவறிப்‌ படை 


குகப்‌ படலம்‌ 855 


யெடுத்து வந்தமையால்‌) “அசைகின்ற கொடிகளையுடைய இவன்‌ படை 
களைத்‌ தாக்கி அழித்து, அற நெறி நின்ற இராமனே அரசு ஆளும்படி, 
வேட்டுவர்‌ கூட்டம்‌ நாட்டை மீட்டுக்கொடுத்தது "" என்று உலகம்‌ 
சொல்லும்‌ இப்புகழை அடையீரோ ? (அடைமின்‌.) 


கு :--பின்னிரண்டடியால்‌ பரதன்‌ கொடுமையும்‌, முன்னிரண்டடி 
யால்‌, அக்கொடுமை நீக்கி மேற்கொள்ளவேண்டிய கடமையும்‌ விரித்த 
வாறு. காடும்‌ என உம்மை விரிக்க. எடுத்தல்‌ - படையெடுத்தல்‌, (22) 


2413. மாமுனி வர்க்குற வாகி 
வனத்திடை யேவாழுங்‌ 
கோமுணி யத்தகு மென்று 
மன க்திறை கொள்ளாதே 
யேமுனை யுற்றிடி லேழு 
கடற்படை யென்றாலு 
மாமுனை யிற்சறு கூழென 
விப்பொழு தாகாதோ. 


மா முனிவர்க்கு உறவு ஆகி, வனத்திடையே வாழும்‌ 

கோ முனியத்‌ தகும்‌ என்று, மனத்து இறை கொள்ளாதே, 
ஏ முனை உற்றிடில்‌, ஏழு கடல்‌ படை என்றாலும்‌ 

ஆ முனையின்‌ சிறு கூழ்‌ என இப்பொழுது ஆகாதோ ? 


பொ :-—சிறந்த முனிவர்களுக்கு உறவினனாகி, வனத்தில்‌ வாழ்கின்ற 
தலைவனான இராமன்‌ சினங்கொள்ளத்தக்கதாய்விடும்‌ என்று சிறிதும்‌ 
மனங்கொள்ளாமல்‌, அம்பெய்யும்‌ போரில்‌ நான்‌ புகுந்தால்‌ ஏழு கடல்‌ 
களும்‌ (ஒன்றுபட்டாற்‌)போலும்‌ பெரிய கடத்தற்கரிய படையென்றாலும்‌, 
பசு முனைந்தால்‌ அதன்‌ எதிர்ப்பட்ட இளம்பயிர்‌ (அழிதல்‌) போல 
இப்பொழுதே அழிந்ததாகாதோ ? (அழிந்ததாகிவிடும்‌). 


கு :—* தம்பியொடு போர்‌ செய்யலாமா * என்று நம்‌ தலைவனான 
இராமன்‌ முனியக்கூடும்‌ என எண்ணாமல்‌ நான்‌ போர்செய்யப்‌ புகுந் 
தால்‌, இப்படையல்ல, இன்னும்‌ ஏழுகடலும்‌ ஒன்றுபட்டாற்போலும்‌ 
பெரிய -- பிறரால்‌ கடத்தற்கரிய-- படையாயினும்‌, பசுவின்முன்‌ எதிர்ப்‌ 
பட்ட இளம்பயிர்‌ (அதன்‌ வாயாலும்‌ காலாலும்‌) அழிதல்போல (என்‌ கை 
வாள்வீச்சாலும்‌ என்‌ கால்‌ துகைத்தலாலும்‌) அழிந்துவிடும்‌ என்றவாறு. 
இறை - சிறிதும்‌. ஏ- அம்பு. முனை - போர்‌. ஆ - பசு. முனையின்‌ - 
முனைந்தால்‌; தின்ன மூண்டெழுந்தால்‌.' சிறு கூழ்‌ - இளம்பயிர்‌. 
இப்பொழுதே ஆகாதோ என ஏகாரம்‌ விரிக்க. (29) 


356 அயோத்தியா காண்டம்‌ 


சுமந்திரன்‌ பரதனிடம்‌ குகன்‌ தன்மை சொல்லல்‌ 2414-2416 
2414. என்பன சொல்லி யிரும்பன 
மேனிய ரேனோர்முன்‌ 
வன்பணை வில்லினன்‌ மல்லுயர்‌ 
கோளினன்‌ வாள்வீரற்‌ 
கன்பனு நின்றன னின்றது 
கண்டரி யேறன்ன 
முன்பனில்‌ வந்து மொழிந்தனன்‌ 
மூரிய தேர்வல்லான்‌. 
என்பன சொல்லி, இரும்பு அன மேனியர்‌ ஏனோர்‌ முன்‌ 
வன்‌ பணை வில்லினன்‌, மல்‌ உயர்‌ தோளினன்‌, வாள்‌ வீரற்கு 
அன்பனும்‌, நின்றனன்‌; நின்றது கண்டு, அரியேறு அன்ன 
முன்பனில்‌ வந்து, மொழிந்தனன்‌ மூரிய தேர்வல்லான்‌. 
பொ :—வலிய பெரிய வில்லையுடையவனும்‌, மற்போர்ப்‌ பயிற்சி' 
பெற்ற உயர்ந்த தோள்களை யுடையவனும்‌, வாளையுடைய வீரனாகிய 
இராமனிடம்‌ அன்பு பூண்டவனுமாகிய குகன்‌, இரும்புபோலும்‌ உடம்‌ 
புடைய மற்றை வேடர்களுக்கு எதிரே, மேற்பாடல்களில்‌ கூறியவற்றைச்‌ 
சொல்லி, (கங்கையின்‌ தென்கரையில்‌) நின்றான்‌ ; அவன்‌ நின்றதைக்‌ 
கண்டு, வலிய தேரை ஓட்டுவதில்‌ ஆற்றல்‌ வாய்ந்தவனான சுமந்திரன்‌, 
சிங்க ஏறுபோலும்‌ ஆற்றலுடைய பரதன்பால்‌ வந்து கூறினான்‌. 
கு :--என்பன என்றது, மேற்பாடல்களிற்‌ குகன்‌ கூற்றாக வந்த 
வற்றைச்‌ சுட்டி நின்றது. இரும்பு, நிறத்தாலும்‌, வன்மையாலும்‌ குகன்‌ 
படையினரின்‌ மேனிக்கு உவமமாயிற்று. ஏனோர்‌ - மற்றைவேடர்‌. 
பணைத்தல்‌ - பருத்தல்‌. மல்லுயர்‌ தோளினன்‌ என்பதற்கு மற்றொழில்‌ 
உயர்தற்குக்‌ காரணமான தோள்‌ என உரை கூறலும்‌ ஆம்‌. (24} 


2415. கங்கையிரு கரையுடையான்‌ 
ஸ்‌ கணக்கிறந்த நாவாயா 
னுங்கள்குலத்‌ தனிகாதற்‌ 
குயிர்த்துணேவ னுயர்தோளான்‌ 
வெங்கரியி னேறனையான்‌ 
விற்பிடித்த வேலையினான்‌ 
கொங்கலரு நறுந்தண்டார்க்‌ 
குகனென்னுங்‌ குறியுடையான்‌.. 


குகப்‌ படலம்‌ 357 


“கங்கை இருகரை உடையான்‌, 
கணக்கு இறந்த நாவாயான்‌, 
உங்கள்‌ குலத்‌ தணி நாதற்கு 
உயிர்த்துணைவன்‌, உயர்தோளான்‌, 
வெம்‌ கரியின்‌ ஏறு அனையான்‌, 
வில்‌ பிடித்த வேலையினான்‌, 
கொங்கு அலரும்‌ நறும்‌ தண்‌ தார்க்‌ 
குகன்‌ என்னும்‌ குறி உடையான்‌” 


2416. கற்காணுர்‌ திண்மையான்‌ 
கரைகாணாக்‌ காதலா 
னற்காணிற்‌ கண்டனைய 
வழமகமைந்த மேனியான்‌ 
மற்காணுந்‌ திருநெடுந்தோண்‌ 
மமைகாணு மணீகிறத்தாய்‌ 
நிற்காணு முள்ளத்தா 
னெ றியெதிர்நின்‌ றனனென்றான்‌. 


“கல்‌ காணும்‌ திண்மையான்‌, 
கரை காணாக்‌ காதலான்‌, 
அல்‌ காணில்‌ கண்டனைய 
அழகு அமைந்த மேனியான்‌, 
மல்‌ காணும்‌ திரு நெடுந்தோள்‌ 
மழை காணும்‌ மணி நிறத்தாய்‌ ! 
நின்‌ காணும்‌ உள்ளத்தான்‌, 
நெறி எதிர்‌ நின்றனன்‌” என்றான்‌. 
பொ :--(சுமந்திரன்‌, பரதனை நோக்கி,) “ மற்றொழிற்‌ பயிற்சிபெற்ற 
கொற்றவை உறையும்‌ நீண்ட தோள்களையும்‌ , மேகம்போற்‌ காணப்படு 
கின்ற அழகிய கர நிறத்தையும்‌ உடையாய்‌ ! கங்கையின்‌ இருகரைகளை 
யும்‌ உடையவனும்‌, அளவு கடந்த ஓடங்களையுடையவனும்‌, உங்கள்‌ 
குலத்‌ தனிநாதனான இராமனுக்கு உயிர்த்‌ தோழனும்‌, உயர்ந்த தோள்‌ 
களையுடையவனும்‌, (பகைவர்களாகிய) கொடிய (மத) யானைகளி 
னிடையே சிங்கம்‌ போல்பவனும்‌, வில்லேந்திய படைக்கடலை யுடையவ 
னும்‌, மலைபோலும்‌ திண்மையையுடையவனும்‌, (கடல்போலும்‌) எல்லை 
யற்ற அன்புடையவனும்‌, நோக்குமிடத்து, இருளைக்‌ கண்டாலொத்த 
அழகிய மேனியையுடையவனும்‌, தேன்‌ பரவிய நறுமணம்‌ வாய்ந்த 
குளிர்ந்தமாலையை அணிந்தவனுமான குகன்‌ என்னும்‌ பெயரையுடைய 


258 அயோத்தியா காண்டம்‌ 


வேடர்‌ தலைவன்‌, நின்னைக்‌ காணும்‌ கருத்தினனாய்‌, வழியில்‌ எதிரே 
நின்றான்‌” என்று கூறினான்‌. 


௫ :--இவ்‌ இரண்டு செய்யுட்களும்‌ ஒரு தொடர்‌ ; பொருளியைபு 
கருதி, இணைத்துத்‌ தரப்பட்டன. மணி நிறத்தாய்‌ ! கரையுடையான்‌, 
நாவாயான்‌, துணைவன்‌, தோளான்‌, ஏறனையான்‌, வேலையினான்‌? 
திண்மையான்‌, காதலான்‌, மேனியான்‌ குகன்‌ என்னும்‌ குறி 
யுடையான்‌, உள்ளத்தான்‌, நின்றனன்‌ என இயையும்‌. மல்‌ - மற்போர்ப்‌ 
பயிற்சி. திரு என்றது இங்கே கொற்றவையை. கங்கையிரு கரை 
என்றது கங்கையாற்றின்‌ இரு கரைகளையும்‌ அடுத்துள்ள நிலப்பரப்பை. 
கணக்கு - அளவு; *கணக்கிலாத்திருக்கோலம்‌ ' (30. 1.) என்பது 
திருவாசகம்‌, இறத்தல்‌ - கடத்தல்‌. நாவாய்‌ - ஓடம்‌. உங்கள்‌ குலம்‌ 
என்றது சூரிய குலத்தை. உங்கள்‌ குலத்‌ தனிநாதன்‌ - சூரிய குலத்தில்‌ 
தோன்றிய ஒப்பற்ற தலைவனான இராமன்‌. வெங்கரியின்‌ ஏறனையான்‌ 
என்றது, பகைவர்களாகிய மதயானைகளினிடையே சிங்கவேறு போல்‌ 
பவன்‌ என்றவாறு. கரி என்னும்‌ பால்பகா அஃறிணைப்‌ பெயர்‌ இங்கே 
கரிகள்‌ எனப்‌ பன்மையுணர நின்றது, இன்‌, ஏழன்‌ உருபு. * அது 
புறனடையாற்‌ கொள்ளப்படும்‌ * என்பர்‌ திருக்கோவையார்‌ உரை 
யாசிரியர்‌ (19). ஏறு - ஆண்‌ சிங்கம்‌. ஆண்‌ சிங்கத்தை * ஏறு ' என்‌ 
றும்‌, அரியேறு என்றும்‌ வழங்குதல்‌ உண்டு. * ஏறுபோற்‌ பீடுநடை * 
(திருக்குறள்‌. 59) என்பதன்‌ உரையில்‌ ஏறு என்பதற்குச்‌ சிங்கவேறு 
என்று பரிமேலழகர்‌ உரை வரைந்தமையும்‌, * அரியேறன்ன முன்பன்‌ * 
(2414) என ஆசிரியரே வழங்குதலும்‌ காணலாம்‌. இனி விலங்கினத்தின்‌ 
ஆண்களுட்‌ சிலவற்றுக்கு ஏறு என்னும்‌ பெயர்‌ வழக்குண்மை கொண்டு. 
ஆண்‌ சிங்கத்தினை அரியேறு என்று வழங்குதல்போல, ஆண்யானை 
யினையும்‌ கரியின்‌ ஏறு என்று வழங்கல்‌ கூடும்‌ என்று கருதி, “வெம்‌: 
கரியின்‌ ஏறு அனையான்‌ ” என்பதற்கு * (மதத்தால்‌) வெவ்விய ஆண்‌ 
யானையை ஒத்தவனும்‌ £ என்று பொருள்கொண்டாரும்‌ உளர்‌. இங்கு. 
இன்‌ அல்வழிச்‌ சாரியையாகும்‌. இங்கே களிற்றியானை, இன ந்தழுவிக்‌ 
காத்தலால்‌ குகனுக்கு உவமையாயிற்று எனக்‌ கொள்ளல்‌ தகும்‌. 
விற்பிடித்த வேலை என்றது குகனுடைய காலாட்படையின்‌ மிகுதி' 
கூறியவாறு. கல்‌ - மலை. திண்மை-நிலை கலங்காமை. காதல்‌-அன்பு. 
காணில்‌ அல்‌ கண்டனைய மேனி அழகு அமைந்த மேனி என இயையும்‌. 
அல்‌-இருள்‌ ; “அல்லையாண்டமைந்த மேனி (2492) என்பது காண்க- 
மேனி-உடம்பு. குகன்‌ மேனிக்கு இருள்‌ உவமை ; ₹* எண்ணெய்‌ உண்ட 
இருள்‌ புரை மேனியான்‌ ” C048) என்றார்‌ முன்னும்‌. உள்ளம்‌ - 
கருத்து ; “என்னுங்கட்குள்ளம்‌ ? (2947) என்பது சீவக சிந்தாமணி. 
நெறி - வழி. (25, 26) 


குகப்‌ படலம்‌ 359 


பரதன்‌ குகனைக்காண விரைதல்‌ 


2417. தன்முன்னே யவன்றன்மை 

கதன்றுணைவன்‌ முந்துரைத்த 

சொன்முன்னே யுவக்கின்ற 
துரிசிலாத்‌ தருமனத்தான்‌ 

மன்முன்னே தமீஇக்கொண்ட 
மனக்கினிய துணைவனே 

லென்முன்னே யவற்காண் பென்‌ 
யானேசென்‌ ஹறெனவெழுரந்தான்‌. 


தன்முன்னே, அவன்‌ தன்மை 
தன்‌ துணைவன்‌ முந்து உரைத்த 
சொல்‌ முன்னே உவக்கின்ற 
துரிசு இலாத்‌ திரு மனத்தான்‌, 
“மன்‌ முன்னே தழீஇக்‌ கொண்ட 
மனக்கு இனிய துணைவனேல்‌, 
என்‌ முன்னே; அவற்‌ காண்பென்‌ 
யானே சென்று” என எழுந்தான்‌. 


பொ :--தன்‌ நட்பினனான சுமந்திரன்‌ அக்குகனியல்பைத்‌ தன்‌ 
எதிரே முந்திவந்து சொன்ன சொற்களுக்கு முன்னே மகிழ்கின்ற 
குற்றம்‌ அற்ற நன்‌ மனமுடைய பரதன்‌, நம்‌ தலைவன்‌ (இராமன்‌) 
முன்னே தழுவிக்கொண்ட மனத்துக்கு இனிய நண்பனாயின்‌, அவன்‌" 
என்‌ அண்ணனே; ஆதலால்‌ யானே அவன்‌ இருக்குமிடஞ்‌ சென்று, 
அவனைக்‌ காண்பேன்‌ என்று புறப்பட்டான்‌. 


கு :—அவன்‌ என்றது குகனை. அவன்‌ தன்மை, * கங்கையிருகரை 
யுடையான்‌ ' * கற்காணும்‌ திண்மையான்‌ * என்று தொடங்கும்‌ பாடல்‌ 
களிற்‌ கூறியவை. துணைவன்‌ - நட்பினன்‌, சுமந்திரன்‌. இந்நூலிற்‌. 
கூறியபடி இராமன்‌ குகனைச்‌ சந்தித்து நட்புக்‌ கொள்ளு முன்னே சுமந்‌. 
திரன்‌ அயோத்தி அடைந்துவிட்டானாயினும்‌, இராமன்பால்‌ பேரன்‌ 
புடைய அவன்‌, இராமன்‌ செயல்களை அவ்வப்போது அறிந்துகொண்ட 
முறையில்‌ இராமன்‌ குகனொடு தோழமை கொண்ட தனையும்தெரிந்திருந் 
தான்‌ என்று கொள்ளல்‌ தகும்‌. சொல்‌ முன்‌ உவத்தலாவது குகன்‌ 
இயல்பாகச்‌ சுமந்திரன்‌ கூறிய சொற்கள்‌ செவிப்‌ புகுமுன்‌ மகிழ்த 
லாம்‌. துரிசு - குற்றம்‌. மன்‌ - தலைவன்‌. மனத்துக்கு இனிய 
துணைவன்‌ என்பது அத்துச்சாரியை கெட்டு, மனக்கினிய துணை 
வன்‌ என நின்றது, விகாரம்‌, முன்‌ - முன்னவன்‌; அண்ணன்‌... 


௮60 அயோத்தியா காண்டம்‌ 


'குகனைப்‌ பரதன்‌ தமையனாகக்‌ கொண்டமை, “ இன்‌ துணைவன்‌ இராகவ 
னுக்கு, இலக்குவற்கும்‌, இளையவற்கும்‌ எனக்கும்‌ முத்தான்‌, குன்றனைய 
திருநெடுந்தோட்‌ குகன்‌ என்பான்‌ இந்நின்ற குரிசில்‌ ” (2456) என்று 
பின்னும்‌ பரதன்‌ கூறுமாற்றால்‌ புலனாகும்‌. * அங்குள கிளை காவற்கு 
அமைதியின்‌ உளன்‌ உம்பி, இங்குள கிளைகாவற்‌ கியாருளர்‌ இசை 
யாய்‌ நீ ' (2080) என இராமன்‌ குகனை நோக்கிக்‌ கூறுதலும்‌ இம்முறை 
யினை ஆதரித்து நிற்றல்‌ காணலாம்‌. யானே சென்று அவற்‌ காண்பென்‌ 
என இயையும்‌. இது, அண்ணனான அவன்‌ யான்‌ இருக்குமிடம்‌ வந்த 
யின்‌ அவனைக்‌ காண்பது முறையாகாது ; யானே அவன்‌ இருக்குமிடம்‌ 
சென்று அவனைக்‌ காண்பதே முறை என்பது விளக்கியவாறு. (27) 


பரதன்‌ தோற்றங்கண்ட குகன்‌ நிலையும்‌ செயலும்‌ 2418-2421 


2418. என்றெழுந்து தம்பியொடு 
மெழுகன்ற காதலொடுங்‌ 
குன்றெழுந்து சென்றகெனக்‌ 
குளிர்கங்கைக்‌ கரைகுறுகி 
நின்றவனை கோக்கினான்‌ 
மிருமேனி நிலையுணர்ந்தான்‌ 
அன்றுகரு நறுங்குஞ்சி 
யெயினர்கோன்‌ றுண்ணென்றான்‌. 


என்று எழுந்து தம்பியொடும்‌ எழுகின்ற காதலொடும்‌ 

குன்று எழுந்து சென்றது எனக்‌ குளிர்‌ கங்கைக்கரை குறுகி 
நின்றவனை நோக்கினான்‌, திருமேனி நிலை உணர்ந்தான்‌, 
துன்று ௧௬ நறுங்குஞ்சி எயினர்கோன்‌ துண்ணென்றான்‌. 


பொ :--என்று கூறிப்‌ புறப்பட்டு, தம்பியோடும்‌, மேலும்‌ மேலும்‌ 
வளர்கின்ற அன்பினோடும்‌ மலை எழுந்து சென்றாற்போலச்‌ சென்று, 
குளிர்ந்த கங்கைக்‌ கரையை அடைந்து நின்ற பரதனை, அடர்ந்த கரிய 
நல்ல மயிர்முடியினையுடைய வேடர்‌ தலைவனான குகன்‌, நோக்கி, 
அவனுடைய திருமேனியின்‌ (பொலிவிழந்த) நிலையை அறிந்து 
நடுங்கினான்‌. 


கு :--என்று எழுந்து என்பது, முன்பாட்டிறுதியிற்‌ பயின்றதனை 
அரநுவதித்தது. தம்பி என்றது, சத்துருக்களை. குன்று, துளக்கலாகா 
நிலையாலும்‌ தோற்றத்தாலும்‌ பரதனுக்கு உவமை; * கருமலை செம்மலை 
யனைய காட்சியர்‌ ' (ஆரணிய. சடாயுப்‌. 15) என்பர்‌ பின்னும்‌. 
நோக்கினான்‌, உணர்ந்தான்‌ என்பவை முற்றெச்சம்‌. துன்றுதல்‌ - 


குகப்‌ படலம்‌ 261 


அடர்தல்‌, எயினர்கோன்‌-வேடர்‌ தலைவன்‌, குகன்‌. அஞ்சனவண்ணன்‌ 
என்று தொடங்கும்‌ பாடல்‌ முதல்‌ பல பாடல்களில்‌ பரதன்பால்‌ தீய 
குணங்களை ஏறிட்ட குகன்‌, பரதனுடைய துன்பத்‌ தோற்றங்கண்டு 
துணுக்கமுற்றான்‌ என்க. (28) 


2419. வற்கலையி னுடையானை 
மாசடைந்த மெய்யானை 
நற்கலையின்‌ மதியென்ன 
நகையிழந்த முகத்தானைக்‌ 
கற்கனியக்‌ கனிகின்ற 
அயரானைக்‌ கண்ணுற்றான்‌ 
விற்கையினின்‌ றிடைவீழ 
வீம்முற்று நின்றொழிந்தான்‌. 
வற்கலையின்‌ உடையானை மாசு அடைந்த மெய்யானை 
நல்‌ கலை இல்‌ மதி என்ன நகை இழந்த முகத்தானை 
கல்‌ கனியக்‌ கனிகின்ற துயரானைக்‌ கண்ணுற்றான்‌, 
வில்‌ கையின்‌ நின்று இடைவீழ, விம்முற்று நின்றொழிந்தான்‌. 


பொ :--மரவுரியுடை யுடையவனும்‌, அழுக்கடைந்த வுடம்புடையவ 
னும்‌, நல்ல கலையில்லாத திங்கள்போல ஒளி யிழந்த முகமுடையவனும்‌, 
கல்லும்‌ இளகும்படி முதிர்கின்ற துயரையுடையவனும்‌, ஆகிய பரதனைக்‌ 
கண்டு (குகன்‌) தன்‌ கையினின்று இடப்பக்கத்தே வில்‌ நழுவி விழ 
ஏங்கிச்‌ செயலற்று நின்றான்‌. 

கு :—வற்கலை - மரவுரி. பரதன்‌ மரவுரியாடை புனைந்தமை 
“ தன்னுடைத்‌ திருவரைச்‌ சீரை சாத்தினான்‌ ' (2988) என முன்னரே 
கூறப்பட்டது. மாசு-அழுக்கு. இராமன்‌ வனம்‌ புகுந்தமையால்‌ 
விளைந்த துக்கத்தால்‌, நன்னீராடாது கண்ணீராடி, உண்ணாது உறங்‌ 
காது, தரையிடைக்‌ கிடந்து போந்தமையால்‌ மெய்‌ மாசடைந்ததாயிற்று ; 
முகம்‌ பொலிவிழந்ததாயிற்று. கல்லும்‌ என உம்மை விரிக்க. பரத 
னுடைய துயரநிலை, உயிருடையனவேயன்றி உயிரற்ற வலிய கல்லும்‌ 
கணியுமாறு மிக்கது என்பது தோன்றக்‌ : கற்கனியக்‌ கனிகின்ற துயர்‌ * 
என்றார்‌. “ தாவர சங்கமம்‌ என்னும்‌ தன்மைய யாவையும்‌ இரங்கிடக்‌ 
கங்கை யெய்தினான்‌ ” (2391) என முன்னரும்‌, “அவலம்‌ ஈதென 
எழுதிய படிவம்‌ ஒத்து எய்துவான்‌” (திருவடி சூட்டு 49) என்று பின்னரும்‌ 
கூறுதலும்‌ இங்கு நோக்கத்‌ தகும்‌. கனிதல்‌-முன்னது இளகுதல்‌ ; 
* விஞ்சையர்‌ கனிந்து சோர்ந்தார்‌ ? (727) என்பது சீவக சிந்தாமணி. 


262 அயோத்தியா காண்டம்‌ 


பின்‌ வந்த கனிதல்‌ - முதிர்தல்‌ ; * கன்னிமை கனியா ” (11. 96) என்பது: 
பரிபாடல்‌. இடை-இடப்பக்கம்‌ ; * எங்கள்‌ பெம்மானிடையாளை ' (84) 
என்பது அபிராமியந்தாதி. விம்முதல்‌ - ஏங்குதல்‌. “நெஞ்சில்‌ சிறிய 
தோர்‌ விம்மல்‌ கொண்டான்‌ '' (சுந்தர. 996) என்பர்‌ பின்னும்‌. எயினர்‌ 
கோன்‌ என்னும்‌ எழுவாய்‌ முன்பாட்டிலிருந்து கொள்ளத்தகும்‌, (29) 


2420. ஈம்பியுமென்‌ னாயகனை 
யொக்கின்றா னயனின்றுன்‌ 
மம்பியையு மொக்கின்றான்‌ 
ற்வவேடம்‌ தலைரின்றான்‌ 
அன்பமொரு முடிவில்லை 
திசைநோக்கித்‌ தொழுகின்றாு 
னெம்பெருமான்‌ பின்பிறந்தா 
ரிழைப்பரோ பிழைப்பென்றான்‌. 


“நம்பியும்‌ என்‌ நாயகனை ஓக்கின்றான்‌; அயல்‌ நின்றான்‌ 
தம்பியையும்‌ ஒக்கின்றான்‌; தவவேடம்‌ தலைநின்றான்‌ ; 

துன்பம்‌ ஒரு முடிவு இல்லை; திசைநோக்கித்‌ தொழுகின்றான்‌; 
எம்பெருமான்‌ பின்பிறந்தார்‌ இழைப்பரோ பிழைப்பு?” என்றான்‌. 


பொ:--உயர்ந்தோனேன பரதனும்‌ என்னுடைய தலைவனை 
(இராமனை)ப்‌ போலிருக்கிறான்‌ ; அவன்‌ பக்கத்தே நிற்கின்றவ(னான 
சத்துருக்க)னும்‌ என்‌ நாயகன்‌ பக்கத்தில்‌ உள்ள தம்பியை(இலக்கு 
வனை)ப்‌ போலிருக்கிறான்‌ ; (மேலும்‌ இந்த நம்பி) தவவேடம்‌ மேற்கொண்‌ 
டுள்ளான்‌ ; (இவன்‌ உற்ற) துன்பத்துக்கு எல்லையில்லை ; (இராமன்‌ 
சென்ற) திசை நோக்கி வணங்குகின்றான்‌ ; என்‌ தலைவன்பின்‌ பிறந்‌ 
தோர்‌ தவறு செய்வரோ? செய்யார்‌. 


கு :—நம்பி என்னும்‌ சொல்லுக்கு, *கல்யாணகுண பூரணன்‌ £* 
என்பது பெரிய வாச்சான்‌ பிள்ளை கூறும்பொருள்‌ (பெரியதிருமொழி 
7. 1. 1.). என்‌ நாயகன்‌, எம்பெருமான்‌ என்பவை இராமனைக்‌ குறித்து 
நின்றன. நம்பிக்கும்‌, நாயகனுக்கும்‌, எழிலாலும்‌, குணத்தாலும்‌ 
ஒப்புமை கொள்ளத்தகும்‌. * நம்பியும்‌ என்‌ நாயகனை ஓக்கின்றான்‌ ” 
என்பது, “எள்ளரிய குணத்தாலும்‌, எழிலாலும்‌, இவ்விரு ந்த வள்ளலையே: 
அனையான்‌” (741) என்று விசுவாமித்திர முனிவர்‌ கூறியதை நினைவூட்டு: 
வதாயிருக்கிறது. தவவேடம்‌ தலை நிற்றல்‌-தவவேடம்‌ மேற்கொள்ளல்‌.. 
முடிவு - எல்லை. திசை நோக்கித்‌ தொழுதல்‌, பெரியோர்‌ திறத்தும்‌ 
தேவர்திறத்தும்‌ செய்யும்‌ சிறப்புவழிபாடு. * மன்பெரிய மாமனடி 


குகப்‌ படலம்‌ 8968 


மகிழ்ந்து திசை வணங்கி ' (849) என்னும்‌ சீவக சிந்தாமணிச்‌ செய்யு: 
ளும்‌, அதனுள்‌, * திசை வணங்கி ' என்பதற்கு, * திசைநோக்கி வணங்கி! 
என நச்சினார்க்கினியர்‌ எழுதிய பொருளும்‌ இங்கு நோக்கத்தகும்‌. 
இழைப்பரோ என்பதனுள்‌ ஓகாரம்‌ எதிர்மறை. பிழைப்பு-தவறு. (30). 


2421. உண்டிடுக்க ணொன்றுடையா 

னுலையாத வன்புடையான்‌ 

கொண்டதவ வேடமே 
கொண்டிருந்தான்‌ குறிப்பெல்லாங்‌ 

கண்டுணர்ந்து பெயர்கின்றேன்‌ 
காமின்க ணெறியென்னாத்‌ 

கண்டுறையோர்‌ நாவாயி 
லொருதனியே தான்வந்தான்‌. 


உண்டு இடுக்கண்‌ ஒன்று; உடையான்‌, 

உலையாத அன்புடையான்‌ 

கொண்ட தவவேடமே 
கொண்டிருந்தான்‌; குறிப்பெல்லாம்‌ 

கண்டு உணர்ந்து பெயர்கின்றேன்‌ ; 
காமின்கள்‌ நெறி;” என்னாத்‌ 

தண்‌ துறை ஓர்‌ நாவாயில்‌ 
ஒருதனியே தான்‌ வந்தான்‌. 


பொ :--எயினர்கோ(னான குக)ன்‌, இந்தப்‌ பரதனுக்கு ஒரு துன்பம்‌- 
உண்டு ; என்‌ தலைவனும்‌, என்பால்‌ அன்புடையவனும்‌ ஆன இராமன்‌ 
பூண்ட தவவேடத்தையே இவனும்‌ பூண்டுள்ளான்‌ ; இவன்‌ கருத்தெல்‌ 
லாம்‌ நோக்கி அறிந்து திரும்புகின்றேன்‌. (யான்‌ திரும்பிவரும்வரை) 
வழியைக்‌ காவல்‌ செய்ம்மின்‌' என்று கூறிக்‌ குளிர்ந்த நீர்த்துறையி 
லுள்ள ஒரு படகில்‌ (கங்கையின்‌ தென்கரை நின்று வடகரை நோக்கி) 
தான்‌ ஒருவனே தனித்துவந்தான்‌. 

கு இடுக்கண்‌ - துன்பம்‌. இடுக்கண்‌ ஒன்று உண்டு என 
இயைக்க. உடையான்‌ - தலைவன்‌. உலைதல்‌-கெடுதல்‌, உடையான்‌, 
உலையாத அன்புடையான்‌ என்பவை இராமனைக்குறித்து நின்றன. 
உடையானும்‌ உலையாத அன்பு உடையானும்‌ ஆன இராமன்‌ கொண்ட 
தவ வேடமே கொண்டிருந்தான்‌ என்க. குறிப்பு - கருத்து. கண்டு 
உணர்ந்து என இருவினைபெய்தது ஐயமகலத்‌ தெளிந்து எனற்‌. 
பொருட்டு. (91) 


364 அயோத்தியா காண்டம்‌ 


பரதன்‌ வணங்கக்‌ குகன்‌ தழுவுதல்‌ 


2422. வந்தெதிரே தொழுதானை 
வணங்கினான்‌ மலரிருந்த 
வந்தணனுந்‌ தனைவணங்கு 
மவனுமவ னடிவீழ்ந்தான்‌ 
மந்தையினுங்‌ களிகூரத்‌ 
தழுவினான்‌ தகவுடையோர்‌ 
சிந்தையினுஞ்‌ சென்னியினும்‌ 
வீற்றிருக்குஞ்‌ சீர்த்தியான்‌. 
வந்து, எதிரே தொழுதானை வணங்கினான்‌; மலர்‌ இருந்த 
அந்தணனும்‌ தனை வணங்குமவனும்‌, அவனடி வீழ்ந்தான்‌; 
தந்தையினும்‌ களி கூரத்‌ தழுவினான்‌, தகவுடையோர்‌ 
சிந்தையினும்‌ சென்னியினும்‌ வீற்றிருக்கும்‌ சீர்த்தியான்‌. 
பொ:--வந்து, எதிரே (திசை நோக்கித்‌) தொழுத பரதனை 
வணங்கினான்‌ ; தாமரைப்‌ பூவில்‌ தங்கிய பிரமனும்‌ தன்னை வணங்கும்‌ 
பெருமை வாய்ந்த பரதனும்‌, அந்தக்‌ குகனுடைய அடிகளில்‌ விழுந்து 
வணங்கினான்‌ ; தக்கோர்‌ சிந்தையினும்‌, சிரத்தினும்‌ வீற்றிருக்கும்‌ மிக்க 
புகழையுடைய குகன்‌, தந்தை தழுவுதலால்‌ மைந்தற்கு உளதாகும்‌ 
மகிழ்ச்சியினும்‌ மிக்க மகிழ்ச்சி உண்டாகும்படி பரதனைத்‌ தழுவினான்‌. 


கு :—வந்து என்பது முன்பாட்டில்‌ வந்தான்‌ என்றதனை எச்சமாக்கி 
அதநுவதித்தவாறு, அது வணங்கினான்‌ என்னும்‌ வினைகொண்டு முடியும்‌. 
தொழுதல்‌, வணக்கம்‌, அடிவீழ்தல்‌ என்பவை இங்கே எட்டுறுப்பும்‌ நிலந்‌ 
தோய விழுந்து பணிதலைக்‌ குறித்துநின்றன .அந்தணனும்‌ தனைவணங்கு 
மவனும்‌ அவன்‌ அடி வீழ்ந்தான்‌ என்பதனுள்‌ உம்மையால்‌ குகனும்‌ அடி 
வீழ்ந்து வணங்கினமை பெறப்படும்‌. மலர்‌ இருந்த அந்தணனும்‌ தனை 
வணங்குமவன்‌ என்றது பரதனை. பரதன்‌, மூவுலகும்‌ ஈன்ற பிரமனை முன்‌ 
ஈன்ற இராமனுக்குத்‌ தம்பியாய்‌, அவனனைய சிறப்புடையனாதலின்‌ பிரம 
னும்‌ வணங்கும்‌ பெற்றியுடையனாயினன்‌. * எனைத்துள மறையவை இயம்‌ 
பற்பாலன, பனைத்திரள்‌ கரக்கரிப்‌ பரதன்‌ செய்கையே ' (திருவடி சூட்டு 
44) என்று பரதன்‌ பெருமை பேசுவதும்‌ இங்கு நோக்கத்‌ தகும்‌. அவன்‌ 
அடி-அக்‌ குகனுடைய தாள்களை. அவன்‌ என்பது இங்கு குகனைச்‌ சுட்டி 
நின்றது. தந்தையினும்‌ களிகூரத்‌ தழுவினான்‌ என்பதற்கு, தந்தையாகிய 
தசரத சக்கரவர்த்தி தன்‌ மைந்தர்களைத்‌ தழுவுங்கால்‌ அடையும்‌ மகிழ்ச்சி 
யினும்‌ மகிழ்ச்சி மிகத்‌ தழுவினான்‌ என உரைகொள்ளலும்‌ ஆம்‌. தகவுடை 
யோர்‌ சிந்தையினும்‌, சென்னியினும்‌ வீற்திருக்குஞ்‌ சீர்த்தியான்‌, தந்தை 
யினும்‌ களிகூரத்‌ தழுவினான்‌ எனஇயையும்‌.தகவுடையோர்‌ சிந்தையினும்‌ 


குகப்‌ படலம்‌ 865 


சென்னியினும்‌ வீற்றிருக்குஞ்‌ சீர்த்தியான்‌ என்றது குகனை, தகவு - 
பெருமை. தகவுடையோர்‌-பெருமையுடையோர்‌. இராமனால்‌ தோழமை: 
கொள்ளப்பட்டவனாதலின்‌, குகன்‌ தகவுடையோர்‌ சிந்தையினும்‌ சென்னி' 
யினும்‌ வீற்றிருக்கும்‌ சீர்த்தி உடையனாயினன்‌. தகவுடையோரால்‌: 
நினைந்து வாழ்த்தி வணங்கும்‌ பெருமையுடையான்‌ குகன்‌ என்றவாறு. 


பெரியோரைச்‌ சிறியோர்‌ வணங்குதல்‌ உலகியல்‌ ; இது பொதுவான 
ஒழுக்கமாகும்‌. அடியார்களுள்‌, சாதியும்‌ வயதும்‌ கொண்டு பெரியர்‌ 
சிறியர்‌ என்று மதிப்பிடாமல்‌ ஒருவரையொருவர்‌ வணங்குவது முறை ; 
இது சிறப்பொழுக்கமாகும்‌. இச்சிறப்பொழுக்க முறைக்கிசையவும்‌,. 
ஆசிரியர்‌ பரதன்‌ கூற்றாக முன்னும்‌ பின்னும்‌ பேசியவற்றுக்கு இசைய 
வும்‌, இப்பாடலுக்குப்‌ பொருள்‌ கொள்ளுதல்‌ அமைவுடையதாகும்‌. 


பரதனும்‌, குகனும்‌ இராமனுடைய அழகும்‌, குணமும்‌, செயலும்‌ 
கண்டு, அவன்‌ திறத்துப்‌ பேரன்பு பூண்டவர்கள்‌ என்பது சொல்லாமே 
அமையும்‌. ஆகவே அவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ வணங்குதல்‌ முறையே: 
யாகும்‌. ஆதலால்‌, * வந்து, எதிரே தொழுதானை (குகன்‌) வணங்கினான்‌. 
அவ்வாறு வணங்கின குகனை, மலர்‌ இருந்த அந்தணனும்‌ தனை வணங்கு 
மவனான பரதனும்‌ அடிவீழ்ந்து வணங்கினான்‌. வணங்கின 
பரதன்‌ உள்ளத்தே, குகன்‌ இராமனிடம்‌ பேரன்பு பூண்டவன்‌ 
என்பதனால்‌, அவன்பால்‌ எழுந்த பத்திமையோடு, இராமனால்‌ தழுவிக்‌. 
கொள்ளப்பெற்ற தோழன்‌ என்ற நிலையில்‌, இராமனைத்‌ தான்‌ 
வணங்கி வழிபடுதல்போலக்‌ குகனும்‌ தன்னால்‌ வணங்கி வழிபடத்தக்க 
முன்னவன்‌ என்ற உணர்வும்‌ மேலோங்கியமையால்‌, குகன்‌ தன்னை 
வணங்குதலை விரும்பாது, தான்‌ குகனை வணங்கி, அவனடிக்கீழ்க்‌ கிடந்‌. 
தானாக, குகன்‌ பரதனைத்‌ தழுவிக்கொண்டனன்‌ என்க. “மன்‌ முன்னே 
தழீஇக்கொண்ட மனக்கினிய துணைவனேல்‌, என்‌ முன்னே; அவற்‌: 
காண்பென்‌ யானே சென்று, என வெழுந்தான்‌ ” (2417) “இன்‌ 
துணைவன்‌ இராகவனுக்கு இலக்குவற்கும்‌, இளையவற்கும்‌ எனக்கும்‌ 
மூத்தான்‌ ” (2456) என்று பரதன்‌ கூற்றாக ஆசிரியர்‌ கூறியனவும்‌: 
இங்கு நோக்கத்தகும்‌. 


இவ்வாறு குகன்‌ பரதனைத்‌ தழுவிக்கொண்டாலும்‌, அவனுடைய: 
உள்ளத்தே பரதன்‌ எம்பெருமான்‌ பின்‌ பிறந்தான்‌ என்ற, நினைவும்‌ 
அவன்மீது தான்‌ தவறு நினைந்ததனால்‌ எழுந்த துணுக்கமும்‌ உரம்‌: 
பெற்றெழுந்து, அவன்‌ பரதனை மீண்டும்‌ வணங்கும்படி செய்தன. 
இதனை : மீட்டும்‌ மண்ணதனில்‌ வீழ்ந்தான்‌? (2424) என்று ஆசிரியர்‌ 
பின்னும்‌ கூறுவாராயினர்‌. இவ்வாற்றான்‌ நோக்குமிடத்து இச்செய்யு: 
ளூக்கு மேல்‌ உரைத்த பொருள்‌ அன்பர்‌ நெறிக்கும்‌, ஆசிரியர்‌ கருத்‌ 
துக்கும்‌ ஏற்றதாய்‌ அமைதல்‌ காணலாம்‌, (32), 


3066 அயோத்தியா காண்டம்‌ 
குகன்‌ வினாவும்‌ பரதன்‌ கூறும்‌ விடையும்‌ 


2423. தழுவின புளிஞர்‌ வேந்தன்‌ 
ஸ்‌ முமரைச்‌ செங்க ணானை 
யெழுவினு முயர்ந்து தோளா 
யெய்திய தென்னை யென்ன 
முழுதுல களித்து தந்தை 
முந்தையோர்‌ முறையி னின்றும்‌ 
வழுவின தனை நீக்க 
மன்னனைக்‌ கொணர்வா னென்றான்‌. 


தழுவின புளிஞர்‌ வேந்தன்‌ 
தாமரைச்‌ செங்கணானை 
* எழுவினும்‌ உயர்ந்த தோளாய்‌! 
எய்தியது என்னை ?' என்ன, 
முழுது உலகு அளித்த தந்தை 
முந்தையோர்‌ முறையில்‌ நின்றும்‌ 
வழுவினன்‌, அதனை நீக்க ்‌ 
மன்னனைக்‌ கொணர்வான்‌” என்றான்‌. 


பொ :--தழுவிய வேடர்தலைவனாகிய குகன்‌, தாமரை மலர்போன்ற 
சிவந்த கண்களையுடைய பரதனை (நோக்கி), * கணைய மரத்தினும்‌ 
நீண்ட கைகளையுடையாய்‌ ! (நீ வனம்நோக்கி) வந்தது ஏன்‌ ? ' என்று 
வினவ, (பரதன்‌), * உலக முழுதும்‌ காத்த தந்தை (யாகிய சக்கரவர்த்தி), 
முன்னோர்‌ முறையினின்றும்‌ தவறினான்‌ ; அப்பிழையை நீக்கும்பொருட்டு 
அரச(னாகிய இராமனை அழைத்துக்கொண்டு போதற்கு (வந்தேன்‌) * 
என்றான்‌. 

கு :--புளிஞர்‌ - வேடர்‌. தாமரைச்‌ செங்கணான்‌ என்றது பரதனை. 
பரதன்‌ இராமனனையான்‌ ஆதலின்‌, இராமனுக்கு வழங்கும்‌ தாமரைச்‌ 
செங்கணான்‌ என்னும்‌ பெயர்கொண்டு பரதனையும்‌ சுட்டினார்‌, எழு- 
கணைய மரம்‌. பரதன்‌ தோளுக்குக்‌ கணையமரம்‌ உவமை. திரண்டு 
உருண்டு நீண்ட தன்மையும்‌, வன்மையும்‌ உடைமை பொதுத்தன்மை. 
உலக முழுது என முன்‌ பின்னாக மாற்றியமைத்து உம்‌ விரித்து, உலக 
முழுதும்‌ எனக்‌ கொள்க. அளித்தல்‌ - காத்தல்‌. முந்தையோர்‌ முறை- 
(மூத்தவற்கு முடி சூட்டும்‌) முன்னோர்‌ நடை முறை. வழுவுதல்‌ - பிழை 
படல்‌. வழுவினன்‌ என்பதற்கு நழுவினன்‌ என்று பொருள்கொள் 
ளலுமாம்‌. (33) 


குகப்‌ படலம்‌ 267 


பரதன்பால்‌ தீதின்மை கண்ட குகன்‌ வணங்கிக்‌ கூறல்‌ 
2424—2426 


2424. கேட்டனன்‌ கிராதர்‌ வேந்தன்‌ 

இளர்ந்தெழு முயிரனாக 

மீட்டுமண்‌ ணதனில்‌ வீழ்ந்தான்‌ 
விம்மின னுவகை வீங்கது்‌ 

தீட்டரு மேனி மைந்தன்‌ 
சேவடிக்‌ கமலப்‌ பூவிற்‌ 

பூட்டிய கையன்‌ பொய்யி 
லுள்ளத்தன்‌ புகல லுற்றான்‌. 


கேட்டனன்‌ கிராதர்‌ வேந்தன்‌; 
கிளர்ந்து எழும்‌ உயிரன்‌ ஆகி, 
மீட்டும்‌ மண்ணதனில்‌ வீழ்ந்தான்‌; 
விம்மினன்‌, உவகை வீங்கத்‌ 
தீட்டரு மேனி மைந்தன்‌ 
சேவடிக்‌ கமலப்‌ பூவில்‌ 
பூட்டிய கையன்‌ பொய்‌ இல்‌ 
உள்ளத்தன்‌ புகலலுற்றான்‌. 


பொ :--பரதன்‌ கூறியதனை வேடர்க்கு அரசனான குகன்‌ கேட்டு 
வீறுபெற்றெழுந்த உயிரையுடையனாகி, மீண்டும்‌ மண்ணில்‌ (எட்டுறுப்‌ 
பும்‌ தோய) விழுந்து (பரதனை) வணங்கி, (அவன்பால்‌ தவறு நினைந்‌ 
தமைக்கு) வருந்தி, (பரதனுடைய தூய தன்மை கண்டு) மகிழ்ச்சி மிக, 
(ஓவியராலும்‌) எழுதுதற்கரிய வடிவழகு வாய்ந்த பரதனுடைய 
செவ்விய அடித்தாமரை மலரில்‌ இறுகப்‌ பிணித்த கைத்தலங்களையும்‌ 
குற்றம்‌ அற்ற மனத்தினையும்‌ உடையனாய்க்‌ கூறுவானாயினன்‌. 


கு :--கிராதர்‌ - வேடர்‌, கிளர்ந்தெழுதல்‌ - வீறுபெற்றெழுதல்‌. 
முன்‌ பாட்டில்‌ * வந்து எதிரே தொழுதானை (குகன்‌) வணங்கியது 
“ எம்பெருமான்‌ பின்‌ பிறந்தார்‌ என்று அன்பர்‌ நெறிபற்றி; இப்பாட்டில்‌ 
மீட்டும்‌ குகன்‌ வணங்கியது பரதன்பால்‌ குற்றங்கண்ட தன்‌ பிழை தீர்தற்‌ 
பொருட்டு என்று கொள்ளத்தகும்‌. கேட்டனன்‌, வீழ்ந்தான்‌, விம்மினன்‌ 
என்பவை முற்றெச்சம்‌. விம்முதல்‌ இங்கே வருந்துதல்‌ என்னும்‌ பொரு 
ளிற்‌ பயின்றது. உவகை - மகிழ்ச்சி. தீட்டருமேனி என்றது, பரத 
னுடைய வடிவழகு மிகுதி கூறியவாறு, *எழுதரிய திருமேனிக்‌ கருங்‌ 
கடல்‌ ' (740) என்று இராமனை முன்பு கூறியதும்‌ நோக்கத்தகும்‌. (384) 


368 அயோத்தியா காண்டம்‌ 


2425. தாயுரை கொண்டு தாதை 
யுதவிய தரணி தன்னைத்‌ 
இவினை யென்ன நீத்துச்‌ 
சிந்தனை முகத்திற்‌ றேக்கப்‌ 
போயினை யென்ற போழ்து, 
புகமினோய்‌ தன்மை கண்டா 
லாயிர மிராமர்‌ நின்கே 
மழாவரோ தெரியி னம்மா. 


தாய்‌ உரை கொண்டு, தாதை 
உதவிய தரணி தன்னைத்‌ 
தீவினை என்ன நீத்துச்‌ 
சிந்தனை முகத்தில்‌ தேக்கிப்‌ 
போயினை என்ற போழ்து, 
புகழினோய்‌ ! தன்மை கண்டால்‌ 
ஆயிரம்‌ இராமர்‌ நின்கேழ்‌ 
ஆவரோ ? தெரியின்‌ அம்மா! 


பொ :--புகழுடையாய்‌! அன்னை சொல்லால்‌ தந்தை உதவிய 
ராச்சியத்தைத்‌ தீவினைபோலப்‌ பற்றற நீக்கி, மனக்கவலை முகத்தில்‌ 
நிறைவித்து, (இராமனை அழைக்க வனம்‌ நோக்கிச்‌) சென்றாய்‌ என்ற 
போது, நின்னியல்பினை நோக்கினால்‌ ஆயிரம்‌ இராமரும்‌ ஆராயுமிடத்து 
நினக்கு ஒப்பாவரோ ? ஆகார்‌. 


கு :--தாய்‌ என்றது கைகேயியை. தாயுரைகொண்டு தாதை 
உதவிய தரணி என்றது, தாயும்‌ தந்தையும்‌ இசைந்து கொடுத்த 
ராச்சியம்‌ என்றவாறு ; எனவே அது தீவினைபோல நீக்கத்தக்கதன்‌ 
றென்பது குறிப்பு. சிந்தனை-(மனக்‌) கவலை. தேக்குதல்‌-நிறைவித்தல்‌. 
சிந்தனை முகத்தில்‌ தேக்கி என்றது மனக்கவலை முகத்திலே (நன்கு 
புலப்பட) மிகுவித்து என்றவாறு ; *: நெஞ்சம்‌ கடுத்தது காட்டும்‌ முகம்‌ ப்‌ 
என்பது திருக்குறள்‌ (706). ஆயிரம்‌ இராமரும்‌ என உம்மை விரிக்க. 
கேழ்‌ - ஒப்பு. ஆயிரம்‌ இராமர்‌ நின்கேழாவரோ என்றது இராமனிலும்‌ 
நீ ஆயிரம்‌ மடங்கு மேம்பாடுடையை என்றவாறு. * எண்ணில்கோடி 
யிராமர்களென்னினும்‌, அண்ணல்‌ நின்‌ அருளுக்கருகாவரோ ! (யுத்த. 
மீட்சிப்‌. 292) என்னும்‌ கோசலை கூற்றும்‌ நோக்கத்தகும்‌. அம்மா 
வியப்பிடைச்சொல்‌. (35) 


குகப்‌ படலம்‌ 969 


2426. என்புகம்‌ கின்ற தேமை 
யெயினனே னிரவி யென்பான்‌ 
மன்புகழ்க்‌ கற்றை மற்றை 
யொளிகளைத்‌ தவிர்க்கு மாபோன்‌: 
மன்புகம்‌ பெருமை நுங்கண்‌ 
மரபினோர்‌ புகழ்க ளெல்லா 
முன்புக மாக்கக்‌ கொண்டா 
யுயர்குணத்‌ அரவுத்‌ தோளாய்‌.. 


என்‌ புகழ்கின்றது ஏழை 
எயினனேன்‌ ? இரவியென்பான்‌ 
தன்‌ புகழ்க்‌ கற்றை மற்றை 
ஒளிகளை த்‌ தவிர்க்குமாபோல்‌, 
மன்‌ புகழ்‌ பெருமை நுங்கள்‌ 
மரபினோர்‌ புகழ்களெல்லாம்‌ 
உன்‌ புகழ்‌ ஆக்கிக்கொண்டாய்‌ 
உயர்குணத்து உரவுத்தோளாய்‌ ! 


பொ:--உயர்ந்த குணங்களும்‌, வலிய தோள்களும்‌ உடையாய்‌! 
சூரியன்‌ என்று சிறப்பித்துச்‌ சொல்லப்படுகின்றவனுடைய புகழாகிய 
ஒளித்‌ தொகுதி, மற்றை ஒளிகளை அடக்கித்‌ தான்‌ மேம்பட்டு நிற்றல்‌ 
போல, அரசர்‌ பாராட்டும்‌ பெருமையினையுடைய உங்கள்‌ முன்னோர்க 
ளான அரசர்‌ புகழையெல்லாம்‌ உன்‌ புகழாக ஆக்கிக்கொண்டுவிட்டாய்‌ ;. 
அறிவற்ற வேடனாகிய யான்‌ எவ்வாறு புகழ்வேன்‌ ? 


கு :--உயர்குணத்து உரவுத்தோளாய்‌ ! இரவி யென்பான்தன்‌ 
புகழ்க்கற்றை மற்றை ஒளிகளைத்‌ தவிர்க்குமாபோல்‌, நுங்கள்‌ மரபினோர்‌ 
புகழ்கள்‌ எல்லாம்‌ உன்‌ புகழாக்கிக்கொண்டாய்‌ ! ஏழை எயினனேண்‌ 
என்‌ புகழ்கின்றது ? என இயையும்‌, மற்றை ஒளி என்றது, பிற 
கோள்களும்‌, நாண்மீன்களும்‌ ஆகியவற்றின்‌ ஒளியினை. தவிர்க்குமாறு 
போல என்பது தவிர்க்குமாபோல என நின்றது விகாரம்‌. இரவி: 
யென்பான்தன்‌ புகழ்க்கற்றை மற்றை ஒளிகளைத்‌ தவிர்த்தலாவது :- 
சூரியனுடைய ஒளித்தொகுதி மற்றைக்‌ கோள்கள்‌ முதலியவற்றின்‌: 
ஒளிகளின்‌ மேம்பட்டுத்‌ தன்‌ முன்‌ அவை ஒளியிழந்து மங்கச்‌ செய்தல்‌... 
நுங்கள்‌ மரபினோர்‌ புகழ்களெல்லாம்‌ உன்‌ புகழாக்கிக்‌ கொண்டாய்‌ 
என்றதற்கு, உங்கள்‌ மரபிற்றோன்றிய அரசர்‌ ஓரொருவர்‌ ஓரொரு. 
வகையால்‌ புகழெய்தினராக, நீ அவ்வெல்லாவகையாலும்‌ புகழெய்தி, 
உன்‌ புகழ்முன்‌ அவர்‌ புகழ்‌ குன்றச்‌ செய்தாய்‌ என்று உவமையொடு 
பொருந்த உரை கொள்ளத்தகும்‌. ** ஆர்கலி யகழ்ந்தோர்‌ கங்கை 
24 - 


370 அயோத்தியா காண்டம்‌ 


யவனியிற்‌ கொணர்ந்தோர்‌ முந்தைப்‌, போர்கெழு புலவர்க்காகி அசுர 
ரைப்‌ பொருது வென்றோர்‌, பேர்கெழு சிறப்பின்‌ வந்த பெரும்புகழ்‌ நிற்ப 
தையன்‌, தார்கெழு திரள்தோள்‌ தந்த புகழினைத்‌ தழுவி' என்று 
முன்னே (1075) இராமன்‌ புகழ்‌ பேசப்படுதலும்‌ இங்கு நோக்கத்தகும்‌. 

(36) 


பரதன்பால்‌ குகன்‌ ஒப்பற்ற அன்பு கொள்ளுதல்‌ 


2427. எனவிவை யன்ன மாற்ற 

மியைவன பலவுங்‌ கூறிப்‌ 

புனைகழற்‌ புலவு வேற்கைப்‌ 
புளிஞர்கோன்‌ பொருவில்‌ காத 

லனையவற்‌ கமைவிற்‌ செய்தா 
னாரவற்‌ கன்பி லாதார்‌ 

நினைவருங்‌ குணங்கொ டன்றோே 
விராமன்மே னிமிர்ந்த காதல்‌. 


என இவை அன்ன மாற்றம்‌ 
இயைவன பலவும்‌ கூறிப்‌ 

யுனை கழல்‌ புலவு வேல்‌ கைப்‌ 
புளிஞர்கோன்‌ பொரு இல்‌ காதல்‌ 

அனையவற்கு அமைவில்‌ செய்தான்‌; 
ஆர்‌ அவற்கு அன்பு இலாதார்‌ ? 

நினைவு அரும்‌ குணம்‌ கொடு அன்றோ 
இராமன்மேல்‌ நிமிர்ந்த காதல்‌. 


பொ :--அணிந்த வீரக்கழலையும்‌, புலால்‌ நாற்றம்‌ பொருந்திய 
வேற்படையையும்‌ உடைய வேடர்க்கரசனான குகன்‌, என்று இவை 
போலும்‌ பொருந்திய பல உரைகளையும்‌ உரைத்து, அப்பரதன்பால்‌ 
பொருந்துமாற்றால்‌ ஒப்பற்ற அன்பினைச்‌ செய்வானாயினன்‌ ; அவன்‌ 
பால்‌ அன்பில்லாதவர்‌ எவர்‌ ? எண்ணி அளவிடற்கரிய குணங்களா 
லன்றோ முன்பு இராமன்‌ மீதும்‌ அவனுக்கு அன்பு பெருகியது ? 


கு :_— இச்செய்யுள்‌ கவிக்கூற்றாய்‌ அமைந்தது. புனைகழல்‌ புலவு 
வேற்கைப்‌ புளிஞர்கோன்‌, என இவையன்ன இயைவன பல மாற்றமும்‌ 
கூறி, அனையவற்கு, பொருவில்‌ காதல்‌ அமைவிற்‌ செய்தான்‌ ; அவற்கு 
அன்பிலாதார்‌ ஆர்‌? நினைவருங்குணங்கொடன்றோ இராமன்மேலும்‌ 
நிமிர்ந்த காதல்‌? என இயைத்துமுடிக்க. மாற்றம்‌ - உரை: 


முகப்‌ படலம்‌ 871 


பகைவருடலிற்‌ குளித்து, தசை முதலியவற்றோடு அளைந்தமையின்‌ 
வேல்‌ புலால்‌ நாற்றம்‌ உள்ளதாயிற்று. காதல்‌ - அன்பு, அனையவன்‌, 
அவன்‌ என்ற சுட்டுக்கள்‌ பரதனை உணர்த்தின. இராமன்மேலும்‌ என 
உம்மை விரிக்க, * நினைவருங்‌ குணங்‌ கொடன்றோ இராமன்‌ 
மேல்‌ நிமிர்ந்த காதல்‌? ஆர்‌ அவற்கன்பிலாதார்‌ ' என்னுந்‌ 
தொடர்கள்‌, புளிஞர்கோன்‌ பொருவில்‌ காதல்‌ அமைவிற்‌ செய்தான்‌ 
என்பதனை நிறுவுவன ஆயின. குகன்‌ இராமனிடம்‌ குணங்கண்டு 
அன்பு செய்ததுபோலப்‌ பரதனிடமும்‌ குணங்கண்டு அன்பு செய்வா 
னாயினன்‌ என்றவாறு. குணங்கண்டு அன்பு செய்தாலும்‌, இராமன்‌ 
பால்‌ நிமிர்ந்த காதலாகவும்‌, பரதன்பால்‌ பொருவில்‌ காதலாகவும்‌ 
அமைந்ததென அவ்வன்பின்‌ இயல்புதோன்ற அடைபுணர்த்த தயம்‌ 
காணத்தகும்‌. (97) 


இராமன்‌ உறைந்த இடத்தைப்‌ பரதனுக்குக்‌ குகன்‌ காட்டுதல்‌ 


2428. அவ்வழி யவனை நோக்கி 

யருடரு வாரி யன்ன 
செவ்வழி யுள்ளத்‌ தண்ண 

ஹென்‌ றிசைச்‌ செங்கை கூப்பி 
யெவ்வமி யுறைந்தா னம்மு 

னென்றலு மெயினர்‌ வேந்த 
னிவ்வழி வீர யானே 

காட்டுவ லெழுக வென்றான்‌. 


அவ்வழி அவனை நோக்கி, 
அருள்தரு வாரி அன்ன 
செவ்வழி உள்ளத்து அண்ணல்‌, 
தென்திசைச்‌ செங்கை கூப்பி, 
* எவ்வழி உறைந்தான்‌ நம்‌ முன்‌?” 
என்றலும்‌, எயினர்‌ வேந்தன்‌, 
* இவ்வழி வீர! யானே 
காட்டுவல்‌ ; எழுக” என்றான்‌. 


பொ :--அருளைத்‌ தருகின்ற, கடல்போன்ற, செவ்விய நெறியிற்‌ 
செல்லுகின்ற உள்ளத்தையுடைய பரதன்‌, அவ்விடத்தே அக்குகனைப்‌ 
பார்த்து, தென்றிசை நோக்கிக்‌ கைகுவித்து வணங்கி, : நம்‌ அண்ண 
னான இராமன்‌ எங்கே தங்கினான்‌ ' என்று வினவுதலும்‌, வேடர்க்கு 


ரத்‌ அயோத்தியா காண்டம்‌ 


வேந்தனான குகன்‌, (பரதனை நோக்கி) “வீர! இப்பொழுது “யானே 
காட்டுவல்‌ ; புறப்படுக ' என்றனன்‌. 

கு :--அவ்வழி எவ்வழி என்பவற்றுள்‌ வழி என்பது இடம்‌ என்னும்‌ 
பொருளிற்‌ பயின்றது. அவ்வழி-அவ்விடம்‌. அவன்‌ என்றது குகனை. 
வாரி-கடல்‌. அருள்‌ தரும்‌ உள்ளம்‌, வாரி அன்ன உள்ளம்‌, செவ்வழி 
உள்ளம்‌ என இயையும்‌. செவ்வழி- நன்னெறி. அண்ணல்‌ என்றது 
பரதனை. இவ்வழி-இப்பொழுது. (38) 


இராமன்‌ பள்ளிகொண்ட இடம்‌ கண்ட பரதனுடைய 
செயலும்‌ சொல்லும்‌ 2429-2430 


2429. காரெனக்‌ கடிது சென்றான்‌ 

கல்லிடைப்‌ படுத்த புல்லின்‌ 

வார்சிலைத்‌ தடக்கை வள்ளல்‌ 
வைகிய பள்ளி கண்டான்‌ 

பார்மிசைப்‌ பதைத்து வீழ்ந்தான்‌ 
பருவரற்‌ பரவை புக்கான்‌ 

வார்மணிப்‌ புனலான்‌ மண்ணை 
மண்ணுடீ ராட்டுங்‌ கண்ணான்‌. 


கார்‌ எனக்‌ கடிது சென்றான்‌; 
கல்லிடைப்‌ படுத்த புல்லின்‌ 
வார்‌ சிலைத்‌ தடக்கை வள்ளல்‌ 
வைகிய பள்ளி கண்டான்‌; 
பார்‌ மிசைப்‌ பதைத்து வீழ்ந்தான்‌; 
பருவரல்‌ பரவை புக்கான்‌. 
வார்‌ மணிப்‌ புனலால்‌ மண்ணை 
மண்ணுநீர்‌ ஆட்டும்‌ கண்ணான்‌ 
பொ :--(பரதன்‌) மேகம்போல விரைந்து சென்று, நீண்ட விற்பிடித்த 
பெரிய கையினையுடைய வள்ளலான இராமன்‌ பள்ளிகொண்ட கற்றலத்‌ 
தமைத்த புற்பாயலைப்‌ பார்த்து, மண்மிசை நடுக்குற்று வீழ்ந்து, துன்பக்‌ 
கடலுள்‌ அழுத்தி, ஒழுகுகின்ற முத்துப்போன்ற கண்ணீரினால்‌ நிலத்தை 
மாசு நீங்க நீராட்டுகின்‌ற கண்களையுடையவனாய்‌. 
கு :--புல்‌-தருப்பை, கல்லிடைப்படுத்த புல்லின்‌ பள்ளி, வள்ளல்‌. 
வைகிய பள்ளி என இயையும்‌. பருவரல்‌ - துன்பம்‌. பரவை - கடல்‌. 


குகப்‌ படலம்‌ 373 


மணி - முத்து. மண்ணுதல்‌ - மாசு நீங்கக்‌ கழுவுதல்‌. சென்றான்‌, 
கண்டான்‌, வீழ்ந்தான்‌, புக்கான்‌, கண்ணான்‌ என்பவை எச்சப்‌ பொரு 


அரில்‌ பயின்றன. 39) 


2430. இயன்றதென்‌ பொருட்டி னாலிவ்‌ 
விடருனக்‌ கென்ற போழ்து 
மயின்றனை கிழங்குங்‌ காயு 
மமுதென வரிய புல்லிற்‌ 
அயின்றனை யெனவு மாவி 
துறந்திலென்‌ சுடருங்‌ காசு 
குயின்றுயர்‌ மகுடஞ்‌ சூடுஞ்‌ 
செல்வமுங்‌ கொள்வென்‌ யானே ! 


இயன்றது என்பொருட்டினால்‌ இவ்‌ 
இடர்‌ உனக்கு என்ற போழ்தும்‌, 
அயின்றனை கிழங்கும்‌ காயும்‌ 
அமுது என, அரிய புல்லில்‌ 
துயின்றனை எனவும்‌, ஆவி 
துறந்திலென்‌; சுடரும்‌ காசு 
குயின்‌ று உயர்‌ மகுடம்‌ சூடும்‌ 
செல்வமும்‌ கொள்வென்‌ யானே. 


பொ :--கானுறைதலாகிய இத்துன்ப நிலை என்‌ நிமித்தம்‌ உனக்கு 
நேர்ந்தது என்று அறிந்த காலத்தும்‌, கிழங்குகளையும்‌ காய்களையும்‌ 
அமுதுபோல உண்டு துயிலுதற்கரிய புல்லில்‌ உறங்கினை என்று 
சொல்லக்‌ கேட்ட காலத்தும்‌, யான்‌ உயிர்‌ துறந்தேனில்லை. அவ்வாறு 
உயிர்‌ துறவாதிருந்தமையால்‌ ஒளிவிடுகின்ற மணிகள்‌ அழுத்திச்‌ செய்த 
சிறந்த மகுடம்‌ சூடும்‌ அரசச்‌ செல்வத்தையும்‌ நான்‌ அடைபவனாவேன்‌ ? 
என்றான்‌. 

கு :--இராமன்‌ வைகிய புல்லின்‌ பள்ளி கண்ட பரதனுக்கு இராம 
னையே கண்டாற்போன்ற உணர்ச்சி பிறக்கிறது. இராமனெதிர்‌ நின்று 
பேசு வதுபோலப்‌ பேசுகிறான்‌. என்‌ பொருட்டால்‌ உனக்குப்‌ பூழி வெங்‌ 
கானம்‌ நண்ணும்‌ நிலை நேர்ந்தது என்பது அறிந்த அன்றே யான்‌ உயிர்‌ 
துறந்திருக்கவேண்டும்‌. அவ்வாறு செய்தேனில்லை. மேலும்‌, நீ புசித்‌ 
தற்கரிய காய்களையும்‌, கிழங்குகளையும்‌ அமுதுபோல உண்டு, துமிலுதற்‌ 
கேலாத புல்லில்‌ பஞ்சணையில்‌ துயிலுதல்போலத்‌ துயின்றனை என்று 
சொல்லக்கேட்ட இன்றும்‌ உயிர்துறந்தேனில்லை ; ஆதலால்‌ மணிமுடி 


974 அயோத்தியா காண்டம்‌ 


சூடும்‌ அரசச்செல்வத்தையும்‌ யான்‌ ஏற்பவனாவேன்‌ : என்றவாறு. 
இயலுதல்‌ - நிகழ்தல்‌, இவ்விடர்‌ என்றது, பூழி வெங்கான்‌ புகுதலைக்‌. 
குறித்தது. அரிய புல்லில்‌ துயின்‌ றனை என்றானேனும்‌, கிழங்கும்‌ காயும்‌ 
அயின்‌ றனை என்னாது கிழங்கும்‌ காயும்‌ அமுதென அயின்றனை என்றதற் 
கேற்பத்‌ துயிலுதற்கரிய புல்லில்‌ பஞ்சணை எனத்‌ துயின்றனை எனவும்‌, 
பின்‌ புல்லில்‌ துயின்றனை என்னாது, அரிய புல்லில்‌ துயின்றனை 
என்றதற்கேற்ப, முன்‌ அயிலுதற்கரிய கிழங்கும்‌ காயும்‌ அமுதென 
அயின்றனை யெனவும்‌ விரித்துரைத்துக்கொள்ளத்தகும்‌. சுடர்தல்‌ - 
ஒளிவீடுதல்‌. காசு - மணி. மகுடஞ்‌ சூடும்‌ செல்வம்‌ என்றது அரசச்‌ 
செல்வத்தை, (40). 


பரதன்‌, இலக்குவன்‌ இரவை எங்கே கழித்தான்‌ ? எனக்‌ 
குகன்‌ கூறல்‌ 2431-2432 


2431. தூண்டர நிவந்த தோளான்‌ 
பின்னருஞ்‌ சொல்லுவானம்‌ 
நீண்டவன்‌ றுயின்ற சூழ 
லிதுவெனி னிமிர்ந்த நேயம்‌ 
பூண்டவன்‌ றொடர்ந்து பின்னே 
போந்தவன்‌ பொழுது நீத்த 
தியாண்டென வினிது கேட்டா 
னெயினர்கோ னிதனைச்‌ சொன்னான்‌... 


தூண்‌ தர நிவந்த தோளான்‌ 
பின்னரும்‌ சொல்லுவான்‌, “அந்‌ 
நீண்டவன்‌ துயின்ற சூழல்‌ 
இது எனில்‌, நிமிர்ந்த நேயம்‌ 
பூண்டவன்‌, தொடர்ந்து பின்னே 
போந்தவன்‌, பொழுது நீத்தது 
யாண்டு ?' என இனிது கேட்டான்‌; 
எயினர்கோன்‌ இதனைச்‌ சொன்னான்‌. 


பொ :--தூண்போல்‌ உயர்ந்த தோள்களையுடையனான பரதன்‌, 
மீட்டும்‌ கூறுவானாய்‌, அந்த நெடியோனான இராமன்‌ உறங்கிய இடம்‌ 
இதுவென்றால்‌, (இராமன்பால்‌) அளவுகடந்த அன்பு பூண்டவனும்‌, 
பின்‌ தொடர்ந்துவந்தவனும்‌ ஆன இலக்குவன்‌ இரவை எங்கே 
கழித்தான்‌ ? என இனிதாகக்‌ கேட்க, வேடர்கோனான குகன்‌, பின்வரு. 
மாறு கூறுவானாயினன்‌. 


குகப்‌ படலம்‌ 2375 


௬ :--உருண்டு திரண்டு உயர்ந்த தோற்றத்தாலும்‌, பாரம்‌ தாங்கும்‌ 
ஆற்றலாலும்‌ தூண்‌ தோளுக்கு உவமையாயிற்று, நிவத்தல்‌-உயர்தல்‌; 
* மாக்கடல்‌ நிவந்தெழுதரும்‌ செஞ்ஞாயிற்றுக்‌ கவினை ' (4) என்பது 
புறநானூறு. சூழல்‌ - இடம்‌. நேயம்‌- அன்பு. (41) 


2432. அல்லையாண்‌ டமைந்த மேனி 

யமகனு மவளும்‌ துஞ்ச 

வில்லையூன்‌ றியகை யோடும்‌ 
வெய்துயிர்ப்‌ போடும்‌ வீரன்‌ 

கல்லையாண்‌ டுயர்ந்த தோளாய்‌ 
கண்கணீர்‌ சொரியக்‌ கங்கு 

லெல்லைகாண்‌ பளவு நின்றா 
னிமைப்பில னயன மென்றான்‌. 


* அல்லை ஆண்டு அமைந்த மேனி 
அழகனும்‌ அவளும்‌ துஞ்ச, 

வில்லை ஊன்றிய கையோடும்‌ 
வெய்துயிர்ப்போடும்‌ வீரன்‌, 

கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய்‌! 
கண்கள்‌ நீர்சொரியக்‌ கங்குல்‌ 

எல்லை காண்பளவும்‌ நின்றான்‌; 
இமைப்பு இலன்‌ நயனம்‌” என்றான்‌. 


பெர :—* மலையைக்‌ கீழ்ப்படுத்தி உயர்ந்த தோள்களையுடையாய்‌ ! 
இருளை வென்றுயர்‌ ந்த கரிய திருமேனியினையுடைய அழகனான இராம 
னும்‌ பிராட்டியும்‌ உறங்கா நிற்க, வீரனாகிய இலக்குவன்‌, வில்லை நிலத்தே 
ஊன்றிப்‌ பற்றிய கைத்தலத்தோடும்‌, வெம்மையுடன்‌ வெளிப்படுகின்ற 
பெருமூச்சுடனும்‌, (இராமனும்‌ வனம்புக நேர்ந்ததே என்ற துன்ப 
வுணர்ச்சியால்‌) கண்கள்‌ நீரைச்‌ சொரிய, இரவின்‌ முடிவு காணுமளவும்‌ 
கண்‌ இமையாதவனாய்‌ (விழித்தகண்‌ விழித்தபடியே) நின்றான்‌ ” 
என்றான்‌. 


கு :--அவள்‌ என்பது பண்டறி சுட்டாய்ச்‌ சீதா பிராட்டியை 
உணர்த்திநின்றது. துஞ்சுதல்‌ - உறங்குதல்‌. வீரன்‌ என்றது 
இலக்குவனை. இமைத்தல்‌ கண்ணின்‌ தொழில்‌. இமைத்தில நயனம்‌ 
என்னாது, இமைப்பிலன்‌ நயனம்‌ என்றது சினைவினை முதலோடும்‌ 
செறிந்தது. (42) 


376 அயோத்தியா காண்டம்‌ 


பரதன்‌ இலக்குவன்‌ நிலைகண்டு பாராட்டுதலும்‌ 
தன்‌ நிலைகண்டு நொந்து கூறலும்‌ 


2433. என்பத்கைக்‌ கேட்ட மைந்த 
னிராமனுக்‌ களையா ரென்று 
முன்பொத்த தோற்றத்‌ தேமில்‌ 
யானென்று முடிவிலாத 
தஅன்பத்துக்‌ கேது வானே 
னவனது துடைக்க நின்றா 
னன்பத்துக்‌ கெல்லை யுண்டோ 
வழகிதென்‌ னடிமை யென்றான்‌. 
என்பத்தைக்‌ கேட்ட மைந்தன்‌, 
“இராமனுக்கு இளையார்‌ * என்று 
முன்பு ஒத்த தோற்றத்தேமில்‌, 
யான்‌ என்றும்‌ முடிவு இலாத 
துன்பத்துக்கு ஏது ஆனேன்‌; 
அவன்‌ அது துடைக்க நின்றான்‌; 
அன்பத்துக்கு எல்லை உண்டோ? 
அழகிது என்‌ அடிமை” என்றான்‌. 
பொ :--என்று குகன்‌ கூறியதைக்‌ கேட்ட பரதன்‌, இராமனுக்குத்‌ 
கும்பியர்‌ என்று முன்னே ஓத்த பிறப்பினராகிய எங்களுள்‌, இராமன்‌ 
எக்காலத்தும்‌ தீர்தல்‌ இல்லாத துன்பம்‌ உறுதற்கு யான்‌ காரணமானேன்‌. 
இலக்குவன்‌ அத்துன்பத்தைப்‌ போக்குதற்கு உறுதி பூண்டு நின்றான்‌ ; 
அவன்‌ அன்புக்கு எல்லை இல்லை ; என்‌ அடிமைத்திறம்‌ அழகிது. 
கு :--என்பதைக்‌ கேட்ட எனற்பாலது எதுகைநோக்கி என்பத்தைக்‌ 
கேட்ட என்றானது விகாரம்‌ ; என்பதை என்பது மேற்பாட்டில்‌ குகன்‌ 
கூறியதை. முன்பு - பெருமையும்‌ ஆம்‌. அன்பத்துக்கு என்பதில்‌ அத்து 
சாரியை ; அன்றி அது என்னுஞ்‌ சுட்டு எதுகை நோக்கி விகாரப்பட்டது 
எனினும்‌ ஆம்‌; சுட்டாக்குமிடத்து அன்பாகிய அதற்கு என்று பொருள்‌. 
அவன்‌ அன்பத்துக்கு எல்லை உண்டோ என அவன்‌ என்பதைப்‌ பின்‌ 
னும்‌ கூட்டுக. அழகிது என்பது இகழ்ச்சிப்‌ பொருள்‌ தந்தது. (43) 


குகப்‌ படலம்‌ 377 
பரதன்‌, கங்கை. கடத்துவிக்குமாறு குகன்பால்‌ வேண்டுதல்‌ 


2434. அவ்விடை யண்ண ருனு 
மன்றரும்‌ பொடியின்‌ வைகித்‌ 
கெவ்விடை தரநின்‌ ருர்க்குஞ்‌ 
செறிகமற்‌ புளிஞர்‌ கோமா௮ 
னிவ்விடைக்‌ கங்கை யாற்றி 
னேற்றினை யாயி னெம்மை 
வெவ்விடர்க்‌ கடனின்‌ ஜேறற்றி 
வேந்தன்பால்‌ விடுத்த தென்றான்‌. 


அவ்விடை, அண்ணல்‌ தானும்‌, 
அன்று அரும்‌ பொடியின்‌ வைகித்‌ 
*தெவ்‌ இடைதர நின்று ஆர்க்கும்‌ 
செறிகழல்‌ புளிஞர்‌ கோமாஅன்‌ ! 
இவ்விடைக்‌ கங்கையாற்றின்‌ 
ஏற்றினையாயின்‌, எம்மை 
வெவ்‌ இடர்க்கடல்‌ நின்று ஏற்றி, 
வேந்தன்பால்‌ விடுத்தது ' என்றான்‌. 


பொ :--பெருமையிற்‌ சிறந்தோனான பரதனும்‌, அவ்விடத்தில்‌ அன்று 


அங்குதற்கரிய புழுதியிலே தங்கி, (குகனை நோக்கி) * பகைவர்‌ வருந்தும்‌ 
படி நிலைபெற்று ஒலிக்கின்ற கட்டப்பெற்ற வீரக்கழலினையுடைய வேடர்‌ 
கோமானே ! இவ்விடத்துக்‌ கங்கையாற்றின்‌ தென்கரையை அடைவிப்பா 
யாயின்‌, எங்களைக்‌ கொடிய இடர்க்கடலினின்று கரையேற்றி அரசனாகிய 
இராமன்பால்‌ அடைவித்ததாகும்‌ ' என்று கூறினான்‌. 


க :--அண்ணல்‌ என்றது பரதனை. பொடி - புழுதி. தெவ்‌-பகை. 


இடைதரல்‌-வருந்தல்‌. ஆர்த்தல்‌ - ஒலித்தல்‌, செறித்தல்‌ - கட்டுதல்‌. 
வேந்தன்‌ என்றது இராமனை. (44) 


குகன்‌ கட்டளையால்‌ நாவாய்கள்‌ வருதல்‌ 2435-2436 


2435. நன்றெனப்‌ புளிஞர்‌ வேந்த 
னண்ணினன்‌ றமரை நாவாய்‌ 

சென்‌ றினித்‌ தருதி ரென்ன 
வந்தன சிவன்சேர்‌ வெள்ளிக்‌ 


816 அயோத்தியா காண்டம்‌ 


குன்றெனக்‌ முனிக்கு மம்பொற்‌ 
குவடெனக்‌ குபேரன்‌ மான 

மொன்றென காஸிப்‌ பல்வே 
அ௮ருவுகொண் டனைய வான. 


நன்று” எனப்‌ புளிஞர்‌ வேந்தன்‌ 
நண்ணினன்‌ தமரை; *நாவாய்‌ 
சென்று இனித்தருதிர்‌” என்ன, 
வந்தன; சிவன்‌ சேர்‌ வெள்ளிக்‌ 
குன்றெனக்‌ குனிக்கும்‌ அம்பொற்‌ 
குவடெனக்‌ குபேரன்‌ மானம்‌ 
ஒன்று என நாணிப்‌ பல்வேறு 
உருவு கொண்டனைய ஆன. 


பொ :--வேடர்க்கு அரசனான குகன்‌, ! நன்று” என்று கூறித்‌ 
தன்‌ சுற்றத்தாரைக்‌ கிட்டி, * இனி நீயிர்‌ சென்று நாவாய்‌ தருதிர்‌ ” 
எனச்‌ சிவபிரான்‌ எழுந்தருளியுள்ள கயிலை என்னும்‌ வெள்ளிமலையும்‌, 
அப்பெருமான்‌ வளை த்த மேரு என்னும்‌ அழகிய பொன்மலையும்‌ குபேரன்‌ 
விமானமான புட்பகமும்‌ ஆகிய இவை, தனித்தனி ஒவ்வொன்றாயுள்ளன 
என்று (உலகம்‌) கூறு நிலைக்கு நாணிப்‌ பலவேறு உருவம்‌ கொண்டாற்‌ 
போன்றனவான நாவாய்கள்‌ வந்தன. 


கு :—நன்று என்றது குகன்‌, பரதன்‌ கூறியதற்கு இசைந்தமை 
கூறியவாறு. நண்ணினன்‌ - நண்ணி ; முற்றெச்சம்‌. தமரை நண்ணி 
னன்‌ என மாற்றிக்‌ கூட்டுக. இனி என்றது பரதன்பால்‌ குற்றமின்மை 
தெளிந்த இப்பொழுது என்றவாறு. இனி, சென்று நாவாய்‌ தருதிர்‌ என: 
இயைக்க. முன்‌, * அம்பிகள்‌ யாதும்‌ ஓட்டலிர்‌ ' (2408), * துறையோடம்‌: 
விலக்கீர்‌ ? (2409), : குறிப்பெல்லாம்‌ கண்டுணர்ந்து பெயர்கின்றேன்‌ 
காமின்கள்‌ நெறி? (2421) என்று கட்டளையிட்டுப்‌ போந்தவனாதலின்‌,. 
இனி, சென்று நாவாய்‌ தருதிர்‌ என்று கூறுவானாயினன்‌. சிவன்‌ என்ப. 
தனைப்‌ பின்னும்‌ கூட்டி, சிவன்‌ குனிக்கும்‌ அம்பொற்குவடு என: 
இயைக்க. குனித்தல்‌ - வளைத்தல்‌. பொற்குவடு - பொன்மலை ; 
மேரு. குன்றென, குவடென என்பவற்றுள்‌, என என்பது எண்‌: 
ணிடைச்சொல்‌. குபேரன்‌ மானம்‌ என என்று முன்‌ பயின்ற என என்‌: 
னும்‌ எண்ணிடைச்‌ சொல்லைப்‌ பிரித்துப்‌ பின்னும்‌ கூட்டுக. மானம்‌ - 
விமானம்‌ ; முதற்குறை. குபேரன்‌ மானம்‌ என்றது புட்பகத்தினை. 
நிறமும்‌, தோற்றமும்‌, பெருமையும்‌, இடப்பரப்பும்‌ உடைமையால்‌ 
நாவாய்களுக்கு வெள்ளிமலையும்‌ பொன்மலையும்‌ உவமையாயின. இடம்‌ 
பரப்பாலும்‌, தோற்றத்தாலும்‌, பெருமையாலும்‌ புட்பகம்‌ உவமையா 
யிற்று. வெள்ளி மலையும்‌, பொன்‌ மலையும்‌, புட்பகமும்‌ பலவாகாமல்‌. 


குகப்‌ படலம்‌ 919 


ஓவ்வொன்றாகவே உள்ளன ; குகனால்‌ வருவிக்கப்பட்ட நாவாய்களுள்‌ 
வெள்ளிய (கயிலைபோன்ற) ஓடங்கள்‌ பல; பொன்னிறம்‌ வாய்ந்த, 
(மேருமலைபோன்ற) ஓடங்கள்‌ பல ; புட்பகம்‌ போல்வன பல ; எனவே 
ஒவ்வொன்றாகவுள்ள வெள்ளி மலையும்‌, பொன்‌ மலையும்‌, புட்பகமும்‌ அந்‌ 
நிலைக்கு நாணிப்‌ பலவுருக்கொண்டன போல்வனவாயின நாவாய்கள்‌ 
என்றார்‌. நாவாய்‌ என்பதனைப்‌ பின்னும்‌ கூட்டிப்‌ பல்வேறு உருவு 
கொண்டனையவான நாவாய்‌ வந்தன என முற்றுவிக்க, (45) 


2436. நங்கையர்‌ நடையி னன்ன 

நாணுறு செலவி னாவாய்‌ 

கங்கையு மிடமி லாமை 
மிடைந்தன கலந்த வெங்கு 

மங்கொடிங்‌ கிழித்தி யேற்று 
மமைதியி னமரர்‌ வையத்‌ 

திங்கொடங் கிழித்தி யேற்று 
மிருவினை யென்ன லான. 


நங்கையர்‌ நடையின்‌ அன்னம்‌ 
நாண்‌ உறு செலவின்‌ நாவாய்‌, 
கங்கையும்‌ இடம்‌ இலாமை, 
மிடைந்தன கலந்த எங்கும்‌; 
அங்கொடு இங்கு இழித்தி ஏற்றும்‌ 
அமைதியின்‌ அமரர்‌ வையத்து 
இங்கொடு அங்கு இழித்தி ஏற்றும்‌ 
இருவினை என்னல்‌ ஆன. 


பொ :--அன்னங்கள்‌ நாணுகின்ற நங்கையர்‌ நடைபோலும்‌ நடை 
யினையுடைய நாவாய்கள்‌, அக்கரையிலுள்ளாரை இக்கரையிலும்‌, 
இக்கரையிலுள்ளாரை அக்கரையிலும்‌ ஏற்றி இறக்குந்‌ திறத்தால்‌, 
தேவருலகினின்று இவ்வுலகினும்‌, இவ்வுலகினின்று தேவருலகினும்‌: 
மக்களை இறக்கி யேற்றுகின்ற இருவினையென்று சொல்லத்தக்க அமைதி 
யினையுடையனவாய்‌, கங்கையும்‌ இடம்‌ போதாமல்‌ சுருங்கும்படி எங்கும்‌: 
நெருங்கி நிறைந்தன. 

கு அன்னம்‌ நாணுறு நங்கையர்‌ நடையின்‌ செலவின்‌ நாவாய்‌ 
என இயையும்‌. நடையின்‌ - நடைபோல. அன்னமும்‌, என உயர்வு 
சிறப்பும்மை விரிக்க. கங்கையும்‌ என்பதில்‌ உம்மை உயர்வு சிறப்பு. 
மிக்க இடப்பரப்புடைய கங்கையும்‌ என்றவாறு. மூன்றாம்‌ அடியில்‌ 


380 அயோத்தியா காண்டம்‌ 


அங்கு இங்கு என்பவை, அக்கரை இக்கரை என்று பொருள்பட 
நின்றன. இழித்தி-இறக்கி, அமரர்‌ வையம்‌ - தேவருலகு, துறக்கம்‌. 
நான்காம்‌ அடியில்‌ இங்கு அங்கு என்பவை இவ்வுலகம்‌(பூ மி) அவ்வுலகம்‌- 
(துறக்கம்‌) என்று பொருள்பட நின்றன. இருவினை - பாவ புண்ணி 
யங்கள்‌. புண்ணியம்‌ மேலுலகையும்‌, பாவம்‌ கீழுலகையும்‌ அடை 
விப்பன. (46) 


குகன்‌ நாவாய்கள்‌ வந்தமை கூற, அவற்றில்‌ 
படைகளை யேற்றும்படி பரதன்‌ சுமந்திரனிடம்‌ சொல்லுதல்‌ 


2437. வந்தன வரம்பி னாவாய்‌ 

வரிசிலைக்‌ குரிசின்‌ மைந்த 
சிந்தனை யாவ தென்று 

சிருங்கபே ரியர்கோன்‌ செப்பச்‌ 
சுந்தர வரிவி லானுஞ்‌ 

சுமந்திரன்‌ றன்னை நோக்கி 
யெந்கையித்‌ தானை தன்னை 

யேற்றுதி விரைவி னென்றான்‌. 


* வந்தன வரம்பு இல்‌ நாவாய்‌; 
வரிசிலைக்‌ குரிசில்‌ மைந்த! 
சிந்தனை யாவது?' என்று 
சிருங்கிபேரியர்கோன்‌ செப்பச்‌ 
சுந்தர வரி விலானும்‌ 
சுமந்திரன்‌ தன்னை நோக்கி, 
“எந்தை! இத்‌ தானை தன்னை 
ஏற்றுதி, விரைவின்‌ £ என்றான்‌. 


பெர :— சிருங்கிபேரம்‌ ' என்னும்‌ ஊரிலுள்ளார்க்குத்‌ தலைவனாகிய 
குகன்‌, (பரதனை நோக்கி,) * கட்டமைந்த வில்லினையுடைய தசரத சக்கர 
வர்த்தியின்‌ புத்திரனே ! கணக்கற்ற நாவாய்கள்‌ வந்தன; நின்‌ நினைவு 
யாது ?' என்று சொல்ல, அழகிய கட்டமைந்த வில்லினையுடைய 
பரதனும்‌, சுமந்திரனை நோக்கி, * எம்முடைய தந்தையே ! இந்தப்‌ 
படையை விரைவில்‌ நாவாய்களின்‌ மூலம்‌ அக்கரையடையச்செய்க ' 
என்றான்‌. 

கு :-சிருங்கிபேரியர்கோன்‌, * வரிசிலைக்‌ குரிசின்‌ மைந்த ! வரம்பில்‌ 
நாவாய்‌ வந்தன ; சிந்தனை யாவது ?” என்று செப்ப என இயையும்‌. 


குகப்‌ படலம்‌ 987 


சிருங்கிபேரம்‌ - குகனுடைய ஊர்‌, : சிருங்கிபேரம்‌ எனத்‌ திரைக்கங்கை 
யின்‌ மருங்கு தோன்றும்‌ நகர்‌ உறை வாழ்க்கையன்‌ ' (2051) என்றார்‌ 
முன்னும்‌. சிருங்கிபேரத்தில்‌ உள்ளார்‌ - சிருங்கிபேரியர்‌. சிந்தனை - 
நினைவு; *சிந்தனையுரைசெய்வான்‌ ' (2068) என்றார்‌ முன்னும்‌. யாது. 
என்பது யாவது என்றானது ; விரித்தல்‌ விகாரம்‌, ' வரிசிலைக்‌ குரிசில்‌ ' 
என்றது தயரதனையும்‌, ' சுந்தரவரிவிலான்‌ ' என்றது பரதனையும்‌ 
சட்டி நின்றன. தன்‌ இரண்டும்‌ சாரியை, சுமந்திரன்‌ தசரதனொடு: 
நெருங்கிய நட்பினனும்‌, அமைச்சனுமானமையால்‌, பரதன்‌ “எந்தை 
என்றான்‌. எந்தை, அண்மை விளி; எந்தை போல்வாய்‌ என்பது 
பொருள்‌. * இதற்கிரங்கல்‌ எந்தை நீ? (1960) என்று இராமன்‌ கூற்றால்‌. 
முன்னே கூறியதும்‌ காணலாம்‌. (417). 


படைகள்‌ கங்கையைக்‌ கடத்தல்‌ 


2438. குரிசில்‌ தேவ லாலக்‌ 
குரகதத்‌ தேர்வ லானும்‌ 
வரிசையின்‌ வழாமை நோக்கி 
மரபுளி வகையி னேற்றக்‌ 
கரிபரி யிரதங்‌ காலாள்‌ 
கணக்கறு கரையில்‌ வேலை 
யெரிமணி திரையின்‌ வீசுங்‌ 
கங்கையா ம~ேறிற்‌ றன்றே. 


குரிசிலது ஏவலால்‌ அக்‌ 
குரகதத்‌ தேர்‌ வலானும்‌ 
வரிசையின்‌ வழாமை நோக்கி, 
மரபு உளி வகையின்‌ ஏற்றக்‌ 
கரி பரி இரதம்‌ காலாள்‌ 
கணக்கு அறு கரையில்‌ வேலை 
எரி மணி திரையின்‌ வீசும்‌ 
கங்கையாறு ஏறிற்று அன்றே. 
பொ :--உயர்ந்தோனான பரதன்‌ கட்டளையால்‌, குதிரை பூட்டிய 
தேரைச்‌ செலுத்துந்‌ தொழிலில்‌ வல்லவனான அச்சுமந்திரனும்‌, ஒழுங்கு 
பிறழாமல்‌ நோக்கி முறையால்‌ வகைப்படுத்தி ஏற்ற, யானையும்‌, குதிரை 
யும்‌, தேரும்‌, காலாளும்‌ ஆகிய அளவற்ற கரையில்லாத படைக்கடல்‌, 
விளக்கம்‌ மிக்க மணிகளை அலைக்கரத்தால்‌ (கரையில்‌) வீசும்‌ கங்கையாற்‌ 
றைக்‌ கடந்து கரையேறிற்று. 


382 அயோத்தியா காண்டம்‌ 


கு குரிசில்‌ என்றது பரதனை. குரகதம்‌ - குதிரை. தேர்வலான்‌- 
தேர்‌ செலுத்துதலில்‌ வல்லவன்‌ ; சுமந்திரன்‌. மரபுளி - (இதன்பின்‌ 
இதனை ஏற்றல்‌ தகும்‌ என்னும்‌) முறையால்‌. உளி என்பது ஆல்‌ 
என்னும்‌ மூன்றனுருபின்‌ பொருள்படுவதோர்‌ இடைச்சொல்‌. கணக்‌ 
கின்மை தனித்தனி கரி, பரி, இரதம்‌, காலாள்களுக்கும்‌, கரையின்மை 
அவை ஒருங்கு இயைந்த படைத்தொகுதிக்கும்‌ கொள்ளத்தகும்‌. 
வேலை - கடல்‌. படையைக்‌ கடல்‌ என்று உருவகவாய்பாட்டால்‌ 
கூறினார்‌. கடல்‌ ஆ'£றறிற்று என்ற நயம்‌ காணத்தகும்‌. இதனால்‌ 
நால்வகைப்‌ படையும்‌ கங்கை கடந்தமை தொகுத்துக்‌ கூறப்பட்டது. 
பின்வரும்‌ பாடல்களுள்‌ படைவகையுள்‌ ஒவ்வொன்றும்‌ கங்கை கடந்‌ 
துமை விரிக்கப்படும்‌. கங்கையாறேறிற்று என்பதற்கு, படைக்கடல்‌ 
கங்கையிலுள்ள  நாவாய்களில்‌ ஏறிற்று என்று பொருளுரைத்தலு 
மாம்‌. (48) 


யானைகள்‌ கங்கையை நீந்திக்‌ கடத்தல்‌ 2439-2441 


2439. இடிபடு முழக்கம்‌ பொங்க 
வினமழை மகர நீரை 
முடிவுற முகப்ப வூழி 
யிறுதியின்‌ மொய்ப்ப போலக்‌ 
கொடியொடு வங்கம்‌ வேலைக்‌ 
கூம்பொடு படர்வ போல 
நெடியகை யெடுத்து நீட்டி 
நீந்தின நெடுங்கை வேழம்‌. 


இடி படு முழக்கம்‌ பொங்க, இன மழை மகர நீரை 

முடிவு உற முகப்ப, ஊழி இறுதியில்‌ மொய்ப்ப போலக்‌ 

கொடியொடு வங்கம்‌ வேலைக்‌ கூம்பொடு படர்வ போல 

நெடியகை எடுத்து நீட்டி நீந்தின நெடுங்கை வேழம்‌. 

பொ :--நீண்ட ஒழுங்குபடக்‌ கங்கையாற்றுள்‌ இறங்கிய யானைகள்‌, 
இடியேறு படுதலால்‌ எழும்‌ பேரொலி மிக, யுக முடிவில்‌ கடல்‌ வற்றும்படி 
பருக மேகக்கூட்டம்‌ அதனிடை நெருங்கினற்போல(க்‌ கங்கையில்‌) 
நெருங்கிநின்று கப்பலானது, கொடியொடும்‌, பாய்மரத்தோடும்‌ கடலில்‌ 
செல்லுதல்போலத்‌ தம்‌ நீண்ட கைகளைத்‌ தூக்கி, உயர நிறுத்தி நீந்தி 
(க்‌ கடந்தை. 

கு:--கை- ஒழுங்கு, வரிசை ; * கையமை விளக்கம்‌ ' (49) என்பது 
முல்லைப்பாட்டு. படுதல்‌ - உண்டாதல்‌. பொங்குதல்‌ - மிகுதல்‌. மகர 


குகப்‌ படலம்‌ 888 


நீர்‌ - கடல்‌, ஊழியிறுதி - உகமுடிவு, வங்கம்‌ - கப்பல்‌, வேலை-கடல்‌. 
கூம்பு-பாய்மரம்‌, படர்தல்‌-செல்லுதல்‌. இனமழை ஊழியிறுதியின்‌, 
இடிபடு முழக்கம்‌ பொங்க, மகரநீரை முடிவுற முகப்ப மொய்ப்பபோல 
எனவும்‌, வங்கம்‌ கொடியொடு கூம்பொடு வேலைப்படர்வபோல எனவும்‌, 
வேழம்‌ நெடிய கை யெடுத்து நீட்டி நீந்தின எனவும்‌ இயைக்க. கங்கைக்‌ 
குக்‌ கடலும்‌, கங்கையில்‌ இறங்கிப்‌ பெரு மூழக்கொடு நெருங்கிநின்ற 
யானைகளுக்கு, ஊழி யிறுதியில்‌ கடலும்‌ வற்றும்படி பருக, அதனிடை இடி 
முழக்கொடு நிறைந்த மேகங்களும்‌, துதிக்கையினை மேலெடுத்து நிறுத்‌ 
திக்‌ கங்கையில்‌ நீந்தும்‌ யானைகளுக்கு, கொடியொடும்‌, பாய்மரத்தோடும்‌ 
கடலிடை செல்லும்‌ நாவாய்களும்‌ உவமையாகும்‌, ஊழியிறுதியில்‌ 
மேகங்கள்‌ கடலில்‌ இடி முழக்கொடு திரண்டு மொய்த்தல்‌, * அருங்‌ 
கடை யுகந்தனில்‌ அசனி மாமழை--கருங்கடல்‌ கிளர்‌ ந்தென ' (2401) 
என்று முன்னும்‌ கூறப்பட்டது. (49) 


யானைகள்‌ இறங்கி நீந்துதலால்‌ கங்கைநீர்‌ 
கரைகடந்தோடுதல்‌ 


2440. சங்கமு மகர மீனும்‌ 
தரளமு மணியுந்‌ தள்ளி 
வங்கநீர்க்‌ கடலும்‌ வந்து 
தன்வழிப்‌ படர மானப்‌ 
பொங்குவெங்‌ களிறு நூக்கக்‌ 
கரையொரீஇப்‌ போயிற்‌ றம்மா 
கங்கையு மிராமற்‌ காணுங்‌ 
காதல தென்ன மாதோ. 


சங்கமும்‌ மகர மீனும்‌ தரளமும்‌ மணியும்‌ தள்ளி, 

வங்கநீர்க்‌ கடலும்‌ வந்து தன்‌ வழிப்‌ படர, மானப்‌ 

பொங்கு வெம்‌ களிறு நூக்கக்‌ கரை ஓரீஇப்‌ போயிற்று: அம்மா ! 
கங்கையும்‌ இராமற்‌ காணும்‌ காதலது என்ன மாதோ. 


பொ :—பெரிய சினம்‌ மிக்க யானைகள்‌ உந்தி நீந்துதலால்‌, கங்கை 
யாறும்‌, இராமனைக்‌ காணும்‌ விருப்புடையது என்று சொல்லும்படி, 
சங்குகளையும்‌, மகர மீன்களையும்‌, முத்துக்களையும்‌, பிற இரத்தினங்களை 
யும்‌ கரையில்‌ வீசி, விசையினால்‌, கப்பல்கள்‌ செல்லும்‌ நீரையுடைய 
கடலும்‌ தன்னிடம்‌ வந்து தன்னைப்‌ பின்பற்றிவரத்‌ தென்‌ கரைகடந்து 
'சென்றது. 


384 அயோத்தியா காண்டம்‌ 


கு :--மகர மீன்‌ - சுறு மீன்‌. தரளம்‌ - முத்து. மணி-முத்தல்லாத. 
பிற இரத்தினங்கள்‌, தள்ளி- வீசி, நூக்குதல்‌ - உந்திநீந்துகல்‌... 
கரை ஓரீஇ- கரை கடந்து. அம்மா வியப்பிடைச்‌ சொல்‌. கங்கையும்‌ 
என்பதனுள்‌ உம்மை எச்சப்பொருளது; இராமனைக்‌ காணுங்‌ காதல்‌ 
பரதற்கேயன்றிக்‌ கங்கைக்கும்‌ உளதாயிற்றென்னுமாறு அது தென்‌ 
கரைகடந்து சென்றது என்றவாறு. இராமனைக்‌ காணப்‌ பரதன்‌ 
படைக்‌ கடல்‌ பின்வரச்‌ சென்றாற்போலக்‌ கங்கையும்‌ திரைக்கடல்‌ பின்‌ 
வரச்‌ சென்றது என்பது தோன்ற நின்றமை காணத்தகும்‌. 
கடலும்‌ என்பதனுள்‌ உம்மை உயர்வுசிறப்புணர்த்தியது. கங்கை 
சென்று கலக்கும்‌ கடலும்‌, கங்கையில்‌ வந்து கலந்து அதனைப்‌ 
பின்பற்றிச்‌ செல்ல என்றவாறு. மானப்‌ பொங்கு வெங்களிறு நூக்க, 
கங்கையும்‌ இராமற்காணும்‌ காதலதென்ன, சங்கமும்‌ மகரமீனும்‌ தரள 
மும்‌ மணியும்‌ தள்ளி, வங்க நீர்க்‌ கடலும்வந்து தன்வழிப்படரக்‌ கரை 


ரீஇப்‌ போயிற்று என இயையும்‌. 50 
ஒரீஇ ற்‌ 


கங்கையில்‌ நீந்தும்‌ யானைகளின்‌ மத்தகத்‌ தோற்றம்‌ 


2441. பாங்கனுத்‌ கரிய மானப்‌ 
படர்‌ இரை தவமப்‌ பாரின்‌ 
வீங்குமீ ரழுவந்‌ தன்னுள்‌ 
விழுமதக்‌ கலுழி வெள்ளத்‌ 
தோங்கல்க டலைக டோன்ற 
வொளித்தவ ஸணுயர்ந்த கும்பம்‌ 
பூங்குழற்‌ கங்கை நங்கை 
முலையெனப்‌ பொலிந்த மாதோ, 


பாங்கின்‌ உத்தரியம்‌ மானப்‌ படர்‌ திரை தவழப்‌ பாரின்‌ 

வீங்கு நீர்‌ அழுவம்‌ தன்னுள்‌ விழும்‌ மதக்‌ கலுழி வெள்ளத்து: 
ஓங்கல்கள்‌ தலைகள்‌ தோன்‌ ற ஒளித்து, அவண்‌ உயர்ந்த கும்பம்‌, 
பூங்குழல்‌ கங்கை நங்கை முலை எனப்‌ பொலிந்த மாதோ! 


பொ :—கரை கடந்து நிலத்திலே மிக்குப்‌ பாயும்‌ கங்கையின்‌ ஆழ 
மான நீருள்‌, சிந்துகின்ற மதநீராகிய கலங்கிய வெள்ளத்தினையுடைய. 
யானைகள்‌, தலைமட்டும்‌ வெளியே தோன்ற நீருள்‌ மறைந்து நீந்துதலால்‌ 
நீர்மட்டத்துக்கு மேலே தோன்றிய மத்தகம்‌, நல்ல மேலாடை போலம்‌. 
பரவிய அலைகள்‌ தவழ, அழகிய கூந்தலையுடைய கங்கையாகிய நங்கை 
யின்‌ தனங்களைப்போல விளங்கின. 


குகப்‌ படலம்‌ 985 


க :-யபாரின்‌ வீங்கும்‌ நீரழுவந்‌ தன்னுள்‌, விழும்‌ மதக்கலுழி 
வெள்ளத்து ஓங்கல்கள்‌ தலைகள்‌ தோன்ற ஒளித்து, அவண்‌ உயர்ந்த; 
கும்பம்‌, பாங்கின்‌ உத்தரியம்‌ மானப்‌ படர்‌ திரை தவழ, கங்கை நங்கை. 
முலையெனப்‌ பொலிந்தது என இயையும்‌. அழுவம்‌ - ஆழம்‌. கலுழி - 
கலங்கல்‌ நீர்‌. ஓங்கல்‌ - யானை. ஒளித்து என்னும்‌ எச்சத்தை ஒளிக்க. 
எனத்‌ திரிக்க, கும்பம்‌ - யானையின்‌ மத்தகம்‌. யானைகள்‌ தலைமட்டும்‌. 
வெளியே தோன்ற, மற்றை உடலுறுப்புக்கள்‌ நீருள்‌ மறைய நீந்திச்‌: 
சென்ற நிஃடயில்‌, தவழும்‌ அலைகளால்‌ மறைந்து தோன்றும்‌ மத்தகம்‌ 
மேலாடையால்‌ மறைந்து தோன்றும்‌ கங்கையின்‌ தனங்கள்‌ போல 
விளங்கின என்றது தற்குறிப்பேற்ற அணி தழுவியது. 


சில அச்சுப்‌ புத்தகங்களிலும்‌ ஓலைச்‌ சுவடிகளிலும்‌ இச்செய்யுள்‌, 
இப்படலத்தின்‌ 54-ஆம்‌ பாடலாக உள்ளது, அது முன்‌ பின்‌ பாடலில்‌ 
நுவல்‌ பொருளொடு இயைபுடையதாயின்மையின்‌ முன்பாடவில்‌ நுவல்‌: 
பொருளொடு பொருந்த இங்கே அமைக்கப்பட்டது. (51) 


தேருறுப்புக்கள்‌ நாவாயில்‌ அக்கரை சேர்தல்‌ 


2442. கொடிஞ்சொடு தட்டு மச்சு 
மாழியுங்‌ கோத்த மொட்டு 
நெடுஞ்சுவர்‌ கொடியும்‌ யாவு 
நெறிவரு முறையி னீக்கி 
வீடுஞ்சுவற்‌ புரவி யோடும்‌ 
வேறுவே ழேற்றிச்‌ சென்ற 
மடிஞ்சபி னுடம்பு கூட்டும்‌ 
வினையென வயிரத்‌ தேர்கள்‌. 


கொடிஞ்சொடு தட்டும்‌ அச்சும்‌ ஆழியும்‌ கோத்த மொட்டும்‌ 
நெடுஞ்சுவர்‌ கொடியும்‌ யாவும்‌ நெறி வரும்‌ முறையின்‌ நீக்கி, 
விடும்‌ சுவல்‌ புரவியோடும்‌ வேறு வேறு ஏற்றிச்‌ சென்ற 
மடிஞ்சபின்‌ உடம்பு கூட்டும்‌ வினை என வயிரத்‌ தேர்கள்‌. 


பொ கொடியும்‌, செருகிய மொட்டும்‌, கொடிஞ்சியும்‌, பெரிய 
சுவரும்‌, தட்டும்‌, அச்சும்‌, ஆழியும்‌ மற்றும்‌ எல்லா வுறுப்புக்களும்‌, கத்த 
ரித்து விடப்பட்ட பிடரி மயிரையுடைய குதிரைகளோடும்‌ நூல்‌ விதியால்‌ 
மூன்‌ பூட்டிய முறையே பிரித்து, வலிய தேர்களை, உடலழிந்த பின்‌ 
உயிர்களை வேறு உடம்பில்‌ சேர்விக்கின்ற வினைபோல, வெவ்வேறு 
தாவாய்கள்‌ ஏற்றிச்சென்றன. 
25 


366 அயோத்தியா காண்டம்‌ 


ர :--செய்யுளாதலின்‌, தேரின்‌ உறுப்புக்கள்‌ முறைபிறழ்ந்துள்ளன.. 
அவற்றை, கொடி, மொட்டு, கொடிஞ்சு, சுவர்‌, தட்டு, அச்சு, ஆழி: 
எனத்‌ தேரின்‌ உச்சியுறுப்பு முதல்‌ அடியுறுப்புவரை வரிசையாக 
அமைத்துக்கொள்ளல்‌ தகும்‌. கொடி-தேரின்‌ உச்சியில்‌ கட்டப்படுவது. 
யலநிறப்‌ பட்டாலும்‌, நூலாடையாலும்‌ அமைந்தது ; அவற்றில்‌ உருவங்‌ 
களும்‌ வரையப்பட்டிருக்கும்‌. மொட்டு - தேரின்‌ கூம்பு ; இது, தேரின்‌ 
உச்சியில்‌ தாமரை அரும்பின்‌ வடிவமாகச்‌ செய்து அமைக்கப்படுவது. 
கொடிஞ்சு - தேரின்‌ மேல்‌ முகடு ; * கொடிஞ்சொடு கொடியின்‌ காடறுப்‌ 
யுண்ட காலியல்‌ தேர்‌ ' (ஆரணிய, கரன்வதைப்‌, 149), * நெரிந்தன 
கொடிஞ்சிகள்‌ * (சுந்தர. 898) என்று பின்னும்‌ கூறுவர்‌. இது 
கொடிஞ்சு, கொடிஞ்சி, கொடுஞ்சு, கொடுஞ்சி எனவும்‌ வழங்கப்படும்‌. 
“* கொடிஞ்சி - தாமரைப்பூவாகப்‌ பண்ணித்‌ தேர்த்தட்டின்‌ முன்னே 
நடுவது '! என்பர்‌ நச்சினார்க்கினியர்‌. * கொடிஞ்சி நெடுந்தேர்‌" 
(பத்துப்‌. மதுரைக்‌. 752), *நெடுந்தேர்க்‌ கொடிஞ்சிபற்றி ' (அகநானூறு. 
111. 24), * நெடுந்தேர்க்‌ கொடுஞ்சி பொலிய நின்றோன்‌ ' (புறநானூறு. 
77. 5), * மணித்தேர்க்‌ கொடுஞ்சி கையாற்பற்றி ' (மணிமேகலை. 4. 48), 
-* மணித்தேர்க்‌ கொடுஞ்சியும்‌ ' (சிலப்பதிகாரம்‌. 14, 168), * கொடுஞ்சி 
நெடுந்தேர்‌ ' (சிலப்‌. 26. 132), : நெடுந்தேர்க்‌ கொடுஞ்சியும்‌ ” (சிலப்‌. 
26. 219), : திண்டேர்க்‌ கொடுஞ்சியொடு தேரோர்‌ வீழ ' (சிலப்‌. 27, 37), 
* கொடுஞ்சுங்‌ கோலுமா ' (சூளாமணி. 1403) என, இவ்வுறுப்பு, பழந்‌ 
தமிழ்‌ நூல்கள்‌ பலவற்றினும்‌ பயின்றமை காணலாம்‌. சுவர்‌ - * தேரின்‌ 
சுற்றுப்‌ பக்கங்களில்‌ மரத்தால்‌ அமைத்த மறைப்பு, * நெறிந்தன தடஞ்‌ 
சுவர்‌ ? (௬.ந்தர. 8988) என்பதும்‌ இங்கு நோக்கத்‌ தகும்‌. தட்டு - தேரில்‌ 
வீரன்‌ இருக்குமிடம்‌. அச்சு - * உருள்‌ கோத்த மரம்‌.” (திருக்குறள்‌ 667 
பரிமேலழகர்‌ உரை.) ஆழி-தேரின்‌ உருள்‌. சுவல்‌ - பிடரிமயிர்‌, வேறு 
வேறான நாவாய்கள்‌ என்க. வயிரத்‌ தேர்கள்‌, வருநெறி முறையின்‌, 
கொடிஞ்சொடு தட்டும்‌ அச்சும்‌ ஆழியும்‌ கோத்த மொட்டும்‌ நெடுஞ்‌ சுவ 
ரூம்‌ கொடியும்‌ யாவும்‌ புரவியோடும்‌, நீக்கி, மடிஞ்சபின்‌, உடம்பு கூட்டும்‌ 
வினைபோல, வேறு வேறு நாவாய்கள்‌ ஏற்றிச்சென்‌்றன' என இயையும்‌. 
நெடுஞ்சுவரும்‌ என எண்ணும்மை பிரித்துக்‌ கூட்டுக. மடிந்தபின்‌ 
என்பது எதுகை நோக்கி, மடிஞ்சபின்‌ என்றாயிற்று. மடிஞ்ச பின்‌ 
உடம்புகூட்டும்‌ வினை என என்றது உடம்போடுதோன்றிய உயிரை 
அவ்வுடம்பு அழிந்தபின்‌ வேறு உடம்பில்‌ சேர்விக்கும்‌ வினைபோல 
என்றவாறு. கங்கையின்‌ வடகரையில்‌ வந்து திரண்ட தேர்களுக்கு, 
உயிர்கள்‌ உடம்பொடு ஓரிடத்தே தோன்றிய நிலையும்‌, அத்தேர்களைத்‌ 
தனித்தனி உறுப்புக்களாகப்‌ பிரித்த நிலைக்கு உயிர்கள்‌ உடலிழத்த 
நிலையும்‌, பிரித்த தேரின்‌ உறுப்புக்கள்‌ நாவாய்கள்‌ மூலம்‌ கங்கையின்‌ 
தென்கரையடைந்து இணைக்கப்பட்ட நிலைக்கு உடம்பிழந்த உயிர்கள்‌ 
வினையால்‌ வேற்று நிலத்தில்‌ வேறு உடம்பைப்‌ பெறுதலும்‌ உவம 
மாகும்‌. (52) 


குகப்‌ படலம்‌ 887 


குதிரைகள்‌ நாவாய்‌ மீது அக்கரை சேர்தல்‌ 


2443. நாலிரண்‌ டாய கோடி 

நவையினா வாய்கண்‌ மீதாச்‌ 

சேறிரண்‌ டனைய வாய 
கதியொடு நிமிரச்‌ சென்ற 

பாறிரண்‌ டனைய மெய்ய 
பயந்திரண்‌ டனைய நெஞ்ச 

காறிரண்‌ டனைய கால 
கடுநடைக்‌ கலினப்‌ பாய்மா. 


நால்‌ இரண்டு ஆய கோடி நவை இல்‌ நாவாய்கள்‌ மீதாச்‌ 
சேல்‌ திரண்டனைய ஆய கதியொடு நிமிரச்‌ சென்ற; 
பால்‌ திரண்டனைய மெய்ய, பயம்‌ திரண்டனைய நெஞ்ச, 
கால்‌ திரண்டனைய கால, கடுநடைக்‌ கலினப்‌ பாய்மா 


பொ :-—பால்‌ திரண்டாற்போன்ற உருவம்‌ உடையனவும்‌, அச்சம்‌ 
திரண்டாற்போன்ற மனம்‌ உடையனவும்‌, காற்றுத்‌ திரண்டாற்போன்ற 
கால்களையுடையனவும்‌, .விரைந்த நடையினையுடையனவும்‌, கடிவாளம்‌ 
பூண்டனவும்‌ ஆன எட்டுக்கோடி குதிரைகள்‌ தம்மீது பொருந்தக்‌ குற்ற 
மற்ற நாவாய்கள்‌, சேல்‌ மீன்கள்‌ திரண்டு சென்றாற்போன்ற விரை 
'வொடு நீண்டு சென்றன. 


கு :—பால்திரண்‌ டனைய மெய்ய, பயம்திரண்‌ டனைய நெஞ்ச, 
கால்திரண்‌ டனையகால, கடுநடைக்‌ கலினப்‌ பாய்மா, நாலிரண்டாய 
கோடி மீதா(க), நவையில்‌ நாவாய்கள்‌, சேல்திரண்‌ டனையவாய கதி 
யொடு நிமிரச்‌ சென்ற என இயையும்‌. நிமிர்தல்‌ - நீளுதல்‌. “திரை 
யெனும்‌ நிமிர்கையால்‌' (2077) என்பது காண்க. பால்‌ திரண்‌ 
டனைய என்றதனால்‌ குதிரைகளின்‌ நிறமும்‌, பயந்திரண்டனைய என்றத 
னால்‌, அவற்றின்‌ மருட்சியும்‌, கால்‌ திரண்டனைய என்றதனால்‌ அவற்றின்‌ 
வேகமும்‌ கூறியவாறு. திரண்டால்‌ அனைய என்பது திரண்டனைய 
என்றானது விகாரம்‌. கலினம்‌ - கடிவாளம்‌. நாலிரண்டாயகோடி 
என்பதனை நாவாய்களுக்கு அடையாக்கலும்‌ ஆம்‌. * ஆயிரம்‌ அம்பிக்கு 
நாயகன்‌ ' என்று முன்‌ (2043) கூறினமையின்‌, இங்கு நாலிரண்‌ 
டாய கோடி என்று பாய்மாவின்‌ தொகை சுட்டியதாகக்‌ கொள்ளலா 
யிற்று. நாலிரண்டு - எட்டு. *கணக்கிறந்த நாவாயான்‌ ' என்று 
இப்படலத்து முன்‌ (2415) கூறியது, குகனுடைய நாவாய்கள்‌ இவ்வள 
வின என வரையறுத்துணர்த்தாமையும்‌ நோக்கத்தகும்‌. (5) 


388 அயோத்தியா காண்டம்‌ 


ஓடத்திற்‌ செல்லும்‌ மாதர்களின்‌ தோற்றம்‌ 2444-2446; 
2444, ஊடுற நெருக்கி யோடத்‌ 
தொருவர்முன்‌ னொருவர்‌ கட்டிச்‌ 
சூடகத்‌ தளிர்க்கை மாதர்‌ 
தழுவினர்‌ துவன்றித்‌ தோன்றப்‌ 
பாடியல்‌ களில்‌ யானைப்‌ 
பந்தியங்‌ கடையிற்‌ குத்தக்‌ 
கோடுகண்‌ மிடைந்த வென்ன 
மிடைந்தன குவவுக்‌ கொங்கை, 


ஊடு உற நெருக்கி, ஓடத்து ஒருவர்முன்‌ ஒருவர்‌ கிட்டிச்‌ 
சூடகத்‌ தளிர்க்கை மாதர்‌ தழுவினர்‌, துவன்றித்‌ தோன்றப்‌ 
பாடு இயல்‌ களி நல்‌ யானைப்‌ பந்தி ௮ம்‌ கடையின்‌ குத்தக்‌ 
கோடுகள்‌ மிடைந்த என்ன, மிடைந்தன குவவுக்‌ கொங்கை. 


பொ :-—வளையணிந்த தளிர்போன்ற கைகளையுடைய மகளிர்‌ நாவா 
யினிடையே மிகவும்‌ நெருக்கி ஒருவர்க்கு முன்னே ஒருவர்‌ சென்று: 
தழுவி நிறைந்து நிற்றலால்‌, பெருமை பொருந்திய மதச்‌ செருக்குடைய 
நல்‌ இலக்கணம்‌ அமைந்த யானை வரிசையில்‌ அழகிய நுனியால்‌ தாக்கு. 
தற்குக்‌ கொம்புகள்‌ செறிந்தாற்போல (அம்மகளிருடைய) திரண்ட 
தனங்கள்‌ செறிந்தன. 

கு :--சூடகத்‌ தளிர்க்கை மாதர்‌, ஓடத்தூடு உறநெருக்கி, ஒருவர்‌ 
முன்‌ ஒருவர்‌ கிட்டி, தழுவினர்‌, துவன்றித்‌ தோன்ற எனவும்‌, குவவுக்‌ 
கொங்கை: மிடைந்தன எனவும்‌ இயையும்‌. சூடகம்‌ - முன்‌ கையில்‌ 
அணியும்‌ வளை. தழுவினர்‌ - தழுவி; முற்றெச்சம்‌. துவன்றுதல்‌ - 
நிறைதல்‌. தோன்றுதல்‌ - நிலைகொள்ளல்‌ ; நிற்றல்‌. பாடு-பெருமை. 
இயலுதல்‌ - பொருந்துதல்‌. பத்தி-வரிசை. கடை-நுனி. மிடைதல்‌- 
செறிதல்‌. மகளீர்‌ தனங்களுக்கு யானையின்‌ கொம்புகள்‌ உவமை 
கூறப்படுவது உண்டு. ஓடத்திலே மகளிர்‌ ஒருவர்முன்‌ ஒருவர்‌ 
நெருங்கித்‌ தழுவி நின்ற நிலையில்‌ அவர்‌ தனங்கள்‌, எதிர்‌ எதிராக நின்ற 
யானை வரிசையில்‌ அவற்றின்‌ கொம்புகள்‌ நுனியால்‌ ஒன்றையொன்று 
தாக்க நெருங்கினமைபோல இருந்தன என்றவாறு. (58) 


2445. பொலங்குமை மகளிர்‌ நாவாய்ப்‌ 
போக்கினான்‌ டொன்று தாக்க 
மலங்கின ரிரண்டு பாலு 
மறுகினர்‌ வெருவி நோக்க 


குகப்‌ படலம்‌ 389 


அலங்குநீர்‌ வெள்ளம்‌ தள்ளி 
யழிதர வங்கு மிய்குங்‌ 

கலங்கின வெருவிப்‌ பாயுங்‌ 
கயற்குல நிகர்த்த கண்கள்‌. 


பொலம்‌ குழை மகளிர்‌, நாவாய்ப்‌ போக்கின்‌ ஒன்று ஒன்று தாக்க, 
மலங்கினர்‌, இரண்டு பாலும்‌ மறுகினர்‌, வெருவி நோக்க, 
அலங்கு நீர்‌ வெள்ளம்‌ தள்ளி அழிதர, அங்கும்‌ இங்கும்‌ 
கலங்கின வெருவிப்‌ பாயும்‌ கயற்குலம்‌ நிகர்த்த கண்கள்‌. 


பொ :--ஓடங்கள்‌ செல்லுங்கால்‌ ஒன்றினோடொன்று தாக்குதலால்‌, 
(அவற்றிலுள்ள) பொன்னாலான குண்டலங்களை அணிந்த மகளிர்‌, மனங்‌ 
கலங்கி வருந்தி அஞ்சினவர்களாய்‌ இருபக்கத்தும்‌ நோக்க, அவர்‌ 
கண்கள்‌, விளங்குகின்ற வெள்ள நீரால்‌ தள்ளப்பட்டு வலிகெடுதலால்‌, 
குழப்பம்‌ உற்று, அஞ்சி அங்கும்‌ இங்கும்‌ தாவும்‌ கயல்‌ மீன்களை ஒத்தன. 


கு: --பொலம்‌ - பொன்‌. மலங்கினர்‌ மறுகினர்‌ என்பவை மலங்கி, 
மறுகி என எச்சப்பொருள்பட நின்றன. மலங்குதல்‌ - கலங்குதல்‌. 
மறுகுதல்‌-வருந்துதல்‌, அலங்குதல்‌- விளங்குதல்‌; அசைதலும்‌ ஆம்‌. 
கலங்கல்‌ - குழம்புதல்‌. நாவாய்ப்‌ போக்கின்‌ ஒன்று ஒன்று தாக்க, 
பொலம்‌ குழை மகளிர்‌ மலங்கினர்‌, மறுகினர்‌, வெருவி இரண்டுபாலும்‌ 
நோக்க, (அவர்களுடைய) கண்கள்‌, அலங்குநீர்‌ வெள்ளம்‌ தள்ளி அழி 
தர, கலங்கின வெருவி அங்கும்‌ இங்கும்‌ பாயும்‌ கயல்‌ குலம்‌ நிகர்த்த: 
என இயையும்‌. ஓடம்‌ ஒன்றுடன்‌ ஒன்று மோதுதலால்‌ அஞ்சி நோக்கும்‌ 
மகளிர்‌ கண்கள்‌, வெள்ளத்தால்‌ தள்ளப்பட்டு அஞ்சிய கயல்‌ மீன்கள்‌ 
போன்றன என்றவாறு. (55) 


2446. இயல்வுறு செலவி னாவா 
யிருகையு மெயினர்‌ தூண்டத்‌ 
துயல்வன துடுப்பு வீசுந்‌ 
துவலைகண்‌ மகளிர்‌ மென்றூ 
சுயல்வுறு பரவை யல்கு 
லொளிப்பறத்‌ தளிப்ப வுள்ளத்‌ 
தயர்வுறு மதுகை மைநீதர்க்‌ 
கயாவுயிர்ப்‌ பளித்த தம்மா. 


390 அயோத்தியா காண்டம்‌ 


இயல்வு உறு செலவின்‌ நாவாய்‌ 
இருகையும்‌ எயினர்‌ தூண்டத்‌ 
துயல்வன துடுப்பு வீசும்‌ 
துவலைகள்‌, மகளிர்‌ மென்‌ தூசு 
உயல்வு உறு பரவை அல்குல்‌ 
ஒளிப்பு அறத்‌ தளிப்ப, உள்ளத்து 
அயர்வு உறும்‌ மதுகை மைந்தர்க்கு 
அயாவுயிர்ப்பு அளித்தது அம்மா! 


பொ :--பொருந்திய போக்கினையுடைய ஓடங்களை இருபக்கத்தும்‌ 
(இருந்து) எயினர்‌ செலுத்துதலால்‌ அசையும்‌ துடுப்புக்கள்‌ இறைக்கும்‌ 
நீர்த்துளிகள்‌, மாதர்களின்‌ அசைகின்ற மெல்லிய ஆடையின்கண்‌ 
பரந்த அல்குல்‌ மறையாமல்‌ நன்கு தெரியும்படி துளித்தலால்‌, இராமன்‌ 
பிரிவால்‌ மனத்தளர்ச்சியுற்ற வலியரான ஆடவர்க்கு அத்தளர்ச்சி நீங்கச்‌ 
செய்தது. 

கு :-கை - பக்கம்‌. எயினர்‌ என்றது படகு செலுத்துபவர்களை. 
துயல்வுறுதல்‌ - அசைதல்‌. துவலைகள்‌ - நீர்த்துளிகள்‌. உயல்வுறல்‌ - 
அசைதல்‌. ஒளிப்புறல்‌ - மறைதல்‌, தளித்தல்‌- துளித்தல்‌, மதுகை- 
வலிமை. அயாவுயிர்ப்பு - தளர்ச்சி நீக்கம்‌, அம்மா வியப்பிடைச்‌ 
சொல்‌. இச்செய்யுள்‌, * நான நீரிற்‌ கலந்து நலங்கொள்‌ பூம்பட்‌ 
டொளிப்ப, மேனிதோன்ற விளங்கி : (923) என்னும்‌ சீவகசிந்தாமணிப்‌- 
பாடலைத்‌ தழுவியமைந்தது. (56): 


நாவாய்கள்‌ சென்று சென்று திரும்புந்‌ தோற்றம்‌ 
2447. இக்கரை யிரைத்த சேனை 
யெறிகடன்‌ முகந்த வேக 
யக்கரை யடைய வீசி 
வறியன வணுகு நாவாய்‌ 
புக்கலை யாழி நன்னீர்‌ 
பொறுத்தன போக்கிப்‌ போக்கி 
யக்கண முவரி மீளூ 
மகன்மழை நிகர்த்த வம்மா. 
இக்கரை இரைத்த சேனை எறிகடல்‌ முகந்த ஏகி, 
அக்கரை அடைய வீசி, வறியன அணுகும்‌ நாவாய்‌, 
புக்கு அலை ஆழி நல்‌ நீர்‌ பொறுத்தன, போக்கிப்‌ போக்கி, 
அக்கணம்‌ உவரி மீளும்‌ அகல்‌ மழை நிகர்த்த; அம்மா! 


குகப்‌ படலம்‌ 991 


பொ:--கங்கையின்‌ இக்கரையிலே ஆரவாரித்த படைகளாகிய 
மோதுகின்ற கடலை முகந்தனவாய்ச்‌ சென்று, கங்கையின்‌ அக்கரையிலே' 
சேரும்படி வீசிவீசி, வறியனவாகி அக்கணமே திரும்புகின்ற ஓடங்கள்‌. 
அலையொடுகூடிய கடலுள்‌ புகுந்து, அள்ளிக்கொண்ட நல்ல நீரை 
(மலையேறச்‌ சென்று முழுதும்‌ பொழிந்து) போக்கிப்‌ போக்கி, அக்‌ 
கணமே (நீர்‌ முகந்து சென்று பொழிவதற்காகக்‌) கடலை நோக்கி மீட்டும்‌. 
வருகின்ற பரவிய மேகங்களை ஒத்தன. 

க:—இக்கரை என்றது கங்கையின்‌ வடகரையினை, அக்கரை 
என்றது கங்கையின்‌ தென்கரையினை. சேனை எறிகடல்‌ - சேனையாகிய 
மோதுகின்ற கடல்‌ ; உருவகம்‌. படையைக்‌ கடலாக உருவகித்தமைக்கு 
இசைய வீசி என்றார்‌. உவமையில்‌ போக்கிப்‌ போக்கி என்றதற்கேற்பப்‌. 
பொருளில்‌ வீசி என்பது மீட்டும்‌ கூட்டப்பட்டது. அலை ஆழி புக்கு. 
எனவும்‌ பொறுத்தன நன்னீர்‌ எனவும்‌ மாற்றிக்‌ கூட்டுக. கணம்‌ - கால 
நுட்பம்‌, உவரி - கடல்‌, மழை - மேகம்‌. (57) 


நாவாய்கள்‌ கப்பல்கள்‌ போலச்‌ செல்லுதல்‌ 


2448. அகிலிடு தூப மன்ன 
வாய்மயிற்‌ பீலி யார்த்த 
முகழுடை முரண்மாத்‌ தண்டு 
கூம்பென முகிலின்‌ வண்ணத்‌ 
அகிலொடு தொடுத்த செம்பொற்‌ 
மகட்டிடைத்‌ தொடுத்த முத்த 
ஈகுகொடி நெடிய பாயி 
னவ்வெனச்‌ சென்ற காவாய்‌. 


அகில்‌ இடு தூபம்‌ அன்ன 
ஆய்‌ மயில்‌ பீலி ஆர்த்த 
முகிழ்‌ உடை முரண்‌ மாத்‌ தண்டு 
கூம்பு என, முகிலின்‌ வண்ணத்‌ 
துகிலொடு தொடுத்த செம்பொன்‌ 
தகட்டிடைத்‌ தொடுத்த முத்தம்‌ 
நகு கொடி நெடிய பாயின்‌ 
நவ்‌ எனச்‌ சென்ற; நாவாய்‌. 


பொ :--அகிற்றுகளை நெருப்பில்‌ இடுதலால்‌ உளதாகும்‌ புகை: 
போன்ற சிறந்த மயிற்றோகை கட்டப்பட்டனவும்‌, உச்சியில்‌ அரும்பின்‌ 


392 அயோத்தியா காண்டம்‌ 


வடிவிளையுடையனவும்‌ ஆகிய வலிய பெரிய துடுப்புக்கள்‌, கூம்புகள்‌ 
போலத்‌ தோன்ற, நீல நிறத்துகிலாற்‌ கட்டப்பட்டனவும்‌ நல்ல பொன்‌ 
தகட்டில்‌ பதிக்கப்பட்ட முத்துக்கள்‌ விளங்குகின்றனவுமான கொடிக 
ளாகிய நெடிய பாய்களால்‌ பெரிய மரக்கலங்கள்‌ செல்லுதல்போல 
நாவாய்கள்‌ சென்றன. 


கு :--முகிழ்‌ - அரும்பு. தண்டு - ஓடத்தைச்‌ செலுத்துதற்குதவும்‌ 
துடுப்பு. கூம்பு - பாய்மரம்‌. முகிலின்‌ வண்ணமாவது, - நீல நிறம்‌. 
தொடுத்தல்‌ - 1. கட்டுதல்‌. 2. இணைத்தல்‌. நகுதல்‌ - விளங்குதல்‌. 
நாவாய்‌ - ஓடம்‌. நவ்‌ - (கடலிற்‌ செல்லும்‌) பெரிய மரக்கலம்‌. முகிலின்‌ 
வண்ணத்‌ துகிலொடு தொடுத்த கொடி, செம்பொற்றகட்டிடை தொடுத்த 
முத்தம்‌ நகு கொடி என்க, துகிலொடு - துகிலால்‌. தண்டும்‌ கொடியும்‌ 
நாவாயின்‌ உறுப்புக்கள்‌ ; கூம்பும்‌ பாயும்‌ நவ்‌ என்னும்‌ மாக்கலத்தின்‌ 
உறுப்புக்கள்‌. நவ்‌ என்பது நவ்வி என வழங்கப்படுவதும்‌ உண்டு, 
துடுப்பு கூம்பாக, கொடி பாயாக நாவாய்கள்‌ நவ்‌ எனச்‌ சென்றன 
என்றவாறு. நவ்‌ கடலிற்‌ செல்லும்‌ பெரிய கப்பல்‌ என்பது, * நாயக 
ராளொடு மடிய நவ்விகள்‌, பாயொடு வேலையிற்‌ றிரியும்‌ பண்பின * 
(யுத்த. 19. படைத்தலைவர்‌ வதை. 46.) என ஆசிரியர்‌ பின்‌ கூறுதலால்‌ 
விளங்கும்‌. (58) 


மகளிர்‌ ஏறிய ஓடங்கள்‌ வானவூர்திபோல விளங்குதல்‌ 


2449. ஆனனயங்‌ கமலத்‌ தன்ன 
மின்னன்ன வமிர்தச்‌ செவ்வாய்த்‌ 
தேனனை குழலா ரேறு 
மம்பிகள்‌ சிந்து முத்த 
மீனென விரிந்த கங்கை 
விண்ணெனப்‌ பண்ணை முற்றி 
வானவர்‌ மகளி ரு 
மானமே நிகர்த்த மாதோ. 
ஆனனம்‌ கமலத்தன்ன, மின்‌ அன்ன அமிர்தச்‌ செவ்வாய்த்‌ 
தேன்‌ நனை குழலார்‌ ஏறும்‌ அம்பிகள்‌ சிந்தும்‌ முத்தம்‌ 
மீன்‌ என, விரிந்த கங்கை விண்‌ எனப்‌ பண்ணை முற்றி, 
வானவர்‌ மகளிர்‌ ஊரும்‌ மானமே நிகர்த்த மாதோ! 
பொ :—கங்கைதீர்ப்பரப்பு ஆகாயப்‌ பரப்பாக, (கங்கை அலைகளால்‌) 
சிந்துகின்ற முத்துக்கள்‌ பரவிய விண்மீன்களாக, தாமரை மலர்போலும்‌ 
முகத்தையும்‌ அமுதம்‌ ஊறும்‌ செய்யவாயினையும்‌, (சூடிய பூக்களில்‌ 


ai 


குகப்‌ படலம்‌ 998 


உள்ள) தேனால்‌ நனைந்த கூந்தலினையும்‌ உடைய மின்னற்கொடி 
போலும்‌ மகளிர்‌ ஏறிய ஓடங்கள்‌, நீர்‌ விளையாட்டு முடிந்து, தேவ மாதர்‌ 
ஏறிச்‌ செலுத்தும்‌ விமானங்களே போல விளங்கின. 


கு :--** கங்கை விண்‌ என, (கங்கை) சிந்தும்‌ முத்தம்‌ விரிந்த மீன்‌ 
என, குழலார்‌ ஏறும்‌ அம்பிகள்‌, பண்ணை முற்றி வானவர்‌ மகளிர்‌ 
ஊரும்‌ மானமே நிகர்த்த” என இயைக்க, விண்‌ - ஆகாயம்‌. கங்கை 
என்பது மீட்டும்‌ கூட்டப்பட்டது. மீன்‌ நட்சத்திரம்‌, கமலம்‌ அன்ன 
என்பது இடையே அத்துச்‌ சாரியை பெற்றுக்‌ கமலத்தன்ன என்று 
ஆயிற்று. அம்பி-ஓடம்‌. பண்ணை - விளையாட்டு. * கெடவரல்‌ பண்ணை 
யாயிரண்டும்‌ விளையாட்டு  (உரியியல்‌, 28.) என்பது தொல்காப்‌ 


பியம்‌. * மன்றலந்‌ தோழி மாருள்‌ வனத்திடைப்‌ பண்ணை யாட 
(1579) என்பது சீவக சிந்தாமணி, பண்ணை இங்கே நீர்விளையாட்‌ 
டைச்‌ சுட்டியது. மானம்‌ - விமானம்‌; முதற்குறை. கங்கை நீர்ப்‌ 


பரப்புக்கு ஆகாயமும்‌, கங்கை சிந்தும்‌ முத்துக்களுக்கு விண்‌ மீன்‌ 
களும்‌, மகளிர்க்குத்‌ தேவமாதரும்‌, மகளிர்‌ ஏறிய ஓடங்களுக்குத்‌ தேவ 
மாதர்‌ ஊரும்‌ விமானமும்‌ உவமை, (59) 


ஓடங்கள்‌ உயிர்படைத்தவைபோல நடத்தல்‌ 


2450. துளிபடத்‌ துழாவு இண்கோற்‌ 
றுடுப்பிரு காலிற்‌ றோன்ற 
நளிர்புனற்‌ கங்கை யாற்றி 
னண்டெனச்‌ செல்லு நாவாய்‌ 
களியுடை மஞ்ஞை யன்ன 
கனங்குழைக்‌ கயற்கண்‌ மாத 
ரொளிரடிக்‌ கமலந்‌ தீண்ட 
வுயிர்படைத்‌ தனவே யொத்த. 


துளி படத்‌ துழாவு திண்‌ கோல்‌ துடுப்பு இரு காலில்‌ தோன்ற, 
நளிர்‌ புனல்‌ கங்கை யாற்றில்‌ நண்டு எனச்‌ செல்லும்‌ நாவாய்‌, 
களி உடை மஞ்ஞை அன்ன கனம்‌ குழைக்‌ கயல்‌ கண்‌ மாதர்‌ 
ஒளிர்‌ அடிக்‌ கமலம்‌ தீண்ட, உயிர்‌ படைத்தனவே ஒத்த. 


பொ :--நீர்த்துளிகள்‌ சிதறும்படி துழாவுகின்ற வலிய மரக்கொம்‌ 
யாகிய துடுப்புக்கள்‌, இரண்டு பக்கங்களிலும்‌ தோன்ற, குளிர்ந்த நீரை 
யுடைய கங்கையாற்றில்‌ நண்டு சென்றாற்போலச்‌ செல்லும்‌ நாவாய்கள்‌, 
பருத்த குண்டலங்களையும்‌, கயல்போலும்‌ கண்களையும்‌ களிப்பினையும்‌ 


994 அயோத்தியா காண்டம்‌ 


உடைய மயில்போலும்‌ சாயல்‌ வாய்ந்த மகளிரின்‌ விளக்கம்‌ மிக்க அடித்‌. 
தாமரைகள்‌ திண்டுதலால்‌ உயிர்‌ பெற்றவைபோல விளங்கின. 


கு :-கோலாகிய துடுப்பு என்க. நளிர்‌ - குளிர்ச்சி, மஞ்ஞை - 


மயில்‌ நண்டெனச்‌ செல்லும்‌ நாவாய்‌ என்பதனோடு, 'காலுடை நெடு 
ஜெண்டிற்‌ சென்றது கடிதம்மா ' (2076) என முன்னே கூறினமையும்‌ 
தோக்கத்தகும்‌. (60). 


முனிவர்‌ வான்வழிச்‌ சென்று கங்கையினைக்‌ கடத்தல்‌. 


2451. மையறு விசும்பின்‌ மண்ணின்‌ 

மற்றுமோ ருலதன்‌ முற்று 

மெய்வினை தவமே யன்றி 
மேலுமொன்‌ நுளகோ கீழோர்‌ 

செய்வினை நாவா யேறித்‌ 
தீண்டலர்‌ மனத்திற்‌ செல்லு 

மொய்விசும்‌ போட மாகத்‌ 
தேவரின்‌ முனிவர்‌ போனார்‌. 


மை அறு விசும்பில்‌ மண்ணில்‌ மற்றும்‌ ஓர்‌ உலகில்‌ முற்றும்‌ 
மெய்‌ வினை தவமே; அன்றி, மேலும்‌ ஒன்று உளதோ? கீழோர்‌ 
செய்வினை நாவாய்‌ ஏறித்‌ தீண்டலர்‌, மனத்தில்‌ செல்லும்‌ 
மொய்‌ விசும்பு ஓடம்‌ ஆகத்‌ தேவரின்‌ முனிவர்‌ போனார்‌. 


பொ :--(பரதனுடன்‌ வந்த வசிட்டர்‌ முதலிய) முனிவர்கள்‌; (தவச்‌ 
செல்வர்களாதலால்‌) கீழ்மக்கள்‌ செலுத்துகின்ற நாவாய்களைப்ப ற்றி 
ஏறாமல்‌, மனத்தைப்போல விரைந்து செல்லும்‌ வலிய வான்வழிச்‌ செலவே 
ஓடத்திற்‌ செல்வதாகத்‌ தேவர்களைப்‌ போலச்‌ சென்றார்கள்‌; ஆதலால்‌ , 
குற்றமற்ற விண்ணுலகினும்‌, மண்ணுலகினும்‌, வேறுள்ள எந்த ஒரு உல 
கத்திலும்‌ முழுதும்‌ உண்மையான செயல்‌ எனப்படுவது தவமேயன்‌ நி. 
அதனினும்‌ சிறந்த வேறு ஒரு செயலும்‌ இல்லை. 


கு: முனிவர்‌, கீழோர்‌ வினைசெய்‌ நாவாய்‌ தீண்டி ஏறலர்‌, 
மனத்திற்‌ செல்லும்‌ மொய்‌ விசும்பு ஓடமாக, தேவரில்‌ போனார்‌. 
ஆதலால்‌, விசும்பினும்‌ மண்ணிலும்‌ வேறு எந்த உலகத்திலும்‌ தவமே 
முற்றும்‌ மெய்வினை (ஆகும்‌ ;) அன்றி அதன்மேலும்‌ ஒன்று உளதோ ? 
என இயையும்‌. மை - கூற்றம்‌. விசும்பு - விண்ணுலகு. (61). 


குகப்‌ படலம்‌ 995 


படையாவும்‌ நகர மக்கள்‌ அனைவரும்‌ கங்கை கடந்தமை 


2452. அறுபது னாயிர மக்கு ரோணியென்‌ 
ஸ்‌ றிறுதிசெய்‌ சேனையு மெல்லை தீர்௩கர்‌ 
மறுவறு மாந்தரு மகளிர்‌ வெள்ளமுஞ்‌ 
செறிதிரைக்‌ கங்கைபின்‌ கிடக்கச்‌ சென்றவே. 


அறுபதினாயிரம்‌ அக்குரோணி ' என்று 
இறுதி செய்‌ சேனையும்‌, எல்லை தீர்‌ நகர்‌ 
மறு அறு மாந்தரும்‌, மகளிர்‌ வெள்ளமும்‌, 
செறி திரைக்‌ கங்கை பின்‌ கிடக்கச்‌ சென்றவே. 
பொ:--அறுபதினாயிரம்‌ அக்குரோணி என்று எல்லை கட்டப்பட்ட 
படைகளும்‌, இறுதியில்லாத அயோத்தி நகரத்தில்‌ வாழும்‌ குற்றமற்ற 
மாந்தரும்‌, மகளிர்‌ கூட்டமும்‌, அலை செறிந்த கங்கை பின்‌ கிடக்க 
முன்னே சென்றன. 
கு முதல்‌ இரண்டடிகளால்‌ கங்கை கடந்த படைகளின்‌ அளவு 
குறிக்கலாயிற்று. இதனுள்‌ உயர்திணையும்‌ அஃறிணையும்‌ விரவி 
அஃறிணை முடிபேற்றன. (62) 


பரதன்‌ நாவாயில்‌ ஏறுதல்‌ 
2453. சுழித்துநீர்‌ வருதுறை யாற்றைச்‌ சூழ்படை 
கழித்துநீங்‌ கயதெனக்‌ கள்ள வாசையை 
யழித்துவே றவனிபண்‌ டாண்ட வேந்தரை 
யிழித்‌துமே லேறினான்‌ மானு மேறினான்‌. 
சுழித்து நீர்‌ வரு துறை ஆற்றைச்‌ சூழ்‌ படை 
கழித்து நீங்கியது எனக்‌ கள்ள ஆசையை 
அழித்து, வேறு அவனி பண்டு ஆண்ட வேந்தரை 
இழித்து, மேல்‌ ஏறினான்‌, தானும்‌ ஏறினான்‌. 
பொ :--(தன்னைச்‌) சூழ்ந்து வந்த சேனை, நீர்‌ சுழியைச்‌ செய்து 
கொண்டு வருகிற துறைகளையுடைய கங்கையைத்‌ தாண்டிக்‌ கடந்ததாக, 
வஞ்சனையொடு கூடிய ஆசையை அழித்து, முன்பு உலகாண்ட பிற. 
அரசர்களை த்‌ தாழச்‌ செய்து மேன்மையுற்றவனான பரதனும்‌ (படகில்‌) 
ஏறினான்‌. 
கு:சூழ்படை, நீர்‌ சுழித்து வரு துறை ஆற்றைக்‌ கழித்து நீங்கிய 
தென எனவும்‌ பண்டு அவனி ஆண்ட வேறு வேந்தரை எனவும்‌ 


396 அயோத்தியா காண்டம்‌ 


இயைக்க. நீங்கியது என என்று கொண்டு, நீங்கியது என்று (ஓடம்‌ 
விடுவோர்‌) சொல்ல என்று பொருள்‌ கூறலும்‌ ஆம்‌. கள்ளம்‌-வஞ்சனை, 
கல்வியும்‌, ஒழுக்கமும்‌, ஆற்றலும்‌, அழகும்‌, அறிவும்‌, வீரமும்‌, நற்‌ 
குணங்கள்‌ பிறவும்‌, மற்றை அரசர்கள்பால்‌ அமைந்தவற்றினும்‌ பரதன்‌ 
பால்‌ மிக அமைந்தமையின்‌, பரதன்‌ மேம்பட, மற்றை அரசர்கள்‌ 
காழ்வாராயினர்‌. 4 தானும்‌ ஏறினான்‌ ' என்பதில்‌ உம்மை தாயர்‌ 
முதலிய பிறரும்‌ படகில்‌ ஏறினமை சுட்டி நின்றது. (63) 


இச்செய்யுளின்‌ பின்‌ பல பதிப்புக்களிலும்‌, 

2453 (0) தன்னன தம்பியும்‌ தாயர்‌ மூவரும்‌ 
சொன்னதேர்‌ வலவனும்‌ தூய தோழனும்‌ 
துன்னினர்‌ ஏறலும்‌ துழா துடுப்பெனும்‌ 
நன்னயக்‌ காலினான்‌ நடத்தன்‌ மேயினான்‌. 


என்று ஒரு செய்யுள்‌ காணப்படுகிறது. இது, : சுழித்துநீர்‌ வருதுறை ' 
என்று தொடங்கும்‌ இப்பாட்டுக்கும்‌, * சுற்றத்தார்‌ * என்று தொடங்கும்‌ 
பின்‌ பாட்டுக்கும்‌ இடையே இயைபுடையதாய்‌ அமைந்ததுபோற்‌ 
காணப்படினும்‌, பெரும்பான்மையான சுவடிகளில்‌ இல்லை. ஒரு சாரார்‌, 
இதனுள்‌, நடத்தல்‌ மேயினான்‌ என்றது குகனை என்கின்றனர்‌... குகன்‌ 
படகு செலுத்தினான்‌ என்று கொண்டால்‌, அவன்‌ கங்கையினிடையே 
படகு செலுத்தலைக்‌ கைவிட்டுக்‌ கோசலை முதலியவரை அறிய முற்பட்டு 
வினாவுதலும்‌, அவர்களை வணங்குதலும்‌ இயலாவாம்‌. மற்றொரு சாரார்‌ 
படகினையே உருவக வாய்பாட்டால்‌ உயர்திணை ஆண்பாலாக்கி, துடுப்‌ 
பெனும்‌ நல்‌ நயக்‌ காலினான்‌, என்பதனை எழுவாயாகக்கொண்டு நடத்தல்‌ 
மேயினான்‌ என்பதனைப்‌ பயனிலையாக்கி முடித்துக்‌ காட்டுவர்‌. மற்றொரு 
வர்‌, * நாவாய்‌ * என்பது தோன்றா எழுவாய்‌ என்று கொண்டு, * நாவா 
யாகிய புருடன்‌ சொல்லத்‌ தொடங்கினான்‌ ? என்று பொருள்‌ வரைந்து, 
இருபுறமும்‌ துழாவும்‌ இரண்டு துடுப்புக்‌ கால்களையுடைமை 
யாலும்‌ நாவாயைப்‌ புருஷனாகக்‌ குறித்தார்‌ என்று விளக்கமும்‌, 
* மற்றொரு சாரார்‌ பரதன்‌ என்பது எழுவாய்‌ என்ப ” என்று பிறர்‌ கூறும்‌ 
முடிபும்‌ தருவர்‌. இவ்வாறு இடர்ப்பட்டுப்‌ பொருள்செய்வதில்‌ சிறப்‌ 
பில்லை. அன்றியும்‌, பிறர்‌ படகேறியமை முன்‌ பாடலில்‌ உம்மையாற்‌ 
பெறப்படும்‌. படகு கங்கையீற்‌ சென்றமையும்‌, அவ்வாறு செல்லுங்‌ 
கால்‌ குகன்‌ வினவத்‌ தொடங்கினமையும்‌ ஆகிய முன்பாட்டுக்கும்‌ பின்‌ 
பாட்டுக்கும்‌ இடையே கூறப்படவேண்டிய செய்தி தானே புலனாகும்‌. 
அதற்குத்‌ தனியே ஒரு செய்யுள்‌ வேண்டா. ஆதலால்‌ இது மிகைச்‌ 
செய்யுள்‌ என்று கொண்டு இங்கே காட்டலாயிற்று. 


மேலும்‌, 45 என்னும்‌ குறியீடுள்ள அச்சுப்‌ புத்தகத்தில்‌, * இச்‌ 
செய்யுளின்‌ பின்‌, 


i 


குகப்‌ படலம்‌ 297 


2458 (0) ஏறின ரிளவலோ டிரங்கு நெஞ்சுகொண் 

டூறிய தாயரு முரிய சுற்றமும்‌ 

பேறுள பெருநதி நீங்கிப்‌ பெட்பொடுங்‌ 

கூறுதென்‌ கரையிடைக்‌ குழீஇய போதிலே. 
என்னும்‌ செய்யுளும்‌, அதன்பின்‌ கங்கை நீங்கு படலம்‌ முற்றும்‌ என்ற 
தொடரும்‌ ஒரு பிரதியிற்‌ காணப்படுகின்றன ' என்று ஒரு குறிப்பு 
உளது. இச்செய்யுள்‌ வேறு எந்தப்‌ பிரதியிலும்‌ காணப்படவில்லை. 
கவி நடையும்‌ சிறந்ததாயில்லை. இதன்‌ 4 ஆம்‌ அடி பரதன்‌ முதலி 
யோர்‌ கங்கையின்‌ தென்கரையடைந்து குழீஇயினர்‌ என்கிறது. பின்‌ 
இப்படலத்தின்‌ 71-ஆம்‌ செய்யுளில்‌, பரதன்‌ ஏறிய படகு தென்கரை 
யடைந்தமை பேசப்படுதலால்‌, இச்செய்யுளில்‌ தென்கரையடை ந்தமை 
பேசுவது பொருந்தாது. ஆதலால்‌ இதனையும்‌ மிகைச்‌ செய்யுளென்று. 
கொண்டு இங்கே காட்டலாயிற்று. 


பரதன்‌ குகனுக்குக்‌ கோசலையை அறிமுகமாக்குதல்‌. 


2454, சுற்றத்தார்‌ தேவரொடுந்‌ தொழமகின்‌ ற 
ர்‌ கோசலையைத்‌ தொழுது நோக்கிக்‌ 
கொற்றத்தார்க்‌ குரிசிலிவ ராரென்று 
குகன்வினவக்‌ கோக்கள்‌ வைகு 
முற்றத்தான்‌ முதற்றேவி மூன்றுலகு 
மீன்றானை முன்னீன்‌ முனைப்‌ 
பெற்றத்தாற்‌ பெறுஞ்செல்வம்‌ யான்பிறத்த 
லாற்றுறந்த பெரியா ளனென்றான்‌. 


சுற்றத்தார்‌ தேவரொடும்‌ தொழ நின்ற 
கோசலையைத்‌ தொழுது நோக்கிக்‌ 

* கொற்றத்தார்க்‌ குரிசில்‌! இவர்‌ ஆர்‌ ?' என்று 
குகன்‌ வினவக்‌ * கோக்கள்‌ வைகும்‌ 

முற்றத்தான்‌ முதல்‌ தேவி, மூன்று உலகும்‌ 
ஈன்றானை முன்‌ ஈன்றானைப்‌ 

பெற்றத்தால்‌ பெறும்‌ செல்வம்‌ யான்பிறத்த 
லால்‌ துறந்த பெரியாள்‌” என்றான்‌. 

பொ :- உறவினரும்‌, தேவர்களும்‌ வணங்கும்படி தங்கிய கோசலை 


யைக்‌ குகன்‌ வணங்கி நோக்கி, (பரதனைப்‌ பார்த்து,) ** வெற்றிமாலை 
யணிந்த ஆடவர்‌ திலகனே ! “இவர்‌ யார்‌ ?' என்று வினவ, (பரதன்‌ 


398 அயோத்தியா காண்டம்‌ 


குகனை நோக்கி) அரசர்கள்‌ தங்கிய முன்றிலையுடைய சக்கரவர்த்தியின்‌ 
மூத்த மனைவி, மூன்றுலகத்தையும்‌ படைத்த பிரமனை முன்னே தோற்று 
வித்தவனான திருமாலை மகனாகப்‌ பெற்றதனால்‌ அடையவேண்டிய 
செல்வத்தை யான்‌ தோன்றினமையால்‌ இழந்த பெரியவள்‌ '' என்று 
கூறினான்‌. 

௬ :-சக்கரவர்த்‌் தியின்‌ முதற்றேவியாதலால்‌ சுற்றத்தார்‌ தொழுவா 
ராயினர்‌. அரக்கரால்‌ அடைந்த இன்னலெலாம்‌ தீரும்படி, பெருவீரனும்‌ 
குணக்கடலுமான இராமனைப்‌ பெற்றுத்தந்த உதவி குறித்துத்‌ தேவர்‌ 
தொழுவாராயினர்‌. கற்பு மேம்பாடுடைமையால்‌ கோசலையைத்‌ தேவர்‌ 
தொழுவாராயினர்‌ எனலுமாம்‌. சுற்றத்தார்‌ தொழ நின்றமையால்‌ 
பேரரசி யென்பது புலப்பட்டமையின்‌ தொழுது நோக்கி வினவுவா 
னாயினன்‌. * இவர்‌ யார்‌" என்பது சிறப்பு வகையால்‌ அறியலுறும்‌ 
குகன்‌ வினா. சக்கரவர்த்தியை வணங்குதற்குச்‌ சமயங்‌ கிட்டாமையின்‌ 
தசரதன்‌ மாளிகை முன்றிலில்‌ அரசர்‌ தங்குவர்‌ என்க. மூன்றுலகு-மண்‌, 
விண்‌, பாதாளம்‌ என்பவை. மூன்றுலகும்‌ ஈன்றான்‌ என்றது பிரமனை. 
பெற்றத்தால்‌ என எதுகை நோக்கித்‌ தகரம்‌ இரட்டித்தது. இராமனைப்‌ 
பெற்றதனால்‌ பெறும்‌ பேறாவது, சக்கரவர்த்தியின்‌ முதல்தேவி என்பதன்‌ 
மேலும்‌ வருங்காலச்‌ சக்கரவர்த்தியின்‌ தாய்‌ என்னும்‌ நிலையில்‌ உள 
தாகும்‌ சிறப்பு. (64) 


பரதன்‌ கோசலைக்குக்‌ குகனை அறிமுகமாக்குதல்‌ 


2455. என்றலுமே யடியின்மிசை நெடி அவீழ்ந்‌ 

தழுவானை யிவன்யா ரென்று 

கன்றுபிரி காராவின்‌ றுயருடைய 
கொடிவினவக்‌ கழற்கான்‌ மைந்த 

னின்றுணைவ னிராகவனுக்‌ கிலக்குவற்கு 
மிளையவற்கு மெனக்கு மூத்தான்‌ 

குன்‌. றனைய திருநெடுந்தோட்‌ குகனென்பா 
னிந்நின்ற குரிசி லென்றான்‌. 


என்றலுமே அடியின்‌ மிசை நெடிது வீழ்ந்து 
அழுவானை, “ இவன்‌ யார்‌” என்று 

கன்று பிரி காராவின்‌ துயர்‌ உடைய 
கொடி வினவக்‌ கழல்‌ கால்‌ மைந்தன்‌ 


குகப்‌ படலம்‌ 399 


இன்‌ துணைவன்‌ இராகவனுக்கு; இலக்குவற்கும்‌ 
இளையவற்கும்‌ எனக்கும்‌ மூத்தான்‌; 
குன்று அனைய திரு நெடுந்தோள்‌ குகன்‌ என்பான்‌, 
இந்நின்ற குரிசில்‌ என்றான்‌. 
பொ :-முன்பாட்டில்‌ கூறியவாறு பரதன்‌ குகனுக்குக்‌ கோசலையை 
அறிமுகப்படுத்தினவளவில்‌, அந்தக்‌ கோசலையின்‌ அடிகளில்‌ விழுந்து 
மிகவும்‌ அழுத குகனை, கன்றைப்பிரிந்த புனிற்றாவின்‌ துயரனைய 
துயருடைய கொடிபோல்பவளான அக்கோசலை, * இவன்‌ யார்‌? ' என்று 
வினவ, கழலணிந்த கால்களையுடைய பரதன்‌, * இங்கே நின்ற நம்பி, 
இராகவனுக்கு இனிய தோழன்‌ ; இலக்குவனுக்கும்‌, சத்துருக்கனுக்கும்‌, 
எனக்கும்‌ அண்ணன்‌ ; மலைபோன்ற அழகிய நீண்ட தோள்களையுடைய 
குகன்‌ என்று (பெயர்‌) கூறப்படுபவன்‌ ' என்று கூறினான்‌. 


கு :--அடியின்‌ மிசை வீழ்ந்து நெடிது அழுவானை என இயைக்க, 
நெடிதழுதது இராமன்‌ பிரிவாலும்‌, தசரதன்‌ மரணத்தாலும்‌, கோசலை 
யுற்ற துயர்நிலை கண்டமையாலும்‌ என்க. நெடிது வீழ்ந்து என்று 
கொண்டு (நிலத்தே தண்டத்தைச்‌ சாய்த்ததுபோல) நெடிதாக வீழ்ந்து 
என்று உரைத்தலும்‌ அமையும்‌. கன்று பிரி கார்‌ ஆ - கன்றைப்பிரிந்த 
செவ்விப்‌ பசு; கார்‌ - செவ்வி, கார்‌ ஆ - புனிற்றா; அப்பொழுதீன்ற 
பசு, கன்றைப்‌ பிரிந்து துயருறும்‌ தாய்ப்பசு இராமனைப்‌ பிரிந்து 
துயருறும்‌ கோசலைக்கு உவமை. மைந்தன்‌ என்றது பரதனை. இரகுவின்‌ 
வழிவந்தவனாதலின்‌ இராகவன்‌ என்றான்‌. (65) 


கோசலை கூறிய வாழ்த்துரை 
2456. நைவீர லீர்மைந்தீ ரினித்துயரா 
னாடிறந்து காடு நோக்கி 
மெய்வீரர்‌ பெயர்ந்ததுவு நலமாயிற்‌ 
ரூமன்றே விலங்கற்‌ றிண்டோட்‌ 
கைவீரக்‌ களிமனைய காளையிவன்‌ 
றன்னோடு கலந்து நீங்க 
ளை வீரு மொருவீரா யகலிடத்தை 
நெடுங்கால மளித்தி ரென்றாள்‌. 


நைவீரலீர்‌ மைந்தீர்‌! இனித்‌ துயரால்‌ 
நாடு இறந்து காடு நோக்கி 

மெய்வீரர்‌ பெயர்ந்ததுவும்‌ நலமாயிற்றாம்‌ 
அன்றே ? விலங்கல்‌ திண்‌ தோள்‌ 


400 அயோத்தியா காண்டம்‌ 


கை வீரக்‌ களிறு அனைய காளை இவன்‌ 
தன்னோடு கலந்து நீங்கள்‌ 

ஐவீரும்‌ ஒருவீராய்‌, அகல்‌ இடத்தை 
நெடுங்காலம்‌ அளித்திர்‌ என்றாள்‌. 


பெர :--' புதல்வர்களே ! இனித்‌ துன்பத்தால்‌ வருந்துதற்குரியீ' 
ரல்லீர்‌ ; தவறாத வீரர்களான இராமலக்குவர்‌, நாடு கடந்து காடு 
நோக்கிச்‌ சென்றதும்‌ நல்லதாயிற்று ; மலைபோன்ற திண்ணிய தோள்‌ 
களையுடைய, கையால்‌ வீரச்செயல்களைச்‌ செய்யும்‌ களிறுபோன்ற, காளை 
யாகிய இக்குகனொடு கூடி நீங்கள்‌ ஐவீரும்‌ ஒருவர்தன்மையினையுடையீ 
ராய்ப்‌ பரந்த இடத்தையுடைய நிலம்‌ முழுவதையும்‌ நெடுங்காலம்‌ 
ஆள்வீராக ” என்று கூறினாள்‌. 


கு :-மைந்தீர்‌ என்றது பரதன்‌ சத்துருக்கன்‌, குகன்‌ என்போரை. 
மைத்தீர்‌ ! இனித்‌ துயரால்‌ நைவீரலீர்‌ என இயையும்‌. துயர்‌ - மனத்‌ 
துன்பம்‌, இறத்தல்‌ - கடத்தல்‌, பெயர்தல்‌ - செல்லுதல்‌. இதுவரை 
தீதாயிருந்து வருத்திய இராமலக்குவர்‌ பிரிவு, குகன்‌ நட்பினை விளைத்‌ 
தமையின்‌, இதுபொழுது நன்றாய்‌ மகிழ்ச்சி தருவதாயிற்று என்பாள்‌, 
* வீரர்‌ பெயர்ந்ததுவும்‌ நலமாயிற்று, நைவீரலீர்‌ ! என்றாள்‌. இங்கு, 
* பொருந்திய கேண்மை யுகந்தவர்‌ தம்மொடு போகாதே இருந்ததும்‌ 
நன்று ' என்ற குகன்‌ கூற்றும்‌ (2408) நோக்கத்தகும்‌. ஆம்‌, அன்று, ஏ 
என்பவை அசைகள்‌. இனம்‌ தழுவிப்‌ புரத்தலினால்‌ குகனுக்குக்‌ களிறு 
உவமையாயிற்று. விலங்கல்‌ - மலை. மூன்று நான்காம்‌ அடிகள்‌, 
இராமன்‌ பிரிவால்‌ வருந்தியிருந்த பரதசத்துருக்கரையும்‌, வருந்தி 
வணங்கிக்‌ கிடந்த குகனையும்‌ நோக்கிக்‌ கோசலை கூறிய வாழ்த்துரை 
யாகும்‌, (66) 


சுமித்திரையை அறிவித்தல்‌ 
2457. அறந்தானே யென்கின்ற வயனின்றா 
டன கோக்கி யைய வன்பி 
னிறைந்தாளை யுரையென்ன நெறிதிறம்பாத்‌ 
தன்மெய்யை நிற்ப தாக்கி 
யிறந்தான்‌ற னிளந்தேவி யாவர்க்குந்‌ 
தொழுகுலமா மிராமன்‌ பின்பு 
பிறந்தானு முளனென்னப்‌ பிரியாதான்‌ 
ஹஊைப்பயந்த பெரியா ளென்றான்‌. 


குகப்‌ படலம்‌ 401 


அறம்‌ தானே என்கின்ற அயல்‌ நின்றாள்‌ 
தனை நோக்கி, ‘ஐய! அன்பின்‌ 
நிறைந்தாளை உரை” என்ன, “நெறி திறம்பாத்‌ 
தன்‌ மெய்யை நிற்பது ஆக்கி, 
இறந்தான்தன்‌ இளந்தேவி, யாவர்க்கும்‌ 
தொழுகுலம்‌ ஆம்‌ * இராமன்‌ பின்பு 
பிறந்தானும்‌ உளன்‌” என்னப்‌ பிரியாதான்‌:- 
தனைப்‌ பயந்த பெரியாள்‌” என்றான்‌. 
மோ :--(குகன்‌), கோசலையின்‌ பக்கத்தே நின்ற, தருமமே. என்று 
சொல்லத்தக்கவளான சுமித்திரையை நோக்கி, (பரதனிடம்‌) * ஐய ! 
அன்பினால்‌ நிறைந்த இவரை (இன்னார்‌ என்று) கூறுக ' என்று சொல்ல, 
* முறை கடவாத தன்‌ வாய்மையை நிலைநிறுத்தி இறந்த சக்கரவர்த்தி! 
யின்‌ இள ந்தேவி ; எல்லார்க்கும்‌ தெய்வமான “ இராமனுக்குத்‌ தம்பியும்‌ 
உண்டு ” என்று உலகத்தார்‌ சொல்லும்படி (இன்பக்‌ காலத்தும்‌, துன்பக- 
காலத்தும்‌) அவனைப்‌ பிரியாதவனாகிய இலக்குவனைப்‌ பெற்ற பெரியாள்‌. ” 
என்று (பரதன்‌) கூறினான்‌. 
கு :--அயல்‌ நின்ற அறமே என்கின்றாளை நோக்கி என இயைக்க.. 
தான்‌ தன்‌ என்பவை சாரியைகள்‌. அறம்‌ என்றது இங்கே அதன்‌ 
உருவத்தை. நெறி - முறை, திறம்பா - கடவாத, திறம்புதல்‌ - 
கடத்தல்‌. இராமன்‌ பிரிவால்‌ விழிநீர்‌ சுரக்க நின்றாளாதலின்‌ “அன்பின்‌ 
நிறைந்தாள்‌ ' என்றான்‌. மெய்யை நிற்பதாக்கி, இறந்தான்‌ என்ற. 
தயம்‌ தோக்கத்தகும்‌, மெய்‌ என்னும்‌ சொல்‌, வாய்மை, உடம்பு! 
என்னும்‌ இருபொருளும்‌ தரும்‌. தொழுகுலம்‌ - தெய்வம்‌ ; எம்‌ தொழு. 
குலம்‌ தாங்களே" (திருவாய்மொழி, 3-7-8) என்பது அருளிச்செயல்‌. 
(67), 


குகன்‌ கைகேயியைச்‌ சுட்டி, இவர்‌ யார்‌? என்று வினவுதல்‌) 


2458. சுடுமயானத்‌ திடைதன்‌ றுணையேகத்‌ 

தோன்றறுயர்க்‌ கடலி னேகக்‌ 

கடுமையார்‌ கானகத்துக்‌ கருணையார்‌ 
கலியேகக்‌ கழற்கான்‌ மாய 

னெடுமையா லன்றளந்த வுலகெல்லாந்‌ 
கதன்மனத்தே நினைந்து செய்யுங்‌ 

கொடுமையா லளந்தாளை யாரிவரென்‌ 
றுரையென்னக்‌ குரிசில்‌ கூறும்‌. 

226 


402 அயோத்தியா காண்டம்‌ 


சுடும்‌ மயான த்திடை தன்‌ துணை ஏகத்‌ 
தோன்றல்‌ துயர்க்‌ கடலின்‌ ஏகக்‌, 
கடுமை ஆர்‌ கானகத்துக்‌ கருணை ஆர்‌ 
கலி ஏகக்‌ கழல்‌ கால்‌ மாயன்‌ 
நெடுமையால்‌ அன்று அளந்த உலகு எல்லாம்‌ 
தன்‌ மனத்தே நினைந்து செய்யும்‌ 
கொடுமையால்‌ அளந்தாளை “ “யார்‌ இவர்‌?” 
என்று உரை ” என்னக்‌ குரிசில்‌ கூறும்‌. 


பொ :---எரிக்கின்ற சுடுகாட்டிலே தன்‌ துணைவன்‌ செல்லவும்‌, மகன்‌ 
துயர்க்கடலிலே புகவும்‌, கருணைக்கடலான இராமன்‌ கொடிய வனத்திலே 
செல்லவும்‌, வீரக்‌ கழலணிந்த தாள்களையுடைய திருமால்‌ பண்டு நெடு 
மையால்‌ அளந்த உலக முழுவதையும்‌ தன்‌ மனத்து நினைந்து செய்யும்‌ 
கொடுமையால்‌ அளந்த கைகேயியை (நோக்கி) குகன்‌ **இவர்‌ யார்‌” 
என்று கூறுக! எனப்‌ பரதன்‌ கூறுவான்‌. 


ரு :-துணை - துணைவன்‌ ; நாயகன்‌. தோன்றல்‌, குரிசில்‌ என்பவை 
பரதனைச்‌ ஈட்டி நின்றன. கைகேயி பெற்ற வரம்‌, அவள்‌ கணவனான 
சக்கரவர்த்தி இறத்தற்கும்‌, அவள்‌ மகன்‌ பரதன்‌ துயர்‌ உறுதற்கும்‌, 
கருணைக்கடலான இராமன்‌ வனம்‌ புகுதற்கும்‌, காரணமாயினமை 
"தோன்றச்‌ சுடுமயானத்திடை தன்‌ துணையேகத்‌ தோன்றல்‌ துயர்க்‌ 
கடலின்‌ ஏகக்‌ கடுமையார்‌ கானகத்துக்‌ கருணையார்கலி யேக..... 
உலகெல்லாம்‌ கொடுமையால்‌ அளந்தாள்‌ என்றார்‌, இது கவிக்கூற்று. 
* கல்நிறைந்து தீய்ந்து கழையுடைந்து கால்‌ சுழன்று, பின்னும்‌ திரை 
வயிற்றுப்‌ பேயே திரிந்துலவாக்‌ கொன்னவிலும்‌ வெங்கானம்‌ ' (பெரிய 
திருமடல்‌. 49-50.) ஆதலின்‌ கடுமையார்‌ கானகம்‌ என்றார்‌. * கானகத்தே 
கருணை ஆர்கலி யேக” என்பதனுள்‌, * காட்டிலே கடல்‌ செல்ல ' என்ப 
தும்‌ தொனித்தல்‌ காணலாம்‌. ஆர்கலி - கடல்‌. கருணையார்கலி 
“என்றது இராமனை. * கருணையங்கடல்‌ துயின்றது கருங்கடல்‌ நோக்கி ” 
(யுத்த. வருணனை வழிவேண்டு. 5) என்பர்‌ பின்னும்‌. உலகெல்லாம்‌ 
தன்‌ மனத்தே நினைந்து செய்யும்‌ கொடுமையால்‌ அளந்தாள்‌ என்றது 
கைகேயியின்‌ ஆசை மிகுதியை விளக்கியவாறு. அளத்தல்‌-வரையறை 
செய்து பெறுதல்‌. உலகளந்த செயலால்‌ திருமாலும்‌ கைகேயியும்‌ 
ஒப்பாவரேனும்‌ திருமால்‌ உலகளந்தது, முறைதிறம்பாமல்‌, இடம்‌ 
பெயர்த்து, நெடுமையால்‌, இரண்டு மாணடியால்‌ ; கைகேயி உல 
களந்தது முறை திறம்ப, இருந்த நிலையில்‌, கொடுமையால்‌, இரண்டு 
தீய வரங்களால்‌. திருமால்‌ உலகளந்தமையால்‌ மூவுலகத்துயிரும்‌ 
உய்த்தன ; கைகேயி அள ந்தமையால்‌ மூவுலகத்துயிர்களும்‌ துயருற்றன; 
மேலும்‌, அவள்‌ காதற்‌ கணவனான சக்கரவர்த்தி இறந்தான்‌; அவளுடைய 
அரும்பெறற்‌ புதல்வர்களூள்‌ பரதன்‌ துயருற்றான்‌ ; இராமன்‌ வனம்‌ 


குகப்‌ படலம்‌ 408 


யுக்கான்‌ என அவ்விருவரும்‌ உலகளந்த நிலையில்‌ வாசி விரித்துரைத்துக்‌ 
கொள்ளத்தகும்‌. இங்கு, *மாலும்‌ குறளாய்‌ வளர்ந்திரண்டு மாண்‌ 
அடியால்‌, ஞாலம்‌ முழுதும்‌ நயந்தளந்தான்‌ * (திருவள்ளுவமாலை 6) 
என்னும்‌ பரணர்‌ பாட்டும்‌ நோக்குக. * அரக்கர்‌ பாவமும்‌ அல்லவர்‌ 
இயற்றிய அறமும்‌, துரக்க நல்லருள்‌ துறந்தனள்‌ தூமொழி மடமான்‌, 
இரக்கமின்மையன்றோ இன்று இவ்வுலகங்கள்‌ இராமன்‌, பரக்கும்‌ தொல்‌ 
புகழமுதினைப்‌ பருகுகின்‌ றனவே ' என்று பாராட்டியகவி, இங்கே இவ்‌ 
வாறு கைகேயியை நிந்தித்தது, இராமன்‌ பக்கல்‌ எழுந்த பத்திப்‌ 
பெருக்கால்‌ என்று கொள்ளலாம்‌. அடுத்துவரும்‌ பரதன்‌ கூற்றும்‌ அவ்‌ 
வாறு தோன்றியதே. (68) 


பரதன்‌ குகனுக்குக்‌ கைகேயியை அறிமுகமாக்குதல்‌ 


2459. படரெலாம்‌ படைத்தாளைப்‌ பழிவளர்க்குஞ்‌ 
செவிலியைத்தன்‌ பாழ்த்த பாவிக்‌ 
குடரிலே நெடுங்காலங்‌ கிடந்தேற்கு 
முயிர்ப்பாரங்‌ குறைந்து தேய 
வுடரெலா முயிரிலா வெனத்தோன்று 
முலகத்தே யொருத்தி யன்றே 
யிடரிலா முகத்தாளை யறிந்திலையே 
லிந்நின்றா ளென்னை யீன்றாள்‌. 
படர்‌ எலாம்‌ படைத்தாளைப்‌ பழி வளர்க்கும்‌ 
செவிலியைத்‌ தன்‌ பாழ்த்த பாவிக்‌ 
குடரிலே நெடுங்காலம்‌ கிடந்தேற்கும்‌ 
உயிர்ப்‌ பாரம்‌ குறைந்து தேய, 
உடர்‌ எலாம்‌, “உயிர்‌ இலா எனத்‌ தோன்றும்‌ 
உலகத்தே ஒருத்தி அன்றே 
இடர்‌ இலா முகத்தாளை அறிந்திலையேல்‌ 
இந்‌ நின்றாள்‌ என்னை ஈன்றாள்‌. 
பெர :—* துன்பங்களை யெல்லாம்‌ தோற்றுவித்தவளும்‌, பழியினை 
வளர்க்கும்‌ செவிலியும்‌, தன்னுடைய பாழ்பட்ட தீய வயிற்றினுள்‌ நெடுங்‌ 
காலம்‌ கிடந்த எனக்கும்‌ சுமையாகிய உயிர்‌ (நாளும்‌ நாளும்‌) குறைந்து 
மெலிய, உடல்களெல்லாம்‌ உயிரற்றன என்று சொல்லும்படி தோன்று 
கின்‌ ற இவ்வுலகத்தில்‌ துன்பமற்ற முகத்தையுடையளாயுள்ள ஒருத்தியும்‌ 
ஆகிய இவளை நீ அறிந்திலையாயின்‌, இங்கே நின்றவள்‌ என்னைம்‌ 
பெற்றவள்‌ ” 


401 அயோத்தியா காண்டம்‌ 


ரு ஈன்றாள்‌ என்னக்கேட்டு எனப்‌ பின்வரும்‌ பாடலொடு 
தொடரும்‌. படர்‌ - துன்பம்‌. சக்கரவர்த்தி இறந்தமையாலும்‌ இராமன்‌ 
வனம்‌ புகுந்தமையாலும்‌ உயிர்கள்‌ உற்ற துன்பங்கள்‌ பலவாகலின்‌ 
படரெலாம்‌ என்றான்‌. படைத்தல்‌ - தோற்றுவித்தல்‌. பழி - நிந்தை: 
அதாவது முன்னையோர்‌ முறை கெட இராமனை வனம்‌ புகுவித்தமை 
யால்‌ உலகங்‌ கூறும்‌ இகழ்ச்சி; * தாயுடைக்‌ கொடிய சூழ்ச்சியால்‌, வழி! 
யுடைத்தாய்‌ வரும்‌ மரபை மாய்த்தொரு பழியுடைத்தாக்கினன்‌ ' (2264): 
என்றான்‌ முன்னும்‌. பாழ்த்தல்‌ - பயனறுதல்‌. குடர்‌ உடர்‌ என்‌: 
பவை முறையே குடல்‌ உடல்‌ என்பவற்றின்‌ போலிகள்‌. குடர்‌ 
இங்கே வயிறு என்னும்‌ பொருளிற்‌ பயின்றது. * கொன்மின்‌ கொன்மின்‌ 
கொன்றுகுவித்துக்‌ குடர்‌ ஆரத்‌ தின்மின்‌ ? (சுந்தர. 482) எனப்‌ பின்‌ 
வருதலும்‌ காண்க. இராமன்‌ வனம்‌ புகுதற்குத்‌ தன்‌ தோற்றமும்‌ ஒரு. 
காரணமாகக்‌ கருதித்‌ தன்னைத்‌ தாங்கிய வயிற்றைப்‌ : பாழ்த்த பாவிக்‌. 
குடர்‌ * என்றான்‌ ; * உன்‌ பாவிக்‌ கும்பிவயிற்றினிடை வைகித்‌ தோன்றும்‌: 
தீராப்‌ பாதகம்‌? (2276) என்றான்‌ முன்னும்‌. உலகியற்கைக்கு. 
மாறாகப்‌ பன்னிரண்டு மாதம்‌ தாய்‌ வயிற்றிலே தங்கினமையின்‌- 
“நெடுங்காலம்‌ ' என்றான்‌ ; தயரதன்‌ மனைவியர்‌ பன்னிரண்டு மாதம்‌ 
கருவைத்‌ தாங்கி யிருந்தனர்‌ என்று வான்மீகமும்‌ கூறுகின்றது. 
கிடந்தேற்கும்‌ என்பதனுள்‌ உம்மை இழிவு குறித்தது ; அக்குடற்றொடக்‌. 
கால்‌ இராமன்‌ பிரிவைத்‌ தாங்கியிருக்கவல்ல எனக்கும்‌ என்றவாறு. 
இராமன்‌ பிரிவால்‌ வருந்திய தனக்கு உயிரும்‌ சுமையாதலின்‌ உயிர்ப்‌ 
பாரம்‌ என்றான்‌. உயிர்‌ குறைந்து தேய்தல்‌ - உயிர்‌ மெலிந்து ஒடுங்கி 
அழிதல்‌. உலகுக்கு உயிராய்‌ விளங்கிய சக்கரவர்த்தியையும்‌, அஸ்‌ 
வுலகத்துயிர்களுக்குள்‌ உயிராய்‌ விளங்கிய இராமனையும்‌, பிரிந்து செய 
லற்றமையால்‌ *உடரெலாம்‌ உயிரிலா எனத்‌ தோன்றும்‌ உலகம்‌ ? 
என்றான்‌. * ஆவி நீத்த வுடலென லாயதே? (2217) என்று மூன்‌: 
னும்‌ கூறினான்‌. சக்கரவர்த்தி இறந்தமையாலும்‌, இராமன்‌ பிரிந்‌. 
தமையாலும்‌ யாவரும்‌ துயர்‌ உற, துயர்‌ சிறிதும்‌ உறாதவள்‌ இவள்‌ 
ஒருத்தியே. இவளை இவள்‌ முகங்கொண்டே இன்னார்‌ என்று அறிய: 
லாம்‌ என்பான்‌, *உடரெலாம்‌ உயிரிலா எனத்‌ தோன்று முலகத்தே. 
ஒருத்தியன்றே இடரிலா முகத்தாள்‌ ? என்றான்‌. ஒருத்தி அன்றே. 
என்பதில்‌ அன்று ஏ என்பவை அசை நிலைகள்‌. முகத்தாளை என்பத. 
னுள்‌ ஐயுருபைப்‌ பிரித்து, ஒருத்தி என்பதனோடு கூட்டி, * உலகத்தே 
இடரிலா முகத்தான்‌ ஒருத்தியை * என இயைக்க. தேய என்னும்‌ எச்சம்‌ 
தோன்றும்‌ என்னும்‌ வினை கொண்டது. (69) 


குகப்‌ படலம்‌ 405 


பரதன்‌ ஏறிய ஓடம்‌ தென்கரை அடைதல்‌ 


2460. என்னக்‌ கேட்டவ்‌ விரக்கமி லாளையுக்‌ 
# கன்னற்‌ கையின்‌ வணங்கினன்‌ மறுயென 
வன்னப்‌ பேடை சிறையில தாய்க்கரை 
அன்னிற்‌ றென்னவும்‌ வந்தது தோணியே. 


என்னக்‌ கேட்டு அவ்‌ இரக்கம்‌ இலாளையும்‌, 
தன்‌ நல்‌ கையின்‌, வணங்கினன்‌ தாயென; 
அன்னப்‌ பேடை சிறை இலதாய்க்‌ கரை, 

துன்னிற்று என்னவும்‌ வந்தது தோணியே. 


பொ :--என்று (பரதன்‌) கூறக்கேட்டு, இரக்கமற்றவளான அக்‌ 
கைகேயியையும்‌ தாயென்று தன்னுடைய நல்ல கைகளால்‌ குகன்‌ 
வணங்கினான்‌ ; அப்போது ஒரு பெண்‌ அன்னம்‌ இறக்கையில்லாததாய்க்‌ 
கரையை அடைந்தாற்போல அவ்வோடமும்‌ அக்கரை சேர்ந்தது, 


கு:--என்ன என்பது முன்‌ பாட்டிற்‌ கூறியவாறு அறிமுகப்படுத்த 
என்றவாறு. கைகேயியின்‌ மீது உள்ள குற்றம்‌ இராமன்பால்‌ இரக்க 
மின்மையே என்பது தோன்ற இரக்கமிலாள்‌ என்றார்‌. * மடமான்‌ 
.இரக்கமின்மையன்றோ இன்றிவ்வுலகங்கள்‌ இராமன்‌ பரக்குந்‌ தொல்‌ 
புகழ்‌ அமுதினைப்‌ பருகுகின்றனவே ' (1573) என்றார்‌ முன்னும்‌. 
இராமனால்‌ உடன்‌ பிறப்புரிமை வழங்கப்பெற்றவனாதலின்‌ கைகேயி 
“யைத்‌ தாயெனக்‌ கருதுவானாயினன்‌. அன்னத்தின்‌ கதியினை நாவாயின்‌ 
கதிக்கு உவமை கூறுவர்‌. அன்னத்துக்கு இறக்கை உண்டு; 
.தாவாய்க்கு அஃதில்லையாதலின்‌, * அன்னப்‌ பேடை சிறையிலதாய்க்‌ 
கரை துன்னிற்றென்னவும்‌ வந்தது தோணியே ' என்றார்‌. (70) 


தாய்மார்‌ சிவிகையில்‌ வரப்‌ பரதன்‌ நடந்து செல்லுதல்‌ 


2461. இழிந்த தாயர்‌ சிவிகையி னேகத்தான்‌ 
பொழிந்த கண்ணீர்ப்‌ புதுப்புன ற்‌ போயினா 
னொமிர்தி லன்குக னும்முட னேகினான்‌ 
கழிந்த னன்பல காவதங்‌ காலினே. 
இழிந்த தாயர்‌ சிவிகையின்‌ ஏகத்‌ தான்‌ 
பொழிந்த கண்ணீர்ப்‌ புதுப்புனல்‌ போயினான்‌; 
ஒழிந்திலன்‌ குகனும்‌, உடன்‌ ஏகினான்‌; 
கழிந்தனன்‌ பல காவதம்‌ காலினே. 


406 அயோத்தியா காண்டம்‌ 


பெர :-—(ஓடத்தினின்று கரையில்‌) இறங்கிய தாய்மார்‌, சிவிகையில்‌ 
(ஏறிச்‌ சித்திரகூடம்‌ நோக்கிச்‌) செல்ல, பரதன்‌, கண்‌ பொழிந்த. 
நீராகிய புது வெள்ளத்தில்‌ காலால்‌ நடந்து சென்று பல காதவழியைக்‌ 
கடந்தான்‌ ; குகனும்‌ நீங்காது பர தனுடன்‌ சென்றான்‌. 


௬ :--தாயர்‌ சிவிகையின்‌ ஏக, தான்‌, பொழிந்த கண்ணீர்ப்‌ புதுப்‌ 
புனல்‌ காலில்‌ போயினான்‌, பல காவதம்‌ கழிந்தனன்‌ என இயைக்க, 
இழிதல்‌ - இறங்குதல்‌. தான்‌ என்றது பரதனை. பொழிதல்‌ - பெய்தல்‌, 
பொழிந்த கண்ணீர்ப்‌ புதுப்புனல்‌--கண்பொழிந்த நீராகிய புது 
வெள்ளம்‌ ; * பொழியும்‌ கண்ணீர்ப்‌ புதுப்புனல்‌ ' (2029) என்றார்‌ முன்‌ 
ணும்‌. கங்கை வெள்ளங்‌ கடந்தவன்‌ கண்ணீர்வெள்ளத்திலே செல்‌ 
வானாயினன்‌ என்றவாறு ; இராமன்‌ பிரிவாற்றாமல்‌ அழுது கொண்டே 
சென்றான்‌ என்பதாம்‌. (71) 


பரதன்‌ வரப்‌ பரத்துவாச முனிவன்‌ எதிர்கொள்ளல்‌ 


2462. பரத்தி னீங்கும்‌ பரத்துவ னென்னும்பேர்‌ 
வரத்தின்‌ மிக்குயர்‌ மாதவன்‌ வைகட 
மருத்தி கூர வணுகன னாண்டவன்‌ 
விருத்தி வேதிய ரோடெதிர்‌ மேவினான்‌. 


பரத்தின்‌ நீங்கும்‌ பரத்துவன்‌ என்னும்‌ பேர்‌ 
வரத்தின்‌ மிக்கு உயர்‌ மாதவன்‌ வைகு இடம்‌ 
அருத்தி கூர அணுகினன்‌; ஆண்டு அவன்‌, 
விருத்தி வேதியரோடு எதிர்‌ மேவினான்‌. 


பொ :—(பரதன்‌), வினைச்‌ சுமையற்ற பரத்துவாசன்‌ என்னும்‌: 
பெயரையுடைய வரத்தால்‌ மிகவுயர்ந்த பெரிய முனிவன்‌ தங்கும்‌ தவ 
வனத்தை ஆசை மிக அடைந்தான்‌ ; அவ்விடத்து அப்பரத்துவாசன்‌, 
அறுதொழிலாளராகிய வேதியருடன்‌ (பரதனை) எதிர்கொண்டான்‌. ' 


கு :--பரம்‌ - பாரம்‌; (வினைச்‌) சுமை. * இப்பரந்துடைத்தவ' 
ரெய்தும்‌ இன்பத்தை ? (1818) என்றார்‌ முன்னும்‌. பரத்துவன்‌ என்பது 
பரத்துவாசன்‌ என்னும்‌ வடசொல்லின்‌ சிதைவு. பரத்தினிற்கும்‌ என்று: 
பாடங்கொண்டு கடவுளிடத்தே தங்கிய (மனமுடைய) என்று பொருள்‌ 
கூறுவாரும்‌ உண்டு. வரம்‌ - தெய்வத்தாற்‌ பெறும்‌ பேறு. அருத்தி - 
ஆசை ; பரத்துவாச முனிவனைக்‌ காணும்‌ விழைவு. கூர்தல்‌ - மிகுதல்‌... 
அவன்‌ என்பது பரத்துவாச முனிவனைச்‌ சுட்டி நின்றது. விருத்தி - 


குகப்‌ படலம்‌ 407 


தொழில்‌; அது, ஓதல்‌, ஓதுவித்தல்‌, வேட்டல்‌, வேட்பித்தல்‌, ஈதல்‌, 
ஏற்றல்‌ என்னும்‌ அறுவகைக்‌ தொழிலையும்‌ குறித்தது. *௫ அறுதொழிலோர்‌ 
நூன்‌ மறப்பர்‌' (560) என்னும்‌ திருக்குறளும்‌ இங்கு நோக்கத்தகும்‌. 
விருத்த வேதியர்‌ என்று பாடங்கொண்டு, அறிவாலும்‌, வயதாலும்‌, 
ஒழுக்கத்தாலும்‌ பெரியோரான வேதியர்‌ என்று பொருள்‌ கூறுவாரும்‌: 
உண்டு. விருத்தர்‌ - முதியோர்‌. (72). 


குகப்படலம்‌ முற்றிற்று. 


12. திருவடிசூட்டு படலம்‌ 


பரதன்‌ சித்திரகூடம்‌ சென்று இராமனைக்‌ கண்டு அவன்‌ திருவடி 
நிலைகளை இரந்து பெற்றுத்‌ தலைமேற்‌ சூடியவனாய்‌ நந்திக்கிராமம்‌ 
சென்று, அங்கு அத்திருவடிநிலைகள்‌ அரசியற்ற வழிபட்டிருந்த பகுதி 
யைக்‌ கூறும்‌ படலம்‌ இது ஆகலின்‌, இது திருவடிசூட்டு படலம்‌ 
என்னும்‌ பெயர்பெற்றது, இது கிளைகண்டு நீங்கு படலம்‌ என்றும்‌ சில 
சுவடிகளிற்‌ காணப்படுகிறது. மற்றுமோர்‌ ஏட்டுச்‌ சுவடியில்‌, இப்பட 
லந்து முதல்‌ இருபது பாடல்களைக்‌ கொண்ட பகுதி *பரத்துவன்‌ 
இருக்கை மேவு படலம்‌ என்றும்‌, எஞ்சிய பகுதி * பரதன்‌ காட்சி 
பெற்று மீள்‌ படலம்‌ ' என்றும்‌ குறிக்கப்பெற்றுள்ளது. இங்கே திருவடி 
சூட்டுதல்‌ என்பது இராமன்‌ பாதுகைகளைப்‌ பரதன்‌ தனது முடிக்‌ கணி 
யாய்ச்‌ சூட்டிச்‌ சுமந்து செல்லுதலையும்‌, பின்‌ நந்திக்கிராமத்தில்‌ அப்‌ 
யாதுகைகளுக்குப்‌ பட்டம்‌ சூட்டி அரசியற்றுதலையும்‌ குறிப்பதாகும்‌. 


இப்படலப்பொருளின்‌ சுருக்கம்‌ வருமாறு :--குகன்‌ உதவியால்‌ 
கங்கையைக்‌ கடந்துவந்த பரதன்‌ பரத்துவாச முனியின்‌ இருக்கையை 
அடைகிறான்‌, பரதனின்‌ நல்லமனம்‌ கண்டு மகிழ்ந்த பரத்துவன்‌ அவன்‌ 
சேனைக்கு அன்றிரவு விருந்தளிக்கிறான்‌. மறுநாட்‌ காலையில்‌ அனைவரும்‌ 
சித்திரகூடம்‌ செல்கின்றனர்‌. படைகளைக்‌ கண்ட இலக்குவன்‌ பரதனைத்‌ 
தவறாக எண்ணிப்‌ போர்செய்யத்‌ துணிகிறான்‌. இராமன்‌ அவன்‌ 
தவற்றை உணர்த்துகிறான்‌. பரதன்‌ முதலில்‌ வந்து இராமன்‌ அடிகளை 
வணங்குகிறான்‌. தந்தை பிரிவை அறிந்த இராமன்‌ புலம்புகிறான்‌. 
அங்கு வந்த வசிட்டன்‌ தேற்றவும்‌, நீர்க்கடன்‌ செலுத்திவந்து, சீதைக்‌ 
குத்‌ தெரிவிக்கிறான்‌. அவளும்‌ வருந்துகிறாள்‌. எல்லோரும்‌ கூடி 
வருந்துகின்றனர்‌. மறுநாட்‌ காலையில்‌ இராமன்‌ பரதனிடம்‌ அவன்‌ 
தவக்கோலம்‌ பூண்டதுபற்றி வினாவுகிறான்‌. பரதன்‌ இராமனை அரசாள 
வேண்டுகிறான்‌. இராமன்‌ மறுக்கிறான்‌. வசிட்டனும்‌ இராமனை மீண்டு 
அரசேற்கும்படி கூறுகிறான்‌. தந்தை கட்டளையை நிறைவேற்ற 
வேண்டும்‌ என்று இராமன்‌ வற்புறுத்துகிறான்‌. பரதன்‌ தானும்‌ காட்டில்‌ 
தங்கப்போவதாகப்‌ பிடிவாதம்‌ செய்கிறான்‌. விசும்பில்‌ தேவர்கள்‌ வந்து 
கூடி, இராமன்‌ காடுறையவும்‌, பரதன்‌ நாடாளவும்‌ பணிக்கின்றனர்‌. 
அதன்படி இராமன்‌ பரதனைப்‌ பதினான்காண்டளவும்‌ அரசாளும்படி. 
வேண்டுகிறான்‌. அப்பதினான்‌காமாண்டின்‌ இறுதியில்‌ இராமன்‌ மீளா 
விடில்தான்‌ உயிர்‌ நீப்பதாகப்‌ பரதன்‌ கூறுகிறான்‌. இராமன்‌ இசைகிறான்‌. 
யரதன்‌ இராமனுடைய பாதுகைகளை வேண்டிப்பெற்று, தலைமேற்‌ 
சுமந்துகொண்டு, கண்ணீர்‌ வழிய மீண்டுவந்து, அயோத்தி நகரினுட்‌ 
புகாது, நந்திக்‌ கிராமத்தில்‌ பாதுகைகளின்‌ அடிமையாயிருந்து அரசை 


இருவடி.சூட்டு படலம்‌ 409 


நடத்துகிறான்‌. பரதனை அனுப்பிய பின்‌ இராமன்‌ சீதையையும்‌ இலக்கு 
வனையும்‌ கூட்டிக்கொண்டு தென்திசை நோக்கிக்‌ காட்டில்‌ செல்கிறான்‌ : 
என்பதோடு இப்படலம்‌ முடிகின்றது. இதோடு அயோத்தியா காண்ட 
மும்‌ முடிவடைகின்றது. 

காவியச்‌ சுவைக்குப்‌ பொருத்தமற்றனவாயும்‌, பாத்திரங்களின்‌ 
குண சித்திரங்களுக்கு முரண்பட்டனவாயும்‌, வான்மீகத்திற்‌ கண்ட. பல 
செய்திகளைக்‌ கம்பன்‌ இப்படலத்திற்‌ கூறாமல்‌ விடுத்திருப்பது அறிந்து 
கொள்ளவேண்டுவதாகும்‌. இப்பகுதியிற்‌ கண்ட செய்திகளாய்‌, கம்ப 
னிற்‌ காணப்படாதனவாய்‌ வான்மீகத்தில்‌ வழங்கும்‌ செய்திகள்‌ 
வருமாறு — 

பரதன்‌ பரத்துவரின்‌ ஆசிரமத்துக்கு இரண்டு மைலுக்கப்பாலேயே 
"சேனைகளை நிறுத்திவிட்டு, வசிட்டர்‌, மந்திரிகளோடு, வெண்பட்‌ 
டுடையை உடுத்தியவனாய்க்‌ கால்நடையாகச்‌ சென்றான்‌. பரத்துவர்‌ 
பலருடைய நலங்களையும்‌ விசாரித்த பின்னர்‌, * இராமனுக்குக்‌ கொடுமை 
விளைவிக்க நீ இங்கு வரவில்லை யென்று நினைக்கிறேன்‌ ' என்று 
கூறுகிறார்‌, கண்ணீராற்‌ கலங்கிய பரதன்‌ தான்‌ வந்த நோக்கத்தைக்‌ 
கூறி இராமன்‌ இருக்கும்‌ இடத்தை வினாவுகிறான்‌. அது கேட்டு மகிழ்ந்த 
பரத்துவர்‌, £ சேனைகளை ஏன்‌ இங்குக்‌ கூட்டி வரவில்லை? ' என்று 
கேட்கிறார்‌. அங்குள்ள ஆசிரமங்களின்‌ மரங்களையும்‌, தூய நீரையும்‌ 
யடைகளும்‌, படை விலங்குகளும்‌ அழித்துவிடுமோ என்று பயந்துதான்‌ 
அழைத்துவரவில்லை என்கிறான்‌ பரதன்‌. பின்‌ முனியின்‌ கட்டளைப்படி 
சேனை யாவும்‌ அங்கு வரவும்‌, முனிவர்‌ மந்திரத்தால்‌ விசுவகருமாவை 
அழைத்து அதிதி பூசை ஏற்பாடுகளைச்‌ செய்கிறார்‌. மதுவும்‌ இறைச்சியும்‌ 
படைக்கப்படுகின்றன. பரதன்‌ இரத்தின மயமான மாளிகையில்‌ தங்கு 
கிறான்‌. ஆடலும்‌ பாடலும்‌ கண்டு களிக்கிறான்‌. பிரமனாலும்‌, குபேர 
னாலும்‌ அனுப்பப்பட்ட நாற்பதினாயிரம்‌ பெண்கள்‌ வருகிறார்கள்‌. 
நாரதரும்‌, தும்புருவும்‌, கோபரும்‌ பரதன்முன்‌ இசை மீட்டுகின்றனர்‌. 
அலம்புஸை, மிச்ரகேசி, புண்டரீகை, வாமனை என்னும்‌ பெண்கள்‌ 
பரதன்‌ முன்‌ ஆடி மகிழ்விக்கின்றனர்‌. மறுநாட்‌ காலை பரதன்‌ முனி 
மிடம்‌ தான்‌ இரவை இனிது கழித்து மகிழ்ந்ததாகக்‌ கூறி, இருபது 
மைலுக்கப்பால்‌ இராமன்‌ இருக்கும்‌ இடத்தைக்‌ கேட்டுக்கொண்டு புறப்‌ 
படுகிறான்‌. அப்பொழுது பரதன்‌ முனிக்குத்‌ தன்‌ தாய்மார்கள்‌ மூவரை: 
யும்‌ இன்னின்னார்‌ என்று அறிமுகப்படுத்துகிறான்‌. அப்பொழுது 
பரத்துவர்‌, கைகேயி உண்மையில்‌ கெட்டவள்‌ இல்லை யென்றும்‌, அவள்‌ 
'செயல்‌ நன்மையாகவே ஆகப்போகிறது என்றும்‌ தெரிவித்து அனுப்பி 
“வைக்கிறார்‌. பரதன்‌ அழகான சிவிகையில்‌ ஏறிச்செல்கிறான்‌. பரத்துவர்‌ 
யரதனோடு இராமனைக்‌ காணச்செல்லவில்லை. 


410 அயோத்தியா காண்டம்‌ 


அவ்வேளையில்‌ இராமன்‌ சீதைக்குச்‌ சித்திரகூட மலையின்‌ எழிலையும்‌: 
மந்தாகினியாற்றின்‌ சிறப்பையும்‌ விளக்கிக்கொண்டிருக்கிறான்‌. பரதன்‌ 
சேனையின்‌ ஆரவாரத்தைக்‌ கேட்டு, இராமன்‌, இலக்குவனை நேக்கி 
்‌ யாரோ அரசன்‌ வேட்டைக்கு வந்துளனோ ? அல்லது வேறோ ? பார்‌!” 
என்று ஏவுகிறான்‌. இலக்குவன்‌ ஆச்சா மரமொன்றின்மீது ஏறிச்‌ சேனை 
யைக்‌ காண்கிறான்‌. உடனே அவன்‌ இராமனிடம்‌, * நெருப்பை அணை, 
சிதையை மறைத்துவை, வில்லை யெடுத்துத்‌ தயார்‌ செய்துகொள்‌. 
தேரின்மேல்‌ மலையகத்திக்கொடி தோன்றுகிறது. ஆதலால்‌ பரதன்‌ 
தான்‌ வருகிறான்‌. அவனைக்‌ கொன்றுவிடவேண்டும்‌.' என்று கூக்குர 
லிடுகிறான்‌. பரதன்‌ விற்றிறனை வெல்ல முடியாது என்றும்‌, தாம்‌ 
பரதனைக்‌ கொன்றால்‌ அரசு வேண்டுமென்ற ஆசையால்‌ அங்ஙனம்‌. 
செய்ததாகப்‌ பழிவரும்‌ என்றும்‌, பரதன்‌ அன்பு காரணமாக வரவேண்‌ 
டும்‌, அல்லது தம்முடைய தந்தையே வந்து கொண்டிருக்கவேண்டும்‌ 
என்றும்‌ கூறி இராமன்‌ தம்பியை அடக்கி வைக்கிறான்‌. 


அப்பொழுது பரதன்‌ ஓர்‌ ஆச்சா மரத்தின்‌ மீது ஏறித்‌ தொலைவில்‌ 
புகையைக்‌ கண்டு இராமன்‌ இருப்பிடத்தை உணர்ந்து, சத்துருக்கனை 
யும்‌, சுமந்திரனையும்‌ அழைத்துக்கொண்டு முதலில்‌ செல்கிறான்‌. வந்து: 
வணங்கிய பரதனிடம்‌ அவன்‌ இராச்சியத்தை அரசாளும்‌ முறையைப்‌ 
பற்றி இராமன்‌ பல கேள்விகளைக்‌ கேட்டு நீண்ட நேரத்தைச்‌ செலவிடு 
கிறான்‌. ஓர்‌ அரசன்‌ நாட்டை எவ்வாறு ஆளவேண்டும்‌ என்பதுபற்றி. 
விரிவாக வினாவுவதுபோல்‌ இராமன்‌ பேசி முடிக்கிறான்‌. அவற்றைப்‌ 
பொறுமையாய்க்‌ கேட்டுவந்த பரதன்‌ தான்‌ பேசத்‌ தொடங்கியதும்‌, 
“எல்லாத்‌ தருமத்தினின்றும்‌ பிறழ்ந்த எனக்கு இராச தருமம்‌ வேறு 
கேடா?! என்று கூறித்‌ தன்‌ கருத்தைத்‌ தெரிவிக்கிறான்‌. தந்தையின்‌ 
பிரிவைக்‌ கேட்டதும்‌ இராமன்‌ மூர்ச்சையாகிறான்‌. தம்பியரும்‌, சீதை. 
யும்‌ நீரைத்‌ தெளித்து அறிவு பிறக்கச்‌ செய்கின்றனர்‌. நீர்க்கடன்‌ 
செலுத்த ஆற்றுக்குச்‌ செல்லுகையில்‌, முதலில்‌ சீதையை அனுப்பிப்‌ 
பின்‌ இலக்குவன்‌ செல்ல, அவன்‌ பின்னே இராமன்‌ நடக்கிறான்‌. 
இராமன்‌ ஆற்றில்‌ நீராடி இலந்தையுடன்‌ கூடிய இங்குணப்‌ பிண்‌ 
ணாக்கைத்‌ தருப்பையில்‌ வைத்துத்‌ தந்தைக்கு அளிக்கிறான்‌. 

பரதன்‌ எவ்வளவோ வேண்டியும்‌ இராமன்‌ அயோத்திவர மறுத்து 
விடுகிறான்‌. அப்பொழுது அங்கு வந்திருந்த ஜாபாலி முனிவர்‌ நாத்திகக்‌ 
கொள்கைகளை எடுத்துக்‌ கூறி, தந்தைதாய்‌ என்று கொண்டாடும்‌ 
உறவெல்லாம்‌ பொருளற்றவை ; உலகில்‌ செல்வத்தை நன்கு நுகர்ந்து 
வாழ்வதுவே பொருள்‌ என்று கூறி, இராமனை அரசை ஏற்றுக்கொள்‌ 
ளும்படி வற்புறுத்துகிறார்‌. இராமன்‌ பெருஞ்சினங்கொண்டு ஜாபாலி: 
யையும்‌, நாத்திகக்‌ கொள்கையையும்‌ வன்மையாகக்‌ கண்டிக்கிறான்‌.. 
ஜாபாலி பணிந்து கெட்ட எண்ணம்‌ ஏதும்‌ தமக்குக்‌ கிடையாது என்ப 
தைத்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. இந்த இடத்தில்‌, வசிட்டரும்‌ ஜாபாலிக்‌ 


திருவடிசூட்டு படலம்‌ 411 


காகப்‌ பரி ந்துபேசிப்‌ பின்‌ உலக உற்பத்தியை எடுத்துக்கூறி, மனுக்குல 
மரபைக்காட்டி, மூத்தவனே அரசாள்வது முறை என்கிறார்‌. இராமன்‌ 
கேட்கவில்லை. பரதன்‌ தருப்பையை விரித்து அதில்‌ படுத்துக்கொண்டு 
பட்டினிகிடக்கத்‌ தொடங்கினான்‌. அதற்கு இராமன்‌, பிராமணன்மட்டுமே 
அவ்விதம்‌ செய்தற்கு உரிமையுற்றவன்‌ என்று கூறிப்‌ பரதனை எழச்‌ 
சொல்கிறான்‌. இராமனுக்குப்‌ பதில்‌ தானே வனவாசம்‌ செய்வதாகப்‌ 
பரதன்‌ கூறுகிறான்‌. இராமன்‌ அதையும்‌ மறுக்கிறான்‌. சித்தர்களும்‌ 
தேவ இருடிகளும்‌ பரதனுக்குக்‌ கட்புலனாகி அரசை ஏற்கச்‌ சொல்கின்‌ 
றனர்‌. இராமனும்‌ வற்புறுத்திக்‌ கூறுகிறான்‌. பரதன்‌ பாதுகையைம்‌: 
பெற்றுப்‌ புறப்படுகின்றான்‌. இராமன்‌ தன்மீதும்‌, சீதைமீதும்‌ ஆணை 
யிட்டுக்‌ கைகேயியைப்‌ பெருமையாய்‌ வைத்துக்கொள்ள வேண்டுகிறான்‌. 
வரும்‌ வழியில்‌ மீண்டும்‌ பரத்துவனைப்‌ பரதன்‌ சந்திக்கிறான்‌. பின்‌ 
பரதன்‌ அயோத்தி நகருக்குள்‌ சென்று அங்குத்‌ தாய்மாரைவிட்டுப்‌ பின்‌ 
நந்திக்கிராமம்‌ சென்று, பாதுகையை அரியணையேற்றி, இராமனின்‌ 
பிரதிநிதியாக அமர்த்தி அபிடேகம்‌ நடத்தித்‌ தான்‌ தர்மகர்த்தா நிலையில்‌ 
அவைகளின்‌ அடிமையாக இருந்து அரசை நடத்தி வரலானான்‌. 


இராமன்‌ இருந்த இடத்து முனிவர்கள்‌, குலபதி யென்னும்‌: 
முனிவரை முதன்மையாகக்கொண்டு, கரன்‌ என்னும்‌ அரக்கனின்‌ 
கொடுமை தாங்காதவராய்‌ இராமனிடம்‌ சொல்லிவிட்டுக்‌ கண்வரது 
இடத்துக்குச்‌ சென்றுவிட்டனர்‌. பின்னர்‌ அவ்விடத்துத்‌ தனியே: 
யிருந்த இராமனுக்கு உற்றார்‌ உ.றவினர்‌ நினைவே பெருங்கவலையா 
யிருந்தது. பரதன்‌ சேனைகள்‌ வந்து போனதன்‌ காரணமாய்‌ அவ்விட 
மும்‌ அசுத்தமாக்கப்பட்டிருந்ததால்‌ அவ்விடத்தைவிட்டு அத்திரி முனிவ: 
ரின்‌ ஆசிரமத்தை அடைந்தான்‌. அம்முனிவர்‌ பெரிதும்‌ விரும்பி' 
வரவேற்றார்‌. அவர்‌ மனைவியாரான கற்பிற்சிறந்த அனசூயை, 
பத்தாண்டு மழையில்லாதிருந்தபோது கனிகளையும்‌, கிழங்குகளையும்‌ 
படைத்து, கங்கையையும்‌ பெருகச்‌ செய்தவர்‌. பதினாயிரம்‌ ஆண்டு: 
கடுந்தவம்‌ செய்தவர்‌. பத்து இரவை ஓரிரவாகச்‌ செய்தவர்‌. அத்தவச்‌ 
செல்வி சீதைக்குக்‌ கற்பின்‌ பெருமையை எடுத்துக்‌ கூறினார்‌. அவர்‌ 
வினாவியபடி சீதையும்‌ தன்‌ பிறப்பு வளர்ப்பு வரலாற்றை விரித்துக்‌. 
கூறினாள்‌. பின்னர்‌ அனசூயை விலைமதிக்கமுடியாத அணிகலன்களையும்‌, 
பட்டாடைகளையும்‌ அளித்துச்‌ சீதையை நன்கு அலங்கரித்து மகிழ்ந்‌. 
தார்‌. பின்னர்‌ இராமன்‌ முதலிய மூவரும்‌ தண்டகவனம்‌ நோக்கிச்‌ 
சென்றனர்‌. வான்மீகத்திற்கண்ட இவ்வரலாற்றுச்‌ செய்திகளில்‌ பல: 
வற்றை விடுத்தும்‌, சிலவற்றை மாற்றியும்‌ கம்பன்‌ அழகுபடுத்தியிருக்கும்‌. 
சிறப்பினை இப்படலத்தைக்‌ கூர்ந்து நோக்கித்‌ தெரிந்துகொள்ளலாம்‌. 


இப்படலத்தில்‌ பரதன்‌ இராமன்மீது கொண்டுள்ள பேரன்பும்‌, தூய: 
மனமும்‌, உறுதிப்பாடும்‌ நன்கு புலனாகின்றன. முதலில்‌ பரத்துவன்‌ 


412 அயோத்தியா காண்டம்‌ 


பரதனுடைய அழுக்கற்றுயர்ந்த மனப்பான்மையைக்‌ கண்டு வியக்‌ 
கின்றான்‌. பரதனுடைய துயரத்தின்‌ உண்மை நிலையும்‌, தவ ஒழுக்கத்‌ 
தின்‌ பிறழா நிலையும்‌ பரத்துவனுடைய விருந்தினிடையே நன்கு புலனா 
கின்றன. பரதனின்‌ தவக்கோலம்‌ கண்டு இலக்குவனும்‌ நாணித்‌ தலை 
குனிந்து போற்றும்படியாயிருக்கின்றது. இராமனே பரதனின்‌ உண்மை 
நிலையைக்கண்டு விம்மிதம்கொண்டு வாயாரப்‌ போற்றுகிறான்‌ . 


அடுத்தபடியாக, தந்தை தாயரின்‌ பணியைத்‌ தலைமேற்கொண்டு 
விடாப்பிடியாய்‌ நிற்கும்‌ நிலையில்‌ இராமனுடைய கொள்கையும்‌, தம்பியர்‌ 
மீது அவன்‌ கொண்டுள்ள அன்பும்‌ நன்கு தெளிவாகின்றன. அற 
நெறிப்படி ஒழுகவேண்டும்‌ என்ற கடமையுணர்ச்சி இராமனிடம்‌ நன்கு 
விளங்குகிறது. இராமன்‌ பரதனுக்கும்‌ வசிட்டனுக்கும்‌ எடுத்துக்‌ கூறும்‌ 
நீதிகள்‌ பொன்னெழுத்துக்களால்‌ பொறிக்கவேண்டியவையாகும்‌. 
யாக்கை நிலையாமையைப்பற்றி வசிட்டன்‌ கூறும்‌ வாசகங்கள்‌ நம்‌ சிந்த 
னையைத்‌ தூண்டிவிட வல்லனவாய்த்‌ திகழ்கின்றன. இதுபோன்ற 
சுவையுள்ள பகுதிகள்‌ பலவற்றையும்‌ இப்படலத்துட்‌ காணலாம்‌. 


12. திருவடிசூட்டு படலம்‌ 
பரதன்‌ வணங்க முனிவன்‌ ஆசி கூறுதல்‌ 


2463. வந்த மாதவத்‌ தோனையம்‌ மைந்தனும்‌ 
தந்தை யாமெனத்‌ தாழ்ந்து வணங்கினா 
னிந்து மோலியன்‌ னானு மிரங்கினா 
னந்த மின்னலத்‌ தாசிகள்‌ கூறினான்‌. 


வந்த மாதவத்தோனை அம்‌ மைந்தனும்‌, 

தந்தை ஆம்‌ எனத்‌ தாழ்ந்து வணங்கினான்‌ ; 

இந்து மோலி அன்னானும்‌, இரங்கினான்‌, 

அந்தம்‌ இல்‌ நலத்து ஆசிகள்‌ கூறினான்‌. 

பொ :-—(தன்னை நோக்கி) வந்த பெருந்தவமுடைய பரத்துவாச 

முனிவனை அப்பரதனும்‌ தன்‌ தந்தையைப்‌: போல நினைத்துக்‌ கீழே 
விழுந்து வணங்கினான்‌ ; சந்திரனைத்‌ தலையில்‌ அணிந்த சிவபெருமானை 
யொத்த அம்முனிவனும்‌, அன்புகொண்டவனாய்‌, அழியா நலங்களைத்‌. 
தரவல்ல, வாழ்த்தமொழிகளைக்‌ கூறினான்‌. 


கு :--இந்துமோலி, சிவபெருமானுக்கு ஒரு பெயர்‌. சிவனோடு: 
முனிவனுக்கு ஒப்புமை, சடைமுடி தரித்தல்‌, தவவொழுக்கம்‌ பூணுதல்‌, 
காமனை வெல்லல்‌ முதலியன. இரங்குதல்‌ - பரிவுகாட்டுதல்‌, (1). 


பரத்துவன்‌ பரதனை வினாதல்‌ 


2464. எடுத்த மாமுடி குடிகின்‌ பாலியைக்‌ 
தடுத்த பேரர சாண்டிலை யையநீ 
முடித்த வார்சடைக்‌ கற்றையை மூசுதூ 
சுடுத்து ஈண்ணுதற்‌ குற்றுள தியாதென்றான்‌. 


* எடுத்த மா முடி சூடி, நின்பால்‌ இயைந்து 
அடுத்த பேர்‌ அரசு ஆண்டிலை, ஐய! நீ, 

முடித்த வார்‌ சடைக்‌ கற்றையை, மூசு தூசு 
உடுத்து நண்ணுதற்கு உற்றுளது யாது?” என்றான்‌. 


414 அயோத்தியா காண்டம்‌ 


பொ :-—(பின்பு பரத்துவாசன்‌ பரதனை நோக்கி) * ஐய ! உன்‌ பக்கல்‌ 
வந்தடைந்த பெரிய இராச்சியத்தை, ஓங்கிய பெரிய பொன்முடியைத்‌ 
தரித்துக்கொண்டு ஆளாமல்‌, முடித்த நீண்ட சடைத்தொகுதியை 
யுடையவனாய்‌ (வற்கலையின்‌ அழுக்கு) மொய்த்த ஆடையைக்‌ கட்டிக்‌ 
கொண்டு வருதற்குரிய காரணம்‌ என்ன ?' என்று கேட்டான்‌. 


ரு :--எடுத்த - மேலாக ஓங்கிய. மூசு - மொய்த்த: அதாவது 
அழுக்குச்‌ செறிந்த; * வற்கலையினுடையானை மாசடைந்த மெய்யானை * 
(2419) என முன்னரும்‌ வந்துள்ளது, (2) 


பரதன்‌ விடையிறுத்தல்‌ 2465-2466 


2465. சினக்க டுந்திறற்‌ சீற்றவெந்‌ தீயினான்‌ 
மனக்க டுப்பினன்‌ மாதவத்‌ தோங்கலை 
யெனக்க டுப்பதி யம்பிலை நீயென்று 
அனைக்க டுப்பதன்‌ ரூலுர வோயெனா, 


சினக்‌ கடும்‌ திறல்‌ சீற்ற வெம்‌ தீயினால்‌ 

மனக்‌ கடுப்பினன்‌, மா தவத்து ஓங்கலை, 
“எனக்கு அடுப்பது இயம்பிலை நீ என்தான்‌ ? 
உனக்கு அடுப்பது அன்று, ஆல்‌, உரவோய்‌!' எனா. 


பொ :--(அதுகேட்ட பரதன்‌) கோபமானது விரைந்து வலிய 
வெகுளி என்னும்‌ வெவ்விய கனலாய்‌ மாறவும்‌ அதனால்‌ மனம்‌ கொதித்‌ 
தவனாய்‌, மலைபோன்ற, பெருந்தவத்தையுடைய அம்முனிவனை (நோக்கி), 
* அறிவிற்‌ சிறந்தவனே ! நீ எதனால்‌ எனக்குத்‌ தகுதியானதைக்‌ கூற 
வில்லை ? (இது) உனக்குத்‌ தகாது" என்று கூறி. 


ரு எனா என்பது அடுத்துவரும்‌ பாடலில்‌ என்றான்‌ என்பதனோடு 
முடியும்‌. கோபமானது மனத்தினுள்ளே தோன்றும்‌ நிலையில்‌ சினம்‌ 
என்றும்‌, புறத்தே வெளிப்படும்போது சீற்றம்‌ என்றும்‌ கொள்ளப்படும்‌. 
“ இனத்தாற்றி யெண்ணாத வேந்தன்‌ சினத்தாற்றிச்‌, சீறிற்‌ சிறுகுத்‌ 
திரு.” (திருக்குறள்‌-568) என வருதல்‌ காண்க. மாதவத்து ஓங்கல்‌ - 
பெரிய தவக்குன்று. அல்லது மலை: இங்கே பரத்துவாச முனிவனைக்‌ 
குறித்து தின்றது. ** மேருவரையின்‌ மேம்பட்ட தவத்தான்‌ ?' (பெரிய 
புராணம்‌ ஏயர்கோன்‌. 239) என வருதல்‌ ஒப்புநோக்கத்‌ தகும்‌. ஆல்‌, 
அசை. (3) 


திருவடி. சூட்டு படலம்‌ 415 


2466. மறையின்‌ கேள்வற்கு 
மன்னிளம்‌ தோன்‌ றல்பின்‌ 
முறையி னீங்கி 
முதுநிலங்‌ கொள்கிலே 
னிறைவன்‌ கொள்கில 
னாமெனின்‌ யாண்டெலா 
முறைவென்‌ கானத்‌ 
கொருங்குட னேயென்றான்‌. 


மறையின்‌ கேள்வற்கு மன்‌ இளம்‌ தோன்றல்‌, பின்‌, 

“ முறையின்‌ நீங்கி முது நிலம்‌ கொள்கிலேன்‌ ; 
இறைவன்‌ கொள்கிலன்‌ ஆம்‌ எனின்‌, யாண்டு எலாம்‌ 
உறைவென்‌ கானத்து ஒருங்கு உடனே ' என்றான்‌. 


பெர :--வேதங்களுக்குத்‌ தலைவனான இராமனுக்குப்‌ பொருந்தின 
தம்பியான பரதன்‌ பின்னும்‌, * (மூத்த மகனுக்கு அரசு உரியது என்ற) 
தியதியினின்றும்‌ வழுவித்‌ தொன்றுதொட்டு வந்த நாட்டை நான்‌ 
அடையமாட்டேன்‌ ; தலைவனான இராமன்‌ பெற மறுத்தால்‌, (அவனுறை 
யும்‌) ஆண்டுகள்‌ முழுதும்‌ நானும்‌ அவனுடன்‌ சேர்ந்து கூடவே 
காட்டில்‌ வாழ்வேன்‌ ' என்று கூறினான்‌. 


கு :--மறையின்‌ கேள்வன்‌ என்றது இராமனை : பாலகாண்டம்‌, 
493-ஆம்‌ பாடலில்‌ *வேதநாயகன்‌ * என்று கூறியதும்‌ காண்க. 
தயரதனுக்குப்‌ பின்‌ இராமனே முறைப்படி அரசன்‌ என்று பரதன்‌ 
கருதியதால்‌, அவனை * இறைவன்‌ " என்றான்‌. (4) 


பரதன்‌ உரையால்‌ முனிவர்கள்‌ மகிழ்தல்‌ 


2467. உரைத்த வாசகங்‌ கேட்டலு முள்ளெழுக்‌ 
இரைத்த காத லிருந்தவத்‌ தோர்க்கெலாங்‌ 
குரைத்த மேனியொ டுள்ளங்‌ குளிர்ந்தவா 
லரைத்த சாந்துகொ டப்பிய தென்னவே. 


உரைத்த வாசகம்‌ கேட்டலும்‌, உள்‌ எழுந்து 

இரைத்த காதல்‌ இரும்‌ தவத்தோர்க்கு எலாம்‌ 
குரைத்த மேனியொடு உள்ளம்‌ குளிர்ந்தவால்‌, 
அரைத்த சாந்துகொடு அப்பியது என்னவே. 


416 அயோத்தியா காண்டம்‌ 


பொ:--அவ்வாறு பரதன்‌ கூறிய வார்த்தையைக்‌ கேட்டதும்‌, 
மனத்தில்‌ தோன்றிப்‌ பொங்கியெழுந்த அன்பையுடைய பெரிய தவத்தை 
யுடைய முனிவர்கள்‌ எல்லோர்க்கும்‌ அரைத்த, சந்தன த்தைக்கொண்டு 
அப்பியதுபோல, பூரித்த உடலும்‌ மனமும்‌ குளிர்‌ ந்தன. 


கு :குரைத்தல்‌ - பூரித்தல்‌, (5) 


அந்தி வந்தடைதல்‌ 


2468. அன்ன காத லருந்தவ ராண்டகை 
நின்னை யொப்பவர்‌ யாருளர்‌ நீயலா 
லென்ன வாழ்த்திடு மேல்வை யிரவியும்‌ 
பொன்னின்‌ மேருவிற்‌ போய்மறைமர்‌ இட்டதே. 


அன்ன காதல்‌ அருந்தவர்‌, ஆண்டகை! 
நின்னை ஒப்பவர்‌ யார்‌ உளர்‌ நீ அலால்‌ ?” 
என்ன வாழ்த்திடும்‌ ஏல்வை, இரவியும்‌ 
பொன்னின்‌ மேருவில்‌ போய்‌ மறைந்திட்டதே. 


பொ:—அத்தகைய அன்பையுடைய (உள்ளங்‌ குளிர்ந்த) அரிய: 
தவத்தினராகிய அம்மூனிவர்கள்‌ (பரதனை நோக்கி) “ பெருமையிற்‌ 
சிறந்தவனே! உன்னை ஒத்தவர்கள்‌ நீயலாது வேறு யார்‌ உள்ளார்கள்‌?” 
என்று பாராட்டிப்‌ போற்றியபொழுது, ஞாயிறும்‌ பொன்மயமான மேரு. 
மலைக்கு அப்பாற்போய்‌ மறைந்தது. 


கு இப்பாடல்‌ அந்திப்பொழுது வந்தது என்பதைக்‌ குறிப்ப 
தாகும்‌. இது ஒரே எட்டுச்‌ சுவடியிற்‌ காணப்படுவதாக அடையாற்றுப்‌ 
பதிப்பிற்‌ கூறப்படுகிறது. அச்சிட்ட பிரதிகளில்‌ இது மூல பாடத்தோடு 
சேர்க்கப்படவில்லை. ஆயினும்‌, கதைத்‌ தொடர்போடு பொருத்தம்‌ 
கொண்டதாயும்‌, அத்திப்பொழுது வந்த செய்தியைக்‌ குறிப்பதாயும்‌, 
பரதன்‌ சேனை அங்குத்தங்க நேர்ந்தமைக்கும்‌, பரத்துவன்‌ விருந்து 
அளித்தமைக்கும்‌, தக்க காரணத்தைப்‌ புலப்படுத்துவதாயும்‌ அமைந்‌ 
திருத்தலின்‌ இங்கு மூலத்தோடு சேர்க்கப்பட்டு உரையும்‌ வரையப்‌ 
பட்டது. பின்னால்‌ * நீலவல்லிருள்‌ ' என்று தொடங்கும்‌ பாடலில்‌ 
காலைப்பொழுது வந்து சூரியன்‌ உதித்த செய்தி கூறப்படுதலின்‌, 
அதற்கியைய இங்குச்‌ சூரியன்‌ மறைந்த செய்தி கூறப்படுவது இன்றி 
யமையாது வேண்டப்படுதலும்‌ நோக்கத்தகும்‌. (6) 


இருவடி.சூட்டு படலம்‌ 417 


பரதன்‌ சேனைக்குப்‌ பரத்துவன்‌ விருந்து அளித்தல்‌ 2469-2479. 


2469. ஆய காலையி லையனைக்‌ கொண்டுதன்‌ 
றாய சாலை குறுகினன்‌ றோமிலான்‌ 
மேய சேனைக்‌ கமைப்பென்‌ விருந்தெனாத்‌ 
தியி னாவுதி செங்கையி னோக்கினான்‌. 


ஆய காலையில்‌ ஐயனைக்‌ கொண்டு தன்‌ 
தூய சாலை குறுகினன்‌ தோம்‌ இலான்‌ ; 
*மேய சேனைக்கு அமைப்பென்‌ விருந்து எனாத்‌ 
தியின்‌ ஆவுதி செங்கையின்‌ ஓக்கினான்‌. 


பொ :--அப்பொழுது குற்றமில்லாதவனாகிய பரத்துவாச முனிவன்‌: 
தன்னுடைய தூய்மையான பர்ணசாலைக்குப்‌ பரதனை அழைத்துச்‌ 
சென்று, (அவனுடன்‌) * வந்த சேனைக்கு விருந்து செய்வேன்‌ ' என்று 
கூறித்‌ தன்‌ சிவந்த கைகளினால்‌ ஓமத்‌ தீயில்‌ ஆகுதிகளைக்‌ கொடுத்தான்‌. 

கு :--ஓக்குதல்‌ - வரைந்துவைத்தல்‌ அல்லது கொடுத்தல்‌. **ஒண்ணி' 
ணப்பலி ஓக்குவல்‌ !' (திருக்கோவையார்‌-925) என்ற பாடற்‌ பகுதியும்‌ 
அதன்‌ உரையும்‌ ஒப்புநோக்கத்தகும்‌. (7) 


2470. துறந்து செல்வ னினையத்‌ துறக்கந்தான்‌ 
பறந்து வந்து படிந்தது பல்சனர்‌ 
பிறந்து வேறொ ருலகுபெற்‌ ருரென 
மறந்து வைகினர்‌ முன்னைத்தம்‌ வாழ்வெலாம்‌: 


துறந்த செல்வன்‌ நினையத்‌ துறக்கம்தான்‌ 
பறந்து வந்து படிந்தது; பல்சனர்‌, 

பிறந்து வேறு ஒர்‌ உலகு பெற்றார்‌ என, 
மறந்து வைகினர்‌ முன்னைத்‌ தம்‌ வாழ்வு எலாம்‌. 


பொ :--(அவ்வாறு ஓமத்தீயில்‌ ஆவுதி நல்கிய) துறவுச்‌ செல்வத்தை. 
உடையவனான பரத்துவாச முனிவன்‌ நினைத்த மாத்திரத்தில்‌, துறக்க. 
உலகம்‌ கீழே இறங்கி வந்து தங்கியது ; (பரதன்‌ சேனையிலுள்ளவர்க. 
ளாகிய) பல மக்களும்‌ மாறிப்‌ பிறந்து வேறோர்‌ உலகைப்‌ பெற்றவர்க 
ளைப்போல, மண்ணுலகத்தில்‌ முன்னுள்ள தம்‌ வாழ்க்கையை மறந்து 
(புதுவாழ்வு) வாழ்வாரானார்கள்‌. . » 
RT 


418 அயோத்தியா காண்டம்‌ 


கு :--இவ்வாறு சுவர்க்க போகம்‌ தனக்கு எளிதிற்‌ கிட்டுவதாயிருந் 
தும்‌ அதிலே பற்று வையாது, யாவற்றையும்‌ துறந்து தவக்கோலம்‌ 
பூண்டு வீட்டின்பத்திலே தலைப்பட்டு நின்றான்‌ பரத்துவன்‌ என்பதைக்‌ 
குறிக்க, அவன்‌ துறந்த செல்வன்‌ என்னப்பட்டான்‌, (8) 


2471. ஈந்த லில்லற நந்தன ராமென 
வந்த ரத்தி னரம்பைய ரன்பினர்‌ 
வந்து வந்தெதி ரேற்றனர்‌ மைந்தரை 
யிந்து விற்சுடர்‌ கோயில்கொண்‌: டேகினார்‌. 
நந்தல்‌ இல்‌ அறம்‌ நந்தினர்‌ ஆம்‌ என, 
அந்தரத்தின்‌ அரம்பையர்‌, அன்பினர்‌, 
வந்து உவந்து எதிர்‌ ஏற்றனர்‌, மைந்தரை, 
இந்துவின்‌ சுடர்‌ கோயில்‌ கொண்டு ஏகினார்‌. 
பொ :--(அச்சேனையிலுள்ள) ஆடவர்களைக்‌ கெடுதலில்லாத அறப்‌ 
பயனைச்‌ செழிக்கப்பெற்றவர்கள்‌ என்று சொல்லும்படியாக, துறக்கத்தில்‌ 
உறைகின்ற தேவமாதர்கள்‌ அன்புடையவர்களாய்‌ எதிர்வந்து ஒவ்வொரு 
வரையும்‌ விருப்புடன்‌ (தனித்தனி) ஏற்றுக்கொண்டு சந்திரன்போல்‌ 
விளங்கிக்கொண்டிருந்த மாளிகைக்கு அழைத்துக்கொண்டு3பானார்கள்‌. 
கு :--நந்தல்‌- கேடு. நந்தினர்‌ - செழிக்கப்பெற்றவர்‌. முழுக்க 
அறம்‌ செய்தோர்‌ மறுமையிற்‌ பெறும்‌ பயனை, அங்ஙனம்‌ செய்து முடிக்‌ 
காத அச்சேனை மைந்தர்கள்‌ இம்மையிலேயே பெற்றனர்‌ என்றவாறு. 
மாளிகை என்றது அங்கு வந்து தோன்றிய துறக்க வுலகிற்‌ காணப்பட்ட 
ஒரு மாளிகை. (9) 


2472. நான நன்குரைத்‌ தார்£ளிர்‌ வானிடை 
யான கங்கை யரும்புன லாட்டினார்‌ 
கான மாமணிக்‌ கற்பகந்‌ தாங்கிய 
வூன மின்மல ராடை யுடுத்தினார்‌. 
நானம்‌ நன்கு உரைத்தார்‌, நளிர்‌ வானிடை 
ஆன கங்கை அரும்புனல்‌ ஆட்டினார்‌ ; 
கான மா மணிக்‌ கற்பகம்‌ தாங்கிய 
ஊனம்‌ இல்‌ மலர்‌ ஆடை உடுத்தினார்‌. 


இருவடி.சூட்டு படலம்‌ 419 


பொ :--(அவ்வாறு மாளிகைக்கு அழைத்துச்‌ சென்ற மைந்தரை 
அவ்வரம்பையர்‌) வாசனைப்‌ பொடிகளை நன்றாக உடம்பில்‌ தேய்த்து, 
வானிலே ஓடக்கூடிய குளிர்ந்த கங்கையாற்றின்‌ அருமையான தீரிலே 
குளிப்பாட்டினார்கள்‌ : (பின்னர்‌) நறுமணங்கொண்ட பெரிய அழகிய 
கற்பக மரங்கள்‌ ஏந்தியுதவிய குற்றமற்ற பூப்போலும்‌ மெல்லிய ஆடை 
களை உடுத்தினார்கள்‌. 

கு :--நளிர்கங்கை எனக்‌ கூட்டுக. (10) 


2473. கொம்பி னின்று நுடங்குறு கொள்கையார்‌ 
செம்பொ னின்கல ராசி திருத்தினா 
ரம்ப ரத்தி னரம்பைய ரன்பொடு 
மும்பர்‌ கோனுக ரின்னமிழ்‌ தூட்டினார்‌. 


கொம்பின்‌ நின்று நுடங்குறு கொள்கையார்‌, 

செம்‌ பொனின்‌ கல ராசி திருத்தினார்‌; 

அம்பரத்தின்‌ அரம்பையர்‌, அன்பொடும்‌, 

உம்பர்‌ கோன்‌ நுகர்‌ இன்‌ அமிழ்து ஊட்டினார்‌. 

பொ :--பூங்கொம்புபோல நிலைத்துத்‌ துவள்கின்ற இயல்பையுடைய 

வானுலகத்துத்‌ தேவமகளிர்‌ (நீராடி ஆடையணிந்த அம்மைந்தர்க்குச்‌) 
சிவந்த பொன்னாலாகிய இனிய பலவகை உண்கலன்களைத்‌ திருந்த 
அமைத்து, தேவர்களுக்கரசனான இந்திரன்‌ உண்ணும்‌ இனிய அமிழ்தம்‌ 
போன்ற நல்லுணவை உண்பித்தார்கள்‌. 


கு கொள்கை - இயல்பு. கலராசி - உண்கலவகை. (11) 


2474. அஞ்ச டுத்த வமளி யலத்தகப்‌ 
பஞ்ச டுத்த பரிபுரப்‌ பல்லவ 
நஞ்ச டுத்த ஈயனியர்‌ நவ்வியிற்‌ 
அஞ்ச வத்தனை மைந்தருந்‌ அஞ்சினார்‌. 
அஞ்சு அடுத்த அமளி, அலத்தகப்‌ 
பஞ்சு அடுத்த பரிபுரப்‌ பல்லவம்‌, 
நஞ்சு அடுத்த நயனியர்‌, நவ்வியின்‌ 
துஞ்ச, அத்தனை மைந்தரும்‌ துஞ்சினார்‌. 
பொ :—ஐந்து பொருள்களை உள்வைத்துத்‌ தைத்த மெத்தென்ற 
படுக்கையில்‌, செம்பஞ்சுக்‌ குழம்பு ஊட்டப்பெற்ற சிலம்பணிந்த தளிர்‌ 


920 அயோத்தியா காண்டம்‌ 


போன்ற அடிகளையும்‌ விடத்தையொத்த கண்களையுமுடைய அத்தேவ 
மகளிர்‌ பெண்மான்கள்போல்‌ படுத்து உறங்க, (சேனையிலுள்ள) 
ஆடவர்‌ அனைவரும்‌ (உடன்‌) உறங்கினார்கள்‌. 


கு :-மெத்தையினுள்‌ வைத்துத்‌ தைக்கும்‌ ஐந்து பொருள்கள்‌ 
** சிறுபூளை செம்பஞ்சு வெண்பஞ்சு சேணம்‌, உறுதூவி சேக்கையோ 
ரைந்து'' என்பதால்‌ அறியலாம்‌, “மெத்தென்ற பஞ்ச சயனத்தின்‌ 
மேலேறி” (திருப்பாவை-19) என வருதலும்‌ காண்க. ஐந்து பொருள்‌ 
களேயன்றிப்‌ பதினைந்து பொருள்கொண்டு மெத்தை தைப்பதும்‌ 
உண்டு என்பதை, !* பதினைந்‌ தமைத்த படையமை சேக்கை '' (பெருங்‌ 
கதை, 4-5-51) என்பதால்‌ அறியலாம்‌. (12) 


2475. ஏந்து செல்வத்‌ இமையவ ராமெனக்‌ 
கூந்த றெய்வ மகளிர்கொண் டாடினார்‌ 
வேந்த ராதி சிவிகையின்‌ வீங்குதோண்‌ 
மாந்தர்‌ காறும்‌ வரிசை வழாமலே. 
ஏந்து செல்வத்து இமையவராம்‌ எனக்‌ 
கூந்தல்‌ தெய்வ மகளிர்‌ கொண்டாடினார்‌, 
வேந்தர்‌ ஆதி, சிவிகையின்‌ வீங்கு தோள்‌ 
மாந்தர்‌ காறும்‌, வரிசை வழாமலே. 
பொ :—மன்னர்கள்முதல்‌ பல்லக்கையே சுமந்து வீங்கிப்போன 
தோள்களையுடைய வேலையாட்கள்வரை (யாவரையும்‌) முறைமை தவறாமல்‌ 
மிக்க செல்வத்தையுடைய தேவர்களே என்று சொல்லும்படியாக, அழகிய 
கூந்தலையுடைய தேவமகளிர்‌ உபசரித்தார்கள்‌. 
கு :உபசாரத்தில்‌ ஏற்றத்தாழ்வுகள்‌ இல்லாதபடி எல்லாரையும்‌ 
ஒக்கக்‌ கொண்டாடினார்கள்‌ என்றவாறு. ** அரசரேயாதியாக அடியவ 
ரந்தமாக ”” (யுத்தகாண்டம்‌, மீட்சிப்‌ படலம்‌) என்று பின்னரும்‌ வந்‌ 
துள்ளது. இதனால்‌, பாலகாண்டம்‌, கடிமணப்‌ படலத்தின்‌ தொடக்கப்‌ 


பாடலாகிய 1245-ல்‌, “ கடம்படு களிற்றரச ராதியிடை கண்டோர்‌, 
தடம்படு புயத்தர்சிறு கம்மியர்கள்‌ தாமும்‌ '' என்றுள்ள பாடம்‌ சிறக்கும்‌ 
என்பது நன்கு போதரும்‌. (13) 


2476. மாதர்‌ யாவரும்‌ 
வானவர்‌ தேவியர்‌ 
கோதில்‌ செல்வத்து 
வைகினர்‌ கொவ்வைவாய்த்‌ ம்க்‌ 


இருவடி சூட்டு படலம்‌ 421 


இது றெய்வ 
மடந்தையர்‌ சேடியர்‌ 

காதி மாரெனத்‌ 
கும்பணி கேட்பவே. 


மாதர்‌ யாவரும்‌ வானவர்‌ தேவியர்‌ 

கோது இல்‌ செல்வத்து வைகினர்‌, கொவ்வை வாய்த்‌ 
தீது இல்‌ தெய்வ மடந்தையர்‌, சேடியர்‌, 

தாதிமார்‌, எனத்‌ தம்‌ பணி கேட்பவே. 


பொ :--கொவ்வைக்கனிபோன்று சிவந்த வாயையுடைய குற்ற 
மில்லாத அழகையுடைய தேவமகளிர்‌, தோழிகளும்‌, பணிப்பெண்களும்‌ 
போல்‌ தம்‌ ஏவலைக்‌ கேட்டுச்‌ செய்ய, தேவமகளிருக்குரிய குற்றமில்லாத 
இன்பவாழ்க்கையில்‌ (அச்சேனையிலுள்ள) பெண்கள்‌ யாவரும்‌ தங்குவா 
ரானார்கள்‌. 

கு :—சேடி - தோழி. தாதி - வேலைக்காரி. சேடிகள்‌ தலைவியரது 
ஏவலாட்டிகள்‌ என்றும்‌, தாதிமார்‌ அவரது ஏவலாட்டிகள்‌ என்றும்‌ 
யாழ்ப்பாண வுரையொன்‌ நில்‌ கூறப்படுகின்றது. (14) 


2477. நந்த நந்த வனங்களி னாண்மலர்க்‌ 
கந்த முந்திய கற்பகக்‌ காவினின்‌ 
ந்தர்‌ வந்தென வந்திதன்‌ கைதர 
மந்த முந்த நடந்தது வாடையே. 
நந்து அம்‌ நந்த வனங்களில்‌, நாள்‌ மலர்க்‌ 
கந்தம்‌ உந்திய கற்பகக்‌ காவில்‌, நின்று 
அந்தர்‌ வந்தென, அந்தி தன்‌ கை தர 
மந்தம்‌ முந்த, நடந்தது வாடையே. 


பெர :--தழைக்கின்ற அழகிய பூந்தோட்டங்களினின்றும்‌, அன்‌ 
றலர்‌ ந்த மலர்களின்‌ மணம்‌ வீசிய கற்பகச்‌ சோலைகளினின்றும்‌, இரவுப்‌ 
பொழுது கைகொடுத்துதவக்‌ குருடர்‌ வந்ததுபோலத்‌ தென்றற்காற்‌ 
மானது முற்பட்டு வர, வாடைக்காற்றானது விலகிச்‌ சென்றது. 


கு:-—நந்தம்‌ நந்தவனங்களில்‌ (நின்று), நாள்‌ மலர்க்‌ கந்தம்‌ 
உந்திய கற்பகக்காவில்‌ நின்று, அந்தி தன்‌ கைதர, அந்தர்‌ 
வந்தென மந்தம்‌ முந்த, வாடை நடந்தது எனக்‌ கொண்டுகூட்‌ 
டிப்‌ பொருள்கொள்க. நந்துதல்‌ - தழைத்தல்‌: “கான நந்திய 


422 அயோத்தியா காண்டம்‌ 


செற்நிலப்‌ பெருவழி '? (முல்லைப்பாட்டு-97). அந்தி - இரவு: * அந்தி 
காவலன்‌?” (திவ்‌. பெரியதிருமொழி-8, 5, 1). மந்தம்‌ - தென்றல்‌ , 
** மந்தம்‌ வந்துலவுசீர்‌ மழபாடியே '' (தேவாரம்‌-316, 89). இன்பம்‌ 
விளைப்பது தென்றல்‌ ஆதலானும்‌, இன்ப நுகர்ச்சிக்கு வாடை இடையூறு 
விளைக்குமாதலானும்‌, தென்றல்‌ வரவும்‌ வாடை (வெளியே) நடந்தது 
என்றார்‌. (15) 


2478. மான்ற ளிக்குல மாமதம்‌ வந்துணத்‌ 
கேன்ற ளிர்த்த கவளமுஞ்‌ செங்கதிர்‌ 
கான்ற நெற்றழைக்‌ கற்றையுங்‌ கற்பக 
மீன்ற ளிக்க நுகர்ந்தன யானையே. 


மான்று அளிக்‌ குலம்‌ மா மதம்‌ வந்து உணத்‌ 
தேன்‌ தளிர்த்த கவளமும்‌, செங்கதிர்‌ 

கான்ற நெல்‌ தழைக்‌ கற்றையும்‌, கற்பகம்‌ 
ஈன்று அளிக்க, நுகர்ந்தன யானையே. 


பெர :— கற்பக மரங்கள்‌ தேனை மிகுதியாகக்‌ கலந்த உணவுத்‌ திரளை 
யும்‌, சிவந்த கதிர்களை யீன்ற நெற்பயிர்த்‌ தழைகளின்‌ தொகுதியையும்‌ 
உண்டாக்கிக்‌ கொடுக்க, (அச்சேனையிலுள்ள) யானைகள்‌, வண்டின்‌ 
கூட்டங்கள்‌ மயங்கிவந்து உண்ணும்படியாக மிகுத்த மதம்‌ பெருகத்‌ 
தாம்‌ உண்டன. 

க :-—பெருக என்று ஒரு சொல்‌ வருவித்து உரைக்க. கற்பகம்‌ 
கவனமும்‌ கற்றையும்‌ ஈன்று அளிக்க, அளிக்குலம்‌ வந்து உண மாமதம்‌ 
(பெருக) யானை நுகர்ந்தன எனக்‌ கொண்டுகூட்டுக. (16) 


2479. நரக தர்க்கற நல்கு நலத்தநீர்‌ 
கரக தக்கரி கானிமிர்த்‌ துண்டன 
மரக தத்தின்‌ கொழுந்தென வார்ந்தபுல்‌ 
குரக தத்தின்‌ குழாங்களுங்‌ கொண்டவே. 


தரகதர்க்கு அறம்‌ நல்கும்‌ நலத்த நீர்‌ 
கர கதக்‌ கரி கால்‌ நிமிர்த்து உண்டன; 
மரகதத்தின்‌ கொழுந்து என வார்ந்த புல்‌ 
குரகதத்தின்‌ குழாங்களும்‌ கொண்டவே. 


இருவடி சூட்டு படலம்‌ 488 


பொ:--நரகத்தை அடையக்கூடிய பாவிகளுக்கும்‌ (அவ்விதம்‌ அடை 
யாதபடி) புண்ணியப்‌ பயனைத்‌ தரவல்ல நன்மை படைத்த(கங்கை) நீரைத்‌ 
துதிக்கையையும்‌ சினத்தையுமுடைய (பரதன்‌ படையின்‌) யானைகள்‌ 
கால்களை நிமிர்த்த வண்ணமே குடித்தன ; பச்சை நிற இரத்தினமான 
மரகதத்தின்‌ இளவொளிபோன்று பசுமையாய்‌ நீண்டு வளர்ந்த புல்லை. 
(அங்குள்ள) குதிரைக்‌ கூட்டங்களும்‌ அருந்தின. 


கு :--நரகதர்க்கும்‌ என்பது உம்மை தொக்கு நரகதர்க்கு என 
நின்றது. யானைகள்‌. வயிறாரவுண்டு நீருண்ணும்பொழுது காலைத்‌ 
தூக்கிக்கொண்டு உண்ணல்‌ இயல்பாகலின்‌, * கால்நிமிர்ந்துண்டன ”' 
என்றார்‌ : என்பது யாழ்ப்பாணத்து உரைக்குறிப்பு. இளம்புல்லுக்கு மரக 
தத்தின்‌ கொழுந்து உவமை. '£ மணி வார்ந்தன்ன மாக்கொடி யறுகு'' 
(குறுந்தொகை-256) என்ற ஒப்புமை காண்க. யானைகள்‌ ஆற்றுநீரைப்‌ 
பருக, குதிரைகள்‌ அதன்‌ கரைமேலுள்ள புல்லை அருந்தின 
என்பதாம்‌, (17). 


பரதன்‌ காய்கிழங்கு உண்டு புழுதியில்‌ வதிதல்‌ 


2480. இன்ன ரின்னணம்‌ யாவரு மிந்திரன்‌ 
அன்னு போகங்க டுய்த்தனர்‌ தோன்றறாு 
னன்ன காயுங்‌ கிழங்குமுண்‌ டவ்விராப்‌ 
பொன்னின்‌ மேனி பொடியுறப்‌ போக்கினான்‌. 


இன்னர்‌, இன்னணம்‌ யாவரும்‌, இந்திரன்‌ 
துன்னு போகங்கள்‌ துய்த்தனர்‌; தோன்‌ றல்தான்‌, 
அன்ன காயும்‌ கிழங்கும்‌ உண்டு, அவ்‌ இராப்‌ 
பொன்னின்‌ மேனி பொடி உறப்‌ போக்கினான்‌. 


பொ :--எல்லோரும்‌ இத்தன்மையராய்‌ இவ்வாறு இந்திரனுக்குப்‌. 
பொருந்திய இன்பங்களை நுகர்ந்தார்கள்‌ ; (ஆனால்‌) பரதன்மட்டும்‌ 
இராமன்‌ முன்பு உண்டவைபோன்ற காய்‌, கிழங்குகளை உண்டு, அவ' 
னது பொன்போன்ற உடலம்‌ புழுதியிலே தோயத்‌ தரையிற்‌ படுத்து 
அந்த இரவுப்‌ பொழுதைக்‌ கழித்தான்‌. 

கு:--வான்மீகத்தில்‌ பரதனும்‌ இன்பம்‌ துய்த்து மகிழ்ந்ததாகக்‌. 
கூறப்பட்டுள்ளது. அது பரதன்‌ பூண்ட உயர்‌ தவவேடத்துக்கு ஒவ்வா 
தெனக்‌ கம்பர்‌ கண்டு மாற்றியிருப்பது நோக்கத்தகும்‌. இராமன்‌: 
பிரிவால்‌ வருந்தியிருந்த பரதனது பிறழாத தவவொழுக்கம்‌ இதனால்‌: 
நன்கு புலனாகிறது. பரதன்‌ மனநிலையைச்‌ சோதிப்பதற்காகவும்‌ அசை 
யாத அவன்‌ உறுதிப்பாட்டை மேலும்‌ திடப்படுத்தற்காகவுமே பரத்துவன்‌ 


424 அயோத்தியா காண்டம்‌ 


இவ்விருந்தினை நடத்தியுள்ளான்‌ எனலாம்‌. இறைவன்‌ அடியாரை 
உபசரிக்கு முறையை முனிவன்‌ புலப்படுத்தினான்‌ எனலுமாம்‌. அன்ன 
காயும்‌ என்பதற்கு, அவ்விடத்தில்‌ துறவிகள்‌ உண்டற்குரிய காயும்‌ 
என்றும்‌ பொருள்‌ கூறலாம்‌. (18) 


இரவு நீங்கிக்‌ கதிரவன்‌ தோன்றுதல்‌ 


2481. நீல வல்லிரு ணிங்கலு நீங்குறு 
மூல மில்லை விற்றிரு முற்றுற 
வேல நல்வினை தஅுய்ப்பவர்க்‌ கறுசெல்‌ 
கால மென்னக்‌ கதிரவன்‌ ந>ோன்‌றினான்‌. 


நீல வல்‌ இருள்‌ நீங்கலும்‌, நீங்குறும்‌ 
மூலம்‌ இல்‌ கனவில்‌, திரு முற்றுற, 
ஏல நல்வினை துய்ப்பவர்க்கு ஈறுசெல்‌ 
காலம்‌ என்னக்‌ கதிரவன்‌ தோன்‌ நினான்‌. 
பொ :--கரிய வலிய இருள்‌ நிறைந்த இராப்பொழுது நீங்கியவளவில்‌ 
அடிப்படையின்றித்‌ தோன்றும்‌ கனவு மறைவதைப்போல (அச்சேனையி 
லுள்ளார்‌ இன்புற்ற) செல்வ வாழ்க்கை முடிந்துவிட, பொருந்து 
கின்ற நல்வினைப்பயனை நுகர்பவர்களுக்கு அந்நுகர்ச்சிமுடிய வருகின்ற 
காலம்போல வந்து சூரியன்‌ உதித்தான்‌. 
கு :--நல்வினையின்‌ வயத்தால்‌ துறக்கவுலகம்‌ முறையே சென்று 


இன்பம்‌ துய்ப்பவர்களுக்கும்‌ ஒரு முடிவு உண்டு என்பது இதனால்‌ 
விளங்கும்‌. (19) 


துறக்கம்‌ நீங்கப்‌ படையினர்‌ உறக்கம்‌ நீங்கல்‌ 
2482. ஆறி நின்றற மாற்றலர்‌ வாழ்வெனப்‌ 
பாறி வீந்தது செல்வம்‌ பரிந்திலர்‌ 


தேறி முந்தைத்தஞ்‌ சிந்தைய ராயினார்‌ 
மாறி வந்து பிறந்தன்ன மாட்சியார்‌. 
ஆறி நின்று அறம்‌ ஆற்றலர்‌ வாழ்வு எனப்‌ 
பாறி வீந்தது செல்வம்‌; பரிந்திலர்‌ 

தேறி, முந்தைத்‌ தம்‌ சிந்தையர்‌ ஆயினார்‌, 
மாறி வந்து பிறந்தன்ன மாட்சியாச்‌. 5 


இருவடி.சூட்டு படலம்‌ 4125 


பொ :-— (ஐம்புலன்களும்‌) அடங்கி நின்று புண்ணியத்தைச்‌ செய்யா 
இவர்களுடைய நல்வாழ்வு அழிதல்போல (அச்சேனையிலுள்ளார்‌ பெற்ற 
துறக்கச்‌) செல்வம்‌ நிலைமாறி ஒழிந்தது ; தேவலோகப்‌ பிறப்பு நீங்கி 
மண்ணுலகில்‌ வந்து பிறந்தது போன்ற தன்மையுடையவர்களாய்‌ 
(அவ்வின்பம்‌ இழந்ததற்கு) வருந்தாது மனம்‌ தெளிந்து, முன்பு தாம்‌ 
கொண்டிரு ந்த மன நிலையை யுடையவர்களானார்கள்‌. 


க :--முந்தை என்றது முந்திய இரவில்‌ துறக்கம்‌ வருமுன்‌ தாம்‌ 
கொண்டிருந்த நிலையை உணர்த்தும்‌, எனவே, இராமனைக்‌ காண 
வேண்டுமென்னும்‌ மனத்தராயினார்‌ என்பதாம்‌. (20) 


இதன்பின்‌ ஓர்‌ ஏட்டுச்‌ சுவடியில்‌ பின்வரும்‌ ஓர்‌ அதிகப்‌ பாடல்‌ 
காணப்படுகின்றது :— 


2482 (6) * இன்ன வாய வெறிகடற் சேனையும்‌ 
மன்னர்‌ யாவரும்‌ மன்னிளந்‌ தோன்றலும்‌ 
அன்ன மாமுனி யோடெழுற்‌ தாண்டகை 
துன்னு நீள்வரைக்‌ கேகிய சொல்லுவாம்‌,” 


இப்பாடலுக்குப்பின்‌, பரத்துவன்‌ இருக்கைமேவு படலம்‌ முற்றும்‌ 
என்றும்‌ எழுதப்பட்டுள்ளது. 


சேனை எழுந்து பாலையை யடைதல்‌ 


2483. காலையென்‌ ழெழுந்தது கண்டு வானவர்‌ 
* வேலையென்‌ றனிகமென்‌ றேறங்கி விம்முறச்‌ 

சோலையுங்‌ கிரிகளுஞ்‌ சுண்ண மாயெழப்‌ 
பாலைசென்‌ நடைந்தது பரதன்‌ சேனையே, 


காலை என்று எழுந்தது; கண்டு, வானவர்‌, 

* வேலை ' என்று, * அனிகம்‌ ' என்று ஏங்கி விம்முறச்‌ 
சோலையும்‌ கிரிகளும்‌ சுண்ணமாய்‌ எழப்‌ 
பாலை சென்று, அடைந்தது பரதன்‌ சேனையே. 


. பொ: காலைப்பொழுதில்‌ சூரியன்‌ உதயமானது; (சேனையி 
னிடையே சூரியன்‌ உதிப்ப, அதனைப்‌) பார்த்துத்‌ தேவர்கள்‌ 
““ இது கடல்‌ ? என்றும்‌ 4: சேனையே '' என்றும்‌ தமக்குள்‌ ஏங்கித்‌ 
தவிக்கவும்‌, பரதனுடைய சேனையானது, சோலைகளும்‌, மலைகளும்‌ புழுதி 
யாய்‌ எழும்படி போய்ப்‌ பாலை நிலத்தை அடைந்தது. 


4206 அயோத்தியா காண்டம்‌ 


ரு :--சேனையின்‌ பரந்துபட்ட தன்மையாலும்‌, அதில்‌ சூரியன்‌ 
தோன்றுவதாலும்‌ கடல்‌ என்றும்‌, புழுதி எழுந்ததால்‌ சேனை என்றும்‌, 
தேவர்கள்‌ மனம்‌ திகைத்து, ஒருநிலைப்படாராயினர்‌ என்றவாறு. 
* வேலையன்‌ றனிகமே என்று விம்மற ' எனப்‌ பாடங்கொண்டு * கடல்‌ 
அன்று, சேனையே என்று வருத்தம்‌ நீங்க ? என்று பொருள்கூறலுமாம்‌. 
இரவெல்லாம்‌ பிரளயகாலக்‌ கடலே முழங்கி வருகின்‌ றதென்று வருத்த 
முற்றவர்‌, இப்பொழுது படைவரவு காணப்படலால்‌ விம்மலற்றார்‌ என்று 
பொருள்படும்‌, 


ஓர்‌ ஏட்டுச்‌ சுவடியில்‌ இப்பாடல்‌ முதல்‌ ! பரதன்‌ காட்சியேற்று மீள்‌ 
படலம்‌ என்று பெயர்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. (21) 


சேனை பாலையைக்‌ கடத்தல்‌ 2484-2486 


2484. எழுந்தது துகளதி னெரியும்‌ வெய்யவ 
னழுந்தின னவிப்பரும்‌ வெம்மை யாறினான்‌ 
பொழிந்தன கரிமதம்‌ பொடிவெங்‌ கானக 
மிமிந்தன வழிநடம்‌ தேறொெ ணாமையே. 


எழுந்தது துகள்‌; அதின்‌, எரியும்‌ வெய்யவன்‌ 
அழுந்தினன்‌, அவிப்பரும்‌ வெம்மை ஆ நினான்‌; 
பொழிந்தன கரி மதம்‌, பொடி வெங்‌ கானகம்‌ 
இழிந்தன, வழி நடந்து ஏறொணாமையே. 


பொ :—(பரதன்‌ சேனை செல்வதால்‌) தூசி கிளம்பியது; அதில்‌ 
கொதிக்கின்ற சூரியன்‌ மூழ்கினவனாய்த்‌ தணித்தற்கு அரிய வெப்பம்‌ 
தணிந்தான்‌ ; புழுதியையுடைய வெவ்விய அக்காட்டில்‌ வழி நடந்து 
செல்ல முடியாதபடி யானைகள்‌ சொரிந்த மதநீர்‌ பெருகி ஓடின. 


கு யானைகள்‌ தூசியைக்‌ கிளப்பிக்‌ கதிரவனின்‌ வெப்பத்தைத்‌ 
தணித்ததோடன்றி, மதநீரைப்‌ பொழிந்து காட்டு வெப்பத்தையும்‌ 
அவித்தன என்றவாறு. (22) 


2485. வடியுடை யயிற்படை மன்னர்‌ வெண்குடை 
செடியுடை நெடுநிழல்‌ செய்த தீப்பொதி 
படியுடைப்‌ பரலுடைப்‌ பாலை மேலுயர்‌ 
கொடியுடைப்‌ பந்தரிற்‌ குளிர்ந்த தெங்குமே. 


திருவடிசூட்டு படலம்‌ 42 


வடி உடை அயில்‌ படை மன்னர்‌ வெண்‌ குடை 
செடி உடை நெடு நிழல்‌ செய்த; தீப்‌ பொதி 
படி உடைப்‌ பரல்‌ உடைப்‌ பாலை, மேல்‌ உயர்‌ 
கொடி உடைப்‌ பந்தரின்‌, குளிர்ந்தது எங்குமே. 
பொ :--கூர்மையையுடைய வேற்படையையுடைய அரசர்களின்‌ 
வெள்ளை கிறக்‌ குடைகள்‌ நெருக்கத்தையுடைய நீண்ட நிழலைப்பரப்பின; 
(அதனால்‌) தீயின்‌ வெப்பத்தைத்‌ தம்மகத்தே கொண்டு படிந்துகிடக்கிற 
பரற்கற்களையுடைய (அந்தப்‌) பாலை நிலம்‌, மேலே உயர்ந்த கொடிகளை 
யுடைய பந்தலைப்போல, எவ்விடமும்‌ குளிர்ச்சிபெற்றது. 
கு: --செடி - நெருக்கம்‌; “செடிகொள்‌ வான்பொழில்சூழ்‌ '' 
(திருவாசகம்‌-29, 5) ; ஒளி என்றும்‌ பொருள்கொள்ளலாம்‌. 2. 


2486. பெருகிய செல்வநீ பிடியென்‌ ரறாள்வயிற்‌ 
றிருகிய சீற்றத்தாற்‌ செம்மை யாய்கிறங்‌ 
கருகிய வண்ணலைக்‌ கண்டு காதலி 
னுருகிய தளிர்த்தன வுலவை யீட்டமே. 


* பெருகிய செல்வம்‌ நீ பிடி' என்றாள்‌ வயின்‌ 

திருகிய சீற்றத்தால்‌ செம்மையாய்‌, நிறம்‌ 

கருகிய அண்ணலைக்‌ கண்டு, காதலின்‌ 

உருகிய, தளிர்த்தன உலவை ஈட்டமே. 

பெர :—-* மிக்கு நிறைந்த (அரசச்‌) செல்வத்தை நீ ஏற்றுக்கொள்‌ '' 

என்று கூறினவளான (தன்‌ தாயாகிய) கைகேயியினிடத்தில்‌ மாறு: 
பட்டுப்‌ பொங்கிய சினத்தால்‌ (முகம்‌) சிவந்து, உடல்‌ கருமையான 
வண்ணம்‌ கொண்ட பெரியோனாகிய பரதனைப்‌ பார்த்து (அப்பாலையி 
லுள்ள) பட்டுப்போன மரங்களும்‌ அன்பால்‌ நெகிழ்ந்தமையால்‌,. 
துளிர்த்துச்‌ செழித்தன. 


கு :--உலவை - பட்டமரம்‌. (24). 


சேனை சித்திரகூடம்‌ சேர்தல்‌ 
2487. வன்றெறு பாலையை மருத மாமெனச்‌ 
சென்றது சித்திர கூடஞ்‌ சேர்ந்ததா 
லொன்றுரைத்‌ தயிரினு மொழுக்க நன்றெனப்‌: 
பொன்றிய புரவலன்‌ பொருவில்‌ சேனையே. 


428 அயோத்தியா காண்டம்‌ 


வன்‌ தெறு பாலையை மருதம்‌ ஆம்‌ எனச்‌ 
சென்றது, சித்திரகூடம்‌ சேர்ந்தது ஆல்‌ ; 

ஒன்று உரைத்து, உயிரினும்‌ ஒழுக்கம்‌ நன்று ' எனப்‌ 
பொன்றிய புரவலன்‌ பொரு இல்‌ சேனையே. 


பொ :--உயிரைவிட ஒழுக்கமே மேலானது எனக்கொண்டு, 
(முன்னுக்குப்பின்‌ முரணாது) ஒன்றாகிய வாய்மையையே கூறி உயிரை 
விட்ட அரசனாகிய தசரதனின்‌ ஒப்பற்ற சேனை, கொடிதாய்க்‌ கொதிக்‌ 
கின்ற பாலை நிலத்தை (அது) மருத நிலமே என்னும்படி (வெப்பமின்றிக்‌ 
குளிர்ந்த நிலையிலே) கடந்து சென்று சித்திரகூடமலையை அடைந்தது. 


ர :--** ஒழுக்கம்‌ விழுப்பந்‌ தரலா னொழுக்கம்‌, உயிரினு மோம்பப்‌ 
படும்‌ '' (191) என்ற திருக்குறளைக்‌ கருதி, * உயிரினும்‌ ஒழுக்கம்‌ நன்று" 
என்றார்‌. சேனை கடந்து செல்வதற்குப்‌ பாலை நிலம்‌ மருதம்போற்‌ 
குளிர்‌ ந்திருந்தது என்றவாறு. (25) 


பரதன்‌ சேனையை இலக்குவன்‌ காணுதல்‌ 2488-2489 


2488. தூளியின்‌ படலையுந்‌ துரகந்‌ தேரொடு 
மூளிருஞ்‌ சினக்கரி முழங்கு மோதையு 
மாளிருங்‌ குழுவின ரார வாரமுங்‌ 
கோளிரும்‌ படையிதென்‌ றுணரக்‌ கூறவே. 


தூளியின்‌ படலையும்‌, துரகம்‌, தேரொடு, 

மூள்‌ இருஞ்‌ சினக்‌ கரி முழங்கும்‌ ஓதையும்‌, 

ஆள்‌ இருங்‌ குழுவினர்‌ ஆரவாரமும்‌, 

* கோள்‌ இரும்‌ படை இது” என்று உணரக்‌ : கூறவே. 


பொ:--(அவ்வாறு சேனை சித்திரகூடத்தை அடைந்தபொழுது 
"மேலே கிளம்பிய) தூசியின்‌ தொகுதியும்‌, குதிரைகளும்‌, தேர்களும்‌, 
பொங்கியெழுகிற பெருங்கோபத்தையுடைய யானைகளும்‌, ஒலித்த 
முழக்கமும்‌, பெருங்கூட்டமாகிய வீரர்களின்‌ பேச்சொலியும்‌ (நெடுந்‌ 
தொலைவிலுள்ளவர்களுக்கும்‌) வலிய பெருஞ்‌ சேனையொன்று வருகிறது 
என்று தெரியும்படி கூற. 


ரு:--கூற * எழுந்தனன்‌ இளையவன்‌ £ என வருங்கவியோடு 
தொடரும்‌. (26) 


இருவடி. சூட்டு படலம்‌ 129 


2489. எழுந்தன னிளையவ 
னேறி னானிலங்‌ 
கொழுந்துயர்ந்‌ தனையதோர்‌ 
நெடிய குன்‌ நின்மேற்‌ 
செழுந்திரைப்‌ பரவையைச்‌ 
சிறுமை செய்தவக்‌ 
கழுந்துடை வரிசிலைக்‌ 
கடலை நோக்கினான்‌. 


எழுந்தனன்‌ இளையவன்‌, ஏறினான்‌ நிலம்‌ 

கொழுந்து உயர்ந்து அனையது ஓர்‌ நெடிய குன்றின்மேல்‌,. 
செழும்‌ திரைப்‌ பரவையைச்‌ சிறுமை செய்த அக்‌ 
கழுந்து உடை வரி சிலைக்‌ கடலை நோக்கினான்‌. 


பொ :--(ஒரு சேனை வருகிறது என்பதை உணர்ந்த) இளையவனான 
இலக்குவன்‌ எழுந்து, பூமியானது கொழுந்துவிட்டு உயர்ந்தாற்போன்‌ ற. 
தொரு பெரிய குவட்டின்மேல்‌ ஏறி, நிறைந்த அலைகளையுடைய கடலையும்‌ 
சிறிதாகச்செய்து பரந்துள்ள, பழகியதால்‌ வழுவழுப்பான கைப்பிடியை: 
யுடைய வரிந்துகட்டின விற்படையையுடைய கடலைப்‌ பார்த்தான்‌. 

கு :--கழுந்து - அடிக்கடி கைபடுவதால்‌ வழுவழுப்பேறிய கைப்பிடி : 
அதனையுடைய விற்படை யென்றது, விற்றொழிலில்‌ வல்ல படை 
யென்‌ றவாறு. (27) 


இலக்குவன்‌ சீற்றம்‌ கொள்ளல்‌ 
2490. பரதனிப்‌ படைகொடு பார்கொண்‌ டான்மறங்‌ 
கருதியுட்‌ கிடந்ததோர்‌ கறுவு காதலால்‌ 
விரதமுற்‌ றிருந்தவன்‌ மேல்வம்‌ தானிது 
சரதமற்‌ றிலதெனத்‌ தழங்கு சீற்றத்தான்‌. 
“பரதன்‌, இப்‌ படை கொடு, பார்‌ கொண்டான்‌, மறம்‌ 
கருதி, உள்‌ கிடந்தது ஓர்‌ கறுவு காதலால்‌, 
விரதம்‌ உற்று இருந்தவன்‌ மேல்‌, வந்தான்‌ ; இது 
சரதம்‌, மற்று இலது” எனத்‌ தழங்கு சீற்றத்தான்‌. 
பொ :--* இராச்சியத்தைப்‌ பற்றிக்கொண்டவனாகிய பரதன்‌, தன்‌ 
மனத்தே நெடுநாளாய்‌ எண்ணிக்கொண்டிருக்கும்‌ வைரம்‌ வாய்ந்த 


430 அயோத்தியா காண்டம்‌ 


கொல்லுகை காரணமாகப்‌ போர்‌ கருதி (இப்பொழுது) இச்சேனையைக்‌ 
கூட்டிக்கொண்டு நோன்‌ புகொண்டிருப்பவனாகிய இராமன்மேல்‌ படை 
யெடுத்து வருகிறான்‌ : இது நிச்சயம்‌, வேறு இல்லை ' என்று மிகுகின்ற 
சினமுடையவனாய்‌ (' குதித்தனன்‌ ' என வருங்‌ கவியோடு தொடரும்‌.) 

ரு மறம்‌ - போர்‌, கறுவு - மன வைரம்‌. காதல்‌ - கொல்லுகை. 
தழங்கு - மிகுகின்ற. (28) 


இலக்குவன்‌ இராமனை அடைதல்‌ 
2491. குதித்தனன்‌ பாரிடைக்‌ குவடு நீறெழ 
மிதித்தன னிராமனை விரைவி னெய்தினான்‌ 
மதித்திலன்‌ பரதனின்‌ மேல்வம்‌ தான்மதிற்‌ 
பதிப்பெருஞ்‌ சேனையின்‌ பரப்பி னானெனா. 


குதித்தனன்‌ பாரிடைக்‌ குவடு நீறு எழ 
மிதித்தனன்‌, இராமனை விரைவின்‌ எய்தினான்‌, 
* மதித்திலன்‌, பரதன்‌ நின்மேல்‌ வந்தான்‌, மதில்‌ 
பதிப்‌ பெருஞ்‌ சேனையின்‌ பரப்பினான்‌ £ எனா. 
பொ :--(அவ்வாறு சினங்கொண்ட இலக்குவன்‌) அம்மலைச்‌ சிகரம்‌ 
தூள்‌ பறக்கும்படி காலால்‌ மிதித்துக்‌ கீழே தரையில்‌ குதித்து, இராமனை 
விரைவில்‌ அடைந்து, ** மதிலையடைய அயோத்தி நகரத்திலுள்ள 
பெரிய படையைத்‌ திரட்டிக்கொண்டு, உனது பெருமையை மதிக்காமல்‌, 
பரதன்‌ உன்மேல்‌ (போருக்கு) வந்துகொண்டிருக்கிறான்‌ ?' என்று கூறி, 
(' கட்டினன்‌...... சொல்லினான்‌?” என வருஞ்‌ செய்யுளோடு இயையும்‌.) 
(29) 


இலக்குவன்‌ போர்க்‌ கோலம்‌ கொள்ளல்‌ 
2492. கட்டினன்‌ சுரிகையுங்‌ கழலும்‌ பல்கணைப்‌ 
புட்டிலும்‌ பொறுத்தனன்‌ கவசம்‌ பூட்டமைத்‌ 
திட்டன னெடுத்தனன்‌ வரிவி லேந்தலைத்‌ 
தொட்டடி வணங்கிநின்‌ நினைய சொல்லினான்‌. 


கட்டினன்‌ சுரிகையும்‌ கழலும்‌ ; பல்‌ கணைப்‌ 
புட்டிலும்‌ பொறுத்தனன்‌; கவசம்‌ பூட்டு அமைத்து 
இட்டனன்‌; எடுத்தனன்‌ வரிவில்‌; ஏந்தலைத்‌ 
தொட்டு அடி வணங்கி நின்று, இனைய சொல்லினான்‌. 


இருவடி. ரூட்டு படலம்‌ 481 


பொ :--(பின்பு இலக்குவன்‌ விரைந்து, இடுப்பில்‌) உடைவாளையும்‌ 
(காலில்‌) வீரக்‌ கழலையும்‌ கட்டினான்‌ ; பல அம்புகள்‌ நிறைந்த அம்பறாத்‌ 
தூணியையும்‌ தாங்கினான்‌ ; (உடம்பில்‌) போர்க்கவசத்தையும்‌ பூட்டினை 
மாட்டி இட்டுக்கொண்டான்‌ ; கட்டமைந்த வில்லையும்‌ (கையில்‌) எடுத்‌ 
துக்கொண்டான்‌ ; இராமனைத்‌ திருவடிதொட்டு வணங்கி (எழுந்து) 
நின்று இவ்வார்த்தைகளைச்‌ சொன்னான்‌. (அவன்‌ சொல்லியவற்றை 
வரும்‌ பன்னிரண்டு கவிகளிற்‌ காணலாம்‌.) (30) 


இலக்குவன்‌ வீரவுரை பகர்தல்‌ 2493-2504 


2493. இருமையு மிழந்தவப்‌ பரத னேந்துகோட்‌ 
பருமையு மன்னவன்‌ படைத்த சேனையின்‌ 
பெருமையு நின்னொரு பின்பு வந்தவென்‌ 
னொருமையுங்‌ கண்டினி யுவத்தி யுள்ள, 

* இருமையும்‌ இழந்த அப்‌ பரதன்‌ ஏந்து தோள்‌ 
பருமையும்‌, அன்னவன்‌ படைத்த சேனையின்‌ 
பெருமையும்‌, நின்‌ ஒரு பின்பு வந்த என்‌ 
ஒருமையும்‌ கண்டு, இனி உவத்தி உள்ளம்‌ நீ.” 

பொ :-—*இம்மை மறுமை என்னும்‌ இரண்டின்‌ இன்பங்களையும்‌ 
ஒருங்கே இழந்த அந்தப்‌ பரதனுடைய உயர்ந்த தோள்களின்‌ பருத்‌ 
திருக்கையையும்‌, அவன்‌ பெற்றிருக்கிற படையின்‌ பெருமையையும்‌, 
ஒப்பற்ற உனது பின்னே பிறந்த எனது தனிமையையும்‌ இப்பொழுது 

தீ பார்த்து மனம்‌ மகிழ்வாயாக,” 
கு :—ஒருமை - தனிமை ; ஒப்பற்ற தன்மை என்றும்‌ கொள்ளலாம்‌. 
(31) 


2494. படரெலாம்‌ படப்படும்‌ பரும யானையின்‌ 
மிடரெலா முருட்டின தேரு மீர்த்தன 
குடரெலார்‌ திரைத்தன குருதி யாறுகள்‌ 
கடரெலா மடுப்பன பலவுங்‌ காண்டியால்‌. 


“படர்‌ எலாம்‌ படப்‌ படும்‌ பரும யானையின்‌ 
திடர்‌ எலாம்‌ உருட்டின, தேரும்‌ ஈர்த்தன, 
குடர்‌ எலாம்‌ திரைத்தன, குருதி ஆறுகள்‌ 
கடர்‌ எலாம்‌ மடுப்பன பலவும்‌ காண்டியால்‌.” 


432 அயோத்தியா காண்டம்‌ 


பெர :—* (பாகர்‌ பரிக்கோற்காரர்‌ முதலிய) படைவீரர்கள்‌ எல்லாரும்‌: 
மடிய மடிற்துபோகும்‌ பருமையையுடைய யானைகளாகிய மேடுகளை 
யெல்லாம்‌ உருட்டினவாய்‌, தேர்களையும்‌ இழுத்துக்கொண்டனவாய்‌, 
குடல்களையெல்லாம்‌ அலைத்துக்கொண்டனவாய்‌, கடல்‌ முற்றிலும்‌ பாம்‌: 
கின்ற இரத்த ஆறுகள்‌ பலவற்றையும்‌ காண்பாய்‌,” 


௬ :--படர்‌ - படைவீரர்‌. பருமம்‌ - பருமை; சேணம்‌ என்றும்‌ ஆம்‌. 
இங்கே யானைக்குரிய அலங்காரம்‌. திடர்‌- மேடு. திரைத்தல்‌ - அலைத்‌. 
துக்கொள்ளுதல்‌, குடர்‌, கடர்‌ என்பன குடல்‌, கடல்‌ என்பவற்றின்‌ 
போலி, (82). 


2495. கருவியுங்‌ கைகளுங்‌ கவச மார்பமு 
முருவின வுயிரினோ டுதிரந்‌ தோய்வில 
இரிவன சுடர்க்கணை திசைக்கை யானைகள்‌ 
வெருவரச்‌ செய்வன காண்டி வீர. 


* கருவியும்‌, கைகளும்‌, கவச மார்பமும்‌, 
உருவின உயிரினோடு, உதிரம்‌ தோய்வு இல. 
திரிவன, சுடர்க்‌ கணை, திசைக்‌ கை யானைகள்‌ 
வெருவரச்‌ செய்வன, காண்டி, வீர! நீ. 


பொ:--* வீரனே ! (எனது) ஒளியையுடைய அம்புகள்‌ (பகைவரின்‌): 
படைக்கலங்களையும்‌, கைகளையும்‌, கவசம்‌ அணிந்த மார்புகளையும்‌: 
(அவர்களின்‌) உயிருடனே ஊடுருவிச்‌ சென்றனவாய்‌, (செல்லும்‌ வேகத்‌. 
தால்‌) இரத்தக்‌ கறை பிடியாதபடி, எங்கும்‌ திரிந்துகொண்டிருப்பன 
வாய்‌, துதிக்கையையுடைய எட்டுத்திக்கு யானைகளும்‌ அஞ்சும்படி 
செய்பவற்றைக்‌ காண்பாய்‌.” (33) 


2496. கோடகத்‌ தேர்படு குருதி தாவிய 
வாடகத்‌ தட்டிடை யலகை யற்றுகு 
கேடகத்‌ தடக்கைகள்‌ கவ்விக்‌ இந்தின 
நாடக ஈடிப்பன காண்டி நாதநீ. 


*கோடகத்‌ தேர்படு, குருதி தாவிய 
ஆடகத்‌ தட்டிடை, அலகை, அற்று உகு. 
கேடகத்‌ தடக்கைகள்‌ கவ்விக்‌ கிந்தின, 
நாடகம்‌ நடிப்பன காண்டி, நாத! நீ. 


இருவடி. சூட்டு படலம்‌ 483 


பொ: அண்ணா! இரத்தம்‌ பரந்த குதிரை பூட்டிய தேரின்‌ 
பொன்னாலாகிய மேல்‌ தட்டிலே பேய்கள்‌, அறுந்து விழுந்த கேடகம்‌: 
தாங்கிய பெரிய கைகளை வாயில்‌ கவ்விக்கொண்டு, படங்கிந்தி நடந்தன 
வாய்க்‌ கூத்தாடுவனவற்றை நீ காண்பாய்‌.” 

கு :--கோடகம்‌ - குதிரை. தாவிய - பரந்த;  மலர்தாய பொழி' 
னண்ணி ' (கலித்தொகை-95) என வருதல்‌ காண்க. ஆடகத்தட்டு - 
பொன்னாலாகிய தேர்த்தட்டு. கிந்துதல்‌ - பெருவிரலை ஊன்‌ நிக்கொண்டு। 
நடத்தல்‌, அல்லது, நொண்டுதல்‌. இது பேய்க்குரவை என்னும்‌ துறை 
யாகும்‌. (34) 


2497. பண்முதிர்‌ களிற்றொடு பரந்த சேனையி 
னெண்முத லறுத்துகா னிமைப்பி னீக்கலால்‌ 
விண்முது குளுக்கவும்‌ வேலை யாடையின்‌ 
மண்முது காற்றவுங்‌ காண்டி வள்ளனி. 


“பண்‌ முதிர்‌ களிற்றொடு பரந்த சேனையின்‌ 
எண்‌ முதல்‌ அறுத்து, நான்‌ இமைப்பின்‌ நீக்கலால்‌, 
விண்‌ முதுகு உளுக்கவும்‌, வேலை ஆடையின்‌ 
மண்‌ முதுகு ஆற்றவும்‌ காண்டி, வள்ளல்‌! நீ." 
பொ :—* வண்மைக்குணமுடையோய்‌ ! (எதிரியின்‌) விரிந்த சேணை 
யிலுள்ள அலங்காரம்‌ முற்றுப்பெற்ற யானையோடு சேர்த்து எண்ணப்‌ 
படும்‌ தொகுதிகளான நால்வகைப்‌ படைகளையும்‌ அடியோடு தொலைத்து: 
ஒழித்தலால்‌ வானுலகம்‌ முதுகு தெளிக்கவும்‌, கடலை ஆடையாகவுடைய. 
நிலவுலகம்‌ முதுகில்‌ (பாரம்‌ நீங்கி) இளைப்பாற்றிக்கொள்ளவும்‌ 
நீ காண்பாய்‌.” 
கு :--* கசரததுரகமாட்கடல்‌ என்று முன்னே (201) வருதல்‌ 
காண்க. (39) 


2498. நிவந்தவான்‌ குருதியி னீத்த நீந்தமெய்‌ 
சிவந்தசா தகரொடு சிறுகட்‌ கூளியுங்‌ 
கவந்தமு முலகநின்‌ கைய தாயதென்‌ 
அவந்தன குனிப்பன காண்டி யும்பர்போல்‌.. 

“ நிவந்த வான்‌ குருதியின்‌ நீத்தம்‌ நீந்தி மெய்‌ 
சிவந்த சாதகரொடு சிறு கண்‌ கூளியும்‌, 
228 


481 அயோத்தியா காண்டம்‌ 


கவந்தமும்‌, * உலகம்‌ நின்‌ கையது ஆயது” என்று, 
உவந்தன குனிப்பன காண்டி, உம்பர்‌ போல்‌.” 
பொ :--* மேலோங்கிய பெரிய இரத்த வெள்ளத்திலே நீந்துதலால்‌ 
உடல்‌ சிவந்த பூதகணங்களுடனே சிறிய கண்களையுடைய பேய்களும்‌, 
தலையற்ற உடல்களும்‌, * இராச்சியம்‌ மீண்டும்‌ உன்‌ கைக்கு வந்து 
விட்டது * என்று தேவர்கள்‌(மகிழ்தல்‌)போல்‌ மகிழ்ந்தனவாய்க்‌ குதித்‌ 
துக்‌ கூத்தாடுவனவற்றைக்‌ காண்பாய்‌.” 


கு :--நிவற்த - ஓங்கிய, சாதகர்‌ - பூதகணங்கள்‌. கூளி - குறும்‌ 
பூதம்‌ அல்லது பேய்‌. கவந்தம்‌ - தலையறுந்த உடல்கள்‌. உலகம்‌, 
இங்கே இராச்சியத்தைக்‌ குறித்துநின்றது. தேவர்களும்‌ பேய்களும்‌ 
மகிழ்ந்து கூத்தாடுவர்‌ என்றவாறு. (96) 


2499. சூழிவெங்‌ கடகரி துரக ராசிகள்‌ 
பாழிவன்‌ புயத்திகல்‌ வயவர்‌ பட்டற 
வாழிவெங்‌ குருதியா லநழீிந்த வேலைக 
ளேழுமொன்‌ மாகிநின்‌ றிரைப்பக்‌ காண்டியால்‌. 


*சூழி வெம்‌ கட கரி, துரக ராசிகள்‌, 
யாழி வன்‌ புயத்து இகல்‌ வயவர்‌ பட்டு அற, 
“ஆழி வெம்‌ குருதியால்‌ அழிந்த வேலைகள்‌ 
ஏழும்‌, ஒன்றாகி நின்று இரைப்பக்‌ காண்டியால்‌.” 
பொ :--* முகபடாத்தையணிந்த கொடிய மத யானைகளும்‌, குதிரை 
யினங்களும்‌, பெருமையுடைய வலிய தோளையுடைய போர்வீரர்களும்‌ 
இறந்தொழிய(ப்‌ பெருகியெழும்‌) கடல்போன்ற வெம்மையான இரத்த 
வெள்ளத்தால்‌ ஏழு கடல்களும்‌ தம்‌ நிலையழிந்தனவாய்‌ ஒரே (இரத்தக்‌) 
கடலாகி நின்று ஒலிக்கக்‌ காண்பாய்‌.” 
கு: பாற்கடல்‌, தயிர்க்கடல்‌ என்ற பாகுபாடு நீங்குவதால்‌ அழிந்த” 
என்றும்‌, இரத்தவெள்ளம்‌ பெருகி எல்லாக்‌ கடலும்‌ ஒரே செந்நிறங்‌ 
கொள்வதால்‌ * ஒன்றாகி என்றும்‌ கூறினான்‌. (37) 


2500. ஆளற வலங்குதே ரழிய வாடவர்‌ 
வாளற வரிசிலை துணிய மாக்கரி 
தாளறத்‌ தலையறப்‌ புரவி தாளொடுக்‌ 
தோளற வடிக்கணனை தொடுப்பக்‌ காண்டியால்‌. 


திருவடிசூட்டு படலம்‌ 435 


* ஆள்‌ அற, அலங்கு தேர்‌ அழிய, ஆடவர்‌ 
வாள்‌ அற, வரிசிலை துணிய, மாக்கரி 

தாள்‌ அறத்‌ தலை அறப்‌ புரவி, தாளொடும்‌ 
தோள்‌ அற வடிக்கணை தொடுப்பக்‌ காண்டியால்‌.” 


பொ :--* காலாள்‌ வீரர்கள்‌ அறுபடவும்‌, அசைகின்ற தேர்கள்‌ 
அழியவும்‌, பெரிய யானைகளும்‌, குதிரைகளும்‌ கால்கள்‌ அறுபடவும்‌, 
தலைகள்‌ அறுபடவும்‌, (தேர்‌, யானை, குதிரைமீதுற்ற) ஆடவர்களாகிய 
வீரர்களின்‌ வாட்படைகள்‌ அறுபடவும்‌ விற்படைகள்‌ அறுபடவும்‌, 
(அவர்களுடைய) கால்களும்‌ தோள்களும்‌ அறுபடவும்‌, கூரிய அம்புகளை 
நான்‌ தொடுத்துச்‌ செலுத்தக்‌ காண்பாய்‌." 


கு :--இது கொண்டுகூட்டுப்‌ பொருள்கோள்‌. (989) 


2501. தமைத்தவான்‌ சிறையன தசையுங்‌ கவ்வின 
வமைத்தவான்‌ பறவைக ளலங்கு பொன்வடிம்‌ 
பிழைத்தவான்‌ பகழிபுக்‌ கருவர்‌ மார்பிடைப்‌ 
புழைத்தவான்‌ பெருவழி போகக்‌ காண்டியால்‌. 


* தழைத்த வான்‌ சிறையன, தசையும்‌ கவ்வின, 
அழைத்த வான்‌ பறவைகள்‌, அலங்கு பொன்‌ வடிம்பு 
இழைத்த வான்‌ பகழி புக்கு இருவர்‌ மார்பிடைப்‌ 
புழைத்த வான்‌ பெருவழி போகக்‌ காண்டியால்‌.” 


பொ :—* (என்னுடைய) ஒளி பொருந்திய கரும்பொன்னினால்‌ 
விளிம்பு அமைக்கப்பெற்ற வலிய அம்புகள்‌ புகுந்து துளைத்த (பரத 
சத்துருக்கராகிய) இரண்டு பேர்‌ மார்பிலும்‌ சதைத்‌ துண்டங்களைக்‌ 
கவ்விக்கொண்டும்‌ (தம்‌ இனத்தைக்‌) கூவி அழைத்துக்கொண்டும்‌, 
சிறந்த (கழுகு, பருந்து முதலிய) பறவைகள்‌, செழித்த பெரிய இறகுகளை 
விரித்தனவாய்‌ வானத்தின்‌ பெரிய வழியூடே பறந்துபோகக்‌ காண்பாய்‌”. 


கு :—வான்சிறை - பெரிய இறகுகள்‌. வான்‌ பறவைகள்‌ - சிறந்த 
பறவைகள்‌ : (போர்க்களத்திற்சென்று, இரைதேடுவதிற்‌ சிறந்த கழுகு, 
பருந்து, காகம்‌ போன்ற பறவைகள்‌ என்றவாறு.) வான்‌ பகழி - 
வலிமையுடைய அம்பு. வான்‌ பெருவழி - வானத்தின்‌ பெரிய வழி. 
அலங்கு பொன்‌ வடிம்பு இழைத்தவான்‌ பகழிபுக்கு புழைத்த 
இருவர்‌ மார்பிடை, தசையும்‌ கவ்வின, அழைத்த, வான்‌ பறவைகள்‌ 
தழைத்த வான்‌ சிறையன, வான்பெருவழி போகக்‌ காண்டியால்‌ என 
இயையும்‌. (39) 


436 அயோத்தியா காண்டம்‌ 


2502. ஒருமகள்‌ காதலி னுலகை கோய்செய்கு 
பெருமக னேவலிற்‌ பரதன்‌ முன்பெறு 
மிருகில மாள்கைவிட்‌ டின்றென்‌ னேவலா 
லருநர காள்வது காண்டி. யாழியாய்‌. 


“ஒரு மகள்‌ காதலின்‌ உலகை நோய்‌ செய்த 
பெருமகன்‌ ஏவலின்‌ பரதன்‌ தான்‌ பெறும்‌ 
இரு நிலம்‌ ஆள்கை விட்டு, இன்று, என்‌ ஏவலால்‌: 
அரு நரகு ஆள்வது காண்டி, ஆழியாய்‌ !' 


பெர :--* சக்கரப்படையுடைப்‌ பெரியோய்‌ ! (கைகேயி யென்னும்‌), 
ஒரு பெண்ணின்‌ மேற்கொண்ட ஆசையால்‌ உலகம்‌ முழுதையும்‌ வருந்‌ 
தும்படி செய்த (தசரதனாகிய) பேரரசனின்‌ ஆணையால்‌ பரதன்தான்‌ 
அடைந்துள்ள இந்தப்‌ பெரிய இராச்சியத்தை ஆளுதலை நீங்கி, இன்று: 
என்னுடைய கட்டளையால்‌ மீளுதற்கரிய நரகத்தை அடையப்‌ போவ 
தைக்‌ காண்பாய்‌,” (40) 


2503. வையகந்‌ துறந்துவரந்‌ தடவி வைகுத 
லெய்திய தனக்கென நின்னை யீன்றவ 
ணைதல்கண்‌ டுவந்தவ ணவையி னோங்கிய 
கைகயன்‌ மகள்விழுந்‌ தரற்றக்‌ காண்டியால்‌. 


“££ வையகம்‌ துறந்து வந்து அடவி வைகுதல்‌ 
எய்தியது உனக்கு * என, நின்னை ஈன்றவள்‌ 
நைதல்‌ கண்டு உவந்தவள்‌, நவையின்‌ ஓங்கிய 
கைகயன்‌ மகள்‌, விழுந்து அரற்றக்‌ காண்டியால்‌.” 

பொ :-- * இராச்சியத்தைக்‌ கைவிட்டுப்‌ போய்க்‌ காட்டிலே வாழும்‌ 
படியாக உனக்கு நேர்ந்துவிட்டதே" என்று உன்னைப்‌ பெற்றவள்‌: 
(கோசலை) வருந்துவதைப்‌ பார்த்து மகிழ்ந்தவளாகிய பழியின்‌ மிக்க 
கைகேயி கீழே விழுந்து அழுதுபுலம்பக்‌ காண்பாய்‌.” (41) 


2504. அரஞ்சுட வழனிமி 
ரலங்கல்‌ வேலினாய்‌ 
விரஞ்சொரு நொடியிலிவ்‌ 
வனிக வேலையை 


இருவடி. சூட்டு படலம்‌ 437 


யுரஞ்சுடு வடிக்கணை 
யொன்றில்‌ வென்றுமுப்‌ 

புரஞ்சுடு மொருவனிற்‌ 
பொலிவென்‌ யானென்றான்‌. 


** அரம்‌ சுட அழல்‌ நிமிர்‌ அலங்கல்‌ வேலினாய்‌ ! 
விரஞ்சு ஒரு நொடியில்‌, இவ்‌ அனிக வேலையை 
உரம்‌ சுடு வடிக்கணை ஒன்றில்‌ வென்று, முப்‌ 
புரம்‌ சுடும்‌ ஒருவனின்‌, பொலிவென்‌ யான்‌” என்றான்‌. 


பொ :-—*“ அரத்தால்‌ (அராவி) வருத்துதலால்‌ ஒளி எழுகின்ற, 
வெற்றிமாலை சூடிய வேலையுடையவனே! விரைந்து ஒரு மாத்திரைப்‌ 
பொழுதிலே (பகைவர்‌) வலிமையை அழிக்குந்‌ தன்மையுள்ள கூரிய 
அம்பு ஒன்றினால்‌ இப்படைக்கடலை முறியடித்து, முப்புரத்தை எரித்த 
ஒப்பற்றவனாகிய சிவபெருமான்போல யான்‌ விளங்குவேன்‌ '' என்று 
(இலக்குவன்‌) கூறினான்‌. 

கு :--சுட- வருத்த; “சுடச்சுட நோற்கிற்பவர்க்கு ?' (குறள்‌--267) 
அழல்‌ - ஒளி; ** மணி விளக்கழலும்‌ பாயலுள்‌ '' (1812) என்றார்‌ முன்‌ 
னும்‌. உரம்‌ - வலிமை; இங்கு எதிரிகளின்‌ வலிமையைக்‌ குறித்தது, (42) 


இராமன்‌ இலக்குவனை மறுத்துக்‌ கூறல்‌ 2505-2510 


2505. இலக்குவ வுலகமோ ழேழு மேழுநீ 
கலக்குவ னென்பது கருதி னாலது 
விலக்குவ தரிதது விளம்ப வேண்டுமோ 
புலக்குரித்‌ தொருபொருள்‌ புகலக்‌ கேட்டியால்‌.. 


* இலக்குவ! உலகம்‌ ஓர்‌ ஏழும்‌ ஏழும்‌ நீ 
கலக்குவன்‌ என்பது கருதினால்‌, அது 
விலக்குவது அரிது; அது விளம்ப வேண்டுமோ ? 
புலக்கு உரித்து ஒரு பொருள்‌ புகலக்‌ கேட்டியால்‌ £ 


பொ :--* இலக்குவனே ! நீ ஒருவனே பதினான்கு உலகங்களையும்‌ 
அழிப்பேன்‌ என்று எண்ணினால்‌, அத்தொழில்‌ (யாவர்க்கும்‌) தடுத்தற்கு 
முடியாததொன்றாம்‌ : அதைப்பற்றிக்‌ கூறவும்‌ வேண்டுமோ? (ஆயினும்‌) 
அறிவுக்கு ஏற்றதொரு செய்தியை (யான்‌) கூறக்‌ கேட்பாயாக. (43) 


438 அயோத்தியா காண்டம்‌ 


2506. நஈங்குலத்‌ நுஇத்தவர்‌ நவையி னீங்கனொோ 
ரெங்குலப்‌ புறுவர்க ளெண்ணின்‌ யாவரே 
கங்குலத்‌ கொருவருந்‌ தரும நீங்கினார்‌ 
பொங்குலத்‌ இரளொடும்‌ பொருத தோளினாய்‌. 


* நம்‌ குலத்து உதித்தவர்‌, நவையின்‌ நீங்கினார்‌, 
எங்கு உலப்புறுவர்கள்‌ ? எண்ணின்‌, யாவரே 
தம்‌ குலத்து ஒருவரும்‌ தருமம்‌ நீங்கினார்‌ ? 
பொங்கு உலத்‌ திரளொடும்‌ பொருத தோளினாய்‌!” 


பெ:-—' பருத்த திரண்ட கற்றூணையொத்த தோள்களையுடை 
யவனே! நமது குலத்திற்‌ பிறந்தவர்களாய்க்‌ குற்றமற்றவர்களாய 
அரசர்கள்‌ எவ்வாறு எண்ணி அளவிடப்படுவார்கள்‌ ? ஆராய்ந்து 
பார்த்தால்‌, தமது குலத்தினின்றும்‌ பிரிக்கமுடியாத அறத்தினின்றும்‌ 
தவறியவர்கள்‌ யார்‌ உள்ளார்‌ ?' (யாரும்‌ இல்லை). 


க :-இப்பாடலின்‌ அடிகளும்‌ கருத்தும்‌ பயின்றுவந்துள்ள செய்யுள்‌ 
தசரதன்‌ கூற்றாக முன்‌ மந்திரப்படலத்துள்‌ வருமாறு : 
“்‌ நங்குலக்‌ குரவர்க ணவையி னீங்கினார்‌ 
தங்குலப்‌ புதல்வரே தரணி தாங்கப்போய்‌ 
வெங்குலப்‌ புலன்கெட வீடு நண்ணினார்‌ 
எங்குலப்‌ புறுவரென்‌ றெண்ணி நோக்குகேன்‌.”' (1415) (44) 


2507. எனைத்துள மறையவை யியம்பற்‌ பாலன 
பனைத்திரள்‌ கரக்கரிப்‌ பரதன்‌ செய்கையே 
யனைத்திற மல்லன வல்ல வன்ன து 
நினைத்திலை யென்வயி னேய கெஞ்சினால்‌. 


* எனைத்து உள மறை அவை இயம்பற்பாலன, 
பனைத்திரள்‌ கரக்‌ கரிப்‌ பரதன்‌ செய்கையே ; 
அனைத்திறம்‌ அல்லன அல்ல; அன்னது 
நினைத்திலை, என்வயின்‌ நேய நெஞ்சினால்‌.” 


பெர :--* வேதங்கள்‌ எத்தனையுள்ளனவேோ அவையெல்லாம்‌ சொல்‌: 
லத்தக்கன பனைபோல்‌ திரண்ட துதிக்கையையுடைய யானை போல்கின்ற: 
பரதன்‌ ஒழுக்கமே; அவன்‌ ஒழுக்கச்‌ செயல்‌ அல்லாதனவற்றை அவை 
இயம்பா ; அவ்வுண்மையை (தீ) என்மீது கொண்ட மன அன்பினால்‌: 
நினையாதுவிட்டாய்‌.” 


இருவடி. சூட்டு படலம்‌ 139 


ரு :--* அனைத்திறம்‌ அல்லன அல்ல * என்பதற்கு * (நீ சொல்லும்‌) 
அத்தன்மையனவான தகுதியற்ற காரியங்கள்‌ அல்ல ' என்றும்‌ பொருள்‌ 


(45). 


கூறலாம்‌. 


2508. பெருமக னேவலிற்‌ பிறந்த காதலின்‌ 
வருமென நினைகையு மண்ணை யென்வயிற்‌ 
ஐருமென நினைகையும்‌ தவிரத்‌ தானையாற்‌ 
பொருமென நினைகையும்‌ புலமைப்‌ பாலதோ.. 
* பெருமகன்‌ ஏவலின்‌, பிறந்த காதலின்‌ 
வரும்‌ என நினைகையும்‌, மண்ணை என்‌ வயின்‌ 
தரும்‌ என நினைகையும்‌ தவிரத்‌ தானையால்‌ 
பொரும்‌ என நினைகையும்‌ புலமைப்‌ பாலதோ ?” 


பொ :--: (நமது தந்தையாகிய) அரசன்‌ தசரதனது கட்டளையினா 
லும்‌ உடன்‌ பிறந்ததால்‌ உண்டாகும்‌ அன்பினாலும்‌ வருவான்‌ என்று 
எண்ணுதலும்‌ இராச்சியத்தை என்னிடத்துக்‌ கொடுப்பான்‌ என்று: 
எண்ணுதலும்‌ ஒழிய, (நீ சொல்வதுபோற்‌ பரதன்‌) படைகளோடு போர்‌ 
செய்வான்‌ என்று எண்ணுவதும்‌ அறிவின்பாற்பட்டதாகுமோ ?” 

கு :--முன்பாடலில்‌..... இலக்குவன்‌ பெருமகன்‌ என்று தன்‌ தந்தை. 
யைக்‌ குறித்துள்ளது கருதி, அச்சொல்லையே ஈண்டும்‌ அனுவாதம்‌ 
செய்து இராமன்‌ பேசினன்‌ என்க, தசரதன்‌ இறந்தமை இன்னும்‌. 
இராமன்‌ அறிந்திலன்‌ ஆதலின்‌ இவ்வாறு கூறினான்‌. பரதன்‌ விற்‌ 
றொழிலில்‌ ஒருவராலும்‌ வெல்லப்படாதவன்‌ என்றும்‌, பரதனைக்‌ 
கொன்றால்‌ இராச்சியத்தைக்‌ கைப்பற்றும்‌ ஆசையால்‌ அவ்வாறு செய்த 
தாகப்‌ பழி நேரும்‌ என்றும்‌, பரதன்‌ போர்‌ கருதாது அன்பு கருதி வரவும்‌ 
கூடும்‌ என்றும்‌, தந்‌ைத ஏவி, அவன்‌ வருதலும்‌ கூடும்‌ என்றும்‌ 
இராமன்‌ இலக்குவனுக்குக்‌ கூறியதாக வான்மீகத்திற்‌ காணப்படும்‌. (46) 


2509. பொன்னொடும்‌ பொருகழற்‌ 

பரதன்‌ போந்தன 

னன்னெடும்‌ பெரும்படை 
நல்க லன்றியே 

யென்னொடும்‌ பொருமென 
வியம்பற்‌ பாலதோ 

மின்னொடும்‌ பொருவுற 
விளங்கும்‌ வேலினாய்‌. 


440 அயோத்தியா காண்டம்‌ 


* பொன்னொடும்‌ பொரு கழல்‌ பரதன்‌ போந்தனன்‌, 
நல்‌ நெடும்‌ பெரும்படை நல்கல்‌ அன்றியே, 
என்னொடும்‌ பொரும்‌ என இயம்பற்‌ பாலதோ ? 
மின்னொடும்‌ பொருவுற விளங்கும்‌ வேலினாய்‌ !” 


பெர :_—* மின்னலோடு ஒப்ப ஒளிசெய்கின்ற வேற்படையையுடைய 
வனே ! பொன்னையொத்து விளங்குகின்ற கழலையணிந்த பரதன்‌ வந்து 
நன்மையும்‌, நெடுமையும்‌, பெருமையும்‌ உடைய சேனையை எனக்குக்‌ 
கொடுப்பதல்லாமல்‌, என்னோடு போர்செய்வான்‌ என்பது சொல்லத்‌ 
தருமோ?" 

ர சேனையின்‌ நன்மை நேர்மைக்கும்‌, நெடுமை ஆற்றலுக்கும்‌, 
பெருமை அளவிற்குமாகக்‌ கொள்க. முன்‌ பாடலில்‌ நினைத்தலுங்‌ 
கூடாது என்ற இராமன்‌, இங்குப்‌ பரதன்‌ பொரும்‌ என வாயாற்‌ 
சொல்லுதலும்‌ கூடாது என்கின்றான்‌. (47) 


2510. சேணுயர்‌ தருமத்தின்‌ 
~றேவைச்‌ செம்மையி 
னாணியை யன்ன து 
நினைக்க லாகுமோ 
பூணியன்‌ மொய்ம்பினாய்‌ 
போந்த கீண்டெனைக்‌ 
காணிய நீயிது 
பின்னுங்‌ காண்டியால்‌. 


* சேண்‌ உயர்‌ தருமத்தின்‌ தேவைச்‌ செம்மையின்‌ 
ஆணியை, அன்னது நினைக்கல்‌ ஆகுமோ ? 

பூண்‌ இயல்‌ மொய்ம்பினாய்‌! போந்தது ஈண்டு எனைக்‌ 
காணிய; நீ இது பின்னும்‌ காண்டியால்‌ !” 


பெ :—*அணிகலம்‌ பொருந்திய தோள்களையுடையாய்‌ ! மிக 
உயர்ந்த அறக்கடவுள்‌ போல்பவனும்‌, நன்மைக்குணத்திற்கு உரையாணி 
போல்பவனுமாகிய பரதனை (நீ குறித்தபடி) அப்படி எண்ணல்‌ தகுமோ? 
அவன்‌ இங்கு வருவது என்னைக்‌ காண்பதற்காகவே ; நீ இதனைப்‌ 
பின்னும்‌ காண்பாய்‌ | 


கு :--செம்மையின்‌ ஆணி என்பதற்கு, நன்மைக்குணமாகிய தேரை 
நிலை நிறுத்தும்‌ அச்சாணி என்றும்‌ பொருள்கொள்ளலாம்‌. (48) 


இருவடி.சூட்டு படலம்‌ 441 


பரதனும்‌ தம்பியும்‌ முதலில்‌ வருதல்‌ 
2511. என்றன னிளவலை நோக்கி யேந்கலு 
நின்றனன்‌ பரதனு நிமிர்ந்த சேனையைப்‌ 
பின்‌ றரு கென்றுதன்‌ பிரிவில்‌ காதலிற்‌ 
மன்றுணைத்‌ தும்பியும்‌ தானு முந்தினான்‌. 


என்றனன்‌, இளவலை நோக்கி, ஏந்தலும்‌ 
நின்றனன்‌ ; பரதனும்‌, நிமிர்ந்த சேனையைப்‌ 
“பின்‌ தருக என்று, தன்‌ பிரிவு இல்‌ காதலின்‌ 
தன்‌ துணைத்‌ தம்பியும்‌ தானும்‌ முந்தினான்‌. 
பொ :--பெருமையிற்‌ சிறந்தோனாகிய இராமன்‌, தம்பியாகிய இலக்கு 
வனைப்‌ பார்த்து என்று (இவ்வாறு) கூறி, (பரதன்‌ வருகையை எதிர்‌ 
நோக்கி) நின்றான்‌ ; பரதனும்‌ பெரிய சேனையைப்‌ பிற்பட வருக என்று 
ஏவி! தன்னைவிட்டு என்றும்‌ பிரியாத அன்பையுடைய தனக்குத்‌ 
துணைவனான தம்பியாகிய சத்துருக்கனுடன்‌ தான்‌ முற்பட்டுவந்தான்‌. 
கு :--* என்றனன்‌ ' என்றது முன்‌ 2505 முதல்‌ 2510 வரையுள்ள 
யாடல்களில்‌ இராமன்‌ கூறியவற்றைக்‌ குறித்து நின்றது. (49) 


இராமன்‌ பரதனை நோக்குதல்‌ 

2512. தொழுதுயர்‌ கையினன்‌ றுவண்ட மேனிய 

னமுதழி கண்ணின னவல மீதென 

வெழுதிய படி.வமொத்‌ தெய்து வான்றனை 

முழுதுணர்‌ சிந்தையான்‌ முடிய நோக்கினான்‌. 

தொழுது உயர்‌ கையினன்‌, துவண்ட. மேனியன்‌, 

அழுது அழி கண்ணினன்‌, “அவலம்‌ ஈது” என 

எழுதிய படிவம்‌ ஒத்து, எய்துவான்‌ தனை, 

முழுது உணர்‌ சிந்தையான்‌ முடிய நோக்கினான்‌. 

பொ:--தொழுதபடி உயர்த்திய கைகளையுடையவனும்‌, மெலிந்த 

உடம்பையுடையவனும்‌, (இடைவிடாது) அழுதலாற்‌ பொலிவிழந்த 
கண்களையுடையவனும்‌, துன்பமே இது என்று (சித்திரத்தில்‌) எழுதிக்‌ 
காட்டிய வடிவம்போன்று வருபவனுமான பரதனை, எல்லாவற்றையும்‌ 
அறிந்த திருவுள்ளத்தையுடைய இராமன்‌ (முடிமுதல்‌ அடியின்காறும்‌) 
முழுவதும்‌ (நன்றாகப்‌) பார்த்தான்‌. (50) 


442 அயோத்தியா காண்டம்‌ 


இராமன்‌ இலக்குவனிடம்‌ கூறுதல்‌ 


2513. கார்ப்பொரு மேனியக்‌ 
கண்ணன்‌ காட்டினா 
ஞர்ப்புறு வரிசிலை 
யில்ய வையநீ 
தேர்ப்பெரும்‌ தானையப்‌ 
பரதன்‌ சிறிய 
போர்ப்பெருங்‌ கோலத்தைப்‌ 
பொருந்த நோக்கெனா. 


கார்ப்‌ பொரு மேனி அக்‌ கண்ணன்‌ காட்டினான்‌, 

* ஆர்ப்பு உறு வரி சிலை இளைய! ஐய! நீ, 

தேர்ப்‌ பெருந்‌ தானை அப்‌ பரதன்‌ சீறிய 

போர்ப்‌ பெருங்‌ கோலத்தைப்‌ பொருந்த நோக்கு” எனா. 

பொ :--(அவ்வாறு நோக்கியபின்‌) நீருண்ட மேகத்தை ஒத்த 
திருமேனியையுடைய இராமன்‌ (இலக்குவனை நோக்கி) * ஒலி மிக்க 
கட்டமைந்த வில்லையுடைய தம்பியே ! அப்பா ! தேர்களோடுங்‌ கூடிய. 
பெரிய படையையுடைய அப்பரதன்‌ நம்மீது கோபித்து வந்த பெரிய 
போர்க்கோலத்தை நீ நன்றாகப்‌ பார்‌ ' என்று கூறிக்‌ காட்டினான்‌. (51) 


இலக்குவன்‌ கண்ணீர்‌ வடித்து நிற்றல்‌ 
2514. எல்லொடுங்‌ கியமுகத்‌ திளவ னின்றனன்‌ 
மல்லொடுங்‌ கியபுயத்‌ தவனை வைதெழுஞ்‌ 
சொல்லொடுஞ்‌ சினத்தொடு முணர்வு சோர்தர 
வில்லொடுங்‌ கண்ணினீர்‌ நிலத்து வீழவே. 


எல்‌ ஒடுங்கிய முகத்து இளவல்‌ நின்றனன்‌, 

மல்‌ ஒடுங்கிய புயத்தவனை வைது எழும்‌ 
சொல்லொடும்‌ சினத்தொடும்‌ உணர்வு சோர்தர, 
வில்லொடும்‌ கண்ணின்‌ நீர்‌ நிலத்து வீழவே. 


பொ:--(பரதனைப்‌ பார்த்த இலக்குவன்‌) வலிமை குன்றிய தோள்‌ 
களையுடையவனான பரதனைப்‌ பழித்துத்‌ தோன்றிய சொற்களும்‌, கோப 
மும்‌, அறிவும்‌ தளர்ந்தொழியவும்‌, வில்லும்‌ கண்ணீரும்‌ மண்ணில்‌ 
விழவும்‌, பொலிவு மழுங்கிய முகத்துடனே நின்றனன்‌. 


இருவடி.சூட்டு படலம்‌ 443 


கு:—பரதனை ஏசியெழுந்த சொல்லும்‌, சீறியெழுந்த சினமும்‌ 
நீங்கவும்‌, அறிவு அழியவும்‌, வில்‌ நழுவவும்‌, கண்ணீர்‌ வழியவும்‌ 
இலக்குவன்‌ வாடிய முகத்துடன்‌ நின்றான்‌ என்றவாறு. (52) 


2515. 


தொழுதுகொண்டே பரதன்‌ தோன்றுதல்‌ 
கோதறத்‌ தவஞ்செய்து குறிப்பி னெய் இய 
நாதனைப்‌ பிரிந்தன ணலத்து நீங்கனாள்‌ 
வேதனைத்‌ தஇருமகண்‌ மெலிகின்‌ ராள்விடு 
அகெனப்‌ பரதனுந்‌ தொழுது தோன்றினான்‌. 
கோது அறத்‌ தவம்‌ செய்து குறிப்பின்‌ எய்திய 
நாதனைப்‌ பிரிந்தனள்‌, நலத்து நீங்கினாள்‌, 
வேதனைத்‌ திருமகள்‌ மெலிகின்றாள்‌ விடு 

தூது எனப்‌ பரதனும்‌ தொழுது தோன்‌ றினான்‌. 


பொ :--குற்றமில்லாதபடி தவஞ்செய்து (தன்‌) கருத்தின்படி 
அடையவேண்டிய தலைவனான இராமனை நீங்கி, (அதனால்‌) எல்லா 
நன்மைகளையும்‌ இழந்தவளாய்த்‌ துன்பத்தால்‌ வாடுகின்றவளான மண்‌ 
மகளாகிய இராச்சிய லட்சுமி (அத்தலைவனிடம்‌) அனுப்பிய தூதனைப்‌ 
போல்‌, பரதனும்‌ வணக்கம்‌ செய்துகொண்டே (இராமனது) திருமுன்‌ 
னர்த்‌ தோற்றம்செய்தான்‌. (58). 


பரதன்‌ இராமனடியில்‌ விழுதல்‌ 


2516. அறந்தனை நினைக்திலை 


யருளை நீத்தனை 
அறந்தனை முறைமையை 

யென்னுஞ்‌ சொல்லினான்‌ 
மறந்தனன்‌ மலரடி 

வந்து வீழ்ந்தன 
னிறந்தனன்‌ தையை 

யெதிர்கண்‌ டென்னவே. 


* அறம்தனை நினைந்திலை ! அருளை நீத்தனை! 
துறந்தனை முறைமையை !' என்னும்‌ சொல்லினான்‌.. 
மறந்தனன்‌, மலர்‌ அடி வந்து வீழ்ந்தனன்‌, 
இறந்தனன்‌ தாதையை எதிர்கண்டு என்னவே. 


114 அயோத்தியா காண்டம்‌ 


பொ:--(அவ்வாறு தோன்றிய பரதன்‌) * (உனக்குரிய கடமை 
யாகிய) அறத்தை (நீ) நினைக்கவில்லை ! அருளைக்‌ களைந்துவிட்டாய்‌ ! 
உறவு முறையை உதறிவிட்டாய்‌! ! என்று சொல்லிக்கொண்டே, 
இறந்துபோன தன்‌ தந்தையை எதிரே பார்த்ததுபோல எண்ணி மெய்‌ 
மறந்தவனாகி (இராமனுடைய) தாமரைமலர்போன்ற திருவடிகளில்‌ 
சென்றுவீழ்ந்தான்‌. (54) 


இராமனும்‌ அழுதல்‌ 
2517. உண்டுகொ லுயிரென வொடுங்கி னாணுருக்‌ 
கண்டன னின்றனன்‌ கண்ணன்‌ கண்ணெனும்‌ 
புண்டரி கம்பொமி புனல வன்சடா 
மண்டல நிறைந்துபோய்‌ வழிந்து சோரவே. 
உண்டு கொல்‌ உயிர்‌ என ஒடுங்கினான்‌ உருக்‌ 
கண்டனன்‌, நின்றனன்‌ கண்ணன்‌, கண்‌ எனும்‌ 
புண்டரீகம்‌ பொழி புனல்‌ அவன்‌ சடா 
மண்டலம்‌ நிறைந்துபோய்‌ வழிந்து சோரவே. 
பொ:--உயிர்‌ இருக்கிறதோ (இல்லையோ) என்று ஐயுறும்படி மெலிந்‌ 
துிள்ளவனான பரதனது வடிவத்தைப்‌ பார்த்தவனாய்த்‌ தன்‌ கண்கள்‌ 
என்கிற தாமரை மலர்கள்‌ சொரிகின்ற நீர்‌ (காலடியிற்‌ கிடக்கும்‌) பரத 
னது சடைமுடியிற்போய்‌ நிரம்பிப்‌ பெருகியொழுக, இராமன்‌ (கண்ணீர்‌ 
பெருக்கி) நின்றான்‌. (55) 


இராமன்‌ பரதனைத்‌ தழுவுதல்‌ 
2518. அயாவுயிர்த்‌ தழுகணி ரருவி மார்பிடை 
யுயாவுறத்‌ திருவுள முருகப்‌ புல்லினா 
னியாயமத்‌ தனைக்குமோர்‌ நிலய மாயினான்‌ 
அயாமுத லறத்தினைத்‌ தழீஇய தென்னவே. 


அயாவுயிர்த்து, அழு கண்‌ நீர்‌ அருவி மார்பிடை 
உயாவுறத்‌ திரு உளம்‌ உருகப்‌ புல்லினான்‌, 

நியாயம்‌ அத்தனைக்கும்‌ ஓர்‌ நிலயம்‌ ஆயினான்‌, 
தயா முதல்‌ அறத்தினைத்‌ தழீஇயது என்னவே. 


திருவடி ரூட்டு படலம்‌ A445 


பொ :--அருளாகிய முதல்‌ அறத்தைத்‌ தழுவினாற்போல, எல்லா 
நீதிகளுக்கும்‌ ஒர்‌ இருப்பிடமாகிய இராமன்‌; பெருமூச்சுவிட்டு, அழுது: 
சொரிகின்ற கண்ணீரானது அருவிபோல்‌ மார்பினிடத்தில்‌ பெருகி. 
ஓட, மனம்‌ கரைய(ப்‌ பரதனை)த்‌ தழுவினான்‌. 

கு :--தயையாகிய முதல்‌ அறமாகிய சினையைத்‌ தழுவினாற்போலத்‌ 
தழுவினான்‌ என்க. * தயாமூல தன்மம்‌ * என அப்பர்‌ தேவாரத்தில்வரும்‌ 
சொற்றொடரும்‌ ஈண்டுச்‌ சிந்திக்கற்பாற்று. இராமன்‌ அருளுக்கு நிலைக்‌ 
களமாதல்போற்‌ பரதன்‌ அறத்திற்கு நிலைக்களம்‌ ஆயினன்‌ என்க, (56), 


இராமன்‌ தந்தையின்‌ நலத்தை வினாவுதல்‌ 


2519. புல்லின னின்றவன்‌ புனைந்த வேடத்தைப்‌ 
பன்முறை நோக்கினான்‌ பலவு முன்னினா 
னல்லலி னழுங்கனை மைய வாளுடை 
மல்லுயர்‌ தோளினான்‌ வலிய னோவென்றுன்‌.. 


புல்லினன்‌ நின்று, அவன்‌ புனைந்த வேடத்தைப்‌ 

பல்‌ முறை நோக்கினான்‌, பலவும்‌ உன்னினான்‌ ; 

* அல்லலின்‌ அழுங்கினை, ஐய! ஆளுடை 

மல்‌ உயர்‌ தோளினான்‌ வலியனோ ?' என்றான்‌. 

பொ :--(இராமன்‌ பரதனைத்‌) தழுவிநின்று, அப்பரதன்‌ தரித்திரு ந்த. 

கோலத்தைப்‌ பல முறையும்‌ உற்றுப்பார்த்துப்‌ பலவாறு எண்ணியவனாய்‌ 
* ஐயனே ! துன்பத்தில்‌ மூழ்கியுள்ளாய்‌ ; ஆளுதலையுடைய வலிமையா 
லுயர்ந்த தோள்களையுடைய தந்தை திடமாயிருக்கின்றனனா ?' என்று: 
கேட்டான்‌. (57). 


தந்த இறந்ததைப்‌ பரதன்‌ கூறுதல்‌ 

2520. அரியவ னுரைசெயப்‌ பரத னையின்‌ 
பிரிவெனும்‌ பிணியினா லென்னைப்‌ பெற்றவக்‌ 
கரியவள்‌ வரமெனுங்‌ கால னாற்றனக்‌ 
குரியமெய்ம்‌ நிறுவிப்போ யும்ப ரானென்றான்‌.. 
அரியவன்‌ உரைசெயப்‌ பரதன்‌, “ ஐய! நின்‌ 
பிரிவு எனும்‌ பிணியினால்‌, என்னைப்‌ பெற்ற )அக்‌ 
கரியவள்‌ வரம்‌ எனும்‌ காலனால்‌, தனக்கு 
உரிய மெய்‌ நிறுவிப்‌ போய்‌, உம்பரான்‌ ' என்றான்‌. 


446 அயோத்தியா காண்டம்‌ 


பொ (உணர்தற்கு) அரியவனான இராமன்‌ (அவ்வாறு) சொல்ல 
வும்‌ (வினாவவும்‌) பரதன்‌, * ஐயனே ! உனது பிரிவு என்கிற நோயி 
னாலும்‌, என்னைப்‌ பெற்றவளாகிய அந்தக்‌ கொடியவளின்‌ (கைகேயியின்‌) 
வரம்‌ என்கிற கூற்றுவனாலும்‌, தனக்கு இயல்பாகவுள்ள உண்மையை 
நிலைநிறுத்திக்‌ சென்று (தந்தை) மேலுலகத்தை அடைந்துவிட்டான்‌ * 
என்று கூறினான்‌. 

௫ அரியவன்‌ என்பதை அரி அவன்‌ எனப்‌ பிரித்துத்‌ திருமா 
லாகிய அவன்‌ என்று பொருள்கூறுவாருமுளர்‌, அரியவன்‌ - பகைவ 
ரால்‌ வெல்லுதற்கரியவன்‌ என்றுமாம்‌. கரியவள்‌ என்னும்‌ மூதேவிக்‌ 
குரிய பெயர்‌ மனம்‌ இருண்டவள்‌ அல்லது மனம்‌ களங்கமுற்றவள்‌ 
என்னும்‌ பொருட்டாய்க்‌ கைகேயியைக்‌ குறித்தது. (58) 


இராமன்‌ மயங்கி விழுதல்‌ 


2521. விண்ணிடை யடைந்தன 
னென்ற வெய்யசொல்‌ 
புண்ணிடை யயிலெனச்‌ 
செவிபு காமுனங்‌ 
கண்ணொடு மனஞ்சுழல்‌ 
கறங்கு போலவாய்‌ 
மண்ணிடை விழுந்தனன்‌ 
வானி ஸனும்பரான்‌. 


* விண்ணிடை அடைந்தனன்‌ ” என்ற வெய்ய சொல்‌, 
புண்ணிடை அயில்‌ எனச்‌ செவி புகாமுனம்‌, 
கண்ணொடு மனம்‌ சுழல்‌ கறங்கு போல ஆய்‌, 
மண்ணிடை விழுந்தனன்‌ வானின்‌ உம்பரான்‌. 


பொ :-* (தந்தை) வானுலகம்‌ அடைந்தனன்‌ ? என்று பரதன்‌ 
சொன்ன கொடிய மொழி, புண்ணில்‌ (பாய்ந்த) வேல்போலக்‌ காதில்‌ 
நுழையுமுன்னே, வானுலகத்திற்கும்‌ மேலான பரமபதத்திற்கு உரியவ 
னான இராமன்‌, கண்ணும்‌ மனமும்‌ சுற்றுகின்ற காற்றாடிபோற்‌ சுழலப்‌ 
பெற்றுத்‌ தரையில்‌ விழுந்தான்‌. 

கு இராமன்‌ வானின்‌ உம்பரானாயினும்‌ தந்தை விண்ணிடை 
அடைந்தனன்‌ எனலும்‌, தான்கொண்ட மனித வேடத்திற்குப்‌ பொருந்த 
மண்ணிடை வீழுந்தனன்‌ என்றவாறு. பரதன்‌ வேடத்தைக்‌ கண்ணாற்‌ 
கண்டு, இராமன்‌ மனம்‌ புண்பட்டிருந்தது. தந்‌ைத இறந்தான்‌ என்ற 


இருவடி சூட்டு படலம்‌ 447 


சொல்‌ அவன்‌ செவிப்‌ புகுந்து புண்ணில்‌ வேல்‌ நுழைந்ததுபோல்‌ அவன்‌ 
மனத்தை வருத்தியது. கறங்கு - காற்றாடி, வானின்‌ உம்பரான்‌ என்ப 


தற்கு, தேவர்க்கு மேலவனாகிய இராமன்‌ என்றும்‌ பொருள்கொள்ளலாம்‌. 
(59) 


தந்‌ைத இறந்தமைக்கு இராமன்‌ புலம்பல்‌ 2522-2529 
2522. இருகிலஞ்‌ சேர்ந்தன னிறையு யிர்த்தில 
னுருமினை யரவென வுணர்வு நீங்கனா 
னருமையி னுயிர்வர வயாவு யிர்த்தகம்‌ 
பொருமினன்‌ பன்முறை புலம்பி னனரோ. 


இரு நிலம்‌ சேர்ந்தனன்‌ இறை, உயிர்த்திலன்‌, 
உரும்‌ இனை அரவு என உணர்வு நீங்கினான்‌ ; 
அருமையின்‌ உயிர்வர அயாவுயிர்த்து, அகம்‌ 
பொருமினன்‌ பல்‌ முறை, புலம்பினான்‌ அரோ. 
பொ :--(மேற்கூறியவாறு) பெரிய பூமியிலே விழுந்த தலைவனாகிய 
இராமன்‌, மூச்சடங்கியவனாய்‌, இடியினால்‌ வருந்துகிற பாம்புபோல 
அறிவிழந்தனன்‌ ; (பின்‌) அரிய முயற்சியால்‌ உயிர்‌ மீண்டு, (உணர்வு 
வரப்‌) பெருமூச்சுவிட்டுக்கொண்டு, உள்ளம்‌ பலமுறையும்‌ விம்மலுறப்‌ 
புலம்பத்‌ தொடங்கினான்‌. 
கு :--இறை - (யாவர்க்கும்‌) தலைவனான இராமன்‌ ; சிறிதளவேனும்‌ 
என்றும்‌ பொருள்கொள்ளலாம்‌, அங்ஙனமாயின்‌ எழுவாய்‌ வருவித்‌ 
துரைக்க, உரும்‌ இனை - இடியால்‌ வரு ந்துகிற. அருமையின்‌ உயிர்வர 
என்றது, அருகிருந்தோர்‌ தண்ணீர்‌ தெளித்தல்‌, சூடுவரப்‌ பண்ணுதல்‌ 
முதலிய உதவிச்‌ செயல்களால்‌ மீண்டும்‌ உணர்ச்சிபெற்று என்றவாறு, 
(60) 


2523. நந்தா விளக்கனைய 
x நாயகனே நானிலத்தோர்‌ 
தந்தாய்‌ தனியறத்தின்‌ 
றுயே தயரநிலையே 
யெந்தா யிகல்வேந்த 
ரேறே யிறந்தனையே 
யந்தோ வினிவாய்மைக்‌ 
காருளரே மற்றென்றான்‌. 


148 அயோத்தியா காண்டம்‌ 


*நந்தா விளக்கு அனைய நாயகனே ! நானிலத்தோர்‌ 
தந்தாய்‌! தனி அறத்தின்‌ தாயே! தயாநிலையே! 
எந்தாய்‌! இகல்‌ வேந்தர்‌ ஏறே! இறந்தனையே ? 
அந்தோ! இனி, வாய்மைக்கு ஆர்‌ உளரே மற்று ?” என்றான்‌. 
பொ :-—' அணையாத விளக்குப்போன்ற தலைவனே ! பூமியிலுள்‌ 
ளோர்க்குத்‌ தந்தைபோல்பவனே ! ஒப்பற்ற தருமத்திற்குத்‌ தாயான 
வனே! அருளின்‌ இருப்பிடமே! என்னுடைய தந்தையே ! பகைமன்‌ 
னர்களுக்கு ஆண்சிங்கம்‌ போன்றவனே! (நீ) இறந்துவிட்டாயோ ? 
ஐயோ ! இனிமேல்‌ சத்தியத்தைக்‌ காப்பாற்றுவதற்கு அடுத்தபடியாக 
யார்‌ இருக்கிறார்கள்‌ ?? என்று அழுதான்‌. 
கு :--உலகிற்குத்‌ தந்தைபோல்பவன்‌ தயரதன்‌ ஆதலின்‌ *நானிலத்‌ 
தோர்‌ தந்தாய்‌  என்னப்பட்டான்‌. * உலகுளோர்‌ தந்தையே யனைய 
வத்‌ தகவினான்‌ ' (1129) என முன்னர்‌ வந்ததும்‌ காண்க. (61), 


2524. சொற்பெற்ற நோன்பின்‌ 
முலையோ னருள்வேண்டி 
நற்பெற்ற வேள்வி 
நவைநீங்க நீயியற்றி 
யெற்பெற்று நீபெற்ற 
தின்னுயீர்போய்‌ நீங்கலோ 
கொற்பெற்ற வெற்றிக்‌ 
கொலைபெற்ற கூர்வேலோய்‌. 
*சொல்‌ பெற்ற நோன்பின்‌ துறையோன்‌ அருள்‌ வேண்டி, 
நல்‌ பெற்ற வேள்வி, நவை நீங்க, நீ இயற்றி, 
என்‌ பெற்று, நீ பெற்றது இன்‌ உயிர்‌ போய்‌ நீங்கலோ ? 
கொல்‌ பெற்ற வெற்றிக்‌ கொலை பெற்ற கூர்‌ வேலோய்‌!” 
பொ :--* கொல்லன்‌ உலையிற்‌ செய்த வெற்றிபொருந்திய கொலைத்‌. 
தொழிலையுடைய கூர்மையான வேற்படையையுடையவனே ! புகழ்‌: 
பெற்ற தவத்துறையில்‌ தேர்ந்த கலைக்கோட்டுமுனிவனின்‌ அருளைப்‌ 
பெற்று, நன்மைபெற்ற யாகத்தைக்‌ குற்றமில்லாமல்‌ நீ செய்து, என்னை 
மகனாகப்‌ பெற்று நீ அடைந்த பயன்‌ இனி௰ உயிர்‌ நீங்கிப்‌ போதல்‌ 
தானே ?' 
ர :--கொற்பெற்ற என்பதைக்‌ கொன்பெற்ற எனப்‌ பிரித்து, 
(பகைவர்க்கு) அச்சம்‌ (தருதலைப்‌) பெற்றதும்‌ என்று பொருள்‌ 
கூறலுமாம்‌. (62). 


இருவடி.சூட்டு படலம்‌ 449 


2525. மன்னுயிர்க்கு ஈல்குரிமை 
மண்பார நான்சுமக்கப்‌ 
பொன்னுயிர்க்குக்‌ தாரோய்‌ 
பொறையுயிர்த்த வாறிதுவோ 
வுன்னுயிர்க்குங்‌ கூற்று 
யுலகாள வுற்றேனோ 
மின்னுயிர்க்குர்‌ தீவாய்‌ 
வெயிலுயிர்க்கும்‌ வெள்வேலோய்‌.. 


“மன்‌ உயிர்க்கு நல்கு உரிமை 
மண்‌ பாரம்‌ நான்‌ சுமக்கப்‌ 
பொன்‌ உயிர்க்கும்‌ தாரோய்‌! 
பொறையுயிர்த்த ஆறு இதுவோ? 
உன்‌ உயிர்க்கும்‌ கூற்றாய்‌ ்‌ 
உலகு ஆள உற்றேனோ? 
மின்‌ உயிர்க்கும்‌ தீவாய்‌ 
வெயில்‌ உயிர்க்கும்‌ வெள்வேலோய்‌ !” 


பொ :—'* பொன்போன்ற மகரந்தப்‌ பொடியைச்‌ சிந்தும்‌ மாலையை 
யுடையவனே ! மின்னலும்‌ ஒப்பாகாமையால்‌ பெருமூச்செறிதற்குக்‌ 
காரணமான கொடிய முனையையுடைய ஒளி பொருந்திய வெள்ளிய 
வேற்படையையுடையவனே ! நிலைபெற்ற உயிர்களுக்கு அருள்‌ செய்‌ 
கின்ற உரிமையையுடைய பூபாரத்தை (அரசாட்சியை) நான்‌ ஏற்றுக்‌ 
கொள்ள, (நீ அப்பாரம்‌ நீங்கி) இளைப்பாறிய விதம்‌ இதுதானோ ? உனது: 
உயிருக்கும்‌ கூற்றுவனாகி உலகத்தை ஆளவந்தேனோ ? ? 


கு :—முன்‌ 1460-ஆம்‌ பாடலில்‌ தசரதன்‌ இராமனிடம்‌, 


“4 ஐய சாலவு மலசினெ னரும்பெரு மூப்பு 
மெய்ய தாயது பியலிடம்‌ பெரும்பரம்‌ விசித்த 
தொய்யன்‌ மாநிலச்‌ சுமையுறு சிறைதுறந்‌ தினியா 
னுய்ய லாவதோர்‌ நெறிபுக வுதவிட வேண்டும்‌ ”' 


என்று கூறிய கூற்றினை இராமன்‌ இப்பொழுது நினைந்துகொண்டு: 

இவ்வாறு புலம்பினன்‌ என்க. மின்னலும்‌ என உம்மை விரிக்க. 

கொலைத்‌ தொழிலால்‌ வேல்‌ மேம்பட்டமையின்‌ மின்‌ அதற்கு ஒப்பா 

காது உயிர்த்ததென்க. உயிர்த்தல்‌-பெருமூச்சு விடுதல்‌. (63). 
29 


50 அயோத்தியா காண்டம்‌ 


2526. எம்பரத்த தாக்கி 
யரசுரிமை யிந்தியங்க 
டம்பரத்தில்‌ வீழாத்‌ 
தவமிமைத்த வாறிதுவோ 
சம்பரப்பேர்த்‌ தானவனைத்‌ 
கள்ளிச்‌ சதமகற்கன்‌ 
மம்பரத்தி னிங்கா 
வரசளித்த வாமியாய்‌. 


* எம்‌ பரத்தது ஆக்கி அரசுரிமை, இந்தியங்கள்‌ 

தம்‌ பரத்தில்‌ வீழாத்‌ தவம்‌ இழைத்த ஆறு இதுவோ? 

சம்பரப்‌ பேர்த்‌ தானவனைத்‌ தள்ளிச்‌ ௪தமகற்கு, அன்று, 

அம்பரத்தின்‌ நீங்கா அரசு அளித்த ஆமியாய்‌!' 

பொ :--*முன்னொருநாள்‌ சம்பரன்‌ என்னும்‌ பெயர்கொண்ட 
அசுரனை நீக்கி, இந்திரனுக்கு வானுலகத்தின்‌ நிலையான அரசாட்சி 
யைக்‌ கொடுத்தருளிய ஆணைச்‌ சக்கரத்தையுடையவனே ! (கோசல 
நாட்டு) அரசாட்சியை எங்கள்‌ வசத்தில்‌ ஒப்புவித்து, ஐம்பொறிகளின்‌ 
வசத்தில்‌ விழாதபடி. தவம்‌ செய்த முறை இதுதானோ? ' 

௫ :--பரம்‌ - வசம்‌. இந்திரியம்‌ இந்தியம்‌ எனத்‌ திரிந்தது. 
சதமகன்‌ - நூறுயாகம்‌ செய்தவன்‌, இந்திரன்‌. முன்‌ 1462-ஆம்‌ பாடலில்‌ 
_தசரதன்‌ இராமனிடம்‌, 

ட “மைந்த நங்குல மரபினின்‌ மணிமுடி வேந்தர்‌ 

தந்த மக்களே கடைமுறை நெடுநிலந்‌ தாங்க 

வைந்தொ டாகிய முப்பகை மருங்கற வகற்றி 

யுய்ந்து போயின ரூழிநின்‌ றெண்ணினு முலவார்‌ 7? 
என்று கூறிய கூற்றினை நினைந்து இராமன்‌ இவ்வாறு புலம்பினன்‌ 
என்க. (64) 


2527. வேண்டும்‌ திறத்தாரும்‌ 
வேண்டா வரசாட்சி 
பூண்டிவ்‌ வுலகுக்‌ 

கிடர்கொடுத்த புல்லனேன்‌ 

( மாண்டு முடிவதல்லான்‌ 
மாயா வுடம்பிதகொண் 

௩ _ டாண்டு வருவதினி 

பி - யார்முகத்தே கோக்கவோ. 


இருவடி சூட்டு படலம்‌ 451 


* வேண்டும்‌ திறத்தாரும்‌ வேண்டா. அரசாட்சி! ப. :. 
பூண்டு, இவ்‌ உலகுக்கு இடர்‌ கொடுத்த புல்லனேன்‌, । 
மாண்டு முடிவது அல்லால்‌, மாயா உடம்பு இது கொண்டு 
ஆண்டு வருவது இனி, யார்‌ முகத்தே நோக்கவோ ?*. 
பொ :— (எதிலும்‌ ஆசைகொண்டு எப்பொருளையும்‌) விரும்புகின்ற 

வர்களும்‌ விரும்பாத அரசாளும்‌ பொறுப்பை மேற்கொண்டு; (அதன்‌ 
விளைவாக நீ இறக்க) இந்த உலகம்‌ முழுமைக்கும்‌ துன்பத்தைத்‌ தந்த 
புன்மையேனாகிய நான்‌ (இப்பொழுதே) இறந்து தொலையாமல்‌, சாகாத 
உடம்பாகிய இதனைச்‌ சுமந்துகொண்டு அவ்விடத்து (அயோத்திக்கு) 
இனித்‌ திரும்பிச்‌ செல்வது யார்‌ முகத்தைப்‌ பார்க்கவோ? ”. 

கு :--தசரதன்‌ இறந்ததால்‌ உலகம்‌ .முழுவதும்‌ -துயருறுகின்ற 

காதலால்‌, உலகுக்கு இடர்‌ கொடுத்த புல்லனேன்‌ என்றான்‌. (65) 


2528. தேனடைக்கத சோலைத்‌ மை ற்கு 6 
திருநாடு கைவிட்டுக்‌ வட 
கானடைந்தே னென்னத்‌ 
குரியா.து காவலநீ 
வானடைந்தா யின்ன 
மிருந்தேனான்‌ வாழ்வுகந்தே 
வனடைந்த. தெவ்வ 
ருயிரடைநீத வொள்வேலோய்‌. 
*தேன்‌ அடைந்த சோலைத்‌ 
திருநாடு கைவிட்டுக்‌ . 
கான்‌ அடைந்தேன்‌ என்னத்‌ 
தரியாது, காவல! நீ 
வான்‌ அடைந்தாய்‌ ; இன்னம்‌, 
இருந்தேன்‌ நான்‌, வாழ்வு உகந்தே ; 
ஊன்‌ அடைந்த தெவ்வர்‌. ' 
உயிர்‌ அடைந்த ஒள்‌. வேலோய்‌ !* 
பொ :--। பகைவர்களுடைய உடலின்‌-தசை தன்கண்கூடிச்‌ செறியும்‌ 
வண்ணம்‌ அவர்கள்‌ உயிரைக்‌ கவர்கின்ற ஒள்ளிய வேலையுடையவனே ! 
தேன்‌ பொருந்திய சோலைகள்‌ சூழ்ந்த அழகிய. நாட்டைத்‌ துறந்து 
வனத்துப்‌ புகுந்தேன்‌ என்பதைக்‌ கேட்டவுடன்‌, அரசனே ! நீ அதனைப்‌ 
பொறுக்காமல்‌ (உடனே) விண்ணுலகைச்‌ சேர்‌ ந்துவிட்டாய்‌ ; (அதனைக்‌ 
கேட்ட) நான்‌ வாழ்வதை விரும்பி இன்னமும்‌ உயிரோடு இருக்கிறேன்‌”. 


452 அயோத்தியா .காண்டம்‌ 


க :—தான்‌ கானடைந்ததற்காகத்‌ தசரதன்‌ உயிர்விட்டான்‌ என்று 
அவன்கண்ணுள்ள பேரன்பினையும்‌, அவன்‌ உயிர்விட்டும்‌ தான்‌ உ.யிர்‌ 
விடாததால்‌ தன்கண்ணுள்ள அன்பின்மையையும்‌ இராமன்‌ இவ்வாறு 
எடுத்துக்‌ கூறினன்‌ என்க. (66). 


2529. வண்மையு மானமும்‌ 
வானவர்க்கும்‌ பேர்க்ககிலாத்‌ 
திண்மையுஞ்‌ செங்கோ 
னெறியுக்‌ திறம்பாத 
வுண்மையு மெல்லா 
முடனேகொண்‌் டேகினையே 
கண்மை தகைமதிக்கு 
மீந்த தனிக்குடையோய்‌. 
* வண்மையும்‌, மானமும்‌, வானவர்க்கும்‌ பேர்க்ககிலாத்‌ 
திண்மையும்‌, செங்கோல்‌ நெறியும்‌, திறம்பாத 
உண்மையும்‌, எல்லாம்‌ உடனே கொண்டு ஏகினையே! 
தண்மை தகை மதிக்கும்‌ ஈந்த தனிக்குடையோய்‌ ! 
பொ :--* அழகிய சந்திரனுக்கும்‌, குளிர்ச்சியைக்‌ கொடுக்கும்படி 
யான ஒப்பற்ற குடையை உடையவனே ! ஈகைக்‌ குணத்தையும்‌, 
மானத்தையும்‌, தேவர்களுக்கும்‌ நீக்கமுடியாத வலிமையையும்‌, நீதி 
தவறாத அரசாட்சி முறைமையையும்‌, பிறழாத சத்தியத்தையும்‌, மற்றும்‌: 
எல்லா நற்குணங்களையும்‌ கூடவே எடுத்துக்கொண்டு (இவ்வுலகை 
விட்டுப்‌) போய்விட்டாயே ! * 
கு :--தகை - அழகு : * தகைமாண்‌ வழுதி” (புற நானூறு-59), (67) 


- இராமனைப்‌ பலரும்‌ தாங்கித்‌ தேற்றுதல்‌ 
2530. என்றெடுத்துப்‌ பற்பலவும்‌ 

பன்னி யிடருழக்குங்‌ 

குன்றெடுத்த போலுங்‌ 
குவவுத்தோட்‌ கோளரியை 

வன்றடக்கைத்‌ தம்பியரும்‌ 
வந்தடைந்த மன்னவருஞ்‌ 

சென்றெடுத்துத்‌ தாங்கினார்‌ 
மாவதிட்டன்‌ றேற்றினான்‌. 


இருவடி சூட்டு படலம்‌ 458 


என்று எடுத்துப்‌ பற்பலவும்‌ பன்னி, இடர்‌ உழக்கும்‌ 

குன்று எடுத்த போலும்‌ குவவுத்‌ தோள்‌ கோளரியை, 

வன்‌ தடக்கைத்‌ தம்பியரும்‌, வந்து அடைந்த மன்னவரும்‌, 

சென்று எடுத்துத்‌ தாங்கினார்‌; மா வதிட்டன்‌ தேற்றினான்‌. 

பொ :--என்று உரக்கப்‌ பலவற்றையும்‌ பன்முறை கூறி (அழுது) 
துயருற்று வருந்திய, மலைகள்‌ உருவெடுத்தாற்போன்ற திரண்ட 
“தோள்களையுடைய சிங்கம்‌ போன்றவனான இராமனை, வலிய பெரிய 
கைகளையுடைய தம்பிமார்‌ மூவரும்‌ (அப்போது அங்கு) வந்து சேர்ந்த 
மன்னர்களும்‌ அருகிற்போய்‌ எடுத்து அணைத்தார்கள்‌ ; பெருமை 
பொருந்திய வசிட்ட முனிவன்‌ தேறுதல்‌ கூறுபவனானான்‌. 

கு : இதனால்‌, இராமன்‌ புலம்பிக்கொண்டிருக்கையில்‌ மன்னர்களிற்‌ 
சிலரும்‌ வசிட்டனும்‌ அவ்விடம்‌ வந்துவிட்டார்கள்‌ என்பது தெரிய 
வரும்‌. (68) 


முனிவர்‌ மன்னர்‌ முதலியோர்‌ வருதல்‌ 
2531. பன்னரிய நோன்பிற்‌ 
பரத்துவனே யாதியாம்‌ 
பின்னுசடை யோரும்‌ 
பேருலக மோரேழின்‌ 
மன்னவரு மந்திரிய 
ரெல்லாரும்‌ வந்தடைந்தார்‌ 
தன்னுரிமைச்‌ சேனைத்‌ 
கலைவோருக்‌ தாமடைந்தார்‌. 


பன்‌ அரிய நோன்பின்‌ பரத்துவனே ஆதியாம்‌ 

பின்னு சடையோரும்‌, பேர்‌ உலகம்‌ ஓர்‌ ஏழின்‌ 

மன்னவரும்‌, மந்திரியர்‌ எல்லாரும்‌, வந்து அடைந்தார்‌; 

தன்‌ உரிமைச்‌ சேனைத்‌ தலைவோரும்‌ தாம்‌ அடைந்தார்‌. 

பொ :--சொல்லுதற்கரிய தவத்தினையுடைய பரத்துவாசன்‌ முத 
லான திரித்துவிட்ட சடையையுடைய முனிவர்களும்‌, ஏழுமண்டலங்க 
ளாக (தீவுகளாக) வுள்ள பெரிய வுலகிலுள்ள அரசர்களும்‌, எல்லா 
மந்திரிகளும்‌ (அங்கு) வந்து சேர்ந்தார்கள்‌; இராமனிடத்துப்‌ பற்‌ 
றுடைய சேனைத்‌ தலைவர்களும்‌ வந்து சேர்ந்தார்கள்‌. 

கு :--பன்ன அரிய என்பது பன்னரிய எனச்‌ செய்யுள்‌ விகாரத்தால்‌ 
தொக்கது. தன்‌ என்பது இங்கே இராமனைச்‌ சுட்டி நின்றது _ 


பந்தும்‌ அயோத்தியா காண்டம்‌ 


உரிமை - பறறு. மன்னர்களிற்‌ சிலரும்‌, வசிட்டனும்‌ வந்தமை இதற்கு 
முந்திய பாடலால்‌ பெறப்பட்டமையின்‌, எஞ்சிய மன்னரும்‌, பரத்துவன்‌ 
முதலிய முனிவரும்‌, சேனைத்‌ தலைவரும்‌ வந்தமை இங்கே கூறப்பட்டது 

பரத்துவன்‌ பரதனுடன்‌ வரவில்லை என்று வான்மீகம்‌ கூறும்‌. (69) 


வசிட்டன்‌ பேசத்‌ தொடங்குதல்‌ 
2532. மற்றும்‌ வரற்பால 
ரெல்லாரும்‌ வந்தடைந்து 
சுற்று மிருந்த 
வமைதியினிற்‌ றுன்புழக்குங்‌ 
கொற்றக்‌ குரிசின்‌ 
' மூகநோக்கிக்‌ கோமலரோன்‌ 
பெற்ற பெருமைத்‌ 
தவமுனிவன்‌ பேசுவான்‌. 


மற்றும்‌ 'வரற்பாலர்‌ எல்லாரும்‌ வந்து அடைந்து, 
சுற்றும்‌ இருந்த அமைதியினில்‌, துன்பு உழக்கும்‌ 
கொற்றக்‌ குரிசில்‌ முகம்‌ நோக்கிக்‌ கோ மலரோன்‌ 
பெற்ற பெருமைத்‌ ' தவ முனிவன்‌ பேசுவான்‌. 


பொ :--இன்னும்‌ 'வரக்கூடியவர்கள்‌ எல்லாரும்‌ வந்து சேர்ந்து 
சுற்றிலுமிருந்தபொழுது, துன்புற்று வருந்துகின்ற வெற்றித்‌ தலைவ: 
னாகிய இராமனுடைய முகத்தைப்‌ பார்த்து (எல்லா மலர்களினும்‌) சிறந்த. 
மலராகிய தாமரையில்‌ வீற்றிருக்கும்‌ நான்முகன்‌ பெற்ற மகனாகிய 
பெருமையோடு கூடிய தவத்தைக்கொண்ட மூனிவனான வசிட்டன்‌- 
கூறலுற்றான்‌. 

கு :--பூவினுக்‌ கருங்கலம்‌ பொங்குதாமரையாதலின்‌, அது கோமலர்‌ 
என்னப்பட்டது. பிரமனது நகத்திற்‌ பிறந்தவனாதலின்‌ வசிட்டன்‌ 
* கோமலரோன்‌ பெற்ற பெருமைத்‌ தவமுனிவன்‌ ' என்னப்பட்டான்‌. (70): 


த மரணத்தின்‌ உண்மையைக்‌ கூறுதல்‌ 2533-2539 
2533. அறத்தனலு நல்லறத்‌ துறையு மல்லது 
ஸ* புறத்தொரு துணையிலை பொருந்து மன்னுயிர்க்‌ 


கிறத்தலும்‌ பிறத்தலு மியற்கை யென்பதை 
மறத்தியோ மறைகளின்‌ வரம்பு கண்ட. 


455 
“ *துறத்தலும்‌ நல்‌ அறத்‌ துறையும்‌ அல்லது, . 
புறத்து ஒரு துணை இலை, பொருந்தும்‌ மன்னுயிர்க்கு, 
இறத்தலும்‌ பிறத்தலும்‌ இயற்கை என்பதை 
மறத்தியோ, மறைகளின்‌ வரம்பு கண்ட நீ?” 


திருவடிகுட்டு படலம்‌ , 


பொ :-- * (இவ்வுலகை) அடைந்துள்ள நிலைபேறுடைய உயிர்‌ 
களுக்குச்‌ சாதலும்‌, தோன்றுதலும்‌ இயல்பாகும்‌ ; (ஆதலால்‌) உலக: 
இன்பங்களைத்‌ துறத்தலும்‌, நல்ல அறநெறியின்கண்ணே நிற்றலும்‌ 
அல்லது வேறு ஒரு பற்றுக்கோடும்‌ கிடையாது ' என்ற (நூல்களிற்‌. 
சொல்லப்படும்‌) உண்மையை, வேதங்களின்‌ எல்லையை அளவிட்டறிந்த. 
நீ மறந்துவிட்டாயோ ? ?' 

கு :--*சாதலும்‌ பிறத்த றானுந்‌ தம்வினைப்‌ பயத்தினாகும்‌, ஆதலு- 
மழிவு மெல்லா மவைபொருட்‌ கியல்பு கண்டாய்‌ ' (சீவக சிந்தாமணி-269)' 
என்பது ஒப்புநோக்கத்தகும்‌. (71), 


2534. உண்மையில்‌ பிறவிக ளுலப்பில்‌ கோடிக . 
டண்மையில்‌ வெம்மையிற்‌ நழுவி னவ்வெனும்‌' 
வண்மையை நோக்கிய வலிய கூற்றின்பாற்‌ 
கண்மையு முளதெனக்‌ கருத லாகுமோ. 


“ உண்மை இல்‌ பிறவிகள்‌ உலப்பு இல்‌ கோடிகள்‌ 
தண்மையில்‌ வெம்மையில்‌ தழுவின எனும்‌ 
வண்மையை நோக்கிய, வலிய கூற்றின்பால்‌ 
கண்மையும்‌ உளது எனக்‌ கருதல்‌ ஆகுமோ,?” 


பொ :--₹ (உயிர்கள்‌) அளவில்லாத, கோடிக்கணக்கான நிலையுதல்‌ 
இல்லாத பிறப்புக்களை இன்பத்திலும்‌, துன்பத்திலுமாகத்‌ தழுவுகின்றன 
என்று (நூல்களில்‌) மிகுதியாகக்‌ கூறிய தன்மையை அறிந்தபின்‌, 
(அதற்கியைய உயிரையும்‌ உடலையும்‌ பிரிக்கும்‌) வல்லமையையுடைய 
கூற்றுவனிடத்துக்‌ கண்ணோட்டம்‌ (இரக்கம்‌) உள்ளதென்று எண்ணுத. 
லும்‌ கூடுமோ ? ?' 


கு கண்மை - கண்ணோட்டம்‌. (பிங்கலந்தை). காலனைக்‌ கண்‌: 


ணிலி ' என்று புறநானூறு கூறும்‌. (புறம்‌-240). * தவத்துறை மாக்கள்‌ 
மிகப்‌ பெருஞ்‌ செல்வர்‌, ஈற்றிளம்‌ பெண்டி ராற்றாப்‌ பாலகர்‌, முதியோ, 
ரென்னா னிளையோ ரென்னான்‌, கொடுந்தொழிலாளன்‌ கொன்றனன்‌' 
குவிப்ப '”? (மணிமேகலை-6-97-100). : (72) 


456 அயோத்தியா காண்டம்‌ 

2535. பெறுவதன்‌ முன்னுயிர்‌ பிரிதல்‌ காண்டியால்‌ 
மறுவறு கற்பினில்‌ வையம்‌ யாவையு 
மறுவதி னாயிர மாண்டு மாண்டவ 
னிறுவது கண்டவற்‌ கிரங்கல்‌ வேண்டுமோ. 


“பெறுவதன்‌ முன்‌ உயிர்‌ பிரிதல்‌ காண்டியால்‌, 

மறு அறு கற்பினில்‌ வையம்‌ யாவையும்‌ 
அறுவதினாயிரம்‌ ஆண்டும்‌ ஆண்டவன்‌ 

இறுவது கண்டு, அவற்கு இரங்கல்‌ வேண்டுமோ?” 


பொ :-*' (தாய்‌) பெறுவதற்கு முன்னரே (குழந்தை) உயிர்நீங்கி 
விடுவதைப்‌ பார்க்கிறாய்‌ ; குற்றமில்லாத கற்பின்‌ தன்மை அமையும்படி 
பூமி முழுவதையும்‌ அறுபதினாயிரம்‌ ஆண்டளவும்‌ அரசாட்சி புரிந்‌ 


தவனாகிய தசரதன்‌ இறந்தது தெரிந்து, அவனுக்காக வருந்துதல்‌ 
தக்கதோ ? !” 


கு :—பூமிக்குக்‌ கற்பு அமைவது, பல அரசர்களுக்கும்‌ பொதுவாகா 
மல்‌, தசரதப்‌ பேரரசனுக்கே உரியதாயிருத்தல்‌. (73) 


2536. சீலமுந்‌ தருமமுஞ்‌ சிதைவில்‌ செய்கையாய்‌ 
சூலமுந்‌ திகிரியுஞ்‌ சொல்லுந்‌ தாங்கிய 
மூலம்வந்‌ துதவிய மூவர்க்‌ காயினுங்‌ 
காலமென்‌ நறொருவலை கடக்க லாகுமோ. 


* சீலமும்‌, தருமமும்‌ சிதைவு இல்‌ செய்கையரய்‌ ! 
சூலமும்‌, திகிரியும்‌, சொல்லும்‌ தாங்கிய, 
மூலம்‌ வந்து உதவிய, மூவர்க்கு ஆயினும்‌, 
காலம்‌ என்று ஒரு வலை கடக்கல்‌ ஆகுமோ?” 
பொ :—'* நல்லொழுக்கமும்‌, அறமும்‌ கெடாதபடி செயலாற்று 
யவனே ! முதற்பொருளாயுள்ள பரம்பொருள்‌ பொருந்தி அருள்செய்கிற 
சூலப்படையையும்‌, சக்கரத்தையும்‌, வேத நூல்களையும்‌ தரித்த 
(உருத்திரன்‌, திருமால்‌, பிரமன்‌ என்னும்‌) மும்மூர்த்திகளுக்கேயானா 
லும்‌, காலம்‌ எனப்படும்‌ வலையினின்றும்‌ தப்புதல்‌ கூடுமோ? 
(கூடாது). 


கு :--சொல்‌ என்பதற்குக்‌ கலைமகள்‌ என்றும்‌ பொருள்‌ கூறலாம்‌. (74). 


இருவடிசூட்டு படலம்‌ 457 


2537. கண்முதற்‌ காட்சிய கரையி னீளத்த 
வுண்முதற்‌ பொருட்கெலா கூற்ற மாவன 
மண்முதற்‌ பூதங்கண்‌ மாயு மென்றபோ 
கெண்முத லுயிர்க்குநீ யிரங்கல்‌ வேண்டுமோ. 


கண்‌ முதல்‌ காட்சிய, கரை இல்‌ நீளத்த, 
உள்‌ முதல்‌ பொருட்கு எலாம்‌ ஊற்றம்‌ ஆவன, 
மண்‌ முதல்‌ பூதங்கள்‌ மாயும்‌ என்ற போது, 
எண்‌ முதல்‌ உயிர்க்கு நீ இரங்கல்‌ வேண்டுமோ?” 
பொ:-' கண்‌ முதலிய பொறிகட்கு அறியப்படுவனவாய்த்‌ 
“தோன்றுவனவும்‌, எல்லையில்லாத நீளத்தையுடையனவும்‌, இவ்வுலகி 
னுள்‌ காணப்படும்‌ தலையாய எல்லாப்‌ பொருள்கட்கும்‌ பற்றுக்கோடா 
வனவுமான மண்‌ முதலாக எண்ணப்படும்‌ (ஐந்து) பூதங்களுமே அழிந்து 
போகும்‌ என்று சொல்லப்படும்போது, இவ்வளவு என்று எண்ணி 
முதலிலேயே வரையறுக்கப்பட்ட ஆயுளையுடைய ஓர்‌ உயிர்க்கு நீ வருந்‌ 
துதல்‌ தகுமோ ? !” 
கு :--எல்லாப்‌ பொருள்களும்‌, ஐந்து பூதங்களின்‌ சேர்க்கை என்பது 
முதலிரண்டு அடிகளிற்‌ கூறப்பட்டது. (75) 


2538. புண்ணிய ஈறுநெயிற்‌ பொருவில்‌ காலமாந்‌ 
தண்ணிய திரியினில்‌ விதியென்‌ றீயினி 
லெண்ணிய விளக்கவை யிரண்டு மெஞ்சினா 
லண்ணலே யவிவதற்‌ கையம்‌ யாவதோ. 


** புண்ணிய நறு நெயில்‌, பொரு இல்‌ காலம்‌ ஆம்‌ 
திண்ணிய திரியினில்‌, விதி என்‌ தீயினில்‌, 
எண்ணிய விளக்கு அவை இரண்டும்‌ எஞ்சினால்‌, 
அண்ணலே! அவிவதற்கு ஐயம்‌ யாவதோ?” 


பொ :_—“ சிறந்தவனே ! நல்வினை என்னப்படும்‌ மணமுடைய 
நெய்யில்‌, ஒப்பில்லாத காலம்‌ என்னப்படும்‌ வலிய திரியினில்‌, ஊழ்‌ 
என்னப்படும்‌ தீயால்‌ (ஒளிவிடும்‌ உயிர்வாழ்வு என்று) கருதப்படும்‌, 
விளக்கு, முன்னர்க்‌ கூறிய நெய்யும்‌ திரியும்‌ என்னும்‌ இரண்டும்‌ 
(நீங்கினால்‌, அணைந்துவிடுவதற்கு ஐயமும்‌ ஏதோ?! (ஐயம்‌ இல்லை 
என்றவாறு.) 

கு :--புண்ணியம்‌ இருப்பினும்‌, வரைந்திட்ட காலத்தையன்றி 
உயிர்வாழ்தல்‌ கூடாமையின்‌, காலத்தைத்‌ திரியாக உருவகித்தார்‌. (76) 


458 அயோத்தியா காண்டம்‌ 


2539. இவ்வுல கத்தினு மிடரு ளேகிடந்‌ 
கவ்வுல கத்தினு ௩ரகி லாழ்ந்துதம்‌ 
வெவ்வினை துய்ப்பன விரிந்து யோனிக 
ளெவ்வள விற்செல வெண்ண லாகுமோ. 


“ இவ்‌ உலகத்தினும்‌ இடர்‌ உளே கிடந்து, 
அவ்‌ உலகத்தினும்‌ நரகில்‌ ஆழ்ந்து, தம்‌ 
வெவ்‌ வினை துய்ப்பன விரிந்த யோனிகள்‌, 
எவ்‌ அளவில்‌ செல எண்ணல்‌ ஆகுமோ?” 


பொ :—''(உயிர்‌ இம்மையிலும்‌ துன்பத்திலேயே அழுந்தியிருந்து, 
மறுமையிலும்‌ நரகத்தில்‌ அழுந்தித்‌ தம்முடைய கொடிய தீவினைப்‌ 
பயனை நுகர்வதற்காகவுள்ள பல பிறப்பு வகைகள்‌ எந்தக்‌ கணக்கில்‌ 
அடங்க எண்ணுதல்‌ கூடும்‌ ? ?' 

கு :--உயிர்‌, தோன்றா வெழுவாய்‌. இவ்வுலகம்‌, அவ்வுலகம்‌ என்பன 
இம்மை மறுமைகளைக்‌ குறித்தன. யோனிகள்‌ - பிறப்பு வகைகள்‌. (77) 


தயரதன்‌ விண்டுவின்‌ உலகினை அடைந்தான்‌ எனல்‌ 


2540. உண்டுகொ லிதுவல துதவி நீசெய்வ 
தெண்டகு குணத்தினாய்‌ தாதை யென்றலாற்‌. 
புண்டரி கத்தனி முதற்கும்‌ போக்கரு 
விண்டுவி னுலகிடை விளங்கி னனரோ. 


“உண்டுகொல்‌ இது அலது உதவி நீ செய்வது? 
எண்‌ தகு குணத்தினாய்‌! தாதை என்றலால்‌, 
புண்டரீகத்‌ தனி முதற்கும்‌ போக்கு ௮௬ 
விண்டுவின்‌ உலகிடை விளங்கினான்‌ அரோ !” 


பொ:-* (யாவராலும்‌) நன்கு மதிக்கத்தக்க நற்குணங்களை 
யுடையவனே ! (தசரதன்‌ உனக்குத்‌) தந்தை யென்ற காரணத்தால்‌, 
தாமரை மலரில்‌ தோன்றிய ஒப்பற்ற படைப்புக்‌ கடவுளான நான்முக 
னுக்கும்‌ செல்லுதற்கரிய விட்டுணு லோகத்தில்‌ (சென்று) விளக்கமடைந் 
தான்‌ ; இதுவன்றி நீ (தந்தைக்குச்‌) செய்யத்தக்க உதவி (வேறு) 
உண்டோ ??” 

கு :-எண்தகு குணம்‌-பலகாலும்‌ நினைத்து இன்புறுதற்குரிய திருக்‌ 
கலியாண குணங்கள்‌ எனலுமாம்‌. இராமன்‌ தந்தை என்ற ஒன்றுமே 
தசரதனுக்குப்‌ பரமபதத்தை அளித்துவிட்டது என்றவாறு. (78). 


இருவடி.சூட்டு படலம்‌, 452 


தந்தைக்கு நீர்க்கடன்‌ செலுத்தக்‌ கூறுதல்‌ 2541-2542 


2541. ஜயநீ யாதொன்று மவலிப்‌ பாயலை 
யுய்திற மவற்கினி யிதனி னூங்குண்டோ 
செய்வன வரன்முறை திருத்திச்‌ சேந்தறின்‌ : 
கையினா லொழுக்குதி கடனெ லாமென்றான்‌.. 


“ஜய! நீ யாது ஒன்றும்‌ அவலிப்பாய்‌ அலை; 

உய்‌ திறம்‌ அவற்கு இனி இதனின்‌ ஊங்கு உண்டோ? 
செய்வன வரன்‌ முறை திருத்திச்‌ சேந்த நின்‌ 
கையினால்‌ ஒழுக்குதி கடன்‌ எலாம்‌” என்றான்‌. 


பொ :—'* ஐயனே ! நீ எதுவும்‌ கவலைப்படவேண்டாம்‌ ; (நூல்களிற்‌ 
சொல்லிய) ஒழுங்கு முறைப்படி (நீ தந்தைக்குச்‌) செய்யவேண்டிய கடன்‌: 
களைச்‌ செவ்விதாகச்‌ செய்து, உன்னுடைய சிவந்த கையால்‌ நீர்க்கடன்‌ 
எல்லாவற்றையும்‌ செலுத்துவாயாக ; (தசரதனான) அவனுக்கு ஈடேறும்‌. 
வகை இதைவிட மேலாக யாதுதான்‌ உண்டு ?'' என்று கூறினான்‌. 


௫ :--*செய்வன வரன்முறை திருத்திச்‌ சேந்த நின்‌ கையினால்‌ * 
என்பதற்கு, செய்யவேண்டுவனவற்றையெல்லாம்‌ ஒழுங்காக நன்முறை: 
யிற்‌ செய்து செய்து: சிவந்துபோயிருக்கும்‌ உன்னுடைய கைகளால்‌, 
என்றும்‌ பொருள்‌ கூறலாம்‌. கடன்‌ என்றது இங்கே நீர்க்கடனை : 
அதாவது, தருப்பணம்‌. ‘ (79) 


2542. விண்ணுநீர்‌ மொக்குளின்‌ விளியும்‌ யாக்கையை: 
யெண்ணிநீ யழுங்குத லிழுதைப்‌ பாலதால்‌ 
கண்ணின்‌ ருகுத்தலிற்‌ கண்ட தில்லைபோய்‌ - 
மண்ணுமீ ௬ுகுத்திநீ மலர்க்கை யாலென்றான்‌.. 


“ விண்ணு நீர்‌ மொக்குளின்‌ விளியும்‌ யாக்கையை 
எண்ணி நீ அழுங்குதல்‌ இழுதைப்‌ பாலதால்‌ ; 
கண்ணின்‌ நீர்‌ உகுத்தலின்‌ கண்டது இல்லை; போய்‌: 
மண்ணு நீர்‌ உகுத்தி, நீ, மலர்க்கையால்‌'' என்றான்‌. 


பொ :--*வானத்திலிருந்து விழும்‌ நீரில்‌ தோன்றுகிற குமிழி' 
போன்று அழிந்துபோகிற உடலைக்‌ குறித்து நீ சிந்தித்து வருந்துதல்‌ 
அறியாமையாகும்‌ ; கண்ணீரைச்‌ சிந்துவதால்‌ ஒரு பயனும்‌ ஏற்படப்‌: 
போவதில்லை; நீ சென்று உன்னுடைய தாமரைப்பூப்போன்‌ ற கைகளால்‌: 


460 அயோத்தியா காண்டம்‌ 


தூய்மைப்படுத்தும்‌ தருப்பண நீரைச்‌ சொரிவாயாக '' என்று (மீண்டும்‌) 
கூறினான்‌. 

௫ :-—இழுதை - அறிவின்மை,  கண்ணினிருகுத்தலிற்‌ கண்ட 
தில்லை * என்பதோடு : இருந்தழுதியாவருய்ந்தார்‌ * (509) என்ற சீவக 
சிந்தாமணியடியையும்‌ * ஆண்டாண்டுதோறு மழுதுபுரண்டாலு, மாண்‌ 
டார்‌ வருவரோ மாநிலத்தீர்‌ ' என்ற மூதுரை வாக்கையும்‌ ஒப்பிடலாம்‌. 
மண்ணுநீர்‌ - தருப்பணநீர்‌. (80) 


இராமன்‌ நீர்க்கடன்‌ செலுத்துதல்‌ 2543-2544 


2543. என்றபி னேந்தலை 
யேந்தி வேந்தரும்‌ 
பொன்‌ றிணிந்‌ தனசடைப்‌ 
புனித னோடும்போய்ச்‌ 
சென்றனர்‌ செறிதிரைப்‌ 
புனலிற்‌ செய்கென 
நின்றன ரிராமனு 
நெறியை நோக்கினான்‌. 


என்ற பின்‌, ஏந்தலை ஏந்தி, வேந்தரும்‌, 

பொன்‌ திணிந்து அன சடைப்‌ புனிதனோடும்‌, போய்ச்‌ 
சென்றனர்‌ செறி திரைப்‌ புனலில்‌; *செய்க' என. 
நின்றனர்‌ இராமனும்‌, நெறியை நோக்கினான்‌. 


பொ :--என்று (வசிட்டன்‌) கூறியபின்‌, தலைவனான இராமனைத்‌ 
தாங்கியவண்ணம்‌, மன்னர்கள்‌, தங்கத்தைத்‌ திணித்து வைத்தது 
போன்ற சடையையுடைய தூயவனான வசிட்டனோடும்போய்‌, அலைகளை 
மிகவும்‌ உடைய நீர்த்துறையை அடைந்தனர்‌ ; : (நீர்க்கடனைச்‌) செய்வா 
யாக” என்று (வசிட்டன்‌) கூறவும்‌, (அது செய்யும்‌) முறையை அறிந்‌ 
தவனாய்‌ இராமனும்‌ (ஒருப்பட்டு) நின்றான்‌. 


கு :-செம்பொன்னின்‌ நிறத்தைக்கொண்ட செஞ்சடையாதலின்‌ 
பொன்றிணிந்‌்தன சடை என்றார்‌. (81) 


2544. புக்கனன்‌ புனலினின்‌ முழுகிப்‌ போந்தனன்‌ 
றக்ககன்‌ மறையவன்‌ சடங்கு காட்டத்தான்‌ 


திருவடி.சூட்டு படலம்‌ 461 


முக்கையி னீர்விதி முறையி னீந்தன 
னொக்கநின்‌ றுயிர்தொறு முணர்வு நல்குவான்‌... 


புக்கனன்‌ புனலினில்‌, முழுகிப்‌ போந்தனன்‌. 
தக்க நல்‌ மறையவன்‌ சடங்கு காட்டத்‌ தான்‌ 
முக்கையின்‌ நீர்‌ விதி முறையின்‌ ஈந்தனன்‌, 
ஓக்க நின்று உயிர்‌ தொறும்‌ உணர்வு நல்குவான்‌. 
பொ :--ஒவ்வோர்‌, உயிரினுள்ளும்‌ ஒரே தன்மையாக அமைந்து: 
அறிவை அருளுபவனான (திருமாலின்‌ அமிசமான) இராமன்‌ நீரில்‌ 
இறங்கி நீராடி வந்து, தகுதி வாய்ந்த நல்ல வேதங்களையுணர்‌ ந்தவ 
னாகிய வசிட்டன்‌ கிரியை முறைகளைத்‌ தெரிவிக்க, அவன்‌ தெரிவித்த. 
ஒழுங்குப்படி கைகளால்‌ மூன்றுமுறை தருப்பண நீரை எடுத்து (இறந்த. 
தன்‌ தந்தைக்குக்‌ கொடுத்தான்‌. 
கு :--எல்லா உயிரினுள்ளும்‌ ஒக்க இருந்து உணர்வைக்‌ காட்டி 
நிற்கும்‌ கடவுளின்‌ அவதாரமான இராமனுக்கு, அவன்கொண்ட மானுட 
வேடத்திற்கு ஏற்ப, நல்ல மறையவனான வசிட்டன்‌ நீத்தார்‌ கடனுக்‌. 
குரிய கிரியைகளை முன்னின்று காட்டினன்‌ என்றவாறு, (82). 


இராமன்‌ பன்னசாலைக்குத்‌ திரும்புதல்‌ 


2545. ஆனவன்‌ பிறவுள யாவு மாற்றிப்பின்‌ 
மானமட௩்‌ திரத்தவர்‌ மன்னர்‌ மாதவ 
ரேனையர்‌ பிறர்களுஞ்‌ சுற்ற வேகனன்‌ 
சானகி யிருந்தவச்‌ சாலை யெய்தினான்‌. 


ஆனவன்‌ பிற உள யாவும்‌ ஆற்றிப்‌ பின்‌ 
மான மந்திரத்தவர்‌, மன்னர்‌, மாதவர்‌, 
ஏனையர்‌ பிறர்களும்‌, சுற்ற ஏகினன்‌, 
சானகி இருந்த அச்‌ சாலை எய்தினான்‌. 
பொ :--(அவ்வாறு தருப்பணஞ்‌ செய்தவன்‌) ஆன இராமன்‌, மற்று: 
முள்ள எல்லாக்‌ கிரியைகளையும்‌ செய்து, பின்னர்‌, பெருமையையுடைய 
மந்திரிகளும்‌, அரசர்களும்‌, முனிவர்களும்‌, மற்றையோர்‌ எல்லாரும்‌ 
சூழச்சென்று, சீதை தங்கியிருந்த (தன்னுடைய) பன்னசாலையை: 
அடைந்தான்‌. 
கு :--இராமன்‌ நீர்த்துறைக்குத்‌ தருப்பணம்‌ செய்யச்சென்றபோது,. 
சீதையும்‌ உடன்‌ சென்றதாக வான்மீகத்திற்‌ காணப்படுகிறது. (89), 


462 அயோத்தியா காண்டம்‌ 


பரதன்‌ சீதையின்‌ காலில்‌ விழுந்து அழுதல்‌ 2546-2547 


2546. எய்திய வேலையிற்‌ றமிய ளெய்திய 
தையலை நோக்கினன்‌ சாலை. நோக்கினான்‌ 
கைகளிற்‌ கண்மலர்‌ புடைத்துக்‌ கான்மிசை 
யையனப்‌ பரதன்வீழ்நட்‌ தரற்றி னனரோ. 


எய்திய வேலையில்‌, தமியள்‌ எய்திய 
தையலை நோக்கினன்‌, சாலை நோக்கினான்‌, 
கைகளின்‌ கண்மலர்‌ புடைத்துக்‌ கால்மிசை, 
ஐயன்‌, அப்பரதன்‌, வீழ்ந்து அரற்றினான்‌ அரோ. 
பொ:--(அவ்வாறு அப்‌ பன்னசாலையை) அடைந்த அளவில்‌, 
தன்னந்தனியாக (வெளியில்‌) வந்த சீதையைப்‌ பார்த்து, அப்‌ பன்ன 
சாலையையும்‌ பார்த்து, சிறப்புடையவனான அந்தப்‌ பரதன்‌, தாமரைமலர்‌ 
போன்ற தன்‌ கண்களைக்‌ கைகளால்‌ அடித்துக்கொண்டு (சீதையின்‌) 
காலடியில்‌ விழுந்து கதறினான்‌. 
கு :--பாங்கியர்‌ பலருடன்‌ அரண்மனையில்‌ வாழவேண்டிய சீதை 
தமியளாய்‌ அச்சாலையில்‌ வாழ்வதைக்‌ கண்ட பரதன்‌ அக்காட்சியைக்‌ 
கண்ட கண்களைப்‌ புடைத்துக்கொண்டு துயருற்று அழுதான்‌ என்க. 
(84) 


2547. வெந்துயர்‌ தொடர்தர விம்மி விம்மிநீ 
ருந்திய நிரந்தர மூற்று மாற்றில 
சிந்திய குரிசிலச்‌ செம்மல்‌ சேந்தக 
ணிந்தியங்‌ களிலெறி கடலுண்‌ டென்னவே. 


வெந்துயர்‌ தொடர்தர, விம்மி விம்மி, நீர்‌ 
உந்திய நிரந்தரம்‌, ஊற்று மாற்றில 

சிந்திய, குரிசில்‌ அச்‌ செம்மல்‌ சேந்த கண்‌, 
இந்தியங்களில்‌ எறி கடல்‌ உண்டு என்னவே. 


பொ :--(கண்களாகிய) பொறிகளில்‌ அலைவீசுகின்ற கடல்‌ உள்ளது 
என்று சொல்லும்படி, பெருமையிற்‌ சிறந்த தலைமைக்‌ குணம்‌ படைத்த 
அந்தப்‌ பரதன்‌ கொடிய துன்பம்‌ பற்றுதலால்‌ மிகப்‌ புலம்பவும்‌ 
(அவனுடைய) சிவந்த கண்கள்‌ நீரை இடைவிடாமல்‌ கொட்டினவாய்‌, 
சுரத்தல்‌ மாறாதனவாகிக்‌ கண்ணீரை ஊற்றிக்கொண்டேயிரு ந்தன்‌. 


திருவடி சூட்டு படலம்‌ 468 


கு :—கண்‌ சிந்திய எனக்‌ கூட்டி முடிக்க. இந்தியங்கள்‌-பொறிகள்‌: 


இங்கே கண்கள்‌. 


2548. 


(85) 


இராமன்‌ தந்‌ைத இறந்தமை சீதைக்குக்‌ கூறல்‌ 


அந்நெடுந்‌ துயருறு மரிய வீரனைத்‌ 
கன்னெடுந்‌ தடக்கையா லிராமன்‌ ருங்கினா 
னன்னெடுங்‌ கூந்தலை நோக்கி நாயக 
னென்னெடும்‌ பிரிவினாற்‌ றுஞ்சினா னென்றான்‌. 
அந்நெடும்‌ துயர்‌ உறும்‌ அரிய வீரனைத்‌ 

தன்‌ நெடும்‌ தடக்கையால்‌ இராமன்‌ தாங்கினான்‌, 
நல்‌ நெடும்‌ கூந்தலை நோக்கி, * நாயகன்‌, 

என்‌ நெடும்‌ பிரிவினால்‌, துஞ்சினான்‌ ' என்றான்‌. 


பொ :—அப்படிப்பட்ட பெருந்துன்பத்தையடைந்த (பகைவரால்‌ 
வெல்லுதற்கு) அருமையான வீரத்தையுடையவனான பரதனை இராமன்‌ 
தன்னுடைய நீண்ட பெரிய கைகளால்‌ தாங்கிப்‌ பிடித்துக்கொண்டு, 
அழகிய நீண்ட கூந்தலையுடையவளாகிய சீதையைப்‌ பார்த்து, “ (நம்‌) 
தலைவனான தசரத மன்னன்‌ என்னுடைய நீண்ட பிரிவுத்துயரால்‌ 
இறந்தான்‌ '' என்று கூறினான்‌. 

கு :—நன்னெடுங்‌ கூந்தலை - அழகிய நீண்ட கூந்தலையுடையவ 


ளாகிய சீதையை. 


(86) 


தயரதன்‌ மாண்டது கேட்டுச்‌ சீதை துயருறல்‌ 2549-2550 


2549. 


துண்ணெனு கெஞ்சினா டுளங்கி னாடுணைக்‌ 
கண்ணெனுங்‌ கடனெடுங்‌ கலுழி கான்‌ றிட 
மண்ணெனுஞ்‌ செவிலிமேல்‌ வைத்த கையினாள்‌ 
பண்ணெனுங்‌ கிளவியாற்‌ பன்னி யேங்கினாள்‌. 


துண்ணெனும்‌ நெஞ்சினாள்‌ துளங்கினாள்‌, துணைக்‌ 
கண்‌ எனும்‌ கடல்‌ நெடும்‌ கலுழி கான்றிட, 
மண்‌ எனும்‌ செவிலிமேல்‌ வைத்த கையினாள்‌, 
பண்‌ எனும்‌ கிளவியால்‌ பன்னி, ஏங்கினாள்‌. 


பொ :--(அதுகேட்ட சீதை) திடுக்கிட்ட மனமுடையவளாய்‌ நடுங்‌ 
கித்‌ தன்னுடைய இரண்டு கண்‌ என்னும்‌ கடலும்‌ பெரும்‌ வெள்ளத்தைச்‌ 


461 அயோத்தியா காண்டம்‌ 


சொரிற்திடப்‌ பூமி என்னும்‌ செவிலித்தாயின்மேல்‌ வைத்த கைகளை 
யுடையவளாய்‌, இசைபோல்‌ இனிய சொற்களால்‌ பலவாறு சொல்லிப்‌: 
புலம்பினாள்‌ . 

கு :--கலுழி - நீர்ப்பெருக்கு. சீதை மண்ணிற்‌ பிறந்தவளாதலின்‌- 
பூமி செவிலி என்னப்பட்டது. (87): 


2550. கன்னகு திரள்புயக்‌ கணவன்‌ பின்செல 
நன்னக ரொத்தது நடந்த கானமு 
மன்னவன்‌ றுஞ்சன னென்ற மாற்றத்தா 
லன்னமுக்‌ அயர்க்கட லடிவைத்‌ தாளரோ. 


கல்‌ நகு திரள்‌ புயக்‌ கணவன்‌ பின்‌ செல, 

நல்‌ நகர்‌ ஒத்தது நடந்த கானமும்‌ ; 

* மன்னவன்‌ துஞ்சினன்‌ ' என்ற மாற்றத்தால்‌, 
அன்னமும்‌ துயர்க்கடல்‌ அடி வைத்தாள்‌, அரோ! 


பொ :—மலையை (நோக்கி ஒவ்வாமை கருதி) நகுகின்ற திரண்ட 
தோள்களையுடைய தன்‌ கணவனாகிய இராமனது பின்னே செல்லுதலால்‌, 
தான்‌ நடந்துசென்ற காடும்‌ (சீதைக்கு வருத்தந்தராமையால்‌) நல்ல: 
நகரமாகிய அயோத்திபோலவே இருந்தது; அரசனான தசரதன்‌ 
இறந்தான்‌ என்ற சொல்லினால்‌ அன்னம்போன்றவளான சீதை துன்ப 
மாகிய கடலில்‌ கால்‌ வைத்தாள்‌. 


கு நாட்டைத்‌ துறந்து காட்டினுள்‌ நடந்தபோதும்‌, தன்‌ அன்புக்‌ 
கணவனுடன்‌ சென்றதால்‌ சீதை துன்பமே அறியாதிருந்தாள்‌. 
தசரதன்‌ இறந்ததைக்‌ கேட்டுத்தான்‌ முதன்முதலாகத்‌ துன்பம்‌ என்றால்‌ 
என்ன என்பதை அறியலானாள்‌. இனி அவளுக்கு வர இருக்கும்‌ 
துன்பங்கள்‌ கடல்போன்றனவாகலின்‌ துயர்க்கடல்‌ என்றார்‌. இது 
துன்பம்‌ நுகரத்‌ தொடங்கும்‌ முதனிலையாதலில்‌ ₹* அடி வைத்தாள்‌ ” 
என்றார்‌. நீரில்‌ வதியும்‌ அன்னத்தைத்‌ துயர்க்கடலில்‌ நெடுநாள்‌ 
உறையப்போகும்‌ சீதைக்கு ஒப்பிட்டது குறித்துணரத்தகும்‌. (88) 


சீதை நீராடி மீளுதல்‌ 
2551. ஆயவ டன்னைநேர்ந்‌ தங்கை யேந்தினர்‌ 
தாயரின்‌ முனிவர்தந்‌ தருமப்‌ பன்னியர்‌ 
தூயநீ ராட்டினர்‌ துயர நீக்கினர்‌ 
நாயகற்‌ சேர்த்தினர்‌ நவையு ணீங்கினார்‌. 


இருவடி. சூட்டு படலம்‌ 465 


ஆயவள்‌ தன்னை நேர்ந்து அங்கை ஏந்தினர்‌, 

தாயரின்‌, முனிவர்‌ தம்‌ தருமப்‌ பன்னியர்‌, 

தூய நீர்‌ ஆட்டினர்‌, துயரம்‌ நீக்கினர்‌, 

நாயகற்‌ சேர்த்தினர்‌, நவையுள்‌ நீங்கினார்‌. 

பொ :--(அப்பொழுது) குற்றமற்றவர்களான, முனிவர்களுடையா 

மனைவிமார்‌, (பெற்ற) தாயரைப்போல (அன்புள்ளவராய்‌) அருகிற்‌! 
சென்று, அச்சீதையைத்‌ தம்‌ அழகிய கைகளால்‌ தாங்கிய வண்ணம்‌ 
கொண்டுசென்று, தூய கங்கை நீரிலே குளிப்பாட்டி, அவள்‌ வருத்தத்‌, 
தைத்‌ தணித்து, அவள்‌ கணவனான இராமனிடத்திலே கொண்டு: 
சேர்த்தனர்‌. (89) 


தாயரும்‌ சுமந்திரனும்‌ வந்தடைதல்‌ 


2552. தேன்‌ றருந்‌ தெரியலச்‌ 
செம்ம னால்வரை 
யீன்றவர்‌ மூவரோ 
டி. ருமை நோக்குறுஞ்‌ 
சான்றவர்‌ குழாத்தொடும்‌ 
தரும கோக்கிய 
தோன்றல்பாற்‌ சுமந்திரன்‌ 
றொழுது தோன்றினான்‌. 
தேன்‌ தரும்‌ தெரியல்‌ அச்‌ செம்மல்‌ நால்வரை 
ஈன்றவர்‌ மூவரோடு, இருமை நோக்குறும்‌ 
சான்றவர்‌ குழாத்தொடும்‌, தருமம்‌ நோக்கிய 
தோன்றல்பால்‌, சுமந்திரன்‌ தொழுது தோன்றினான்‌. 
பொ :--தேன்‌ பிலிற்றும்‌ பூமாலையை யணிந்த பெருமைக்‌ குண 
முடைய அக்குமாரர்‌ நால்வரைப்‌ பெற்றவர்களான (கோசலை முதலிய 
தாய்மார்‌) மூவருடனும்‌, பிறப்பு, வீடென்னும்‌ இரண்டனது துன்ப 
வின்பக்‌ கூறுபாடுகளை ஆராய்ந்தறிகின்ற பெரியோர்‌ கூட்டத்தோடும்‌, 
சுமந்திரன்‌, (எப்பொழுதும்‌) அறத்தையே கருதியிருக்கும்‌ இராமனிடம்‌. 
வணங்கிய வண்ணம்‌ வந்து சேர்ந்தான்‌. 
கு :—'* இருமை வகைதெரிந்‌ தீண்டறம்‌ பூண்டார்‌, பெருமை. 
பிறங்கிற்‌ றுலகு?” (23) என்ற திருக்குறளும்‌ அதன்‌ பரிமேலழகர்‌ உரையும்‌ 
நினைத்தல்‌ தகும்‌. * இருமையு நோக்குறு மியல்பினாற்கு ' என்று 
கிட்கிந்தா காண்டம்‌, வாலி வதைப்படலம்‌, 28-ஆம்‌ செய்யுளில்‌ 
30 


466 அயோத்தியா காண்டம்‌ 


வந்துள்ளது. இருமை என்பதற்கு இம்மை மறுமைப்‌ பயன்களை 
என்றும்‌ பொருள்‌ கூறலாம்‌. (90) 


ஒரு பிரதியில்‌ பின்வரும்‌ அதிகப்‌ பாடல்‌ காணப்படுகிறது :-- 
2552 (ய) * ஐய நின்னுடை யன்னை மூவரும்‌ 
வைய மன்னரு மற்று மாக்களுந் 
துய்ய நாடொரீஇத்‌ தோன்றி னாரவர்க்‌ 
குய்ய நல்லரு ளுதவு வாயென்றான்‌.” 


தந்‌ைத எங்கே என்று தாயரிடம்‌ இராமன்‌ அழுதல்‌ 


2553. எந்தை யாண்டையா ஸியம்பு வீரெனா 
ஸ்‌ வந்த தாயர்தம்‌ வயங்கு சேவடிச்‌ 
சிந்தி நின்றனன்‌ சேந்த கண்ணகீர்‌ 
முந்தை நான்முகத்‌ தவற்கு முந்தையான்‌. 


* எந்தை யாண்டையான்‌ ? இயம்புவீர்‌ !' எனா, 
வந்த தாயர்‌ தம்‌ வயங்கு சேவடிச்‌ 

சிந்தி நின்றனன்‌ சேந்த கண்ண நீர்‌, 
முந்தை நான்முகத்தவற்கும்‌ முந்தையான்‌. 

“பொ :--(அப்பொழுது எல்லாப்‌ படைப்பிற்கும்‌) முற்பட்டவனான 
பிரமனுக்கும்‌ முற்பட்டவனான இராமன்‌, * என்‌ தந்தை எவ்விடத்தி 
லுள்ளான்‌ ? கூறுங்கள்‌ ! ' என்று கதறியவனாய்‌ அங்கு வந்த தாய்மார்‌ 
களின்‌ விளங்குகின்ற சிவந்த பாதங்களில்‌ (விழுந்து) சிவந்த தன்‌ 
கண்களின்‌ நீரைச்‌ சொரிந்து நின்றான்‌. 

கு :--முதலடியால்‌, இங்ஙனம்‌ துக்கம்‌ விசாரிக்கின்ற ஒரு வழக்கு 
அறியப்படும்‌. இராமன்‌ தன்‌ கண்ணீரால்‌ தாயர்‌ கால்களைக்‌ கழுவினன்‌ 
என்றபடி. படைத்தற்‌ கடவுளான நான்முகனை உந்தித்‌ தாமரையி 
னின்றும்‌ தோற்றுவித்ததால்‌ “முந்தை நான்முகத்தவற்கு மு. ந்தையான்‌” 
என்றார்‌. (91) 


எல்லோரும்‌ வருந்துதல்‌ 
2554. தாய ருந்தலைப்‌ பெய்து தாந்தழீஇ 
யோய்வி றுன்பினா லுரற லோங்கினா 
ராய சேனையு மணங்க னார்களுந்‌ 
தீயில்‌ வீழ்நீதுதீ மெழுகிம்‌ றேம்பினார்‌. 


இிருவடிசூட்டு படலம்‌ 402: 


தாயரும்‌ தலைப்‌ பெய்து தாம்‌ தழீஇ, 

ஓய்வு இல்‌ துன்பினால்‌ உரறல்‌ ஓங்கினார்‌ ; 

ஆய சேனையும்‌, அணங்கு அனார்களும்‌, 

தீயில்‌ வீழ்ந்து தீ மெழுகின்‌, தேம்பினார்‌. 

பொ :--(அப்பொழுது) அத்தாய்மார்களும்‌ ஒருங்குகூடித்‌ தாங்களும்‌ 

(இராமனைத்‌) தழுவிக்கொண்டு தீராத்துயரத்தால்‌ உரக்கக்‌ கதறினார்கள்‌ ; 
அச்சேனையிலுள்ளவர்களும்‌ தேவமகளிரையொத்த (மற்றப்‌) பெண்‌ 
களும்‌ அனலில்‌ விழுந்து உருகுகிற மெழுகுபோல வருந்தி விம்மி 
யழுதார்கள்‌. 


கு தலைப்பெய்து - ஒருங்குகூடி. உரறல்‌ - முழங்கல்‌, (92), 


தாயர்‌ சீதையைத்‌ தழுவிக்கொண்டு வருந்துதல்‌ 
2555. பின்னவ்‌ வீரரைப்‌ பெற்ற பெற்றியப்‌ 
பொன்ன னார்களுஞ்‌ சனகன்‌ பூவையைத்‌ 
அன்னி மார்புறத்‌ தொடர்ந்து புல்லினா ' ' 
ரின்னல்‌ வேலைபுக்‌ கிழிக்க .முந்துவார்‌. 
பின்‌ அவ்‌ வீரரைப்‌ பெற்ற பெற்றி அப்‌ 
பொன்‌ அனார்களும்‌ சனகன்‌ பூவையைத்‌ 
துன்னி, மார்பு உறத்‌ தொடர்ந்து புல்லினார்‌, 
இன்னல்‌ வேலை புக்கு இழிந்து அழுந்துவார்‌. 
பொ :— பின்பு (இராமன்‌ முதலிய) அந்த வீரர்களைப்பெற்ற பெருமை 
யையுடைய, திருமகளையொத்த அத்‌ தாய்மார்களும்‌ சனகன்‌ மகளான 
நாகணவாய்ப்‌ பறவையின்‌ சொற்போலும்‌ இன்‌ சொற்களையுடைய 
சீதையை நெருங்கி மார்பிற்‌ பொருந்த விடாது அணைத்துக்கொண்டவர்‌ 
களாய்த்‌ துன்பக்‌ கடலிற்‌ புகுந்து உள்ளிறங்கி அழுந்துபவரானார்கள்‌. 
கு:—வீரர்‌ - வீரம்‌ பொருந்திய இராமன்‌ முதலிய நால்வர்‌. 
தாய்மார்‌ சீதையைத்‌ தழுவிக்கொண்டு மிகவும்‌ வருந்தினார்கள்‌ என்ற 
வாறு, பூவை - நாகணவாய்ப்‌ புள்‌: பெண்ணுமாம்‌. சனகன்‌ பூவை 
என்றது, சனகன்‌ மகளாகிய சீதையை. (93) 


சேனையும்‌ நகரமக்களும்‌ எல்லோரும்‌ வந்துசேர்தல்‌ 


2556. சேனை வீரரும்‌ திருநன்‌ மாநகர்‌ 
மானை மாந்தரு மற்று ளோர்களு 


408 அயோத்தியா காண்டம்‌ 


மேனை வேந்தரும்‌ பிறரும்‌ யாவருங்‌ 
கோனை யெய்தினார்‌ குறையுஞ்‌ சிந்தையார்‌. 


சேனை வீரரும்‌, திரு நல்‌ மா நகர்‌ 

மால்‌ நை மாந்தரும்‌, மற்றுளோர்களும்‌, 
ஏனை வேந்தரும்‌, பிறரும்‌, யாவரும்‌ 
கோனை எய்தினார்‌, குறையும்‌ சிந்தையார்‌. 


பொ :—(பின்னர்‌) படை வீரர்களும்‌, (மற்றும்‌) அழகிய சிறந்த. 
பெரிய அயோத்தி நகரிலுள்ள (இராமன்பாலுள்ள) அன்பினால்‌ வருந்து 
கிற ஆடவர்களும்‌, மற்றுமுள்ளவர்களும்‌ (மகளிரும்‌), மற்றும்‌ அரசர்‌ 
களும்‌, (அமைச்சர்‌ முதலிய) மற்றையோரும்‌ (ஆகிய) எல்லோரும்‌, 
வருந்தும்‌ மனத்தையுடையவர்களாய்த்‌ தங்கள்‌ தலைவனான இராமனை 
அடைந்தார்கள்‌. 

கு:--மானை என்பதற்கு, மானம்‌ என்பது மானை யென ஈறு 
திரிந்தது எனக்‌ கொள்ளலுமாம்‌ ; அங்ஙனம்‌ கொள்ளின்‌ மானம்‌ என்ப 
தற்குப்‌ பெருமை என்று பொருள்‌ கொள்க. அவ்வாறெனின்‌ மானை 
மாந்தர்‌ என்பது பெரிய மனிதரைக்‌ குறிக்கும்‌. (94) 


மாலை வருதல்‌ 


2557. படஞ்செய்‌ நாகணைப்‌ பள்ளி நீங்கனா 
னிடஞ்செய்‌ தொல்குலத்‌ திறைவ னாதலாற்‌ 
றடஞ்செய்‌ தேரினான்‌ றானு நீரினாற்‌ 
கடஞ்செய்‌ வானெனக்‌ கடலின்‌ மூழ்கினான்‌. 


படம்‌ செய்‌ நாகணைப்‌ பள்ளி நீங்கினான்‌ 

இடம்‌ செய்‌ தொல்‌ குலத்து இறைவன்‌ ஆதலால்‌, 
தடம்‌ செய்‌ தேரினான்‌, தானும்‌ நீரினால்‌ 

கடம்‌ செய்வான்‌ எனக்‌ கடலின்‌ மூழ்கினான்‌. 


படுத்தலை நீங்கி (இங்கு அவதரித்த திருமாலாகி)ய இராமன்‌ பிறத்தற்கு 
இடமாகக்‌ கொண்ட தொன்றுதொட்டு வருகிற குலத்துக்கு முதல்வன்‌ 
ஆதலால்‌, பெரிய தேரையுடையவனான சூரியன்‌ (தயரதனுக்குத்‌) தானும்‌ 
நீரில்‌ மூழ்கிச்‌ செய்யவேண்டுங்‌ கடமைகளைச்‌ செய்பவன்போல மேற்குக்‌ 
அடலில்‌ முழுகினான்‌. 


இருவடி.சூட்டு படலம்‌ 469 


கு:-—மாலைப்‌ பொழுதில்‌ சூரியன்‌ மறைந்தான்‌ என்றவாறு. 
கடம்‌ - கடன்‌. (95) 
இதன்பின்‌ ஒரு சுவடியில்‌ பின்வருமாறு ஒரு பாடல்‌ காணப்படு 
கிறது :-- 
2597 (ய) “கங்குல்‌ வந்திடக்‌ கண்டி யாவரு 
மங்க ணேதுயி லமைய வாரிருட்‌ 
பொங்கு வெம்பகை போக மற்றைநாட்‌ 
செங்க திர்குண திசையிற்‌ றோன்‌ நினான்‌.'" 


மறுநாள்‌ யாவரும்‌ இராமனைச்‌ சூழ்ந்திருத்தல்‌ 
2558. அன்று தீர்ந்தபின்‌ னரச வேலையுந்‌ 
அன்று செஞ்சடைத்‌ தவருஞ்‌ சுற்றமுந்‌ 
தன்று ணைத்திருத்‌ தம்பி மார்களுஞ்‌ 
சென்று சூழவாண்‌ டிருந்த செம்மறான்‌. 


அன்று தீர்ந்தபின்‌, அரச வேலையும்‌, 
துன்று செஞ்சடைத்‌ தவரும்‌, சுற்றமும்‌, 
தன்‌ துணைத்‌ திருத்‌ தம்பிமார்களும்‌, 
சென்று சூழ, ஆண்டு இருந்த செம்மல்தான்‌. 
பொ :--அன்றைய நாள்‌ கழிந்த பின்பு, (மறுநாள்‌) கடல்போன்ற 
அரசர்‌ கூட்டமும்‌, நெருங்கிய சிவந்த சடையையுடைய முனிவர்களும்‌; 
சுற்றத்தார்களும்‌, தனக்குத்‌ துணைவரான சிறந்த தம்பியரும்‌, வந்து 
தன்னைச்‌ சூழ்ந்திருக்க, தலைவனான இராமன்‌ ( பரித்து கூறினான்‌”? என 
அடுத்த கவியோடு முடியும்‌.) 
கு :—தான்‌, அசை. (96) 


பரதனின்‌ விரதவேடம்‌ குறித்து இராமன்‌ வினாவல்‌ 


2559. வரதன்‌ றுஞ்சினான்‌ வைய மாணையாற்‌ 
சரத நின்னதே மகுடம்‌ தாங்கலாய்‌ 
விரத வேடநீ யென்கொல்‌ வேண்டுவான்‌ 
“பரத கூறெனாப்‌ பரிந்து கூறினான்‌. 

* வரதன்‌ துஞ்சினான்‌; வையம்‌ 'ஆணையால்‌ 
சரதம்‌ நின்னதே; மகுடம்‌ தாங்கலாய்‌, 


470 அயோத்தியா காண்டம்‌ 


விரத வேடம்‌ நீ என்‌ கொல்‌ வேண்டுவான்‌ ? 
பரத! கூறு” எனாப்‌ பரிந்து கூறினான்‌. 
பொ:--* பரதா! (யாவர்க்கும்‌) வரம்‌ அளிக்க வல்லவனான மன்னன்‌ 
இறந்தான்‌ ; இராச்சியம்‌ அவனது கட்டளையால்‌ உண்மையாக. 
உன்னதேயாம்‌ ; (அவ்வாறிருந்தும்‌) நீ முடி சூடாமல்‌ தவக்கோலத்தை. 
விரும்பியது எதற்காக? சொல்வாய்‌ !' என்று அன்போடு வினாவினான்‌... 
டு :-முன்னைப்‌ பாடலில்‌ வந்துள்ள “செம்மல்‌ ' என்பதை எழுவா 
யாகக்‌ கொண்டு கூறினான்‌ ' என முடித்துக்‌ காண்க. (97) 


பரதன்‌ வருந்திக்‌ கூறுதல்‌ 2560-2565 


2560. என்ற லும்பதைத்‌ தெழுந்து கைகொழா 
நின்று தோன்றலை நெடிது நோக்கிநீ 
யன்றி யாவரே யறத்து ளோரதிற்‌ 
பின்று வாய்கொலா மென்னப்‌ பேசுவான்‌. 


என்றலும்‌, பதைத்து எழுந்து, கைதொழா 

நின்று, தோன்றலை நெடிது நோக்கி, : நீ 

அன்றி யாவரே அறத்து உளோர்‌? அதில்‌ 

பின்றுவாய்‌ கொலாம்‌ ?' என்னப்‌ பேசுவான்‌. 

பொ :--என்று (இராமன்‌) கேட்டதும்‌, (பரதன்‌) மனம்‌ துடித்‌ 

தெழுந்து கைகூப்பி வணங்கி நின்று, இராமனை நெடும்பொழுது 
முகம்‌ பார்த்து, * (உலகத்தில்‌) நீயல்லால்‌ தரும நெறியில்‌ நிற்பவர்‌ 
வேறு யார்‌ உள்ளார்‌ ? அவ்வறத்தினின்றும்‌ நீ பின்வாங்குவாயோ ?” 
என்று சொல்லி மேலும்‌ கூறுவானானான்‌. 


க :--இவ்வளவு நிகழ்ந்துவிட்ட பின்னரும்‌, நாடெல்லாம்‌ வருந்து: 
வதைக்கண்டு சிறிதும்‌ இரங்காது தான்கொண்ட கொள்கையை விடாப்‌: 
பிடியாய்க்‌ கொண்டு இராமன்‌ தன்னை அவ்வாறு வினவியதைக்கேட்டுத்‌. 
திடுக்கிட்டு மனம்‌ துடித்து நின்றமையால்‌, பரதன்‌ உடன்‌ பதில்‌ கூறாது 
நெடிது நோக்கி நின்றான்‌ என்க. (98) 


2561. மனக்கொன்‌ ரூதன வரத்தி னின்னையு 
நினக்கொன்‌ ராநிலை நிறுவி நேமியான்‌ 
றனைக்கொன்‌ ருடருந்‌ தனைய னாதலா 
லெனக்கொன்‌ மாதவ மடுப்ப தெண்ணீனால்‌. 


இருவடி.சூட்டு படலம்‌ 471 


மனக்கு ஒன்றாதன வரத்தின்‌, நின்னையும்‌ 
நினக்கு ஒன்றா நிலை நிறுவி, நேமியான்‌ 
தனைக்‌ கொன்றாள்‌ தரும்‌ தனையன்‌ ஆதலால்‌, 
எனக்கு ஒன்றா, தவம்‌ அடுப்பது எண்ணினால்‌.” 


பொ :—* (பெரியோர்‌) மனத்துக்குப்‌ பொரு ந்தாதனவாகிய வரங்க. 
ளால்‌ உன்னையும்‌, உனக்குப்‌ பொருந்தாத நிலையிலே நிறுத்தித்‌ தசரத 
மன்னனை இறக்கச்‌ செய்தவளான கைகேயி பெற்ற மகனாவேன்‌ (யான்‌), 
ஆகையால்‌, தவ வொழுக்கங்கள்‌ மேற்கொள்வதை நினைந்தால்‌;. 
(பாவியான) எனக்குப்‌ பொருந்தமாட்டா.” 


கு :--* நான்‌ கெட்ட கேட்டுக்கு எனக்குத்‌ தவம்‌ ஒரு கேடா?” 
என்று நாட்டு வழக்கில்‌ வைத்துப்‌ பரதன்‌ பேசியதுபோன்றதொரு 
தொனியையும்‌ நான்காம்‌ அடியில்‌ வரும்‌ ' எனக்கு ஒன்றா' என்ற 
சொற்களிற்‌ காணலாம்‌. பெரியோர்‌ மனத்தை வருத்தி, இராமனின்‌ 
இன்பவாழ்வைக்‌ குலைத்துத்‌ தன்‌ கணவனின்‌ உயிரையும்‌ குறைத்தவள்‌: 
என்று தன்‌ தாயின்‌ கொடுமையை மிகக்‌ கடுமையாக எடுத்து மொழி: 
கிறான்‌ பரதன்‌. நல்லோர்‌ செய்யுந்‌ தவத்தைப்‌ பிறப்பினால்‌ இழிவை 
யடைந்ததான்‌ மேற்கொள்ளுதல்‌ தகாது என்று இரங்கியவாறு. (99), 


2562. கோவ தாகவிவ்‌ வுலகை நோய்செய்த 
பாவ காரியிற்‌ பிறந்த பாவியேன்‌ 
சாவ தோர்கிலேன்‌ றவஞ்செய்‌ வேனலேன்‌ 
யாவ னாகியிப்‌ பழிநின்‌ றேறுவேன்‌. 


* நோவது ஆக இவ்வுலகை நோய்‌ செய்த 

பாவ காரியின்‌ பிறந்த பாவியேன்‌, 

சாவது ஓர்கிலேன்‌, தவம்‌ செய்வேன அலேன்‌, 
யாவன்‌ ஆகி, இப்‌ பழி நின்று ஏறுவேன்‌ ?” 


பொ :-- வருந்தும்படி இந்நிலவுலகத்தை (முழுதும்‌) - வருத்தப்‌: 
படுத்தின பாவியிடத்தினின்று பிறந்த தீவினையுடையனான யான்‌ 
இறக்கத்‌ துணிந்தேனில்லை, தவஞ்செய்வேனுமாக அல்லேன்‌ ; (இனி): 
எத்தன்மையனாய்‌ இப்பழிப்பினின்று நீங்கி ஈடேறுவேன்‌ ?' 

கு :--தான்‌ பூண்ட பழி எவ்வகையானும்‌ தன்னைவிட்டு நீங்காது 
என்று இரங்கியவாறு. (100) 


472 அயோத்தியா காண்டம்‌ 


2563. நிறையி விங்கிய மகளிர்‌ நீர்மையும்‌ 
பொறையி னீங்கிய தவமும்‌ பொங்கருட்‌ 
டுறையி னீங்கிய வறமுந்‌ தொல்லையோர்‌ 
முறையி னீங்கிய வரசின்‌ முந்துமோ. 


* நிறையின்‌ நீங்கிய மகளிர்‌ நீர்மையும்‌, 
பொறையின்‌ நீங்கிய தவமும்‌, பொங்கு அருள்‌ 
துறையின்‌ நீங்கிய அறமும்‌, தொல்லையோர்‌ 
முறையின்‌ நீங்கிய அரசின்‌ முந்துமோ ?' 


பொ:--। கற்புநெறியில்‌ நின்று விலகிய மாதர்களின்‌ குணமும்‌ 
பொறுமையினின்று விலகிய தவவொழுக்கமும்‌, மேற்கிளர்ந்தெழுகின்ற 
அருள்நெறியில்‌ நிள்று நீங்கிய தருமமும்‌, முன்னோர்களின்‌ முறைமை 
யில்‌ நின்று விலகிய அரசாட்சியினும்‌ (கொடுமையில்‌) முற்படுமோ ?' 


கு :--கற்பு இல்லாத பெண்மையையும்‌, பொறுமை இல்லாத தவத்‌ 
தையும்‌, அருள்‌ இல்லாத அறத்தையும்‌ விட முறைமை கெட்ட அரசாட்சி 
மிகக்‌ கொடிது என்றவாறு. (101) 


2564. பிறந்து நீயுடைப்‌ பிரிவி றொல்லறமந்‌ 
துறந்து மாதவர்‌ தொடங்கு வாயென்றான்‌ 
மறந்து நீதியிற்‌ றிறம்பி வாளிற்கொன்‌ 
றறந்தின்‌ ।ானென வரச தாள்வெனோ. 


* பிறந்து நீயுடைப்‌ பிரிவு இல்‌ தொல்‌ அறம்‌ 
துறந்து மாதவம்‌ தொடங்குவாய்‌ என்றால்‌, 
மறந்தும்‌ நீதியில்‌ திறம்பி, வாளின்‌ கொன்று 
அறம்‌ தின்றான்‌ என, அரசு அது ஆள்‌ வெனோ பல்‌ 


பொ:-- மூத்த மகனாகப்‌ பிறந்து உனக்கேயுரித்தாகப்பெற்ற, உன்‌ 
னிடமிருந்து பிரிக்கமுடியாத பழமையான (காத்தற்றொழிலாகிய) தருமத்‌ 
தைக்‌ கைவிட்டு, நீ பெரிய தவத்தைச்‌ செய்யத்‌ தொடங்குவாய்‌ என்றால்‌, 
நினைவு தப்பியும்‌ முறைமையினின்று வழுவி, அறத்தை வாளினாற்‌ 
கொன்று தின்றான்‌ என்று சொல்லும்படி யான்‌ அவ்வரசாட்சியைக்‌ 
கொள்வேனோ 2 * 


கு:காத்தற்‌ நொழிலையுடைய திருமாலின்‌ அவதாரம்‌ இராமன்‌ 


ஆதலில்‌, உலகையாளுந்‌ தொழில்‌ அவனினின்றும்‌ பிரிக்கமுடியாத 
தொன்மையான அறமாயிற்று. இப்பொழுது அவன்‌ தசரதனுக்கு மூத்த 


தருவடிசூட்டு படலம்‌ 478 


மகனாகப்‌ பிறந்த பிறப்புரிமையாலும்‌ அரசனாக இருந்து உலகைக்‌ 
காத்தல்‌ அவனுடைய பழமையான தவிர்க்க முடியாத குலதரும 
மாயிற்று : ஆதலால்‌ “பிறந்து நீயுடைப்‌ பிரிவில்‌ தொல்லறம்‌ ' என்றான்‌ 
என்க. இத்தொல்லறத்தை இராமன்‌ துறப்பது சரியல்ல என்னும்‌ 
கருத்தே பரதன்‌ எண்ணத்தில்‌ மேலோங்கி நிற்றலால்‌ “அறந்தனை 
நினைந்திலை ” (2516) என்று சொல்லிய வண்ணமாய்ப்‌ பரதன்‌ முதலில்‌ 
இராமனடி வீழ்ந்து மயங்கினன்‌ என்க. (102) 


2565. கொகையி லன்பினா லிறைவன்‌ அுஞ்சநீ 
புகையும்‌ வெஞ்சுரம்‌ புகுதப்‌ புந்தியால்‌ 
வகையில்‌ வஞ்சனா யரசு வெளவயான்‌ 
பகைவ னேகொலா மிறவு பார்க்கின்றேன்‌. 


*தொகை இல்‌ அன்பினால்‌ இறைவன்‌ துஞ்ச, நீ 
புகையும்‌ வெஞ்சுரம்‌ புகுதப்‌ புந்தியால்‌ 
வகை இல்‌ வஞ்சனாய்‌ அரசு வெளவ, யான்‌ 
பகைவனே கொலாம்‌ இறவு பார்க்கின்றேன்‌ ?' 


பொ :-' (உன்மேல்‌ வைத்த) அளவிறந்த அன்பின்‌ காரணமாக 
மன்னனாகிய தசரதன்‌ இறக்க, நீ புகைந்தெரிகிற வெப்பமிகுந்த 
காட்டிற்குச்‌ செல்லவும்‌, மனத்தினால்‌ வகுத்தற்கரிய வஞ்சனையையுடை 
யவனாய்‌ (உனக்குரிய) அரசாட்சியைக்‌ கவர்ந்து கொள்ளுதற்கு, நான்‌, 
சோர்கின்ற சமயம்‌ பார்த்து நிற்கிற பகைவனா ? ' 


கு :--இறவு - அற்றம்‌ : இறும்‌ வழி என்றுமாம்‌. (109) 


மீண்டு அரசாள்க எனப்‌ பரதன்‌ இராமனை வேண்டுதல்‌ 


2566. உந்தை தீமையு முலகு ருதநோய்‌ 
தந்த திவினைத்‌ தாய்செய்‌ தீமையு 
மெந்தை நீங்கமீண்‌ டரசு செய்கெனாச்‌ 
சிந்தை யாவ.து௩்‌ தெரியக்‌ கூறினான்‌. 


“ உந்தை தீமையும்‌, உலகு உரறாத நோய்‌ 
தந்த தீவினைத்‌ தாய்செய்‌ தீமையும்‌, 
எந்தை ! நீங்க, மீண்டு அரசு செய்க ' எனாச்‌ 
சிந்தை யாவதும்‌ தெரியக்‌ கூறினான்‌. 


471 அயோத்தியா காண்டம்‌ 


பொ :--* எமது தலைவனே ! உனது தந்தையான தசரதன்‌ செய்த: 
தீங்கும்‌, உலகிற்கு ஒரு காலமுமடையா த வருத்தத்தைச்‌ செய்த கொடிய: 
செயல்‌ படைத்த (என்‌) தாயான கைகேயி செய்த தீங்கும்‌ நீங்கும்படி 
(நீ அயோத்திக்குத்‌) திரும்பி வந்து அரசாள்வாயாக ? என்று (தன்‌) 
மனக்கருத்து முழுவதும்‌ (இராமனுக்கும்‌) மற்றும்‌ அங்குள்ளவர்‌ 
களுக்கும்‌ விளங்கச்‌ சொன்னான்‌. 

கு தசரதன்‌ பரதனை மகனல்லவென்று துறந்துவிட்டமையாலும்‌, 
கைகேயிக்கு வரம்‌ கொடுத்துத்‌ தன்னைப்‌ பெருந்‌ துன்பத்திலும்‌, 
சோதனையிலும்‌ ஆழ்த்திவிட்டமையாலும்‌, தனக்கேதும்‌ தொடர்பில்லா 
ததுபோல்‌, *உந்தை' என்று கூறினான்‌. தனக்குத்‌ தந்தையாவான்‌ 
இராமனே என்பதைத்‌ தெரிவிக்க * எந்தை” என்று விளித்தான்‌. (104) 


இராமன்‌ பரதனை மறுத்துக்‌ கூறுதல்‌ 2567-2574 


2567. சொற்ற வாசகத்‌ துணீவு ணர்ந்தபி 
னிற்ற தோவிவன்‌ மனமென்‌ றெண்ணுவான்‌ 
வெற்றி வீரயான்‌ விளம்பக்‌ கேளெனா 
முற்ற நோக்கனான்‌ மொழிதன்‌ மேயினான்‌. 


சொற்ற வாசகத்‌ துணிவு உணர்ந்த பின்‌, 

* இற்றதோ இவன்‌ மனம்‌!” என்று எண்ணுவான்‌, 
“வெற்றி வீர! யான்‌ விளம்பக்‌ கேள்‌” எனா, 
முற்ற நோக்கினான்‌ மொழிதல்‌ மேயினான்‌. 


பொ:--(இங்ஙனம்‌ பரதன்‌) சொன்ன வார்த்தையின்‌ உறுதியை 
அறிந்தபின்பு, (இராமன்‌) * இவன்‌ கருத்து இத்தன்மையதோ !' என்று 
கருதுபவனாய்‌ (அவனை நோக்கி) * வெற்றியோடு கூடிய வீரத்தையுடைய! 
வனே! யான்‌ (சில) சொல்லக்‌ கேட்பாய்‌? என்று எல்லாவற்றையும்‌ 
தீர ஆலோசித்துச்‌ சொல்லத்‌ தொடங்கினான்‌. 


கு :--முற்ற நோக்கினான்‌ என்பதற்கு எல்லாவித சாத்திரங்களையும்‌ 
முற்ற அறிந்தவனான இராமன்‌ என்றும்‌ பொருள்‌ கூறலாம்‌. (105) 


2568. முறையும்‌ வாய்மையு முயலு நீதியு 
மறையு மேன்மையோ டறனு மாதியாம்‌ 
துறையுள்‌ யாவையுஞ்‌ சுருதி நூல்விடா 
விறைவ ரேவலா லியைவ காண்டியால்‌: 


இருவடி. சூட்டு படலம்‌ 475 


* முறையும்‌, வாய்மையும்‌, முயலும்‌ நீதியும்‌, 
அறையும்‌ மேன்மையோடு அறனும்‌ ஆதியாம்‌ 
துறையுள்‌ யாவையும்‌, சுருதி நூல்‌ விடா 
இறைவர்‌ ஏவலால்‌ இயைவ காண்டியால்‌.” 


பொ :—* நல்லொழுக்கமும்‌, சத்தியமும்‌, (யாவரும்‌ அடைய) முயலத்‌. 
தக்க நியாயமும்‌, சொல்லப்படுகிற மேன்மையும்‌, தருமமும்‌ முதலான 
நல்வழிகளிற்‌ சேர்ந்தவையெல்லாம்‌ வேத சாத்திரங்களின்‌ பொருளை 
விடாமற்கொண்ட அரசர்களது கட்டளையாலே உண்டாவன ; (இதனை). 
அறிவாய்‌," 

கு:-- முறைசெய்து காப்பாற்று மன்னவன்‌ மக்கட்‌, கிறையென்று: 
வைக்கப்படும்‌ '' (388) என்பது திருக்குறள்‌. இறைமாட்சி யென்ற: 
அதிகாரத்தின்‌ தலைப்பில்‌ “'உலகபாலருருவாய்‌ நின்று உலகங்காத்தலின்‌ 
இறை என்றார்‌; * திருவுடை மன்னரைக்‌ காணில்‌ திருமாலைக்‌ கண்‌ 
டேனே யென்னும்‌ ' என்று பெரியாரும்‌ பணித்தார்‌ ” என்று பரிமே 
லழகர்‌ வரைந்துள்ளமையும்‌ ஈண்டு நோக்கத்தகும்‌. (106) 


2569. பரவு கேள்வியும்‌ பழுதின்‌ ஞானமும்‌ 
விரவு சீலமும்‌ வினையின்‌ மேன்மையு 
முரவி லோய்தொழற்‌ குரிய தேவருங்‌ 
குரவ ரேயெனப்‌ பெரிது கோடியால்‌. 


“பரவு கேள்வியும்‌, பழுது இல்‌ ஞானமும்‌, 
விரவு சீலமும்‌, வினையின்‌ மேன்மையும்‌, 
உர விலோய்‌! தொழற்கு உரிய தேவரும்‌, 
குரவரே எனப்‌ பெரிது கோடியால்‌,” 


பொ :--। வலிய வில்லையுடையவனே ! சிறப்பித்துச்‌ சொல்லப்‌: 
படுகிற நூற்கேள்வீயும்‌, குற்றமில்லாத அறிவும்‌, பொருந்தின 
நல்லொழுக்கமும்‌, நல்வினையும்‌, வணங்குதற்குரிய தேவர்களும்‌. 
பெரியோர்களே என்று மிகவும்‌ மனத்திற்கொள்வாய்‌." 


கு :--கேள்வியும்‌, ஞானமும்‌, சீலமும்‌, மேன்மையும்‌ குரவர்‌ என்றது, 
குரவரால்‌ இவையனைத்தும்‌ உண்டாகும்‌ என்பதாம்‌. தொழற்கு உரிய: 
தேவரும்‌ குரவரே என்றது, குரவரால்‌ தேவர்களின்‌ அருள்‌ எய்தும்‌: 
என்றும்‌ கொள்ளலாம்‌. குரவர்‌ குலதெய்வம்போலக்‌ கொண்டாடத்‌ 
தக்கவர்‌ என்பது கருத்து. (107). 


476 அயோத்தியா காண்டம்‌ 


2570. அந்த நற்பெருங்‌ குரவ ராரெனச்‌ 
சிந்தை தேர்வுறத்‌ தெரிய கோக்கனாற்‌ 
ந்தை தாயரென்‌ றிவர்க டாமலா 
லெந்தை கூறவே றெவரு மில்லையால்‌. 


* அந்த நல்‌ பெருங்‌ குரவர்‌ ஆர்‌ எனச்‌ 
சிந்தை தேர்வுறத்‌ தெரிய நோக்கினால்‌, 
தந்தை தாயர்‌ என்று இவர்கள்‌ தாம்‌ அலால்‌, 
எந்தை! கூற வேறு எவரும்‌ இல்லையால்‌.” 


பொ :--* என்‌ ஐயனே! சிறந்த பெருமையையுடைய அப்பெரியோர்‌ 
யாவர்‌ என மனத்தில்‌ நன்கு எண்ணிப்‌ பார்த்தால்‌ தந்தையும்‌ தாயும்‌ 
என்ற இவ்விருவருமேயல்லாமல்‌ சொல்லுதற்கு வேறு எவரும்‌ இல்லை." 


கு :--இங்குத்‌ தன்‌ அன்புக்குரியவன்‌ பரதன்‌ ஆகையால்‌, அவனை 
இராமன்‌ ' எந்தை ' என்று விளித்தனன்‌. (108) 


2571. தாய்வ ரங்கொளத்‌ தந்தை யேவலான்‌ 
மேய நங்குலத்‌ தரும மேவினே 
னீவ ரங்கொளத்‌ தவிர்த னீர்மையோ 
வாய்வ ரும்புலத்‌ தறிவு மேவீனாய்‌. 
“தாய்‌ வரம்‌ கொளத்‌ தந்தை ஏவலால்‌ 
மேய நம்‌ குலத்‌ தருமம்‌ மேவினேன்‌ ; 
நீ வரம்‌ கொளத்‌ தவிர்தல்‌ நீர்மையோ ? 
ஆய்வு அரும்‌ புலத்து அறிவு மேவினாய்‌ ! ” 


பொ :—* ஆராய்வதற்கரிய வேதங்களின்‌ அறிவு பொருத்தியவனே ! 
தாயான கைகேயி வரம்பெற்றுக்கொள்ளத்‌ தந்தையின்‌ கட்டளையால்‌ 
பொருந்திய நம்முடைய குலத்திற்கேற்ற ஒழுக்கத்தை விரும்பி ஏற்றுக்‌ 
கொண்டேன்‌ ; (அதனை) நீ வேண்டிக்கொள்ளுதலால்‌ (நான்‌) நீங்குதல்‌ 
தக்கதாகுமோ ?” 


கு :—புலம்‌ - வேதம்‌: “ புலம்புரியந்தணர்‌ ” (பரிபாடல்‌, 6-45) (109) 


2572. தனைய ராயினார்‌ தந்த தாயரை 
வினையி னல்லதோ ரிசையை வேய்தலோ 


இருவடி.சூட்டு படலம்‌ 472 


நினைய லோவிடா மெடிய வன்பமி 
புனத லோவைய புதல்வ ராதருன்‌. 


* தனையர்‌ ஆயினார்‌ தந்தை தாயரை 

வினையின்‌ நல்லது ஓர்‌ இசையை வேய்தலோ, 
நினையல்‌ ஓவிடா நெடிய வன்‌ பழி 
புனைதலோ, ஐய ! புதல்வர்‌ ஆதல்தான்‌ ? ' 


பெர :--। ஐயனே ! புதல்வரானவர்கள்‌ (தாம்‌) மக்களாகப்‌ பிறந்த. 
தற்குப்‌ பயன்‌, (தங்கள்‌) தந்தையையும்‌, தாயையும்‌ (தங்கள்‌) செயல்க. 
ளால்‌ சிறந்ததொரு புகழை அடைவித்தலோ, (அன்றி) நினைப்பினின்றும்‌ 
நீங்காத பெரிய கொடிய பழிப்பைச்‌ சூட்டுதலோ ? ' 


கு :--*ஐய! தனையராயினார்‌ புதல்வராதல்தான்‌ வேய்தலோ ? 
புனைதலோ ? ' எனக்‌ கொண்டுகூட்டிப்‌ பொருள்‌ காண்க. நீங்காது,. 
என்றும்‌ நிலைத்து நிற்கும்‌ பழியை * நினையலோவிடா நெடியவன்பழி * 
என்றான்‌. (110). 


2573. இம்மை பொய்யுரைத்‌ தவறி யெந்தையா 
ரம்மை வெம்மைசேர்‌ நரக மாளயான்‌ 
கொம்மை வெம்முலைக்‌ குவையின்‌ வைகிவாழ்‌. 
செம்மை சேர்நிலத்‌ தரசு செய்வெனோ. 


* இம்மை பொய்‌ உரைத்து இவறி, எந்தையார்‌ 
அம்மை வெம்மை சேர்‌ நரகம்‌ ஆள, யான்‌ 
கொம்மை வெம்‌ முலைக்‌ குவையின்‌ வைகி வாழ்‌ 
செம்மை சேர்‌ நிலத்து அரசு செய்வெனோ ? * 


பொ :--* எனது தந்தையானவர்‌ மறுமையில்‌ கொடுமைபொரு நீதின 
நரகத்‌ துன்பத்தையடையும்படி, நான்‌ இப்பிறப்பிலே (தாயாகிய 
கைகேயிக்குச்‌ சொன்ன வார்த்தையைப்‌) பொய்யாக்கிப்‌ பேராசை 
கொண்டு, திரண்ட வீரும்பத்தக்க முலைத்தொகுதியில்‌ தங்கி வாழ்கின்ற 
இன்பச்‌ செல்வம்‌ அமைந்த நிலவுலகத்து அரசாள்வேனோ ? : 

கு :—* பொய்யுரைத்து ” என்பது, முன்‌ (மன்னவன்‌ பணியன்றாகில்‌” 
எனத்‌ தொடங்கும்‌ 1693-ஆம்‌ பாடலில்‌ உரைத்தவற்றைப்‌ பொய்யாக்‌ 
குதல்‌. இவறுதல்‌-வீரும்புதல்‌. அவ்வாறு இராமன்‌ பொய்யனாகி இவறு 
வனேயாகில்‌, ஒழுக்கம்‌ தவறிய தன்னைப்‌ பெற்றமையால்‌ தசரதன்‌ 
நரகாளவேண்டிவரும்‌ என இராமன்‌எண்ணி இவ்வாறு கூறினன்‌ என்க. 


478 அயோத்தியா காண்டம்‌ 


இவ்வாறன்றி, * இம்மை பொய்யுரைத்திவறி' என்பதைத்‌ தசரதன்‌ 
செயலாக்கிக்‌ கூறுதல்‌ பொருந்தாமை காண்க. (111) 


2574. வரனி லுந்தைசொன்‌ மரபி னலுடைத்‌ 
கரணி நின்னகென்‌ றியைந்த தன்மையா 
லுரனி னீபிறந்‌ துரிமை யாதலா 
லரசு நின்னதே யாள்க வென்னவே. 


*வரன்‌ நில்‌ உந்தை சொல்‌ மரபினால்‌, உடைத்‌ 
தரணி நின்னது என்று இயைந்த தன்மையால்‌, 
உரனின்‌ நீ பிறந்து உரிமை ஆதலால்‌, 

அரசு நின்னதே, ஆள்க ' என்னவே. 


பெ :—* (கைகேயிக்குக்‌ கொடுத்த) வரத்திலே நிலைத்து நின்ற உன்‌ 
தந்தை சொன்ன முறைமைப்படி, அவனுடையதான நிலம்‌ உன்‌ 
னுடையது என்று பொருந்தின தன்மையினாலும்‌, நீ (அதனை ஆளுதற்‌ 
கேற்ற) வலிமையோடுதோன்‌ நி உரிமைபெற்றவனாதலாலும்‌, இராச்சியம்‌ 
உன்னுடையதேயாகும்‌ ; (அதனை நீ) அரசாள்க.” என்று (இராமன்‌ 
பரதனை நோக்கிச்‌) சொல்லவும்‌. ்‌ 

௫:--' நீ பிறந்து உரிமையாதலால்‌ ? என்றது, கைகேயியின்‌ 
மணத்தின்போது தசரதன்‌ அவள்‌ தந்தையிடம்‌ * இவள்‌ வயிற்றிற்‌ 
பிறக்கும்‌ மகவுக்குப்‌ பட்டம்‌ சூட்டுகிறேன்‌" என்று வாக்குக்‌ கொடுத்த 
தாக வான்மீகம்‌, அயோத்தியா காண்டம்‌, சர்க்கம்‌ 107-ல்‌ காணப்படும்‌ 
செய்தியை நினைவுறுத்தியதாதல்‌ வேண்டும்‌ என்க. இச்செய்யுள்‌ மேலி 
ரண்டு செய்யுள்களில்‌ தொடர்ந்து முடியும்‌. (112) 


பரதன்‌ இராமனை மீண்டும்‌ முடிபுனைய வேண்டுதல்‌ 2575-2576 


2575. முன்னர்‌ வந்துதித்‌ துலக முன்றினு 
நின்னை யொப்பிலா நீபி றந்தபா 
ரென்ன தாகில்யா னின்று தந்தனென்‌ 
மன்ன போந்துநீ மகுடஞ்‌ சூடெனா. 


* முன்னர்‌ வந்து உதித்து, உலகம்‌ மூன்றினும்‌ 
நின்னை ஒப்பு இலா நீ பிறந்த பார்‌ 
என்னது ஆகில்‌, யான்‌ இன்று தந்தனென்‌ ; 
மன்ன ! போந்து நீ மகுடம்‌ சூடு” எனா. 


இருவடி. சூட்டு படலம்‌ 4179 


பெ :-—' (எனக்கு) முன்னே வந்து தோன்றி, மூவுலகங்களிலும்‌ 
உன்னையொப்பவரில்லாத நீ பிறப்புரிமையாகப்‌ பெற்ற இராச்சியம்‌ 
[நீ சொன்னபடி) என்னுடையதானால்‌, நான்‌ இப்பொழுது (அதனை 
உனக்குக்‌) கொடுத்தேன்‌ ; அரசனே ! நீ மீண்டு வந்து பொன்முடி 
தரிப்பாய்‌ * என்று சொல்லி, (* வேண்டினான்‌ ' என அடுத்த செய்யுளோடு 
முடியும்‌.) 

கு:-—இராமன்‌ எவ்வளவு மறுத்தாலும்‌, உண்மையில்‌ அவனே 
கருவிலே திருவுடைய மன்னவன்‌ என்ற பரதனின்‌ திடமான கொள்கை, 
அவன்‌ கூறிய :மன்ன” என்ற சொல்லால்‌ நன்கு புலனாகிறது. (114) 


2576. மலங்கி வையகம்‌ வருந்தி வைகநீ 
யுலங்கொ டோளுனக்‌ குறுவ செய்தியோ 
கலங்கு ருவணங்‌ காத்தி போந்தெனாப்‌. 
பொலங்கு லாவுதாள்‌ பூண்டு வேண்டினான்‌. 


*மலங்கி வையகம்‌ வருந்தி வைக, நீ, 

உலம்‌ கொள்‌ தோள்‌ உனக்கு, உறுவ செய்தியோ? 
கலங்குறா வணம்‌ காத்தி போந்து ' எனாப்‌ 

பொலம்‌ குலாவு தாள்‌ பூண்டு, வேண்டினான்‌. 


பொ :—* உலகம்‌ முழுவதும்‌ மனங்கலங்கி வருத்தமுற்று நிற்க, 
கற்றூாணையொத்த தோள்களையுடைய நீ உனக்கு விருப்பமானவற்றைச்‌ 
செய்வாயோ ? (உலகம்‌) கலக்கமடையாதபடி மீண்டு வந்து பாது 
காப்பாய்‌” என்றும்‌ சொல்லி (இராமனுடைய) அழகு விளங்கும்‌ திருவடி 
களைத்‌ தாங்கி நின்று வேண்டினான்‌ (பரதன்‌). 

கு :—உலம்‌ - திரண்ட கல்‌. தோள்‌ உனக்கு - தோள்களையுடைய 


உனக்கு, (114) 


பரதனை அரசாளும்படி இராமன்‌ ஆணையிடுதல்‌ 2577-2580 


2577. பசைந்த சிந்தைநீ பரிவின்‌ வையமென்‌ ' 
வசஞ்செய்‌ தாலது முறைமை யோவசைக்‌ 
கசைந்த வெந்கையா ரருள வன்றுகா 
னிசைந்த வாண்டெலா மின்றொ டேறுமோ. 


480 அயோத்தியா காண்டம்‌ 


*பசைந்த சிந்தை நீ பரிவின்‌ வையம்‌ என்‌ 
வசம்‌ செய்தால்‌, அது முறைமையோ ? வசைக்கு 
அசைந்த எந்தையார்‌ அருள, அன்று, நான்‌, 
இசைந்த ஆண்டு எலாம்‌ இன்றொடு ஏறுமோ ? * 
பொ:--* (என்னிடம்‌) அன்புகொண்ட மனத்தையுடைய நீ (உன்‌) 
விருப்பத்தின்படி. உலகத்தை எனக்கு உரிமைப்படுத்திவிட்டால்‌, அது 
ஒழுங்காகுமோ ? (ஆகாது). பழிக்கு அஞ்சிய நம்‌ தந்தையார்‌ (வரம்‌) 
அளிக்க (அதன்படி) அப்பொழுது நான்‌ ஒப்புக்கொண்ட ஆண்டுக 
ளெல்லாம்‌ இற்றை நாளோடு முடிவடை ந்துவிடுமோ ? 
கு :-பசைந்த சிந்தை நீ - அன்பு மிக்க மனமுடைய நீ. பரிவின்‌- 
அன்பினால்‌. அசைந்த - நடுங்கிய. “நீ இன்று அரசை எனக்கு 
உரிமைப்படுத்திவிட்டால்‌ நான்‌ புரியவேண்டிய பதினான்கு ஆண்டு 
வனவாசம்‌ இன்றோடு முற்றுப்பெற்றுவிடாது' என்று இராமன்‌ 
கூறினான்‌. (115) 


2578. வாய்மை யென்னுமீ 

தன்றி வையகந்‌ 
தூய்மை யென்றுமொன்‌ 

அண்மை சொல்லுமோ 
இமை தானதிற்‌ 

றீர்த லன்றியே 
யாய்மெய்‌ யாகவே 

மற்றைய லாவதே. 


* வாய்மை என்னும்‌ ஈது அன்றி, வையகம்‌ 
தூய்மை என்றும்‌ ஒன்று உண்மை சொல்லுமோ ? 
தீமை தான்‌ அதில்‌ தீர்தல்‌; அன்றியே, 

ஆய்‌, மெய்யாக, வேறு அறையல்‌ ஆவதே? 


பொ :--* வாய்மை என்னும்‌ ஈதன்றித்‌ தூய்மையுடையதாக வேறு 
ஒன்றும்‌ உளது என்று உலகத்துப்‌ பெரியோர்‌ கூறுவார்களோ? 
(கூறார்‌) ; அந்த வாய்மையினின்றுந்‌ தவறுதல்‌ தீமையேயாகும்‌ ; 
அதுவல்லாமல்‌ வேறு சொல்லவும்‌ முடியுமா ? (இதனை) உண்மையாக ' 
ஆராய்ந்து பார்‌.” 

கு:--“ புறந்தூய்மை நீரா னமையு மகந்தூய்மை, வாய்மையாற்‌ 
காணப்படும்‌” (364.) எனவும்‌, “தூஉய்மை யென்ப தவாவின்மை மற்றது, 


இருவடி சூட்டு படலம்‌ 481 


வாஅய்மை வேண்ட வரும்‌” (298.) எனவும்‌ வந்துள்ள திருக்குறள்களின்‌ 
கருத்து முதலிரண்டடிகளிற்‌ பயின்று வந்தமை காணத்தகும்‌. (116). 


2579. எந்தை யேவவாண்‌ டேழொ டேழெனா, 
வந்த காலநான்‌ வனத்துள்‌ வைகநீ 
குந்த பாரகந்‌ தன்னை மெய்ம்மையா 
லந்த நாளெலா மாளென்‌ னாணையால்‌; 


* எந்தை ஏவ, ஆண்டு ஏழொடு ஏழ்‌ எனா 
வந்த காலம்‌ நான்‌ வனத்துள்‌ வைக, நீ, 
குந்த பாரகம்‌ தன்னை, மெய்ம்மையால்‌ 
அந்த நாள்‌ எலாம்‌ ஆள்‌, என்‌ ஆணை, ஷல்‌.' 
பொ :-—* எமது தந்த கட்டளையிட்டபடி ஏழுடன்‌ ஏழு கூடி வந்த: 
பதினான்கு ஆண்டுக்‌ காலமும்‌ நான்‌ காட்டில்‌ வாழ்ந்துவர, அந்தக்‌. 
காலம்‌ முழுதும்‌ (தந்தை) அளித்த நாட்டை (அவர்‌) உண்மை தவரறாதபடி 
நீ ஆண்டுவருவாயாக ; (இது) என்‌ கட்டளை." 


கு :—தந்த பாரகம்‌ என்பதை, தந்தை தந்த பாரகம்‌ எனக்கொள்க. 
“ தந்தை ஆணைப்படி நான்‌ காட்டில்‌ உறையவேண்டியுள்ளதால்‌, நீ என்‌ 
ஆணைப்படி நாட்டை ஆண்டுவரக்கடவாய்‌ ' என்றான்‌ என்க. ஆல்‌, 
அசை. (117) 


2580. மன்னவ ஸிருக்க வேயு 
ஸ்‌ மணிீயணி மகுடஞ்‌ சூடு 
கென்னயா. ஸனியைந்த தன்னா 
னேயது மறுக்க வஞ்சி 
யன்னது நினைந்து நீயென்‌ 
னாணையை மறுக்க லாமோ 
சொன்னது செய்தி யைய 
துயருழந்‌ தயர லென்றான்‌. 


* மன்னவன்‌ இருக்கவேயும்‌, 
“ மணி அணி மகுடம்‌ சூடுக ” 
என்ன, யான்‌ இயைந்தது, அன்னான்‌ 
ஏயது மறுக்க அஞ்சி ; 
31 


482 அயோத்தியா காண்டம்‌ 


அன்னது நினைந்து நீ என்‌ 
ஆணையை மறுக்கலாமோ ? 
சொன்னது செய்தி, ஐய! 
துயர்‌ உழந்து அயரல்‌!' என்றான்‌. 
பொ :—'(தசரத சக்கரவர்த்தி) உயிரோடிருக்கும்பொழுதே “மணிகள்‌ 
பதித்த அழகிய கிரீடத்தைத்‌ தரிப்பாய்‌'' என்று சொல்லவும்‌, நான்‌ 
அதற்கு உடன்பட்டது (எதனாலென்னில்‌) அத்தந்தையின்‌ கட்டளையை 
மறுத்தற்கு அஞ்சியேயாகும்‌ ; (அரசாளவேண்டும்‌ என்ற விருப்பத்தா 
லன்று, அவ்விதம்‌ நான்‌ உடன்பட்ட) அதனை நீ (பெரிதாக) நினைத்துக்‌ 
கொண்டு நீ (இப்பொழுது) என்‌ கட்டளையை மறுக்கலாமோ? நான்‌ 
சொன்னபடியே செய்வாயாக; ஐய ! துன்பத்தில்‌ வருந்தித்‌ தளரா8த” 
என்று கூறினான்‌. 
கு :--* நான்‌ எவ்வாறு நம்‌ தந்தையின்‌ ஆணையை மருது மகுடம்‌ 
சூட இசைந்தேனோ, அதுபோல்‌, நீயும்‌ என்சொல்‌ மறாது அரசாள 
வேண்டும்‌ ' என்று இராமன்‌ சொன்னதாகவும்‌ இப்பாடலில்‌ கருத்து 
தொனிப்பதைக்‌ காணலாம்‌. (118) 


வசிட்டன்‌ கூறத்‌ தொடங்குதல்‌ 
.2581. ஒள்ளியோ னினைய வெல்லா 
மூரைத்தலு முரைக்க லுற்ற 
பள்ளநீர்‌ வெள்ள மன்ன 
பரதனை விலக்கிப்‌ பண்டு 
தெள்ளிய குலத்தோர்‌ செய்கை 
சிக்கறச்‌ சந்தை நோக்கி 
வள்ளியோய்‌ கேட்டி யென்னா 
வசிட்டமா முனிவன்‌ சொன்னான்‌. 
ஒள்ளியோன்‌ இனைய எல்லாம்‌ 
உரைத்தலும்‌, உரைக்கல்‌ உற்ற 
பள்ளம்‌ நீர்‌ வெள்ளம்‌ அன்ன 
பரதனை விலக்கிப்‌ பண்டு 
தெள்ளிய குலத்தோர்‌ செய்கை 
சிக்கு அறச்‌ சிந்தை நோக்கி, 
 வள்ளியோய்‌ ! கேட்டி” என்னா, 
வசிட்ட மா முனிவன்‌ சொன்னான்‌. 


இருவடி.சூட்டு படலம்‌ 483 


பொ :--அறிவுடையோனான இராமன்‌ இவை போன்றவற்றை . 
யெல்லாம்‌ கூறியவுடனே, (அவற்றுக்கு) மறுமொழி கூறப்‌ பள்ளத்திற்‌ 
யாயும்‌ வெள்ளப்புனல்போல்‌ விரையலுற்ற பரதனைத்‌ தடுத்து, 
(இராமனுடைய) தெளிந்த (குற்றமில்லாத) குலத்தில்‌ வந்த முன்னோர்‌ 
களின்‌ செயல்களைக்‌ கசடற மனத்திலே தெரியப்‌ பார்த்து, (இராமனை 
நோக்கி) * வண்மைக்குணமுடையவனே ! (நான்‌ சொல்வதைக்‌) 
கேட்பாயாக ” என்று பெரிய வசிட்ட முனிவன்‌ கூறலுற்றான்‌. 


கு :- முன்னரும்‌, பாலகாண்டம்‌, குலமுறை கிளத்து படலத்தில்‌, 

** தள்ளரிய பெருநீதித்‌ தனியாறு புகமண்டும்‌, பள்ளமெனுந்‌ தகை 
யானைப்‌ பரதனெனும்‌ பெயரானை '' என்று பரதன்‌ கூறப்பட்டுள்ளான்‌. 
(119) 


வசிட்டன்‌ இராமன்‌ ஆளுதலே முறை எனல்‌ 2582-2587 


2582. கிளரகன்‌ புனலுணின்‌ றரியொர்‌ கேழலா 
ஸூ யிளையெனுமட்‌ திருவினை. யேந்தி னானரோ 
வுளைவரும்‌ பெருமையோ ரெயிற்றி னுட்புரை 
வளரிளம்‌ பிறையிடை மறுவிற்‌ றோேன்றவே. 


* கிளர்‌ அகன்‌ புனலுள்‌ நின்று, அரி, ஒர்‌ கேழல்‌ஆய்‌, 
இளை எனும்‌ திருவினை ஏந்தினான்‌ அரோ, 

உளைவு அரும்‌ பெருமை ஓர்‌ எயிற்றின்‌ உள்‌ புரை 
வளர்‌ இளம்‌ பிறையிடை. மறுவின்‌ தோன்றவே.” 


பொ :--* (ஆதியில்‌) திருமால்‌, ஒப்பற்றதொரு பன்றிவடிவமெடுத்து 
அழிதலில்லாத பெருமையையுடைய ஒரு கோரப்பல்லின்‌ உள்ளிடத்தில்‌, ' 
வளரும்‌ இளம்பிறைச்‌ சந்திரனிடத்துக்‌ களங்கம்போலக்‌ காணப்படும்படி 
பொங்குகிற பரந்த கடலினின்றும்‌ இளை என்னும்‌ பெயருடைய திருப்‌ 
போன்ற பூமாதேவியைத்‌ தூக்கினான்‌.” 


கு :--வராகமூர்த்தியின்‌ எயிற்றுக்குப்‌ பிறையையும்‌, பூமிக்கு அப்‌ 
யிறையிலுள்ள களங்கத்தையும்‌ உவமை கூறியவாறு. *: நிறக்குஞ்‌ 
செழுஞ்சுடர்க்‌ கோடுமிப்‌ பாரு நிசாமுகத்துச்‌, சிறக்கும்‌ பிறையுங்‌ களங்க 
மும்‌ போலு மெனிற்சிறுகண்‌, மறக்குஞ்‌ சரஞ்செற்ற மாயோ னரங்கன்‌ 
வராகமதாய்ப்‌, பிறக்கும்‌ பிறப்பின்‌ பெருமையெவ்‌ வாறினிப்‌ பேசுவதே.”* 
(28) என்ற திருவரங்கத்து மாலைச்‌ செய்யுளிலும்‌ இவ்வுவமை எடுத்‌ 
தாளப்பட்டுள்ளது. உளைதல்‌ - அழிதல்‌ : 44 உளையர வலியொல்க 7” 
(தேவாரம்‌, 570, 8), (120) 


484 அயோத்தியா காண்டம்‌ 


2583. ஆதிய வமைதியி னிறுதி யைம்பெரும்‌ 
பூதமும்‌ வெளியொழித்‌ தெவையும்‌ புக்கபி 
னாதனவ்‌ வகன்புன னல்‌ நண்ணருஞ்‌ . 
சோதியாந்‌ தன்மையிற்‌ றுயிறன்‌ மேயினான்‌. 


‘ ஆதிய அமைதியின்‌ இறுதி, ஐம்பெரும்‌ 
பூதமும்‌ வெளி ஒழித்து எவையும்‌ புக்கபின்‌ 
நாதன்‌ அவ்‌ அகன்‌ புனல்‌ நல்கி, நண்ணரும்‌ 
சோதி ஆம்‌ தன்மையின்‌ துயிறல்‌ மேயினான்‌. 


பெர :— முன்‌ நடந்த அக்கல்ப காலத்தின்‌ முடிவிலே ஐந்துபெரும்‌ 
பூதங்களும்‌ வெளிவருந்‌ தன்மையை நீக்கி எல்லாத்‌ தத்துவங்களும்‌ 
(இறைவன்‌ வடிவத்துள்ளே) புகுந்தபின்‌, தலைவனான திருமால்‌ 
பரந்த நீரைப்‌ படைத்துப்‌ (பிறர்க்குப்‌) பொருந்துதற்கரிய ஒளியுருவான 
தன்மையோடு அறிதுயில்‌ செய்தலைப்‌ பொருந்தினான்‌.” 

கு :—வெளி ஒழித்து என்பதற்கு, பருநிலை நீங்கி நுண்ணிலை யெய்தி' 
யென்றும்‌ கொள்ளலாம்‌. (121) 


2584. ஏற்றவித்‌ தன்மையி னமரர்க்‌ கின்னமு 
தூற்றுடைக்‌ கடல்வண அனுந்தி யுந்திய 
நூற்றிதழ்க்‌ கமலத்தி னொய்தின்‌ யாவையும்‌ 
தோற்றுவித்‌ அதவிட முதல்வன்‌ றோன்‌ றினான்‌. 
* ஏற்ற: இத்தன்மையின்‌, அமரர்க்கு இன்‌ அமுது 
ஊற்றுடைக்‌ கடல்வணன்‌ உந்தி உந்திய 
நூற்று இதழ்க்‌ கமலத்தின்‌, நொய்தின்‌ யாவையும்‌ 
தோற்றுவித்து உதவிட, முதல்வன்‌ தோன்றினான்‌.” 

பொ :-' (இங்ஙனம்‌ துயிலுதலை) ஏற்றுக்கொண்ட இந்தத்‌ தன்மை 
யையுடைய தேவர்களுக்கு இனிய அமிர்தத்தைச்‌ சொரிதலையுடைய 
கடல்போலும்‌ கரிய நிறத்தையுடைய திருமாலினது கொப்பூழ்‌ 
தோற்றுவித்த நூறு இதழ்களையுடைய தாமரை மலரினின்று (படைப்‌ 
பிற்கு) முதல்வனாகிய பிரமன்‌ வெளிப்பட்டான்‌." 

கு: சேற்றுவளர்‌ தாமரை பயந்த வொண்கேழ்‌, நூற்றித ழலரி 
னிரைகண்‌ டன்ன ' (புறம்‌-27) என்பதாலும்‌, நூறு இதழ்களையுடைய 

தாமரை மலர்‌ உண்டென்பது தெரியவரும்‌. (122 


இருவடி சூட்டு படலம்‌ 485 


2585. அன்றவ னுலகினை யளிக்க வாய 
துன்றனிக்‌ குலமுத லுள்ள வேந்தர்க 
ளின்றள வினுமுறை யிகந்து ளாரிலை 
யொன்றுள துரையின முணரக்‌ கேட்டியால்‌. 


* அன்று அவன்‌ உலகினை அளிக்க, ஆகியது 
உன்‌ தனிக்‌ குலம்‌ முதல்‌; உள்ள வேந்தர்கள்‌ 
இன்று அளவினும்‌ முறை இகத்துளார்‌ இலை; 
ஒன்று உளது உரை இனம்‌, உணரக்‌ கேட்டியால்‌.” 
பெர :--* அக்காலத்தில்‌ அப்பிரமன்‌ உலகத்தைப்‌ படைக்க, உன்‌ 
னுடைய ஒப்பற்ற (சூரிய) குலம்‌ முதலில்‌ உண்டாயிற்று; (அக்குலத்தில்‌) 
உள்ள அரசர்களுள்‌ முறைமை தவறினவர்கள்‌ இன்றுவரையிலும்‌ 
இல்லை ; இன்னமும்‌ சொல்ல வேண்டுவது ஒன்று உள்ளது ; தெரியக்‌ 
கேட்பாய்‌.” 
கு முறை இகந்துளார்‌ என்றது, மூத்தவனிருக்க இளையவன்‌ 
முடிசூடுதல்‌. 
*ஆதிமா லமல னாபிகமலத்‌ தயனுதித்‌ 
தயன்‌ மரீசியெனு மண்ணலை யளித்த பரிசுங்‌ 
காதல்‌ கூர்தரு மரீசிமக னாகி வளருங்‌ 
காசிபன்‌ கதிரருக்கனை யளித்த பரிசும்‌ ” 


“எனக்‌ கலிங்கத்துப்‌ பரணியும்‌ சூரியகுலத்‌ தோற்றத்தைக்‌ காட்டுகின்றது. 
(123) 


2586. இதவிய லியற்றிய குரவர்‌ யாரினு 
மதவியல்‌ களிற்றினாய்‌ மறுவில்‌ விஞ்சைகள்‌ 
பதவிய விருமையும்‌ பயக்கப்‌ பண்பினா 
லுதவிய வொருவனே யுயரு மென்பரால்‌. 


்‌ * இத இயல்‌ இயற்றிய குரவர்‌ யாரினும்‌ 
மத இயல்‌ களிற்றினாய்‌! “மறு இல்‌ விஞ்சைகள்‌ 
பதவிய இருமையும்‌ பயக்கப்‌ பண்பினால்‌ 
உதவிய ஒருவனே உயரும்‌ ” என்பரால்‌.” 


பொ :—* வலிய ஆண்யானை போன்றவனே ! நன்மையான செயல்‌ 
களைச்‌ செய்த பெரியோர்கள்‌ (ஐங்குரவர்கள்‌) யாரையும்‌ விட, * குற்ற 
மில்லாத கல்விகளைப்‌ பதவியாகவுள்ள இம்மை மறுமை யென்னும்‌ 


/ 


486 அயோத்தியா காண்டம்‌ 


இரண்டின்பங்களையும்‌ விளைக்குமாறு அன்போடு கற்பித்துக்‌ கொடுத்த 
ஆசிரியன்‌ ஒருத்தனே உயர்ந்தவன்‌ '' என்று (நூலோர்‌) கூறுவர்‌." 


கு :--* அரச னுவாத்தியான்‌ றாய்தந்தை தம்முன்‌, நிகரில்‌ குரவரிவர்‌ ட்‌ 
(ஆசாரக்கோவை-17) என்பதால்‌ ஐங்குரவரை அறியலாம்‌. “ எழுத்தறி 
வித்தவ னிறைவ னாகும்‌” என்பதையும்‌ நோக்குக. ** தொழற்குரிய 
தேவரும்‌, குரவரேயெனப்‌ பெரிது கோடியால்‌,'! (2569) “அந்த நற்‌ 
பெருங்‌ குரவராரெனச்‌, சிந்தை தேர்வுறத்‌ தெரிய நோக்கினால்‌, தந்தை 
தாயர்‌ '' (2570) என்று முன்‌ இராமன்‌ கூறினவற்றை மறுத்து: 
வசிட்டன்‌ இவ்வாறு கூறினான்‌ என்க. மத என்னும்‌ உரிச்சொல்‌ 
வலிமை யென்னும்‌ பொருட்டு. “*மதவே மடனும்‌ வலியு மாகும்‌.!” 
(தொல்‌. சொல்‌-977) (124) 


2587. என்றலால்‌ யானுனை யெடுத்து விஞ்சைக 
ளொன்றலா தனபல வுதவிற்‌ றுண்மையா 
லன்றெனா தின்றென தாணை யையநீ 
நன்றுபோந்‌ தளியுனக்‌ குரிய நாடென்றான்‌. 


* என்றலால்‌ யான்‌ உனை எடுத்து விஞ்சைகள்‌ 
ஒன்று அலாதன பல உதவிற்று உண்மையால்‌, 
அன்று எனாது, இன்று எனது ஆணை, ஐய! நீ 
நன்று போந்து அளி, உனக்கு உரிய நாடு” என்றான்‌ - 


பொ :—“ என்று (நூலோர்‌) கூறுதலால்‌, ஐயனே! உன்னைத்‌ 
தேர்ந்துகொண்டு ஒன்றல்லாதனவாகிய பலவிச்சை(கல்வி)களையும்‌: 
உனக்குக்‌ கற்பித்தது மெய்‌ ஆதலால்‌, இப்பொழுது என்‌ கட்டளையை 
அல்லவென்று மறுக்காமல்‌ நீ உனக்கு உரிய நாட்டினை நன்றாக வந்து: 
காக்கக்‌ கடவை?” என்று சொன்னான்‌. 

கு :--என்றலால்‌ என்றது முந்திய பாடலிற்‌ கூறப்பட்டதனை.. 
எடுத்து என்பதற்குக்‌ குழந்தை முதலே எடுத்து வளர்த்து என்றும்‌, 
பாராட்டி என்றும்‌ பொருள்‌ கூறலாம்‌. விஞ்சை - கல்வி: அது பல 
துறைப்பட்டிருத்தலின்‌ பன்மையிற்‌ கூ நினார்‌. (125) 


இராமன்‌ வசிட்டனை மறுத்து வினாவுதல்‌ 2588-2591 


2588. கூறிய முனிவனைக்‌ குளிர்ந்த தாமரை 
சிறிய கைகளாற்‌ றொழுது செங்கணா 


இருவடி.சூட்டு படலம்‌ 467 


னாறிய சிந்தனை யறிஞ வொன்றுரை 
கூறுவ துளதெனக்‌ கூறன்‌ மேயினான்‌. 


“கூறிய முனிவனைக்‌ குளிர்ந்த தாமரை 
சீறிய கைகளால்‌ தொழுது, செங்கணான்‌, 

“ ஆறிய சிந்தனை அறிஞ! ஒன்று உரை 
கூறுவது உளது? எனக்‌ கூறல்‌ மேயினான்‌. 


பொ:--(முந்திய பாடல்களிற்‌ கண்டவாறு) சொன்ன வசிட்ட 
முனிவனைச்‌ சிவந்த கண்களையுடைய இராமன்‌, குளிர்ச்சி பொருந்திய 
செந்தாமரை மலர்களைப்‌ பகையென்று சினந்த கைகளால்‌ அஞ்சலித்து, 
* அடங்கிய மனத்தையுடைய அறிவிற்‌ சிறந்தவனே ! (நான்‌) சொல்ல 
வேண்டுவது ஒன்று உளது" என்று சொல்லி (அதனைச்‌) சொல்லத்‌ 
தொடங்கினான்‌. 


கு:--சீறிய என்றது வென்ற என்றபடி. குளிர்ந்த தாமரையை 
இராமன்‌ கைகள்‌ ஒத்திருந்ததை, அக்கைகள்‌ தாமரையைச்‌ சீறின 
என்று கவிஞர்‌ நயம்படக்‌ கூறினார்‌: அதனால்‌ ஆறிய மனத்தனாகிய 
வசிட்டனையும்‌ இராமன்‌ சிறிது சீறியே பேசலுற்றான்‌ என்பதைக்‌ குறிப்‌ 
பாகக்‌ காட்டியுள்ளார்‌ என்க, குருவின்‌ மொழியை மீறியே இங்கு. 
இராமன்‌ பேசுகின்றான்‌ என்பதையும்‌ நினைவிற்‌ கொள்ளுதல்வேண்டும்‌. 
செந்தாமரைபோன்ற கண்ணையுடையவன்‌ ஆதலின்‌, இராமனுக்குச்‌ 
செங்கணான்‌ என்றே ஒரு பெயர்‌ உண்டு. ஆயினும்‌, இவ்விடத்தில்‌ 
அவன்‌ அப்பெயரால்‌ சுட்டப்பட்டது, அவன்‌ கொண்ட சீற்றத்தால்‌ 
கண்கள்‌ கூடச்‌ சிறிது சிவந்தனவோ என்னும்படி யிருந்தது என்றவாறு. 

ஜாபாலி முனிவன்‌ நாத்திக வாதத்தைக்‌ கூறி இராமனை இசையச்‌ 
சொன்னான்‌ என்றும்‌, அதற்கு இராமன்‌ அம்முனியை முனிந்து 
கொண்டான்‌ என்றும்‌, அப்பொழுது வசிட்டர்‌ இராமன்‌ முனிவை ஆற்று 
வித்து அரசாளும்படி வேண்டினார்‌ என்றும்‌ வான்மீகத்திற்‌ கூறப்‌ 
படுகிறது. (126) 


2589. சான்றவ ராகதன்‌ குரவ ராகதாய்‌ 
போன்றவ ராகபொற்‌ புதல்வ ராகதான்‌ 
மறேன்றரு மலருளான்‌ சிறுவ செய்வெனென்‌ 
மேன்றபி னவ்வுரை மறுக்கு மீட்டதோ. 


“சான்றவர்‌ ஆக, தன்‌ குரவர்‌ ஆக, தாய்‌ 
போன்றவர்‌ ஆக, பொன்‌ புதல்வர்‌ ஆக தான்‌, 


488 அயோத்தியா காண்டம்‌ 


தேன்‌ தரு மலர்‌ உளான்‌ சிறுவ ! செய்வென்‌ என்று 
ஏன்றபின்‌, அவ்‌ உரை மறுக்கும்‌ ஈட்டதோ ?' 
பெொ:-—*தேன்‌ பிலிற்றும்‌ தாமரைமலரில்‌ வீற்றிருக்கிற . பிரமனது 
மகனே ! சால்புடைப்‌ பெரியோரேயாகட்டும்‌, தனது ஆசிரியரே 
யாகட்டும்‌, தாய்போன்றவரேயாகட்டும்‌, பொன்போன்ற புதல்வரே 
யாகட்டும்‌, (ஒன்றைச்‌) செய்வேன்‌ என்று ஏற்றுக்கொண்ட பிறகு, அந்‌ 
தச்‌ சொல்‌ தடுக்கத்தக்க தன்மையுடையதோ ?' 


கு சான்றவர்‌ - எல்லா நற்குணங்களும்‌ நிறைந்த பெரியோர்‌. 
பொற்புதல்வர்‌ - பொன்னைப்போன்ற புதல்வர்‌. பொன்போற்‌ 
புதல்வர்‌ '' (புறம்‌ - 9). பொற்புதல்வர்‌ என்பதைப்‌ * பொய்ப்புதல்வர்‌ * 
எனப்‌ பிழைபட எழுதியும்‌, பின்னர்‌ அதனை “ மெய்ப்புதல்வர்‌ ' எனத்‌ 
திருத்தியும்‌ வெவ்வேறு பாடங்கொண்ட சுவடிகளும்‌ உள. வசிட்டர்‌ 
அறத்திற்குப்‌ புறம்பாகப்‌ பேசினார்‌ எனக்கொண்டு, பிரமனுக்குச்‌ 
சிறுவன்‌ என்று கூறுமுகத்தான்‌, அவரும்‌ சிறுமை முற்றிலும்‌ நீங்கின 
பாடில்லை எனக்‌ குறித்தவாரறாம்‌. (127) 


2590. தாய்பணித்‌ துவந்தன 
கந்தை செய்கென 
வேயவெப்‌ பொருள்களு 
மிறைஞ்சி மேற்கொளாத்‌ 
தீியவப்‌ புலையனிற்‌ 
செய்கை தேர்கிலா 
நாயெனத்‌ திரிவது 
நல்ல தல்லதோ. 


“தாய்‌ பணித்து உவந்தன, தந்தை செய்கென 
ஏய, எப்பொருள்களும்‌ இறைஞ்சி மேற்கொளாத்‌ 
தீய அப்‌ புலையனின்‌, செய்கை தேர்கிலா 

நாய்‌ எனத்‌ திரிவது நல்லது அல்லதோ ?” 


பொ :--* தாய்‌ மகிழ்ந்து கட்டளையிட்டவையும்‌, . தந்தை செய்வாய்‌ 
என்று ஏவியவையுமாகிய எந்தக்‌ காரியங்களையும்‌ வணங்கித்‌ தலைமேற்‌ 
கொள்ளாத கொடிய அந்தப்‌ புலையனைக்‌ காட்டிலும்‌, செய்யத்‌ தக்க 
வற்றை அறியாத நாயாக எங்கும்‌ அலைவது நல்லதன்றோ ? ' 


கு இன்னவை செய்யத்தக்கவை யென்றும்‌, இன்னவை செய்யத்‌ 
தகாதவை யென்றும்‌ ஆய்ந்துணரத்தக்க மானுடப்‌ பிறப்பில்‌ வந்தவன்‌, 


இருவடி சூட்டு படலம்‌ 489 


அன்னையும்‌ தந்தையும்‌ முன்னறி தெய்வம்‌ எனக்கொண்டு அன்னார்‌ 
கவலை வழிபட்டு மேற்கொள்ளவேண்டும்‌ ; அல்லது நாயினுடைய 
சிறந்த குணமாகிய நன்றியறிதல்‌ என்னும்‌ உணர்வோடாவது பெற்றோர்‌ 
ஆணையின்படி நடக்கவேண்டும்‌ ; அங்ஙனமும்‌ செய்யானாகில்‌ அவன்‌ 
காயினும்‌ இழிந்தோனாகிய தீய புலையனேயாவான்‌ என்று இராமன்‌ 
கூறினன்‌ என்க. (128) 


2591. முன்னுறப்‌ பணித்தவர்‌ மொழியை யானென 

சென்னியிற்‌ கொண்டது செய்வெ னென்‌ றதன்‌ 
பின்னுறப்‌ பணித்தனை பெருமை யோயெனக்‌ 
கென்னினிச்‌ செய்வகை யுரைசெ யீங்கென்றான்‌. 


“முன்‌ உறப்‌ பணித்தவர்‌ மொழியை யான்‌ என 
சென்னியில்‌ கொண்டு, “அது செய்வென்‌ ” என்றதன்‌ 
யின்‌ உறப்‌ பணித்தனை, பெருமையோய்‌ ! எனக்கு 
என்‌ இனிச்‌ செய்வகை? உரைசெய்‌ ஈங்கு” என்றான்‌. 
பொ :-—*பெருமை வாய்ந்தவனே ! முற்படக்‌ கட்டளையிட்ட தாய்‌ 
தந்தையரது சொல்லை யான்‌ என்‌ தலைமேற்கொண்டு “அதைச்‌ 
செய்வேன்‌'' என்று உடன்பட்டபின்னாக (நீ வேறு) கட்டளையிட்டாய்‌ : 
இப்பொழுது எனக்குச்‌ ரெய்யத்தக்கது யாது? இங்கு நீ சொல்லி 
யருள்க' என்று (வசிட்டனை நோக்கி இராமன்‌) கூறினான்‌. 
்‌ கு :—* தாய்தந்தையர்‌ கட்டளையை நான்‌ முதலில்‌ ஏற்றுக்கொண்‌ 
'டேன்‌. அதன்‌ பின்னாகக்‌ குருவாகிய நீ வேறு கட்டளையிடுகின்றாய்‌. 
நான்‌ எதைச்‌ செய்வது என்று நீதான்‌ சொல்லவேண்டும்‌ ' என்று 
கேட்குமுகத்தான்‌ தாய்தந்தையர்‌ கட்டளையின்‌ மறுக்கமுடியாத முதன்‌ 
மையை இராமன்‌ வலியுறுத்தினன்‌ என்க. (129) 


பரதன்‌ தானும்‌ காடுறைவதாகக்‌ கூறல்‌ 


2592. முனிவனுமுரைப்பதோர்‌ முறைமை கண்டில 
மினியென விருந்தன னிளைய மைந்தனு 
மனையதே லாள்பவ ராள்க நாடுநான்‌ 
பனிபடர்‌ காடுடன்‌ படர்தன்‌ மெய்யென்றான்‌. 


முனிவனும்‌ * உரைப்பது ஓர்‌ முறைமை கண்டிலம்‌ 
இனி' என இருந்தனன்‌ ; இளைய மைந்தனும்‌, 


490 அயோத்தியா காண்டம்‌ 


* அனையதேல்‌ ஆள்பவர்‌ ஆள்க நாடு; நான்‌ 
பனி படர்‌ காடு உடன்‌ படர்தல்‌ மெய்‌” என்றான்‌. 


பொ :--(இராமன்‌ அவ்வாறு கூறவும்‌) வசிட்டனும்‌ * இனிக்கூறுவு 
தாகியதொரு முறைமையை யறிந்திலம்‌ * என்று எண்ணி வாளா 
இருந்தனன்‌. (அதையறிந்த) தம்பியாகிய பரதனும்‌, * அப்படியானால்‌ 
நாட்டையாள்பவர்கள்‌ ஆளட்டும்‌ : நான்‌ குளிர்ச்சி நீங்கிய காட்டில்‌ 

இராமனுடன்‌ செல்லுதல்‌ உண்மை ' என்று கூறினான்‌. 
ர :-பனி- குளிர்ச்சி. படர்தல்‌ - ஓடுதல்‌ ; செல்லுதல்‌ : நீங்குதல்‌. 
(130). 


இமையவர்‌ விசும்பில்‌ நின்று பரதன்‌ நாடாள வேண்டும்‌ எனல்‌: 
2593-2594 


2593. அவ்வழி யிமையவ ரறிந்து கூடினா 
ரிவ்வழி யிராமனை யிவன்கொண்‌ டேகுமேற்‌ 
செவ்வழித்‌ தன்றுநஞ்‌ செயலென்‌ றெண்ணினார்‌ 
கவ்வையர்‌ வீசும்பிடைக்‌ கழறன்‌ மேயினார்‌. 


அவ்வழி இமையவர்‌ அறிந்து கூடினார்‌, 

* இவ்வழி இராமனை இவன்‌ கொண்டு ஏகுமேல்‌, 
செவ்வழித்து அன்று நம்‌ செயல்‌ £ என்று எண்ணினார்‌, 
கவ்வையர்‌, விசும்பிடைக்‌ கழறல்‌ மேயினார்‌. 


பொ:--அவ்வேளையில்‌ தேவர்கள்‌ (இங்கு நடந்த யாவையும்‌) 
உணர்ந்து ஒன்று கூடி “இப்பொழுது இராமனைப்‌ பரதன்‌ (அயோத்திக்கு), 
அழைத்துக்கொண்டு செல்வானாகில்‌ (அரக்கரையொழித்தலாகிய) நமது. 
செய்கை நல்ல வழியில்‌ நிறைவேறாது ” என்று எண்ணியவர்களாய்‌, 
ஆரவாரம்‌ செய்து வானிடையிலே நின்று சொல்லத்‌ தொடங்கினார்கள்‌. 


கு :--தேவர்கள்‌ சொல்லியது வரும்‌ பாடலிற்‌ கூறப்படும்‌. (121) 


2594. ஏத்தரும்‌ பெருங்குணத்‌ திராம னிவ்வழி 
போத்தருக்‌ தாதைசொற்‌ புரக்கும்‌ பூட்சியா 
னாத்தவாண்‌ டேழினோ டேழு மந்நிலங்‌ 
காத்தலுன்‌ கடனிவை கடமை யென்றனர்‌. 


இருவடி.சூட்டு படலம்‌ 491 


* ஏத்தரும்‌ பெருங்குணத்து இராமன்‌ இவ்வழி 
போத்து அரும்‌ தாதை சொல்‌ புரக்கும்‌ பூட்சியான்‌ 
ஆத்த ஆண்டு ஏழினோடு ஏழும்‌ அந்நிலம்‌ 
காத்தல்‌ உன்‌ கடன்‌; இவை கடமை” என்றனர்‌. 


பொ :--। புகழ்தற்கு அருமையான சிறந்த குணங்களையுடைய 
இராமன்‌ இவ்விடத்தில்‌ மனக்குற்றமில்லாத தந்தையின்‌ சொல்லைப்‌ 
பாதுகாக்கும்‌ உரிமையையுடையவனாகின்றான்‌ ; (தந்தையால்‌) நியமிக்‌ 
கப்பட்ட அந்தப்‌ பதினான்கு ஆண்டளவும்‌ அவ்விடத்து இராச்சியத்தை. 
ஆளுதல்‌ உனது முறைமை ; இவ்விரண்டும்‌ (இருவராலும்‌ தவறாது. 
ஆற்றுதற்குரிய) கடமைகளாம்‌ ' என்று கூறினார்கள்‌ (தேவர்கள்‌), 


கு :—பொத்து - மனக்குற்றம்‌: அது போத்தென்றானது விகாரம்‌; 
! போத்தறார்‌ புல்லறிவீனார்‌ '' (நாலடியார்‌ - 951), ஆத்த: யாத்த - 
நியமித்த. அரும்‌-இல்லாத : அருமை இன்மை மேற்று. வான்மீகத்தில்‌ 
வேறுவிதமாகக்‌ கூறப்படுகிறது. இராமன்‌ இணங்காதது கண்டு பரதன்‌ 
பன்னசாலை வாயிலின்‌ முன்‌ தருப்பையை விரித்து அதன்‌ மீதிருந்து 
உண்ணாவிரதம்‌ இருக்கப்போவதாகக்‌ கூறி, சுமந்திரனைத்‌ தருப்பைப்‌: 
புல்லைப்‌ பரப்பச்சொன்னதாகவும்‌, சுமந்திரன்‌ தயங்கி நின்றதாகவும்‌, 
அது கண்டு பரதனே தருப்பையை விரித்துப்‌ படுத்துக்கொண்டதாகவும்‌, 
அப்பொழுது இராமன்‌ பரதனைத்‌ தடுத்து; அவ்வாறு நோன்பு 
கொள்ளுதல்‌ பிராமணருக்கே உரியது என்றும்‌ ஏனையோர்‌ அவ்விதம்‌: 
படுத்து ஆணையிட்டுத்‌ தடுக்க உரிமையற்றோர்‌ எனவும்‌ கூறி வேண்டிய 
தாகவும்‌, அப்பொழுது பரதன்‌ அங்கிருந்தோரை இராமனிடம்‌ பரிந்து 
பேசச்சொன்ன தாகவும்‌, அதற்கு அவர்கள்‌ இராமன்‌ விரதத்தை ஒரு. 
வராலும்‌ தடுக்க முடியாது என்பதை வற்புறுத்தியதாகவும்‌, அவர்கள்‌ 
கூறுவதை நோக்கியாவது பரதன்‌ அரசாள இணங்கவேண்டும்‌ என்று 
இராமன்‌ கூறியதாகவும்‌, பரதன்‌ தானே வனவாசம்‌ செய்வதற்குரியன்‌ 
என்றதாகவும்‌, இவர்களின்‌ உரையாடலைக்‌ கேட்டு மயிர்‌ சிலிர்த்த 
இருடிகளும்‌, சித்தர்களும்‌, கந்தர்வர்களும்‌ தோன்றி இராமன்‌ கூறுவதே. 
முறை என்று சொல்லிப்‌ போன தாகவும்‌ வான்மீகி பாடியுள்ளார்‌. (192) 


பதினான்காண்டும்‌ ஆளும்படி இராமன்‌ கட்டளையிடுதல்‌ 
2595. வானவ ருரைத்தலு மறுக்கற்‌ பாலதன்‌ 
றியா னனை யிரந்தனெ னினியென்‌ னாணையா 
லானதோ ரமைதியி னளித்தி பாரெனாத்‌ 
தானவன்‌ றுணைமலர்த்‌ தடக்கை பற்றினான்‌. 


492 அயோத்தியா காண்டம்‌ 


வானவர்‌ உரைத்தலும்‌, *மறுக்கற்பாலது அன்று ; 
யான்‌ உனை இரந்தனென்‌, இனி என்‌ ஆணையால்‌ 
ஆனது ஓர்‌ அமைதியின்‌ அளித்தி பார்‌” எனா, 

தான்‌ அவன்‌ துணை மலர்த்‌ தடக்கை பற்றினான்‌. 


பொ :--(இவ்வாறு) தேவர்கள்‌ கூறியவுடனே (இராமன்‌ பரதனை 
நோக்கி, * இத்தேவர்‌ கட்டளை) மறுத்தற்குரியதன்று ; நான்‌ உன்னை 
வேண்டிக்கொண்டேன்‌ ; இப்பொழுது என்‌ கட்டளைப்படி (பதினான்‌ 
காண்டான) நியமிக்கப்பட்ட ஒரு காலவரையறையளவும்‌ (நீ) பூமியை 
அரசாள்வாயாக ' என்று சொல்லி இராமன்‌ பரதனுடைய தாமரைமலர்‌ 
போன்ற இரண்டு பெரிய கைகளையும்‌ பிடித்துக்கொண்டான்‌. 


கு கைகளைப்‌ பிடித்துக்கொண்டு வேண்டுதல்‌ மறுத்தலாகாது 
என்னும்‌ பொருட்டு. (133) 


பதினான்காண்டில்‌ திரும்பாவிடில்‌ பரதன்‌ சாவேன்‌ எனல்‌ 

2596. ஆமெனி லேழிரண்‌ டாண்டி லையநீ 
நாமநீர்‌ நெடுநகர்‌ ஈண்ணி நானிலங்‌ 
கோமுறை புரிகிலை யென்னிற்‌ கூரெரிச்‌ 
சாமிது சரதரின்‌ னாணை சாற்றினேன்‌. 
*ஆம்‌ எனில்‌, ஏழ்‌ இரண்டு ஆண்டில்‌, ஐய! நீ 
நாம நீர்‌ நெடு நகர்‌ நண்ணி நானிலம்‌ 
கோ முறை புரிகிலை என்னின்‌, கூர்‌ எரிச்‌ 
சாம்‌, இது சரதம்‌! நின்‌ ஆணை சாற்றினேன்‌ !” 


பொ :--* அப்படியானால்‌, ஐயனே ! பதினான்கு ஆண்டுகள்‌ கழிந்த 
வுடன்‌ (பகைவர்கள்‌) அஞ்சுதற்குரிய அகழி நீர்‌ சூழ்ந்த பெரிய 
அயோத்தி நகரினை நீ அடைந்து பூமியை அரசாளாவிடில்‌, மிக்க தீயில்‌ 
விழுந்து இறப்பேன்‌, இது நிச்சயம்‌! உன்மேல்‌ ஆணையிட்டு 
உரைத்தேன்‌ !' (என்று பரதன்‌ கூறினான்‌.) 


கு:-பதினான்கு ஆண்டுகளுக்குமேல்‌ ஒரு நாள்‌ தாழ்த்தலும்‌ 
கூடாது என்பது பரதன்‌ கருத்து. இவை வெற்றுரையல்லவென்பது 
யின்‌ யுத்தகாண்டம்‌, மீட்சிப்‌ படலத்தில்‌ பதினான்காமாண்டெல்லை 
கழிகையில்‌ பரதன்‌ தீ வளர்த்து விழத்தொடங்கியதால்‌ அறியலாம்‌. 
(134) 


இருவடி.சூட்டு படலம்‌ 493 


இராமன்‌ இசைதல்‌ 
2597. என்பது சொல்லிய பரதன்‌ யாதுமோர்‌ 
துன்பில னவன து துணிவை நோக்கினா 
னன்பின னுருகன னன்ன தாகென்றான்‌ 
மன்புகழ்‌ தன்னினும்‌ பெரிய தன்மையான்‌. 
என்பது சொல்லிய பரதன்‌, யாதும்‌ ஓர்‌ 
துன்‌ பிலனவனது துணிவை நோக்கினான்‌ ; 
அன்பினன்‌, உருகினன்‌, * அன்னது ஆக” என்றான்‌, 
தன்புகழ்‌ தன்னினும்‌ பெரிய தன்மையான்‌. 
பொ :--என்ற இதனைச்‌ சொன்ன பரதன்‌, எத்தகையதான துன்ப 
மும்‌ இல்லாதவனாகிய இராமன்‌ கூறும்‌ முடிவை எதிர்பார்த்தான்‌ ; தன்‌ 
புகழினும்‌ மிக்க நற்குணங்களையுடையவனாகிய இராமன்‌ அன்‌ பினனாகி 
மனமுருகா நின்று * அங்ஙனமேயாக ' என்று கூறினான்‌. 
கு :--* துன்பிலன்‌ ' என்பது பரதனைக்‌ குறிப்பதாகக்‌ கொள்வாரும்‌ 
உளர்‌. *விம்மினன்‌ பரதனும்‌" என்று அடுத்து வருதலால்‌ இது பொருந்‌ 
தாதென்க. * தன்புகழ்‌ தன்னினும்‌ பெரிய தன்மையான்‌ ' என்பதற்கு, 
* தன்னைக்காட்டிலும்‌ தன்‌ புகழில்‌ பெரியான்‌ ; என்றது, முற்றிலும்‌. 
புகழவியலாதவன்‌ என்றபடி ' என்று பொருள்‌ கூறுவாரும்‌ உளர்‌. 
அது அத்துணை சிறக்காது என விடுக்க. (135). 


இராமன்‌ மரவடி நல்குதல்‌ 


2598. விம்மினன்‌ பரதனும்‌ வேறு செய்வதொன்‌ 
றின்மையி னரிதென வெண்ணி யேங்குவான்‌ 
செம்மையின்‌ றிருவடித்‌ தலந்தந்‌ தீகென 
வெம்மையும்‌ தருவன விரண்டு ஈல்கனான்‌. 
விம்மினன்‌ பரதனும்‌, வேறு செய்வது ஒன்று 
இன்மையின்‌, * அரிது என எண்ணி ஏங்குவான்‌, 
* செம்மையின்‌ திருவடித்தலம்‌ தந்தீக' என 
எம்மையும்‌ தருவன இரண்டும்‌ நல்கினான்‌. 

பொ :--பரதனும்‌ வேறு செய்யக்கடவ தொன்றுமில்லாமையால்‌, 

(இராமனைப்‌ பிரிந்துசென்று அரசாளுதல்‌) மிகக்‌ கடினம்‌ என்று கலங்கித்‌. 

திகைத்தவனாய்‌ * உன்‌ திருவடி நிலையை அன்போடு கொடுத்தருள்வாய்‌ ” 

என்று வேண்டுதலும்‌, எல்லா வுலக இன்பங்களையும்‌ கொடுத்தருள்வன 
வான இரண்டு திருவடி நிலையையும்‌ (இராமன்‌) கொடுத்தருளினான்‌. 


494 அயோத்தியா காண்டம்‌ 


ரு “சுவாமீ ! பொன்னாலலங்கரிக்கப்பெற்ற பாதுகைகளில்‌ 
திருவடிகளால்‌ ஏறியருள்வீராக ; ஏனெனில்‌, இவைகள்‌ எல்லா வுலகத்‌ 
தின்‌ யோக நலத்தையும்‌ நடத்த வல்லவை '' என்று பரதன்‌ பாதுகை 
களை முன்‌ வைத்தலும்‌, இராமன்‌ பாதுகைகளில்‌ ஏறி இறங்கி அவற்றைப்‌ 
பரதனுக்கு அளித்தான்‌ என்றும்‌ வான்மீகத்தில்‌ கூறப்படுகிறது. (186) 


பரதன்‌ மரவடிகளைத்‌ தலைமேற்கொண்டு செல்லுதல்‌ 


2599. அடித்தல மிரண்டையு 
மழுத கண்ணினான்‌ 
முடித்தல்‌ மிவையென 
முறையிற்‌ சூடினான்‌ 
படித்தலத்‌ திறைஞ்சினன்‌ 
பரதன்‌ போயினான்‌ 
பொடித்தல மிலங்குறு 
பொலங்கொண் மேனியான்‌. 


அடித்தலம்‌ இரண்டையும்‌ அழுத கண்ணினான்‌, 

முடித்தலம்‌ இவை என முறையின்‌ சூடினான்‌ ; 

படித்தலத்து இறைஞ்சினன்‌, பரதன்‌ போயினான்‌, 

பொடித்தலம்‌ இலங்குறு பொலம்‌ கொள்‌ மேனியான்‌. 

பொ :-—அழுத கண்களையுடையவனும்‌ புழுதி (படிந்து) 
விளங்குகிற அழகுகொண்ட திருமேனியையுடையவனுமாகிய பரதன்‌, 
அத்திருவடிநிலை இரண்டினையும்‌ கிரீடங்கள்‌ இவையேயென்று முறை 
மைப்படி தலைமேற்கொண்டவனாய்‌, தரையில்‌ விழுந்து வணங்கி மீண்டு 
சென்றான்‌. 

கு :--பாதுகைகளைத்‌ தலைமேற்கொண்டவண்ணம்‌ கீழே விழுந்து 
இராமனை வணங்கி யெழுந்து பரதன்‌ மீண்டு சென்றான்‌ என்றவாறு. 

(187) 


பரதனுடன்‌ வந்த யாவரும்‌ திரும்புதல்‌ 2600-2601 
2600. ஈன் றவர்‌ முதலிய வெண்ணில்‌ சுற்றமுஞ்‌ 
சான்றவர்‌ குழுவொடு தவத்து ளோர்களும்‌ 
வான்றரு சேனையு மற்றுஞ்‌ சுற்றுற 
, மூன்றுநூல்‌ கிடந்ததோண்‌ முனியும்‌ போயினான்‌. 


திருவடி. சூட்டு படலம்‌ 495 


ஈன்றவர்‌ முதலிய எண்‌ இல்‌ சுற்றமும்‌, 
சான்றவர்‌ குழுவொடு தவத்துளோர்களும்‌, 

வான்‌ தரு சேனையும்‌, மற்றும்‌ சுற்றுற, 

மூன்று நூல்‌ கிடந்த தோள்‌ முனியும்‌ போயினான்‌. 


பொ :—பெற்ற தாய்மார்‌ முதலான அளவில்லாத உறவினர்களும்‌, 
பெரியோர்‌ கூட்டமும்‌, தவஞ்செய்கின்ற முனிவர்களும்‌, பெருமையுடைய 
சேனையும்‌, மற்றுமுள்ளோர்களும்‌ சூழ்ந்து செல்ல, முப்புரிநூல்‌ தங்கிய 
தோளையுடைய வசிட்ட முனியும்‌ உடன்‌ மீண்டு சென்றான்‌. 


கு :—* மற்றும்‌ ' என்றது, ஏனை அரசர்‌ முதலியோரை. (1989) 


2601. பண்டைநா நறெரிபரத்‌ அவனும்‌ போயினான்‌ 
மண்டுகீர்‌ நெடுநகர்‌ மாந்தர்‌ போயினார்‌ 
விண்டுறை தேவரும்‌ விலகிப்‌ போயினார்‌ 
கொண்டறன்‌ னாணையாற்‌ குகனும்‌ போயினான்‌. 
பண்டை நூல்‌ தெரி பரத்துவனும்‌ போயினான்‌ ; 
மண்டு நீர்‌ நெடு நகர்‌ மாந்தர்‌ போயினார்‌ ; 
விண்டு உறை தேவரும்‌ விலகிப்‌ போயினார்‌; 
கொண்டல்தன்‌ ஆணையால்‌ குகனும்‌ போயினான்‌. 


பொ :--பழமையான வேத சாத்திரங்களை அறிந்த பரத்துவாச 
முனிவனும்‌ (தன்‌ இருப்பிடம்‌) சென்றான்‌; மிக்க அகழி நீர்‌ சூழ்ந்த 
பெரிய அயோத்தி நகரத்து மக்களும்‌ திரும்பிச்‌ சென்றார்கள்‌ ; வானில்‌ 
வந்து கூடிய தேவர்களும்‌ (அவ்விடம்விட்டு) நீங்கிச்சென்றார்கள்‌ ; காள 
"மேகம்‌ போன்ற இராமனது கட்டளையால்‌ குகனும்‌ சென்றான்‌. 

கு :--இறுதியில்‌ குகனைக்‌ கூறியது, அவன்‌ இராமனைப்‌ பிரிய 
மனமில்லாது பின்‌ தங்கி, இராமனின்‌ வற்புறுத்தலின்பின்‌ சென்றான்‌ 
“என்றவாறு, (139) 


பரதன்‌ அயோத்திநகருட்‌ புகாதிருத்தல்‌ 


2602. பாதுகர்‌ தலைக்கொடு பரதன்‌ பைம்புனன்‌ 
மோதுகங்‌ கையின்கரை கடந்து முந்தினான்‌ 
போதுகுங்‌ கடி பொழி லயோத்தி புக்லெ 
னோதுகங்‌ குலினெடி துறக்க நீங்கினான்‌. 


496 அயோத்தியா காண்டம்‌ 


பாதுகம்‌ தலைக்கொடு பரதன்‌ பைம்‌ புனல்‌ 
மோது கங்கையின்‌ கரை கடந்து முந்தினான்‌, 
போது உகும்‌ கடி பொழில்‌ அயோத்தி புக்கிலன்‌, 
ஓது கங்குலில்‌ நெடிது உறக்கம்‌ நீங்கினான்‌. 
பொ :--பரதன்‌ இராமனுடைய திருவடி நிலை இரண்டையும்‌ தலைமேற்‌ 
சுமந்துகொண்டு, பசுமையான நீர்‌ வந்து எற்றுகிற கங்கையின்‌ 
கரையைத்‌ தாண்டி முற்பட்டு, மலர்‌ சிந்துகிற மணமிக்க சோலைகள்‌ 
சூழ்ந்த அயோத்தி நகரத்தினுட்‌ செல்லா தவனாய்‌, சொல்லப்பட்ட இரவில்‌ 
மிகவும்‌ தூக்கமொழிந்து. ('இருத்தன்‌ மேயினான்‌ ! என அடுத்த கவி 
யோடு முடியும்‌.) 


கு :--இதுவும்‌ அடுத்துவரும்‌ செய்யுளும்‌ ஒரு தொடர்‌. (140) 


இராமன்‌ பாதுகை அரசாளப்‌ பரதன்‌ தொழுதிருத்தல்‌ 
2603. நந்தியம்‌ பதியிடை 
நாதன்‌ பாதுகஞ்‌ 
செந்தனிக்‌ கோன்முறை 
செலுத்தச்‌ சிக்தையா 
னிந்தியங்‌ களையவித்‌ 
திருத்தன்‌ மேயினா 
னந்தியும்‌ பகலுநீ 
ராகு கண்ணினான்‌. 
நந்தியம்‌ பதியிடை, நாதன்‌ பாதுகம்‌ 
செந்‌ தனிக்‌ கோல்‌ முறை செலுத்தச்‌ சிந்தையான்‌ . 
இந்தியங்களை அவித்து இருத்தல்‌ மேயினான்‌, 
அந்தியும்‌ பகலும்‌ நீர்‌ அறாத கண்ணினான்‌. 
பொ :—நந்திக்கிராமம்‌ என்னும்‌ இடத்திலே, தலைவனான இராம: 
னுடைய திருவடிநிலை ஒப்பற்ற செங்கோலை முறைப்படி செலுத்த, 
(பரதன்‌) இரவும்‌ பகலும்‌ நீர்ப்பெருக்கு இடையறாத கண்களையுடையவ. 
னாய்‌, மனத்தினால்‌ ஐம்பொறிகளையும்‌ அடக்கித்‌ தங்கியிருத்தலைப்‌ 
பொருந்தினான்‌. 
கு :--நத்திக்கிராமம்‌ என்பது அயோத்திநகருக்கு, அருகிலுள்ள 
தோர்‌ ஊர்‌. (141), 


இருவடி.சரூட்டு படலம்‌ 497 
இராமனும்‌ இலக்குவனும்‌ சீதையும்‌ தெற்கே செல்லுதல்‌ 


2604. குன்றினி லிருந்தன னென்னுங்‌ கொள்கையா 
னின்றவர்‌ நலிவரா னேயத்‌ தாலெனாத்‌ 
கன்றுணைத்‌ தம்பியுக்‌ தானுந்‌ தையலுந்‌ 
தென்றிசை நெறியினைச்‌ சேறன்‌ மேயினான்‌. 
*குன்றினில்‌ இருந்தனன்‌ என்னும்‌ கொள்கையால்‌ 
நின்றவர்‌ நலிவரால்‌ நேயத்தால்‌ ' எனாத்‌ 
தன்‌ துணைத்‌ தம்பியும்‌, தானும்‌, தையலும்‌, 
தென்‌ திசை நெறியினைச்‌ சேறல்‌ மேயினான்‌. 

பெர :--: சித்திரகூடமலையிலுள்ளான்‌ என்ற எண்ணத்தால்‌ 

(அயோத்தி நகரத்தில்‌) உள்ளவர்கள்‌ அன்பின்‌ காரணமாக (அடிக்கடி 

வந்து) வருத்துவர்‌ ' என்று எண்ணி, இராமன்‌, தனக்குத்‌ துணையான 

தம்பி இலக்குவனோடும்‌, சீதையோடும்‌, தெற்குத்‌ திக்கை நோக்கிய 

வழியில்‌ நடத்தலைப்‌ பொருந்தினான்‌. (142) 


திருவடிசூட்டு படலம்‌ முற்றிற்று. 


அயோத்தியா காண்டம்‌ முற்றுப்பெற்றது. 


92 


படு 
ந்‌. ்‌ 
ம்க்‌ ப st ட Hi ர... இ 
PAIN) 2 ௩ 43 ்‌ இதி 
க்‌ 75 பத 
ட்ப இதி 
Q ்‌ 


maT 
கதம்‌ ப$ கண்‌. ஓ 


அ ட 
Us 

ந்‌ உடகிரிட்‌ 
௦2௩ 
ர்க 


வம நற்யடிஙப்ககாகை்‌ ரப்‌ ப அதத்‌ 
ஊவா ய்‌ 


௩ 
த 
4 
4 இன்‌ 
1 


ஒப்பு நோக்கப்பெற்ற சுவடிகளும்‌, அச்சுப்பிரதிகளும்‌ 
அவற்றின்‌ குறியீடுகளும்‌ 


குறி 


யீடு 


25 


26 


சுவடி பெற்ற இடம்‌ 


எண்‌ குறிப்பு 


தஞ்சை சரஸ்வதி மால்‌ 


திரு. தெய்வசிகாமணிக்‌ 
கவுண்டர்‌, ஈரோடு. 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌ 

திரு. 0. கணேசையர்‌, 
யாழ்ப்பாணம்‌. 


திரு. தெய்வசிகாமணிக்‌ 
கவுண்டர்‌, ஈரோடு. 


மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 


471 


472 
672 
677 


TR.DL. 
1150 


27 


28 
| 


* 6, 8-11, 14, 95-38, 48ஆம்‌ ஏடுகளில்‌ அயோத்தியா காண்டம்‌ இல்லை, 


52 


சுவடி பெற்ற இடம்‌ 


மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 
3» 


1» 


அரசாங்கக்‌ கையெழுத்துப்‌ 
புத்தகசாலை, சென்னை. 


திரு. சா. கணேசன்‌, 
கம்பன்‌ கழகம்‌, காரைக்குடி. 


2» 


மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌ 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌ 


1» 


16 


40 


TRD.L. 
1147 


T.R.D.L, 
1148 


TR.DL. 
1149 


குறிப்பு 


சித்தூர்‌ வீராசாமி நாயுடு 
பதிப்பு 1884, 


சாத்தம்பாக்கம்‌ கிருஷ்ணசாமி 
முதலியார்‌ பரிசோதித்தது. 
்‌ ஜீவரக்ஷாமிருதப்‌ பதிப்பு 1886 


திருமயிலை சண்முகம்‌ பிள்ளை 


பரிசோதித்தது. நிரஞ்சன 
விலாசப்‌ பதிப்பு 1924, 


ஆழ்வார்‌ திருநகரி ப்ரதிகளின்‌ 
படி பெரியன்‌ ஸ்ரீநிவாசையங்‌ 
கார்‌ பதிப்பித்தது 1942, 

வை.மு. கோபாலகிருஷ்ண 
மாசாரியர்‌ உரைப்பதிப்பு. 1955 

கவித்தலம்‌ துரைசாமி மூப்பனார்‌ 
பதிப்பு 1888. 


உ. வே. சாமிநாதையர்‌ நூல்‌ 


நிலையப்‌ பதிப்பு, அடையாறு, 
பூமகள்‌ விலாசம்‌ பதிப்பு 1928 


திருமயிலை சண்முகம்‌ பிள்ளை 
உரை 1909 

கடலூர்‌ நாராயணசாமி நாயுடு 
கொடுத்தது. சென்னை ராஜ 
தானிப்‌ பாடசாலைப்‌ புத்தகச்‌ 
சங்கத்தார்‌ பதிப்பு. 

மலிவுப்‌ பதிப்பு (எஸ்‌. ராஜம்‌ 

வெளியிட்டது) 1958. 


குறிப்பு 

இப்பதிப்பில்‌ மூலத்‌ தில்‌ எடுத்துக்கொண்ட 
பாடங்கள்‌, செய்யுட்களின்‌ தொடரெண்‌ முறைப்படி 
அடிமுறையாகவும்‌ சீர்முறையாகவும்‌ தடித்து முத 
லெழுதக்தோடு முன்னே காட்டப்பெற்றுள்ளன. அவற்‌ 
ரோடு வேறுபட்ட பாடங்கள்‌ அவற்றின்பின்‌ முறையே 
சேர்க்கப்பெற்றுள்ளன. பாடங்களின்‌ பின்னே குறிக்‌ 
கப்பட்டுள்ள எண்கள்‌, அப்பாடங்கள்‌ உள்ள சுவடி. 
களின்‌ குறியீடுகள்‌. 40, 41, 45 என்ற எண்கள்‌, 
அக்குறியீடுள்ள அச்சுப்புத்தகங்களிலுள்ள மூல 
பாடங்களுக்கும்‌, அப்புத்தகங்களில்‌ பிரதிபேதங்க 
ளாகக்‌ காட்டப்பட்ட பாடங்களுக்கும்‌ உரியன, 
46--' என்னும்‌ குறியீடு, 46 என்னும்‌ எண்‌ இட்டுக்‌ 
காட்டிய அச்சுப்புத்தகத்தோடு ஓத்த பாடம்‌ உடைய 
ஏடுகளின்‌ எண்களையும்‌ குறிக்கும்‌. பிழைபட்ட 
பாடங்களும்‌ அவற்றைக்‌ காட்டும்‌ சுவடிகளின்‌ எண்‌ 
களும்‌, சிதைந்த சுவடிகளின்‌ எண்களும்‌ விரிவஞ்சிக்‌ 
குறிக்கப்படவில்லை. 


1 


111 


IV 


பாட வேறுபாடு 


6. 


2016 | 
தன்மேனியின்‌; 46 | 
தன்மேனியில்‌; 47. 
தன்சீ றின; 20. 
விரிசோ தியின்‌; 46-- | 
விரிசோ தியில்‌; 47. 
மிளிர்சோ தியின்‌; 41. 


இடையாளொடும்‌; 46-- 
வ ன்ன்வ்ம்ப்‌, 92. 
இடையாள்வர; 4, 47. 


இளையானெொடும்‌; 6 
இளையானெடு; 29, 41. 


போனான்‌; 46 
போவான்‌; 19, 22, 25. 


மரகதமோ; 46-- 
மரதகமோ; 5, 20, 28, 47. 


1உறிகடலோமழைமுகிலோ; 
46— 

மழைமுகிலோமறிகடலோ; 4, 
12, 29, 27, 29, 41, 48, 47. 


இவன்வடிவென்பதொர்‌; 46- 
இவர்வடிவென்பதொர்‌; &, 5, 
26, 27, 31. 
இவன்வடிவேதென; 1, 8, 7. 
அழியாவழகுடையான்‌ ; 46-- 
அழியாவழகுடையோன்‌ ; 31. 
அறியாவழகுடையான்‌ ; 1, 8, 


ர 


2017 


அறறுன்னிய; 46-- 

அறல்பன்னிய; 1, 3-5, 7, 15, 
17-20, 22, 28, 25-29, 40, 
41, 43, 49. 

அறல்பின்னிய; 16. 


11 


111 


கங்கைப்‌ படலம்‌ 


அறல்மன்னிய; 12, 18.. 
அறல்மின்னிய; 47. 
கடலமுதின்‌; 52. 
கடலமிர்தின்‌; 46-- 
கடலமுதம்‌; 20. 


தெளிவன்னதொர்‌; 46 

தெளியன்னதொர்‌; 2, கீ; 20, 
28, 30, 31, 39, 41, 44, 45,. 
47, 49. 

தளியன்னதொர்‌; 41, 45.. 


மொழியாள்‌; 46 

மெய்யாள்‌; 20. 

தவமன்னதொர்‌; 46 

தயவன்னதொர்‌; 18. 

செயலாள்‌; 46-- 

பொறையாள்‌; 5, 12, 15-20, 
22, 23, 27-29, 40, 41, 48,. 
45, 49, 51. 


இடையாளொடும்‌; 46 
இடையாளொடு; 3 


உடனாடுவ; 1, 3, 5, 7, 12. 
19, 15-20, 22. 25-29, 40; 
41, 44, 45, 417, 51. 

நடமாடுவ; 46-- 

உடனோடுவ; 4. 

விளையாடுதல்‌; 41. 

விளையாடுவ; 28, 41, 48, 49.. 


2018 
ஐயன்றனது; 46-- 
ஐயன்கையில்‌; 5, 15-20, 7 

25, 27, 40, 41. 
ஐயன்கயில்‌; 28, 29. 
அலகம்பையும்‌; 46-- 
அழகம்பையும்‌; 27, 29, 41. 


11 “வெலலாகிய; 17, 18, 41, 44, 


அயோத்தியா காண்டம்‌ 


அயலம்பையும்‌; 47. 
அயிலம்பையும்‌; 12. 


அகலம்பையும்‌; 26, 80, 41, 
50. 


51, 
வெலவாகிய; 46-- 


வெலவாங்கிய ; 18, 15, 16, 


99. 
நகுகின்றன; 12. 


111 துஞ்சுங்களி; 46 


IV மஞ்சன்கழனகுகின்றது ; 46- 
மஞ்சன்கழனகுகின்றன ; 1-5, 
7, 12, 18, 15-18, 20, 27, 


I 


துஞ்சங்களி; 20. 
கொஞ்சுங்களி; 44. 
கொஞ்சுங்கிளி; 91, 99, 61. 


குழலின்படி; 46-- 
குழலின்‌ நிலை; 15, 


குழலின்மிசை ; 1-5, 7, 12, 
17-19, 22, 28, 25, 26, 40, 


41, 48, 47, 49, 51. 
குழலின்மிசைச்‌; 29. 


அழலக்‌; 1-5, 7, 12, 15, 17- 
19, 22, 28, 25, 26, 29, 40, 


41, 43, 45, 47, 49. 
சுழலும்‌; 46-- 


28, 31, 39, 40, 45. 


மைந்தன்கழனகுகின்றது; 19, 


22, 25, 29, 49. 


மைந்தன்கழனகுகின்‌ றன; 
41, 


அஞ்சங்களைநகுதன் கழல்‌; 
41. 


கண்டாள்‌; 46-- 
கண்டான்‌; 22, 28, 25, 48. 


2019 
மகரந்தமும்‌; 46-- 
மரகந்தமும்‌; 27, 44. 


அளகந்தரு; 46-- 
அளகத்தரு; 99. 


II 


III 


IV 


II 


111 


அளகந்தர; 1, க்‌, 5, 7, 15, 
19, 22, 28, 29, 41, 48, 45, 
47, 49. 

அளகந்தொடர்‌; 18, 16-18, 
20, 27, 28, 40, 41, 45. 


பவளந்தரும்‌; 46-- 
பவழந்தரும்‌; 28, 39. 


வருகின்றது; 46-- 

வருகின்றதொர்‌; 84, 12, 15, 
19, 22-26, 29, 41, 48, 47. 
49. 

மின்னோடென; 46 

வில்லோடென;: 41, 

மிளிர்பூண்‌; 46-- 

எழிலார்‌; 5. 

எழிலோர்‌; 16, 27. 

எழில்பாய்‌; 20, 28. 


வருகின்றது; 46-- 
வருகின்றதொர்‌; 29, 48. 


2020 


அமுதின்‌; 46-- 
அமுதில்‌; 40, 45. 
அமுதிற்‌; 20, 27, 47. 


கிளைகட்டியகருவிக்‌; 46-- 
களைகட்டியகருவிக்‌; 20. 
கிளைகட்டிகலருவிக்‌; 47. 
நறவின்‌; 46-- 

நிறுவி; 4, 28. 


கிளவிக்கிளி; 1, 3-5, 17, 12, 
16-20, 22-24, 26-29, 40, 
41, 49, 45, 47, 49, 51, 52. 

கிளவிக்கிளர்‌; 46-- 

கிளவிக்கெழு; 15. 


களைகட்டவர்‌; 46-- 
களைகட்டிவர்‌; 2. 
தளைவிட்டெறி; 46 
தளையிட்டெறி; 12. 
தழைவிட்டெறி; 5. 
களைவிட்டெறி; 23, 48. 


III 


IV 


பாட வேறுபாடு 


கண்டான்‌; 46 
கண்டாள்‌; 28. 
கண்டார்‌; 1, 9, க்‌, 7, 41. 


2021 
இப்பாடல்‌ 51-ஆம்‌ பிரதியில்‌ 
இல்லை. 
அமுதேந்திய; 46 
அமுதேந்தின; 5, 16, 27. 
மருப்பே ந்திய; 46-- 
மருப்பேந்தியது; 15, 17-19, 
22-24, 26, 29, 41, 44, 47, 
49. 
மருப்பேந்தின; 5, 16. 
கருப்பே ந்திரமுதலாயின ; 46- 
கருப்பே ந்தியமுதலாயின; 41, 
இடர்காணாள்‌; 46 
இடர்காணாப்‌; 20. 
தோளானொடு; 46-- 
தோளானெடும்‌; 2, 4, 12, 15, 
16, 24, 26, 39, 44, 
போனாள்‌; 46-- 
போவாள்‌; 1, 8, 5, 7, 27, 41. 


2022 
பன்னந்துகுதரள ந்‌ தொகு; 
17, 18, 28, 40, 41, 52. 
பன்னந்துகடரள ந்தொகு; 

46— 
பன்னந்துகடரளத்தொகு; 27. 
படர்பந்திகள்படுநீர்‌; 46-— 
படர்பந்திகள்படர்நீர்‌; 16, 28, 

48. 
படர்பந்துகள்படர்தீர்‌; 27. 
படர்பந்துகள்படர்நீர்‌; 1, 8, 
படர்பத்துகள்படுதீர்‌; 4, 19, 


3 


த்த த்‌ 17, 18, 
40. 


படர்பைந்துறைபடர்நீர்‌; 26. 
படர்பைந்துறைபடுநீர்‌ ; 15, 
கர. 


Il 


190 


IV 


படர்‌ நந்துகள்படுநீர்‌; 20. 

படர்பைந்துகள்படுநீர்‌; 28. 

படர்பங்கய நன்னீர்‌; 19, 22, 
25, 29, 41, 51, 52. 


துயில்வதிதண்டலை; 46-— 
துயில்வதுதண்டலை; 8, 4, 26. 


அயனந்துறை; 46-- 
அயலந்துறை; 44. 
அன்னந்துறை; 17, 18. 
சின்னந்தருமலர்சிந்திய; 5, 
16-20, 22, 25, 27, 29, 40, 
41, 45, 51, 52. 
சின்னந்தருமலர்தந்தன; 46- 
சின்னந்தருமலர்சிந்தின ; 1, 
3,7, 12, 15, 28, 41, 48, 
49. 
சின்னந்தரமலர்சி ந்திய; 5, 
27. 


செறிந ந்தனவன நன்‌; 46 
செறிந ந்தனவனமப்‌; 2. 
செறிச ந்தனவன நன்‌; 1, 8, 5, 
7, 18, 16-19, 27, 40, 45. 
செறிசந்தனவனமாம்‌; 41. 
செறிசந்தனவனமும்‌; 20 


பொன்ன ந்திய; 46-— 

பொன்னுந்திய; 1-5, 7, 12, 
15, 16, 19, 20, 22-29, 31, 
39, 41, 43, 47, 49. 

பொன்னுந்தின; 18, 17, 18, 
40. 


மகிழ்தந்தனர்‌; 46— 
மகிழ்ந்தாடினர்‌; 15 

மகிழ்‌ ந்தாரவர்‌; 27. 

ட்ட மம்‌ 2, 81, 39, 41, 


க்கல்‌ 46-- 
போவார்‌; 5, 16, 19, 22, 28, 
26-29, 41, 48, 47. 


2023 
கால்பாய்வன; 46-— 
கால்பாய்புனல்‌; 41. 
கால்பாய்முது; 4, 28, 26, 28* 

43, 47, 49. 


1 


111 


IV 


11 


அயோத்தியா காண்டம்‌ 


கால்பாய்முலை ; 1, 8, 5, 7, 
15-20, 22, 24, 25, 29, 40, 
41, 45. 


முதுமேதிகள்‌; 46-- 
முலைமேதிகள்‌; 4, 29, 26, 28, 
48, 47, 49. 


நறைபாய்வன; 46 

பறைபாய்வன; 41, 

புனல்பாய்வன; 1, 9-5, 7, 12, 
15-19, 22-29, 40, 41, 48, 
45, 47, 49. 


மலர்வாயளி; 46 
மலர்வாய்களி; 1, 7. 


கயல்பாய்வன; 46-- 
கனல்பாய்வன; 28. 
வளைபாய்வன; 25, 29. 


பாய்புனல்‌; 46-- 
பாய்புன; 41. 
பாய்கனல்‌; 40. 


நெடுநாடவை; 46-- 
நெடுநாடவர்‌; 16. 
திரு நாடவை; 41. 


2024 


பற்றியபல்பகல்‌; 12, 19, 16, 
18. 

பற்றியபல்கலன்‌; 46-- 

பற்றியபல்கலம்‌; 17. 

பற்றியபல்கணை; 41. 

பற்றியபல்கலை; 28. 

பற்றியபல்பல; 27. 

பற்றியபற்பகல்‌; 15. 

பற்றிய நன்பகல்‌; 1, 7. 

முற்றினர்‌: 46-- 

முற்றிய; 41. 

கற்றுயர்‌; 46-- 

சுற்றிய; ப அ 

சுற்றுறும்‌; 46-- 

ர 5, 27, 28. 

சுற்றுற; 1, 8, * 7, 15, 26, 
41. 


IV 


11 


Il 


கங்கையைமேவினார்‌; 46-- 

கங்கையைமேவினான்‌; 41, 

கங்கையைமேயினார்‌; 1, 8,5, 
Te 

கங்கையின்‌ மேவினார்‌; 18, 18, 
௨7, 40. 

கங்கையின்மேயினார்‌; 16, 17, 
20, 28. 


2025 


கடவுட்டிரு நதி; 46-— 

கடவுட்டிருநதித்‌; 3, 41, 51, 

கடவுட்பெரு நதி; 19, 22, 25, 
41. 


நாயகற்காண; 46-— 
நாயகர்க்காண; 44. 
வந்தண்‌ மினார்‌; 46-- 
வந்தன்‌ பினார்‌; 27. 
வந்தாரோ; 20. 


2026 


பெண்ணினேக்கும்‌; 46-- 
பெண்ணினேக்கின்‌; 24, 29, 
41. 
சுவையிற்பிறர்‌ தமக்கு; 15, 28, 
24, 41, 49, 49. 
சுவையிற்பிறர்பிறர்க்கு; 46 
சுவையிற்பிறர்பெறற்கு; 2, 
19, 22, 25, 29, 44, 45. 
சுவையிற்பெறற்கரும்‌; 41. 
சுவைசுவையிற்பிறர்க்கு; 20. 
சுவையைப்பிறர்தமக்கு; 28, 
45. 


எண்ணினேக்கி; 46-- 
எண்ணிநோக்கி; 1, 5, 16, 
19, 22, 26, 29, 41, 42, 417, 
49-52. 
எண்ணிநோக்க; 41. 
இயம்பரும்‌; 46-- 
விளம்பரும்‌; 1, 9, 4, 7, 12, 
19, 22, 29-25, 41, 49. 
பண்ணினேக்கும்‌; 46-- 
பண்ணிநோக்கும்‌; 5, 44. 
பண்ணிநோக்கு; 41. 


av 


Jv 


al 


100 


AV 


பாட வேறுபாடு 


கண்ணினேக்கினர்‌; 46 
கண்ணிநோக்கினர்‌; 49. 
கண்ணி௫னோக்குநர்‌; 44. 
2027 
எதிர்கொடேத்தினர்‌; 46-- 
எதிர்கொண்டேத்தினர்‌; 1-8, 
7, 15, 18, 20, 22, 28, 40, 
41, 52. 
எதிர்கொடேகினர்‌; 41, 45. 
எதிர்கொண்டேகினர்‌; 4, 24, 
26, 44, 


கோலினராடினர்‌; 46 

கோலினர்முந்தினர்‌; 15. 

கையினராடினர்‌; 41, 45. 

கையினர்முந்தினர்‌ ; 24, 43, 
49 


தோளிணைமின்னெடும்‌; 28. 


அமுதெனமாந்துவார்‌; 46-- 
அமுதெனமாந்தினார்‌; 15, 27. 
அமுதினுமாந்துவார்‌; 12. 


2028 


நினையுநெஞ்சினர்‌; 46 | 
நினைவுநெஞ்சினர்‌; 26. 


கண்டிலர்நேடுவார்‌; 46- 
கண்டிலர்‌ நீடுவார்‌; 417. 
நீடிலர்நீடுவார்‌; 4, 26. 
நீடினர்தேடுவார்‌; 41. 


வந்துறவாண்டு; 46-— 

வந்ததுகண்டு; 29. 

எதிர்ந்தார்கள்போல்‌; 1, 3-5, 
7, 12, 18, 15-20, 22-26, 
28, 29, 40, 41, 48-45, 47, 
49, 52. 

எதிர்ந்தார்களில்‌; 46-- 

எதிர்ந்தார்களின்‌; 2, 31, 39, 
41. 


எதிர்‌ ந்தார்கள்மேல்‌; 27. 


இனியமாதவப்‌; 46-- 
இனியமா தவர்‌; 5, 18, 16, 20, 
41. 


இனையமா தவப்‌; 41, 

இனையமா தவர்‌; 27, 28. 

எய்தினார்‌; 46-- 

ஏகினார்‌; 5, 17, 18, 20, 22, 25, 
27, 28, 40, 41. 


2029 


பொழியுங்கண்ணீர்ப்‌; 39, 47. 
பொழியுங்கண்ணிற்; 46 
பொழியுங்கண்ணீர்‌; 2, 26, 29. 
புனலாட்டினர்‌; 46-- 
புனலாடினன்‌; 15, 19, 25, 29. 
. மொய்ம்மலர்‌; 46-- 
மொய்மலர்‌; 1, 9, &, 7. 


சூட்டினர்‌; 46-- 


' சூடினன்‌; 15, 19, 25, 29. 


, ஊட்டினர்‌; 46-- 
உண்டனன்‌; 15, 19, 25, 29. 
வழியின்‌; 1, 3-5, 7, 12, 18, 

16-18, 23, 24, 27, 28. 31, 
40, 41, 44, 45, 49, 51. 
வழியில்‌; 46-- 


வருத்தத்தைலீ ட்டினர்‌ 41, 


, வருத்தத்தைவாட்டினர்‌; 46-- 
வது அதலகு த்சே! பவத்‌ 
வருத்தம்வரு ந்தவே; 8-5, 12, 
13,.16, 17, 19, 20,. 22-25, 
21-29, 40, 41, 44, 45, 47, 

. 49. 1 


வருத்தம்தணியவே; 2, 91, 39, 


II 


வருத்தங்கள்‌ மா ற்‌ றவே; 41, 
0. 


2030 


, கானிற்கிழங்கும்‌; 46-- 
கானிற்கிழங்கு; 49. 
கானக்கிழங்கும்‌; 41, 44. 


தாய்‌ 46 
்‌ தூயர்‌; 4. 


111 


IV 


1 


அயோத்தியா காண்டம்‌ 


கொணர்ந்தனர்‌; 46 
கொணர்ந்தனம்‌; 17, 18, 28, 
29, 40, 41, 45. 


தோன்றனிீ; 46 
தோன்றலை; 4, 26. 
தொன்னதி; 41, 45. 


புனலாடினை; 46 

புனலாட்டினை; 1, 7. 

புனலாடி நீ; 91, 99, 41, 45. 

புனலாட்டிநீ; 9. 

புனலாடிமுத்‌; 15, 19, 22, 24, 
29, 40, 41, 45, 49. 


தீயையோம்பினை; 46 
தீயையோம்புதி; 8. 
தீயையோம்பிப்பின்‌; 41. 
தியையோம்பிநீ; 81, 99. 
தீயையோம்பிநீர்‌; 41, 
தீயு மோம்பிப்பின்‌; 15, 19, 
22-24, 29, 45. 
தீயுமோம்பினை; 12, 18, 16, 
28, 40, 41, 44, 
சேயமொய்ம்பனைச்‌; 27. 


2031 
மங்கையர்க்கு; 46 
மங்கையர்க்குள்‌; 15, 27. 
மங்கைமார்க்கு; 20. 


விளக்கன்னமாதையும்‌; 1,7, 
16, 25, 28, 29, 41, 51. 
விளக்கன்னமானையும்‌; 46 
விளக்கனமானையும்‌; 49. 
விளக்கனமாதைதயும்‌; 5, 27. 
விளக்கெனுமாதையும்‌; 20. 


பற்றினன்றேவரும்‌; 46 

பற்றிநற்றேவரும்‌ ;. 17, 18, 
24, 26, 29, 41, 47. 

பற்றியத்தேவரும்‌; 1, 8, 4, 7, 
12, 15, 22, 25, 41, 49. 

துன்பறப்‌; 46 

1 2-5, 16, 26, 41, 
417. 

இன்புறப்‌; 19, 22, 25, 29, 31, 


41, 4.4 
கைதொழப்‌; 12, 15, 41, 51. 


III 


IV 


111 


IV 


பங்கயத்தயன்‌; 46 

பங்கயத்தனன்‌; 2. 

பாதத்தின்‌; 46 

பாதத்தில்‌; 2, 20, 41. 

பாதநீர்‌; 8, 4, 12, 15, 17, 18, 
24, 26, 28, 40, 41, 48, 45, 
47, 49. 


அங்கையிற்றரும்‌; 46-- 

அங்கையிற்றந்த; 1,8, க்‌, 7, 
12, 17-19, 24-26, 28, 29, 
40, 45, 47. 

கங்கையிற்றரும்‌; 41, 51. 

கங்கையிற்றந்த; 15, 22, 28, 
41, 48. 


கங்கையினாடினான்‌; 46-— 

கங்கையினாடினார்‌; 20. 

கங்கையினாடினாள்‌; 22, 

கங்கையிலாடினான்‌; 1, 8, 7, 
26, 47. 


2032 
நீக்கரும்‌; 46 
நீக்கரு; 12. 
பாதகம்‌; 46-- 
பாதகர்‌; 4, 
என்னினிக்குவர்‌; 46-- 
என்னினிக்கினர்‌; 91, 39, 41. 
இன்னனிக்குவர்‌; 20. 
யானுமின்றெற்றந்த; 46-- 
யானுமின்றேற்றமாம்‌; 17. 
யானுமன்றெற்றந்த; 22. 
யானுமின்றாடிய; 52. 
யாருமின்றெற்றந்த; 1, 8, 7. 
உய்ந்தனனாம்‌; 1, 9, 5, 7, 16 

27. 
உய்ந்தனென்யான்‌; 46-- 
உய்ந்தனனால்‌; 41, 51. 
உ.யர்‌்ந்தனன்யான்‌; 2, 26, 91, 
39, 41, 44. 

உயர்ந்‌ தனனாம்‌; 20. 


2033 


வெங்கணாகக்‌; 46-- 
வெங்கை நாகக்‌; 20. 


1 


11 


IV 


11 


பாட வேறுபாடு 7 


கங்கைவார்சடைக்‌; 46 

கங்கையார்சடைக்‌; 18. 

கங்கைநீர்ச்சடைக்‌; 5, 16, 20, 
27, 28. 


2034 


தள்ளு நீர்ப்பெருங்‌; 46-- 
தள்ளுநீர்க்குரைக்‌; 17, 41. 
தள்ளுநீர்க்குரை; 16, 18. 
தள்ளுநீர்க்குறைக்‌: 5, 18, 20. 
தள்ளுநீர்க்குறை; 40. 
தள்ளுநீர்த்துறைக்‌; 27. 
தள்ளுநீர்ப்புனற்; 28. 
தள்ளிநீர்பொரும்‌; 24. 
கங்கைத்தரங்கத்தான்‌; 5, 15. 
கங்கைத்தரங்கத்தால்‌; 46-- 


வள்ளி, நுண்ணிடை; 46-- 
வள்ளல்‌ நுண்ணிடை; 99. 
மாமலராளொடும்‌: 46-- 
மாமலராளொடு; 28, 28, 48. 


பள்ளிநீங்கிய; 46-- 
பள்ளிநீக்கிய; 16. 
பள்ளிகொள்ளுமப்‌; 12. 


2035 


வஞ்சி நாணிவணங்க; 5, 15- 
20, 22, 25, 28, 29, 40, 47, 
45. 

வஞ்சி நாணவிடைக்கு; 46-- 

வஞ்சி நாணிவணங்கி; 27, 41. 

வஞ்சிநாணிமடங்க; 41, 49. 

வஞ்சிநாணிடைமங்கை ; 28, 
48. 


அஞ்சியன்னமொ துங்க; 46-- 

அஞ்சியன்னமொதுங்கி; 15. 

அஞ்சியன்னவொதுங்க; 1, 7. 

அடிக்குமென்‌; 17, 18, 41, 45. 

அடியன்ன; 46-- 

அடியன; ௧4, 5, 16, 19, 20, 22, 
26-29, 47. 

அடியிணை; 41. 

அடியிணைக்‌; 1, 8,7, 28, 48, 
49. | 


111 


IV 


III 


IV 


அடியினிற்‌; 24. 
அடியினீள்‌; 41, 
அடிதொழாக்‌; 15. 


கஞ்ச நீரில்‌; 46 
கஞ்ச நீரின்‌; 99. 


கயல்புகப்‌; 1, 8, 7, 41. 
கயலுகப்‌; 46-- 


பஞ்சிமெல்லடி.ப்‌; 46-- 

பஞ்சின்மெல்லடிப்‌; 1-9, 7, 12, 
15, 19, 20, 22, 24, 25, 27- 
29, 31, 39, 41, 49. 


2036 
தேவர்தேவன்‌; 46-- 
தேவதேவன்‌, 41, 44, 45. 
தேவன்சென்னிச்‌; 38, 4, 15, 

19, 22-26, 29, 41, 49, 47, 
51. 
தேவன்சென்னி; 49. 


செறிசடைக்‌; 46-- 
செறிசுடர்க்‌; 28. 


பூவு நாறலள்‌; 46 

பூவுநாற்றலள்‌; 29. 

பூவுநாறில; 20. 

பூவுநாறிலள்‌; 1, 7, 12, 18, 
31, 41. 

பூவினாறிலள்‌; 3. 

கற்றையின்‌; 1, 3-5, 7, 12, 
15, 17-19, 22, 24-29, 40, 
41, 48, 45, 47, 49, 52. 

கூந்தலின்‌; 46-- 


நாண்மலர்கங்கையும்‌; 46 
ரண்மலர்க்கங்கையும்‌; 3-5, 
16, 18, 29, 24, 27, 44, 49, 
51. ்‌ 

'நாண்மலர்க்கங்கையின்‌; 11 76 
12. 

நாண்மலர்‌ நங்கையும்‌; 41. 


2037 


நுரைக்கொழுந்து; 46 
நுரைத்தெழுந்து; 20: 


11 


111 


11 


11 


அயோத்தியா காண்டம்‌ 


ஓங்கி நுடங்கலால்‌; 46 
ஓங்கி நுடங்கலான்‌; 41. 
ஓடி.நுடங்கலால்‌; 17, 18, 45. 


கூந்தலினங்கை; 46-- 


கூந்தலணங்கை; 4, 5, 12, 15, 
17, 18, 26, 28, 29, 40, 41, 


47, 49. 


தனிமையையுன்னுவாள்‌; 46- 


தனிமையையுள்ளுவாள்‌; 12, 


28, 48, 49. 


தனிமைகண்டுன்னுவாள்‌ ; 17, 


18, 40, 41, 
நீட்டிச்‌; 46 
நீடிச்‌; 4 

2038 
மழைக்குலம்‌; 46-- 
மயிற்குலம்‌; 44, 
தங்குநீரிடைத்‌; 46-- 
.தங்கிநீரிடைத்‌; 12, 

47, 49. 
குழைப்பன; 46-- 
குழைப்பது; 41. 


தழைப்பன; 1, 8, 7, 12, 20, 


28, 41. 


கங்கையாற்றுடன்‌ ; 
12, 15-18, 20, 29, 26-28, 
40, 41, 48, 45, 417, 49. 

கங்கையாற்றொடும்‌; 46-- 

கங்கையாற்றொடு: 44, 45. 

கங்கையாளொடும்‌; 50. 

கங்கையாற்றிடை ; 19, 22, 24, 
29, 41. 


ஆடுங்கரியவள்‌; 17, 18, 40, 
41, 45. 

காளிந்திதன்னொடும்‌; 46-- 

காளிந்தியோடுமப்‌; 44, 45. 

ஆடுகரியவன்‌; 26. 
ஆடுங்கரியவன்‌; 2, 4, 5, 12, 
த 16, 19, 22-24, ஓட 

48, 47, 49. 

ஓடுங்கரியவன்‌; பித்‌ 


15, 17, 
28, 24, 26, 29, 40, 41, 48, 


1-5, 7, 


IV 


II 


III 


IV 


ஓடுங்கரியவான்‌; 20. 
ஓடுங்கரியவள்‌; 41. 


நீர்ச்சுழி; 46-- 

நீர்சுழற்‌; 4. 

நீர்‌ நிழல்‌; 1,3, 7, 26, 27, 41, 
47. 


நீர்நிழற்‌; 5, 16, 24. 
நீர்த்துயில்‌; 28. 


போவனபோன்றவே; 46-- 
போவனபோன்றதே; 2, 15 
20, 31. 39. 41. 
போவதுபோன்றவே; 17, 18. 
போவதுபோன்றதே; 40, 45. 


2039 


சுழிபட்டோங்கிய; 46-- 
சுழிபட்டோடிய; 91, 89, 41, 
45, 


சுழிப்பட்டோடிய; 25, 4. 


ஓலியாற்றுத்தன்‌; 46 
ஒலியாற்றுந்தன்‌; 2. 
விழியிற்சேலுகள்‌; 46-- 
விழியிற்சேலுக; 1, 3, &, 7, 12, 
18, 15. 24, 26, 41, 49. 
வழியிற்சேலுக; 20. 


வானிறவெள்ளத்து; 46-- 
வாலுகவெள்ளத்து; 20. 


முதற்பாற்கடல்‌; 46-- 

முதிர்பாற்கடல்‌; 15. 

முதுபாற்கடல்‌; 5, 15, .16, 27. 

முறையாற்கடல்‌; 17, 18, 40, 
41. 


-அழுவத்தன்று; 46-- 


அழுவத்தின்று; 2 

எனவாயினாள்‌; 46-- 

எனலாயினாள்‌; 1-5, 7, 12, 15, 
17-19, 22, 24, 27-29, 31, 
40, 41, 45, 47, 49. 


2040 


தீண்டலால்‌; 46 


தீண்டினாள்‌; 27. 


II 


III 


IV 


11 


பாட வேறுபாடு 9 


தீர்த்துவிளங்கினாள்‌; 1, 8, 4, 
7, 16-20, 25, 28, 29, 40, 
41. 

தீர்த்துவிளங்குவாள்‌; 46 

தீர்த்துவிளங்குவான்‌; 91, 

தீர்ந்துவிளங்கினாள்‌; 12, 24, 
26, 49. 

தீர்ந்துவிளங்குவாள்‌; 41, 

விட்டுவிளங்கினாள்‌; 15. 

நீக்கிவிளங்குவாள்‌; 41, 45. 


மேனியெலாம்‌; 46-- 
மேனியெல்லாம்‌; 1, 8, 7. 


அளைந்தாளினி; 1, 8, 7, 12, 
13, 15, 17-19, 22, 24-26, 
29, 31, 39-41, 49-45, 47, 
49, 

அளைந்தாலினி; 46-- 

அளைந்தாளெனில்‌; 5, 16, 27, 
28 


அளை ந்தானினி; 4, 
அளந்தாளினி; 26. 


வையமாநரகத்திடை; 46-- 
வையமா நரகத்தினி; 1, 3, 7. 
வையமா நரகத்தின்‌; 20. 

வையமா நரகத்தினில்‌; 5, 16 


வைகுமோ; 1-5, 7, 12, 19, 


15-19, 22-25, 27-29, 31, 
39-41, 44, 47, 49, 51. 
வைகுமே; 46-- 
வழங்குமோ; 20. 


2041 


துறைதறும்‌; 46 
துறையுறும்‌; 26. 
துறுநறும்‌; 49. 


உணர்வுடையோருணர்‌; 46- 

உணர்வுடையோருரை; 4. 

உணர்வுடையோ ருடை; 26, 
47. 

உணர்வுடையோர்‌ தொ ழும்‌; 
15. 

உணர்வுடைத்தம்பியோ டு; 
17, 18, 40, 41, 45. 


III 


IV 


117 


IV 


இறைவற்கைதொழுது; 46-- 
இறைவர்க்‌ கைதொழுது; 28, 
48. 


இறையைக்கைதொழுது; 19, 
24, 25, 41, 
இறைவனைத்தொழுது; 20. 
ஏந்தெரியோம்பிப்பின்‌; 46 
ஏந்தெரியோம்பினன்‌; 12, 24, 
41, 47. 
ஏந்தெரியோம்பினான்‌ ; 48, 49. 
ஏத்தெரியோம்பினன்‌; 2, 4. 
எண்ணெரியோம்பிப்பின்‌; 41. 
எண்ணெரியோம்‌ பினன்‌; 1, 
ட 


அறிஞர்காதற்கமை; 46-- 

அறிஞராய்தற்கமை; 1, 8, 7. 

விருந்தாயினான்‌; 1-4, 7, 15, 
17-20, 24, 25, 27, 28, 40, 
41, 45, 47, 49, 

விரு ந்தாகினான்‌; 46 


2042 


அமுதையும்‌; 46-- 

அமுதெலாம்‌; 16, 

அமரரை; 46-- 

அமரருக்கு; 12. 

விரு ந்துமெல்லடகு; 46-— 

விருந்து நல்லடகு; 5, 27. 

விரு ந்தின்மெல்லடகு; 15, 16, 
19, 22-25, 41,49. 

விரு ந்தின்மெல்லடை; 12, 47. 

விளங்கினான்‌; 46-- 

விரும்பினான்‌; 1-5, 7, 12, 15- 
18, 20, 22-29, 31, 39-41, 
44, 45, 47, 49. 


செய்தன; 46-- 

செய்தவம்‌; 1, 8, 7. 

செய்தது; 31, 41. 

செய்தவும்‌; 16. 

செய்வன; 12, 18, 15, 17, 18, 
29, 36, 40, 41, 43-45, 49, 

செய்வினை; 2, 4) 24, 26, 47. 


10 


111 


IV 


11 


அயோத்தியா காண்டம்‌ 


தேயுமோ; 46-- 
தேயுமே; 15, 19, 22, 29, 49, 
44, 49, 


2043 


ஆயகாலையின்‌; 46-- 
ஆயகாலையில்‌; 2, 5, 12, 16- 
18, 24, 26, 27, 49. 


போர்க்குகனெனும்‌; 46 

பொற்குகனெனும்‌; 1, 8-5, 7, 
17, 18, 24, 92, 41. 

குகனென்றுயர்‌; 12, 18. 


துறைவிடும்தொன்மையான்‌; 
46— 


துறைவிடும்தன்மையான்‌; 1, 
8, 5, 7, 27, 28. 

துறைவிடுதன்மையான்‌ ; 
22, 25, 29. 

துறைவிடுதொன்மையான்‌; 
12, 15, 24, 41, 44, 


காயும்வில்லினன்‌; 46 
காயும்வில்லினான்‌; 47. 
காயும்நெஞ்சினன்‌; 45. 
தோளினான்‌; 46-- 
மெய்யினான்‌; 13, 20. 
மேனியன்‌; 28. 
மேனியான்‌; 1, 8-5, 7, 16, 26, 
21, 41, 47. 


2044 


துடியனாயினன்‌; 46-- 
துடிய நாவினன்‌; 27. 
துடியினாயினன்‌; 19, 20, 49, 
துடியின்னாயினன்‌; 26, 91. 
செருப்பார்த்தபேர்‌; 46-- 
செருப்பார்ந்தபேர்‌; 16, 41. 
செருப்பார்ந்ததோர்‌; 20. 
செருப்பார்கழற்; 27. 
அடியனற்செறிந்தன்ன; 1,9- 
5, 7. 12, 18, 15, 16, 19, 20, 
28, 24, 26, 28, 29, 40, 41, 
43-45, 47, 49, 51. 
அடியனாற்சிறந்தன்ன; 46 


19, | 


IIT 


Il 


அடியனற்சிறந்தன்ன; 2, 17 
18, 90-99, 34, 39, 41, 50, 


நிறத்தினான்‌; 46-- 
நிறத்தினன்‌; 4, 15, 19, 22, 
29, 25, 26, 29, 48, 47, 49. 


பொடியனற்செறிகண்ணி 
னன்பூந்திரை; 27. 


நெருக்கினன்‌; 12. 

நெருங்கலின்‌; 46-- 

நெருக்கலின்‌; 18, 16-19, 22, 
29, 29, 40, 41, 48, 45, 49. 


எழுந்தாலன்ன; 46-- 

எழுந்தாலென்ன; 1, 8, 7, 25, 
29, 39. 

எழுந்தாலென; 20. 


2045 


கொம்புதுத்தரி; 46 
கொம்புகைத்துடி; 12, 15, 24, 
45. 


கொம்புதித்தரி; 28, 48. 

கொம்புதுத்துறி; 1, 5, 7. 

கொம்புதுந்துமி; 16, 19, 22, 
25, 29, 41. 

கொம்புதாதுறிக்‌; 3, 4. 

கொம்புவெந்துடி; 28. 

கொம்பூதித்துடி; 17, 18, 40, 
41, 45. 


கோடதிர்பேரிகை; 41, 45. 
கொட்டுமுறைமையன்‌; 46 
கொட்டுமுறைமையான்‌; 12, 
15, 28, 48, 44, 49, 
கொட்டுமுறைமைபோற்‌;4, 24. 
கொட்டுமுறைமையப்‌; 26. 
கொட்டுமுறுமையன்‌; 5, 16. 


பம்புபடையினன்‌; 46-— 

பம்பும்படையினன்‌; 1-க்‌, 7, 
12, 17-20, 22, 28, 25, 26, 
28, 29, 34, 40, 48, 45, 417, 
49. 

பம்பும்பறையினன்‌; 16, 
217. 


9, 


11 


IV 


11 


பாட வேறுபாடு 


பல்லவத்து: 46-- 
பல்கலம்‌; 2. 
பல்கலன்‌; 4, 26. 
பல்சன; 1, 8, 7. 


அம்பனம்பிக்கு; 46 
நம்ப நம்பிக்கு; 1, 7. 
அம்பினம்பிக்கு; 24, 27. 
அம்பு நம்பிக்கு; 5 
நாதனழிகவுள்‌; 46-- 
நாயகனாய்கவுள்‌; 44, 45. 
நாயகனாழ்கவுள்‌; 1-8, 7, 31, 
84, 


நாய்கனழிகவுள்‌; 4, 18, 17, 
18, 20, 28, 40, 41, 48, 49. 


புரைகிளைசு ற்றினான்‌; 2, 5, 18, 
16-19, 22, 29, 25, 28, 29, 
40, 41, 43, 49, 51. 

புரைகிளைசுற்றத்தான்‌; 46-- 

புரைகிளைச்சுற்றத்தான்‌; 41. 

புரைகிளர்சுற்றத்தான்‌; 3, 4, 
12, 26, 41, 45, 47. 

புரைதருசுற்றத்தான்‌; 27. 

புரைகின்றசுற்றத்தான்‌; 3, 7, 
24, 


2046 


காழமிட்ட; 46-— 
வேழமிட்ட ; 5, 12, 15, 19, 20, 
22, 27, 41. 


கங்கையின்‌; 46-- 
வேலையின்‌; 41, 


ஆழமிட்ட; 46-- 

ஆழவிட்ட; 20. 

நெடுமையினானரை; 46-- 

நெடுமையினானரைத்‌; 1, 8, 7, 
18, 40, 41. 

திலா 2, 4,26, 


கத்ர்‌, 12, 
15, 19, 22-25, 48, 44, 49. 

நெடுமையினாழ்‌ ந்தெனத்‌; 20. 

பெருமையினாளெலாம்‌; 41. 


11 


11] தோலன்றயங்குறச்‌; 46 


IV 


11 


III 


தோலன்றயங்கரைச்‌; 2, க, 
45. 

தோலினன்றங்குறச்‌; 29, 49. 

தோன்றறயங்குறச்‌; 4. 

தொடுபுலிவாலினான்‌; 46-- 

தொடும்புலிவாலினான்‌; 1, 2; 
7, 49. 

தொடும்புலியாயினான்‌; 27. 


2047 


பற்றொடுத்தன்ன; 46-- 
பற்றொடுத்தன; 18, 20, 24, 
40. 


பற்றொடுத்தெனப்‌; 28. 

பல்கு; 12, 15-20, 22, 24, 25, 
28, 29, 41. 

பல்சூற்‌; 46-— 

பல்பூட்‌; 49. 

பற்றொடுத்தபலசூற்கவடியன்‌ ;. 
81, 39. 

பற்றொடுத்தபலபூண்கவடி 


யன்‌; 


கற்றொடுத்தன்ன; 46 
கற்றொடுத்தன; 18, 20, 24, 
28, 40, 49. 


கழலினன்‌; 1, 3-5, 7, 12, 15- 
20, 22, 24-29, 47, 49. 
கழலினான்‌; 46-- 


அற்றொடுத்தன்ன; 46 
அற்றொடுத்தன; 1, 7. 
அற்றொடுத்தமா(மர்‌); 12, 15, 
20, 29, 24, 26, 41, 48. 49. 
குஞ்சியனாளியின்‌; 46-- 
குஞ்சியனாய்கதிர்‌; 52. 
குஞ்சியனாளியன்‌; 49. 
குஞ்சியனாழ்கதிர்‌; 24. 
குஞ்சியனாள்கதிர்‌; 19, 22. 
குஞ்சியினாள்கதிர்‌; 29, 41. 
குஞ்சியிஞனியின்‌; 5, 40, 41, 


குஞ்கினித்ப து 41, 45. 


12 


IV 


11 


II 


அயோத்தியா காண்டம்‌ 


நெற்றொடொத்து; 2, 41, 51. 
தெற்றொடுத்து; 46 
நெற்றெடுத்த; 5, 27, 47. 
நெற்றெடுத்து; 12, 16. 
நெற்றொடுத்த; 18, 20, 26. 
நெரிபுருவத்தினான்‌; 2, 41,44, 
45. 
நெரிந்தபுருவத்தான்‌; 46— | 
நெரித்தபுருவத்தான்‌; 40. 
மிறைந்தபுருவத்தான்‌; 19,22, | 
25, 29, 41. | 
நெளிபுருவத்தினான்‌; 41, 45. 


2048 


ம்‌] 


வண்ணவன்மயிர்‌; 46-- 

வண்ணவார்மயிர்‌; 17, 18, 40, | 
41, 45. | 

வண்ணவான்மயிர்‌; 18, 31, 
99, 41. 


வார்ந்துயர்‌; 46 

வான்றுணை; 12, 15, 19, 22, 
23, 25, 29, 41, 49, 49. 

முன்கையான்‌; 2, 12, 18, 15, 
17, 18, 20, 24, 25, 40, 41, 
44, 45, 49, 

முன்கையன்‌; 46-- 


கண்ணகன்‌ றடமார்பெனும்‌; 
46— 

கண்ணகன்றடமார்பினன்‌; 
24, 

கண்ணகன்றன்னபோலும்‌; 
19. 

கண்ணகன்கொடுமார்பெ 
னும்‌; 19, 22, 29, 41. 

கண்ணகன்கொடுமார்பகன்‌; 
25. 

கண்ணகன்றிடமார்பெனும்‌; 
23, 43. 

கல்லினன்‌; 46-- 

கல்லினான்‌; 17, 18, 20, 40, 
41, கத்‌, 45. 

கல்வியன்‌; 24. 


கழலினான்‌; 13. | 


IV 


II 


111 


IV 


எண்ணெயுண்ட; 46-- 
எண்ணெய்வெல்லும்‌; 20. 
இருள்புரை; 46-- 
இருள்புனை; 29. 
மேனியான்‌; 46-- 
மேனியன்‌; 20, 26. 


2049 


கச்சொடார்த்த; 46 

கச்சொடொத்த; 45. 

கறைக்கதிர்‌; 46-- 

கனற்கதிர்‌; 18. 

வாளினன்‌; 46-- 

வாளினான்‌; 19, 17, 18, 40, 
41, 45. 


அராவினடுக்குறும்‌; 46-- 

அராவு நடுக்குறும்‌; 1. 3, &, 7, 
26, 28, 40, 41, 417. 

நோக்கினன்‌; 46-— 

நோக்கினான்‌; 18, 16, 17, 40, 
41, 45. 


பிச்சராமன்ன; 46-- 
பிச்சராமென்ன; 81, 41. 


வச்சிராயுதம்போலும்‌; 46-- 

வச்சிரம்புரைகின்ற; 1, 3-5, 7, 
12, 18, 15-20, 22-29, 40, 
41, 49, 47, 49. 

வச்சிராயுதமன்ன; 45. 


மருங்கினான்‌; 46-- 
மனத்தினான்‌; 41, 45. 
வலியினான்‌; 5, 27. 


2050 


இப்பாடல்‌ 91, 52-ஆம்‌ பிரதி 
களில்‌ இல்லை. 
ஊற்றுமொய்‌ நறவு; 16. 
ஊற்றுமெய்ந்‌ நறவு; 46-- 
ஊற்றுநரறாமிக; 29. . 
ஊற்றுமென்னறவு; 4, 12, 17, 
18, 39, 41, 44, 49. 
ஊற்றுமென்னறை; 41. 


'ஊற்றுமென்றுற; 23, 49. 


II 


III 


IV 


பாட வேறுபாடு 


ஊற்றமெய்நறவு; 40. 
ஊற்றமென்ன; 41. 
ஊற்றமேமிக; 41, 45, 52. 
ஊற்றுமேமிக; 19, 22, 25. 
ஊற்றுமேனறை; 1, 8, 7. 
ஊற்றுமேன்மை; 2. 
ஊற்றுமொண்ணறவு; 28. 


நாற்றமேய; 46-- 

நாற்றமெய்தி; 2. 

நாற்றமெய்யன்‌; 5, 12, 15- 
19, 22, 24, 25, 27-29, 99- 
41, 45, 49. 


முகத்தினான்‌; 46 
முகத்தினன்‌; 20, 28. 


சீற்றமின்றியும்‌; 46 

சீற்றமன்றியும்‌; 12, 15, 17- 
20, 22, 24, 25, 28, 29, 99, 
40, 49. 


குமிறும்‌; 1, 2, 4, 5, 7, 12, 15, 
18, 22, 26, 27, 29, 39-41, 
47, 49. 

குமுறும்‌; 46 


2051 


சிருங்கிபேரம்‌; 46 
சிருங்கபேரம்‌; 39, 45. 
சிருங்கிவேறி; 47. 
சிருங்கிபேரி; 45. 
சிருங்கிவேரி; 18, 20, 41. 
சிருங்கவேறி; 26, 28, 29. 
சிருங்கவேரி; 2, 12, 15-19, 
24, 25, 40. 
சிருங்குபேரம்‌; 44. 
சிருங்குவேரி; 1, 8, 4, 7. 
சிரிங்கவேரி; 28, 48, 49. 
சிரிங்கிவேறி; 27. 
சிரிங்கிவேரி; 5. 
சிரிங்கிபேரி; 45. 


எனத்திரைக்‌; 46-- 

எனத்திகழ்‌; 12, 15, 19, 25, 
29, 41, 45. 

எனத்திரி; 27. 

எனத்திருக்‌; 31, 41. 


11 


III 


IN 


II 


IV 


III 


13 


மருங்குதோன்றும்‌; 46 
மருங்குதோன்றி; 2. 
நகருறை; 1, 2, 4, 7, 12, 17, 
22-24, 26, 29, 91, 99, 41, 
48, 45, 47, 49, 51, 52. 
நகருடை; 46-- 
வாழ்க்கையன்‌; 1, 2, 4, 7, 12, 
22, 24-29, 40, 41, 45, 52. 
வாழ்க்கையான்‌; 46-— 
வாட்கையன்‌; 2, 28, 48, 47. 


மீனுபகாரத்தன்‌; 46-- 

மீனுபகாரத்தான்‌; 15. 

மீனுபகாரத்தின்‌; 1-5, 7, 12, 
16-20, 22-29, 31, 39, 41, 
49) 44, 47, 49. 


வள்ளலைக்காண; 46-- 
நாயகற்காண; 24. 


2052 


நிற்கச்சுடுகணை; 46-- 
நிற்கச்சுடுங்கணை; 41. 
நிற்கத்தொடுகணை; 20. 
நீக்கிச்சுடுகணை; 41. 
விற்றுறந்தரை; 46 
விற்றுறந்தனன்‌; 15, 28. 
வாளொழித்து; 46-- 
வாளொழிந்து; 4, 47 
வாளொரீஇ; 20. 

வாயிலை நண்ணினான்‌; 46 
வாயலை நண்ணினான்‌; 39. 
வாயிலின்‌ நண்ணினான்‌; 27. 


2052 (a) 


நாயடியேன்யான்‌; 45 
'நரயகவென்றான்‌; 41. 


இறையோன்‌; 45 
இசையோன்‌; 45. 
2053 


கூவாமுன்னமிளையோன்‌; 46- 
கூவாமுன்னரிளையோன்‌; 8. 


14 


11 


111 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


கூவாமுன்னிளையோனும்‌; 12, 
19, 20, 31. 

கூவமுன்னிளையோனும்‌; 
26. | 

கூவமுன்னமிளையோன்‌; 41, 
44, 45. | 

கூவுமுன்னமிளையோன்‌; 41, | 

கூவுமுன்னிளையோனும்‌; 39, 
41. 


குறுகிநீ; 46 
குறுகிவா; 41, 
குறுகநீ; 1, 8, 7, 25, 49. 


2, 


ஆவான்‌ யாரென; 46-- 
ஆவான்‌ நீயாரென; 41. 
ஆவாயாரென; 2, 4, 27-29, 


47. 
ஆவாய்யாரென; 1, 8, 5,7, 

12, 18, 17-20, 22, 24, 40, | 

41, 45, 49. 
யாவன்யாரென; 26, 44. 
யாவன்யாவென: 41, 45. 
யாவனீயாரென; 39. 


அன்‌ பினிறைஞ்சினான்‌ ; 46— 

அன்பிறைஞ்சினான்‌; 4. 

அன்பினிறைஞ்சினன்‌; 26, 
49 


அன்‌ நிறைஞ்சினான்‌; 2. 
தேவா; 46-— 
தேவ; 2, 26, 39, 41, 44, 45, 


நின்கழல்சேவிக்க; 46 
நின்கழற்சேவிக்க; 4. 
நின்கழல்சேவிப்ப; 1, 7, 
நின்கழற்சேவிப்ப; 41. 
நீள்கழல்சேவிக்க; 27. 
நுங்கழல்சேவிக்க; 12, 41, 45. 
வந்தனென்‌; 46-- 
வந்தேன்‌; 41. | 
நாவாய்வேட்டுவன்‌; 46 | 
நாவாய்‌ஏற்றிடும்‌; 41, 45. 
ஈவாய்வேடுவன்‌; 1, 8, 4, 7, 
19, 22, 28, 25, 26, 91, 40, 
41, 43, 45) 47. 
நாவவேட்டுவன்‌; 44, 45. 
'நாவவேடுவன்‌; 2, 26, 39, 41. | 


11 


111 


EVI 


I 


நாயடியேன்‌; 46-- 
நானடியேன்‌; 2, 5, 27, 44. 


2054 
நிற்றியீண்டு; 46-- 
நிற்றியாண்டு; 4, 15, 20, 24, 

26. 


என்றுபுக்கு; 46-- 

என்றுசென்று; 15. 

தம்பி; 46-- 

நம்பி; 1-8, 5, 7, 18, 16, 20, 
26, 27, 41. 

நம்பிக்‌; 29. 


கொற்றவநின்னைக்‌; 46 
கொற்றவனின்னைக்‌; 1-5, 7. 
கொற்றவாநின்னைக்‌; 15. 


நிமிர்ந்தகூட்டச்‌; 46 
நிமிர்ந்தகூட்டம்‌; 4, 17, 18, 
24, 26, 47. 
நிமிர்ந்துகூட்டச்‌; 1, 7, 20. 
நிமிரும்கூட்டச்‌; 41. 
நிரந்தகூட்டச்‌; 28. 
நிறைந்தகூட்டச்‌; 5. 
திறைந்தகூற்றச்‌; 27. 
நல்லன்‌; 12, 18, 15, 17, 18, 
20, 40, 45. 
நல்லான்‌; 46-- 
நல்லோன்‌; 49. 
நல்கி; 28. 
நாவாய்க்கிறைகுகன்‌; 46-- 
நாவாய்க்கிறையவன்‌; 18, 17, 
18, 27, 40, 41, 45. 
நாவாயிறையவன்‌; 40. 
நாவாயேற்றுவான்‌; 28. 
நாவாய்‌ நாயகன்‌; 1, 3, 5, 7, 
12, 15, 16, 19, 20, 22-24, 
26, 29, 31, 39, 41, 48, 44, 
47, 49. 
ஓஒருவனென்றான்‌; 46-- 
ஒருவன்வந்தான்‌; 28. 


2055 


என்பாலழைத்திநீ; 46 
என்பாலவனை நீ; 23, 43. 


11 


111 


iV 


பாட வேறுபாடு 


எம்பாலழைத்தியால்‌; 41. 

அன்பாலழைத்திநீ; 24. 

அவனையென்னப்‌; 1, 8, 5, 7, 
12, 18, 17-20, 22, 23, 25, 
27-29, 31, 39-41, 48, 45, 
49, 

அவனையென்றான்‌; 46-- 


என்றான்பரிவினன்‌; 4, 12,18, 
17, 18, 22, 24-26, 29, 31, 
99, 40, 45, 47, 49. 

என்னப்பரிவினன்‌; 46-- 

என்னப்பரிவினின்‌; 5, 20, 

என்னப்பரிவினில்‌; 27. 


கண்ணனைக்கண்ணின்‌; 46-- 
கண்ணனைநோக்கி; 41, 45, 
கண்ணவன்கண்ணின்‌; 3. 


கனிந்தனனிருண்‌ ட; 46-- 

களித்தனனிருண்ட; 1-5, 7, 
12, 18, 15, 20, 22-24, 26, 
27, 30, 91, 39, 41, 43-45, 
47, 49, 

களித்தனன்சுருண்ட.; 28, 29. 


மேனிவளைந்து; 1, 8, 5, 7, 
15, 17-19, 22, 28, 25, 27- 
29, 40, 41, 49, 49. 

மேனிவளைத்து; 46-- 

மேனிவணங்கி; 4, 26, 47. 


2056 


இருத்திநீயென்னலோடும்‌; 
9,20, 27 28. 

இருத்தியீண்டென்னலோ 
டும்‌; 46— 

இருத்தியீண்டென்றலோடும்‌; 
1, 2, 7, 12, 15, 19, 29, 25, 
41, 49, 49. 

இருத்‌ திநீயென்றலோடும்‌; 
19, 16. 

இருத்தியாண்டென்‌ றலோ 
டும்‌; 26, 47. 

இருத்தியென்றையன்‌ 
சொல்ல; 45. 


Il 


111 


IV 


15 


இருந்திலன்‌; 46 
இருந்தனன்‌; 2, 4, 5, 27, 29: 
41, 45, 


அகுத்தியன்றேனும்‌ னும்‌; 46- 
அருத்தியன்‌ றேனுமூனும்‌; 45. 
அகுச்தியின்றேலும லட; 5) 


அருத்தியிற்றேனுப்‌ னும்‌; 29, 
அருத்தியென்றேனுமீனும்‌; 


அமுதினுக்கமைந்தவாகத்‌; 2, 
18, 17, 18, 28, 40, 41, 45. 

அமுதினுக்கமைவதாகத்‌;46-- 

அத்தன கமைத்களாக்கது 


அழுதுக்பொன் தத்‌ க்‌ 
15. 


திருவுளமென்னவீரன்‌ ; 46-- 
கிக்க 27, 


தழ்வள்கமென் ன தான்‌ 41. 


நோக்கிமுறுவலன்‌; 46-- 
நோக்கிமுறுவலின்‌; 4, 12, 15, 
17, 18, 29, 48, 47, 49. 
தோக்குமுறுவலின்‌; 44, 
தோக்கிமேலவன்‌; 20. 
ச நாக்கிவிளம்பினன்‌; 19, 22, 
25, 29. 
விளம்பலுற்றான்‌; 46-- 
விளம்புகின்றான்‌; 12. 
2057 
அரியதாம்‌; 46-- 
அரியதாய்‌; 19, 22, 24, 25, 


உவப்பவுள்ளத்து; 46-- 

உவப்பதுள்ளத்து; 19, 22, 24, 
25, 29, 41, 49. 

அன்பினாலமை ந்த; 46-- 


அன்பினாலமைத்த; &, 24, 41, 
49. 

அன்பினானமைத்த; 29. 49, 
சா. 


16 


11 


111 


IV 


11 


117 


அயோத்தியா காண்டம்‌ 


கொணர்ந்த; 46-- 

கொணர்ந்தது; 4, 15, 17-19, 
22-26, 29, 41, 48, 44, &7, 
49, 51, 


சீர்த்தவன்றே; 46 
சீர்த்ததன்றே; 1, 8, 4, 7, 18, 
17-20, 22, 24, 25, 27-29, 
40, 41, 47, 49, 51. 
சீர்த்ததன்றோ; 12. 
சீரிதன்றே; 15. 
சிறந்தவன்றே; 31. 


பரிவினிற்றழீஇய; 46-- 

பரிவினிற்றழிய; 4, 20, 44, 49. | 

பரிவினிற்றந்த; 12, 18, 24, 
45. 


பரிவினிற்றந்தது; 15. 
பரிவினாற்றந்தது; 19, 22, 25, 
29. 


பரிவினாற்றழீஇய; 28. 
பரிவினினீ ந்தது; 41. 


உரியனவினிதினாமும்‌; 46-- 

உரியனவினிது நாமும்‌; 26. 

உரியனவென்‌ றுவாங்கி; 29, 
41. 

உரிதெனவினிதினாமும்‌; 15. 

உரியதுவினி தின்னாமும்‌; 5, 
27. 


உண்டனெமன்றோ 
வென்றான்‌; 46-- | 
உண்டனமெனவுவந்தான்‌; | 
41, 45. 


2058 


இங்குறைந்து; 46 
இங்கிருந்து; 41. 
நாளையாணர்ப்‌; 46-- 
நாளையாணர்‌; 44, 49, 
நாளையின்னே; 41, 45. 
இதுவேநாளைப்‌; 27. 


நின்சுற்றத்தோடும்‌; 46— 


நும்சுற்றத்தோடும்‌; 5, 16. | 


11 


IV 


உவந்தினிதுனூரில்‌; 46 

உவந்தினிதினூரில்‌; 4, 
28, 48, 44, 

உறைந்தினிதுனூரில்‌; 20. 


தங்கிநீ நாவாயோடும்‌; 46-- 
தங்கிய நாவாயோடும்‌; 27. 
தங்கியேநாவாயோடு; 20. 
தங்கி நாவாயினோடும்‌; 19, 22, 
24, 25, 29 41. 
விடியலென்றான்‌; 1, 3-5, 7, 
12, 19, 16-19, 22, 28, 25, 
27-29, 31, 40, 41, 48-45, 
47, 49, 52. 
விடியவென்றான்‌; 46-- 


2059 


காதலன்‌; 46-- 

காதலால்‌; 4. 

காதலின்‌; 17-20, 22, 25, 28, 
29, 40, 41. 


செல்வநின்னை; 46 
செல்வன்‌ நின்னை; 2, 44, 
செல்வனுன்னை; 15. 
செல்வஉன்னை; 1, 8-5, 7, 18, 
16, 19, 20, 22, 28-27, 29,. 
40, 41, 43, 45, 47, 49. 
செல்வாஉன்னை; 28. 


இங்கனம்‌; 2, 5, 12, 15. 

இஞ்ஞனம்‌; 46-- 

இங்கனம்‌; 1, 9, 7, 17, 18, 28, 
24, 26, 27, 29, 39-41, 45, 
45, 47. 


ஈர்கிலாக்‌; 46 

ஈர்கலாக்‌; 2, 12, 31, 39, 41. 

கள்வனேன்யான்‌; 46-- 

கள்வனேயான்‌; 27, 31, 39, 
44. 

கள்வனேனான்‌; 1, 9, 4, 7, 12, 
15, 17-19, 22, 25, 26, 28, 
40, 41, 45, 47, 49. 

கள்வனே நான்‌ ; 24, 29, 49. 

இன்னலின்‌; 46-- 

இன்னியல்‌; 1-5, 7, 12, 16, 
19, 22, 24-27, 29; 41. 


18, 


IV 


Il 


111 


IV 


பாட வேறுபாடு 


நின்னயல்‌; 31, 99, 41. 
இந்நிலை; 41, 44, 45, 


தீர்கிலேனேனதைய; 46 
தீர்கிலேனானதையா; 2, 24. 
தீர்கிலேனீண்டிதைய; 5, 19, 
16, 27, 41, 45. 
தீர்கிலேனாண்டுமீண்டு; 18. 
தீர்கிலேனாண்டுமீண்டுச்‌; 17, 
40, 41, 45. 
தீர்கிலேனாண்டுமீண்டும்‌; 45, 
தீர்கிலேனிண்டதைய; 20. 
தீர்கிலேனானிதைய; 26, 41, 
45, 


2060 
கோதைவிற்குரிசிலன்னான்‌; 
46— 


கோதைமவற்குரிசிலன்னான்‌; 
2, 4, 19, 22, 25, 28, 29, 
81, 39, 41, 44. 

கோதிலாதவனைநோக்கிக்‌; 
20. 


நோக்கித்தம்பி; 46 
நோக்கிநம்பி; 41. 
நேோக்கிநம்பித்‌; 31, 39. 
நோக்கித்தீராக்‌; 46 
நோக்கிநீங்காக்‌; 29, 24, 43. 


என்று; 46-- 

என்னும்‌; 1, 3-5, 7, 12, 18, 
16-20, 22, 24-29, 91, 39- 
41, 47, 49. 


நண்ப; 46 

நண்பா; 19, 20, 22, 26-29, 
41. 

நம்ப; 4. 

நம்பி; 12, 18, 15, 17, 18, 40, 
41, 49. 


இருத்‌ ப்‌ 1, 3-5, 7, 12, 
18, 15, 16, 24, 26-28, 41, 
4௦, 47, 49. 

இருத்தியிங்கு; 19, 20, 22, 29. 

இருத்தியீங்கு; 41. 

(2) 


II 


[961 


IV 


1% 


2060 (a) 


உவகைதூண்ட; 47-- 

உவகைதூண்டி; 17, 18, 28, 
40, 41, 48, 40, 

உவகைதோன்ற; 15. 


அழைத்தனனாழியென்னத்‌; 
அழைத்தனனாளியென்னத்‌; 
41. 


அழைத்தனனாழியன்ன; 3, 4, 
16, 24, 41, 44, 52. - 
அமைத்தனனாழியன்ன; 41. 
அமைந்தனனாழியென்னத்‌; 

12, 15. 
அமைத்தன த: 

29, 49, 49. 
அமைந்தனனாகியன்ன; 29. 


துடியுடைச்‌; 47-— 
துடியிடைச்‌; 16, 20, 28, 48, 


பள்ளியைச்சூழவேவி; 47 

பள்ளியைச்சுற்றவேவி; 13, 
16-18, 27, 39, 40, 41, 44, 
45, 52. 

பள்ளியிற்சு ற்றவேவி; 28. 


வடிசிலை; 47— 
அடுசிலை; 20, 41, 
வடுசிலை; 1, 9, 7. 


பிடித்து; 47-- 
மடித்து; 15. 
வீக்கிவாயம்புபற்றி; 47— 
வீக்கிவாயம்பும்பற்றி; 26. 
வீக்கிவாயம்புமாற்றி; 4 
வீக்கினனம்புபற்ற; 5. 
வீக்கினனம்புபற்றி; 18, 16 
18, 20, a 28, 39, 40. 


இடியுடைமேகம்‌; 47_— 
இடியுடையுருமேறு; 27, 44. 


இடியுடைமுகிலிது; 19, 22, 
25, 29, 41. 


இடியுமிழுருமேறு; 20... 


இடையிடைமேகம்‌; 13. 


இணையடியெய்தி; 47-— 
இணையடியிறைஞ்சி; 13. 


18 


11 


111 


IV 


தீர்ந்ததன்மையிளையவ; 


அயோத்தியா காண்டம்‌ 


இணையடியேத்தி; 12, 15, 17- 
19, 22, 25, 29, 40, 41, 45, 
49. 

இணையடிதொழுது; 1, 8, 5, 7, 
16, 20, 26, 28, 41. 

இணையடிபோற்றி; 24. 

இவனடிதொழுது; 27. 

இரைத்தவண்காத்து; 45, 52, 


2061 
திருநகர்‌; 46 I 
திருநகர்த்‌; 45. 
தீர்ந்தவண்ணமானவ: 46 | ரர 
தீர்ந்ததன்மைமானவன்‌; 1, 


தீர்ந்ததன்மையிளையவன்‌; 4, 
; 28, 
26, 48, 49. 


திர்ந்ததன்மையிளையவா; 12, 


15, 28. 
தீர்ந்ததன்மைசேவக; 41, 45. 


பருவரறம்பி; 4, 41, 45, 51. 
பருவரற்றம்பி; 46-- 
பரிந்தவன்‌; 46 
பரிந்னல்‌்‌ 1, 3, 7, 20, 41. 
பரிந்தன; 4. 

பிரிந்தவன்‌; 5, 29. 
கேட்டனன்‌; 45. 


பையுளெய்தி; 46-- 
பையுளேந்தி; 15. 


குகனுமாண்டிருந்தானென்‌ 
னே; ௯ 
கனுமாடிருந்தானென்னே; 

ன 1-3, 7,17, 18, 31, 39, 44. 

குகனுமாடினிதினென்னோ; 
20. 


IV 


கனுமாண்டிரங்கிநை ந்‌ 
னப்‌ 19, 22, 25, 29. 
குகனுமாடிரங்கிதைந்தான்‌; 
41. 
குகனுமாண்டிரு ந்தானென்‌ 
னப்‌; 27. 


நேற்றும்‌; 46-- 


நேற்றுப்‌; 1-5, 7, 12, 15-20, 
22-29, 91, 99, 41,148, 44, 
47, 49. 


என்னா; 46-- 

என்றான்‌; 1-5, 7, 12, 18, 15- 
20. 22-27, 29, 31, 41, 48, 
44, 47, 49, 51. 


2062 


விரியிருட்பகையை; 46-- 
விரியிடைபகைமை; 20. 


இரு நிலத்தெவர்க்கும்‌; 46 

இரு நிலத்தவர்க்கும்‌; 5, 16- 
18, 27, 41. 

இருநிலத்தோர்க்கும்‌; 2, 91, 
39. 


விரிநிலத்தெவர்க்கும்‌; 20. 


உள்ளத்து; 46-- 
உள்ளம்‌; 4, 26, 47. 


இருந்தருள்புரிந்துவீ ந்த; 19, 
22, 24, 25, 29, 41, 45, 52, 

இரு ந்தனனென்னவீந்த; 
46— 


இருந்தனனென்னவீய்ந்த; 
31. 

இருந்தனனென்பதியாரும்‌; 
44, 45. 


இருந்தனனென்னவந்தச்‌; 1, 
3,57. 
திருத்தினனென்னவிந்தச்‌; 4. 
திருத்தினனென்னவீ ந்தச்‌; 
26, 47. 
இருந்தனனாகையாலிச்‌; 12. 


செருவலிவீரனென்னச்‌; 46-- 
செருவலிவீரர்தோக்கும்‌; 4. 
செருவலிவீரனேய்க்கும்‌; 47. 
செருவிலிவீரனென்னச்‌; 27, 
49. 
செருவிலிவீரனேய்க்கும்‌; 26. 
செருமலிவீரனென்னச்‌; 1, 8, 
1) 12, 41, 
தெரிதரவீரனென்னச்‌; 44, 
45. 


1 


பாட வேறுபாடு 


2063 


மாலைவாய்‌; 46-- 
மாலையாய்‌; 26, 


செய்து; 46-- 
செய்ய; 27. 


மரபுளியியற்றிவைகல்‌; 46-- 

மரபுளியியற்றுவைகல்‌; 81. 

மரபுழியியற்றிவைகல்‌; 29. 

மரபுளியியற்றிவங்க; 16, 

மரபுளினியற்றிவைகல்‌; 1, 9, 
7, 41. 


அமிர்தன்னாளும்‌; 46— 
அமுதன்னாளும்‌; 27. 
குளமன்னாளும்‌; 41, 


விரித்தநாணல்‌; 46—' 

விரித்த நாணம்‌; 4. 

விரித்தநாணற்; 1, 9, 5, 7, 12, 
15, 29. 

விரித்தநாளம்‌; 2, 41. 

விரித்தநான; 26. 

இருந்தஞான்று; 41, 45, 49. 


மாலைவாய்ப்பாரின்‌; 46-- 
மாலைவாய்ப்பள்ளிப்‌; 4, 24, 
41, 44, 45, 2 
மாலைவாய்ப்புல்லிற்‌; 26. 
மாலைவான்பள்ளிப்‌; 4, 24,47. 
மாலைவன்பாரின்‌; 16. 
வாலவாம்பாரின்‌; 27. 


பாலவாம்பள்ளிப்‌; 12, 

பாலவாம்பாரின்‌; 1, 38, 5, 7, 
17-20, 22, 238, 28, 29, 40, 
41, 48, 45, 49, 


யாலவாம்பான்மைப்‌; 15. 


வைகினர்‌; 4, 12, 15, 19, 22, 
24-26, 28, 29, 41, 47, 49, 
52, 

வைகினன்‌; 46-- 


வரிவிலேந்திக்‌; 46-- 

பருவிலேந்திக்‌; 3, 12, 20, 40, 
41, 45. 

வைவிலேந்திக்‌; 25. 


IV 


II 


111 


IV 


19 


காலைவாயளவும்‌; 46 

கரலைகாண்பளவும்‌; 1-5, 7, 
12, 15-20, 22-25, 27-29, 
31, 99-49, 45, 49, 51. 


இமைப்பிலன்‌; 46-- 
இமைக்கிலள்‌! 28. 
த்திலன்‌; 1, 3, 4, 7, 12, 
15, 17, 18, 20, 41, 44, 47. 


2063 (a) 


குன்றத்தெழில்‌; 39 

குன்றமெழில்‌; 49, 

விலகுசோ திக்‌; 89-- 

விளங்குசோதிக்‌; 16, 41. 

விளங்குஞ்சோதிக்‌; 1, 9-5, 7, 
12, 20, 29-27, 29, 49, 47, 
49, 


கயில்விரி; 12, 16, 20, 23-27, 
40, 48, 45, 47, 49, 52, 

கயில்பரி; 89-- 

கயில்வரி; 41. 

கையில்விரி; 17, 18, 


கனகப்பைம்பூண்‌; 26. 

வயிரப்பைம்பூண்‌; 99-- 

வயிரப்பைம்பூட்‌; 16, 24, 27, 
41. 

மடங்கலன்னான்‌; 39-— 

மடங்கல்போல்வான்‌; 24, 


துயிலெனுமணங்கு; 99-- 
துயிலெழுமணங்கு; 1, 8, 7. 


நீ நாம்‌; 1, 9, 4, 7, 20, 28, 26, 
29, 48, 47. 

நாமே; 39-— 

நீவா; 25. 

நீயாம்‌; 5, 16, 27. 

நீயான்‌; 12. 

நீநான்‌; 24. 

நீர்நாம்‌; 49. 


எய்துநாள்‌; 99-- 
அய்தினால்‌; 12, 20, 29, 26, 29, 
43, 47, 49. 


20 


11 


1 


11 


அயோத்தியா காண்டம்‌ 


2063 6) 


மறக்கண்வாளிளைய; 1-5, 7, 
12, 23-27, 29, 41, 48, 45, 
47, 52. 

மறக்கவாரிளை ய; 89-- 


மறுத்தல்செல்லா; 2, 4, 12, 
16, 20, 28-26, 41, 45, 47, 
52. 

மறுக்கல்செல்லா; 39— 

மறுத்தல்செய்யா; 1, 8, 7. 

மறுக்கவஞ்சி; 5, 16, 27. 


உ றக்கமாமாதுமன்னன்‌; 39- 

உறக்கமாமாதுவள்ளல்‌; 26. 

உறக்கமாமாதுமண்ணல்‌; 1- 
ஓ, 7, 16-18, 20, 24, 25,27, 
29, 40, 41, 45, 47. 


பங்கயங்கள்போற்றித்‌; 39-— 
பங்கயத்தைப்போற்றித்‌; 2. 
பங்கயங்களே தத்தித்‌; 4. 


உறக்கமாதன்னோன்பாதவு 
பயபங்கயங்கள்‌ போற்றித்‌; 
12. 


துறக்கமாமென்னலாய; 39_— 
துறக்கமேயென்னலாய; 28, 
43. 


தூமதிள்‌; 89-- 

தூய்மதில்‌; 1-8, 7, 12, 20, 24, 
26, 27, 29, 41, 47. 

தூய்மதிள்‌; 28, 48. 


எய்துவனென்னப்‌; 39-— 
எய்துவனென்று; 2, 4, 5, 41. 
எய்துவலென்னப்‌; 41. 
எய்துவலென்று; 41. 


2063 (c) 


தவிசினீங்காப்‌; 99— 
தவிசு நீங்காப்‌; 1, 3, 7,27. 
41. 


துயிறருபுன்மை; 99-- 
துயில்தரும்புன்மை; 2, 16, 20, 
25-27, 41, 52. :. 


IV 


III 


துயிலுறுபுன்மை; 1, 8, 7. 
துயிலுறும்புன்மை; 12. 


ஒருசிலையதனின்‌; 89 
ஒருநிலையதனின்‌; 12, 16, 20, 
24-27, 29. 
ஒருசிலைத்தமியன்‌; 1, 8, 7. 
ஒருசிலைத்தனித்து; 2 


2064 


தும்பியின்‌; 46-- 
தும்பியன்‌; 24. 


குழாத்திற்சுற்றும்‌; 46 

குழாத்திற்சுற்றம்‌; 24, 41. 

குழாத்துச்சுற்றும்‌; 4, 15, 47, 
49, 


சுற்றத்தன்‌; 46— 
சுற்றத்தான்‌; 12, 15, 28, 29, 
41, 49, 49. 


வில்லன்‌; 46--. 
வில்லான்‌; 29, 49. 


வெம்பிவெந்து; 46-- 
வெம்பிவந்து; 16, 18. 


அழியாநின்ற; 46-- 
எரியாநின்ற; 1, 8, 7, 41. 


தம்பிநின்றானை; 46 

தம்பிதன்றன்மை; 4, 12, 1௦, 
19, 22, 24-26, 29, 41, 47, 
49. 

தம்பிதன்றனிமை; 28, 43. 


தலைமகன்‌ றனிமை; 1, 3-5, 7, 
12, 19, 20, 22, 24-26, 29, 
41, 417, 49. 

தலைமகன்‌ றன்மை; 46-- 

தலைமகன்‌ றகைமை; 15. 

தலைமகன்‌ றன்னை; 41. 

தனிமகன்‌ றனிமை; 16. 

நோக்கி; 46-- 

பார்த்த; 41, 

அம்பியின்‌ றலைவன்‌; 46— 


அம்பியினிறைவன்‌; டாகி 
அம்பினன்‌ றலைவன்‌; 26. 


1l 


பாட வேறுபாடு 


அருவிசோர்‌; 46-- 
அருவிசேர்‌; 1, 7. 


2065 


துறக்கமேமுதலவாய; 46-- 
துறக்கமேமுதலவான; 18, 15, 
17—19, 22-24, 26, 40, 41, 
43, 45, 49. 
துறக்கமாமுதலமான ; 4. 
துறக்கமாமுதலவான ; 47. 
துறக்குமெய்முதலவாய; 5. 


தூயன; 46-- 
தூயவர்‌; 4, 12, 26, 47, 


யாவையேனும்‌; 46-- 

யாவர்தம்மை; 4, 5, 26, 27, 
47. 

யாருஞ்சிந்தை; 12. 


மறக்குமா நினையலம்மா; 46-- 

மறக்குமானிலையரம்மா; 4. 

மறக்குமோநினைமினம்மா; 12. 

மறக்குமாநினைமினம்மா; 45, 
52. 


மறக்குமாநிலையாமம்ம; 26. 

மறக்கவேநினைமினம்மா; 45. 

மறக்கவேநினைவினம்மா; 19, 
22, 25. 

மறக்கவேநினைய லம்‌ மா; 24, 
41 


மறக்குவேம்‌நினையலம்மா; 41, 


வரம்பிலதோற்றுமாக்கள்‌ ; 46- 
வரம்பிலதோற்றுமக்‌ கள்‌; 18, 
27, 49. 
வரம்பிலர்நோக்குமாக்கள்‌ ; 26. 
வரம்பிலர்நோக்குமக்கள்‌; 4. 
வரம்பிலர்தோற்றுமக்கள்‌; 5. 
வரம்பிலர்தோற்றுமாக்கள்‌ ; 
28, 48. 
தலய த்‌ 
ச வி்‌ த றுக்‌; 
El 


வரம்பிலாத்தோற்றமாக்கள்‌; 
15, 17, 18, 24, 40, 41, 45. 


ITI 


IV 


I 


II 


111 


IV 


21 


வரம்பிலதோற்றமாக்கள்‌; 20. 
வரம்பிலதோன்றும்மாக்கள்‌ ; 
முன்னைநாள்‌; 46-- 
முன்னர்‌ நாள்‌; 5, 20, 27. 


பின்னாள்‌; 46 

மீளப்‌; 45. 

பிறக்குமாறு; 46-- 
பிறக்குநாள்‌; 4. 
என்பான்போல்‌; 46-- ' 
என்பார்போல்‌; 27. 
பிறவாவெய்யோன்‌; 46-— 
பிறங்குவெய்யோன்‌ ; 28. 


2066 


செஞ்செவே; 46-- 

செஞ்செவ்வே;.5, 24. 

செஞ்சவே; 2-4, 28, 43, கீத்‌, 
49. 

நோக்கின; 46-- 

நோக்கினன்‌; 5, 20, 24, 99, 
41, 44, 

நோக்கிய; 19, 17-19, 22, 28, 
25, 29, 40, 41, 48, 45, 49, 
52. 

நோக்கியே; 12, 15. 


விரிந்தவேறோர்‌; 46-- 
பிரிந்தவேறோர்‌; 18. 
விரியவேறோர்‌; 41. 
விரிந்தவென்றோர்‌; 
12, 20741; 49: 
விரிந்தவென்றோ; 41. 


நாயிறன்ன; 46- : 

நாயிற்றன்ன; 26, 39, 47. 

நாயறன்ன; 1, 8, கீ, 7, 12, 
17, 18, 22, 28, 48, 49. 

ஞாயிறன்ன; 2, 5, 15, 16, 44, 
AS) Fe 


ப 1 


செய்ய; 46. 
வெய்ய; 24. 


வஞ்சிவாழ்வதனம்‌; 46 


'வஞ்சிவாழ்மதனம்‌; 1, 72 


22 


11 


1111 


அயோத்தியா காண்டம்‌ 


வஞ்சியாவதனம்‌; 26. 


வஞ்சியாள் வதனம்‌; 28, 48, 

வஞ்சிவாள்வதனம்‌; 19, 16, 
49. 

தாமரை; 46 


அரவிந்தம்‌; 2, 5, 16, 20, 27, 
41, 44. 


2067 


அமைந்த; 46 

அமைத்த; 15, 26. 

நயந்தனன்‌; 46-- 

தயந்தனர்‌; 1-5, 7, 12, 15, 
16, 19, 22, 24-27, 29, 41, 
47, 49. 

நாமத்‌; 46 

தாமத்‌; 41, சீக்‌, 45, 

ஏமத்‌; 41 


முதற்கமைந்த; 46 

முதற்றொடர்ந்த; 1-5, 7, 12, 
15-20, 22-26, 28, 29, 81, 
89-41, 43-45, 47, 49. 

முதற்கிடந்த; 27. 

வில்லான்‌; 46 

வீல்லார்‌; 5, 16, 24, 27. 41. 

வில்லர்‌; 1, 8, 4, 7, 12, 15, 19, 
20, 22, 28, 25, 26, 29, 48, 
44, 417, 49. 

போனான்‌; 46-- 

போனார்‌; 1-4, 7, 12, 15, 19, 
22, 24, 25, 41, 49. 

போகி; 5, 18, 16, 27, 28. 

போக்கி; 20. 


கேண்மை; 46-- 

கேள்வி; 4, 12, 15, 17-19, 
22-26, 29, 41, 48, 49, 

அன்பனை; 46— 

அண்ணலை; 26. 

ஐயனை; &. 

ஐய; 46— 

ஐயன்‌; 2, 5, 12, 15-20, 29- 
29, 40, 41, 48, 47, 49. 

அண்ணல்‌; 1, 3, 4, 7, 41. 


Il 


1001 


2068 


ஏவிய; 46 
ஏவின; 5, 16, 20, 27, 28. 


பொழிகண்ணான்‌; 46-- 
பொழிகண்ணன்‌; 19, 22, 25. 
சொரிகண்ணான்‌; 41, 


ஆவியுமுலைகின்றான்‌; 46-- 

ஆவியுமலைகின்றான்‌ ; 41. 

ஆவியுமுகுகின்றான்‌; 18. 

அ.வியு நலிகின்றான்‌; 29, 49. 
),)வியுநைகின்றான்‌; 4, 12, 
115, 17-19, 22, 24, 25, 41, 
49. 


பிரிகல்லான்‌ ; 1, 8, 4, 7, 12, 
18, 16, 19, 20, 22-25, 28, 
29, 91, 39, 41, 48, 44, கா, 
92. 


பிரிகில்லான்‌; 46-- 
பிரிகில்லாக்‌; 27. 
பிரிகல்லாக்‌; 5, 26. 


காவியின்மலர்‌; 46-- 
காவியினலர்‌; 20 
காவியுமலர்க்‌; 26. 


காயா; 46-- 
காசா: 20. 

காசாக்‌; 844, 41, 52. 
காமர்க்‌; 29. 
காவாக்‌; 27. 


அடிதாழாச்‌; 46-- 

அடிதாழச்‌; 1, 7. 

இனிதாழாச்‌ 26. 

செய்வான்‌; 46-- 

செய்தான்‌; 4, 17, 18, 24, 40, 
41. 


2069 


முறையிலராலெம்‌; 1, 3, 7, 12, 
15-20, 22, 23, 25, 27-29, 
31, 39, 49-45, 49. 

ததும்ப 46— 

முறையிலதாலே; 2. 

முறையிலதாலெம்‌; 24, 41, 47. 


11 


111 


பாட வேறுபாடு 


முறையிலதாலென்‌; 26. 
முறையிலிராலெம்‌; 4, 41. 


முழையலராலெம்‌; 40, 41, 45. 


முறையலராவெம்‌; 41, 45. 

வனமேயால்‌; 46 

வனமேயாம்‌; 1, 3,4, 7, 12, 
15, 29, 24, 26, 40, 48, 45, 
47, 49. 


கொய்ம்முறையுறுதாராய்‌; 
46— 


கொய்ம்முறையுறுதாரீர்‌; 1-5, 
7, 19, 16-18, 20, 24, 27, 
29, 31, 39-41, 44, 45, 47, 
49. 

கொய்ம்முறையணிதாரீர்‌; 12, 
15 


கொய்ம்முறைமலர்தாராய்‌; 
41. 

கொய்ம்முறைமலர்தாரீர்‌; 19, 
22, 25, 45. 

கொய்ம்முறையலர்தாராய்‌; 
41. 

கொய்முறையலர்தாரீர்‌; 45. 

கொய்ம்முறையுறைதாரீர்‌; 
26. 


குறைவிலெம்‌; 46-- 
குறைவில; 1, 5, 7, 15. 
குறையிலம்‌; 29, 40, 49, 45. 
வலியேமால்‌; 46-- 
வலியெம்மால்‌; 8, 15. 


செய்குதுமடியோமை; 46-- 

செய்குதுமடியேமை; 20, 24, 
26, 47. 

செய்குதுமடியேம்யாம்‌; 41, 
49 

செய்குவமடியோமை; 4, 5, 
41. 

செய்குவமடியேமை; 1, 8, 7. 

இம்முறையுறவென்னா; 1-8, 
5, 7, 12, 15-19, 22-24, 27- 
29, 31, 39, 41, 43-45, 47, 
49, 

இம்முறையுறவென்ன; 46-- 

இழ்முறையுறவென்னாது; 25, 


[| 


111 


I 


28 


இம்முறையுறைவென்னா; 4. 
உய்முறைபெறவும்மால்‌; 45. 
உய்ம்முறைபெறவும்மால்‌; 41. 
நெடிதெம்மூர்‌; 46 


நெடிதும்மூர்‌; 45. 
நெடிதம்மா; 18. 

2070 
தினையுண்டால்‌; 46-- 
தினையுண்டாம்‌; 26. 
துணை நாயோம்‌; 4, 5, 15-20,. 

22, 27-29, 40. 
துணை நாயேம்‌; 46 
துணை நாயேன்‌; 1, 8, 7. 
உயிருள; 46-- 
உயிருளம்‌; 2. 
விளையாடக்‌; 46 
விளையாடும்‌; 5 
வினையாடக்‌; 1, 7. 


புனலாடக்‌; 46-- 


புனலாடும்‌; 41. 
நானுள தனையு ந்நீ; 46-— 
நானுளதனையுந்நீர்‌; 1, 3-5, 


T, 12, 19, 17, 18, 28, 24, 
26, 28, 31, 39, 41, 48, 45, 
47, 49. 
நானுளதனை நீயும்‌; 27. 
யானுள தனையு ந்நீர்‌; 44, 
இனிதிரு நடவெம்பால்‌; 46-- 
இனிதிரு நாளெல்லாம்‌;12, 15. 
இனிதிரு நாடெம்பால்‌; 17, 18, 
28, 24, 40, 41, 45. 
இனிதிருதட்பெம்பால்‌; 19,22, 
இனி (திரு நலமெம்பால்‌; 41, 
இனி ிருதெடிதெம்பால்‌ 41. 
இனிதிருகடமெம்பால்‌; 44,45... 
இனிதுள நண்பாமால்‌; 45. 


2071 
துகில்போலும்‌; 46-- 


2d 


11 


111 


IV 


I 


அயோத்தியா காண்டம்‌ 


துயில்போதும்‌; 25, 28. 
துயில்போலும்‌; 29. 
சுவையுள; 46 

சுதையுள; 26. 

சுகமுள; 117, 18, 40, 41, 45, 


துகளறு; 28, 28, 41, 48, 49, 


தொடர்மஞ்சம்‌; 46 
சுடர்மஞ்சம்‌; 20. 


வைகும்‌; 46-- 


வைகப்‌; 1, 8, 4, 7, 12, 15,17, 
18, 28, 24, 40, 41, 48, 45, 


49, 52, 


புரையுள; 46-- 
புனலுள; 26. 


கலிவானின்‌; 46-- 
கனிவானின்‌; 26. 


பொருளேனும்‌; 46-- 
பொருளேலும்‌; 4, 17, 18, 40. 
பொருள்யாவும்‌; 28. 
பொருளுன்னும்‌; 29. 
பொருடானும்‌; 8, 20, 44. 


பொருளானும்‌; 1, 2, 17, 18, 


41. 


கொணர்வேமால்‌; 46-- 


கொணர்வோமால்‌; 15, 27,49. 


2072 
பத்தோடைந்து; 46-- 
பத்தைந்தொடு; 28. 
ஆயிரருளராணை; 46-- 
ஆயிரமுளதானை; 15. 


செய்குனர்சிலைவேடர்‌; 46 
செய்குனர்சிலைவேலர்‌; 89 
தேவரின்‌; 46-- 
தெரிவரின்‌; 47. 
வலியாரால்‌; 46 ' 
வலியோரால்‌; 15, 19, 20, 22 
29, 41, 45. 
வலியேமால்‌; 1, 3-5, 7, 12 
41, 44, 45, 47, 49. 
வலியோமால்‌; 2, 40, 48. 


111 உய்குதுமடியோம்‌; 2, 4, 19, 


IV: 


I 


இர! 


| 


16-18, 24, 26-28, 31, 39, 


20, 22, 25, 28, 29, 48. 
உய்குதுமடியேம்‌; 46 
உய்குவமடியேம்‌; 1, 8, 7. 
ஒருநாணீ; 46 
ஒருநாணீர்‌; 1-5, 7, 12, 15, 

17, 18, 24, 26-29, 91, 99, 

41, 49, 44, 417. 
நெடுநாணீர்‌; 20. 


வைகுதியெனின்மேலோர்‌; 
46— 


வைகுதியெனின்மேலும்‌; 45. 

வைகுதிரெனின்மேலும்‌; 2, 5, 
12, 19, 15, 17, 18, 20, 22, 
25, 27-29, 31, 39, 41, 44, 
49, 

வைகுதிரிதன்மேலோர்‌; 26, 

வைகுதிரிதின்மேலோர்‌; 
47, 

வைகுதிரெனின்‌ மேலோர்‌; 1, 
3, 7, 16, 24, 41, 49 45. 

வாழ்விலை; 46-- 

வாழ்வில; 1, 9, 7. 

மலைவிலை; 12. 

பிறிதென்றான்‌ ; 46-- 

பிறிதென்பான்‌; 45. 

பெரிதென்றான்‌; 41. 

பெரிதென்பான்‌; 18, 17, 18, 
40, 45. 


2073 


இப்பாடல்‌ 20-ஆம்‌ பிரதியில்‌ 
இல்லை. 

அக நிறை; 46— 

ப்‌ 1,8, 7,12, 16, 
43, 49. 

அகனிடை; 22, 29. 

அவனிடை; 24, 41, 45. 


நகைசெய்தான்‌; 46-- 
நகைசெய்தென்‌; 41, 45. 


4, 


வீரநின்னுழையாமப்‌; 46 

வீரநின்னுழையாமிப்‌; 5, 12, 
18, 15-18, 24, 27, 28, 40, 
41, 48. 


117 


31 


IV 


1 


பாட வேறுபாடு 


வீரனின்னுழையாமிப்‌; 49. 
வீரநுமுழையாமப்‌; 26, 47. 
வீரனுமுழையாமப்‌; 4. 

விரதமுமழியாமல்‌; 41, 45, 


புனிதரை; 46-- 
புனிதனை; 4. 


சிலநாளிற்‌; 46 
சிலநாளுட்‌; 5, 18, 17. 
சின்னாளில்‌; 81, 41. 


2074 


சிந்தனையுணர்கிற்பான்‌; 46 
சிந்தனை யதுகொண்டே; 45, 


விரைவோடு; 28. 
விரைவோடும்‌; 46 


தந்தனனெடுநாவாய்‌; 46 
தந்தனநெடுநாவாய்‌; 44, 49. 


தாமரை நமனத்தான்‌; 46-- 
தரமலர்‌ நயனத்தான்‌; 41. 


இளவலொடு; 46-- 
இளவலும்‌; 4, 12, 15, 17, 18, 
28, 31, 39-41, 48, 44, 49. 


இனிதேறா; 46 
இனிதென்றான்‌ ; 15. 


2075 


விடு நதி; 46-- 
விடுநனி; 2,4, 15, 19, 22, 
24-26, 41, 43, 49. 


என்றான்‌; 46 
என்னா; 1, 8, 7. 
முடுகினனெடு நாவாய்‌; 46-- 


முடுகினநெடுநாவாய்‌; 1, 2, 4, 
Te, hls ி 


முடுகினன்விட நாவாய்‌; 5, 16, | 


20, 27, 28, 44, 47. 
முடுகியநெடுநாவாய்‌; 41. 
முரிதிரை; 46-- 
முதிர்திரை; 1, 8, 7. 


111 


IV 


191 


II 


25 


முதுதிரை; 26, 
முதுகிடை; 15, 
மொய்ம்பொடு; 25, 29, 41. 


நெடுநீர்வாய்க்‌; 46 
சிலநின்ற; 25, 29. 
செலநின்ற; 19, 22, 41. 


கடிதினின்மடவன்னக்‌; 46 
கடிதினினிடையோடக்‌; 45. 
கடிதினின்மடனேகக்‌; 45. 
கடிதினன்மடவன்னக்‌; 24, 
கடுகினன்மடவன்னக்‌; 1, 8, 
il 
க தியதுசெலநின்றார்‌; 46 
கதியிதுசெலநின்றார்‌; 44, 
கருணையுள்ளவர்போனார்‌; 45. 
இடருற; 46 
இடருறு; 1-5, 7, 12, 18, 15- 
20, 22, 24-26, 29, 31, 40, 
41, 48, 44, 47, 49. 
இடரறு; 45. 
எரியுறுமெழுகானார்‌; 46-- 
எரியுறுமெழுகொத்தார்‌; 27. 
எரியிடைமெழுகானார்‌; 20. 


2076 
பகலவனனையானும்‌; 46-- 
பகலவன்மரபோனும்‌; 20. 
சேலுடைநெடு நன்னீர்‌; 46-- 
சேலுடைெ நறிநன்னீர்‌; 44. 


, சேலிடைநெநடடுநன்னீர்‌; 8. 


சேலுகநெடுநன்னீர்‌; 15, 

சிந்தினர்விளையாடத்‌; 46 

சிந்தினர்விளையாடித்‌; 4, 12, 
15, 16, 19, 20, 22, 24, 25, 
28, 31, 39, 41, 43, 49. 


தோலுடை; 46-- 

தோலிடை; 9, 4. 

துழவிடவெழுநாவாய்‌; 46-- 

துழவிடநடு நாவாய்‌; 51, 

துழவிடநெடுநாவாய்‌; 3, 26. 

துழவியநெடுநாவாய்‌; 12, 15, 
17, 18, 19, 22, 24, 25, 29, 
40, 41, 45, 52. 


26 


IV 


1 


11[ 


அயோத்தியா காண்டம்‌ 


துழவினநெடுநாவாய்‌; 41 
துழவினனெடு நாவாய்‌; 48. 
துழவிடையொரு நாவாய்‌; 20. 


கோலுடைமரமூன்‌ றிக்‌ 
கொண்டிடநெடுவாய்‌; 45, 


நெடுகெண்டிற்; 46 
நெடுநண்டிற்‌; 20. 
நெடுதண்டிற்; 4, 45, 
வலிதண்டிற்; 45. 


சென்றது; 46 
சென்றன; 18. 


2077 


சாந்தணி; 46-- 

சாந்தணை; 1, 9-5, 7, 15, 16, 

சாந்தளை; 12, 17-19, 22, 25, 
41, 48, 49. 

சாந்தன; 20. 

புளினத்தின்றடமுலை; 46-- 

புளினத்தின்‌ றடமலை; 4, 26. 

புளினத்திற்றடமுலை; 1, 8, 7, 

T, 18. 

உயர்கங்கை; 46 

புரைகங்கை; 1-9, 7, 24, 41, 
45. 

புரைகொங்கை; 4, 26. 


காந்தின; 46-- 
காந்தியின்‌; 28. 


மணிமின்னக்‌; 46-- 

மணிமின்னும்‌; 19, 22, 29, 
41 

மணிசோதிக்‌; 41, 45, 


கடிகமழ்கமலத்தில்‌; 46 

கடிகமழகலல்குற்; 2, 4, 5, 26. 

கடிகமழ்கரையல்குல்‌; 15, 19, 
22, 29, 41, 48. 

கடிகமழ்கமலத்தின்‌; 41. 

கடிகமழ்சுழியல்குல்‌; 24. 

கருணையின்வடிவோரைச்‌; 41, 
45. 


சேந்தொளி; 46-- 
சேர்ந்தொளி; 91, 49. 
சேர்ந்தொளிர்‌; 4. 


IV 


II 


விரியுந்தெண்‌; 46 
விரியுந்தண்‌; 1, 8, 4, 17, 19, 
22, 24, 25, 28, 48, 49. 
விரியுந் திண்‌; 44, 
விரையுந்தண்‌; 29. 


நிமிர்கையால்‌; 46 

நிரைகையால்‌; 1, 8, 7, 12, 15, 
24, 48, 49. 

நிரைகையாள்‌; 26. 

நுரைகையால்‌; 4. 

நுரைக்கையால்‌; 41, 


ஏந்தினளொருதானே; 46 
ஏந்தின ளொ ர நா ளே; 18, 
47. 


ஏற்றினள்‌; 46-- 
ஏற்றினன்‌; 16, 99, 47. 
ஏறினன்‌; 1, 9, 7, 27, 81, 41, 


இனிதப்பால்‌; 46-- 

இனிதன்பால்‌; 1-8, 7, 16, 31, 
99, 41, 44, 

இனிதம்மா; 12. 

இனிதிப்பால்‌; 18, 17, 18, 27, 
28, 40. 

இனிதின்பால்‌; 5. 

அளிதன்பால்‌; 4. 

எளிதன் பால்‌; 26. 

எளிதப்பால்‌; 47. 


2078 


உற்றையன்‌; 46-- 
உறவையன்‌; 26. 


முகநோக்கிச்‌; 46-- 
முகனோக்கிச்‌; 3, 20, 22, 25. 


சித்திரகூடத்திற்‌; 46 
சித்திரகூடத்தின்‌; 4, 15, 17, 
18, 26, 40, 45, 47, 49. 


பகரென்னப்‌; 46 

புகலென்னப்‌; 1, 3,4, 7, 15, 
19, 22, 24-26, 29, 41,47, 
49. 

புகலென்னாப்‌; 12, 17, 18, 40, 
41, 48, 45. 


111 


IV 


11 


பாட வேறுபாடு 


பத்தியினுயிரீயும்‌; 46 
பத்தியிலுயிருய்யும்‌; 15. 
பத்தியிலுயிரீரும்‌; 48, 49. 


அடிதாழா; 46-— 

அடிதாழ; 49. 

அடிதாழ்ந்தே; 28. 

உ த்தமவடி நாயேன்‌; 46-- 

உத்தமவடியேனான்‌; 1-5, 7, 
12, 15, 17-19, 22, 24, 25, 
29, 40, 41, 48, 45, 47, 49. 

உத்தமவடிவன்னாய்‌; 26. 


ஓதுவது; 46-— 

கூறுவது; 1-5, 7, 12, 18, 15- 
18, 20, 24, 26-28, 91, 39, 
41, 48, 44, 47, 49. 


என்றான்‌; 46-- 
என்னா; 1, 8, 7, 20. 


2079 


நெறியிடுநெறிவல்லேன்‌; 46- 
நெறியிடுநெறிசெல்வேன்‌; 15. 
த்‌ ல்லேன்‌; 41, 


தெறிகிடைநெறிவல்லேன்‌; 


கதவின்‌ 
4, 12, 24. 

நெறியெனில்நெறிவெல்‌ 
வேன்‌; 26. 


நேடினென்‌; 46 

நேடின; 12, 15, 40, 41. 

நேடிய; 28. 

நெடியவன்‌; 26. 

நெடியன; 1, 3,4, 7, 25, 29, 
41, 47. 

நொடியினில்‌; 20. 

ஏவிய; 18. 


கனிகாயும்‌; 46-- 

கறிகாயும்‌; 1, 8, ச, 7, 12, 17- 
19, 22, 24, 25, 28, 29, 41, 
44, 47, 49. 

கறியாவும்‌; 20. 

காயுநல்‌; 15. 


III 


IV 


2T 


நறவிவை; 46 
நறியன; 44, 
நறுவிய; 5, 16, 27. 
நன்றவை; 28. 


உறைவிடம்‌; 46-- 
உறைவிடன்‌; 12. 


அமைவிப்பேன்‌; 46-— 
அமைவிப்பன்‌; 1-5, 17, 12, 15, 
26, 39, 47. 


ஒருதொடிவரையும்மைப்‌; 46- 
ஒருநொடிவரையளவு; 41. 
ஒருதொடியளவும்மைப்‌; 44, 
தொடிவரையளவும்மைப்‌; 4, 
12, 15, 17, 18, 26, 40, 49,. 
47, 49. 
நொடிவரைவரையும்மைப்‌; 
4, 


பிறிகிலென்‌; 46 

பிறிகலென்‌; 94, 

பிறியலன்‌; 1, 9, 4, 7, 12, 15, 
17-20, 24-26, 28, 29, 40, 
41, 44, 45, 47, 

பிறிவிலன்‌; 16. 


பெறுகுவெனெனினாயேன்‌ ; 
46-- 

பெறுகுவெனினி நாயேன்‌; 2, 
5, 17, 18, 27, 28, 31, 39- 
41, 44, 49. 

பெறுகுவெனடி நாயேன்‌; 41, 

பெறுகுவெனினியானே; 41. 

பெறுகுவலினிநாயேன்‌; 26. 


2080 


தீயன; 46-- 
தீயென; 20, 41, 45. 


அவையாவும்‌; 2, 5, 16, 19,. 
22, 27-29, 41, 43-45. 

வகையாவும்‌; 46-— 

உளயாவும்‌; 20. 

வயமாவும்‌; 1, 3, 4, 7, 12, 24,. 
26, 31, 39, 41, 47, 49. 

வனமாவும்‌; 15, 45. 


11 மேயின; 46-- 


28 


IV 


11 


111 


அயோத்தியா காண்டம்‌ 


மேயன; 4, 5, 16-18, 24, 26- 
29, 40, 45, 47. 
மேவின; 12, 15, 


வினைமற்றும்‌; 4, 12, 15, 
22, 24-26, 29, 41, 47, 
வினைமுற்றும்‌; 46 


19, 
91. 


ஏயின; 46-- 
ஏயன; க்‌, 5, 15, 17-20, 22, 
28, 29, 48, 47, 49. 


செயவல்லேன்‌; 46 


செலவல்லேன்‌; 1, 9, 5, 7, 41. | 


இருளினுநெறிசெல்வேன்‌ ; 
46— 

இருளினுநெறிசெல்வன்‌; 5, 
16. 

இருளினுநெ நிசெய்வேன்‌ ; 
47 


இருளினுதெறிவல்லேன்‌; &, 


ILIV. 


12, 15, 19, 22, 25, 29, 41, | 


48, 49. 
இருளினுமெறிவல்லேன்‌; 26. 


2081 


மலைமேலும்‌; 46 
மலையேனும்‌; 19, 17, 18, 40, 
45. 


கவலையின்‌; 46-- 
கயிலையின்‌; 41. 


செல்லுவென்‌; 46-- 

செல்லுவம்‌; 2, 4, 44, 

செல்குவன்‌; 1, 5, 7, 12, 15, 
19, 20, 22, 24, 25, 27-29, 
39, 41, 48, 49. 


வில்லினமுளெனென்றும்‌; 
46— 


II 


I 


வில்லினமுளதொன்றும்‌; 81, | 


99. 
வில்லினுமுளதொன்றும்‌; 41. 


வில்லினுமுளனென்றும்‌; 1, 7. . 


வில்லினுமுளமொன்றும்‌; 26, 

வில்லினுமுளெனென்றும்‌; 2, 
8, 18, 15, 17-19, 22, 24, 
40, 48-45, 47, 49. 

வில்லினுமுன்னொன்றும்‌; 28. 


வில்லியல்படையாகி; 41. 

வில்லியல்படையா தி; 45. 

வில்லுறுமுளனொன்றும்‌; 25. 

வெல்லினுமுளனொன்றும்‌; 5, 
16, 27. 

வெல்லினுமுளெனென்னும்‌; 
20. 


வெருவலெனிருபோ தும்‌; 46- 
வெருவலெனொருபோதும்‌; 41, 
44, 49, 
வெருவலுனிருபோதும்‌; 1, 7. 
மிகவுளேனொருபோதும்‌; 41. 
மிகவுளனொருபோதும்‌; 45. 


பிரியேனால்‌; 5, 18, 15-20, 22, 
24, 25, 27-29, 40, 41, 45, 
47, 52. 

பிரியாதேன்‌; 46-- 

பிரியேன்‌ நான்‌; 51. 

பிரியேனேல்‌; 12, 


2082 
ஒருவலெனொருபோதும்‌ ; 4, 
15, 19, 22, 24-26, 29, 41, 
49, 45, 49, 52. 


ஒருவலெனிருபோதும்‌; 46-- 
ஒருவலெனெப்போ தும்‌; 1, 8, 
7 


ஒருவிலனிருபோதும்‌; 12, 18. 


உறைகுவென்‌; 46-- 
உறைகுவர்‌; 2, 20, 25, 26, 47. 


உளரானார்‌; 46-- 
உளரானோர்‌; 4. 


மருவலரெனின்முன்னே; 46- 
மருவலருளரானால்‌; 91. 
மருவலரவரெல்லாம்‌; 41, 45. 


மாள்குவென்மிகையல்லேன்‌; 
2, 5, 16, 19, 22, 26, 29, 
44, 
மாள்குவென்வசையில்லேன்‌; 
46— 
மாய்குவென்வசையில்லேன்‌; 
41. : - 
மடிவுறுமறம்வல்லேன்‌; 41, 45. 


I 


111 


பாட வேறுபாடு 


மாள்குவெனொழிகல்லேன்‌; 1, 
3, 7, 20, 41. 


மாள்குவென்வசையல்லேன்‌; 


மாள்குவெனழிகல்லேன்‌; 12, 
19, 15, 17, 18, 24, 41, 48, 
45), 409. 

மாள்குவென்மிகையில்லேன்‌ ; 
28, 41. 

மாள்குவென்மிகைவல்லேன்‌; 
27. 


2083 


உரைநேர்வான்‌; 46-- 
உரைசெய்வான்‌; 1, 8, 7, 41. 


என்னுயிரனையாய்‌ நீ; 46-- 

என்னுயிரனையானீ; 1, 7. 

என்னுயிரனை யாயிவ்‌; 19, 22, 
25, 29. 

இன்னுயிரனையாய் நீ; 2, கீ, 5, 
15, 16, 29, 31, 39, 41, 44, 
49. 

இன்னுயிரனையாயிவ்‌; 41, 


இளவலுனிளையானிந்; 46-- 

இளவலுனிளவலிந்; 19. 

இளவலுமிளையானிந்‌; 28, 99. 

இளவனினிளையானிந்‌; 2, 12, 
15, 43, 44, 49. 


நன்னுதலவணின்கேள்‌; 46-— 
நன்னுதலவளுன்கேள்‌; 25, 
43. 


நன்னுதலிவணின்கேள்‌; 1, 9, 
5, 7, 17, 18, 20, 27, 28, 39. 

நன்னுதலிவளுன்கேள்‌; 19, 
22, 29, 49. 


நளிர்கடனிலமெல்லாம்‌; 46-- 

நளிகடனிலமெல்லாம்‌; 28. 

நளிர்கடலுலகெல்லாம்‌; 17, 
18, 40, 41. 

நளிகடலுலகெல்லாம்‌; 5, 16, 
27. 


நானுன்‌; 46-- i 
நானின்‌; 1, 3, 7, 26, 47. 


Il 


29 
தெழிலுரிமையிலு ன்‌ 
46— 


தொழிலுரிமையிலுள்ளேன்‌; 
4, 5, 31, 39. 

தொழிலுரிமையுமுள்ளேன்‌; 
49. 


உரிமையினுளனென்றான்‌; 
19, 17, 18, 20. 

உரிமையினுளனென்னா; 28, 
52. 

உரிமையிலுளனென்றான்‌ ; 40, 
41. 

உரிமையுமுளனென்ன; 47. 

தோழமையினினுள்ளேன்‌; 
16. 


2084 
துன்புளது; 46-- 
துன்புள; 16. 
துன்பெனில்‌; 41. 
எனினன்றோ; 46-— 
எனினொன்றோ; 41, 
எனிலன்றோ; 5, 15, 16-20, 
25, 27-29, 48, 44, 
எனிலுண்டே; 2. 
எனிலொன்றே; 1, 3, 4, 7,12, 
19, 22, 26, 40, 47. 
எனிலொன்றோ; 24, 4௦, 
எனலொன்றே; 49, 
அதுவன்றோ; 41. 
சுகமுளததுவன்‌ றிப்‌; 46-- 
சுகமுளவதுவன்‌ றிப்‌; 16, 27, 
48. 


சுகமெனலதுவன்றிப்‌; 20. 

சுகமெனிலதுவன்‌ றிப்‌; 1, 3, 7. 

சுகமெனிலதுவன்றோ; 4, 12, 
15, 17-19, 22, 24-26, 29, 
40, 41, 45, 47, 49. 


பின்புளதிடைமன்னும்‌; 46-- 
பின்புளதினில்மன்னும்‌; 25. 
பின்புளதினிமன்னும்‌; 12, 19, 
22, 24, 26, 29, 47, 49. 
பின்புளதினுமன்னும்‌; 4. 
இன்புளதெனின்மன்னும்‌; 15. 
பிரிவுளது; 46-- 
விரிவுளது; 15. 


30 


111 


IV 


Il 


அயோத்தியா காண்டம்‌ 


எனவுன்னேல்‌; 46-- 

எனவுன்னேன்‌; 24, 26, 91. 

முன்புளெம்‌; 46-- 

முன்புள; 4, 5, 16, 24, 26-28, 
91, 39-41. 

முன்புளது; 17, 18, 20, 40, 
41. 


நால்வேம்‌; 46-- 

நால்வோம்‌; 2, 4, 5, 15-19, 
22, 27-29, 91, 39, 40. 

நால்வர்‌; 25, 49. 

எனவுன்னா; 46 

எனவுன்னால்‌; 15. 

அன்புள; 46-- 


அன்புளது; 1, 8, 5, 7, 16, 26, | 
45 


அன்புளம்‌; 17-19, 22, 24, 28, 
29, 41, 49, 


உளரானோம்‌; 1-5, 7, 19, 15- 
20, 22, 24-29, 81, 39-41, 
49, 45, 47, 49, 52. 

உளரானேம்‌; 46-— 


2085 


படருறவுளனும்பி; 46 
படருறலுளனும்பி; 3. 
படருறலுன்னும்பி; 1, 7. 
கானுறை; 46-- 
யானுறை; 48. 


இடருறு; 46-- 
இடருறல்‌; 41. 
இடரறு; 47. 
இடர்படு; 4, 26. 
இடையுறு; 12. 


தகையாயோ 2, 5, 16-19,22, 
25, 27-29, 40, 41, 44, 45. 
பகையாபோய்‌; 46-- 
பகையாய்போய்‌; 39. 
பகையாய்போ; 31. 
பகையாய்நீ; 4, 20. 
பகையோய்நீ; 1, 3, 7. 
படையாய்நீ; 26, 47. 


III 


IV 


191 


Il 


தகையாய்நீ; 12, 18, 15, 24, 
41, 43, 49, 


சுடருறுவடிவேலாய்‌; 46-- 

சுடருறுவடிவேலோய்‌; 1, 3,7, 
12, 15, 26. 

சுடருறைவடிவேலாய்‌; 17, 18, 
40, 45, 


சொன்முறை; 46 
தொன்முறை; 15. 
கடவேனான்‌; 1, 9-5, 7, 12, 
15-19, 22, 24-26, 28, 29, 
40, 41, 48, 47, 49. 
கடவேல்யான்‌; 46-- 
கடவேனால்‌; 20. 
கடவேனே; 27. 
கடவேன்யான்‌ ; 41, 51. 


வருமந்நாள்‌; 46-- 
வருநாளில்‌; 31. 


2086 
அமைதியினுளனும்பி; 46 
அமைதியினுளனம்பி; 26. 
அமைதியனுளனும்பி; 16. 
அமையியவுளனும்பி; 27. 
கிளைகாவற்கியாருளர்‌; 46-- 
கிளைகாவற்காருளர்‌; 16. 
காவற்கும்யாருளர்‌; 28. 


உரைசெய்யாய்‌; 46-- 

உரைசெய்வாய்‌; 41, 

அரசையா; 16, 27. 

இசையாய்நீ; 1, 3, 7, 17, 18, 
28, 41, 45, 51, 52. 


உன்கிளை; 46 
உங்கிளை; 20, 44, 49. 


என்கிளையிதுகா; 46-- 

என்கிளையதுகா; 1, க்‌, 7, 12, 
15, 27, 28, 40, 41, 48, 45, 
49 

எங்கிளையிதுகா; 20. 4&4, 

ஏவலினினிதென்றான்‌; 46-- 

ஏவலினின்றென்றான்‌ ; 1, 3-5, 
7, 16, 19, 22, 25, 27-29, 
41. 


1 


1 


பாட வேறுபாடு 


ஏவலினிற்றென்றான்‌; 2. 

ஏவலினில்லென்றான்‌; 12. 

ஆணையினின்றென்றான்‌; சக, 
5. 


2087 


கவாதான்‌; 46— 
கவார்தாள்‌; 1, 7. 


இகழாதான்‌; 17, 18, 28, 40, | 


டன்‌ ஈதான்‌; 24, 


பிணியுடையவனென்னும்‌; 
46— 
பிணியுடையன்னென்னும்‌; 5 
பிணியுடையவரென்னும்‌; 24, 
பிணியுடைமனனென்னும்‌; 
17, 18, 27, 28, 40. 
பிணியுடைமனமென்னும்‌; 41. 


பேதினன்‌; 5, 15, 16, 18, 19, 
27, 28, 40, 48, 49. 


ife 


2088 


இப்பாடல்‌ 51-ஆம்‌ பிரதியில்‌ 
இல்லை. 
பொதுமனமெனமன்னும்‌; 
46— 
பொதுமனமெனமண்ணும்‌; 
18. 
பொதுமன நலமென்னும்‌; 41. 
புதுமணமெனமன்னும்‌; 2-4, 
12, 19, 23, 27, 31, 99), 41, 
49-45, 47, 
புதுமணமிதுவென்னும்‌; 26. 
புதுமனமெனமன்னும்‌; 5, 20, 
24, 41, 45. 
புதுவனமெனமன்னும்‌; 25. 
புலமணமெனமன்னும்‌; 22. 
லைமனமெனமன்னும்‌; 19, 
29, 41. 


ஈரமுமுள தில்லென்று; 46-- 
ஈரமுமுள திலதென்று; 31. 


. சஈரமுமுளதென்றல்‌; 41, 45. 


1901 


IV 


IV 


11 


91 


பிரிவினன்‌; 46-- 
பேரினன்‌; 17, 41. 


அணியிழைமயிலோடும்‌; 46-- 

அணியிழைமயிலாளும்‌; 19, 
22, 25, 29. 

அணியிழைமகளோடும்‌; 1, 8, 
4, 7, 12, 15, 24, 41, 48, 
49. 

அணியிழையவளோடும்‌; 26, 

இளையோனும்‌; 46-- 

இளையானும்‌; 1, 8-5, 7, 12, 
15, 16, 20, 22, 27, 28, 40, 
47, 49. 


திணிமரநிறை; 46-- 
திணிமரனணி; 24, 
திணிபரனிறை; 5. 
சேணுறுநெறி; 1, 8, 4, 7, 12, 
15, 19, 20, 25, 26, 29, 41, 
49-45, 49, 52, 
சேணுறதெறி; 46 


வனம்புகு படலம்‌ 


ஈரமதலதென்று; 29. 
ஈரமிதிலனென்‌ றன்று? 2 ! 
இளவேனில்‌; 46-- 
இளவேனல்‌; 20, 45. 
முதிர்வேனில்‌; 22. 
முதுவேனில்‌ 25, 29, 41. 


குறிவானம்‌; 41, 45. 
குன்‌ 46 
குறிகாணக்‌; 41. 
காட்டியதவணெங்கும்‌; 46-- 
காட்டியவனமெங்கும்‌; 1, 3-5, 

7, 12, 18, 16, 20, 27, 41, 

47. 
காட்டியவவணெங்கும்‌; 28. 
காட்டினவன மெங்கும்‌; 26. 


2089 


விரிகதிரிடை; 46-- 
விரிவுளகதிர்‌; 20. 
பயின்மரம்‌; 46-- 
பயன்மரம்‌; 2, 41, 45. 


32 


111 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


பனிபுரை; 46 
பரிபுரை; 29. 

பலதளிர்‌; 4, 20, 26, 47. 
பலபுரை; 15, 49. 
பால்புரை; 12, 24. 


துளிமேகம்‌; 1, 3-5, 7, 18, 15, 
18, 19, 22, 27, 28, 41, 45, 
AT, 49. 

துளிமேகப்‌; 46 

துளிவானப்‌; 41. 

துளிவானில்‌; 41. 

துயில்மேகப்‌; 4. 


புயறர; 46 
துயிறர; 45. 
துயிறரா; 41, 


பூவளவியதெய்த; 46-- 
பூவளவியகந்தம்‌; 41, 45, 
பூவளவியகெந்தம்‌; 4, 12, 24, 
26, 47, 49. 
பூவளவியதந்தம்‌; 5. 
பூவளவியதெய்வ; 15, 19, 22, 
25, 29. 
பூவளவியதேமா; 27. 
தூதளவியதாக; 41, 45. 


வழியினியன போனார்‌; 46 

வழியினியன போனான்‌; 25. 

வழியினிலவர்போனார்‌; 42. 

வழியினினயல்போனார்‌; 20,27. 

வழியினினியல்போனார்‌; 2, 41, 
44, 


2090 


மலிகோதை; 46-- : 

மலிகோதாய்‌; 1, 3-5, 17, 12, 
18, 15-17, 19, 20, 22, 29- 
ஓர, 29, 41, 47, 49, 52. 

மயில்கோதை; 99. 


மயிலியன்மடமானே; 46-- 

மயிலினமடமானே; 24. 

மயிலியன்மடமாதே; 41, 

மயிலியலியல்மானே; 20. 

மயிலியலிளமானே; 1-5, 7, 
12, 15-17, 19, 22, 28, 25- 
217, 29-81, 99, 41, 44, 417, 
49, 51. 


III 


11 


மயிலியலிளமாதே; 18, 18, 28, 
40. 


கோபத்தினம்விரவின; 4, 15- 
17, 19, 22, 24, 25, 49. 
கோபத்தினம்விரிவன; 46 
கோபத்தினம்விரிவனம்‌; 1, 8, 
5, 7, 27, 29, 45. 
கோபத்தினமவிர்வன; 41. 


குப்பைகள்குலமாலைப்‌; 1, 9,5, 
T, 16, 17, 45. 
குப்பைகொள்குலமாலை; 46 
குப்பைகள்குலமாலை; 2, 4,12, 
18, 19, 22, 28, 27-29, 81, 
85, 44, 49, 52. 
குப்பைகளணிமாலைப்‌; 20. 
குப்பைகளனமாலை; 47. 
குப்பைகளெனமாலைப்‌; 24. 
குப்பைகளினமாலைப்‌; 26. 
குப்பைகள்குவிமாலை; 18, 40. 
குப்பைகள்குவிமாமை; 41. 


2091 


பாணினலிமிரறாகப்‌; 1-4,7, 12, 
18, ற ஒலி 29, 25, 26, 
28, 29, 44, 47. 

பாணிளமிலஞிறாகப்‌; 46-- 

பாணிளலஞிமிறாகப்‌; 31, 99. 

பாணினமிலஞிறாகப்‌; 16-18,. 
41 


பாணி நன்லிமிறாக; 24, 


படுமழை; 46-- 
படுபணை; 1, 8, 7, 12, 15. 
பணைமழை; 41. 
பனிமுகில்‌; 45. 


பணையாக; 46-- 
மழையாக; 1, 9, 7, 15. 
முழவாக; 28 


தொகுபீலி; 46-- 

தொகுபீலிக்‌; 1-4, 7, 12, 40, 
41, 45. 

தொகுபீலித்‌; 13. 

தொடுபீலி; 91. 


கோலின நடமாடல்‌; 46-- 
கோலின நடமாடும்‌; 17, 40. 


1 


IV 


11 


யாட்‌ வேறுபாடு 


கோலின நடமாட; 4. 

காலின நடமாடப்‌; 2. 

கோலின நடமாடப்‌; 1, 8, 5, 7, 
15, 16, 19, 20, 22, 27, 44, 
47, 49. 

கேகைய நடமாடப்‌; 12. 

தொகையொடு நடமாடும்‌; 18. 

தோகைகள்‌ நடமாட; 28, 81, 
39. 

தோகைகணடமாடல்‌; 41. 

தோலின நடமாடும்‌; 18. 


பூணியனினசாயல்‌; 46-- 
பூணியநினசாயல்‌; 41, 50, 51. 
பூணினநினசாயல்‌; 94, 41. 
பூணினசிலசாயல்‌; 41. 


பொலிவதுபலகண்ணில்‌; 46- 
பொலிவுறுபலகண்ணில்‌; 19, 
20. 
பொலிவுறுமதுகண்ணில்‌; il 
8, 4, 7, 12, 15, 17, 18, 26, 
40, 41, 47, 49. 
பொலிவுறுவதுகண்ணில்‌; 41. 


இவைகாணாய்‌; 1, 3-5, 18, 
15-19, 22, 26-28, 40, 41, 
45, 49, 52. 

அவைகாணாய்‌; 46-- 


2092 


சேந்தொளி; 46-- 
சேந்தொளிர்‌; 1, 8, 7, 41. 
சேர்ந்தொளி; 51. 


செறிகோலக்‌; 1-5, 7, 12, 15- 
19, 22, 28, 26, 27, 31, 39- 
41. 45, 47, 49, 52. 

செங்கோலக்‌; 46 

விரிகோலக்‌; 28. 


கோதுவ; 46-- 
பொலிவது; 19, 22, 29, 41, 
92. 


மணிமுன்கை; 16, 18, 28, 40, 
41, 45, 51, 52, 
மடமுன்கை; 46-- 


(8) 


1 


82 


மலர்முன்கை; 12, 24, ,; 11 
வடமுன்கை; 15, 19, 22, 294. 
49. 


இவை; 46-- 
அவை; 15, 20, 24, 


2093 


நெய்ஞ்ஞிறை; 46 

நெய்நிறை; 2, 4, 5, 12, 15- 
18, 26-29, 81, 99, 40, 49. 

நெய்நிற; 44, 

நெய்ந்நிறை; 24, 41, 

நெடுவேலினிறமுறு; 46— 

தெடுவேலினிறனுறு; 1529; 7 
17. 


நெடுவேலினிரைமுது; 12, 
நெடுவேலினிழலுற; 28, 48. 
நெடுவேலினிழலுறு; 4, 15, 
19, 20, 22 26, 99, 40, 45, 
47, 49. 
நிறம்வேலினிழலுறு; 41. 


திறமுற்றிக்‌; 46 

திறன்முற்றிக்‌; 1, 5, 7, 27. 

நிறமுற்றிக்‌; 4, 15, 19, 22,28,, 
47, 49. 

திறைமுற்றிக்‌; 20. 1 


கைஞ்ஞிறைநிமிர்‌; 46-- 

கைஞ்ஞிறனிமிர்‌; 1, 7. 

கைநிறநிமிர்‌; 4, 

கைநிறைநிமிர்‌; 2, 5, 12, 15. 
ரா 19, 20, 22, 24-28, 40}. 
49. ப 


கைந்நிறைநிமிர்‌; 29, 47. 


கைமுறைநிமிர்‌; 81, 39. 
கைம்முறைநிமிர்‌; 41. 


கண்ணாய்‌; 46 
கண்ணாற்‌; 44. 
கருதினவினமென்றே; 46— 
கருதினமினமன்றே; 2, 20. 
கரு தின மினமென்றே; 1, 8, 7, 
417. 
கருதியுள்ளுறுமன்பால்‌; 45... 
கருகினவினமென்றே; 41, 


விக்‌ 


Ill 


IV 


111 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


மெய்ஞ்ஞிறை; 46-- 

மெய்நிறை; 2, 5, 12, 15-20, 
22, 24-29, 91, 39, 40, 49. 

மெய்ந்நிறை; 47. 

மெய்நிற; 4. 


மஞ்ஞையும்‌; 9, 5, 12, 16-18, 
20, 22, 40, 41, 50, 51. 

மைஞ்வையும்‌; 46-- 

மையற; 15. 


மடமானும்‌; 46-- 
மயில்மானும்‌; 15. 


பலகாணாய்‌; 46-- 

அவைகாணாய்‌; 19, 20, 22,41. 

இவைகாணாய்‌; 1, 8, 4 “1%, 12. 
15, 28, 29, 41, 48, 47, 49, 


2094 


குரவோடும்‌; 46 
குரவோடு; 26, 28. 


புடைதவழ்பிடவீனும்‌; 46— 

புடைநிழலிடவீனும்‌; 17, 18, 
40, 41, 45, 

புடையுறுபிடவீனும்‌; 45. 


தூவியின்மண நாறத்‌; 46-- 
தூவியின்மணனாறத்‌; 3 
தூவியன்மணநாறத்‌; 41. 
தூவியன்மணனாறத்‌; 1, 7. 
தூவியன்மணநாணத்‌; 
தூவியமணநாறத்‌; 20. 


பெடைதானச்‌; 46 

பெடைகாணச்‌; 1, 8, 17, 18, 
41, 44, 49, 

பெடைகாளுச்‌; 27. 


சேவலொடுறவூடித்‌; 46-- 
சேவலொடுறவாடித்‌; 4, 45. 
சேவலொடுற்றோடித்‌; 99. 


திரிவதனியல்‌; 46-- 
திரிவதனிலை; 18. 
திரிவதினியல்‌; 4, 12, 20, 
திரிவனவியல்‌; 31, 39. 
திரிவனபல; 45. 


11 


111 


2095 
தாங்கும்‌; 46-- 
தாங்கிச்‌; 12, 26. 29 
தங்கும்‌; 2, 5, 19, 10-18, 29, 
27, 28, 39, 41, 48, 44, 
தங்கிச்‌; 4, 15, 22, 25, 41, £17, 
49. 


செறியிதழினசோகம்‌; 41, 44, 
45, 52. 
செறியிதழ்வனசோகம்‌; 46 
செறியிதழனகோங்கம்‌; 5, 16- 
18, 40, 41, 45 
செறியிதழனசோங்கம்‌; 40. 
செறியிதழனசோகம்‌; 41, 45, 
செறியிதழினகோங்கம்‌; 27. 
செறியிதழுறுகோங்கம்‌; 45. 
செறியிதழ்புனை கோங்கம்‌; 19, 
28, 41 
செறியிதழ்வனகோங்கம்‌; 2, 
15, 19, 22, 24, 25, 29, 49. 
செறியிதழ்வனைகோங்கம்‌; 28, 
43 


செறியிழைவனகோங்கம்‌; 12. 
செறிவிதழ்வனசோகம்‌; 51. 


பொருந்திய; 1, 4, 7, 12, 19) 
19, 20, 22, 24, 26, 29, 41, 
47, 49. 

பொருந்தின; 46-- 


களிவண்டின்‌; 46-- 

களிவண்டைப்‌; 4, 12, 15, 19, 
22, 24-26, 29, 41, 45, 417, 
49, 


பொதிவன; 46-- 
பொலிவன; 16, 40, 41, 45. 
பொழிவன 41. 

போலின; 26. 


இருந்தையினெழு; 46-— 

இருந்தியிலெழு; 28, 48. 

இருந்தையிலெழு; 2, 12, 15, 
19, 20, 22, 24-26, 29, 45, 
47, 49, 

இருந்தையிலெரி; 18, 

இருந்திலினெழு; 5. 


11 


117 


IV 


பாட வேறுபாடு 


எழுவதொரியல்‌; 1, 4, 17, 12, 
18, 15, 19, 22, 28, 25, 26, 
41, 48, 44, 47, 49, 

எழுவனவியல்‌; 46-- 

எழுவனபல; 41, 

எழுவனவவை; 41. 

எழுவனவிவை; 5, 16-18, 27, 
28, 41. 

எழுவதெனியல்‌; 29. 

பாராய்‌; 1, 4, 7, 12, 15, 19, 
20, 22, 25, 26, 29, 41, 47. 

காணாய்‌; 46-- 


2096 


இப்பாடல்‌ 51-ஆம்‌ பிரதியில்‌ 
இல்லை. 


ஏந்திள; 46-- 
ஏந்தின; 41. 
எழிலாளே; 46-- 
இயலாளே; 5, 27. 
மயிலாளே; 44, 


கண்டொரு; 46-- 
கண்டதொர்‌; 2, 81, 89, 41, 
44, 


கவ்வியபடிபாராத்‌; 1, 3-5, 7, 
12, 19, 17, 19, 20, 22, 23, 
24, 26-28, 40, 41, 43-45, 
47, 49. 

கவ்வியபடிபாராய்‌; 46-- 

தேந்தளவுகள்‌; 2, 4, 5, 12, 
13, 17-20, 22, 29, 25-28, 
40, 41, 48-45, 

தீந்தளவுகள்‌; 46 


சிறுகுறு நகை; 46 
சிறுநகைபல; 17, 18, 28, 40, 
41. 


காணாய்‌; 46-- 

பாராய்‌; 24, 49, 

25-ஆம்‌ பிரதியில்‌ இப்பாட 
லின்‌ 1, 4-ஆம்‌ அடிகள்‌ 
முறையே 4, 1-ஆம்‌ அடிக 
ளாக மாறியுள்ளன. 


பா 


Iv 


2097 
குன்றுறை; 46 
குன்றுறு; 15, 89. 


பின்றினவெனலாகும்‌; 1-5, 7, 
12, 18, 17-20, 22, 24-29, 
31, 39, 48, 44, 47, 49. 

பின்றினதெனலாகும்‌; 46 


அன்றலபிறிவொல்லா; 46-— 
அன்றலபிறிவெல்லா; 19, 20, 
22, 25, 29. 
அன்றலபிறிவெல்லாம்‌; 26. 
அன்றலபிறிகில்லா; 91, 
அன்றலபிரிவொல்லா; 51. 
அன்றலர்விரிவொல்லா; 4. 
அன்றிலபிறிவெல்லா; 24, 49. 
அன்றிலபிறிவொல்லா; 41, 
45, 52, 
அன்‌ நிலபிறிகில்லா; 41. 
அன்றலர்பிறிவெல்லா; 28. 
அன்றலர்பிறிவொல்லா; 44, 
அன்றலர்பிறிகில்லா; 39. 
அன்றலில்பிறிவொல்லா; 
, 48. 


அன்றிலில்பிறிவொல்லா; 18. 


கன்றொடு; 46 

கன்றொடும்‌; 1, 8-5, 7, 12, 
17-20, 22, 25-29, 40, 41, 
45. 


விளையாடும்‌; 46-- 

இனிதாடும்‌; 19, 22, 25, 29. 

உடனாகும்‌; 5. 

உடனாடும்‌; 1, 9, 4, 7, 12, 17 
18, 20, 23, 24, 26-28, 40. 
41, 48, 49, 


16, 


உறவாடித்‌; 41, 44, 45, 


களியன; 46-- 
களியது; 18, 17, 41. 
திரிவன; 44, 45. 


௮0, 


11 


111 


1 


அயோத்தியா காண்டம்‌ 


2098 


இப்பாடல்‌ 51-ஆம்‌. பிரதியில்‌ 
இல்லை, 

அகில்புரை; 1, 9. 5, ர்‌, 12, 15- 
17, 19, 20, 22-24, 27. 29, 
41, 43, 44, 47, 49, 

அகில்புனை ; 46-- 

குழன்மாதே; 46-- 

குழன்மானே. 41, 

1-5, 7, 12, 18, 

22, 28, 25-29, 39- 
41, 43-45, 49. 

கொம்பர்கள்‌; 46-- 

நுரை நீரில்‌; 5, 16, 27, 41. 

தறுநீரில்‌; 46 


கொம்புகள்‌; 
15-20, 22 


தருநீரில்‌; 41, 


திரைநீரில்‌; 12, 18, 17, 18, 

28, 40, 41, 48, 45, 49, 52. 
திரைதோறும்‌; 1, 4, 7,20, 47. 
நிரைதோறும்‌; 8. 
நிறைதோறும்‌; 26. 
நுரையோடும்‌; 24. 

2099 

முகைகிண்டி; 46-- 
முகைகண்டே; 41, 45, 
முகைதீண்டி; 41. 
முறைகிண்டி; 20. 
பண்கொண்டு; 47. 
மண்கொண்டிம்‌; 4. 


முரல்கிலசிறுதும்பி; 12, 17 ,18, 
20, 40, 41, 45. 
முயல்கிலசிலதும்பி; 46 
முயல்கிலசிறுதும்பி; 18. 
முழுமுதல்செயல்தும்பி; 4, 
முழுமுதல்செய்தும்பி; 47. 
முரல்கிலசிலதும்பி; 28, . 24, 
49, 49. 
மூரலசிலதும்பி; 15. 


விற்றிருநுதல்மாதே; 46-- 


வித்திகுதுத்மானே! 2, 31, 
39,4 


வித்தல்‌ இந்லிம்றை ப, Ts 
20. இர ச கவடு 


111 


IV 


11 


117 


. இனமலர்‌ ; 


அம்மலர்‌; 46-— on 
1,8, க 
மென்மலர்‌; 20, 45, 


சுற்றுறு; 46-- 

சுற்றுற; 12. 

உறுநீலம்‌; 46 
உறைநீலம்‌; 4, 5, 16, 27. 


புரைவன; 46-— 
பொருவன; 41, 


2100 


விழிகொள்ளா; 46 
விழிகொள்ள; 8, 12, 15, 16, 
41, 47. 


களிமன்னுமுடுகின; 2, 16, 
29, 91, 39, 41, 48, 44, 49. 

களிமன்னமுடுகின; 46— 

களிமன்னமுடுகிய; 40, 41. 

களிமன்னிமுடுகின; 19, 22, 
24, 41 

களிமன்னிமுடுகிய; 12, 15,25, 
45, i 


களிமன்னுமுறுகின; 5, 27. 

களிமன்னுமுடுகிய; 1, 8, க, 7, 
19, 17, 18, 20, 26, 28, 29, 
47. 

இசைமுன்னம்‌; 1, 8, க, 7. 12, 
15, 17-20, 28-25, 26, 28, 
29, 40, 41, 48, 45, 47, 52. 

இசைமுன்னாப்‌; 46-- 


- இசைமுன்னாய்ப்‌; 2 


Iv 


பெடைகண்ணா;. 46-- 

பெடைகண்ணாய்‌; 2, 12, 18, 
15, 17-19, 26, 28, 29, 31, 
39-41. 


ம இசைகண்ணாய்‌; 24. 


௮ 


2101 
அறிகுனரென்னப்‌; 46-- 


-அறிகுவரென்னப்‌; 15, 25, 29. 


அறிகுதுமென்னப்‌; 45. 
றிகுனரொப்பப்‌; 41. 


அறிகிலரென்னப்‌; 26. 


31 


111 


- நின்னணிவளரளகப்பூச்‌; 


IV. 


பாட வேறுபாடு :: 


பொன்னணி; 46-— 
பொன்னிற; 1, 3, 7. 


நறவேங்கை; 5, 45. 

நிறவேங்கைக்‌; 46 

நிறவேங்கை; 45, 

நிறக்கொங்கைக்‌; 41, 

நிறைகொங்கைக்‌; 31, 89. 

நறவேங்கைக்‌; 1, 8, 4,7, 17- 
19, 22, 28, 41, 47. 


கோங்குகள்‌; 1, 8, 5, 7, 18, 
16-19, 22-29, 40, 41, 48, 
45, 49, 52. 

கொம்பர்கள்‌; 46-- 

கொம்புகள்‌; 2, கீ, 20, 45, 47. 

கொங்குறை; 12. 

கோங்குளர்‌; 15. 


அன்னமென்னடையாய்‌; 46- 
அன்னமெனடையாய்‌; 51. 


மின்னளிவளரளகப்பூம்‌; 5,12, 
15, 16, 28, 24, 41, 48, 45, 
49. 

நின்னளகநன்னுதலப்பும்‌; 

6— . 

நின்னணிவளரளகப்பூம்‌; 27. 

நின்னணிவளரளகப்பூ; 45. 

19, 

. 22, 25, 29. 

சின்னநன்மலர்‌; 1, 8, 4, 7, 
13, 17, 18, 20, 40, 41, 45, 
47. 

சின்னமென்மலர்‌; 46 


2102 
இப்பாடல்‌ 51-ஆம்‌ பிரதியில்‌ 
இல்லை. 
மலர்வாரும்‌; 4, 19, 22-26, 29, 
41, 48, 45, 47, 49. 
மலர்வாச; 46-- 
மாருதம்வரவாசக்‌; 4, 5, 12, 
13, 16, 19, 20, 22, 29, 27- 
29, 48, 47. 
மாருதம்வரவீசக்‌; 46-- 


மாருதமயர்வாசக்‌; 25, 41. 


191 


III 


IV 


அணிவடமுலைமுன்னர்ச்‌; 41. 


37 


மாருதமவிர்வாசக்‌; 17, ம 41, 
த, 4. : 


. மாருதமவைவாசக்‌; 45, 


45. 
15. 
26. | 


மாருதமவைவீசக்‌; 
மாதருமவர்வாசக்‌; 
மாதரும்பருவரரக்‌; 


தருசுண்ணம்‌; 46-- 
தருசுண்ணக்‌; 1, 8, 7. 
சுடுசுண்ணம்‌; 20. 
கல்லிடையனகானத்து; . 17, 
18, 29, 24, 28, 40, 41, 43, 
45, 52. 
கல்லுடையனகானத்து; 46-— 
கள்ளுடையனகானத்து; 1, 2, 
5, 7, 26, 27, 89, 41. 
கள்ளுடையன தானத்து; 12. 
கல்லிடையன கண்டாய்‌; 49. 
கல்லிடையனகண்டார்‌; 15. 
கல்லிடையழகானத்து; . 19, 
22. 
கல்லிடையனகண்டாய்‌; 41. 


இனியாயுன்‌; 46-- ' 
இனியாய்நின்‌; 15, 19, 22-25, 
29, 49, 49. 

அணிவடமுலைமுன்‌ நிற்‌; 46-- 
அணிவடமுலைமுன்னச்‌; 1, 7. 
அணிவடமுலைமுன்னர்‌; 8. 
அணிமுலைவடமுன்றிற்‌; 12, 
15, 28, 43. 


சுணங்கினமவைமானத்‌; 46 


சுணங்கினமிவைகாணத்‌; 4. 


துறுவன பல; 46-- 
துறுவனவவை; 41, 52. 


2103 


பொறைகல்லா; 46 
பொறைகல்லாது; 1, 9, 7, 15, 
: 20, 23.:24, 31, 39, 48, 49. 
பொறைகொல்லா; 5. 
உறுகல்லா; 44. 
உறைகல்லா; 41, 45. 
உறைகல்லாது;: 2, 4, 17, ய்‌ 
26,4047... .... 


11 


111 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


பிரிகல்லா; 22, 
புரைகல்லா; 25. 


என்றுகொலதரெங்கும்‌; 46 
என்றுகல்லதர்தோறும்‌; 20. 


இடையிடை; 46-— 
இடைமிடை; 41. 


இனமரமிவை; 46-- 
இளமரமிவை; 16, 41. 
இனமிவைபல; 27. 


கொம்புகள்‌; 1, 8-5, 7, 12, 
15-20, 22-24, 26-29, 40, 
41, 49, 45, 47, 49. 

கொம்பர்கள்‌; 46-- 


குயிலேயுன்‌; 1, 3-5, 7, 16- 
20, 22, 24, 26-29, 40, 41, 
44, 45, 52, 

குயிலாயுன்‌; 46 

குயிலாயின்‌; 2. 

குயிலேநின்‌; 12, 15, 28, 49, 
49. 


இடைமானத்‌; 5, 12, 18, 15- 
19, 22, 28, 25, 27, 29, 40, 
41, 48, 45. 

இடை நாணித்‌; 46 

இடை நாணத்‌; 1, 8, 7, 44, 


வைகாணாய்‌; 2, 5, 16, 27, 
31, 39, 41, 44, 45. 
அவைகாணாய்‌; 46-- 
பலகாணாய்‌; 1, 9, &, 7, 12, 15, 
17-20, 22, 28, 24, 26, 28, 
29, 40, 41, 48, 47. 


2104 


உன்மலரடியணிமானத்‌; 1-8, 
5, 7, 12. 16, 26-28, 39, 41, 
5, 47, 52. 

உன்மலர்புரையடிமானத்‌; 
46— 

உன்மலரடியவைமானத்‌; 
41. 

நின்மலரடியணிமானத்‌; 20. 

உன்மலர்வடிவடிமானத்‌; 4. 


17, 


11 


111 


IV 


I 


11 


உன்மலர்செறியடிமானத்‌; 15, 
49, 

பொன்மலர்மகளனையாயுன்‌ ; 
19, 22, 25, 29, 45. 


ஞிமிறிவைகாணாய்‌; 46 
ஞிமிறுவைகாணாய்‌; 41. 
ஞிமிறுகள்பாராய்‌; 12, 15. 
ஞிமிறவைகாணாய்‌; 28. 
மிஞிறிவைகாணாய்‌; 16, 17, 41. 


மழைகாணாய்‌; 46-- 
மலர்காணாய்‌; 41. 


இளவேயின்‌; 46 
இனவேயின்‌ ; 18. 


தொகுதிகளிவை; 1-5, 7, 12, 
15-19, 22, 29, 25-27, 29, 
81, 39-41, 43-45, 47. 

தொகுதிகளவை; 46 

தொகுதிரளவை; 41. 


2105 
சினைதுன்றிப்‌; 46-- 
சினைதுன்னிப்‌; 45, 
சினைதுள்ளிப்‌; 24, 
சிறைதுன்றிப்‌; 4. 
புள்ளிடையிடைபம்பி; 46 
புள்ளிடையிடைபம்பித்‌; 2. 
புள்ளிடையிடைபம்ப; 26. 
புள்ளிடையிடைகொம்பின்‌; 

41. 
புள்ளிடையிடை நம்பித்‌; 41. 
புள்ளிடையிறைபம்பி; 4. 
புள்ளினமிடைகொம்பின்‌; 1, 
9, 7, 45. 
புள்ளடையிடைபம்பி; 19, 22. 


நானிற நளிர்வல்லிக்‌; 46-- 

நானிற நளிர்வள்ளிக்‌; 28, 43. 

நாணின நளிர்வல்லிக்‌; 4, 

தானளிர்வனவல்லிக்‌; 2, 41, 
44, 45. 


கொடிநவையீலபல்கி; 5, 12, 
18, 15, 17-19, 22, 24, 40, 
41, 45, 49, 52. 

கொடியளவிலமல்கி; 46-- 


111 


IV 


பாட வேறுபாடு 


கொடியளபலதங்கி; 2. 
கொடியளவயில்பல்கி; 4. 
கொடிநவையிலபல்க; 1, 8, 7, 
28, 41. 

கொடி நவையலபல்கி; 28, 48. 
கொடிநவையிலமல்கி; 16, 27. 
கொடியயல்பலதங்கி; 45. 
கொடிபலபலதங்கி; 41, 

கொடி நகையிலமல்கி; 41. 


மானினம்‌; 46-- 
மானில; 4. 


மயின்மாலைக்‌; 46-- 
மயின்மாலை; 40, 41, 45, 51. 


வதிகானம்‌; 12, 15, 19, 22- 
24, 29, 41, 48, 49, 52. 

வருகானம்‌; 46 

வருகானத்‌; 4, 26, 47. 


தொழிலாடைத்‌; 46 
துயிலாடைத்‌; 26. 


திரைபொருவனபாராய்‌; 46-- 

திரைபொருவனகாணாய்‌; 17, 
18, 27, 40, 45, 47. 

திரைபொருவதுபாராய்‌; 41. 

திரைபொருவுவகாணாய்‌; 12, 
15. 


திரைபொருமவைகாணாய்‌; 4, 
23, 24, 49, 49. 

திரைபுரைவனபாராய்‌; 1, 8, 
T{ 


திரைபுரள்வனபாராய்‌; 41. 
திரள்பொருமவைகாணாய்‌; 26. 


2106 


என்றுநன்‌; 1-8, 5, 7, 20, 41, 
47, 52. 

என்றனன்‌; 46-- 

என்றன; 99. 

என்றின; 27, 41, 45, 

என்றுறு; 26. 


இனிதினின்‌; 1-5, 7, 12, 15- 
18, 20, 29, 24, 26, 29, 99, 
40, 48-45, 47, 49, 51. 

இனிதினில்‌; 46 


II 


I11 


IV 


99 


விளையாடிப்‌; 46-- 
விளையாடப்‌; 41, 45, 


திரடோளான்‌; 46-- 
திணிதோளான்‌; 24, 
திரைதோளான்‌; 49, 
தருதோளான்‌; 5, 16, 27, 44, 


போயினனெறி; 46-- 
போயினநெறி; 2, க்‌, 81, 41, 
க்க, 45. 


சென்றது; 46-- 
சென்றன; 1, 9, 7, 26, 28, 39. 
சென்றனன்‌; 91, 


குடபாலத்‌; 46-- 

குடபாலைத்‌; 1-5, 7, 12, 15, 
17-20, 22, 28, 26-29, 40, 
41, 48, 41. 

குடபாறைத்‌; 41, 

குடமாலைத்‌; 39, 

இதுவன்றோ; 46 
துவன்றோ; 1. 8, 5, 7, 12, 
19, 16, 29, 49, 49. 


என்றனன்‌; 46-- 

என்றனர்‌; 1-8, 5, 7, 27, 81, 
99. 

வென்றரும்‌; 4, 12, 19, 15, 16, 
20, 26, 28, 47. 

வென்றரு; 17, 18, 40, 41, 45, 

வென்றிரு; 19, 22-24, 29, 41, 
48, 49. 

வென்றோர்‌; 46 

வென்றார்‌; 1, 7, 18, கக, 

மேவிடமெனலோடும்‌; 46-- 

மேவிடமென நின்றார்‌; 41, 45, 

மேவிடமெனலாமே; 99, 48. 

மேவிருமெனலோடும்‌; 4, 


2107 


அருத்தியனகம்‌; 4, 19, 22, 28, 
28, 48, 44, 49. 

அருத்தியினகம்‌; 46 

அருத்தினனகம்‌; 1, 3, 7, 


40. 


11 


111 


IV 


11 


அயோத்தியா காண்டம்‌ 


அன்பினனெடுநாளில்‌; 1, 8, 
7, 15-20, 22-24, 26-29, 91, 
99, 41, 48, 45, 47, 49. 

அன்பினினெடு நாளில்‌; 46 


திருத்தியவினை; 46-- 
திருத்தியதவம்‌; 26, 
திருத்தியமுளை; 24, 49. 
கிருத்தவவினை; 2, 45, 47. 
திருத்தவர்வினை; 4, 20. 
திருத்தினவினை; 28. 
கிருத்தினதவம்‌; 41. 


முற்றிற்றின்றெனல்‌; 5, 12, 
19, 20, 22-24, 27, 28, 41, 
49, 47, 49, 52. 

முற்றிற்றென்றனன்‌; 46-- 

முற்திற்றின்றெனல்‌; 29. 

முற்றித்திருந்தனல்‌; 9, 41. 

முற்றித்திருந்தனன்‌; 1, 7. 

முற்றிற்றென்று நல்‌; 41. 

முற்றிற்றென்‌ றனர்‌; 2. 

முற்றிற்றின்றென; 15-18. 

முற்றிற்றின்றெனத்‌; 40, 45, 

முற்றித்தினகரன்‌; 41, 45, 

தெரிகின்றான்‌; 46 

தெரிகின்றோன்‌; 28, 43, 49. 

தெளிகின்றான்‌; 16. 

எனநின்றான்‌; 41, 45. 


பரமுனி; 46 
பழமுனி; 20. 


மருத்துவனனையானை; 46 

மருத்துவனிவண்வ ந்தான்‌; 
41, 45. 

வரவெதிர்கொள; 46 

எனவெதிர்கொள ; 41, 45. 


2108 


உரிமானின்சருமனன்மர 
நாரின்‌; 46 
உரிமானின்தோலினன்மர 
நாரின்‌; 1, 9, 5, 17, 18, 16, 
19, 22, 28, 25, 27-29, 48, 
49, 51. 
உழையின்சன்மரையினன்மர 


 நாரின்‌; 20, 91, 42. ... 


| 
| 


111 


IV 


உழையின்சன்மரையினன்‌ 
மரை நாரின்‌; 2. 
உழையின்சன்மரையினன்மர 
நாணின்‌; 4. 
உழைமானின்சருமனன்மர 
'நாரின்‌; 16. 
உழைமானின்‌சன்மனன்மர 
நாரின்‌; 12, 
உழையின்னசனன்மரை 
யினனாரின்‌; 24. 
உழையின்னாசனன்‌ மரையின 
னோரின்‌; 41, 
உழையினாசனன்மரையின 
னாரின்‌; 26. 
உழைமானின்றோலினன்மரை 
நாரின்‌; 41. 
உழையின்சாமரையினன்‌ மர 
நாரின்‌; 99. 
உழையசின த்தரையினன்மர 
நாரின்‌; 41. 
உழையின்சான்‌ மரையினன்‌ 
மர நாரின்‌; 41. 
உழைமென்றோற்றறை 
யினன்மர நாரின்‌; 41. 
மானின்சால்மரையினன்மர 
நாரின்‌; 41. 
உயிர்பேணும்‌; 19, 22, 29. 
நெறிபேணும்‌; 46-- 
நடநவிறரு நாவான்‌; 46 
நடநவிறரு நாவன்‌; 4, 5, 16, 
19, 22. ்‌ 
நடநவிறிரு நாவான்‌; 49. 
நவின்றனதரு நாவான்‌; 41. 
2109 
செந்தழல்புரி; 46-- 


 செந்தழல்பரி; 2, 44. 


செந்தழல்‌ தரு; 4, 5, 18, 18, 
90, 28, 24, 26, 27, 41, 48, 
47. ்‌ 

செந்தழலருள்‌; 15. 

செந்தழல்வரு; 1, 8; 7, 12, 
19, 22, 25, 28, 29, 41, 49. 

திசைமுகமுனி; 46-— 

திசைமுகனருள்‌; 19, 22, 25, 


11. 


111 


IV 


1 


III 


பாட வேறுபாடு 


தந்தனவுயிரெல்லாம்‌; 46 

தந்தனனுயிரெல்லாம்‌; 1, 7, 

நந்தலிலுயிரெல்லரம்‌; 19,22, 
25, 29, 41. 


உலகேமும்‌; 46 
உலகெல்லாம்‌; 1, 8, 7, 19, 22, 
25, 29, 41. 


அமையெனின்‌; 46-- 
அமையெனில்‌; 4, 12, 15-17, 
19, 20, 22, 25-27, 29, 49, 
அமைகெனில்‌; 18, 28, 47. 
அமைதியின்‌; 41, 


உந்தியின்‌; 46 
உந்தியில்‌; 1, 9, 5, 7, 12, 19, 
29, 48, 49, 


வல்லான்‌; 46-- 
வல்லோன்‌; 24, 


2110 


அழகனும்‌; 1-5, 7, 12, 15- 
20, 22, 28, 26- 29, 31, 39- 
41, 43, 45, 49, 

அநகனும்‌; 46-- 

தொழுதானம்‌; 46-- 

தொழுதானை; 15 A 
18, 20, 26. 40, 41, 47. 

முதல்வனும்‌; 46 

முனிவனும்‌; 5, 19, 17-19, 22, 
26-29, 40, 41, 45, 51, 52, 


நான்காண்குவது; 4, 5, 12, 
13, 15-18, 26, 27, 29, 40, 
45, 47, 52, 

தானெய்துவது; 46-- 

நான்காண்குவன்‌; 1,3, 7,28. 

நான்காணுவது; 20 

நாம்காண்குவது; 41, 

நாமெய்துவது; 41, 50. 


- நீயெய்துவது: 41, 


IV: 


விம்மினனிழிகண்ணீர்‌; 46-- | ரா 


விம்மினனழிகண்ணீர்‌; 1, 8, | 
9, 7, 12, 13, 15-18, 26-29, | 
41, 47. | 
விம்மினன்‌ விழுகண்ணீர்‌; 4, | 


II 


Im 


IV 


41 


‘2111 


அமைதியையதுதீரப்‌; 46 
அமைதியததுதீரப்‌; 20. 
அமைதியினதுதீரப்‌; 2, 12, 


எமதாகும்‌; 46 
எமதாளும்‌; 26. 
எனதாகும்‌; 28, 24, 48, 44, 


புரையிடையிதுநாளில்‌; 46 
புரையிடையின நாளில்‌; 1-8, 
5, 7. 12, 18, 19, 20, 22, 25. 
புரையிடையின நாளின்‌; 26- 
29, 31, 39, 47. 
புரையிடையிந்நாளில்‌; 16, 
17, 28, 24, 10, 41, 48, 44, 
49. 
புரையிடையென நாளின்‌; 41. 
புரையிடமிந்‌ நாளில்‌; 18. 
புரையுடையிது நாளில்‌; 92. 


தகவில; 46-- 

தகவிலை; 1, 9-5, :7, 12, 19, 
15, 16, 22, 24, 26, 27, 29, 
41, க, 49, 

தகைவில; 91, 


வருவானென்‌; 1, 9-5, 7, 17, 
18, 26-29, 31, 39, 41. 
வருவானேன்‌; 46— 


இகலடுசிலைவீர; 46-— 
இகலடுசிலைவீரா; 1, 8, 5, 12, 
18, 17, 20, 22, 24-27, 29, 
40, 47, 49. 
இகலிடுசிலைவீர; 16. 
இகலிடுசிலைவீர; 2, 4, 29, 49. 


2112 

உற்றுள; 46--. . . 
உற்றுறு; 1, 8, 7, 17, 20, 28, 

41. 
உற்றன; 19, 22, 41. 
முனியந்தோ; 46 
முனிகேளா; 41, 45, 
நவையென்பான்‌; 46-- 
நவையென்பார்‌; 15. 


42 


111 


IV 


11 


111 


அயோத்தியா காண்டம்‌ 


நவையென்னின்‌; 1, 9, 7. 
நவையுன்பால்‌; 41, 45, 


இற்றது; 46 

இற்றிது; 15, 19, 22, 29. 

செயலுண்டோவினி; 46 

செயலுண்டேயினி; 15. 

செயலுண்டோவிசை; 40, 41, 
45 


செயலுண்டோவிதி; 41, 45. 
செயலுண்டோவிரி; 41, 45. 
செயலுண்டோபிநிது; 
45, 
எனவீடர்கொண்டான்‌; 46-- 
எனவிடர்கொண்டேன்‌; 15. 
தவமந்தோ; 46-- 
தவமாதோ; 16, 
என்றான்‌; 46-- 


என்பான்‌; 1, 8, 5, 7, 19, 22, 
27-29, 41. 
2113 
துப்புறு; 19, 22, 25-29. 
துப்புறழ்‌; 46 


வர்வாயிற்றூமொழி; 5, 20, 
5, 28. ட்‌ ல்‌ 
துவர்வாயின்றூய்மொழி; 46-- 
துவர்வாயிற்றூய்மொழி; 1-4, 

7, 12, 15-17, 19, 22, 25, 

27, 29, 40. 
துவர்வாயின்றூமொழி; 28,48. 
இதழ்வாயின்றூய்மொழி; 24, 
இவளோடும்‌; 5, 16, 18, 19, 

22, 25, 28, 29. 
மயிலோடும்‌; 46-- 
அவளோடும்‌; 1, 8, 7, 15, 40, 

41, 45. 


ஆளுதிகடிதென்னா; 46-- 
அரளுதிச்டிதென்னாது; 15, 20, 
, 4. 


கல்‌ 
டப டத்‌ 18, 41, 


துன்னி 46— 


41, | 


IV 


11 


ஒப்பருமரசுன்னை; 8, க்‌, 12, 
15, 41, 45, 
ஒப்பருமகனுன்னை; 5, 16, 17, 
27, 40, 
வறன்‌ 19, 22, 
ஒப்பறுமக நின்னை; 41. 
ஓப்புறுமரசுன்னை; 26. 
உயர்வனமுறவேகென்று;46- 
உயர்வனமுறையேகென்று; 9, 
4, 16, 17, 20, 24, 28, 40, 
41, 49, 52. 
உயர்வனமுறைகென்றான்‌; 5, 
18, 19, 22, 27, 29 
உயர்வனமுறைகென்றே; 12, 


உயர்வனமுறையென்றான்‌;15. 
உயிருய்‌ந்தானென்றுணை; 
46— 


உரைசெய்தானென்றுணை; 
28. 

உயிருய்‌ ந்தானின்றுணை; 15. 

அரசுய்ந்தானென்றுணை; 1, 
3,7. 

அவனுய்‌ ந்தானென்றுணை; 
20, 26, 47. 


2114 


அல்லலும்‌; 46-- 

அல்லதும்‌; 27, 31, 99. 

உளவன்றோ; 46 

உளவந்தோ; 2, 4, 12, 17, 18, 
23, 24, 26, 28, 31, 39-41, 
43-45, 47, 49. 


நல்லவும்‌; 46-- 

நல்லன; 1, 8, 5, 7, 17-19, 22, 
21, 29, 40, 41, 45. 

நல்வினை; 15, 28, 28, 41, 49, 
49. 

உளவன்றோ; 1-8, 5, 7, 16, 
27, 29, 41, 44, 45. 

உளவந்தோ; 46-- 

உளதன்றோ; 12, 17, 18, 28, 
40, 41 


111 


IV 


Il 


III 


IV 


பாட வேறுபாடு 


உளவென்றால்‌; 4, 15, 28, 24, 
41, 48, 49, 51. 
உளவென்றான்‌ ; 26, 47. 


பயனானின்‌ று; 46 

பயனானிங்கு; 4, 17, 20, 29, 
24, 40, 49, 45, 47, 49. 

பயனாலிங்கு; 12, 15, 26, 28. 

பயனானென்்‌ று; 27. 

பய நானென்று; 5. 

பயனீயிங்கு; 41, 45. 


இதினென்னாப்‌; 46-- 
இதிலென்னாப்‌; 1-8, 5, 7, 17, 
18, 24, 26, 28, 40, 45, 417, 
49. 
அதினென்னாப்‌; 91. 
அதிலென்னாப்‌; 4, 12, 15, 16, 
19, 20, 22, 27, 29, 41. 
அதுவென்னாப்‌; 29. 
உறைபுரைபுக்கான்‌; 46-- 
உறையுழைபுக்கான்‌; 41. 
உறைவிடம்புக்கான்‌; 15. 


2115 
புக்குறையிடம்‌; 19, 22, 25, 
29. 
புக்குறைவிடம்‌; 46-- 
புக்குறைவிடன்‌; 1, 7. 
புக்கனருடன்‌; 20. 


தந்துரைதருமன்பால்‌; 46— 


தந்துறைதருமன்பால்‌; 20, 
26-28, 31, 39-41, 47. 

ET 19, 
22, 25, 

தொக்கநன்முறை; 46 

தொக்கனமுறை; 1-5, 7, 12, 


17, 18, 23, 24, 26-28, 31, 
39-41, 48, 44, 49. 


மைந்தருமகிழ்வுற்றார்‌; 46-- 

மைந்தனுமகிழ்வுற்றான்‌; 1, 3- 
5,7, 12, 18, 15-17, 19, 20, 
22, 23, 25-29, 40, 41, 48, 
47, 49. 


1 


48 


2116 
வைகினர்‌; 46 
வைகினன்‌; 19, 22, 25, 29, 
கதிர்‌ நாறும்‌; 46 
இனிதன்னார்‌; 1, 8-5, 7, 12, 


16-18, 20, 27, 28, 31, 39- 
41, 45, 52. 
இனிதன்னான்‌; 19, 22, 25, 29.. 


ன்ன, 2. 


அளவையின்‌; 46 

அவ்வயின்‌; 41. 

அவ்வழி; 1-4, 7, 12, 15, 17- 
19, 22, 25, 28, 29, 91, 39- 
41, 45, 52. 

இவ்வழி; 5, 16, 27. 


மறையோனும்‌; 46— 
மறையோரும்‌; 1, 9, &, 7, க. 


உய்குவெனிவனெொடியான்‌; 
28, 91, 39. 

உய்குவமிவனொடியாம்‌; 46-- 

உய்குவனவனொடியான்‌; 44. 

உய்குவனிவனொடியான்‌; 2, 9,. 
15, 16, 24. 

உய்குவனொடியானும்‌; 17, 18,. 
40. 


உய்குவெமிவனொடி யாம்‌; 26,. 
41, 


உய்குவமிவனோடும்‌; 29, 48, 

உய்குவனுவனொடியான்‌; 41. 

உய்குவனிவனொடியாம்‌; 27, 
47. 

உய்குவனிவனோடும்‌; 19, 22,. 
25, 29, 45, 49. 


உடனுறைதலினென்பான்‌; 


உடனுறைகுவனென்பான்‌; 
19, 22, 25, 29. 

உடனுறைதலினென்பான்‌; 
45, 


உடனுறையெனவந்தச்‌; 41. 

உறைதலிலெனவந்தச்‌; 1, 4, 
7, 20, 47. 

உறைதலிலெனவந்த; 26. 


44 


111 


1v 


அயோத்தியா காண்டம்‌ 


உறைதலினெனவன்பாற்‌; 12. 

உறைதலினெனவந்தச்‌; 27. 

உறைதலிதெனவான; 15. 

யானு றதலினென்பான்‌;28, | 
43, 49. 


செய்தனனினிதெல்லாம்‌; 46- 
செய்தவமினிதென்னாச்‌; 44. 
செய்தவனினிதெல்லாம்‌; 41, 
செய்தவனீதெல்லாம்‌; 1, 8, 4, 
7, 12, 24, 26, 27, 47. 
செய்குவானினிதெல்லாம்‌; 41, 
செய்குவனினிதெல்லாம்‌; 2, 
15, 16, 29, 29, 49, 49. 
செய்குவனினிதென்னாச்‌; 
31, 39 
செய்குவகேவர்க்கும்‌; 20. 
செய்குனனினிதெல்லாம்‌; 5, 
19, 22, 25. 


25, 


முகமுன்னாக்‌; 46-- 
முகமன்னாக்‌; 19, 22, 29. 


கொய்குலமலர்மார்ப; 46 
கொய்குலமலர்மார்பா; 2, 5, 
16, 17, 19, 22, 25, 28, 29, 
39, 40, 45. 
கொய்மலர்மார்பா நான்‌; 1, 8, 
4, 7, 20, 26, 44, 47. 
கொய்மலர்தருமார்பா; 15, 28, 
43, 49. 
கொய்மலரணிமார்பா; 27. 
கொய்முறைமலர்மார்ப; 41. 


கூறுவதுளதென்றான்‌; 46-- 
கூறுவகேட்கென்றான்‌; 44. 


2117 


நிறையும்‌; 46-- 

நிரையும்‌; 41. 

கிடந்த; 1, 3-5, 7, 12, 17- 
20, 22, 29, 25-29, 40, 41, 
48, 47, 49. 

நேர்ந்த; 46-- 


கிடந்தோர்‌; 41, 45, 52. 


191 


111 


IV 


குறைவிலவெம்மோடு; 46 
குறைவிலதெம்மோடு; 1, 8, 5, 
T, 19, 16, 17, 19, 22, 27- 
29, 45. 
குறைவிலமெய்யோடு; 28. 
குறைவிலமெம்மோடு; 4. 
குறையிலவெம்மோடு; 26. 
குறையுமற்றன தூய்மையாற் 
குலவியதெம்மோடு; 45, 52. 


இவ்வழி; 46-- 
அவ்வழி; 40,45. 
ஒருங்கினிலுயர்‌ தவம்‌; 46 
ஒருங்கினியுயர்‌ தவம்‌; 2. 
ஒருங்கினினுயர்‌ தவம்‌; 81, 39. 
உயர்தவமொருங்கினி; 1, 9, 7, 
41, 44. 
உயர்‌ தவமொருங்கினின்‌; 28. 
உயர்தவமுயலுவான்‌; 4. 
உயர்தவமுயங்கினும்‌; 5, 27. 
உயர்தவமுயலுவான்‌; 12, 19, 
15, 17-19, 22-26, 29, 40, 
41, 45, 47. 
உயர்தவமுயங்கினர்‌; 16. 
உயர்தவமொருங்குடன்‌; 


45, 


முயல்வார்க்கு; 46 

முயல்வோர்க்கு; 45 

ஒழுக; 4, 12, 18, 15, 17-19, 
22-26, 29, 40, 41, 48, 45, 
47, 49. 


ஈதலாதினியதோர்‌; 46 

ஈதலாலினியதோர்‌; 19, 22, 
25, 29. 

ஈதலதினியதோர்‌; 1, 5, 7, 16, 
27, 28. 

ஈதல்லதிடமரிது; 4 


.. ஈதலதிடமரிது; 26, தா. 


ரில்‌ 15, 40, 


'இடமரிதின்னும்‌; 46-- 


இன்னி க்னும்‌ர 1,27, 31, 


க்‌ 41, 44, 49. 


என்னினுமின்னும்‌; 4, 26,417. 


11 


111 


IV 


பாட வேறுபாடு 


2118 
கங்கையரளொடு; 46 ' 
கங்கையாளொடும்‌; 17, 19, 

0, 22, 25, 29. 


கரியவணாமகள்‌; 46 
காளிந்தியெனுநதி; 41, 45, 


பிரியலென்‌ ; 46 

பிரியலர்‌; 26. 

பிரியலம்‌; 19, 22, 25, 29, 41, 
பெரிதிவன்‌; 41, 45. 


தாமரைச்செங்கண்‌; 46-- 
தாமரைச்சரணச்‌; 45. 
தாமரைபோன்ற; 12, 15, 19, 
22, 25, 29. 41. 
தாமரைவடித்த; 41, 52. 


அங்கணாயகவயனுக்கும்‌; 1, 8, 
உ, 7, 12, 16-20, 22-25, 27, 
28, 39-41, 43. 


அங்க நாயகவயனுக்கும்‌; 46 
அங்க நாயகனயனுக்கும்‌; 2, 
31. 


அங்கணாயகவவனுக்கும்‌; 41. 
அங்கணாயகனயனுக்கும்‌; 41. 
செங்கணாயகனயனுக்கும்‌; 41. 
செங்கணாயகவயனுக்கும்‌; 41, 
45, 52. 
அரும்பெறற்றீர்த்தம்‌; 46-- 
அரும்பெறறீர்த்தம்‌; 40, 41. 
தரத்ததன்று; 46 
தரத்ததின்‌; 26. 
இருத்தியீண்டு; 1, 8, 5, 7, 
15-17, 19, 22, 29, 25, 27- 
29, 31, 39, 41, 49, 49, 51. 
இருத்திரீண்டு; 46 
இருத்தியீங்கு; 2, 41. 


2119 


அம்மொழி; 2, 5, 19, 19, 22, 
25, 27, 29, 41, 45, 52. 
அவ்வழி; 46-- . 
விரும்பினன்‌; 46-- 
விளம்பினன்‌; 19, 22, 25, 29. 


I 


111 


Iv 


45 


புகல; 46_—' ;. 

புனித; 117, 18, 

புநித; 40, 41. 

புனிதன்‌; 19, 22-25, 25, 41, 
48, 49. 


நீண்டதன்றிது; 46— 

நீண்டவன்றிது; 91,..99. 

நீண்டவன்னது; 1, 38, 5, 7, 
20, 27. 

'நீண்டவன்னிது; 41, 


நிறைபுனனாட்டுக்கு; 46 
திறைபுனனாட்டிற்கு; 16, 41. 
நிறைபுனலாட்டிற்குள்‌; 41. 

நிகழ்த்தினனட்டினுக்கு; 41, 


நடுவாம்‌; 46-- 

நெடுநாள்‌; 12, 15, 17-19, 22, 
28, 28, 29, 40, 41, 48, 45, 
49, 

நேரே; 24. 

அணித்தாம்‌; 41. 

அணித்தாய்‌; 45, 


சிந்தைய; 46 

சிந்தையன்‌; 7. 

சிந்தையர்‌; 1-5, 12, 15-20. 
22, 29, 26-29, 41, 48, 44. 


இவ்வழிவைகுவென்‌; 46-- 
இவ்வழிவைகுவர்‌; 5, 17, 18,. 
28, 26-29, 49, 49. 
இவ்வழிவைகினன்‌; 12. 
இவ்வழியாகுவன்‌; 15. 


ஈண்டயாவரும்‌; 46-— 

ஈண்டியாவரும்‌; 1-5, 7, 12, 
18, 15-20, 22, 29, 25-29, 
31, 39-41, 45, 49. 

ஈண்டையாவரும்‌; 41, 51. 

நெருங்குவர்‌; 46-- 

நெருக்குவர்‌; 1-5, 7, 12, 18, 
15-20, 22, 29, 25, 40, 41, 
49-45. 


2120 
ஆவது; 46-- 
ஆயது; 27 


46 


11 


111 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


அமைந்த; 46 
அமைத்த; 17. 


காவதப்பொழிற்கு; 46-- 
காவதன்பொழிற்கு; 1, 9, 7. 
காவதர்ப்பொழிற்கு; 41. 
காவிடைப்பொழிற்கு; 41. 
கூயதன்பொழிற்கு; 27. 
கூவிடைப்பொழிற்கு; 4, 5, 
12, 13, 17-20, 22, 28, 26, | [ 
29, 40, 41, 49, 45, 49, 
கூவுதண்பொழிற்கு; 16, 28. 


கழிந்தபின்‌; 46 

போயபின்‌; 5, 17, 27. 

போனபின்‌; 1, 8, 4, 12, 18, 
16, 18-20, 22, 28, 26, 28, 
29, 40, 41, 49, 45, 49. 


காண்டி; 46 

குறுகி; 1, 8-5, 7, 12, 18, 17- 
20, 22, 28, 26, 28, 29, 40, 
41, 48, 45, 49. 

குறுகும்‌; 41. 


மேவுகாதலின்‌; 46 
மேவுகாதலை; 1, 3, 5, 7, 27, 
41. 


மேவுகாதல; 26. 

மேவுகானத்தில்‌; 18, 17, 18, 
28, 40, 41. 

மேவுகானத்தின்‌; 28, 41, 48, 
க. 


மேவுகானத்துள்‌; 19, 22, 29, 
41. 11 


வைகுதி; 46-- 

வைகுதிர்‌; 41, 45. 

ஏகுதி; 19, 22, 29, 29, 41, 49, 
49 


வெஃகுதி; 1, 7, 41. 
பல்வளம்‌; 41, 45. 


விண்ணினுமினிதாத்‌; 5, 16. 
விண்ணினுமினிதால்‌; 46-- 
விண்ணினுமினிதாம்‌; 27, 29. 
விண்ணிலுமினிதால்‌; 4, ப 
கைதொழும்‌; 46-- 

கைதொழு; 1, 9, 5, 7. 


என்றுளதால்‌; 46-- 

என்றுளதே; 15, 18. 

ஒன்றுளதால்‌; 8, 16, 91, 40, 
41, 45, 

ஒன்றுளதே; 4, 12, 17, 19, 20 
ry 28, 24, 26, 28, 29, 48, 
49. 


2121 

என்று; 46-- 
என்ற; 12. 
காதலினேயினன்‌; 46 
காதலினேவலும்‌; 5, 18, 16, 

28, 217, 28, 48. 
காதலினேவினன்‌; 17. 
காதலனடிதொழுது; 12, 49, 
காதலன்கூறிட; 41, 45, 
காதலனேயினன்‌; 1, 8,4, 7, 

19, 25. 
மாதவனேகினன்‌; 20. 
மாதவனேவலும்‌; 41, 45. 
மாமுனியியம்பினன்‌; 41, 45. 
மாமுனியியம்பலும்‌; 41. 
மாமுனியேவினன்‌; 15, 24, 
அடிதொழுதேகிக்‌; 4, 20, 26. 
அடிதொழுதேத்திக்‌; 46-- 
அடிதொழுதிறைஞ்சிக்‌; 5, 18, 

16-18, 27, 28, 40, 41, 45. 
இருமையினிறைஞ்சி; 41. 
இராகவன்முதலோர்‌; 41, 45. 
இனியனவேத்திக்‌; 12. 


கொன்றையங்குழற்; 1, 9, 7, 
12, 20, 26. 

கொன்றைவேய்ங்குழற்; 46-- 

கொன்றைவெங்குழற்; 19, 22. 


முல்லையுங்குறுகிச்‌; 16, 28. 

முல்லையங்குடுமி; 46-- 

முல்லையங்குறிஞ்சி; 5, 12, 15, 
17-20, 22, 27, 29, 40, 41, 
45, 49. 

முல்லையுங்குறிஞ்சி; 4, 29, 24, 
43. 


நடுவுறச்‌; 46 
முடியுறச்‌; 4, 12, 15, 20, 26. 
முடிவுறச்‌; 41. 


IV 


11 


117 


IV 


பாட வேறுபாடு 


கன்றுநின்றுகள்‌; 12, 15, 19, 
22, 28, 24, 28, 29, 41, 48, 
45, 49, 51. 

கன்றுநீர்நுகர்‌; 46 


கரையுடைக்காளிந்தி; 1, 9-5, 
7, 12, 15-19, 22, 28, 29- 
29, 40, 41, 45, 49. 

காளிந்தியெனுநதி; 46 

கரையுடைக்கானதி; 20. 


கண்டார்‌; 46 
கண்டான்‌; 15, 17, 18, 40, 
41. 


2122 


கண்டனரகமகிழ்ந்து; 46 

கண்டகமகிழ்ந்தினிது; 29. 

கண்டனர்மகிழ்ந்தனர்‌; 5, 16, 
27, 28. 

கண்டனரவ்வயின்‌; 41. 


இறைஞ்சினரறிந்து; 46-- 

இறைஞ்சினர்வணங்கி; 41. 

அடைந்தனரறிந்து; 41. 

அவ்வயினடைந்தார்‌; 45. 

அறிந்தனரிறைஞ்சி; 5, 16, 
27, 28. 


நீறுதோய்மணி; 46-- 
நீறுதோய்பனி; 4, 20. 
மாறிலாதொளிர்‌; 41, 45. 


நெடும்புனல்படிந்தார்‌; 46- 
மணிப்புனல்படி ந்தே; 41, 45, 


மென்கனி; 46-- 
தேன்கனி; 24, 26. 


எங்ஙனமென்‌ றலும்‌; 4, 26, 28, 
99, 45, 51. 

எங்கனமென்றலும்‌; 46-- 

எங்கனமென்றனன்‌; 18. 

எங்ஙனமென்‌ நிட; 17, 18, 40, 
41. 

இளையோன்‌; 46-- 

இளையான்‌; 4, 12, 15, 19, 22, 
23, 29, 43, 49. 


191 


Il 


IV 


47 


2123 


வெங்கழைதுணித்தனன்‌; 1, 
9) 4, 7, 19, 20, 22, 25, 26: 
29, 39. 

வேய்ங்கழிதுணித்தனன்‌; 41, 

வேய்ங்கழைதுணித்தனன்‌; 
46— 

வேய்ங்கழைதுமித்தனன்‌; 16- 
18, 40, 41, 45. 

வெங்கழைதுமித்தனன்‌; 2,27, 
28, 44, 

மென்கழைதுமித்தனன்‌; 5. 


மாணையின்கொடியால்‌; 46-- 
மாணையங்கொடியால்‌; 28. 


ஓங்குதெப்பமொன்று; 46-- 

ஓங்குதெப்பமென்று; 4. 

ஏங்குதெப்பமொன்று; 1, 7, 
26. 


அமைத்ததின்‌; 46-- 
அமைத்தனன்‌; 1, 9, 5, 7, 18, 
16, 19, 22, 27-29, 41, 45. 

இழைத்ததன்‌; 2. 

இழைத்தனன்‌; 4, 12, 17, 18, 
28, 24, 26, 40, 41, 48, 44, 
49, 


உம்பரினுலம்போல்‌; 46-- 

உம்பரினிலம்போல்‌; 2, 15. 

உம்பரினகம்போல்‌; 26, 41. 

உம்பரினுலகம்‌; 28, 41, 45. 

உம்பர்தம்பதிபோல்‌; 19, 17, 
18, 40, 41, 45. 


வீற்றிருப்ப; 46-- 
வீற்றிருக்க; 1, 8,5, 7, 18, 
16, 20, 27, 28. 


நீங்கினான்‌; 46-- 

நீந்தினான்‌; 1, 9, 7, 41. 

நெடுநதியிருகையால்‌; 46-- 

நெடுங்கரையிருகையால்‌; 25. 

இருநதியிருகையால்‌; 20. 

நீ ந்தி; 46-- 

திமிர; 1, 2,&, 5, 7, 20,27, 
41. 


அயோத்தியா காண்டம்‌ 


2124 


ஆலைபாய்வயல்‌; 46-- 
ஆலையேய்வயல்‌; 4, 28, 24, 
27, 29, 41, 48, 49. 


அயோத்தியர்‌; 46-— 

அயோத்தியார்‌; 1, 5, 7, 27. 

இளையான்‌; 46 

இளையோன்‌; 4, 12, 19, 22- 
25, 26, 29, 48, 49. 


உற்றதுகழிந்தநீர்‌; 1, 8, 4, 7, 
12, 17-19, 22-26, 29, 40, 
41, 48, 45, 49, 51. 

கடந்ததுகழிந்தநீர்‌; 46 

கடந்ததுகளிந்திநீர்‌; 41, 45, 

கடைந்ததுகிழிந்தநீர்‌; 5 

கடைந்ததுகளி ந்தநீர்‌; 27. 


மேலைவேலையில்‌; 46-- 
மேலவேலையில்‌; 2. 
மேலைவேலையின்‌; 1, 8, 7. 
பாய்ந்தது; 46-- 
பரந்தது; 4, 15, 20, 41. 
உற்றது; 1, 9, 7 
மீண்டநீர்வெள்ளம்‌; 46-- 
மீண்டநீர்வேலை; 18. 
நீண்டநீர்வெள்ளம்‌; 29. 


2125 


அனையரப்புனல்‌; 46-- 
அனையவப்புனல்‌; 5, 16, 19, 
22, 25. 


ஏறினர்‌; 46-- 
கடந்தனர்‌;. 12, 15, 17-19, 
22-25, 29, 40, 41, 48, 49, 


அக்கரையணைந்தார்‌; 46 

அக்கரையுற்றார்‌;-1, 3, 4, 7, 12, 
15, 17-19, 22, 25, 26, 29, 
40, 41, 49, 51. 

அக்கரையுக்கார்‌; 5, 19, 16, 20, 
27, 28. 

. அகன்‌ ௬னையுற்றார்‌; 28, 42. 

அதன்கரையணை த்தார்‌; 45. 


வற்கலைப்பொற்பினர்‌; 46 . 


வற்கலைப்பொறியினர்‌; 41, 


வற்கலைக்கோலத்தர்‌; 1, 8-5, 
7, 18.19, 20, 22, 24, 25, 
27-29, 40, 41, 45, 51. 

வற்கலைக்கோலத்தார்‌; 12, 15, 
17, 18, 29, 48, 49. 

வற்கலைக்கோலத்தான்‌; 26. 

வற்கமும்பொற்பினர்‌; 92. 


மூலமுமுகடும்‌; 15, 41, 45,52, 

மூலமும்வேரும்‌; 46-- 

மூலமுமகடும்‌; 16. 

மூலமுமுருடும்‌; 5, 19, 20, 22, 
217, 29. 

மூலமுஞ்சிலையும்‌; 28. 

நிலந்தீய்‌ ந்து; 46 

நிலத்தித்து; &. 

நெஞ்சமும்‌; 46-- 

நெஞ்சையும்‌; 1, 8,4, 7, 26, 
41. 

சுடுவதோர்‌; 46-- 

ட்‌ 15, 29, 29, 49, 
19. 


தீவதோர்‌; 12, 19, 22, 25. 


நெடுஞ்சுரம்‌; 46-- 

நெடுநெறி; 1-5, 7, 12, 18, 
16-20, 22-29, 40, 41, 48, 
49, 51. 

நேர்ந்தார்‌; 46 

சேர்ந்தார்‌; 4, 12, 15, 17-19, 
22, 28, 25, 41, 48, 49. 

சென்றார்‌; 5, 16. 

நின்றார்‌; 1-8, 7, 18, 20, 41. 


2126 


நீங்கலாற்றலள்‌; 46-- 
நீங்கலாற்றலாள்‌; 18. 


அண்ணலுநினைந்தான்‌; 15, 
29, 41, 52. 

அன்னவர்‌ நினையா; 46-- 

அன்னவர்நினைந்தார்‌; 2, 4 
26, 41 

அ கி 41, 
49, 51. 


11 


11 


IV 


பாட வேறுபாடு 


அன்னவனுற்றான்‌; 28, 48. 
அண்ணலும்‌ நினைத்தான்‌; 19, 
22, 25. 
அண்ணலுநினையா; 24, 41. 
அண்ணலுள்‌ நினைந்தான்‌; 12, 
இராகவன்‌ நினைந்தான்‌; 18, 
17, 18, 28, 40, 41, 45. 
இனையன நினை ந்தால்‌; 1, 9, 12 
இனையன நினை ந்தான்‌; 5, 16, 
27. 


ஓங்கு; 46-- 

ஓங்க; 49. 

உகுத்தான்‌; 46-- 

உதித்தான்‌; 27. 

தாங்கு; 46-- 

தாங்க; 49, 

வெங்கடத்து; 1-5, 7, 18, 26, 
27, 29, 91, 39, 41, 45, 49, | 
51. 

வேங்கடத்து; 46 

வெங்கனல்‌; 20, 28. 

தழைகொண்டு; 46-- 

வளைகொண்டு; 25. 


தழைத்த; 46 


தழைப்ப; 91, 41. 
துலைத்த; 41. 

பாங்கு; 46-- 

பாங்கர்‌; 31. 
வெங்கனல்பங்கய; 46-- 
வெங்கனல்பசுங்கய; 4. 
வெங்கனற்பங்கய; 41. 
வேங்கனல்பங்கய; 41. 
வனங்களாய்ப்பரந்த; 46-- 
வனங்களாப்பரந்த; 5, 41. 
வனங்களாற்பசைந்த; 26. 


2127 


வித்தியவனையன; 46-- 
வித்தியவனையதோர்‌; 12. 
வித்தியவனையவாம்‌; 16, 28. 
வித்தியவனையவாய்‌; 27. 
வித்தியதனையதோர்‌; 15. 
வித்தினவனையன; 20. 
வீக்கியவனையன; 4. 


(4) 


11 


III 


IV 


49 


வல்லயிற்பரல்கள்‌; 46 

வல்லயிற்பரற்கள்‌; 15-18, 22- 
29, 40, 41, 50. 

வல்லியற்பரல்கள்‌; 41. 

வல்லியிற்பரற்கள்‌; 1-9. 

வல்லையிற்பரற்கள்‌; 4, 5. 

வில்லியிற்பரற்கள்‌; 7. 

வித்திய; 46 

வீக்கிய; 4. 

வீசிய; 45. 

வீழ்த்திய; 41, 

நீக்கிய; 2, 91, 99, 45. 

நீங்கிய; 41. 


பசைந்த; 40-- 
பசைந்தது; 5, 27. 
பசந்த; 34, 


இறுத்தெரிந்தன; 46-- 
இறுத்தரிந்தென; 1, 9, 7, 19. 
இறுத்தரக்கென; 4, 17, 18, 
26, 40, 41, 49, 
இறுத்தரித்தென; 28, 24, 43, 
இறுத்தரிந்தன; 16. 
இறுத்தரித்தன; 41.! 
வல்லிகளிள ந்தளிர்‌; 46 “* 
வல்லிகள ந்தளிர்‌; 5. 
வில்லிகளினந்தளிர்‌; 26.1 


வாளரவெயிற்றினூடு; 1-4, 7, 
12, 15, 17-20, 22, 26, 28, 
29, 31, 39-41, 44, 45, 49,. 
52. 

வாளரவெயிற்றினுள்‌; 46— 

வாளரவயிற்நினூ டு; 5. 

வாளராவெயிற்றினூ டு; 
29, 27, 43. 


களித்த; 46-- 
களித்தார்‌; 41, 45. 
கனிந்த; 41, 45, 


16,. 


2128 


குழுமி; 46-- 

குழுவி; 8, 44, 

குழுவின்‌; 5, 16, 20, 27, 28,. 
41, ்‌ 


50 


11 


III 


iv 


111 


அயோத்தியா காண்டம்‌ 


குமுறின; 46 
குமிறின; 99, 41. 


குளிர்துளி; 46 


நறுந்துளி; 12, 15, 17-19, 


22, 23, 25, 40, 41, 48, 49. 


(கொணர்ந்த; 46-- 
கொணர்ந்து; 20. 


முழுவில்‌; 46-- 


மழுவில்‌; 51. 


*முனிவரின்முனிகிலர்‌; 46-- 
முனைவரின்முனிகிலர்‌; 17, 18, 


28, 43, 49. 
முனிகிலரெதிர்வரும்‌; 25. 


தழுவிநின்றன; 46 
தழுவிறின்றனர்‌; 
41. 


பசியிலபகையில; 46 


பசியிலதணிந்தன; 1, 8, 7, 20, 
41 


பசியிலமிகையில; 12, 49. 
பசிசிலமிகையில; 15. 


பரிவுடன்பகையில; 5, 16, 17, 


ஓ. 

யகையிலபசியில; 19, 22, 29, 
41. 

தணிந்த; 46 


தவறா; ப ஓ) 5, 7, 16, 20, 27, 
41, 


கன்றுகளுண்ட; 46-- 
கன்றுகளூட்ட; 26. 


2129 


கல்லளைக்‌; 46-- 


கல்லிடைக்‌; 1, 7, 18, 17, 18, 


20, 40, 41. 


வேய்புற்றொடும்‌; 46 
வேய்ம்பு ற்றொடும்‌; 2 
no, 26. 
வெம்பு சா 31. 
பெய்புற்றொடும்‌; 3 


5, 12, 27, 


IV 


II 


111 


மணிவாழ்‌; 46-- 

மணிவாய்ப்‌; 19, 22, 24, 25, 
41, 49. 

மணிவான்‌; 1, 8, 7, 12, 18, 41. 

புல்லெயிற்று; 46-- 

மல்லெயிற்று; 20. 


தோளெனப்பொலிந்த; 46 
தோளெனமலர்‌ ந்த; 20. 


தோளொடும்பொலிந்த; 18, 
17, 18, 40, 41. 
குயமெனப்பொலிந்த; 31, 99. 
2130 


புல்பசு நிறக்‌; 46-- 

புற்பசுநிறக்‌; 1-8, 5,7, 17- 
20, 22, 40. 

புற்பாங்குறக்‌; 4, 15, 26, 41, 

கம்பளம்பரப்பிக்‌; 46 

கம்பளம்பரப்பக்‌; 8. 

கம்பலம்பரப்பிக்‌; 5, 15, 16, 20, 
217. 


கேகயந்தோகைகள்‌; 46 

கேகையத்தோகைகள்‌; 29. 

கேகயத்தோகைகள்‌; 2, 4, 12, 
15, 19, 22. 

மஞ்ஞையந்தோகைகள்‌; 1, 8, 
5, 7, 18, 16-18, 27, 28, 40, 
41. 

மஞ்ஞையத்தோகைகள்‌; 20, 
41. 

கிளர; 46 

கிளரா; 26, 41. 


மடந்தைமாரென; 46 
மடந்தைமாரொடு; 28, 48,49. 


நவின்ற; 46-- 
நடித்த; 19, 22, 24, 25, 29, 
41. 


பயின்ற; 12, 28. 

தொடர்ந்து; 1, 9, 5, 7, 15- 
18, 27, 28, 40, 41, 45, 52. 

தொடர்ந்த; 46 

பாங்கிசை; 46 

பாணிசை; 4. 


101 


III 


IV 


பாட வேறுபாடு 


துளங்கிசை; 1, 8, 5, 7, 12, 16, 
18, 20, 27, 28, 41. 
தூங்கிசை; 17, 40, 41, 45, 52, 


முரன்றன; 46-- 
முரன்றது; 15, 19, 22, 25, 29. 


2131 


காலமின்றியும்‌; 46-- 

காலமன்றியும்‌; 1-5, 7, 12, 18, 
15, 17-20, 22, 28, 25-28, 
40, 41, 48, 44, 49, 


கனிநடும்‌; 46 
கழிநெடும்‌; 29. 


மூலமின்றியும்‌; 46 

முூலமன்‌ றியும்‌; 1-4, 7, 12, 18, 
15, 17-20, 22, 28, 25, 26, 
28, 29, 40, 41, 48, 44, 49, 


முகிழ்‌ த்தன; 46 

முழங்கின; 2, 4, 26. 

முளைத்தன; 12, 15, 17, 18, 
40, 41, 49, 


நிலனுற; 46 

நலனுற; 44. 

நிலமுற; 1, 3,4, 7, 12, 18, 
15, 17, 18, 26, 49, 

திலத்துரு; 25. 

திலத்துற; 24. 

நிலத்துற்ற; 19, 22, 29. 

நெடுநிலம்‌; 41. 


கொம்பர்களிம்பர்ச்‌; 45, 51. 

கொம்பர்களின்பச்‌; 46-- 

கொம்பர்களிம்பர்‌; 5, 12, 15, 
16, 19, 22, 25, 27, 29, 41. 

கொம்புகளிம்பர்‌; 4. 

கொம்புகளின்பச்‌; 1, 3, 7, 26, 
41. 

வளரிளங்கொம்பர்‌; 2, 18, 17, 
18, 28, 40, 41. 


சீலமன்‌றியும்‌; 46-- 
சீலமின்றியும்‌; 5, 19, 22, 25. 


ஒன்றுளதோ; 46 
ஒன்றுண்டோ; 2. 


I 


II 


III 


IV 


51 


2132 
இருப்பிடமேய்ந்த; 46 
இருப்பிடம்வேய்ந்த; 41. 
இருப்பிடமொத்த; 5, 16, 20, 

27, 28. 


கோபங்கள்‌; 46-- 

கொம்பர்கள்‌; 2, 26, 31, 99, 
41. 

கொம்புகள்‌; 45. 


பிரி ந்தனபேடையைப்‌; 5, 12, 
17, 20, 26-28, 40, 41. 
பரிந்தனபேடையைப்‌; 46-- 
பரிந்தனபெடையுகப்‌; 41, 
பரந்தனபேடையைப்‌; 1, 8, 7, 
19, 22, 25, 41. 
பரிந்ததண்பேடையைப்‌; 2. 
பேடையைப்பரிந்தன; 45. 
பேடையைத்தழுவின ; 15. 


பயிரும்‌; 19, 22, 25, 39, 41, 
45, 52. 
பயிலும்‌; 46-- 


குருந்தநின்று; 46 

குந்தம்நின்று; 99 

குருந்துநின்று; 26. 

குருந்தினம்‌; 2, 44, 45, 52, 

முருகுநின்று; 1, 9, 5,7, 16, 
20, 27, 41. 

முருந்தினின்று; 17, 18, 40, 
41. 


அரும்பின; 46 
இயம்பின; 5, 20, 27. 
முருந்தம்‌; 46 
ருந்தம்‌; 1, 8, 5, 7, 16-18, 
20, 27, 40, 41. 
குளிர்ந்த; 24. 
மலர்ந்த; 12, 15, 19, 22, 29. 


2133 


பந்தஞாட்புறு; 1, 7, 18, 15, 
17, 18, 29, 24, 28, 40, 41, 
48, 45, 51, 52. 

பந்தருட்புரை; 46-- 

பந்தருட்படர்‌; 41, 45. 


52 


1 


111 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


பந்தரிற்புரை; 4. 
பந்தஞாட்புறும்‌; 19, 22, 29, 
49. 


பற்தஞாட்புரை; 26. 
பந்தர்ஞாட்புறு; 20. 
பரந்தஞாட்புறு; 12. 
பந்தநாட்புறு; 5, 27. 


பாசறை; 4, 19, 22, 26-29, 
31. 


பாசறைப்‌; 46-- 


பொருள்வயிற்பருவம்‌; 46-- 
பொருள்வயின்‌ பருவம்‌; 12,15. 


உயிருறத்‌; 46 
உயிரெனத்‌; 5, 19, 16-18, 20, 
21, 28, 40, 41. 


பிரிந்த; 46 
பரிந்த; 8 


சிந்தையிற்கொதித்ததக்‌; 19, 
22, 29, 41 

சிந்தையிற்கெ ஈதிப்பதக்‌; 46- 

சிந்தையிற்கொதிப்பவக்‌; 20. 

மனமெனக்கொ திப்பதக்‌; 1, 8, 
7, 41. 


குளிர்ந்ததவ்வனமே; 46-- 
குளிர்ந்ததுவனமே; 17, 20, 
28, 40, 41, 43. 


2134 


பாலையை; 46— 

பாலையின்‌; 12, 18, 17-19, 28, 
25, 28, 29, 40, 41, 48, 45, 
49. 


8. சித்திரகூடப்‌ 


2135 
நினையும்‌; 46-- 
நினைதல்‌; 4, 41, 44, 45. 


நமக்குமொத்தொருநெறி; 
46— 


தமக்குமொத்தொருவழி; 1, 9, | 


7, 27, 41. 


Il 


III 


11 


ஒளிறுவான்மதிக்‌; 1, 8, 5, 7, 
13, 17, 18, 20, 27, 28, 40, 
41, 45. 

குளிறுவான்மதிக்‌; 46 

குளிறுவாண்மதி; 26. 

குளிறுவாழ்மதிக்‌; 4 

குளிறும்வான்மதிக்‌; 41. 

ஜளிறுவாழ்மதிக்‌; 25. 

ஒளிறுவாள்மதிக்‌; 28, 24, 26, 
43, 49. 

ஒளிறும்வாழ்மதிக்‌; 12, 

ஒளிறும்வான்மதிக்‌; 41, 

சூல்வயிற்றுதைப்பப்‌; 2, 12, 
15, 18, 28, 24, 48, 49. 

சூல்வயிற்றொளிப்பப்‌; 46-- 

சூல்வயிற்றுதிப்பப்‌; 27. 

சூல்வயிறுதைப்பப்‌; 40, 41. 

சூல்வயிறுதைப்ப; 18, 17, 19, 
20, 25, 29, 45. 

சூல்வயிறுதிப்பப்‌; 5, 28, 41. 

குலவயிற்றொளிப்பப்‌; 1, 8, 7. 

குலவயிற்றுதிப்பப்‌; 4, 26. 

பனைத்தடக்கை; 52. 

பனைத்தடக்கைக்‌; 46 

பணைத்தடக்கைக்‌; 1-4, 7, 17, 
18, 23, 26, 27, 39, 41, 48, 
45. 

பணைத்தடக்கை; 17. 


நீட்டுமச்‌; 46-- 


நீட்டுறு; 15, 28, 41, 48, 49. 
நீட்டுறும்‌; 12, 19, 29, 29. 


கண்டார்‌; 46 

கண்டான்‌; 99. 

படலம்‌ 
நமக்குமொத்தொருதனி; 29, 
நமக்குமொத்தருநெறி; 28. 
நமக்குமற்றொருநெறி; 26. 
அனகனங்கணன்‌; 46-- 
அனக நன்கணன்‌; 26, 


111 


Iv 


1] 


111 


பாட வேறுபாடு 


பெயருடை; 46 
பேருடை; 1, 8, 7, 16, 40, 49. 


சனகன்மாமடமயிற்கு; 46 
சனகமாமகள்மயிற்கு; 25. 
சனகன்மாமசள்மயிற்கு; 18. 
சனகன்மாமகள்தனக்கு; 1, 8, 


5, 7, 15-19, 22, 27-29, 41. 


மால்வரை; 46-— 
மாமலை; 25. 


இயல்பெலாம்‌; 46-- 
அழகெலாம்‌; 5, 19, 16-18, 22, 
25, 27-29, 40, 41. 


2136 
வேலும்விட்டு; 46-- 
வேலுமிட்டு; 4, 5, 19, 22. 
அளாயினவனையகண்‌; 46-- 
அளாயனவனையகண்‌; 4, 5, 


31, 39. 
அ௮ளா௱ாயனவனகண; 26. 


அளாவினவனையகண்‌; 17, 
18, 40, 41, 45. 

அளாயகண்மாமட; 28. 

தாளினேலமுந்தமாலமும்‌; 1- 


9, 7, 12, 15, 18-20, 22, 28, 
25, 26, 28, 29, 91, 40, 41, 
43-45, 52 
தாளினேலமுமாலமும்‌; 46 
தாளினேல்முகந்தமாலமும்‌; 
39. 


தழைதரு; 12, 15, 28, 41, 48, 
49. 


தொடர்தரு; 46 

தொடர்தரும்‌; 4, 20, 44, 

தொடர்தடம்‌; 1, 9, 5, 7, 16, 
19, 22, 24, 25, 27-29. 

சுடர்தரு; 41. 

சர்கம்‌ 17, 18, 40, 45. 

தழைதடம்‌; 41. 


நீளமாலைய; 1, 3-5, 7, 12, 16, 
17, 24, 40, 41, 44, 45, 49, 
52. 

தீளமாமலை; 46-— 


IV 


Il 


111 


58 


நீளமாலையில்‌; 15. 

நீளமாலையன்‌; 27. 

நீளமாயயல்‌; 41, 45. 

நீளமாமலைத்‌; 2. 

நீழல்மாலையன்‌; 19, 22, 25, 
29. 


நீளமால்பணி; 41. 
நீளமால்பணித்‌; 45. 
நீளுமாமலை; 41 4௦5. 
நீளுமாலைய; 28. 
துயில்வன; 46 
துயில்வென; 22, 25, 29. 
நீருண்ட; 46 
நீண்டரு; 41, 45. 


தெரிகில; 46 

தெரியல; 24, 

தெரியில; 15. 

தெரிவில; 1, 9, 7, 16, 27, 41, 
44, 

தெரிவுறக்‌; 28, 

துயில்வன; 41, 45. 


2137 


குருதிவாளெனச்‌; 46-- 
குருதிவானெனச்‌; 29. 
கருகிவாளெனச்‌; 4. 


செவ்வரிபரந்த; 46-- 
சேயரிபரந்த; 5, 16, 27, 41. 
சேயரிவார்ந்த; 1, 8, 7. 


மருவிமால்வரை; 46 

மருவுமால்வரை; 26. 

அருவிமால்வரை; 1, 8, 4, 7, 
41. 


உம்பரிற்கு திக்கின்ற; 46-- 
உம்பரிற்பாய்கின்ற; 1, 8, 7, 
12, 41. 
இம்பரிற்குதிக்கின்ற; 4. 
சுருதிபோற்றெளி; 46-- 
சுருதிபெற்றொளிர்‌; 1, 9, 7. 
சுருதிபோற்றொடர்‌; 2, 12, 20, 
29, 26, 31, 39, 41, 48, 44, 
49. 
குருதிபோற்றொடர்‌; 4. 


54 


அயோத்தியா காண்டம்‌ 


பம்‌ மங்கத்‌ 5, 16, 27, 


த்‌ 41. 


மரகதக்கொழுஞ்சுடர்‌; 46 
மரகதக்கொடுஞ்சுடர்‌; 41. 
மரகதச்செழுஞ்சுடர்‌; 25, 29. 
மரதகக்கொழுஞ்சுடர்‌; 19. 
சுற்றப்‌; 46-- 

சுற்றிப்‌; 91. 

துடரப்‌; 20. 


IV புரைவன; 46 


1 


= 


நிகர்ப்பன; 1, 3-5, 7, 12, 15- 
20, 22-29, 40, 41, 48, 45, 
49. 


2138 


இப்பால்‌ 51-ஆம்‌ பிரதியில்‌ 
இல்லை 
மடமயிலேமதக்கதமா; 46-- 
மடமயிலேமழைமதமா; 238,40, 
41, 43, 45, 49, 52. 
மடமயில்‌ நலமதக்கதமா; 8. 
மடமயில்மழைமதக்கதமா; 12, 
19, 22, 29. 
மடமயில்மதமழைக்கதமா; 25, 
மாமயிலேமதக்கதமா; 20. 


பேழ்வயிற்று; 46-- 
பாழ்வயிற்று; 1, 8, 5, 7, 12, 
19, 22, 29, 25, 27, 29, 40, 
41, 43-45, 49. 
வாள்வயிற்று; 20. 
வாளெயிற்று; 28. 
தொடக்கித்‌; 46 
தொடங்கித்‌; 1, 8, 7, 12. 
தடங்கடோறும்‌; 46 
தடங்கறோறும்‌; 41. 
மாளிகைத்‌; 46-- 
மாளிகை; 91. 
நிகர்ப்பனதோக்காய்‌; 46-- 
நிகர்வனநோக்காய்‌; 2 41 
கக்‌. ்‌ 


117 


IV 


2139 


உவரிவாயன் றிப்‌; 46-- 
உவரிவாயின்றிப்‌; 2, 31, 89. 


அமுதே; 46-- 
மயிலே; 29, 48. 


துவரினீண்மணித்‌; 46— 

தாரி 4, 20, 51. 
சுவரினீண்மணித்‌; 1, 8, 7, 
12, 18, 17, 19, 22, 28, 25, 
48, 49. 

சுவரிநீண்மணித்‌; 27, 29, 41. 

கவரினீண்‌ மணித்‌; 41. 


தடந்தொறுமிட ந்தொறும்‌; 
46— 

தில்‌ தடந்தொறும்‌; 

த்தும்‌ 
31. 


கவரிபானிறவால்புடை; 46 
கவரிப்பானிறவால்புடை; 41. 
கவரிமானிறவால்புடை; 1-4, 
ரீ, 20, 45. 
கவரிமானிறவால்புடைப்‌; 26, 
31, 39. 
கவரிவானிறவால்புடை; 5,12, 
19, 22, 25, 27, 29, 41. 
கவரிமாநிறவால்புடை; 28. 


கடிதில்‌; 46 
கடிதின்‌; 1, 7, 52. 


பவளமால்வரை; 46-- 
பவளமாமலை; 43. 
பவனமாமலை; 28, 48. 
பவளமாமணி; 4, 41. 
பவருமால்வரை; 28, 41. 
பருவமால்வரை: 5, 12, 27. 
பருவமாமணி; 1, 8, 7, 20, 41, 
பருவமாமலை; 15, 49. 


பொருவிய; 46-- 

பொருவின; 17-19, 22, 28, 
29, 40, 41, 49, 49, 51. 

பொருவன; 4, 20, 24, 25, 27, 
28, 41, 45. 

பொருவுவ; 12. 


1 


111 


பாட வேறுபாடு 


போல்வன; 1, 9, 7. IV 
ஒப்பன; 15. 

நிகர்வன; 2, 91, 89, 41, 44, 
நிகர்ப்பன; 5, 16, 27. 


2140 


இப்பாடல்‌ 1, 7-ஆம்‌ பிரதி 
களில்‌ இல்லை. 

சலந்தலைக்கொண்ட; 46-- 

சலந்தலைக்கொளச்‌; 2-4, 20, 
44, 

கதமா; 46 


கயமா; 8, 


I 


உலந்துவீழ்தலின்‌; 46 ்‌்‌ 
உலந்துவீழலின்‌; 2, 41. 
உலர்ந்துவீழ்தலின்‌; 12. 
உலந்துவீழையில்‌; 41, 
சிந்தின; 46-- 
எய்தின; 8. 
உ திரத்தின்மடவார்‌; 46-- 
உதிரத்தமடவார்‌; 4, 26. 
உதிர்த்தனமடவார்‌; 2, 5, 23, 
41, 48, 44, 
உதிர்முத்தமடவார்‌; 20. 
உயிர்த்தனமடவார்‌; 27. 
உயிர்த்தினமடவார்‌; 41, 


புலந்தகாலையற்றுக்கன; 46-- 
புலந்தகாலையற்றுதிர்‌ ந்தன; 

19, 29. 
புலந்தகாலையிலிற்றன; 41. 
புலந்தகாலையிற்றுக்கன; 2-5, 

15, 24, 27, 39-41, 49. 
புலந்தகாலையிலிற்றுக்க; 20. 
புலர்‌ந்தகாலையிற்றுக்கன; 12. 
புலர்‌ ந்தகாலையினுக்கன; 44, 
புலர்‌ ந்தகாலையிற்றுதிர்‌ ந்தன; 

22. - 117 
பலத்து 
புலர்‌ ந்தகாலையிலுக்கன; 91. 
புலந்தாகாருயிற்றுக்கன; 26. 
பொதியில்‌; 46-- 
பொதிவில்‌; 27. 


55 


முத்தென; 46 

முத்தினவ்‌; 19, 22, 25, 29. 

வேழமுத்திமைப்பன; 46 

வேழமுத்திமைப்பென ; 81. 

வேழமுற்றிழைப்பன; 26. 

2141 

இப்பாடல்‌ 4-ஆம்‌ பிரதியில்‌ 
இல்லை. 

மதியுற; 46 

மதியுறு; 45, 52. 

நிவந்த; 46 

நிவர்ந்த; 91, 92, 51. 

தூண்டு; 46-- 

தூண்ட; 12. 

சுடர்சடைக்‌; 19, 22, 25, 29, 
41, 45, 52. 

சுடரதன்‌; 46 

சுடர்க்கனற்‌; 1, 3, 7, 12, 17, 
29, 28, 40, 41, 48, 49. 

சுடர்க்கன; 20. 

சுடர்கனற்‌; 5. 

சுடர்கிளர்‌; 15. 

சுடர்கின்ற; 26. 

சுடர்முளை; 27. 

சுடரொடு; 44. 

கற்றையிற்றோன்ற; 
29, 41, 45, 52. 

கற்றையிற்சொருக; 46 

கற்றையிற்சேரும்‌; 15. 

கற்றையசோரும்‌; 23, 41, 48, 
49. 


19, 22, 


கற்றையிற்சோரும்‌; 1, 9, 7, 
12, 18, 16, 20, 26, 28. 
கற்றையிற்சொருகி; 17, 18, 
40, 41. 
புனற்கற்றைசொரிய; 27. 
வானிறவருவியம்‌; 46- 
வானிறவருவிய; 8, 5. 
வானிறமருவிய; 24, 26-28,. 
41, 49. 
மானிறமருவிய; 2. 
மழவிடைப்‌; 46-- 
மழைவிடைப்‌; 1, 7, 40, 


214) 


iv 


11 


111 


Iv 


அயோத்தியா காண்டம்‌ 


காண்டகுஞ்சடைக்‌; 46 
காண்டகுஞ்சரக்‌; 29. 
காண்டருஞ்சடைக்‌; 

41. 
காண்டகுஞ்சிரக்‌; 19, 22, 25. 
கங்கையை; 46-- 
கங்கையும்‌; 12. 


2142 


தொட்டவார்சுனை; 40, 
தொட்டமாசுணம்‌; 46 
தொட்டமாசுணச்‌; 1-3, 7, 20, 

99, 44, 45, 
தொட்டவார்கணைச்‌; 20. 
தொட்டவார்சுணச்‌; 4, 29. 
தொட்டவார்சுனைச்‌; 5, 12, 18, 

15-19, 22, 28, 25, 27-29, 

41, 48, 45, 49, 52. 
சென்றன; 46 
சென்றன்ன; 19, 22, 25, 29. 
சென்றென; 12. 


ட 0 


விடாமதமழையன; 46-- 

விடாமதமழையெழில்‌; 18, 17, 
18, 40, 41, 45, 52. 

விடாமதமழையென ; 3-5, 12, 
19, 20, 22, 25, 26, 29, 41, 
47. 

விடாமழையனமக; 28. 


மலரொடுந்ததைந்தன ; 46-- 

மலரொடுந்தகைந்தன; 90, 
27. 

மலரொடுதகைந்தன; 26. 

மலர்கொடுமறைத்தன; 28. 


நெற்றியிற்சுற்றிய; 46-- 
சுற்றிடுநெற்றிய; 20. 
சுற்றியநெற்றிய; 4, 12, 16, 
26, 44, 45, 47. 
சுற்றியநெற்றியது; 1, 8, 7. 
சுற்றியநெற்றியைப்‌; 5, 15. 
சுற்றியபடியெனப்‌; 19, 22, 
25, 29. 
சுற்றியபடியென; 27. 
 த்தியன்க வக்‌ 17, 18, 29, 
40, 41, 48, 44, 49. 
சுற்றினநெற்றிய; 28. 


| 
| 
| 
| 


| 


ll 


IV 


11] 


LV 


போல்வன; 46 
போவன; 28, 48, 49. 
பொலிவன; 19, 22, 25, 29. 
ஒப்பன; 1, 3, 7. 


2143 


இப்பாடல்‌ 51-ஆம்‌ பிரதியில்‌ 
இல்லை. 

நூலிணை; 46 

நூலிடை; 18, 40, 41, 45, 

நூலிழை; 41. 

நூலினை; 19, 22, 25, 41, 

மணிக்குடம்‌; 46-- 

மணக்குடம்‌; 1, 7. 


சுமக்கின்‌ றது; 46-- 
சுமக்கின்ற; 4, 17-20, 22, 28, 
25, 26, 29, 40, 41, 48, 47. 


நுண்ணிடைக்‌; 46 
நுண்ணிடை; 40, கக்‌ ,45. 


போகின்‌ றதொக்கின்றமதி 
யினை; 46 

போகின்‌ றமதியிறா லொப்பன; 
41, 4௦. 

போகின்றமதியிருலொப்பது; 
52. 


2144 


உருகு; 46-- 
உருகும்‌; 26. 


முழைநின்றும்‌; 46-- 
முழைநின்று; 1. 3, 4, 1 15- 
18, 26, 40, 41, 45, 49. 
பெருகு; 46-- 
பெருகும்‌; 20, 26. 
பிறைமருப்பியானை; 46-- 
பிறழ்மருப்பியானை; 20. 
பிறையெயிற்றியானை; 28. 
பருகவாயினில்‌; 46-- 
பருகுவாயினில்‌; 28, 31, 99. 
கையினின்‌ றளிப்பது; 46-- 
கையினின்‌ றளிப்பன; 1, 3, 9, 
T, 12, 18, 16, 27, 28, 41. 


11 


111 


பாட வேறுபாடு 


கையினகொடுப்பது; 20. 
தன்கையினளிப்பது; 15. 


2145 


அடங்கினனெனினும்‌; 46-- 
அடங்கினனென்றும்‌; 26. 
அடங்கினனேனும்‌; 28. 


களிப்பில்‌; 46-- 
களிக்கும்‌; 28. 


இதந்தியத்தியோகியைக்‌; 46 

இந்தியத்தியோகிக்குக்‌; 5, 27. 

இந்தியத்தியோகியர்க்‌; 31, 
41. 


இந்தியத்தியோகியிற்; 18,39. 


இறந்தியத்துயோகியிற்; 40. 
இந்தியத்தோகியிற்‌; 28. 
இதந்தியத்துயோகியைக்‌; 45. 
இற கிலத் திவி! 19, 22, 


கரக்கிலனதுபோல்‌; 46 
கரக்கிலா ததுபோல்‌; 17-19, 
22, 25, 28, 29, 40, 41. 

காட்டுவனதுபோல்‌; 27. 


நின்றுளராயினும்‌; 46 
நின்றுளதாயினும்‌; 12. 
நின்றுளவாயினும்‌; 1-5, 7,20, 
26, 31, 39, 41, 44, 47. 
நின்றனராயினும்‌; 27. 


உருத்தெரிகின்ற; 46-- 

உருத்தெரிக்கின்ற; 1, 9-5, 
7. 15, 16, 19, 20, 22, 29, 
25, 29, 40, 41, 49, 49, 

முகந்தெரிகின்ற; 2. 


பரிமுகமாக்களைப்‌; 46-— 
பரிமுகநிரைகளைப்‌; 4, 44, 47. 
பரிமுகமகளிரைப்‌; 15, 16, 20, 
29, 27, 29, 43, 45. 
பரிபுரமகளிரைப்‌; 17-19, 22, 
24, 25, 26, 40, 41, 49. 
பரிபுரமாதரைப்‌; 28. 


Il 


11] 


IV 


11 


57 


2146 


கூடுகின்றிலர்‌; 46 
கூடுகின்றிலாக்‌; 1-4, 7, 12, 
15-17, 19, 20, 22, 25, 26, 
29, 81, 39, 41, 47. 
கூடுகின்றிலார்க்‌; 5. 
கூடுகின்‌ றவர்‌; 40. 


ஊடுகின்றனர்‌; 46 

ஊடுகின்றன; 4, 47. 

கொழுநரையுருகினர்‌; 46-- 

கொழுநரையுருக்கினர்‌; 4, 15. 

கொழுநரையுருகியே; 19, 22, 
25, 29, 41. 

கொழு நருக்குருகினர்‌; 45, 52. 


நோக்கப்‌; 46-- 

நோக்கிப்‌; 1-8, 5, 7, 15, 20, 
28, 27, 39, 41, 49, 49. 

உவக்கப்‌; 45, 52. 


பாடுகின்றன; 46-- 
பாடுகின்றனர்‌; 4. 


2147 


வில்லிவாங்கிய; 46-- 
வில்லில்வாங்கிய; 20. 
வில்லின்வாங்கிய; 44. 
வில்லுவாங்கிய; 4. 


வல்லிதாங்கழைதாக் கலில்‌; 
வல்லிதாங்கழைதாக்கலின்‌; 2, 
4, 18, 20, 26, 28, 31, 39, 
45, 47, 52. 
வல்லிதாங்கமைதாக்கலின்‌; 4, 
40, 41. 
வல்லிவாங்கமைத்தாகலின்‌; 
27. 
வல்லிவாங்கமைதாக்கலின்‌; 1, 
8, 7, 12, 15, 17, 22, 49. 
வல்லிவாங்கழைதாக்கலின்‌; 
29, 48. 
வல்லிவாங்கமைதாக்கலில்‌; 
41, 
வல்லிவாங்கிமைதாக்கலில்‌; 5. 
வல்லிவாங்குமைதாக்கலின்‌; 
19, 25, 29. ; 


58 


111 


IV 


11 


III 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


வழிந்திழிபிரசம்‌; 46 
வந்திழிபிரசம்‌: 1-4, 7, 19, 20, 
22-25, 41, 49. 


குன்றவர்‌; 46-- 
குன்றுவர்‌; 41, 
கொடி. நெடும்‌; 46 
கொடுநெடும்‌; 4. 


குழிகளை நிறைப்பன; 46-- 

குழிகளை நிறைவன; 44. 

பெருங்குழிநிறைப்பன; 5, 16, 
27, 28. 

சுழிகளை நிகர்ப்பன; 41. 


2148 


ஒருவில்பெண்மையென்று; 
ருவில்பெண்மையை; 1-8, 
7, 17, 28, 99, 41. 

இரதி மை யனது! 4, 
20. 


உருவில்பெண்மையை; 27. 


உடனாடிய; 46 
உடனாட்டிய; 15, 


நீர்கொடு; 46 

நீர்கொண்டு; 1-8, 5, 7, 15- 
20, 22, 28, 25-29, 91, 39- 
41, 48-45, 47, 49. 


கருவி; 46 
கருவின்‌; 2. 


உ திர்ப்பதோர்‌; 46 
உகுப்பதோர்‌; 17, 18, 29, 28, 
40, 41, 48, 49. 


2149 
பஞ்சின்றி; 46 
பஞ்சினில்‌; 1, 9-5, 7, 12, 16- 
20, 22, 28, 25-29, 40, 41, 
48, 45, 47, 49. 
பஞ்சில்நல்‌; 52. 
அமுதநெய்மாட்டிய; 46 
அமுதநெய்யாடிய; 17, 19, 22, 
25, 29, 40. 


II 


111 


IV 


அமுதநெய்யாட்டிய; 15, 16. 
18, 20, 28, 28, 41, 48, 49. 
அமுதினெய்யாட்டிய; 27. 


சீறு; 46-- 
சேறு; 12. 


செறிந்தன; 46-- 
செறிந்தெனப்‌; 5. 
திரிந்தன; 20. 
பேர்கலதிரியா; 46-- 
பேர்கலதிரிய; 1, 8, 4, 7, 1 
18, 26, 27, 31, 39-41, 44, 
45, 47. 
பேர்கலதெரிய; 5, 41, 45. 
பேர்கலதெரிவ; 22, 52. 
பேர்கலதிரிவ; 41, 
போகலதிரிய; 2. 
போகலதெரிவ; 19. 
போகலதிரியும்‌; 20. 
பேர்கிலதெரிவ; 25. 
பேர்கிலதெரிய; 29. 
பேர்கலதெரியா; 12. 
போலயறிரிய; 28. 


மாறின்மண்டிலம்‌; 46 

மாநின்மண்டலம்‌; 12, 19, 20,. 
22. 

மா றிமண்டிலம்‌; 4, 41. 

மாறிமண்டலம்‌; 1, 8, 7. 

நிரம்பிய; 1-5, 7, 12, 18, 17- 
20, 22, 28, 25-29, 31, 39 
41, 48. 44, 45, 47, 49. 

நிரப்பிய; 46 


மற்றொரு; 46 
வேறொரு; 28, 49, 49. 
பரிதியிற்பொலிவன; 46-- 
பரிதியிற்பொலிவது; 5, 18. 
பரிதியைநிகர்ப்பன; 41. 
பருதியிற்பொலிவன; 1, 8, 7௦ 
26-28, 31, 39. 
பருதியின்பொலிவது; 4, 47, 
52 


பருதியின்பொலிவன; 2. 

பருதியைப்பொருவுவ; 12. 

பருதியைப்போல்வது; 15, 19; 
22, 25, 29. 


101 


111 


IV 


பாட வேறுபாடு 


பருதியைப்பொருவன; 28, 
49. 


பருதியைப்போல்வன; 49. 


2150 


அருந்ததிக்கு; 46-- 

அருந்துதிக்கு; 19, 20, 29. 

அருளிய; 46-- 

உதவிய; 5, 18, 16-19, 22, 
25-29, 40, 41, 47. 


படி ந்தெழ; 46-- 

படிந்தென; 27. 

வளைத்தன நிமிர்வ; 16, 19,22, 
25, 27-29, 41. 

வளை ந்துடனிமிர்வ; 46-- 

வளைந்துடனிமிர்ந்த; 18, 28, 
26, 40, 49, 45, 47, 49, 51. 

வளைந்துடனிமிர்த்த; 41. 

வளைந்துடனுதிர்த்த; 20. 

வளைந்தனநிமிர்ந்த; 2, 
15, 31, 39, 41, 44, 

வளை ந்தனனுதிர்த்த; 4. 


கோலவேங்கையின்‌; 2, 4, 17, 
18, 27, 91, 39-41, 45, 52. 
சோலைவேங்கையின்‌; 46-- 


12, 


கொம்பர்கள்‌; 46-- 

கொம்புகள்‌; 1, 4, 7, 12, 17, 
18, 20, 28, 26, 28, 40, 41, 
48, 47, 49. 


பொன்மலர்‌; 46-- 
பொலமலர்‌; 1, 7. 


காலினிற்றொழுது; 46-- 
காலின்வீழ்ந்தன; 41. 
நிகர்ப்பன; 46-- 

நிகர்ப்பது; 19, 22, 25, 29, 41. 
நிகர்வன; 41. 

போல்வன; 28, 48, 49. 


2151 


கொழுந்தே; 46-- 
கொம்பே; 41, 45. 


i 


III 


IV 


59 


உம்பரின்‌; 46 

உம்பர்நின்று; 2, 4, 12, 15, 
17, 20, 28, 26, 41, 48-45,. 
47, 49. 


புனம்‌; 46-— 
புனல்‌; 49. 


குறிஇயின த்து; 46-- 
குறீஇயினைக்‌; 16. 
குறீஇயினை; 28. 
எறிகுருவிந்தக்‌; 46-- 
எறிதரக்குவித்த; 1, 8, 7. 
எறிதரக்குறித்த; 4, 12, 17, 18,. 
23, 26, 28, 40, 41, 48, 45. 
எறிகுவன்குறித்த; 5, 
எறிகுனரந்தக்‌; 25. 
எறிகுனவந்த; 29. 
எறிகுனவந்தக்‌; 19, 22. 
எறிந்தெடவெழுந்த; 41, 45. 
கற்கள்‌; 48 
கற்கொள்‌; 20. 
மீனென; 46-- 
மின்னென; 4, 20, 41, 417. 


விழுவன; 1, &, 7, 15, 17, 18; 
20, 26, 39-41, 45, 47. 

வீழ்வன; 46-- 

வீழ்வது; 16. 

விழைவன; 41. 

மீள்வன; 25. 


2152 


வரிகொள்; 46 
வரிக்கொள்‌; 41. 
வரிகள்‌; 23. 


நோன்சிலை; 2-5, 12, 17-19,. 
22, 28, 26-29, 40, 41, 43,. 
47, 49. 

ஒண்‌ சிலை; 46 

நாண்சிலை; 1, 76 

வெஞ்சிலை; 20. 

வயவர்தம்‌; 46-- 

மலையவர்‌; 44. 


மறிந்த; 46-- 
மடிந்த; 41. 


60 


11 


111 


191 


அயோத்தியா காண்டம்‌ 


மறித்த; 1, 9, 4, 7, 12, 15, 19, 
20, 22, 25, 26, 29, 41, 45, 
47, 49, 52. 

பிரித்த; 28, 48. 

மடித்த; 41. 


காரகில்சுட; 46- 

காரகிற்சுட; 1, 3, 7. 

காரகிற்சுடர்‌; 2, 4, 5, 12, 17, 
19, 20, 22, 25, 27, 29, 41, 
45. 

காழகிற்சுட; 26, 47. 


பசும்புகைப்‌; 46 
பசுங்கதிர்ப்‌; 17, 40, 41, 
பசுஞ்சுடர்ப்‌; 4, 41, 
பரஞ்சுடர்ப்‌; 20. 
பைங்கதிர்ப்‌; 41. 


அரிய; 46-- 
பிறிய; 20. 


ஆகுதிப்‌; 46-- 

ஆகுதி; 41. 

ஆவுதிப்‌; 31, 44. 

புகையொடுமளவிக்‌; 46-- 

புகையொடுமளாவிக்‌; 1-8, 7, 
12, 15, 18, 26, 31, 99, 45, 
7, 52. 


புகையொடுமருவிக்‌; 16, 19, 
22, 25, 27-29, 41. 
தீப்புகையளாவிக்‌; 41. 


2153 


அகினாவிதேனாறும்‌; 46 

அகினாவிதேனூறும்‌; 41. 

அகினாறுதேனாறும்‌; 17, 18. 

அகிலாவிதேனாறும்‌; 2, 4, 20, 
31, 39, 47. 


சோனை; 46— 


சோன; 4. 


சுமைபொருதிடுகிடைத்‌; 
44, 50, 51. 
சுமைபெருதிடுகிடைத்‌; 46-- 


41, 


சுமைபெருதிறுமிடைத்‌; 1, 7, | 


28, 26, 41, 48, 45, 47. 


111 


IV 


11 


சுமைபெருத்துடியிடைத்‌; 17, 
18, 22, 29, 40, 41, 45, 

சுமைபொருத்துடியிடைத்‌; 5, 
19, 16, 19, 25, 27, 28. 

சுமைபொருதிறுமிடைத்‌; 2-4, 
12, 20, 41, 52. 

சுமைபொருதிறுமிடைக்‌; 15. 

சுமைபொருதிறுகிடை; 41. 

சுமைபெருப்பிடியிடைத்‌; 41, 
45 


சுமந்திறுமிறுமிடைத்‌; 91, 41. 
சுமைந்திறுமிறுகிடைத்‌; 99. 


தோகாய்‌; 46-- 
கோதாய்‌; 15. 


வானயாறுமீன்‌; 1, 3-5, 7,12, 
13, 15, 16, 18-20, 22, 29, 
25, 27-29, 40, 41, 49-45, 
47, 49. 

வானயாற்றுமீன்‌; 46-- 

வானயாற்றுமின்‌; 91. 

வானவாறுமீன்‌; 26. 

வானையாற்றுமீன்‌; 41. 


மலர்‌ ந்தனவெனப்‌; 46-- 

மலர்‌ ந்தனமெனப்‌; 26. 

அலர்ந்தனவெனப்‌; 5, 12, 16, 
17, 27, 28, 40. 


வறந்த; 46-- 
அலர்ந்த; 26. 


கானயாறுகள்‌; 46-- 
கானவாறுகள்‌; 26. 
கானியாறுகள்‌; 15. 


கணமணி; 46-- 

கனமணி; 44. 

கதிர்மணி; 1-8, 5, 70) 18, 15, 
18-20, 22, 23, 25-29, 91, 
39-41, 49-45, 47, 49, 52. 


2154 
செஞ்செவே; 46-- 
செஞ்சவே; 2-4. 
தெரிவ; 46-- 
தெரிய; 26, 49. 


117 


11 


117 


IV; 


பாட வேறுபாடு 


விஞ்சை நாடியர்‌; 46-- 
விஞ்சை நாட்டியர்‌; 16. 
விஞ்சை நாட்டவர்‌; 20. 
ஊடியவிமலப்‌; 4, 12, 15, 17, 
20, 41, 45, 52, 
ஊடினர்விமலப்‌; 46-- 
ஊடியர்விமலப்‌; 2. 
ஊடியவியல்பால்‌; 28. 
அடியவிமலப்‌; 19, 29, 25, 26, 
41, 48, 47, 49, 51. 
ஓடியவிமலப்‌; 22, 29. 


2155 


செம்பொனின்றொளைபுரை; 
46— 

செம்பொனின்றொளைபுரி; 4, 
29, 49, 49. 

தண்புனற்சுழிபுரை; 41, 45, 
02. 


தண்புனற்சுழிபுரி; 41, 

உ ந்தியின்றுணேையே; 46-- 

உந்தியன்றுணையே; 15. 

உந்தியென்றுணையே; 4, 5, 
12, 16-20, 22, 29, 25, 26, 
40, 41, 49, 47, 49. 

உந்தியந்தோகாய்‌; 45, 52. 


அருவியோடிழிவன; 46-- 


அருவியூடிழிவன; 41. 
அருவிகள்பொழிவன; 1, 9, 7, 
41. 


மேவியவரம்பையர்‌; 46-- 
மேவியரகில்புரை; 20. 
மேவியவாடையர்‌; 4, 417. 
அறல்புரைகூ ந்தல்‌; 46-- 
அறல்புரைகூந்தற்‌; 99. 
அறல்புரையோதி; 1, 3,17, 41. 
அகில்புரைகூ ந்தல்‌; 4,26, 47, 
49. 


செறிமுகிற்கூ ந்தல்‌; 20. 
நீக்கிய; 1, 59, 7, 41. 
நீங்கிய; 46-— 


நறுமலர்‌; 46-- 
மலரிவை; 4, 12, 15, 20, 29, 
26, 41, 48, 49. 


11 


111 


IV 


61 


2156 


சிலைக்குன்றவர்‌; 46 

சிலைக்குன்றுவர்‌; 41, 

சினக்குன்றவர்‌; 1, 8, 4,7, 12, 
15, 17-20, 22, 28, 25, 26, 
29, 40, 41, 48, 45, 417. 


பறையெடுத்தொரு; 46-- 
பறையெடுத்துநின்று; 25. 
கடுவனின்‌ றடிப்பது; 46 
கடுவனின்‌ றடி.ப்பன; 16, 27. 
அடிப்பதோர்கடுவனைப்‌; 25. 
பாராய்‌; 46-— 

காணாய்‌; 18. 


எட்டினள்‌; 46-- 

எட்டின; 12. 

ஒட்டினள்‌; 2. 

வெட்டினள்‌; 15. 

பிடித்திதற்கிது; 46-- 

பிடித்ததற்கிது; 2, 20, 25, 26, 
28, 31, 39, 40, 47, 

பிடித்ததிற்கிது; 17. 

என்னாக்‌; 46-— 

என்னக்‌; 1,8,4, 7, 12, 15, 
19, 20, 22, 25, 26, 29, 41, 
417. 


கறைதுடைக்குறும்‌; 1, 3-5, 1, 
12, 15, 17-20, 22, 28, 25- 
29, 40, 49, 45, 47, 49, 51. 

கறைதுடைக்குறு; 46-- 

கறைதுடக்குறு; 41, 

பேதையோர்கொடிச்சியைக்‌; 
46— 

கொடிச்சியோர்பேதையைக்‌; 
17, 18, 40. 


2157 


பல்பகல்‌; 46-— 
பல்கலன்‌; 28, 49, 49. 
பற்பகல்‌; 91, 41, 51. 


அன்பரிற்பிரிந்தனர்‌; 18, 17, 
18, 28, 40, 45. 
அன்பரிற்பிரிந்தவர்‌; 46 


11 


{II 


IV 


11 


III 


அயோத்தியா காண்டம்‌ 


அன்பரைப்பிரி ந்தனர்‌; 1,9-5, 
7, 12, 15, 16, 19, 20, 22, 
23, 25-27, 29, 41, 48, 47, 
49. 

அன்பரைப்பரி ந்தவர்‌; 2. 


இயம்புவ; 46 
இயம்புவது; 1, 9, 7, 12, 15, 
19, 22, 25, 29, 40, 41, 49, 


இயம்புவம்‌; 16. IV 


சூரரமகளிர்‌; 46-- 
சூரரமகளீர்‌; 26, 30, 82, 51. 


சுரர்மணிமகளிர்‌; 2, 


படுத்துவைகிய; 46 
படுத்துலர்‌் ந்தன; 41, 
பல்லவ; 46-— 

பல்லவச்‌; 2, 8, 16, 26, 41. 


2158 


நினைந்தபோதினும்‌; 46-- 
கினைத்தபோதிலும்‌: 17, 40, 
45. 
தினை த்தபோழ்தினும்‌; க, 2, 
47. 
நேரிழைநிறைதேன்‌; 46 A 
நேரிழைநின்ற; 26. 
நேரிழாய்நிறைதேன்‌; 1, 9, 7, 
18, 17, 18. 
நேரிழாய்நின்ற; 41. 


கோங்கினில்‌; 46 

கோங்கினின்‌; 31. 

வயின்றொறும்‌; 46-- 

வயின்கொளத்‌; 2, 4, 5, 12, 
15-20, 22, 28, 25-29, 40, 
41, 43-45, 47, 49. 


தொடுத்துக்‌; 46 

தொடுத்த; 12, 15, 28, 48, 49. 

குனிந்தவூசலிற்‌; 46 

குனிந்தபூசலிற்‌; 26, 27. 

எடுத்தவின்குறிஞ்சிக்‌; 46-- 

எடுத்தவின்குறிஞ்சி; 2, 4, 5, 
41 


117 


எடுத்தவிண்குறிஞ்சி; 41, 
எடுத்தவண்குறிஞ்சிக்‌; 17, 18, 
40. 


எடுத்தவன்குறிஞ்சிக்‌; 28, 48, 
எடுத்தமென்குறிஞ்சிக்‌; 27. 
எடுத்தனர்குறிஞ்சிக்‌; 20. 
எடுத்துவிள்குறிஞ்சிக்‌; 1, 8, 7. 


பாடல்கேட்டு; 46-- 
பாடலின்‌; 1, 3, 5, 7, 16, 19, 

22, 28, 25, 27, 29, 41, 48. 
பாடலில்‌; 15, 49. 


வருவன காணாய்‌; 46-- 
வருவனபாராய்‌; 18. 
வளர்வன காணாய்‌; 41, 45, 52, 


2159 


இனியாய்‌; 4,5 12, 15-19, 
22, 28, 25-27, 29, 40, 41, 
49, 45, 47, 49. 

இனியோய்‌; 46-- 

இனியே; 91. 


அலவுநுண்டுளி; 46-- 

அலவுதண்டுளி; 1, 9, 7, 16, 
27, 28, 41. 

உலவுதண்டுளி; 5. 

அலவனுண்டுளி; 12, 17, 19, 
22, 28, 25, 29, 41, 48. 

அலைவநுண்டுளி; 49, 

அருவிநீரரம்பையர்‌; 46-- 

அருவிகளரம்பையர்‌; 12, 19, 
22, 29, 48, 49. 

அரம்பையரருவிநீர்‌; 25. 

ஆடக்‌; 46-- 

உவப்பக்‌; 5. 

கலவை; 46-- 

கலவைச்‌; 52. 


கொடுத்த; 46-- 
தொடுத்த; 27. 


11 


109 


av 


பாட வேறுபாடு 


2160 

இப்பாடல்‌ 51-ஆம்‌ பிரதியில்‌ 
இல்லை. 

குலிகமிட்டு; 46-- 
குலிகமெட்டு; 29. 
குலிகமீது; 41. 
செப்போர்‌; 46-- 
செம்பொர்‌; 5, 16, 27. 
செம்போர்‌; 26. 


கொம்புதாங்கியது; 2-4, 7, 
12, 18, 17-19, 22, 23, 25, 
26, 29, 31, 39-41, 43, 45, 
47, 49. 

கொம்பர்தாங்கியது; 46 

கொம்பர்தாங்கிய; 28. 

கொம்புதாங்கினது; 1. 

வனமுலைக்‌; 46-— 

துணைமுலைக்‌; 19, 22, 25, 29, 


அலர்கதிர்‌; 46 

அலைகதிர்‌; 2, 4, 26, 41, 47. 

அணுகப்‌; 46-- 

கணவர்‌; க்‌, 12, 15, 17-19, 
22, 25, 26, 29, 40, 41, 45, 
47, 49. 

அடையப்‌; 20, 44. 


மாமுடி; 46-— 

மால்முடி; 96. 

மிலைச்சியதொப்பது; 46-- 

மிலைச்சியதொப்பன; 1, 9, 7, 
15, 16, 28, 41. 

மிலச்சியதொப்பது; 26. 


2161 
இப்பாடல்‌ 15-ஆம்‌ பிரதியில்‌ 
இல்லை. 
மடந்தைமார்களில்‌; 46-- 
மடத்தைமார்க்கொரு; 41, 45, 
52. 
திலதமே; 46-- 
திலகமே; 5. 
மணிநிறத்திணிகல்‌; 46-- 
மணிநிறத்திணிக்கல்‌; 91. 


II 


III 


68 


மணிநிறத்தணிகல்‌; 4, 28, 48. 
மணிதிறத்தடுத்த; 44. 
மணிநிறைத்தடுத்த; 41, 45. 


பாறையில்‌; 46-- 

பாறையின்‌ ; 1-5, 7, 12, 16- 
20, 22, 29, 25-29, 31, 99, 
40, 43-45, 417. 


வேயினஞ்சொரிகதிர்‌; 46 

வேயினஞ்சொரிமணி; 5, 16, 
17, 27, 40, 41. 

துளைக்கழைசொரிதரு; 45. 


இமைப்பனவெக்கிளஞ்செக்‌ 
கர்‌; 46— 
இமைப்பனவெஃகிளஞ்செக்‌ 
கர்‌; 5, 41. 
இமைப்பனவெக்கிருள்செக்‌ 
கர்‌; 1, 8, 7,27. 
இமைப்பனவெஃகிருள்செக்‌ 
கர்‌; 45. 
இமைப்பனவெந்திளஞ்செக்‌ 
கர்‌; 45, 
இமைப்பனவெயிலினஞ்செக்‌ 
கர்‌; 28, 48. 
இமைப்பனவேயிளஞ் செக்‌ கர்‌: 
49. 
இமைப்பனவெரிகதிர்ச்செக்‌ 
கர்‌; 17, 18, 28, 40, 41, 45. 
இமைப்பனவெருளறச்செக்‌ 
கர்‌; 41. 
இமைப்பனவெனக்கிளர்செக்‌ 
கர்‌; 4, 
இமைப்பனவேகிளஞ்செக்கர்‌; 
20. 
மப்பனவிருளறச்செக்கர்‌; 
2, 19, 22, 25, 29, 45. 
இமைப்பனவினிதிளஞ்செக்‌ 
கர்‌; 12. 
இமைப்பிலன்வெஃகிளஞ்செக்‌ 
கர்‌; 31. 
இமைப்பினிலெக்கிளஞ்செக்‌ 
கர்‌; 41, 


IV வானிடைத்தாரகை; 46-- 


வானிடைத்தாரகைக்கு; 19, 
22, 25, 29. 


வானிடைதாரகை; 31. 


ட 


11 


117 


அயோத்தியா காண்டம்‌ 


நிகர்ப்பண; 46 


புரைவன; 1, 3. 7, 17, 18, 40, 
41, 


ஒப்பது; 25, 
ஒப்பன; 19, 22, 29. 


2162 


குழுவுநுண்டொளை; 46 

குழுவினுண்டொளை; 1, 8, 7, 
18, 41, 47. 

குழுவிநுண்டுளை; 4, 12, 15, 
17, 26, 40. 


வேயினும்‌; 46 


வேயினம்‌; 4. 


வேய்ங்குழல்‌; 1, 9, 5, 7, 15, | 


20, 23, 27, 41, 48. 
வயங்குழல்‌; 49. 


குறிநரம்பெறிவுற்று; 46 
குறிநரம்பெறியுற்று; 47. 
குறிநரம்பெழுவுற்று; 41. 
குறுநரம்பெறிவுற்று; 19, 22, 
209. 
எழுநரம்பரிவுற்று; 20. 
குன்ளலயிவும்று, 28. 
எறிநரம்பெறிவுற்று; 27. 
எழுநரம்பெறிவுற்று; 8, 7. 
எழுநரம்பெறியுற்று; 1. 
ஏழ்‌ நரம்பெறிவுற்று; 41. 


எழுவு; 46-- 

ரன்‌ டை யாய, 20, 
2, 25, 29, 49. 

எழுவ; 26. 


னிய ; 46— 
வ 41, 45. 


மலர்விரிந்தநாண்‌; 1, 3, 5, 7, 
12, 16-18, 20, 28, 27, 28, 
40, 41, 48-45, 49, 52. 

மலர்விரிய நாண்‌; 46-- 

மலர்விரிந்தன; 19, 25, 29, 
41. 

மலர்விரிந்திடும்‌; 22. 

மலர்விரியுநாண்‌; 15. 

இலைவிரிந்த நாண்‌; 4, 26, 47. 


IV 


[1 


III 


IV 


மிடைந்த; 46 

இடைந்த; 41. 

விரிந்த; 4, 20, 26, 47. 

பழுவம்வெங்கனல்‌; 46-- 

பழுவம்வெங்கனற்‌; 81. 

பழுவவெங்கனல்‌; 5, 12, 
16, 25, 27. 


ஒப்பது; 1, 5, 7, 16, 25, 27, 
41. 


15, 


ஒப்பன; 46 
ஒப்பதும்‌; 19, 29. 


2163 


பெய்தனவனையகைம்‌; 46 

பெய்தனவனையகை; 2, 5, 15, 
45. 

பெய்தனவானகைம்‌; 4, 47. 

பெய்தனவாணகை; 26. 

பெய்வனவனையகைம்‌; 26. 


தொளைகொள்‌; 46 
துளைகள்‌; 40. 


தாழ்தடக்கைந்நெடும்‌; 46-- 

தாழ்தடக்கையெனும்‌; 19, 
22, 41. 

தாட்டடக்கை ந்நெடும்‌; 31,89. 

தாட்டடக்கையெனும்‌; 19, 22, 
29. 


துருத்தியிற்‌; 46 
தடங்களிற்; 4, 20, 26. 


மூப்பினர்‌; 46 
மூப்பினார்‌; 4, 20, 26. 
மூப்பினார்க்கு; 47. 


அருந்தவர்க்கருவிநீர்‌; 46-- 
அருந்தவக்கருவிநீர்‌; 26. 


களபமால்கரி; 46-- 
களபமால்வரைக்‌; 28. 
கவளமால்கரி; 2, 44. 
களவமால்கரி; 4, 


குண்டிகைச்‌; 1, 8-5, 7, 15, 
27-29, 40, 41, 45. 
குண்டி கை; 46-- 


11 


1 


பாட வேறுபாடு 


2164 
இப்பாடல்‌ 15-ஆம்‌ பிரதியில்‌ 
இல்லை, 
வடுவின்‌; 46-- 
வடிவின்‌; 1, 8, 7, 12, 18. 


மாவகிரிவையெனப்‌; 46-- 
மாவகிரவையெனப்‌; 1, 8, 4, 
7, 28, 25, 27-29, 48, 47. 

மாவகிரொப்பெனப்‌; 12. 

மாவகிர்வாளெனப்‌; 41, 45. 

மாவடுவகிரெனப்‌; 19, 17, 18, 
41. 

மாமடுவகிரெனப்‌; 40. 

மானினமிவையெனப்‌; 20. 


மூப்பினரேக; 46-- 
மூப்பினரென்ன; 4, 5, 12, 20, 
26, 27, 41, 47. 


கூனல்வானீட்டின ; 46 

கூனல்வானீட்டிய; 28. 

கூனல்வானீட்டியங்கு; 41, 
45. 

கூனவானீட்டின; 41. 

கூலவானீட்டின; 2, 4, 16, 
18, 19, 22, 25, 29, 40, 41, 
45. . 

கோலவானீட்டின; 41. 


உருகுறுநெஞ்சக்‌; 46-- 

உருகுறுதெஞ்சிற்‌; 20. 

உருகினநெஞ்சக்‌; 41. 

உருகின நெஞ்சிற்‌; 41. 

அவர்கையிற்கொடுத்துக்‌; 41, 
45 


அருகுறுநெஞ்சக்‌; 41. 
2165 


இப்பாடல்‌ 22--ஆம்‌ பிரதியில்‌ 
இல்லை. 

பரந்தபேரல்குல்‌; 46-- 

படர்ந்தபேரல்குல்‌; 1, 3, 7, 
17, 28. 

பரந்தபொற்குயிலே; 31, 39, 
41. 


(5) 


11 


111 


IV 


11 


65. 


நூன்மணி; 46-- 

நுண்மணி; 49. 

நூலணி; 29, 41, 45, 52. 

மார்பினர்‌; 46 

மார்பினர்க்கு; 19, 22, 29. 

ஆகுதிக்கியையக்‌; 5, 17, 27, 
28, 41, 52, 

ஆகுதிக்கியைந்த; 46 

ஆகுதிக்கிசையக்‌; 19, 25, 29, 
40, 45, 

ஆவுதிக்கியைந்த; 31. 

ஆவுதிக்கியையக்‌; 89. 

மயில்குறுகினநெடுஞ்சிறை; 
1-5, 7, 15, 17, 25, 40, 41, 
45, 50, 51. 

மயிற்குறுகினநெடுஞ்சிறை; 
46— 


மயிலருஞ்சிறையானது; 20. 


குண்டத்திலடங்கெரி; 1, 8-5, 
7, 12, 15-17, 20, 29, 26, 
217, 40, 41, 48, 45, 47, 49, 
52. 

குண்டத்தின்வயங்கெரி; 46 

குண்டத்தினங்கெரி; 41, 

குண்டத்திலங்கெரி; 28, 41. 


குண்டத்தில்வயங்கெரி; 41, 
குண்டத்துத்தடங்கெரி; 19, 
25, 29. 
2166 


குழலாய்மயிற்‌; 46 
குழலாய்வளைப்‌; 1, 3, 5, 7, 12, 
15, 16, 19, 22, 28, 25, 27- 
29, 41, 48, 49. 
குழலார்மயிற்‌; 20. 
குழையாய்வளைப்‌; 45. 
அருங்கலமே; 46-- 
இருங்கலமே; 19, 22, 41. 


மார்பினுக்கியைவுற; 46-- 

மார்பினுக்கியைபுற; 5, 16 

மார்பினுக்கியையுற; 27. 

மார்பினுக்கியைவன; 28, 41. 

மார்பினுக்கிசைவன; 17, 18, 
40, 41, 45. 


06 அயோத்தியா காண்டம்‌ 


மார்பினுக்கிசைவுற; 12, 15, மாக்களிற்பிறங்கிய; 12, 15, 


19, 22, 28, 25, 29, 41, 48, 28, 43, 49. 
45, 49. மாக்கனிபிறங்கிய; 17-19, 22, 
ஆகு திக்கியைவுற; 41, 25, 29, 40. 
நாடிச்‌; 46 பிறங்கியவாழை; 46 
நாட்டிச்‌; 20. பிறங்கினவாழை; 20, 26, 47. 
வாழையங்கனியோடு; 17, 18 
111 பஞ்சினிற்சிக்கறத்‌; 46-- ்‌ 10 ட்‌ 
பஞ்சினிற்சிக்குறத்‌; 1, 8, 4, 7, வாழையிற்பலவின்‌; 99, 48, 
15, 16, 19, 20, 22, 28, 25, | 49. 
ரட்‌ ட்‌ 91, 99, 41, 49, 44, | வாழையிற்பலாவின்‌; 12, 15. 
பஞ்சினிச்சிக்குறத்‌; 27. இர! அரிய; 46-- 
பஞ்சினூல்சிக்க றத்‌; 41. கரிய; 4. 
ந்சினூல்சிக்குறத்‌; 17, 18, | 
15 பல்‌ க ட கடுவன்களன்புகொண்டு; 
212 
இர ததா தமாம்‌... கடுவன்களரிதுகொண்டு; 45. 
தி ந்தநூமறமாப; 41, | வனாஸி t டு; 
தெரிதனதேமாப்‌; 15. | ஈட மண்டினிது கொல்‌ 


தெருட்டுநூறேமாம்‌; 1, 8, 7, 
20, 26, 41, 47. 
திரித்தநூறேமாப்‌; 5, 19, 22, 
25, 29, 45, 
திரித்தநூறேமாம்‌; 4, 28, 41, அளிப்பக்‌; 46 
49, அளித்த; 4, 20, 26, 47. 


கடுவன்கள்கடி துகொண்டு;1, 
8-5, 7, 12, 13, 16-20, 22, 
29, 25-29, 40, 41, 48, 49. 


திரித்தனதேமாப்‌; 17, 18, 27, 


28, 40. IV கரியமாகிழங்கு; 46-- 
திரித்தனதேமாம்‌; 41. கரியமாக்கிழங்கு; 1-8, 5, 7, 
12, 18, 15, 25, 26, 28, 29, 
IV பலம்பெய்‌; 46-- S17 99-26 
பலங்கள்‌; 12, 15, 19, 22, 25, கரியமாக்கள்கிழங்கு; 41. 

41. . கரிகள்மாக்கிழங்கு; 19, 22. 
பலன்கள்‌; 29. அரியமாக்கிழங்கு; 4, 20. 
மந்திகள்‌; 46-- ட்‌ i ; 
மந்தியொடு; 5, 17, 18, 27, அறத ப்ப தது 

28, 40, 41. அகழ்‌ ந்தனகொணர்ந்தன; &, 

5, 7, 16, 26, 27, 47. 
2167 அகழ்ந்தனகொடுப்பன; 19, 
22, 29, 41. 


1 தெரிவைமார்க்கொரு; 46 


தெரிவையர்க்கொரு; 19, 22, அகழ்த்தவர்கொடுப்பனா்‌ 


அகழ்ந்தவர்க்கொடுப்பன; 12, 


41. அகழ்ந்தவர்க்கொணர்ந்தன; 
11 மாக்கனிபலாக்கனி; ' 41, 45, 17, 18, 23, 40, 48, 49. 
52. அகழ்ந்தவர்க்கருள்வன; 41. 
மாக்களிற்பலாக்களிற்; 46-- அகழ்வனகொணர்வன; 18. 


மாக்கனிபலாக்களின்‌; 40. அமர்ந்தனகொணர் ந்தன; 20. 


11 


111 


பாட வேறுபாடு 


2168 


ஐவனக்குரல்‌; 46-- 
ஐவணக்குரல்‌; 44. 
ஏனலின்கதிரிறுங்கு; 1, 8, 5, 
T, 12, 18, 15-19, 22, 28, 
25, 27, 29, 40, 41, 48, 45, 
49, 52. 
தினைக்கதிரிறுங்கவை; 46-- 
தினைக்கதிரிறுங்கிவை; 2, 4. 
ஏனலின்கதிரொடங்கு; 28. 


அவரை; 46-- 
ஒடித்து; 2, 4, 26, 47. 


வணக்குறுவேயினமீன்‌ ற; 


வணக்குறுவேயினின்‌ நீன்ற; 
2 


வணக்குறுவேயினினின்‌ ற; 91. 

வணக்குறுவேணு நன்‌ றீன்ற; 
26, 47. 

வணக்குறுவேணுநின்றீன்ற; 
4, 20 


வணக்குறுவேயினிதீன்ற; 39. 
வணக்குறுவேழம்நின்‌ நீன்ற; 
5, 15, 28, 41, 48, 44, 49. 
வணக்குறும்வேழம்நின்‌ 
நீன்றன; 12, 19, 22, 25, 
28, 29, 45. 
வணக்குறுவேழம்நின்றளித்த; 
, 41 
வணக்‌ ம்வேழம்‌ நின்‌ 
ளித்த: 17, 18, 40. ல்‌ 
வணக்குறவேயினமீன்ற; 41. 
வணக்குறவேழம்நின்‌ நீன்ற; 
1, 5, 7, 16 
வளைக்குறவேழம்நின்‌ றீன்‌ ற; 
217. 7 


வணக்கிய; 46-- 
வணக்கில; 2, 4, 41. 
வணக்கிலர்‌; 26, 28, 47. 
வணக்கமில்‌; 20. 
வனப்பறு; 41, 45. 


புரைதொறும்‌; 46 
அறைதொறும்‌; 5. 


67. 


்‌ புகுந்துன்‌; 40 


புகுந்துண்‌; '26, 27. 
புகுந்து; 2, 20. 
புகுந்தங்‌; 8, 44. 
கைவணத்தவாய்க்‌; 46-- 
கைவணக்கவாய்க்‌; 2, 4. 
கைவணக்குவாய்க்‌; 20. 


கைநகத்தவாய்க்‌; 41, 45. 


கிள்ளைதந்தளிப்பன; 46-- 
கிள்ளைகளளிப்பன; 28. 


கிள்ளைகொண்டளிப்பது; 25. 


11 


IIT 


2169 
எயிற்றொடுமெடுத்துடன்‌; 
46— 


எயிற்றொடுமெடுத்தன; 5, 16- 
18, 27, 28, 40. 

எடுத்துடலெயிற்றொடும்‌; 26. 

எடுத்துடனெயிற்றெொடும்‌; 1, 
3, 4, 7, 12, 15, 19, 22, 25, 
81, 39, 47, 49. 

எடுத்துடனெயிற்றொடு; 2, 20, 
29, 41, 43-45, 

இடித்துடனெயிற்றொடும்‌; 29. 

விழுங்கும்‌; 46-- 

அழுங்கும்‌; 26. 

கடிய; 46-- 

கடிகொள்‌; 4, 12, 15, ப 28, 
26, 41, 43, 47. 


கற்றறிந்தவரென; 46-- 


- கற்றுணர்‌ ந்தவரென; 28, 27, 
49. 


43, 
அடங்கிச்‌; 46 
வணங்கிச்‌; 20, 41. 


சென்னியர்‌; 46-- 
சென்னிய; 12. 


தாழ்விலர்தாமிதித்தேறப்‌; 
. 46— 


தாழ்விலதாய்மிதித்தேறப்‌; 
12. : 
தாழ்விலர்தாமிதித்திவரப்‌; 16, 
23, 49, 49. 
தாழ்விலர்‌தாம்பிடித்தேறப்‌; 
தந்‌ 


ர்‌ 


08 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


தாவிலர்தாமிதித்தேறப்‌; 41. 

தளர்விலராய்மிதித்தேறப்‌;19, 
22, 25. 29, 41. 

தளர்விலார்தாமிதித்திவரப்‌; 5. 

தளர்விலார்தாமிதித்தேறப்‌; 
15. 

தளர்விலார்தாமிதித்துவரப்‌; 
21 


தளர்வினார்தாமிதித்தேறப்‌; 
19, 45. 

தளர்வினார்தாமிதித்திவரப்‌; 
28. 


தாழ்விலாதவர்மிதித்தேறப்‌; 
17, 16, 40, 41. 
தாழ்விலர்தாமிடத்தேறப்‌; 1, 
( 


படிகளாமெனத்‌; 19, 22, 23, 
25, 29, 41, 48, 49, 52. 

படிகடாமெனத்‌; 46 

படிகடானெனத்‌; 17, 40. 


ஈழ்வரைக்கிடப்பன; 1, 3, 5, 

7, 28, 40, 45. 
தாழ்வரைகிடப்பன; 46— 
தாழ்வரைகடப்பன; 20. 


பாராய்‌; 46-- 
காணாய்‌; 15. 


2170 


அருந்தவம்‌; 46 
அருந்தவர்‌; 1, 3, 7. 
முடித்தவர்‌ துணைக்கண்‌; 46 
முடித்தவரணைந்த; 5, 18, 16, 
20, 28, 41. 
முடித்தவரனைய; 41. 
முடித்தவரனையத்‌; 12, 15, 18, 
19, 22, 28, 40, 48, 49. 
த்தவரணைத்தும்‌; 29. 
எய்‌ 25. 
முடிந்தவரணை ந்த; 1, 8, 7. 
முடித்தவன்துணைக்கண்‌; 2, 
கக்‌. 


முடித்தயன்‌ துணைக்கண்‌; 4, 
47. 


முடித்தவாயணைக்கண்‌; 26. 
உடைத்தவரணை ந்த; 27. 


11 


111 


IV 


வேய்ந்தவரொத்தவர்‌; 46 
வேய்ந்தனரொத்தவர்‌; 2, 41. 
வேய்ந்தனரொத்தனர்‌; 25. 
வேய்ந்தனவொத்தவர்‌; 19, 
22, 27-29. 
வேய்ந்தெனவொ த்தவர்‌; ! &0, 
வேந்தனவொத்தவர்‌; 1, 8-5, 
7, 18, 15-18, 20, 28, 24, 
49, 44, 49. 
வேந்தனவொத்தன; 12. 
தந்தவரொத்தனர்‌; 26. 
தந்தவரொத்தவர்‌; 47. 


விண்டருவான்‌; 46-- 
விண்டரற்கு; 41. 


தூர்ப்பன; 46-- 
தூர்த்தன; 1, 9, 7, 18, 28, 41, 
43. 


வெயிலுக; 1, 8, 7, 27, 28, 41, 
52. 

வெயிலென ; 46— 

வெயிறர; 24, 

விளங்கும்‌; 46 

இயங்கும்‌; 29, 48. 

வீங்கும்‌; 12, 17, 18, 40. 

வீசும்‌; 41. 


மானங்கள்‌; 46-- 
அன்னங்கள்‌; 27. 
போவனவருவன; 46-- 
வருவனபோவன; 2, 28. 


2170 (a) 

நெய்கொள்; 46 
நெய்கள்‌; 19, 22, 25, 29, 41. 
நீ ருண்டுநெருப்புண்டு; 46-— 
நீருண்டுநெருப்பென; 41. 
உண்டுநீருண்டுவெண்‌; 

22, 25, 29. 
உண்டுநீருண்டுவெந்‌; 41. 
ஊனுண்டுநீருண்டு; 5, 18; 

16, 


19, 


ஊனுண்டுநெருப்புண்டு; 20.. 
நீண்டமைநிறைந்த; 46-- 
நீண்டமைந்நிறைத்த; 41. 


11 


117 


iv 


பாட வேறுபாடு 


நீண்டமைநிற்க; 41. 

.நீண்டகநிறத்த; 20. 

நீண்டகநிறைந்த; 2, க்‌, 26, 
44, 


நீண்டுமைந்நிறைந்த; 52. 
நீண்டகம்‌ நிறைத்த; 41. 
.நீண்டகன்‌ நிறைந்த; 1, 3, 7. 
.தீண்டகைநிறைந்த; 17, 18, 
28, 39, 48, 49. 
நீண்டசெந்நிறத்த; 15. 
நீண்டுமைநிறைந்த; 45. 
'நெருப்புணா நிறத்த; 28, 
நெருப்பெனநிறத்த; 5, 
16, 19, 22, 29. 
நெருப்பென நிமிர்த்த; 25. 
நிறத்தமைந்நீண்ட; 41. 
நெய்கொழுப்புண்டு நீருண்டு 
நெருப்பெனநிறத்த; 27. 
வைகொள்‌; 19, 20, 22, 25, 
af, 28, 47 
வய்கொள்‌; 46-- 
கைகொள்்‌; 26, 41. 
மறுகுறுங்கண்ணாய்‌; 46-- 
மறுக்குறுங்கண்ணாய்‌; 1, 3-5, 
7, 20; 27 
மறுகுங்கட்கண்ணாய்‌; 15. 


18, 


மெய்கணோகின்ற; 46-- 

மெய்கொணோகின்ற; 16. 

மெய்கொணோக்கிநல்‌; 1, 3, 4, 
ர்‌, 47. 

மெய்கொணோக்க நல்‌; 26. 

மொய்கொணோகின்ற; 25. 

வெய்கொணோக்கிநல்‌; 20. 

யிடிகளைவிரும்பிய; 46-- 

பிடிகளைவிரும்பின; 26. 

பிடிகளைவெருவிய; 5, 16, 27, 
28. 

பிடிதனைவிரும்பிய; 47. 

கைகள்‌; 9, 19, 20, 22, 25-28, 
47. 

கய்கள்‌; 46-- 

கோகில; 46 

நோக்கில; 41. 

நீக்கில; 1, 4, 7, 26, 45, 417. 


11 


117 


62 


நீட்டிமெய்‌; 45. 

தோகிலது; 3. 

நோவல; 5, 28. 

நேோதரத்‌; 27. 

தாங்கின; 46-- 

தாங்கிய; 1, 5, 7, 19, 22, 28, 
29. 

தாங்கியே; 25, 27. 

தாங்கல; 4. 

தடவிநின்று; 45. 

ஆகிய; 3 

நிற்பன; 46-- 

அணைப்பன; 45. 

கைகணுக்கிலவாங்கநிகர்ப்‌ 
பனகாணாய்‌; 20. 


2170 (b) 
விடங்கொணோக்கி; 46 
விடங்கொனேக்கி; 4. 
விடங்கணோக்கி; 17, 20, 25. 


முழைபுகப்‌; 46-- 
முழைப்புகப்‌; 2. 
முழைபுகாப்‌; 19, 22, 25, 29. 
முழைபுக்குப்‌; 20, 41. 
முழைதொறும்‌; 28. 
மழைமுகம்‌; 45. 

பதைப்பன; 46-- 
புதைப்பன; 41. 


ஆளிகளெனக்கொடு; 46-- 
ஆளிகளெனக்கொண்டு; 15, 
45 


யாளிகடனைக்கண்டு; 41. 


வாளரியெனக்கொடு; 18. 

வாளரியெனக்கொண்டு; 1-5, 
7, 16-20, 22, 238, 25-29, 
39-41, 48, 44, 47, 49. 


மழையினமுழங்கக்‌; 46 

மழையினமுழக்கக்‌; 16. 

மழையினமுழங்கிக்‌; 41. 

மழையினின்முழங்கக்‌; 41. 

மழையினின்முழங்கிக்‌; 22. 

மழையுடன்முழங்கக்‌; 1-4, 7, 
15, 20, 26, 41, 44, 45, 47, 
49. 


70 
IV 


111 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


இரிவன; 46-- 
பிரிவன; 41. 


2171 


இயம்பினன்‌; 46 
அன்பினன்‌; 41, சீக்‌, 45. 


எதிர்வர; 46 

எதிரெழ; 5, 19, 27, 28. 

எதிர்கொள; 19, 22, 25, 29, 
41. 


வினையினிங்கிய; 46 

வினையறீங்கிய; 4, 20, 28, 25, 
43, 49. 

வினையைநீங்கிய; 28. 


மெய்யெனுமாதவம்‌; 46— 
மெய்யெனுமா தவன்‌; 90. 
மெய்யினுமாதவம்‌; 18, 40. 


மைந்தன்‌; 46-- 
அமைந்தான்‌; 41, 


2172 


மாவியலுதயமாம்‌; 46 
மாவியலுதயமா த்‌; 1, 8, 7. 
மாவியலுதயத்து; 27. 


துளபவானவன்‌; 46-— 
துளபவாவினன்‌; 41. 
துளபமாதவன்‌; 41. 
துளவவானவன்‌; 28, 41, 48- 
45. 
துளவமாதவன்‌; 41. 
துழதிவானவன்‌; 8, 12, 18, 
15, 16 ்‌ 
துளதிவானவன்‌; 5, 18, 19, 
22, 24, 25. 28, 29, 41. 
துளதிமானவன்‌; 49. 
துளசிவானவன்‌; 40. 
துளரிவானவன்‌; 2, 4. 
துணரிவானவன்‌; 26, 47. 
மன்னுவானவன்‌; 27. 


பகையிருளவுணர்‌; 46-- 
பகையிருளவுணன்‌; 12. 
பகையிருள்புணர; 28. 
கானிருளவுணர்‌; 27. 


111 


IV 


11 


Ill 


1817 


வீந்துகக்‌; 46-- 

வீய்ந்துகக்‌; 12, 17, 27, 45, 
22. 

வீங்கிய; 19, 22, 25, 29, 41, 

வெந்துக; 26. 


காவியல்‌; 46-- 
காவுயர்‌; 1, 9,4, 7, 12, 18, 
15, 28, 26, 41, 48, 47. 


ஏவிய; 46 
மேவிய; 417. 


திகிரிபோல்‌; 46-- 
திகிரியின்‌; 5, 12, 15-19, 22- 
25, 27-29, 40, 41, 48, 45. 
நேமிபோல்‌; 2, 4, 20, 26, 41, 
47, 

ஏகினான்‌; 46-- 

ஏறினான்‌; 26. 

எய்தினான்‌; 19, 23, 25, 28, 29, 
41, 48, 49. 


2173 


எக்கிய; 46 
எக்குறு; 5, 16, 27, 417. 


சோரியிற்; 46-- ந. 
குருதியிற்‌; 1-5, 7, 12, 15-18, 

28, 24, 26, 27, 81, 39-41, 
- 4945, 47, 49. 


பர ந்ததெங்கணும்‌; 46 

நர தவல்கள்‌ 2, 26, 91, 
39, 41, 44. 

பாய்‌ ந்ததெங்கணும்‌; 5, 16. 

பாய்‌ ந்தவெங்கணும்‌; 1, 8, 7- 


தீயவன்‌; 46-- 

தீயன; 41. 

வாயிற்றீர்‌த்துவேறு; 46 

வாயிற்றீ ந்துவேறு; 1, 9, 7. 

வாயிற்றீ ந்தவேறு; 26. 

வாயிற்றீர்ந்துபோய்‌; 19, 22, 
25, 29. 

வாயின்‌ நீர்ந்துபோய்‌; 41. 

தனியெயிறு; 46-- 

தீயபல்‌; 4, 20, 26, 47. 


11 


111 


Iv 


11[ 


பாட வேறுபாடு 


ஒத்ததிந்துவே; 46-- 
ஒத்தமீனெலாம்‌; 41. 


2174 
முகிழ்த்தன; 46 
முகிழ்த்தென; 17, 20, 40. 
அலரி; 1, 8-5, 7, 12, 15-17, 
19, 20, 22, 28, 25-29, 40, 
41, 47, 49. 
புலரி; 46 
மீனென; 46 
மீனனி; 27. 
விளங்கியவெள்ளி; 46-- 
வீளங்கியவெள்ளை; 2. 
விளங்கினவெள்ளி; 18, 
40, 45. 
ஆம்பல்வீ; 46 
ஆம்பல்கள்‌; 1, 9, 7, 20, 44. 
வானெனுமணித்தடம்‌; 17, 
19, 22-25, 28, 29, 40. 45, 
வானெனமணித்தடம்‌; 46 
வானெனமணிதடம்‌; 1, 7. 
வானெனமலர்த்தடம்‌; 26. 
வானனிநகைத்தென; 27. 


IV 


18, 


மலர்‌ ந்தவெங்குமே; 46 

மலர்‌ ந்ததெங்குமே; 1-5, 17, 
12, 15-18, 20, 28, 26-28, 
31, 39-41, 48, 47, 49. 

மலர்‌ ந்ததொக்குமே; 19, 22, 
25, 29, 41. 


2175 
மரங்கணோக்கின; 46 
மரக்கணோக்கின; 20. Il 
தடங்கள்‌; 46-— 
தட்டம்‌; 41. 
நிந்தையில்‌; 46-- 
சிந்தையில்‌; 2. 
சகுந்தங்கணீளம்‌; 46-- 
சகு ந்தங்கணீடம்‌; 45. 
சகுந்தமுனீடல்‌; 1, 8, 7. 
சகுந்தமுநீளம்‌; 20, 91, 

40. 


111 
39, 


(1 


சகுந்தமுநீடம்‌; 2, 16, 17, 19, 
25, 27, 29, 41, 44, 
சகுனமுநீடம்‌; 18, 29, 48. 
சகுனமுநீளம்‌; 24, 49, 
சகுந்தமுநீடல்‌; 19, 22. 
சகுந்தமுநீட்டு; 18, 40. 
சித்தமுநீடம்‌; 5. 
சித்தமுநீரை; 12. 
சித்தமுநீளம்‌; 47. 
அசுத்தமுநீரை; 4. 
சுற்றமுநீடல்‌; 26. 
நியமமுநீடல்‌; 41. 
பந்தியுநீளம்‌; 28. 


நோக்கினான்‌; 46-- 

நோக்கினார்‌; 13. 

நோக்கினன்‌; 4, 5, 17, 20, 28, 
24, 26, 27, 29, 40, 49-45, 
47, 49. 


நோக்கினான்‌; 46 
நோக்கினார்‌; 13. 


2176 


மொய்யுறு; 46-- 

மொய்கிளர்‌; 1, 8,5, 17, 12, 
16-19, 22, 29, 25, 27-29, 
41, 48, 45, 49. 

மொய்குழை; 2, 4, 26, 40, 41, 
சீக்‌, 417. 

மொய்தழை; 20. 

முகிழ்த்தவாம்‌; 46-— 

முகிழ்த்ததாம்‌; 1-5, 7, 12,18, 
15-19, 22-28, 31, 39, 41, 
44, 47, 49. 


மையறு; 46-- 

மய்யுறு; 41. 

மலர்ந்தவாம்‌; 46-- 

மலர்ந்ததாம்‌; 1-5, 7, 12, 18, 
15-20, 22 29, 31, 39, 41, 
44, 47, 49. 


ஐயனெடிளவற்கும்‌; 46-- 
அய்யனோடிளவலுக்கு; 41, 
அய்யனோடிளவலும்‌; 41. 


12 


IV 


11 


III 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


அய்யனுமிளவலும்‌; 1, 8-5, 7, 


| 


12, 13, 15-20, 22, 23, 25, | 


27-29, 40, 49, 49. 
அய்யனுமிளவனும்‌; 26, 41. 
அமுதன்னாளுக்கும்‌; 17, 20, 

95, 28, 29, 40, 45. 
அமிழ்தனாளுக்கும்‌; 46 
அமிழ்தனாட்கிரும்‌; 41, 
அணங்களாளுக்கும்‌; 4, 5, 

16, 27, 41. 


15, 


கண்களும்‌; 46 
முகங்களும்‌; 41. 
போன்றவே; 46-- 
போன்றதே; 1,3, 5, 7, 
16, 19, 22-25, 27, 29, 
48, 49. 
பூத்தவே; 26, 417. 
பூத்ததே; 4. 
2177 


மருங்கிலாளொடு; 91. 
மருங்கிலாளொடும்‌; 46-- 
மருங்கின்யாற்றொடும்‌; 4, 20. 
மருங்குலாளொடும்‌; 22, 25. 


12, 
41, 


வேலைவந்துறைவிடமேயதா 

' மெனக்‌; 46-- 

வேலைவந்துறைவிடமேயதா 
லெனக்‌; 20 

மேலவனிரு ந்திடவிரும்பியே 
மனம்‌; 41, 45 


கோலைவந்துமிழ்‌ சிலை த்தம்பி 
கோலிய; 46-- 

கோலினற்குணத்திளங்குரி 
சிலாங்கொரு; 41, 45, 


சாலைவந்தெய்தினான்‌; 46-- 
சாலைவந்தெய்தினன்‌; 28, 27, 
29, 49, 49. 
சாலையை வகுத்தமை; 41, 45. 
தவத்தினெய்தினான்‌; 46-- 
தவத்தின்மேயினான்‌; 12, 17, 
18, 29, 49, 49. 
தவத்துமேயினான்‌; 15. 
தையல்கூடவே; 20 
சாற்றுவாமரோ; 41, 45. 


I 


11 


111 


IV 


2178 


நெடுங்கழைகுறுந்தறி; 
22, 25, 29, 41. 


தெடுங்கழைக்குறுத்துணி; 
46— 


19, 


நெடுங்கழைகுறுந்துணி; 91. 
நெடுங்கழைக்குறுந்தறி; 45. 
நிறுவிமேனிரைத்து; 46-- 
நிறுத்திமேல்வளை; 45. 


முகடொழுக்கியூழுற; 46-- 
முகடொழுக்கியூடுற; 4, 41. 
முகட்டொழுக்கியூழுற; 26. 
முகட்டொழுக்கியூடுற; 27. 


கைவிசித்தேற்றி; 46 

கைவிசித்தெற்றி; 4. 

கைவிசைத்தேற்றி; 1, 9, &, 7, 
20. 


கைவிதத்தேற்றி; 28 

கைவிரித்தேற்றி; 5, 15-17, 
19, 22-25, 40, 41, 48, 45, 
49. 

கைவிரிந்தேற்றி; 26, 27, 29, 
47 


கண்வளைபரப்பி; 45. 


முடங்கலில்‌; 46-— 
முடங்கலின்‌; 1-8, 7, 41. 


வரிச்சுமேல்‌; 46-- 

வரித்துமேல்‌; 18, 15, 17, 18, 
28, 28, 49, 45, 49 

வரிந்துமேல்‌; 1, 8, 5, 7, 16, 
241 

வலித்துமேல்‌; 41. 

விரிசசுமேல்‌; 45. 


விரிச்சுமூட்டியே; 46-- 

விரிச்சுமூடியே; 26. 

விரித்துமூட்டியே; 1, 9, 5, 7, 
12, 19, 15, 17-20, 22, 27- 
29, 40, 41. 

விரித்துமூடியே; 28. 49, 4, 
49. 


வரித்துமூட்டியே; 40. 
உறுத்திமூட்டியே; 45. 


பாட வேறுபாடு 


2179 


தேக்கடைப்படலையிற்‌; 46-- 
தேக்கடைப்படலையின்‌; 26, 
47. 
தேக்கடைப்படலையாற்‌; 5, 15, 
22, 25, 27-29 
தேக்குடைப்படலையிற்; 4. 
சேக்கையினருந்துயிற்; 20. 


செறிவுசெய்துபின்‌; 46 


செறிவுசெய்தபின்‌; 1-8, 5, 7, | 


16, 19, 22, 26-29, 41. 


- கூரைசெய்துபின்‌; 2, 81, 89, 
41. 


11 


IT 


IV 


Il 


புல்லு; 46 
புல்லின்‌; 29, 41. 


வேய்ந்துகீழ்‌; 46 
வேய்ந்துகீழ்த்‌; 1, 8, 7. 
மேய்ந்துகீழ்‌; 27, 29 
மேய்ந்துகீழ்த்‌; 5, 12, 17, 18, 
23, 24, 41, 48, 49. 
மேய்ந்துநீள்‌; 20. 
வேய்ந்துகான்‌; 28. 
வேய்களிற்சுவரும்‌; 46-- 
வேய்களிற்சுவரின்‌; 40. 
வேய்களின்சுவரும்‌; 1, 3, க, 
7, 12, 20, 26, 47, 49, 52. 
வேய்களின்சுவரின்‌; 17, 18. 
வேயினிற்சு வரும்‌; 19, 22, 25, 
29, 41. 


புனலிற்நீற்றியே; 46-- 
புனலிற்றீட்டியே; 1, 9, 7. 


2180 
வேறிடமியற்றினன்‌; 46-- 
வேறிடம்வீரற்கும்‌; 5, 15, 29, 

24, 27, 29, 40, 41, 48, 45, 
22. 


கூறினநெறிமுறை; 46-- 

கூறினமுறைநெறி; 5, 16, 41. 

கூறியநெறிமுறை; 20, 24, 
41, 45 

கூறியமுறையது; 15. 

கூறியமுறைநெறி; 4, 12, 28, 
26-28, 40, 49, 47, 49. 


IV 


I 


111 


IV 


73 


ஆறிடுமணியொடு; 1, 8, 5, 7, 
18, 15, 18, 28, 27, 28, 40, 
49, 45, 52, 

ஆறிடுமணியொடும்‌; 46-- 

ஆறிடுமணிகொடு; 19, 22,25, 
29. 


ஆறிடுமணலொடும்‌; 2, 41, 
44, 49, 


ஆறிடுமணலொடு; 20, 45,417. 

ஆறிடுமணல்கொடு; 4. 

தரளம்‌; 1, 8, 5, 7, 12, 15, 29, 
26-28, 41, 48, 49, 52. 

கனகம்‌; 46-- 

களபம்‌; 2, 4, 20, 44, 45, 47. 

அப்பியே; 46-- 

பம்பியே; 49. 


2181 


பீலியின்‌; 46-- 
பீலியால்‌; 1, 4, 7, 12, 15, 28, 
48, 49, 


அருகுதூக்கறுத்து; 46-- 
அருகுதூக்குறுத்து; 41. 
அலகுதூக்கறுத்து; 15. 
எயிலிளங்கழைகளால்‌; 46-- 
எயிலிளங்கழைகளின்‌;; 41. 
எயிலுடைக்கழைகளால்‌; 41, 
எயிலுடைக்கழைகளின்‌; 1, 3, 
ரீ 


எயிலிணைக்கழைகளால்‌; 16. 
எயிலினத்தழைகளால்‌; 27. 
எயிலினங்கழைகளால்‌; 29. 


இயற்றியாறிடு; 46-- 
இயற்றியாறிடும்‌; 1, 3, 7. 15, 
19, 22, 29, 25, 29, 49, 49. 
இயற்றியாற்றிடு; 27. 
இயற்றியங்கு நற்‌; 41. 
இயற்றியாங்கு நற்‌; 45, 52. 
இயற்றியாண்டுறச்‌; 20. 
செயலுடைப்புதுமலர்‌; 46-- 
செயலுடைப்பரப்பிமேல்‌; 12, 
41. 
செயலுடைப்பொழின்மலர்ப்‌; 


74 


III 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


செயலுடைப்புதுமணல்‌; 26, 
செயலுடைப்பொழின்மலர்‌; 
40, 41. 
செயலுடைப்புயல்மணல்‌; 41, 
செயல்மணற்புதுமலர்‌; 5. 
செயலமர்ப்பு துமணல்‌; 24. 
செயலுடைப்படுமணல்‌; 41. 
புயலுடைப்புதுமலர்‌; 40, 41. 
புயலுடைப்படுமணல்‌; 1, 3, 7. 
புயலுடைப்பொழில்மலர்ப்‌; 17, 
18. 


புயலுடைப்பொலமலர்ப்‌; 16. 
புயலமர்ப்புதுமலர்‌; 28, 48, 
49. 


புயல்மணல்புதுமலர்‌; 15, 19. 
புயல்மணற்பு துமலர்‌; 28, 29. 
புயல்மணப்பு துமலர்‌; 22. 


பொற்பச்சிந்தியே; 46 

போர்ப்பச்சிந்தியே; 28, 29. 

பூவுஞ்சிந்தியே; 1, 8, 5, 7, 12, 
19, 16-18, 24, 27, 40, 41. 


2182 


இன்னணம்‌; 46-- 
இன்னன; 29, 41. 


பொன்னிறத்‌; 46-- 
பொன்னியல்‌; 1, 8, 7, 41. 


புக்கானரோ; 46-- 
புக்கானவன்‌; 20. 


நம்மனோர்க்கு; 46 

நம்மனோர்‌; 2, 15, 19, 22, 25, 
41, 44, 

நம்மனார்க்கு; 39. 

நம்பினோர்க்கு; 41. 

நாமனேோர்க்கு; 49. 

ஓக்க; 46-- 

ஒத்து; 12, 15, 17-19, 22-25, 
29, 40, 41, 48, 45, 49. 


2183 
மாயம்‌; 46-- 
மாயை; 5, 16, 19, 20, 22, 26, 
௮7, 29, 41, 47. 


II 


III 


IV 


IV 


சிந்தனை; 46-- 

சிந்தையின்‌; 28. 

மாமறை; 46-— 

நான்மறை; 1, 9-5, 7, 12,15, 
19, 20, 22, 28, 25, 28, 41, 
43, 47. 

நான்மறைத்‌; 26, 27, 29. 


வைகுந்தம்‌; 46-- 
வைகுண்டம்‌; 4. 


அன்பினான்‌; 2, 99-41, 45, 
அன்பினன்‌; 46 
அன்பினர்‌; 1, 3, 4, 7, 20, 27. 


நேயநெஞ்சின்‌; 46-- 

நேயநெஞ்சில்‌; 4, 5, 12, 15, 
16, 29, 27-29, 39, 49, 47, 
49, 

மேயகதெஞ்சின்‌; 2. 

மேயதெஞ்சில்‌; 1, 8, 7. 


விரும்பிநிரம்பினான்‌; 1, 8, 4, 7, 
18, 17-19, 22, 25, 26, 29, 
81, 40, 41, 45, 52, 

விரும்பிநிரப்பினான்‌; 46-- 

விரும்பனிரம்பினான்‌ ; 49. 

விரும்ப நிரம்பினான்‌; 28, 41, 
43, 41. 

விரும்பிநிரப்பினார்‌; 41. 

விருப்பமியம்பினான்‌; 15. 

விருப்ப நிரம்பினான்‌; 5, 
16, 27, 28. 

வீருப்பினிரம்பினான்‌ ; 41, 


12, 


2184 


மேவுகானம்‌; 46-- 
மேவுங்காதல்‌; 28, 41, 


மிதிலையர்கோன்மகள்‌; 46-- 

மிதிலையர்கோமகள்‌; 15, 28, 
31, 39, 40, 44, 45. 

மிதிலையர்கோமளம்‌; 41. 


இயையாதவே; 46-- 

இசையாதவே; 5, 18, 16-19, 
22, 25, 27, 28, 40. 

இசையாததே; 29, 41. 


11 


117 


11 


பாட வேறுபாடு 


2184 (a) 
எய்தவின்னல்‌; 29-- 
எய்யவின்னல்‌; 41, 45. 
வந்தபோதியாவரேனும்‌; 29- 
வந்தபோதியாவையேனும்‌; 

41. 
வந்தபோழ்தியாவையேனும்‌; 
45. 


இபத ம்‌; 


யாவையும்‌; 29-- 
யாவரும்‌; 41, 45. 


சேணெறிக்கணீங்கிட; 29-- 
சேணெறிக்கணேகிட ; 41, 45. 
சேணெறிக்கணெய்தலான்‌; 
41, 45. 
தீநெறிக்கணிங்கிட; 41, 45. 


வல்லவாயமற்றிவன்‌; 29-- 

வல்லவாயமற்றவன்‌; 41, 45. 

வல்லவாயவெம்பிதன்‌; 41, 45, 
52. 

கட்டவல்லவாயவே; 41, 45, 
52. 

கட்டவல்லதாயதே; 29-- 

கட்டும்வண்ணமாயவே; 
45. 


ய 


2185 


என்றுசிந்தித்து; 46-- 
என்றுபின்னும்‌; 20 


இளையவற்பார்த்திரு; &6-- 
இளையவற்சொல்லுவான்‌; 20. 


குன்றுபோலக்‌; 46-- 

குன்றுபோலும்‌; 1, 8, 7. 

குன்றம்போலக்‌; 12, 13, 15- 
20, 22, 28, 26, 29, 41, 47, 
49. 


குவவிய; 46-- 

குலவிய; 8, 4, 18, 15-18, 26- 
29, 40, 41, 47, 

குலாவிய; 2, 20. 


111 


III 


75 


தோளினாய்‌; 46-— 
தோளினான்‌; 27. 
தோளிய; 93. 


கற்றனை நீயிதுபோலெனாத்‌; 
12, 19, 17, 18, 28, 40, 41, 
49, 45, 

கற்றனைநீயிதுபோலென்றான்‌;. 
46 


கற்றனைநீயிதுபேசெனத்‌; 45. 
கற்றனை நீயிதுபோயெனாத்‌; 
41, 


நீயிவைதானெனாத்‌; 24, 

கற்றனை நீயிதுபோயென்றான்‌ ;. 
1,8, 16 

கற்றனை நீயிதுபோ லென்ன த்‌; 
49 


கற்றனைபோலிது நீயென்‌ 
ரன்‌; 5, 16, 27. 

கற்றனையோவிதுநீயென்‌ 
ரன்‌; 28. 

கற்றனைபோலிவைதானெனா;. 
19, 22, 25, 29. 


2186 
அடரும்‌; 46-- 
அடல்தரும்‌; 31. 
செல்வமளித்தவன்‌; 46-- 
செல்வத்தெந்தைதன்‌; 41. 
செல்வனெ ந்தைதன்‌; 2, 31, 


செல்வத்தடுத்தவன்‌; 4, 26” 
47. 


செல்வத்தடுத்தையன்‌; 45. 
செல்வத்தனெ ந்தைதன்‌; 5, 
15, 17, 18, 20, 29, 27, 28, 
39, 40, 48, 44, 49. 
செல்வத்தினெந்தைதன்‌; 16, 
19, 22, 25, 29. 
செல்வத்தெனையனது; 24. 


பாலித்து; 46-- 

பாவித்து; 1, 38, 4, 7, 12, HTS 
18, 20, 28, 49, 49. 

பாசித்து: 5, 19, 24, 27-29. 


மெய்ப்புகழ்‌; 46-- 
மெய்ப்பொருள்‌; 24. 


76 
IV 


11 


111 


IV 


11 


111 


அயோத்தியா காண்டம்‌ 


இழைத்தேனெடுநாள்‌; 46- | 

இழைத்தேனிங்கு நான்‌; 4. 

இழைத்தேனிங்கனான்‌; 26, 
47, 


2187 | 


| IV 


இளையவனோக்கினான்‌; 1, 8-5, 
T, 12, 15-17, 20, 29, 24, | 
26-28, 91, 90, 41, 48, 45, | 
47, 49, 52. 

இளையவனேக்கினால்‌; 46-- 

இளை யவனோக்கியான்‌ ; 2. 

இளவலுநோக்கினால்‌; 19, 22, | 
25, 29. | 


காண்டியிடரினுக்கு; 46 
காண்டியிடருனக்கு; 1, 7. 
காட்டியிடரினுக்கு; 26. 
முற்திவந்து; 46-- 
முந்தவந்து; 25. 
முளைத்ததன்றோ; 46-- 
முளைத்தனன்றோ; 24. 


2188 | 
ஆகசெய்தக்க; 46-- | 
ஆகச்செய்தக்க; 91, 47. 
ஏகலென்பது; 46-- 
ஏகலென்றும்‌; 45. 


எண்ணினான்‌; 46-- | 
எண்ணிப்பின்‌; 19, 22, 25, 
29. 


கொண்டவனுள்ளிடர்‌; 46 
கொண்டவனுன்னிடர்‌; 41. 
கொண்டவனின்னிடர்‌; 
22, 25, 29. 
கண்டிலனுன்னிடர்‌; 40, 45. 
கண்டிலனுண்ணிடர்‌; 40. 
கொண்ட டிலனுள்ளிடர்‌; 18, 20, | 
41, 51. 
கொண்டிலனுன்னிடர்‌; 1, 8, | 
5, 7,12, 15-17, 29, 27, 28, | 
48, 49. 


நோக்கினான்‌; 46-- | 


19, 


நோக்கினன்‌; 20. | 


11 


111 


IV 


Il 


தோக்கியென்‌; 1, 3, 5, 7, 12, 
13, 15-19, 22, 27, 29, 40, 
45, 49. 

நோக்கியே; 28, 48, 45. 

நோக்கிப்பின்‌; 25. 


சோகபங்கம்‌; 46 

சோகபந்தம்‌; 12, 17, 18, 22, 
29, 29, 40, 41, 48, 45, 49, 
52 

சோகபந்தி; 45. 

துடைப்பரிதாலெனா; 46-- 

துடைப்பரி தாலென்றான்‌; 1,3, 
5,7,12, 15, 16, 19, 22, 23, 
25, 27-29, 41, 48, 45, 49. 

தொடர்வரிதாலென்றான்‌; 17, 
18, 40. 


2189 
மன்னுஞ்செல்வத்துக்கு; 5, 
12, 15-17, 19, 22, 99, 29, 
43, 49. 
மன்னுஞ்செல்வத்திற்கு; 46- 
மன்னுசெல்வத்திற்கு; 1, 8, 1. 


என்ன; 46-- 

என்னை; 2க, 
இவ்வெல்லையில்‌; 46-— 
இவ்வெல்லையின்‌; 2, &, 17, 18. 
இவ்வேலையின்‌; 20. 


உன்னுமேல்வரும்‌; 46-- 
உன்னின்மேல்வரும்‌; 24, 
என்றான்‌; 46-- 

எனா; 17, 40, 45, 51. 


2189 (a) 
தினைத்துணைவயிநிலாச்‌; 45, 
52. 


தினைத்தனவயிநில்லாச்‌; 29-- 
தினைத்தனைவயிநில்லாச்‌; 22. 
தினைத்தினன்‌ வயிறில்லாச்‌; 25. 
தினைத்தினவயிநில்லாச்‌; 45. 
கரிகளும்வரு ந்‌ தி; 29-- 


கரிகளும்வருந்த; 45. 
கரிகளைவருத்தி; 45, 52. 


| 


111 


117 


137 


பாட வேறுபாடு 


2190 


அப்பால்‌; 1, 8, 7, 19, 22, 25, 
27-29. 
இப்பால்‌; 46-— 


ஆற்றன்மாதவன்‌; 46— 

ஆற்றமா தவன்‌; 15, 41. 

ஆற்றிமாதவன்‌; 17, 18, 26, 
41. 


9. 


2191 
பொருவில்‌; 46-- 
புரியும்‌; 20. 
தூதுவர்‌; 46-- 
மாதவர்‌; 1, 7. 
போயினர்பொய்யிலார்‌; 46-- 
போயினர்போனவர்‌; 1, 8, 7. 
போயபின்பொய்யிலார்‌; 15. 
போனவர்பொய்யிலார்‌; 25. 
ஏயினர் போயினார்‌; 27. 
ஏவினர்போயினார்‌; 5, 16. 


கோயிலுற்றார்‌; 46-- 
கோயில்புக்கார்‌; 19, 20, 22, 
26, 47, 49. 


படிகாரிரெம்‌; 46-- 

படிகாரரெம்‌; 1-9, 7, 15, 17- 
20, 22, 24, 28, 29, 40, 41, 
47. 

படிகாரெம; 26, 49. 

படர்தாரிரெம்‌; ட்‌ 16, 27. 


வரவுசொல்லுதிர்‌; 46-- 
வரவுசொல்லுமின்‌; 2, 4, 12, 
15, 17, 18, 25, 28, 29, 40, 
41, 45, 52 
வரவுஞ்சொல்லுமின்‌; 20. 
மன்னவற்கேயென்றார்‌; 46-- 
ம்ன்னவற்கென்கின்றார்‌; 1-5, 


T, 15-18, 20, 24, 26, ஜா: | 


40, 41, 417, 49. 
மன்னவற்கென்‌ றனர்‌; 25, 29. 
மன்னவர்க்கேயென்றார்‌; 18. 
மன்னவர்க்கென்கின்றார்‌; 12, 

28. 


| 


IV 


பள்ளிபடைப்‌ 


11 


IV. 


TY 


ஆற்றின்மாதவன்‌; 40. 
ஆற்றுமாதவன்‌; 2. 


போனவர்‌; 46-- 
போயவர்‌; 2, 91, 99, 41, 44, 


கூற்றினுற்றது; 46-- 
கூற்றினுற்றவர்‌; 28. 
கூற்றிலுற்றது; 2, 5, 27. 


படலம்‌ 
2192 


தூதர்வந்தனர்‌; 46 

தூதுவந்தனர்‌; 4, 28, 24, 26, 
49, 47, 49. 

தூதுவந்தன; 41. 

உ ந்தைசொல்லோடெனக்‌; 
46— 

உந்தைசொல்லோடெனாக்‌; 
81, 41. 

உற்றதுசொல்லெனக்‌; 28. 

நுந்தைசொல்லோடெனக்‌; 4, 


முந்திக்‌; 46 
முந்தக்‌; 4, 12, 15, 16, 23, 
26, 48, 4 


போதுகென்னவுட்‌; 
45 
போதுகென்னெனப்‌; 46-- 
போதுகென்கெனப்‌; 1, 8, 7, 
41. 
போதுகென்னவப்‌; 5, 2, 
போதுகென்னவட்‌; 19, 16. 
போ துகஈங்கெனப்‌; 52. 
போதுகென்னவிற்‌; 47. 
போதுகென்றனன்‌; 24, 41. 


28, 41, 


புக்கவர்‌; 46-— 

புக்கனர்‌; 4, 12, 17-20, 22, 
23, 25, 26, 29, 40, 41, 48, 
45, 49. 

கைதொழத்‌; 46-- 

கைதொழாத்‌; 2, 5, 16, 24, 
27, 28, 31, 39, 41, 47. 


திருமுடியோன்‌; 46 


11 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


திருமுடியான்‌; 4, 12, 18, 15, 
17-19, 22-24, 26, 28, 29, 
40, 41,43, 47, 49. 


2193 


வலியனென்‌ றவர்‌; 46 
வலியனென்‌ றிவர்‌; 5, 16, 27. 
வலியநெஞ்சினர்‌; 20. 


இலைகொள்‌; 46 
இலகு; 28. 
இளங்கோன்‌; 46-- 
இளங்கோ; 1, 8, 7, 41. 


இலைகொள்வேலெம்‌ பிரா 
னிளங்கோவொடும்‌; 41, 45, 


தலையினேந்தினன்‌; 46 

தலையினேந்திய; 16, 19, 22, 
25, 27, 29. 

தலையினேத்தினன்‌; 44. 

தலையிலேந்தினன்‌; 1, 9-5, 7, 
12, 19, 15, 17, 18, 20, 26, 
40, 41, 45, 47, 49, 


தாழ்தடக்கைகளே; 46 
தாழ்தடக்கையனே; 16, 
தாழ்தடக்கையரோ; 5. 
தாட்டடங்கையரோ; 27, 44, 
தாள்‌ தடக்கைகளே; 18. 
தாமரைக்கைகளே ; 41. 
தாமரைக்கையினான்‌; 19, 22, 
2, 29. 


2194 


சுற்றத்துளார்க்கும்‌; 46— 
சுற்றத்துளார்க்கு; 27, 29. 
டப்பா! அஸல்‌ மடத்‌ 22, 26, 


வினாவியுவ ந்தபின்‌; 46-- 
வினாவியுவந்தனன்‌; 41, 52. 
வினாவியுகந்தனன்‌; 4. 
வினாவியுவந்தவற்கு; 5. 
வீனாவியுவந்ததற்கு; 41. 
வினாவியுவ ந்துபின்‌; 41 
வினவியுவந்தனன்‌; 2, 12, 
15, 17-19, 22-26, 29, 40, 
43, 45. 


I11 


IV 


11 


வினவியுகந்தவற்கு; 1, 8, 7, 
44, 49, 

வினவியுவந்தவர்க்கு; 18, 16, 
28. 


வினவியுவந்தவற்கு; 217. 
வினவியுகந்தனன்‌; 20, 47. 
விராவியுவந்தபின்‌; 41. 
விராவியுவந்தனன்‌; 99. 


எழுதருமேனியாய்‌; 46 

எழிலுறுமேனியாய்‌; 15. 

எழில்தருமேனியாய்‌; 19, 22, 
23, 29, 41, 48, 49. 

எழுதிருமேனியாய்‌; 26. 

என்றேயினியாரவர்‌; 2. 

என்றெண்ணியராயவர்‌; 
99, 41. 


கொற்றவன்றன்‌; 46— 

கொற்றமன்னன்‌; 1, 8, 7, 12, 
15, 17, 18, 20, 28, 26, 41, 
45) 47. 


கொள்கென்றார்‌; 46— 

கொள்கென்றான்‌; 26. 

கொள்ளென்றார்‌; 1, 8, 7, 27, 
41, 


31, 


2195 
என்றுகூறலும்‌; 46-- 
என்றுகூ. நினன்‌; 18. 


ஏத்தியிறைஞ்சினான்‌; 46-- 
ஏததியிறைஞ் கன்‌ 1-4, 7, 


சங்கில்‌ 19, 22, 
25, 29. 


ஏந்தியிறைஞ்சினான்‌; 5, 28, 
24, 43, 47, 49. 

ஏந்தியிறைஞ்சினன்‌; 16, 27, 
28. 


பொன்றிணி ந்த; 46-- 

பொன்றிகழ்ந்த; 15. 

பொன்றணிந்த; 1, 4, 7. 

பொருவிறடக்கையால்‌; 46-- 

பொருவிறடக்கையான்‌; 12, 
19, 31, 39-41, 45. 

பொருவிற்றடக்கையால்‌; 18, 
51. 


1901 


IV 


பாட வேறுபாடு 


பொருவிற்றடக்கையான்‌ ; 1-4, | 11 


7, 17, 18, 28, 25-29, 48, 
47, 49 
பொருவிற்றடக்கையாய்‌; 16. 
உருகியநெஞ்சினான்‌; 46 
உருகியநெஞ்சினால்‌; 52. 
உருகியநெஞ்சினன்‌; 2, 4, 12, 
79, 15, 17, 18, 20, 28, 24, 
26, 28, 31, 39, 40, 48, 47, 
49. 
உருகினனெஞ்சினான்‌; 1, 7. 
உருகினநெஞ்சினான்‌; 3. 
உருகினநெஞ்சினன்‌; 5, 27. 
உருகினன்நெஞ்சினன்‌; 16. 
துன்று நாண்மலர்ச்‌; 46-- 
ன்றுதார்மலர்ச்‌; 38, &, 12, 
18, 15, 17, 18, 20, 29, 40, 
41, 48, 49. 
துன்றுதார்மலர்‌; 19, 26. 
துன்னுநாண்மலர்ச்‌; 1, 7. 
நன்று நாண்மலர்ச்‌; 16. 
2196 
இப்பாடல்‌ 47-ஆம்‌ பிரதியில்‌ 
இல்லை. 
சந்தனந்தோய்த்துடைச்‌; 26, 
31, 41, 52. 
சந்தன ந்தோய்த்துடை; 46-- 
சந்தன ந்தொற்றுடைச்‌; 2, 44. 
சாதனச்சாற்றொடைச்‌; 1, 3,7, 
49. 


* சாதனச்சொற்றுடைச்‌; 1௦5,16, 


19, 22, 28, 25, 27, 29, 48, 
45, 
சாதனச்சுற்றுடைச்‌; 28. 
சாதனச்சொற்றொடைச்‌; 41, 
சாதனஞ்சொற்றுடைச்‌; 5. 
சாதனந்தொற்றுடைச்‌; 4, 20. 
சாதன ந்தோலுடைச்‌; 18, 17, 
18, 40, 41, 45. 
சாதனத்தொற்றுடைச்‌; 12. 
சாதனந்தோற்றுடைச்‌; 41, 
45. 
சாதனந்தோட்டுடைச்‌; 45. 


சூடிச்சாதன ந்தோட்டுடைத்‌ 
துச்சுருள்‌; 41, 45 


| 


| 
| 
| 
| 


111 


Vv 


II 


III 


IV 


79 


மூடுதோட்டின்‌; 46 
மூடுதோட்டு; 1, 8, 7, 20. 
மூடுந்தோட்டின்‌; 2, 4, 26. 
மூடல்தோட்டின்‌; 18, 41. 
மூடறோட்டி; 17, 18, 40. 
மூடித்தோட்டின்‌; 28, 49, 49. 
நிமிர்த்தனன்‌; 46 
நிமிர்த்ததன்‌; 41. 


ஈடுநோக்கி; 46 
நீடுநோக்கி; 2, 5, 16, 24, 29, 
49 


நீடிநோக்கி; 1, 8, 7. 
மேலுநிதியங்கொடுத்தனன்‌; 
46 


மேலுநிதியங்கொடுத்தரோ; 
1, 7, 16, 27. 

மேல்நிதியங்கொடுத்தான 
ரோ; 18, 17, 18, 40, 41. 


2197 


வாணிலா; 46-- 
வானிலா; 13. 


மயிர்புறம்‌; 46 

மயிர்ப்புறம்‌; 1, 2,5, 7, 12, 
18, 15-20, 22, 23, 25, 27, 
28, 91, 39-41, 49, 45, 49, 
51. 


பூணவானுயர்‌; 46-- 

பூணமீதுயர்‌; 41, 45. 

பூணவந்துளம்‌; 91, 99. 

ம்வானுயர்‌; 1, 8, 7, 18, 

15, 20, 27, 28. 

பூணும்மீ துயர்‌; 41. 

காதலிற்பொங்கினான்‌; 46-- 

காதலிற்பொங்கினன்‌; 4, 17, 
38, 26, 40, 45, 47. 


தூவினன்‌ றம்முனைக்‌; 46-- 
தூவினன்‌ றன்முனைக்‌; 15. 
சிந்தினர்தம்முனை க்‌; 25, 29. 
சிந்தினன்‌ றம்முனைக்‌; 19, 22. 


காணலாமெனும்‌; 46-- 
காணலாவதொர்‌; 12, 15. 


80 


11 


III 


IV 


11 


அயோத்தியா காண்டம்‌ 


கடாவவே; 46-- | 


கடாயவே; 4 


2198 


ஏவினனெய்தினன்‌; 46-- 

ஏவினனெய்தினான்‌; 18, 17, 
29, 24, 26, 40, 41, 49, 45, 
47, 49. | 

ஏவினனெய்தினார்‌; 12, 15. | 

ஏயினனெய்தினான்‌; 1, 9, 5, 7, 
19, 22, 25, 27-29. 


தொழுது; 46-- 

தொழுத; 4 

கேகயர்‌; 46-- 

கைகயர்‌; 1,8,4, 7, 12, 18, 
15, 17-20, 22-25, 27, 29, 
40, 48, 47, 49. 


கோமகன்‌; 46-- 
கோன்மகன்‌; 1-4, 7, 41. 


தழுவு; 46-- 
தழுவித்‌; 49. 
தழுவும்‌; 17, 18. | 
தம்பியொடு: 46 | 
தம்பியோடு; 42, 45. | 


குறித்திலன்‌; 46 
குறிக்கலன்‌; 4. 
போயினான்‌; 46-- 
போகின்றான்‌; 4, 5, 12, 15- | 
20, 92, 25-29, 40, 41, 47, | 
49. 


| 
2199 | 
யானை; 46 
ஆனை; 2, 17, 18, 25, 40, 49. 
சேனை; 41. | 
தேரிரைத்தீண்டின; 46 
தேரினைத்தீண்டின; 4. 
மானவேந்தர்‌; 46 
மானவேந்தன்‌; 20. | 
வானவேந்தர்‌; 4. | 
கழு 1-8, 7,17, 18, 31, | 
| 


| [11 


| 


குழுவினர்‌; 46-- 
தழுவினர்‌; 26. 


சூழ்‌, ந்தன; 46— 

சூழ்ந்தது; 1, 8-5, 7, 12, 15, 
16, 20, 28, 24, 40, 48, 44, 
49. 

சூழ்வந்து; 26. 

சங்கமுரன்றன; 46- 

சங்குமுரன்‌ றன ; 2, 29-92,89, 
41, 51, 52. 


2200 


கொடி; 46 
தொடி; 26, 27, 47. 


நெருங்கின; 46-- 

நிரைத்தன; 13, 29. 

நிரை ந்தன; 1, 3,5, 7; 19, 22, 
25, 27, 28, 41, 45. 

நிரந்தன; 16. 

குழுமின; 46 

குழுவின; 44, 

குழியன; 1, 8, 7, 18. 

குழீஇயன; 24, 45. 

குழீஇயின; 5, 16-19, 22, 28, 
25-29, 40, 41, 48, 49, 52. 


குழீஇந்தன; 47. 
மிடைந்தன; 4, 15, 20. 


பூணொளிபேர்‌ ந்தன; 46-— 
பூணொளிபேர்த்தன; 26, 28, 
47. 


பூணெரிபேர்ந்தன; 2. 
பூணொடுபேர்‌ ந்தென; 4. 
இடிதுவன்‌ நின; 46-- 
இடிதுடங்கிய; 1-5, 7, 16-18, 
20, 28, 27, 40, 41, 49, 49, 
இடி துடங்கின; 28, 41, 44. 
இடி துவன்றிய; 26, 417. 
இடி நுடங்கின; 19, 22, 25; 
29. 


இடிமுகிற்படும்‌; 45, 53. 
மின்னெனவெங்குமே; 46-- 
மின்னின வெங்குமே; 28. 
மீன்னெனவெங்கணும்‌; 41. 


11 


111 


IV 


பாட வேறுபாடு 


2201 


பாண்டிடயங்கும்‌? 12, 15, 18, 
19, 22, 28, 29, 40, 41, 48, 
45, 49, 52. 

பண்டி ட, 46— 


பல்லியம்‌; 46 
பண்டியம்‌; 4. 
மண்டியம்‌; 47. 


இயம்பின; 46-- 
இயம்பிய; 12. 


கொண்டலிற்கோதையில்‌; 
46— 
கொண்டலிற்கோதையின்‌; 
1-9, 7. 
கோடையிற்கோதையில்‌; 4 
கோதையர்கோதையில்‌; 41. 


வண்டியம்பின; 46-- 

வண்டியம்பிய; 27. 

வண்டலம்பின; 20, 26, 31, 
39, 41, 47. 


வாளியின்‌; 46-— 

வாளியில்‌; 4, 12, 18, 15, 17, 
18, 40, 47, 49. 

வாளிபின்‌; 27. 

வாவியில்‌; 26. 


செண்டியங்கு; 46 
செண்டியங்கும்‌; 12, 16, 28, 
48. 
செண்டியம்பும்‌; 29. 
செண்டயங்கு; 47. 
செண்டலங்கு; 26. 
பரியுஞ்செறிந்தவே; 46-- 
பரியுஞ்சிறந்தவே; 5, 20, 238, 
25, 27, 48. 
பரிகள்சிறந்தவே; 16. 


2202 


முகத்திற்சுருதி; 46 
முகத்திற்றுருதம்‌; 1, 3, 7, 18, 
16-18, 22, 25. 


முகத்ததுரிதம்‌; 15. 
(6) 


101 


1001 


IV 


81 


நுகத்திற்றுருத; 5, 27. 

நுகத்திற்றுருதம்‌; 19, 28, 28, 
29, 40, 49, 49. 

விளம்பின; 46 

விளம்புனந்‌(து); 4. 

விளம்பு ந.ந்‌(து); ன்‌ 

விளம்பனத்‌(து); 5. 

விளம்புவ; 26, 47. 

விளக்கின; 17, 18, 40. 


கிளைமுகத்திற்கிளரிசைவிம்‌- 
மின; 41, 

கிளைமுகத்திற்றுருதம்விளக்‌. 
கின; 11. 

கிளைநுகத்திற்கிளரிசைவிம்‌. 
மின; 41. 


உளைமுகத்தின; 41, 
இளைமுகத்தினன்‌; 46 
இளைமுகத்தினிது; 1-5, 7, 18, 
17, 18, 20, 27, 28, 40, 44, 
47. 
இளைமுகத்‌ தினில்‌; 12, 19, 22, 
26, 29, 41, 45. 
இளைமுகத்தினின்று; 91, 99. 
இளமுகத்தின; 41, 52. 
உளைமுகத்தினும்‌; 15. 
உளைமுகத்தன; 16. 


ஏவிடில்‌; 5, 18, 15-20, 22, 
28, 24, 26-29, 40, 41, 48, 
45, 47, 49. 

ஏகிட; 46 

ஏகிடில்‌; 44, 

ஏகிடின்‌; 2. 

ஏவிட; 52. 

ஏவிடல்‌; 1, 8, 7. 

ஏவிடின்‌; 4, 12, 


விளைமுகத்தன; 1, 3-5, 7, 18, 
16, 20, 27, 28, 40, 41, 47,. 
92. 

விளைமுகத்தனல்‌; 46-- 

விளைமுகத்திதன்‌; 15. 

விளைமுகத்தினில்‌; 25. 


வளைமுகத்தன; 46-- 
வளைமுகத்தநல்‌; 41. 
வளைமூகத்தனல்‌; 40. 


11. 


111 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


வளைமுகத்தின; 20, 25, 29, 
91. 
இளைமுகத்தினின்‌; 29, 24, 49. 


வாசியும்வந்தவே; 46 
வாசியும்வந்ததே; 20. 
வாசியுவந்தவே; 41, 


2203 
வில்லின்‌; 46 


வல்லின்‌; 2. 


வாள்செறி; 46 
வாள்‌ நிறை; 4, 20, 26, 41, 47. 


மல்லின்மல்லர்‌; 46 
மல்லின்வல்லர்‌; 28, 41, 52, 
சுரிகையின்‌; 46 
சுரிகையும்‌; 1, 8, 7. 
வல்லவர்‌; 46 

வித்தகர்‌; 28, 49, 44, 


கொல்லும்வேல்குந்தம்‌; 46 

கொல்லும்வல்குந்தம்‌; 28, 48, 

கல்லின்வேல்குந்தம்‌; 9; 1 

கல்லும்வேல்குந்தம்‌; 27, 28, 
41, 

கல்லும்வெல்கந்தம்‌; 5. 


வாரணப்பாகரும்‌; 46 
வாரணப்பாகர்கள்‌; 41. 
வாரணம்பாகரும்‌; 18. 
சுற்றினார்‌; 46 
துன்னினர்‌; 17-19, 29, 28, 

25, 29, 40, 41, 49. 
தோன்‌ நினார்‌; 49. 

2204 

மாடுகள்‌; 46-- 
ஆடுகள்‌; 19, 22, 25, 29. 
ஏற்றினம்‌; 41. 
ஏற்றைமா; 46— 
ஏற்றைமாக்‌; 1, 9-5, 7, 41. 
ஏற்றமா; 91, 99. 


11 


I11 


IV 


11 


ஏற்றமாக்‌; 2, 18, 20, 41, 44, | 117 


45. 


1 


ஏற்றின்மாக்‌; 12, 15, 28, 48, 
49. 

ஏற்றினர்‌; 17, 18, 40, 41, 45. 

ஏறுமா; 19, 22, 25, 29, 41, 
45. 


ஏனமாக்‌; 41. 


சிவல்குறும்பூழ்நெடும்‌; 46 
சிவல்குறும்புள்ளொடும்‌; 12. 
சிவல்குறும்பூணெடும்‌; 41. 
சிவல்குறும்பூணொடும்‌; 41. 
சிவற்குறும்பூழ்நெடும்‌; 1, 8, 
பொறிமயிற்கவுதாரிகள்‌; 47, 
பொறிமயில்கவு தாரிகள்‌; 29. 
பொறிமயிர்க்கவுதாரிகள்‌; 46- 
பொறிமயிற்கவிதாரிகள்‌; 1, 7. 
போற்றுறும்‌; 46-- 
போற்றவ; 41. 
போற்றிடு; 1, 8, 5, 7, 19, 22, 
25, 27-29, 41. 
போற்றுவ; 49. 


நெறியின்‌; 46-- 
நெறியும்‌; 26, 41. 
மாக்களுமுந்தி; 46 
மாக்களுமெங்கும்‌; 5, 18, 16, 
19, 22, 25, 27-29. 
மாக்களுமேவி; 1, 3, 7, 20. 
நெருங்கினார்‌; 46 
திரம்பினார்‌; 29. 
2205 
மா ந்தர்நெருங்கினர்‌; 46-- 
மாந்தர்நெருங்கின; 41, 49. 
மாதர்நெருங்கினர்‌; 19, 22, 
25, 27-29, 31, 39, 41. 
மாதர்நெருக்கினர்‌; 20. 
நெஞ்சினில்‌; 46-- 
நெஞ்சிறை; 81. 
போதுங்கொல்‌; 46-— 
போகுங்கொல்‌; 18. 


பிறந்து; 46 
பிறந்த; 17, 18, 40, 41, 45. 


Iv 


11 


111 


IV 


பாட வேறுபாடு 


பெயர்‌ ந்துமுன்‌; 46 

பெயர்‌ த்தும்போய்‌; 1, 38,7, 28, 
41, 48, 49. 

பெயர்ந்துபோய்‌; 5, 18, 15- 
19, 27-29, 40, 41. 


உறைந்த; 46 
உறைந்து; க, 5, 16, 27, 41, 
49. 


வானுறுவார்களை; 46-- 
வானுறைவார்களை; 1, 8, 7, 
13, 20, 27-29, 41. 


2206 


ஊனளைந்த; 46 
ஊனளந்த; 1, 3, க, 7, 12, 18, 
15, 17-20, 23, 24, 28, 29, 
40, 41, 49, 47, 49. 
ஊனடந்த; 25. 


உடற்குயிர்‌; 46-- 
உயிர்க்குயிர்‌; 20, 81. 


தானளைந்து; 46-- 

தானளந்து; 4, 12, 18, 15, 
17-20, 22-25, 26, 28, 29, 
40, 41, 48, 47, 49, 

தான்விரிந்து; 1, 8, 7: 

தழுவின; 46-— 

தழுவினன்‌; 26. 


தண்ணுமை; 46-- 
தண்ணுமைத்‌; 28. 


தேனளைந்து; 46 
தேனளந்து; 1, 3-5, 7, 12, 
19, 15, 17-20, 22, 25, 26, 
28, 29, 40, 47. 
தேனளந்தன; 41. 
செவியுறவார்த்தென; 46-- 
செவியுறவார்த்தன; 4, 26-28. 
செவியுறவாரித்தேன்‌; 31. 


வானளைந்தது; 46-- 

வானளந்தது; 1, 3-5, 7, 12, 
13, 15-20, 22-29, 40, 49, 
47, 49. 

வானளைந்தன; 41. 


II 


IV 


83 


2207 


முரசுமிழோதையை; 46 
முரசுமிழோதையின்‌; 12, 19, 
20, 22, 27-29, 41. 
முரசிமிழோதையை; 41, 6 
28, 48, 


மயி பல்ப்‌) 
49, 

முரசிமிழோதையின்‌; 5, 18, 
16-18, 40. 


முரசம்விம்மோதையும்‌; 15. 
சகடுமிழோதையின்‌; 1, 7. 


ஊ பண்டக்ன்ற சத்ய 
தையின்‌; 9. 


வீறுகொண்டன; 46-- 
வீறுகொண்டென; 16. 
மாறுகொண்டன; 1, 7, 41. 
மாறுகொண்டென; 19. 
வேறுகொண்டன; 20. 
வாழ்த்தொலி; 46-- 
ஏத்தொலி; 5, 16, 19, 22, 25, 
29. 
ஓத்தொலி; 27. 


ஏறுகொண்டெழு; 46-- 
ஏறுகொண்டன; 41. 

மாறுகொண்டெழு; 47. 

ஆறுகொண்டெழு; 4, 20, 26. 


மல்லரிடிப்பினை; 46 
மல்லரிடிப்பொடு; 45. 
மல்லரிடப்பினை; 26. 
மல்லரடிப்பினை; 4, 


மாறுகொண்டன; 46 : 

மாறுகொண்டது; 5, 16, 27, 
28. 

வந்திகரேத்தரோ; 46-- 

வந்திகரொத்தரோ; 1, 7, 20, 
29, 24, 39, 49, 49. 


வந்திகளேத்தரோ; 41. 


வந்திகர்வாக்கொலி; 45. 

வந்திகர்வாழ்த்தரோ; 19, 22: 
29, 45... - 9 

வந்திகள்வாழ்த்தரோ; 25, 52, 


வந்திவழுத்தரோ; 41. 
வந்தியரேத்தரோ; 15, 41. 


84 


11 


111 


IV 


111 


அயோத்தியா காண்டம்‌ 


2208 


ஆறுங்கானும்‌; 46-- 
ஆறுங்குன்றும்‌; 1, 9, 7, 41. 


ஏறியேழ்பகல்‌; 46 
ஏறியேழ்பக; 1, 8, 7. 
ஏறியம்பகல்‌; 25. 


நீந்திப்பின்னெந்திரத்து; 46- 
நீந்தப்பின்னெந்திரத்து; 41. 
நீத்தபின்னெந்திரத்து; 1, 8, 
5.7, 19, 16; 19, 20, 22, 25. 
45. 
நீங்கிப்பின்னெந்திரத்து; 2. 
12, 26, 91. 89. 4145, 47 
தீங்கிப்பின்னேத்திரத்துர 90. 
நீங்கியபின்னெதிர்ந்து; 4 


ஊறுபாகு; 46-- 

ஊறுபாகின்‌; 19, 22, 29. 

ஆறுபாகு; 41. 

மடையுடைத்து; 46-- 

மடையுடைந்து; 1-4, 7, 20, 
26, 91, 99, 44, 47. 


பாய்வயற்கோசலம்‌; 41, 52. 

பாய்வயற்கோசலை; 46-- 

பாய்வற்கோசலை; 2. 

பாய்நெடுங்கோசலை; 
26, 48, 47, 49. 

பாய்நெடுங்கோசலம்‌; 17, 18, 
40, 41, 45. 


நண்ணினான்‌; 46 

நண்ணினார்‌; 2, 4, 5, 12, 19, 
22, 28, 27, 29, 31, 99, 41, 
48, 47. 


4, 29) 


2209 


இளமைந்தர்‌; 46-- 
ினமைந்தர்‌; 16, 26, 29. 
த்த 


நீ த்தெனப்‌; 46-- 

நீர்த்தெனப்‌; 1,8, 5, 7, 18, 
28, 41, 49. 

நீத்தன; 28. 

நீத்தனப்‌; 91, 89. 


IV 


II 


III 


IV 


பார்துறந்தனள்‌; 46 
பார்துறந்தன; 24, 26, 27, 49. 


2210 


பிதிர்ந்து; 46 
பிதிர்ந்து 8, 20, 26, 28, 41, 
47. 


மண்டிட; 24. 
மண்டிடச்‌; 46-- 
மண்டின; 29. 


சிதிர்ந்து; 46-- 

சிதர்ந்து; 1-5, 7, 16-18, 28, 
26, 27, 31, 99, 41, 48, 45, 
4ா, 52. 

சிதைந்து; 12, 18, 15, 19, 20,. 
22, 28, 29. 

அதிர்ந்து; 24. 

சிந்தியழிந்தன; 46 

சிந்தியளி ந்தன; 27. 

சிந்தினமுந்திய; 1, 8, 7, 41. 

கதேங்கனி; 46 

தேன்கனி; 28, 48. 


முதிர்ந்து; 46 

முதிர்ந்த; 4, 26, 41, 47. 

கொய்யுனர்‌; 46-- 

கொய்குனர்‌; 1-5, 7, 12, 18, 
15-19, 28-29, 41, 48, 47. 

இன்மையின்‌; 46-- 

இன்மையும்‌; 26. 


மூக்குமிழ்த்து; 46 
மூக்குமித்து; 26. 
மூக்குமிழ்ந்து; 1, 5, 7, 45. 
மூக்குழுத்து; 16, 20. 
ண அ 43 
மூக்கவிழ்த்து; 
மூக்கவிழ்ந்து; 12. 15, 17-19, 
25, 29, 40, 41, 45, 49, 52, 


மூக்குவித்து; 41. 
உதிர்ந்துலர்‌ ந்தன; 46— 
உதிர்ந்துலந்தன; 1, 9, 4, 7, 
19, 20, 22, 28, 29. 
உதிர்த்துவார்ந்தன; 16, 27. 
உதிர்ந்துசிந்தின; 18. 


ll 


111 


11 


IV 


பாட வேறுபாடு 


2211 


இதுவிதற்காமென; 46-- 

இதுவதற்காமென; 1, 9, 5, 7, 
19, 22, 27, 29. 

இதற்கிதுவாமென; 29, 48. 


ஆய்ந்து; 46-- 

ஆய்ந்த; 1-5, 7, 19, 19, 15- 
18, 20, 29, 26, 27, 91, 40, 
41, 48, 45, 47. 


இன்மையால்‌; 46-- 
இன்மையிற்; 1, 3, 7. 


பாய்ந்தசூதப்‌; 46-- 
பாய்ந்தசூதற்; 49. 
பாய்ந்தவாய; 25. 
தேறலால்‌; 46-- 
தேறலிற்‌; 1,8, 5, 7, 
19, 22, 27-29, 41. 


பாய்ந்தரூற்கொண்டப்பசு ந்‌ 
தேறலால்‌; 20. 


19, 16, 


2212 


ஏசிய; 46-- 
எய்திய; 26, 41. 


புட்குலாவயற்; 46-- 
புட்குலாமலர்ப்‌; 1, 3, 17, 18, 
16, 19, 22, 27, 29. 
புட்குலாமலர்‌; 28. 
புக்குலாவயற்; 41. 


கடைசியர்‌; 46-- 
கடைச்சியர்‌; 39, 


உட்கலாமுடையாரின்‌; 46-- 
உட்கலாமுலையாரின்‌; 45. 
உட்கலாமிடையாரின்‌; 5. 
உட்குலாமுடையாரின்‌; 41. 


உயங்கினார்‌; 46-- 
துங்கினார்‌; 15, 16, 19, 22, 
25, 29, 41, 45. 
அவசிய 4, 20, 24, 27, 45, 


111 


IV 


85 


2213 


அலர்ந்த; 46 

அலந்த; &. 

கீழன; 46-- 

கீழகன்‌; 91, 39. 

கீழ்மடை; 18, 17, 18, 40, 41, 
45, 


உலர்ந்த; 46-- 

உலந்த; 4, 28. 

உயர்ந்து; 1, 8, 7. 
வன்கண்ணுலோபர்‌; 46-- 
வன்கண்ணுலோவர்‌; 27. 
நிற்பதுலோபர்‌; 1, 8, 7. 
கடைத்தலை; 46-- 
கடைத்தலைப்‌; 1, 9, 7. 
பிறங்கடை; 26. 
புறங்கடைப்‌; 47. 


புலர்ந்துநிற்கும்‌; 46-- 
புலந்துநிற்கும்‌; 19, 28. 
புலன்கொள்கேள்விப்‌; 5, 27. 
உலர்ந்துநிற்ப; 41, 
போலவே; 46-- 
போன்றதே; 26, 47. 
போன்றவே; 24. 


2214 


ஓதியர்‌; 46-- 
ஓதிய; 13, 15, 26, 47. 
ஓதிமம்‌; 2, 45, 52. 


சென்றிலவந்தில; 46-- 
சென்நிலசொல்லல; 4, 19, 22, 
25, 29, 49. 
சென்நிலசொல்லில; 15, 41. 
சென்றிலசோலையிற்; 20. 
சென்நிலர்வ ந்திலர்‌; 5, 17, 18, 
91, 40, 44. 
சென்றிலசொல்லிய; 26, 417. 
சென்றவர்வந்திலர்‌; 1, 8, 7, 
18, 41. 
சென்‌ றவர்சொல்லில; 12. 
சென்‌ றவர்சொல்லலர்‌; 41. 
சென்றன சொல்லல; 45, 52. 
சென்றுரைசொல்லல; 45. 


86 


111 


IV 


1 


11 


அயோத்தியா காண்டம்‌ 


தோழர்பால்‌; 46-- 
தொன்னகர்‌; 45, 52. 
சோனகர்‌; 12. 


கொண்கர்பால்‌; 4, 15, 19, 20, 


22, 25, 26, 29, 41, 47, 49. 


மோதுகின்றில; 46-- 
மோதுகின்‌ றல; 18. 


பேரிமுழாவிழாப்‌; 3-5, 18, 17, 


18, 41, 47, 52. 
பேரிமுழாவிழா; அஆ! 


பேரிமுழவிழாப்‌; 1, 2, 7, 81, 


99, 41. 
பேரிமுழவெழா; 26. 


போதுகின்றில; 46-- 
போதுகின்‌றிலர்‌; 41. 
பொன்னணி; 46 
பொன்னகர்‌; 1, 8, 7, 41. 


2215 


பண்டொடர்‌; 46-- 


வண்டொடு; 1, 8-5, 7, 12, 
15-20, 22, 28, 25-29, 40, 


41, 43, 45, 49, 52, 
பண்டொகு; 18. 


பாண்குழல்‌; 
41, 43-45, 47, 49. 
பாண்குழாம்‌; 45, 52. 
பண்குழல்‌; 46-- 
பாணர்கள்‌; 
41. 
ஆடனிீத்த; 46 
ஆடனீர்த்த; 5. 
அரங்கொடகன்புனல்‌; 46-- 


அரங்கொடகன்சுனை; 19, 22, 


29. 


அரங்கொண்டகண்‌ புனல்‌; 27. 


சூடிகை; 46-- 
சூடிகைச்‌; 1, 7. 
சூளிகை; 46-- 
சூழிகை; 1, 3, 7. 
சூலிகை; 41. 


15,7, 12, 18, 
15-18, 20, 23, 27, 28, 40, 


19, 22, 25, 29, 


IV 


III 


II 


111 


மங்கலவள்ளையே; 46. 
மங்கலம்வள்ளையே; 80. 


2216 


வாண்முக நாறகிற்‌; 46-- 
வாண்முகனாறகிற்‌; 41, 
வாண்முக நாகரிற்‌; 5, 27. 
வாண்முக நங்கையர்‌; 29. 


தீவிகை; 46-- 
தீபிகை; 2, 5. 


2217 
நாவினித்தரும்‌; 40, 41, 45, 
52. 


நாவிநீத்தரும்‌; 46-- 

நாவிநீத்தருள்‌; 26. 

நாவிநீத்தன; 8, 41. 

நாவினீ த்தன; 1, 7, 15, 16, 
41. 


நல்வளந்துன்னிய; 46 
நல்வளந்துன்னிசை; 41, 
நல்வன ந்துன்னி௰; 27. 
நல்லவந்துன்னிய; 41, 


பூவிநீத்தென; 46 
பதத, 41, 42, 45, 


பனச்த்கள்‌ 31, 99. 

பூவிநீத்தன; 4, 5, 20, 26-29, 
க்க, 47. 

பூவினீத்தன; 9, 12, 19, 15, 
17-19, ச, 99, 25, 40, 48, 
49. 

பூவினீ த்தனன்‌; 41. 

பூவினி த்தரு; 2. 

பூவுநீத்தநன்‌; 16. 

பூவுநித்தரு; 41. 


தேவிநீத்தரும்‌; 46 

தேவிநீத்தகம்‌; ச்‌ 44, 

தேவி கற்‌; 4 

தேவி ல்‌ 12, 23, 31, 
43, 49. 

தேவிநீக்கத்தன்‌; 27. 

தேவிநீத்ததம்‌; 24, 47. 


IV 


117 


பாட வேறுபாடு 


தேவிநீக்கத்தம்‌; 15. 
தேவினிக்கத்தைச்‌; 25. 
தேவுநீக்கத்தைச்‌; 19, 22, 29. 
தேவுநீத்தரும்‌; 5, 18, 28. 
தேவுநீத்தகம்‌; 1, 3, 7, 26, 99. 
தேவுநீத்தகன்‌; 16. 
சேணெறிசென்‌ நிட; 45, 52. 
சேணெறிதா விட; 46— 
சேணெறிதாவிடா; 17, 18, 41, 
செல்நெறிதாவீட; 2, 0. 
சென்றுகடாவிட; 45. 
சென்றுதகாவிட: 27. 
சென்றுதடவிட; 25. 


உடலெனலாயதே; 46-- 

உடலெனலாவதே; 4. 

உடலெனவாயதே; 19, 
22, 25, 26, 29, 81. 


20, 


2218 


என்ற; 46-- 
என்று; 289, 43. 


இடருழந்து; 46-- 

இடருழன்று; 91, 99. 

உற்றது; 46-- 

உற்ற; 49. 

தீங்குளதாமெனா; 46-- 

தீங்குள தாமென; பப படம்‌ 
12, 16, 29, 26-28, 31, 99, 
41, 49-45, 47, 49. 

தீங்குளவாமென ; 18, 15, 17- 
20, 22, 25, 29, 40, 41. 


2219 


மீண்டுமேகியம்‌; 1, 3,4, 7, 
16-19, 22, 25, 26, 29, 40, 
41, 45. 47. 

மீண்டுமெய்தியம்‌; 46 

மீண்டுமெய்திய; 2. 

மீண்டுமெய்தவம்‌; 18. 

மீண்டுமேகிய; 5, 12, 28, 24, 
27, 28, 49, 44, 49. 


மெய்யெனும்‌; 46-- 
மெய்யனும்‌; 15. 


Il 


III 


67 


புந்திதான்‌; 46- 

புற்திதன்‌; 52. 

புந்தியால்‌; 1, 9, 5, 7, 12, 18, 
16, 27, 28, 41. 

புத்திதான்‌; 4. 

தேரினும்‌; 46 

தேரினை; 16. 

தூண்டுவான்‌; 1-9, 5, 7, 12, 
18, 15, 17, 18, 20, 28, 24, 
26-28, 39-41, 48-45, 47, 
52. 

தூங்குவான்‌; 46-- 

தூங்குமா; 25. 

தூங்குமால்‌; 19, 22, 29. 

தூண்டிவான்‌; 16. 

தூண்டுவோன்‌; 49. 

நீண்டவாயில்‌; 46-- 

நீண்டவாயல்‌; 31. 

நீண்டவாய; 39. 

நோக்கினான்‌; 46-- 

நீங்கினான்‌; 29. 

2220 
முற்றுகிறது கத்‌ 
முற்றுந்திரிந்தமர்த்தாய்‌; 5, 
முற்றத்திரிந்தயர்ந்தாய்‌; 1,8, 

4, 7, 20, 29, 26, 41, 49, 47, 

49. 
முற்றத்திரிந்தலுத்தாய்‌; 27. 
ஒண்கதிர்ச்செல்வனை; 46-- 
ஓங்குமருக்கனை; 4, 20, 41, 47. 
ஓதுமருக்கனை; 26. 
விலக்குவபோல்வன; 46-- 


விலக்குவபோலவன்‌; 39, 
விலக்குவபோயெனக்‌; 41. 


2221 
ஈட்டும்‌; 46-- 
ஈட்டி; 20. 
நன்புகழ்க்கு; 46 


தன்புகழ்க்கு; 26. 
நன்புக; 28. 


88 


1 


111 


111 


IV 


111 


அயோத்தியா காண்டம்‌ 


நன்புகழ்‌; 


43, கச்‌, 47, 49. 


நன்பொருள்‌; 19, 22, 24, 25, 


க்‌ 
ப 


ஈட்டியயாவையும்‌; 46-- 
ஈட்டியுமியாவையும்‌; 12, 28, 
41, 43, 49. 
ஈயுமின்யாவையும்‌; 5, 27. 
ஈஇயுமின்னியாவையும்‌; 41. 
ஈயுமென்‌ நியாவையும்‌; 1, 8, 7, 
41, 44, 
ஈஇயுமென்றியாவையும்‌; 41. 
வீயுமுன்யாவையும்‌; 28. 
யாதனயாவையும்‌; 16, 


யாவையுமீட்டியே; 19, 22,24, 


25, 29, 41. 


வேட்டவேட்டவர்‌; 46-- 
வேட்டவேட்டுவர்‌; 2. 
வேட்டுவேட்டவர்‌; 26. 


கோட்டி; 46-- 
கோட்ட; 16. 


போல்வன; 46-- 
போன்றன; 23. 


2222 


வள்ளன்மாக்கள்‌; 5, 12, 19, 
16-19, 22, 29.27, 29, 40, 


41, 43, 45, 49. 
வள்ளைமாக்கள்‌; 46-- 
வள்ளமாக்கள்‌; 20. 
மாக்களிற்‌; 46-— 
மாக்களி; 4. 
ஏகவே; 46 - 
போகவே; 20. 


2223 


கான்முளை; 46 
கார்முளை; 4, 20, 44, 417. 


மேவு; 46-- 
இங்க்‌ 19, 22, 25. 


1, 3-5, 7, 12, 15, 
16, 20, 23, 24, 31, 39, 41, 


IV 


I 


111 


Il 


காதனிதியின்‌; 1, 38, 5, 7, 12, 
20, 26, 27, 39, 41, 45, 47. 
காதனிதியும்‌; 46 
காதலன்தீயின்‌; 4. 
காவனிதியும்‌; 17, 18. 
காவனிதியின்‌; 40. 


வையமுமுத்தும்‌; 19, 22, 25, 
29. 


பூவின்‌; 46 
பூவில்‌; 4, 27, 47, 49. 


கொண்டனர்‌; 46 
கொண்டவர்‌; 41. 


2224 


சூழமைந்த; 46 

சூழமைந்தர்‌; 17, 18. 

சூழிமைந்தர்‌; 41, 45. 

சூழுமைந்தர்‌; 26. 

சுரும்பு நரம்பு ந்தம்‌; 46-- 

சுரும்பின்‌நரம்புந்தம்‌; 28, 49, 
49. 


சுரும்பு தரம்புந்தன்‌; 26. 

காம்புக்கு கும்‌ தக ்‌ 1,83,5, 
7, 19, 22, 25, 27-29, 41, 
45, 


ஏழமைந்த; 46-- 
ஏழைமைந்த; 1, 7, 26. 


மாழையுண்கண்‌; 46-- 

ப தக Ly பம 
18, 15, 20, 28, 24, 81, 99, 
41, 48, 44, 417. 

மயிலெனும்‌; 46-- 

மயினெடும்‌; 1, 8-5, 7, 12, 18, 
15-20, 22-29, 40, 41, 48, 
45, 417, 49, 


2225 
ஊரும்பண்டியும்‌; 46-- 
ஊரும்பண்டியர்‌; 47. 
ஊருனரின்மையால்‌; 46-- 
ஊரினரின்மையால்‌; 2. 
ஊர்னரொதுங்கினர்‌; 5, 16, 


111 


av 


1 


பாட வேறுபாடு 


ஊர்‌ ந்தனரின்மையால்‌; 24, 
ஊர்‌ ந்தங்கொதுங்குவார்‌; 28, 
ஊர்ந்கொரொதுங்கின; 27. 
ஊர்‌ ந்தோரொதுங்கினார்‌; 15. 


யாருமின்றி; 46-- 
யாருமன் றி; 20. 
ஆருமின்றி; 23, 24, 48. 


எழிலிலவீதிகள்‌; 1, 8, 4, (i 
18, 20, 29, 26, 41, 48, 47, 
52. 

எழிலழிவீ திகள்‌; 46-- 

எழிலழிவீ தியுள்‌; 2. 

எழிலணிவீ திகள்‌; 25. 


வாரியின்‌ றிய; 46-- 
வாரியின்றியல்‌; 51. 
வாரியன்றியல்‌; 41. 


வாலுகவாற்றினே; 46-- 
வாலுகயாற்றினே; 5, 16, 20, 
27. 


2226 
அகறநகர்நோக்கினன்‌; 46-- 
அக நகர்நோக்கினான்‌; 26. 
அகநெகஃீநாக்கினான்‌; 47. 


அகநகர்நோக்கித்தன்‌; 1, 7, 
12, 19, 15-18, 29, 27, 28, 
40, 41, 45, 49. 


அகனகர்நோக்கினன்‌; 4, 25, 
40. 
அகனகர்நோக்கித்தன்‌; 5. 


பின்னை யப்பெரியோர்தம்‌; 
46— 
பின்னையப்பெரியோர்க்குப்‌; 


41. 
யின்னையேபெரியோர்தம்‌; 2, 
28, 41, 48-45. 
யின்னிளைப்பெரியோற்கப்‌; 1, 
3, 4, 7, 20. 
யின்னினைப்பெரியோர்க்கப்‌; 5, 
26, 47. 
யின்னினைப்பெரியோற்கப்‌; 
12, 18, 15, 16, 49. 
யின்னினைப்பெரியோர்க்குப்‌; 
27, 28, 40, 45. 


111 


Il 


89 
பின்னினைப்பெரியோர் தம்‌; 


பின்னிணைப்பெரியோ ற்குப்‌; 
17, 18. வ 

பின்னுநின்றுநினை ந்தபெருந் 
தகை; 19, 22, 25, 29. 

பின்னினைகபெரிதப்பெரு ந்‌ 
தகை; 41, 


மன்னன்வைகும்வள நகர்‌; 


மன்னரின்றியமா நகர்‌; 41, 45, 


போலுமீது; 46 
போலுமிது; 28, 48, 47. 
போலுமன்று; 16. 
போலுமின்று; 1, 8, 7. 


2227 


ஊரெனமெல்லிதால்‌; 18, 15, 
17-19, 22-25, 28, 29, 40, 
41, 48, 45, 49, 52. 

விண்ணுறவென்‌ நிடும்‌; 46-- 

விண்ணுறவெண்ணிடும்‌; 1, 
ர 


விண்ணுறவெற்றிடும்‌; 4, 44, 
47, 


ஊரெனல்மெல்லிதால்‌; 5, 20, 
27 

ஊரெனமெல்லிதாய்ச்‌; 12. 

ஊறெனமெல்லிதால்‌; 41. 

ஊரெனில்மெல்லிதால்‌; 16. 


சூற்றடங்கரும்‌; 17-19,22-25, 
29, 40, 41, 48, 45, 49, 52. 
கூற்றடங்கப்‌; 46-- 
கூற்றடங்கார்‌; 1, 9, 7. 
கூற்றடங்கல்‌; 2, கீ, 20, 41, 
45. 
ற்றடங்கார்‌; 5, 12, 15, 28. 
சூற்றடங்கர்‌; 18, 16, 27. 
சூற்றடங்கல்‌; 44. 
கார்புரைதோற்றத்தான்‌; 17- 
19, 22-25, 29, 40, 41, 45, 
52. 
பொருநெடுங்கோளினாய்‌; 
46— 


90 


111 


IV 


11 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


பொருநெடுங்கோளினான்‌; 91, 
39, 45. 
பொருநெடுங்கொள்கையாய்‌; 


புரைநெடுங்கோளினாய்‌; 14417) 
17% 12; 

புரைநெடுங்கோளினான்‌; 2, 
44 


புரைநெடுந்தோளினான்‌; தக்‌, 
41. 

புரைநெடுந்தோற்றந்தான்‌; 
5. 


புரைநெடுந்தோற்றத்தான்‌; 
18, 15, 16, 27, 28. 


புரைநெடுங்கொள்கையாய்‌; 
20 


கார்புரைே காளினாய்‌; 49. 


தடங்கட்டிருவொடு; 46-- 
தடங்கட்டிருவொடும்‌; 24, 49, 
தடங்கடி.ருவொடு; 16. 


கடலொத்தது; 46 
கடலொத்ததிப்‌; 45. 


2228 
எய்தியது; 46 
எய்திய; 5, 12, 15, 16, 20, 28, 
21, 28, 41, 48, 49. 


திருத்தீர்ந்தனள்‌; 19, 20, 28, 
25, 28, 99, 48, 47, 49. 
திருதீர்ந்தனள்‌; 46-- 


2229 


வேலையிலச்சுடைத்‌;5,1 6-18, 
24, 40, 45. 
வேலையிலக்கடை த்‌; 46-- 
வேலையிலக்கண த்‌; 20. 
வேலையகன்கடைத்‌; 12. 
வேலையரசுடைத்‌; 1, 8, 7, 41. 
வேலையிலரசுடைத்‌; 52. 
வேலையிலச்சுடர்த்‌; 19, 19, 22, 
95, 27-29, 41, 49. 
வேலையிலச்சிடைத்‌; 41. 
தேரரண்‌; 5. 
தோரண; 46-- 
தேரணி: 17, 18, 40, 41, 45. 


II 


III 


INV, 


மனையினிணெடு; 46-- 

மனையின்மாதிர; 1, 8, 7, 41. 

மனையின்மா தரும்‌; 5, 27, 28. 

மனையீனீண்டுயர்‌; 52. னு 

மனையினோங்கிடும்‌; 19, 22,25, 
29. 


மனையினோக்கிய; 24. 
மனையினன்னெடு; 20. 
மனையின்மங்கல; 45. 


மங்கலவாயிலை; 1, 8, 5, 7, 12, 
18, 15-15, 28, 27, 28, 40, 
41, 43, 45, 49, 52. 

மங்கலவீதிகள்‌; 46-- 

மங்கலவாயில்கள்‌; 41. 

மங்கலவாயிலின்‌; 19, 22, 25, 
29. 

வீதிகள்‌ யாவையும்‌; 45. 


நினையுமாத்திரத்தெய்‌ தலும்‌; 
1, 8, 5) 7, 18, 16-18, 27 
40, 45. 

நினையுமாத்திரத்தேகிய; 46 

நினையுமா த்திரத்தெய்தினன்‌; 
12, 15, 29, 41, 49. 

தினயுமாத்திரத்தோ தத 
22. 


நினையுமாத்திரமேகிய; 41. 

'நினைவின்மாத்திரத்தெய்‌ 
தலும்‌; 28, 

நினைவின்மாத்திரத்தே 
சென்று; 19, 25, 29. 


தனையனும்‌; 46-- 
தனையரும்‌; 16, 19, 22, 25, 28, 
29. 


சார்விடம்‌; 46-- 
சார்விடன்‌; 28. 


மேவினான்‌; 46-- 

எய்தலும்‌; 41. 

எய்தினார்‌; 15, 16, 19, 22, 25, 
21-29. 1 

எய்‌ ன்‌; 11. 3-5, ர்‌ 12, » 
ணன்‌ 20, 29, 24, 26, 40, 
43, 45, 47, 49. 


II 


111 


Iv 


பாட வேறுபாடு 


2230 | 


எய்தினன்‌; 46 

எய்திய; 4, 20, 24, 99, 41, 44, 
எய்தினர்‌; 19, 22, 25, 29. 
எய்தியவ்‌; 26, 417. 


வெந்திறல்வேந்தனை; 46-- 
வெந்திறல்வேந்தினை; 41, 
வெற்திறல்வீரனை; 44, 
ஏந்தலவ்வேந்தனை; 20. 


இருப்பு நல்லிடம்‌; 46 
இருப்பின்னல்லிடம்‌; 22, 25, 
29. 


எங்கணும்‌; 46-- 
எங்கனம்‌; 91. 
கண்டிலன்‌; 46-- 
கண்டிலர்‌; 19, 22, 25, 29. 


அருப்பமன்‌ றிதென்று; 46-- 
அருப்பமன்‌ றிதன்று; 5. 
அருப்பமென்றிதன்று; 49. 
அருப்பமேயிதென்று; 18. 


ஐயுறவு; 46- 

ஐயுறல்‌; 28, 24, 48, 49. 
எய்தினான்‌; 46-- 
எய்தினார்‌; 19, 22, 25, 29. 


உயர்ந்தபுயத்தினான்‌; 46 

உயர்ந்த ரொற்றோளினான்‌; 1, 
3,4, 7, 12, 18, 15, 17, 18, 
20, 29. 24, 26, 40, 41, 48, 
45, 47, 49. 

எழுந்தபொற்றோளினான்‌; 28. 

வளர்‌ ந்தபொற்றோளினான்‌; 5, 
16, 27. 

வளர்‌ ந்தபொற்றோளினார்‌; 19, 
25, 29. -: 

வளர்‌ ந்தபுயத்தினான்‌; 19, 22, 
41. 


III 


2231 
இப்பாடல்‌ 51-ஆம்‌ பிரதியில்‌ 


காலையிலையனை; 46-- 
காலையினையனை ; 81, 99. 


IV 


91 


காலத்தனயனை; 27. 
காலையினையனைத்‌; 40, 
காலையிலையனை த்‌; 45, 52, 
காலத்திலையனை; 12, 15, 19, 
22, 25, 29. 
காலைத்தனயனை; 28. 
காலைத்தனை யனை; 18. 
காதற்றனையனைத்‌; 2, 4, 5, 
45, 47, 52. 
காதற்றனயனை; 41. 


நாடித்தன்‌; 46 

நாட்டந்த; 27. 

மெற்றவத்‌; 19, 22, 25, 29. 

தந்தவத்‌; 2, 4, 5, 17, 18, 40, 
41, 45, 52. 


தூயகையில்‌; 46-- 
தூயகையால்‌; 1, 3, 7. 
தூயதாயைத்‌; 2. 17, 18, 20,. 
40, 41, 45, 52. 
தூயதையல்‌; 4, 5, 27, 45. 
தூயவையன்‌; 47. 
தூயதாயர்த்‌; 28. 
தாயையன்‌பின்‌; 
29. 
தொழலுறுவான்றனைக்‌; 40-- 
 தொழிலுறுவை ன்‌ 26, 
27. 


19, 22, 25, 


தொழிலுறுவாருனைக்‌; 45. 


கூயளன்னை; 46-- 
கூயரன்னை; 4. 
கூயினன்னைக்‌; 27. 


குறுகு திரீண்டென; &6-- 
குறுகுதிராண்டென; 4, 27, 
உகம்‌. 
குறுகுதியென்றொரு; 51. 
குறுகிதிராண்டென்றோர்‌; i 
றுகுதிரென்றொரு; 17, 18, 
ச 40, 41, 49, 45, 49, 52. 


கூயளன்னையென்றேசென்று' 
கூறலும்‌; 19, 22, 25, 29, 
45. 

வேய்கொடோளி; 46-- 


வேய்கொடோளியர்‌; 16, 28. 
வேய்கடோளி; 27. 


92 


11 


111 


1113 


அயோத்தியா காண்டம்‌ 


ஒருத்திவிளம்பினாள்‌; 46-- 
தொழவும்விளம்பினாள்‌; 2. 
தொழுதுவிளம்பினாள்‌; 3-5, 
12, 18, 15, 17, 18, 20, 29, 
24, 26, 27, 40, 41, 48, 45, 
47, 49, 51, 52. 
தொழுதுவீளம்பினான்‌; 1, 7. 
வந்துவிளம்பினார்‌; 16, 28. 


ஏயவன்பினன்தா னுஞ்செ ன்‌ 


றெய்‌ தினான்‌; 19, 22, 25,29, | 


45, 
2232 
வந்து; 46 
வந்த; 1,17. 
தாயையடியில்‌; 46-- 
தாயையடியின்‌; 1-5, 7, 12, 


13, 16-19, 22, 25, 27, 44. 
தாயரடியின்‌; 20. 
தாயையடியை; 15, 29, 26, 29, 

81, 39, 48, 49. 


தீதிலர்‌; 46 
தீதிலன்‌; 1,3,க, 7, 18, 26, 


என்னையரெங்கையர்‌; 46-- 

என்னையரேனையர்‌; 41. 

அன்னையரெங்கையர்‌ ; 1-5, 7, 
19, 16-18, 23, 28, 40, 48, 
47. 

அன்னையரென்னையர்‌; 19, 22, 
25, 29. 

அன்னையரேனையர்‌; 12, 
49. 


என்றனள்‌; 46-- 
என்றலும்‌; 19, 22, 24, 25, 29. 
என்றுளார்‌; 49. 


15, 


அதாமென்றான்‌; 46 


அதாமெனா; 
47. 


அதாமெனே; 27. 
இதாமெனா; 1, 7. 


| 1 


9-5, 16, 26, os, | 


| 


இ! 


III 


11 


2233 


காதலான்‌; 46-- 
காதலின்‌; 2, 4,20, 28, 24, 
26, 41, 43, 49, 51. 


தாடொழ; 46— 
தாடொழா; 39, 


வேண்டினெனெய்தினென்‌; 
வேண்‌ டி. யதிரங்கினன்‌; 41. 
வேண்டியதிரங்கியென்‌; 45. 
விம்முமால்‌; 46-- 
விம்முவான்‌; 4. 

விம்மலால்‌; 5. 


கோமகன்‌; 46— 
கோன்மகன்‌; 20. 


யாண்டையான்‌; 46-— 
யாண்டையன்‌; 5, 18, 15, 16, 
27, 82. 


பணித்தீரென்றிருகை; 46 
பணித்தியென்‌ றங்கை; 41. 


2234 
ஆனவன்‌; 46-- 
மானவன்‌; 4. 


உரைசெய; 46-- 
உரைசெய்ய; 49, 


அழிவில்‌; 46-- 

வழுவில்‌; 4. 

சிந்தையாள்‌; 46-- 

சிந்தையள்‌; 99. 

சிந்தையான்‌; 29. 

வலிதவ; 46-- 

வலிதப; 41. 

வலிகெட; 18, 17, 18, 40, 41. 

வலிகொலை; 15. 

வலிதொலைத்து; 2-4, 12, 20, 
26, 41, 45, 47, 52. 


நிமிர்ந்ததானையத்‌; 46-- 
ஈர்ந்ததானையத்‌; 49. 
உயர்ந்ததானையத்‌; 2-க்‌, 12, 
20, 26, 41, 417. 
அவனிதாங்கிய; 45, 52. 


III 


IV 


Il 


111 


11 


111 


பாட வேறுபாடு 


தேனமர்‌; 46 | 

தேனலர்‌; 18, 17, 18. 

தேமலர்‌; 49. 

தேனிமிர்‌; 16. 

எய்தினான்‌; 46 

எய்தினன்‌; 19, 17, 18, 28, 
40, 45. 


2235 

செவியுள்‌; 46-- 
செவியின்‌; 1, 9, 4, 7, 12, 18, 
15, 16, 19, 20, 22-25, 26, 
29, 40, 41, 48, 45, 47, 45. 


நெறிந்தலர்‌; 46 
நெறிந்தன; 1, 8, 7, 41. 
நெறிந்தபேர்‌; 4. 
நெறிந்துயர்‌; 20, 26, 47. 
குஞ்சியான்‌; 46-- 
குஞ்சியன்‌; 4, 12, 15, 16, 29, 
26, 48, 47. 
குஞ்சியார்‌; 28. | 
குஞ்சியின்‌; 20, 49. 
வீழ்ந்தனன்‌; 46-- | 
வீழ்ந்தனர்‌; 28. 


அறிந்திலனுயிர்த்திலன்‌; 46- | 
அறிந்திலருயிர்த்திலர்‌; 28. 
மராமரம்‌; 46-- 

மாமரம்‌; 31. 

மதவரை; 1, 8, 7. 


2236 
மழுங்கத்தன்‌; 46-- 
மழுங்கத்தான்‌; 4, 15, 47. 
மழுங்கித்தன்‌; 1, 3, 5, 7, 18, 

16, 19, 22, 25, 27-29, 41. 
மழுங்கித்தாள்‌ ; 20. 


ஆயலர்‌; 46-- | 
ய்மலர்‌; 1, 3-5, 7, 12, 18, 
15-20, 22, 23, 25-29, 39- 
41, 48, 45, 49, 51, 52. | 


தீயெரிசெவியில்‌; 46 

தீயெரிசெலியின்‌; 1, 3-5, 7, 
27. 

தீயிருசெவியில்‌; 12, 15. 


IV 


11] 


Iv 


93 


தீயசொல்‌; 46-- 

தீச்சொலை; 5, 12, 15, 16, 19, 
20, 22, 28, 25, 27-29, 48, 
49 


திச்சொல்லை; 41. 


நீயலது; 46 
நீயலாது; 20. 


என்றான்‌; 46-- 

என: 16. 

எனா; 1, 3, 5, 7, 18, 19, 28, 
25, 27, 29, 41, 49, 49. 


2237 
ஏங்கினன்‌; 46 
இரங்கினன்‌; 8. 
இரங்கிப்‌; 46-- 
ஏங்கிப்‌; 28, 52. 


அழிந்தனன்‌; 46 
அழுந்தினன்‌; 91. 
அரற்றியின்னன ; 46-- 
அரற்றியின்னன்ன; 31. 
அரற்றியின்னணம்‌; 1, 8, 5, 7, 
18, 16, 26, 28. 
அயர்ந்துவீழ்ந்தனன்‌; 20. 
பின்னருமுருகிற்‌; 46 
பின்னருமுருகற்; 1-5, 7, 12, 
13, 15-20, 22-27, 29, 31, 
99-41, 48, 45, 47, 49. 
பின்னருமுருகச்‌; 28. 
பின்னருமுருவிற்‌; 41, 45. 
பின்னருழுகிலிற்‌; 41, 45, 52. 


2238 


கொன்றனை; 46-- 
கொன்றயான்‌; 26. 
கொன்றயற்‌; 1, 8,5, 7,12, 
13, 15-18, 20, 29, 27-29, 
40, 41, 48, 44, 47, 49. 
கொன்றுயர்‌; 2, 31, 39, 41, 
52, 
கொன்றுயிர்‌; 41. 
கொன்றைதிற்‌; 25. 
கொன்றையர்‌; 4, 15. 


94 


111 


iV 


11 


அயோத்தியா காண்டம்‌ 


இறத்தனை யாம்‌; 46-- 

இறந்தனையால்‌; 26. 

எனில்‌; 46 

எனின்‌: 9-5, 138, 15-18, 20, 
22, 25, 81, 39-41, 45, 52. 


இறைவதீதியை; 46- 

இறைவர்‌ நீதியை; 47. 

இறைவனி தியை; 2, 22, 28, 
29, 39. 


இதின்மாசு; 46-- 

இதன்மாசு; 4, 5, 16, 19, 25- 
217, 29, 99. 

இனிமாசு; 1, 9, 7, 12, 15, 28, 
41, 43, 49. 

மேலுண்டோ; 46 

வேறுண்டோ; 1, 8-5, 7, 12, 
18, 15, 28, 26, 27, 41, 49, 
45, 47, 49. 

வேண்டுமோ; 17, 18, 28, 40, 
41, 


2239 
எறிந்தெழு; 46 
எறிந்தெழும்‌; 1, 8, 7. 
தீயவித்து; 46— 
தியெழுத்து; 7 
இனக்குறும்பியாவையு 

மெற்றி; 46-- 


இனக்குறும்பியாவையு 


மாற்றி; 12. 
னக்குறும்பியாவையு 


மேற்றி; 51. 
இனக்குறும்புலோபை 


யு 
மாற்றி; 19, 22 25, 29, 41. 
இனக்குறையாவர்க்குமெற்றி; 


இக்கும்‌! [லோபையு 


மெற்றி; & 
இனக்கு ரோ அசங்க 
மொற்தி; 28, 48. 


டைன்‌ றயாவையுமெற்றி; 


4, 20,4 


| 
| 
| 
| 


111 


| 


இங்‌ 


11 


இனக்குறையுகுவையுமெற்றி ந 


இண்ச்குறைய மைப்‌ தெ 


இரக்கப்‌ மகற்றி; 


மனக்குறு; 46-- 
மனக்குறி; 8, 26, 41, 44, 47. 


நெறிசெலும்‌; 46-- 
நெறிசெல்லும்‌; 47. 
நெறிசொலும்‌; 41. 


வள்ளியோய்மறந்து; 46-- 
வள்ளியோய்மறைந்து; 12, 
15, 25. 
வள்ளியோய்மனத்து; 2, 81, 
39, 41. 
வள்ளியோய்மறம்‌; 28, 45, 
வள்ளியோய்மனம்‌; 18, 
18, 40, 41. 
மன்னைநீமறந்து; 45. 


உனக்குறுநெறிசெலல்‌; 46-- 
உனக்குறுநெறிசெல; 22, 29. 
உனக்குறுகதிசெலல்‌; 41. 


17, 


- உனக்குறுகதிசெல; 91, 


உனக்குறுகெதிசெல; 2, 99. 
தனக்குறுநெறிசெலல்‌; 28, 
, 45. 


கறி ததினாக 13,17, 
18, 


ஒழுக்கின்பாலதோ; 46 
தவத்தின்பாலதோ; 18, 17, 
18, 28, 40, 41, 45. 


2240 


முதலவன்‌; 46-- 
முதல்வனை; 1, 8, 5, 7, 16,19, 
22, 28, 27-29, 41, 48. 


தலைவன்‌; 46-- 

தலைவ; 1-8, 5, 7, 12, 15, 25- 
29, 31, 39, 41, 44, 45, 47, 
49. 


1 சிலைவிலினோன்மை; 46-- 
சிலைவிலின்வலிமை; 41. 


IV 


11 


பாட வேறுபாடு 


சிலைவலிநோன்மை; 5, 
16-20, 22, 24, 25-29, 40, 
45, 47. 

மலைவிலினேன்மை; 1, 8.4, 7, 
12, 15, 23, 31, 39, 49-45, 
49. 

ஓண்சிலைநோன்மை; 41, 

ஒண்சிலைவலிமை; 45. 


எங்ஙனம்‌; 12, 15-18, 25, 26, 
28, 29, 99-41, 45, 47, 51, 
52. 

எங்கணம்‌; 46-- 

எங்கனம்‌; 1-5, 7, 12, 19, 15, 
27. 81. 


போயினாய்‌; 46-- 
போயினான்‌; 20, 25, 41. 


2241 


மன்னவ; 46-- 
மன்னவன்‌; 20, 27. 


எவ்வழிமருங்கினும்‌; 1,9, 5, 7, 
18, 15, 16, 19, 22, 28, 25, 
27, 29, 41, 48, 45, 49. 

எவ்வழிமரபினும்‌; 46-- 

எவ்வழிமரபினர்‌; 45. 

எவ்வழிமன்னரும்‌; 17, 18, 28, 
40, 41, 45. 

எவ்வழியாயினும்‌; 20. 


இரவலாளர்தாம்‌; 46 

இரவலாளர்கள்‌; 20, 47. 

இரங்கலாளரா; 4, 
ரவலாளராம்‌; 2, 5, 19, 22, 
25, 27, 29, 31, 99, 41, 44. 

இரவலாளரும்‌; 12, 15, 17, 18, 
28, 40, 41. 

இரவலார்களில்‌; 26. 

இரவலாளர்மற்று; 1, 9, 7, 18, 
16, 28, 41, 49, 45, 49, 


உலகினில்‌; 46-- 

உலகினின்‌; 5, 7, 19, 22, 27- 
29, 91, 39. 

உலகினும்‌; 25. 


18, | 


IV 


11 


95 


னிய நண்பிே ர்‌; al 5, ர்‌, 
இ 16-19, 2 25, 40, 41, 
45 
இன்மை நண்பினோர்‌; 46-- 
இன்மை நண்ணினார்‌; 24, 26, 
இன்மை நண்ணினோர்‌; 41, 
5, 47, 52. 
இனிய நண்பினார்‌; 29, 49, 49. 
இனியநண்பரும்‌; 12, 
இயைந்தநண்பினோர்‌; 15. 
உலகினுமுளர்கொலோ; 46-- 
உலகினுமுளர்கொலாம்‌; 5, 
16, 20, 27, 28, 44. 
உலகினுமார்கொலாம்‌; 2. 
உலகினிலார்கொலாம்‌; 15, 28, 
26, 49, 47. 
உலகினிலார்கொலோ;; 49, 
உலகினினார்கொலாம்‌; 24. 
உலகினிலுளர்கொலோ; 1, 9, 
1 


உலகினுளுளர்கொலோ; 41, 
உலகிலுளர்கொலாம்‌ ; 4. 


2242 
பற்பகனிழற்றும்‌; 46-- 
பற்பகநிழற்றும்‌; &, 5, 27. 
கவிகைப்பாய்நிழல்‌; 1, 8, 4, 

18, 16, 26, 28, 30, 39, 45, 
47. 
கவிகைபாய்நிழல்‌; 46-- 
கவிகைபானிழல்‌; 5, 17, 18, 
41, 45, 
கவிகைபார்நிழல்‌; 25, 41. 
கவிகைப்பார்‌ நிழல்‌; 19, 22, 
29 


கவிகைப்பானிழல்‌; 12, 15, 29, 
27, 40, 48, 49. 


பல்லுயிர்‌; 46-- 

பலவுயிர்‌; 30. 

பல்லுரு; 4. 

உணங்கநீநெடும்‌; 46-- 

உனாங்கநீணெடும்‌; 2, க்‌, 16, 
28, 31, 39, 41. 

உணங்கிநீணெடும்‌; 1, 8, 7, 
21. 


96 


11 


111 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


நறுநிழல்‌; 46 
நறுநிழற்‌; 8, 5, 18, 15-18, 
28, 28, 29, 48. 


மற்பகமலர்ந்த; 46 
மற்பகமலைந்த; 41, 45, 


2243 
சார்பிழந்து; 46 


சார்விழந்து; 1, 2, 5, 7, 18, 


16, 20, 28. 


ஒதுங்கினார்கொலாம்‌; 46 
ஒதுங்கினர்கொலோ; 28, 81, 
39 


ஒதுங்கினார்களோ; 1-9, 112, | 
18, 15-20, 22, 28 26, 27, | 


40, 43, 45, 47, 49, 52. 
எய்தினார்கொலாம்‌; 41. 
எய்தினார்களோ; 29, 41. 


சம்பரனனையவத்‌; 46-- 

சம்பரனனையவர்‌; 8, 4, 12,19, 
20, 28, 29, 41, 48, 47, 49. 

சம்பரனனையவான்‌; 16, 


தானைத்தானவர்‌; 46-- 
தானத்தானவர்‌; 4 
தருக்கு ந்தானையர்‌; 12, 15, 29, 


தருக்குத்தானையர்‌; 49, 


உளர்கொலாம்‌; 46-- 

உளர்கொலோ; 1, 8, 7, 12, 
15, 17-19, 22-25, 31, 39- 
41, 48, 45, 49. 


2244 


இயங்கெழு; 46-- 

இயங்கெழும்‌; 41. 

தானையரிறுத்தமாத்திறை; 
46— 

தானையரிறுத்தமாத்திரை; 2, 
4, 5, 12, 18, 15, 41, 51. 

தானையரிறுத்திமாத்திறை; 1, 
ர்‌ 


தானையவ்விறுத்தமாத்திறை; 
19, 22, 29, 41. 


III 


IV 


11 


தானையாயிறுத்தமாத்திறை; 
45. 


தானையர்க்கிறைவநீணிதி; 41. 
தாயரினிறுத்தமாத்திறை; 26... 
உயங்கலின்‌; 46-- 
உயங்கெழு; 12, 15, 


அயங்கெழு; 46-- 
இயங்கெழு; 2, 4, 20. 


அமரர்க்காக்கிய; 46-- 
அமரர்க்கேவிய; 47. 
அமரர்க்கேயவி; 16. 
அரசற்காக்கிய; 45. 
அரசற்கெய்திய; 2. 
அரசற்கேவிய; 4, 18, 20, 27. 
அரசற்கேவவ; 5. 
அரசற்கோதிய; 26. 
அரசர்க்கோதிய; 31, 99, 41, 
45, 52. 
அரசர்க்காக்கிய; 22, 25, 29. 
அரசர்க்கேவிய; 28. 


வளர்த்தனை; 46-- 

வளர்த்தலை; 1, 3-5, 7, 18,16, 
29, 489, 49. 

வளர்த்திலை; 41. 

வளர்க்கலை; 16-19, 22. 25, 
21, 29, 40, 41, 45, 47, 52. 

வளர்க்கிலை; 20, 26, 28. 

வைக; 46-- 

வைகல்‌; 4, 5. 

மறக்க; 1, 8, 7, 12, 18, 15, 
28, 41, 48, 49. 

மறத்தல்‌; 41, 


2245 
மதக்களிற்று; 5, 15, 26, 28, 
41. 


மதகளிற்று; 46-- 

மழகளிற்று; 4. 

வாழிய; 46-- 

வாழியர்‌; 4, 20, 28, 48. 

வாழியற்; 26. 

வாழியாய்‌; 1, 38, 5, 7, 12, 18, 
15, 17-19, 25, 27-29, 40, 
41, 45. 49. 

வாழியான்‌; 16. 


111 


IV 


11 


111 


பாட வேறுபாடு 


வறியன்‌; 46-- 
வலியன்‌; 5, 27. 


புயத்துநின்‌; 46 

புயத்தினின்‌; 2. 

பணியினீங்கலா; 1, 8, 5, 7, 
12, 18, 15, 19, 22, 28, 25, 
27-29, 41, 45, 44, 49, 50, 
52 

பணியினீங்கிலா; 46-- 

பணியைநீங்கலா; 4, 20, 24, 
26, 45, 47. 

பாணிநீங்கலா; 2, 31, 39. 

பணியுநீங்கலா; 17, 18, 40. 


இனிதவற்கு; 4, 17, 18, 47. 
அனையவற்கு; 20. 
எண்ணியோ; 46-- 
எண்ணியே; 26. 


2246 


பற்றிய; 28, 41, 45. 

பற்றிலை; 46-- 

பற்றறு; 15, 29. 

பற்றுறு; 12, 19, 22, 25, 45, 
52. 


பயந்த; 46-- 
பலமென்‌; 26, 47. 
பவமென்‌; 4. 


அளித்தது; 46-- 

அளித்தன; 20. 

அளித்துநீ; 1, 9, 5, 7, 12, 18, 
15-19, 22, 23, 25, 27-29, 
40, 41, 43, 4௦, 49, 

அளித்துள; 41, 45. 

முறையின்‌; 46-- 

முறையுள்‌; 99. 

எய்திய; 46-- 

ஏகிய; 17, 18, 40. 

ஓங்கிய; 45. 


கொற்றவன்‌ முடிமணக்‌; 46-- 


கொற்றவமணிமுடிக்‌; 19, 22, 
25, 29. 


(7) 


III 


97 


கொற்றவன்மணிமுடிக்‌; 2, 4, 
5, 16, 20, 24, 26-28, 39, 
கச்‌, 47. 

கொற்றநன்முடிமணக்‌; 17, 
18, 41, 45. 

கொற்றநன்மணிமுடிக்‌; 1, 8, 
T, 12, 18, 15, 31, 41, 45. 

கொற்றநின்முடிமணக்‌; 28,, 

, 49. 

காணவும்‌; 46-- 

காணநீ; 4, 20, 24. 

காணனி; 26, 47. 


பெற்றிலைபோலும்‌; &6-- . 
பெற்றிலையைய; 28, 48. 
நின்பெரிய; 46-- 
நிற்பெரிய; 28, 43. 
உன்பெரிய; 5, 16, 27. 


2247 


ஆற்றலன்‌; 46 
ஆற்றலின்‌; 9, 29, 24, 48, 
ஆற்றிலன்‌; 40, 41. 
இன்னன; 46-- 
இன்னனம்‌; 49. 

ஊற்றுறு; 46 

ஊற்றிய; 20. 
கண்ணினன்‌; 46-- 
கண்ணினும்‌; 5, 16, 20, 27. 
கண்ணினிர்‌; 18. 


தேதி த்‌ 24, 


தேற்றினளொருவகை; 1, 3- 
9, 7, 12,15, 16, 20, 26-28, 
31, 44, 45, 47, 49. 

தேற்றினனொருவகை; 46 

தேற்றினரொருவகை; 41. 

தேற்றினளொருவழி; 18, 17, 
18, 40. 

தேற்றினளன்னதான்‌; 19, 22, 
25, 29. 


தேறிய; 46 
திய 9, 9, 16, 20, 27, 41, 


98 


AY 


IV 


1 


1081 


அயோத்தியா காண்டம்‌ 


கூற்றுறழ்‌; 46-- 
கூற்றுயிர்‌; 41. 


கூற்றுறு; 19, 22, 25, 29, 41. 


வரிசிலைக்குரிசில்‌; 46-- 
வரிசிலைக்குருசில்‌; 1, 2, 7. 


2248 


எ ந்தையும்யாயுமெம்பிரா 
னும்‌; 46 

எந்தையுமாயுமெம்பிரானும்‌; 
17, 40. 

எந்தையுமியாயுமெம்பிரா 
னும்‌; 16, 

எந்தையும்யாவுமெம்பிரா 
னும்‌; 22, 25, 

எந்தையுமியாவுமெம்பிரா 
ணும்‌; 41, 

எ.ந்தையும்யாவையுமுலகும்‌; 
20. 


கொடுந்துயர்‌; 46-- 


கடுந்துயர்‌; 1, 8, 4, 7, 19, 17, 


18, 24, 26, 40, 47. 
கடுங்கனல்‌; 12, 15, 28, 48, 
49. 
தீர்கலாது; 46 
தீர்க்கலாது; 8, 29, 91, 39. 
தீர்கிலாது; .1, 7, 26, 417. 


1 2249 

ஏறென; 46-- 
ஏறென்ன; 18. 
ஏறன; 12, 28, 48. 
ஏறன்ன; 5, 17, 18, 26, 40, 

41, 45, 47. 
ஏற்றன்ன; 49. 
மீட்டும்‌; 46 
மீண்டும்‌; 2. 
தெவ்வடு; 46-- 
தெவ்வரு; 1, 7. 
தம்பியென்று; 46 
தம்பியோடு; 8. 
இவ்விருவோரொடும்‌; 46 
இவ்விருவரோடுவெம்‌; 41, 


இவ்விவரொடுநெடும்‌; 5, 12, 
19, 15-18, 27, 28. 
இவ்வவரொடுநெடும்‌; 4, 20, 
29, 40, 41, 48, 49. 
இவ்வ சோ மே! 19, 22, 
இவ்விவரோடும்வெம்‌; 29. 
இவ்வவரோடும்போய்க்‌; 41. 
அவ்வவரொடுநெடும்‌; 1, 7, 
24, 26, 47. 
அவ்விவரொ டுநெடும்‌; 8. 
கானத்தானென்றாள்‌; 46 
கரனத்தெய்தினான்‌; 15, 17, 
18, 29, 28, 41, 48, 49, 51. 
கான திதா 19, 22, 29, 
41. 


; அ 11) 
கானத்தேகினார்‌; 25. 


2250 


இசைத்த; 46-- 
உரைத்த; 28, 24, 49), 49, 


யாதினிவிளைப்பது; 2, 16, 19, 


22-25, 29, 41, 49, 45, 49. 
யாதினிவிளைவது; 46 


'யாதினிவினையது; 5. 


யானினிவினையது; 27. 
யானினிவிளைப்பது; 15. 
இனியனவிளைப்பது; 4. 
இனையனவிளைப்பது; 26, 417. 


துன்பம்யானென்றான்‌; 46-- 

துன்பம்யானென்பான்‌; 5, 19, 
27. 

துன்பம்யாதென்றான்‌; 15, 17, 
18, 28, 24, 40, 41, 49, 49, 
91. 

துன்பம்யாமென்றான்‌; 25, 41, 

இன்னம்யானென்றான்‌; 26. 

நும்மையானென்றான்‌; 2, க, 
47 

நும்மையானென்பான்‌; 28. 


2251 


ஏங்கினன்‌ ; 46-- 
ஏங்கின; 41. ; 


ரா 


111 


iv 


ய்‌ 


IV 


பாட வேறுபாடு 


ஏந்தலப்‌; 46 
ஏந்தலம்‌; 49. 
வேந்தயல்‌; 26. 
வேந்தரப்‌; 29, 48. 


பூங்கழற்காலவன்‌; 46 

பூங்கழற்காவலன்‌; 19, 29, 94, 
39, 47. 

வனத்துப்போயது; 46-- 

வனத்துப்போனது; 1, 7. 

வனத்துட்போயது; 18. 

கானம்போனது; 5, 16, 27, 
28. 


இழைத்ததனினோ; 46-- 

இழைத்ததனிலோ, 1-5, 7, 
12, 19, 16-18, 26, 27, 91, 
99, 40, 47. 

தெய்வஞ்சீறியோ; 46-- 

தெய்வஞ்சீ நிலோ; 41. 

தெய்வஞ்சீ றவோ; 2, 4, 13,28, 
24, 26, 28, 48, 44, 47, 49. 

தேவர்மாயமோ; 19, 22, 25, 
29, 41. 


எனா; 46-- 
என்றான்‌; 19, 22, 25, 29, 41. 


2252 
இராமனே; 46-- 
இராமனும்‌; 2. 
செய்யுமேலவை; 46-- 
செய்யுமேலது; 26, 40, 47. 
அல்லவோ; 46-- 
அல்லவே; 20, 27. 
தலத்துளோர்க்கெலாம்‌; 46-- 
தலத்துளோர்க்கெல்லாம்‌; 12, 
13. 2 
தலத்துள்ளோர்க்கெல்லாம்‌; 
49. 
தலத்துளார்க்கெலாம்‌; 4. 
தவத்துளோர்க்கெலாம்‌; 41. 


அருளுவீர்‌; 46-- 
அருளுவாய்‌; 31, 39, 41, 


[es | 


111 


99 


2253 
இகழ்தலின்‌; 46-- 
இகழ்தலில்‌; 4, 20, 26, 47. 
இகழ்ந்தபின்‌; 25. 
பிழைத்தலின்‌; 29, 48, 49. 
பிழைத்தலும்‌; 12, 15. 
குன்றிய; 4,'5, 19, 29, 25-27, 

29, 41, 48-45, 47, 49. 
கூறிய; 46 : 
அன்றொரு; 46 
அன்று மொர்‌; 5, 27, 28. 
தெய்வத்தாலும்‌; 46-- 
தெய்வத்தானும்‌; 44. 


'அனையவவ்வரசர்‌; 46— 


னையநம்மரசர்‌; 1-4, 7, 17- 
- 20, 22-25, 28, 29, 31, 39- 

41, 48, 45, கா, 49, 
A 5, 16, 27, 


- மரீஇய நம்மரசர்‌; 26. 


வனத்தவனேகினான்‌; 46-- 
வனத்தவனெய்தினான்‌; 4, 


. வனத்ததினேகினான்‌; 41. 


வனத்தினினைகினான்‌; 17, 18, 
40, 41, 45, 

அவன்வன த்தேகினான்‌; 1, 5, 
7, 12, 18, 16, 19, 22-25, 
27-29, 41, 49, 49. 


2254: 
இல்லையேல்‌; 46-- 


- இல்லையே; 26. 
 வவேறுளோர்‌; 46-- 


1 வேறுள்ளோர்‌; 49. 


செற்றதும்‌;' 46 
செற்றமும்‌; 41. 
செற்றமொன்று; 25. 
இல்லையேல்‌; 46 
இல்லையத்‌; 26. 
தெய்வத்தாலன்றேல்‌; 46. 
தெய்வத்தானன்‌ றேல்‌; 2. 


100 


111 


IV 


1 


111 


IV 


» 


பெற்றவன்‌; 46-- 
பெற்றவள்‌; 26. 
பெற்றவர்‌; 27. 


பிள்ளை; 46-- 

பிரிந்து; 1-5, 7, 12, 18, 15- 
20, 22, 23, 25-29, 31, 39- 
41, 43-45, 47, 49, 51. 


பின்னவன்‌; 46-— 

மன்னவன்‌; 31, 89. 

தெரிதர; 1-5, 7, 12, 18, 15- 
20, 22-29, 40, 41, 48-45, 
47, 49, 51, 52. 

உலந்ததென்னென்றான்‌; 46- 

உலந்ததேனென்றான்‌; 99. 

உலர்ந்ததென்னென்றான்‌; 51. 

உலைந்ததென்னென்றான்‌; 91. 

உரைசெய்வீரென்றான்‌; 1, 8, 
7, 12, 13, 15-20, 22-26, 
28, 29, 40, 41, 48, 47, 49, 
52 

உரைசெயீரென்றான்‌; 2, &, 5, 
ஓரா, 41, கக்‌) 45, 51. 


2255 
வனத்திடைப்‌; 2, 8, 5, 12, 17, 
18, 40, 51. 
வனத்திடை; 46 
வனத்தினில்‌; 28. 
பாருனக்கு; 46 
பாருனது; 5. 
அவனது; 46-- 
அன்னது; 41, 45. 
பொறுக்கலாமையால்‌; 46 
பொறுக்கிலாமையால்‌; 1-3, 5, 
7, 16, 20, 26, 31, 39, 47. 
பொறுத்திலாமையால்‌; 27. 
நீக்கினான்‌; 46-- 
நீக்கினன்‌; 4, 27, 28. 
தன்னுயிர்‌; 46— 
மன்னுயிர்‌; 24 
வேந்தென்றாள்‌; 46-- 
வேந்தனே; 2, 26, 31, 39,41, 
44, 47. 


II 


I11 


அயோத்தியா காண்டம்‌ 


2256 


சூடினமலர்க்கரம்‌; 46-- 

சூடினன்மலர்க்கரம்‌; 41. 

சூடினன்கர தலம்‌; 19, 22, 25, 
27, 29. 

சூடினகரதலம்‌; 5, 28, 41, 45. 

சூடியமலர்க்கரம்‌; 4, 20, 26, 
40, 47. 

சூடியகரதலம்‌; 16. 

சொல்லின்முன்‌; 46-- 

சொல்லுமுன்‌; 24, 27. 


கூடின; 46-- 

கோடின; 19, 22, 25, 29, 45. 

குதித்துக்‌; 46 

குனித்துக்‌; 1-5, 7, 12, 19, 15, 
16, 20, 28-29, 91, 39-41, 
48, 45, 47, 49, 51, 52. 


ஆடின; 46-- 
ஆடினன்‌; 27, 28. 
உயிர்ப்பினோடு; 46-- 
உயிர்ப்படை; 20. 
உயிர்ப்பிடை; 5, 18, 16, 20, 
22, 27, 28, 41. 
உயிர்ப்புடை; 17, 18, 40, 41. 
உயிர்ப்புடன்‌; 41. 
அழற்கொழுந்துகள்‌; 46 
அழற்கள்‌ தம்முடன்‌; 4, 49. 
அழற்கட்டம்முடன்‌; 26, 41. 
அழற்கொழுந்துடன்‌; 29, 24, 
43. 


அனற்கொழுந்துகள்‌; 19, 25, 
29, 41, 50. 


உமிழ்ந்தன; 46-- 
உதிர்ந்தன; 5, 19, 22, 25, 27, 
29. 
உதித்தன; 41. 
2257 


கபோலங்கள்‌; 46-- 
இதழ்விழி; 41, 45. 
சுற்றும்‌; 46-- 

தொடரும்‌; 28, 24, 49, 49. 


11 


111 


IV 


Il 


பாட வேறுபாடு 


தீச்சுடர்‌; 46 
தீச்சுடப்‌; 1, 8, 7, 41. 


போர்த்தது; 46 
போர்த்தன; 41, 50. 


நெடுமழைக்கைமண்பக; 41. 

நெடுமழைக்கைம்மண்பக; 
46—. 

நெடுமழைக்கைம்மண்புக; 4, 
15, 28, 24, 26, 91, 99, 41, 
48. 


நெடுந்தடக்கைமண்பக; 12, 
18, 19, 22, 25, 41, 45, 

நெடுந்தடக்கைமண்புக; 5, 
16-18, 20, 27-29, 40. 


அடித்தன; 46-- 

அடித்தனன்‌; 23, 48. 

ஒன்றொடொன்று; 12, 18, 15- 
18, 45. 

ஒன்றோடொன்று; 46-- 

அசனியஞ்சவே; 46-- 

அசனியெஞ்சவே; 2, 31, 39, 
41. 


அசனியன்னவே; 41. 
அசனியென்னவே; 5, 16, 19, 
20, 22, 23, 25, 27, 29, 48. 


2258 
போதங்கொணெடுந்தனிப்‌; 


போதங்கணடந்தனிப்‌; 27. 

போதங்கணெடுந்தனிப்‌; 1, 9, 
7, 20, 29, 25, 28, 29, 41, 
49, 49. 

'போதங்களொடுதனிப்‌; 4, 

'போதங்களொடுந்தனிப்‌; 5. 

போதகநெநடுந்திசைப்‌; 41. 

பூதங்களொடுந்தனிப்‌; 12, 15, 
26, 417. 


18, 


யூ தங்கொள்கடலெனப்‌; 
17, 18, 40, 41. 


பொருவீல்கூம்பொடு; 46-- 
பொருவிற்கூம்பொடு; 2. 
பொறுத்தபாரொடு; 41. 


III 


IV 


II 


117 


IV 


101 


1மாதங்கம்வருகலம்‌; 46-- 
மாதங்கம்வருங்கலம்‌; 17, 18, 
20, 26, 47. 
மாதங்கம்வருகில; 28, 48. 
மாதங்கம்வருதலம்‌; 41. 
மாதங்கவருகலம்‌; 4. 
மாதங்கவருங்கலம்‌; 12. 
கால்பொர; 46-- 
காலவோர்‌; 26. 


ஓதங்கொள்‌; 46-- 

ஓதங்கள்‌; 4, 20, 25, 49. 
போன்றவே; 46-- 
போன்றதே; 2, 7, 16, 24, 25. 


2259 


அஞ்சினர்‌; 46-- 
அஞ்சின; 91. 
அஞ்சலின்‌; 40. 


துஞ்சினரேனையர்‌; 1, 8, 17, 
18, 20, 28, 41, 48, 45, 49. 
துஞ்சினரெனைப்பல; 46-- 
ஞ்சினரெனைப்பலர்‌; 2,4, 15, 
17, 18, 26, 40, 41, 45, 47. 
துஞ்சினரெனப்பலர்‌; 16, 25. 
துஞ்சினரென்பதென்‌; 5. 
சொரிமதத்தொளை; 46-- 
துளைக்கையானையும்‌; 1, 9, 7, 
20, 29, 41, 48, 44, 49. 
தொலைந்துசாய்ந்தனர்‌; 45. 


எஞ்சின; 46-- 

எஞ்சிய; 27, 29, 91, 99, 47. 

திசைக்கரி; 46-- 

திசைக்கிரி; 1, 8, 7. 

திசைக்களிறு; 16, 19, 24, 25, 
27, 29, 31. 39, 41, 45, 47. 

திசைசளில்‌; 26. 

திசைகளின்‌; 17, 18, 29, 40, 
41, 48, 49. 

மீண்டனன்‌; 46 

மீண்டன; 16-19, 28, 25, 43, 
49. 


கூற்றும்‌; 46-- 
கூற்றம்‌; 4. 


102 அயோத்தியா காண்டம்‌ 


11 


IV 


1 


புதைத்ததே; 1-4, 7, 12, 20, | 11 ஆண்டனனேயன்றோ; 46 


24, 41, 45, 50, 51. ஆண்டனனாமன்றோ; 18, 17- 
புதைத்தவே; 46 19, 22, 23, 29, 40, 41, 48, 
புதைப்பவே; 16. 49. 


ஆண்டனனாமென்னோ; 25. 


2260 4 
அரசையாசையால்‌; 46-- 
கடியவடாயென க்‌; 46-- அரசினாசையால்‌; 5, 20, 27, 
கடிவதுதகாதெனக்‌; 45, 28. 


கருதுகின்‌ நிலன்‌; 46 


கருதுகின்றிலென்‌; 49. 2262 
கரு துகின்றிலேன்‌ ; 20, 41. I யானும்‌; 46 
இடியுருமனையவெம்‌; 46 நானும்‌; 19, 22, 25, 29, 41. 
குலவும்‌; 23, 48, 11 ஏயெனும்‌; 46 

த ன 
இடியுருமனையன; 5, 16, 20, ஏயது; 20. 

95, 27-29, 41. எற்றுகிற்றிலென்‌; 46 
இயம்புவான்‌; 46 எற்றுகின்‌ நிலன்‌; 40. 
இயம்பினான்‌; 18, 19, 22, 24, எற்றுகின்‌ நிலென்‌; 41. 

25, 29, 81, 41. எற்றகிற்றிலென்‌; 5, 19, 22, 
விளம்புவான்‌; 1, 8, 7. 27. 


எற்றகிற்றிலேன்‌; 28, 29, 47. 
2261 எற்றுகிற்றிலன்‌: 49. 


ஏற்றுகிற்றிலென்‌; 41, 
மாண்டனன்‌; 46 ட ட்‌ 


மாண்டதும்‌; 45. 111 ஆயவன்‌; 26, 40, 41, 45. 
எந்தையென்றம்முன்‌; 46 ஆயகன்‌; 46-- 
எ.ந்தையென்றெம்முன்‌; 28, ஆயனும்‌; 2. 

41, 48, 49. நாயகம்‌; 25. 
எந்தையேயெம்முன்‌; 20. நாயகன்‌; 1, 5, 7, 12, 18, 15- 


29, 91, 39-41 
பூண்டனனின்கொடும்‌; 46-- 18, 20, 27-29 ர ௭ 


பூண்டனனுன்னெடும்‌; 26,47. க்‌ 
பூண்டனனின்னன; 11) 18 IV தாயெனும்பெயரெனைத்‌; 46-- 
மரா டணனின்னது; 3, 18, 16, தாயெனும்பொருளெனைத்‌; 1s 


டி 3,5,7 , 16-18, 20, 28 
பூண்டனனுன்கொடும்‌; 2, 24. டம்‌ ம்‌ 1. 
ண்டன s ்‌ 40, 41, 45. 
பூ னென்கொடும்‌; 4. 


பூண்டதுநின்னது; 5, 19, 22, தாயெனும்பொருளினைத்‌; 27. 


25, 27, 29, 41. தடுக்கற்பாலதோ; 46-- 
பூண்டதுநின்கொடும்‌; 28, 45. தடுக்கத்தக்கதோ; 2, 41, 44. 
புணர்ப்பினாலென்றால்‌; 46 தடுக்கலாற்றுமோ; 5, 16, 19, 


பன - - 22, 25, 27-29, 50. 
பி௦ ; 45. த்து ்‌ 

ப வக ரதலுத அட்ட 5 தடுக்கவல்லதோ; 12, 24, 26, 

வாயது; 46-- கா. 

வாயிது; 41, &5, 49, தடுக்கவல்லவோ:; &, 41. 


Il 


III 


IV 


பாட வேறுபாடு 


2263 


மாளவுமுளனொரு; 46 
மாளவுமுன்னொரு; 27. 


மன்னன்வன்சொலால்‌; 5, 12, 
18, 19, 22, 40, 41, 45, 50, 
51. 

மன்னவன்சொலால்‌; 46 

மன்னவன்கொலோ:; 1, 7. 

மன்னவன்கொலாம்‌; 8. 

மன்னனின்சொலால்‌; 
26, 45, 417. 

மன்னன்கானம்போய்‌; 20. 

மன்னன்வன்‌ செல்கான்‌; 41, 


2, 16, 


மீளவுமுளனொரு; 46-- 
மீளவுமுன்னொரு; 41, 


மேயபார்‌; 46-- 

மேவுபார்‌; 45. 

வெய்யபார்‌; 2, 4, 12, 17, 18, 
23, 26, 31, 39-41, 49, 45, 
47, 49. 


பரதனாயினால்‌; 1-5, 7, 12, 18, 
16-18, 20, 29, 25-29, 81, 
39-41, 43-45, 47, 49, 51. 

பரதனாகினால்‌; 46-- 


கோளலதறநெறி; 46-— 
கோளலவறதெெறி; 19. 
கோளிலவறநெ றி; 29. 
கோளிலதறநெறி; 1, 8, 5, 7, 
12, 19, 16, 20, 27, 28, 31, 
99, 41. 
கோளிலவுறநெறி; 25. 
குறையுண்டாகுமோ; 46-- 
குறைவுண்டாகுமோ; 4, 26, 
29, 41, 417. 
குறியுண்டாகுமோ; 2. 
குறைதற்பாலதோ; 41. 


2264 


சுழியுடைத்தாயுடைக்‌; 46 
சுழியுடைத்தாய்தரு; 41. 


Il 


III 


IV 


1 


108 


கொடியசூழ்ச்சியால்‌; 46-- 
கொடியசூழ்ச்சியாய்‌; 26. 
கோடிசூழ்ச்சியால்‌; 1, 7. 


வருமரபை; 46 
வருமாயை; 22, 27. 
வருவரம்பை; 41, 417. 
வரும்வரம்பை; 4, 


மாய்த்தொரு; 46-- 
மாய்த்ததோர்‌; 20, 
மற்றொரு; 26. 


பழியுடைத்தாக்கினன்‌; 46-- 
பழியுடைத்தாக்கிலன்‌; 27. 


மொழியுடைத்தாக்கலின்‌; 
46— 


மொழியுடைத்தாகலின்‌; 5,41, 
மொழியுடைத்தா தலின்‌; &, 18, 
24, 26, 40, 49. 


வேறுண்டோ; 46-- 
வேண்டுமோ; 1, 9, 7, 18, 17, 
18, 40, 41. 


2265 பு 


கவ்வரவிதுவென; 12, 16-20, 
22, 23, 25, 28, 29, 39, 40, 
43, 49, 52. 

கைவரம்பிதுவென; 26-- 

கவ்வரம்பிதுவென; 1, 3, 5, 
27, 41, 45. 

கவ்வரவதுவென; 41, 45. 

கவ்வரமிதுவென; 4, 12, 18. | 


இருத்திர்கற்பெனும்‌; 5, 16 
20, 22, 28, 25, 27-29. 89, 
40, 41, 48, 45, 49. 

விருத்தர்காட்டிய; 26 

விருத்தர்கட்டிய; 1-8, 17, 41, 
47. 


இருத்திர்காட்டிய; 18. 
இருந்திர்கற்பெனும்‌; 52. 
இருந்துகற்பெனும்‌; 12. 
அவ்வரம்பழித்துமை; 26-- 
அவ்வரம்பறுத்துமை; 18. 
அவ்வரமழித்துமை; 1, 8, 7. 


104 


111 


IV 


11 


111 


IV 


வைத்த; 26 
வைத்து; 2. 
பொருதவேல்‌; 20-- 
பொருதலால்‌; 41. 


கொண்ட நீர்‌; 26-- 

கொண்டனிர்‌; 41, 

கோடிரோ; 26 

கொள்திரோ; 15, 17, 18, 39, 
40, 49. 

கொள்விரால்‌; 18, 


2266 


நோயீரல்லீர்‌; 46 
தநோயீரல்லிர்‌; 1. 


நுங்கணவன்றன்‌; 46-- 
நுன்கணவன்றன்‌; 31. 
உயிருண்டீர்‌; 46-- 
உயிருண்ட; 17, 18. 
உயிர்கொண்டீர்‌; 4, 26. 


பேயீரே நீர்‌; 46 
பேயீரல்லீர்‌; 29, 40, 41, 48, 
45, 49. 


பெறுவீரே; 46-- 
பெறுவீரோ; 1, 8, 5, 7, 12, 
19, 17, 18, 20, 26-28, 47. 

பெறுதீரே; 19, 22, 29. 


மாயீர்மாயா; 46 
மாயாமாயா; 41. 


முலைதந்தீர்‌; 46 
வசைதந்தீர்‌; 20. 


தாயீரே; 46 
தாயீரோ; 26, 47. 


இன்னும்‌; 46-- 

இன்னம்‌; 1-5, 7, 15, 19, 15, 
17-20, 22, 29, 25, 27-29, 
31, 39, 40, 48, 45, 49. 


தருவீரே; 46 
தருவீரோ; 25, 41. 


11 


111 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


2267 


உயிரோடும்‌; 46 
உயிரோடு; 45. 
உரையோடும்‌; 41, 


கொண்டும்‌; 46-- 
கொண்டீர்‌; 1, க, 7, 15, 28, 
26, 40, 41, 48, 45, 47, 49. 


வாழவுவந்தீர்‌; 46-- 
வாழவுகந்தீர்‌; 1, 8,க்‌, 7, 17, 

18, 23, 40, 41, 48, 47, 49. 
வாழ்வுமுவந்தீர்‌; 18, 25. 
ஆளவுவந்தீர்‌; 41. 
அவனேகக்‌; 46-- 
இவனேகக்‌; 2, 23, 48. 
மிகநன்றே; 41, 


போவனகண்டும்‌; 46 


போல்வனகண்டீர்‌; 28, 49, 
49. 
போல்வனகண்டும்‌; 2, 4, 5, 


15-20, 22, 25-29, 31, 40, 
41, 45, 47, 52. 
போல்வதுகண்டீர்‌; 41, 


கழியீரே; 46-- 

கழியீரோ; 1, 3-5, 7, 12, 16- 
19, 22, 28, 25-29, 39-41, 
43, 45, 49. 

கழிவீரோ ; 13. 

கழியாதீர்‌; 20. 


2268 


தந்தையீந்த; 46 
தந்தையீய்ந்த; 51. 
தந்தையேய்ந்த; 49. 
தந்தையெந்தை; 17, 18, 40. 
எந்தையீந்த; 41, 49. 
எந்தையேய்ந்த; 41. 


இழிவென்னா; 46-- 
ழிவெண்ணா; 41. 

வல்‌ : 2, த, 5, 12, 15, 
19, 20, 22, 28, 25, 29, 31, 
39, 41, 48, 47. 

அழிவென்னான்‌; 3. 


Il 


1001 


IV 


பாட வேறுபாடு 


அழிவெண்ணா; 41. 
அழிவெண்ணான்‌; 1, 7, 18, 
27, 28, 41. 


ஈதென்றன்னவன்மைந்தன்‌; 
46— 

ஈதெனமன்னவன்‌ மைந்தன்‌; 
27. 

ஈதேயென்றவன்மைந்தன்‌; 
28, 41, 49. 


தாயின்சூழ்ச்சியின்‌; 46 
தாயர்சூழ்ச்சியின்‌; 16, 20, 41. 
தாயார்சூழ்ச்சியின்‌; 1, 4, 7, 
12, 13, 15, 17-19, 22, 28, 
25-29, 40, 49, 47, 49. 
தாயார்சூழ்ச்சியில்‌; 5. 
தாயார்சூழ்ச்சியிஞ்‌; 3. 
தாயுன்சூழ்ச்சியின்‌; 99. 


அவனோடும்‌; 46-- 

அவனோடே; 4, 15, 17, 18, 
25, 26, 29, 40, 41, 45, 417, 
49. 

அவரோடே; 28, 40, 48. 


தென்னாற்பெறலாமே; 46-- 
இதென்னாற்பெறலாமோ; 1,2, 
5, 7, 12, 19, 22, 27-29, 31, 
99. 
இதென்னாற்பெறலாமால்‌; 8; 
4, 20, 26, 41, 47. 
இதென்றாற்பெறலாமால்‌; 11, 
18, 23, 40, 43, 49. 
இதென்னிற்பெறலாமே; 41, 
இதற்றாற்பெறலாமால்‌; 15. 


2269 


என்றே; 46-- 
என்றும்‌; 4, 12, 26, 47. 


தந்தையையுன்னா; 46-- 
.தந்தையையுன்னான்‌; 5, 18, 
15-20, 22, 25, 27-29, 91, 
39-41, 45, 51, 52. 
தந்தையையென்னால்‌; 41. 
தந்தையுமன்ன; 4, 26, 47. 
தந்தையுமன்னான்‌;; 12, 


Il 


III 


IV 


105 


தந்தையுமுன்னான்‌; 28, 41, 
48. 


தந்தையுமென்னால்‌: 1, 3, 7. 
எந்தையுமுன்னே; 49. 
வசைகொண்டாள்‌; 46 
வசைகொண்டான்‌; 1, 8, 5, 
24, 41. 
வசைகொண்டால்‌; 7. 
வசைபாரான்‌; 19, 22, 25, 29, 
41, 
வதைகொண்டாள்‌ ; 40. 
கொண்டான துவன்றேல்‌; 
46— 
கொண்டானதுவன்றே; 1, 8, 
7, 18, 41. 
கொண்டானிதுவன்றேல்‌; 41. 
மீளும்மன்றே; 46-- 
மீளுமின்றே; 16-18, 40, 41, 
மீளுமென்றே; 2,4, 18, 15, 
20, 29, 26, 47. 
என்னையுமெய்யே; 46-- 
என்னையுமெய்மெய்‌; 7. 
பின்னையுமெய்யே; 1, 16, 20, 
27. 
உலகெல்லாம்‌; 46-- 
அரசெல்லாம்‌; 5, 16, 20. 
மண்ணெல்லாம்‌; 28. 


அரசாள் வான்‌; 46-- 
உலகாள்வான்‌; 5, 16, 20, 28. 


2270 
தொல்குலமன்னன்‌; 46-— 
திண்குலநல்லோன்‌; 26. 
திண்குணநன்னூல்‌; 4, 12, 

17, 18, 40, 41, 44, 45, 47. 
உணர்வப்பால்‌; 46 
உணர்விப்பால்‌; 28. 
உரையப்பால்‌; 22, 29, 41. 


யாதானுந்தானாக; 46 

ஏதாமென்னாத்தந்தை; 20. 

ஏதாமென்னாத்தாதை; 1, 8, 7, 
18, 15, 41. 


106 


111 


IV 


11 


ஏதானுந்தானாக; 16, 22, 28, 
25, 43. 

ஏதேனுந்தானாக; 2, க்‌, 5, 12, 
17, 18, 26-29, 31, 39-41, 
42, 47, 49. 


பணிசெய்வான்‌; 460-- 

பணிசெய்தான்‌; 1, 8, 5, 7, 
13, 16, 19, 27-29, 41. 

பழிசெய்வான்‌; 17, 18, 40, 41, 
45. 

அணிசெய்வான்‌; 12, 


தீதாநின்ற; 46-- 
தீதாய்நின்ற; 1, 5, 7, 12, 19, 


15-18, 20, 22, 29, 25-29, | 


31, 39, 41, 48-45, 47, 49. 
அவனென்னப்‌; 46 
அவனென்னாப்‌; 81, 99. 
இவள்கொண்ட; 46-- 
அவள்கொண்ட; 26, 41. 
பொருளம்மா; 4, 12, 17, 18, 

26, 40, 41, 45, 47, 51. 
புகழம்மா; 46-- 


2271 
உய்யாநின்றேன்‌; 46 
உய்யாநின்றான்‌; 25. 
இன்னமுமென்முன்னுடன்‌; 

46— 
இன்னமுமெம்முனுடன்‌; 28. 
இன்னமுமென்றனுடன்‌; 26. 
வந்தான்‌; 46 
வந்தோன்‌; 17, 18, 41, 45. 
கையார்கல்லைப்‌; 41, 45, 52. 
கய்யார்கல்லைப்‌; 46-- 
கையார்கானில்‌; 45. 
உண்ணக்‌; 46-- 
உண்ண; 12. 
கலமேந்தி; 46-- 
கலமேற; 16, 20, 27, 28, 41, 

45. 


கலமேறி; 4, 19, 22, 28, 25, 
41, 49-45, 47, 49. 


II[ 


Iv 


I1 


111 


Iv 


அயோத்தியா காண்டம்‌ 


கலமேற்றா; 41, 

கலமேற்றி; 1-8, 5. 7, 18, 15, 
17, 18, 40, 41, 45. 

தலமேறும்‌; 12, 


வெய்யோனானின்‌; 46-- 
வெய்யா நாணின்‌; 4. 
வெய்தாநாணிச்‌; 45. 
அய்யாநானின்‌; 1, 8, 7, 12, 

20, 28, 41, 48, 44, 49. 
அய்யோ நானின்‌; 2, 5, 16-19, 

22, 25, 26, 40, 41, 45. 
அய்யோ நானிச்‌; 18. 


வெண்சோறமுதென்ன; 46-- 
வெண்சோ றமுதான்பால்‌; 45. 
வெண்சோ றமுதுண்ட; 41, 
வெண்சோறஃதென்ன; 27. 
வண்சோறமுதன்ன; 16. 
வண்சோற்றமுதென்ன; 1. 
வன்சோற்றமுதென்ன; 7. 


உண்ணாநின்றது; 5, 17, 18, 
23, 40, 41, 48, 45. 
உண்ண நின்‌ றது; 46 


2272 


மேவினன்‌; 46-- 
மேயினன்‌; 28, 48. 


என்ன; 46 
என்னா; 25. 


நல்லானன்றே; 46-— 

நல்லானைந்து; 20. 

நல்லானையன்‌; 1, 7, 12, 18, 
15, 17, 18, 27, 28, 40, 41, 
45, 51. 


குறைவற்றேன்‌; 46-- 
குறைகின்றேன்‌; 41. 
குறையற்றேன்‌; 5, 12, 16, 20, 
27, 28. 
குறையாறேன்‌; 1, 3, 7. 
குறையுற்றேன்‌; 45. 
குறைவுற்றேன்‌; 2. 
அல்லேனோயான்‌; 46-- 
அல்லேனாய்‌ நான்‌; 4, 12, 20. 


11 


III 


IV 


பாட வேறுபாடு 


அல்லேனானே; 45, 

அல்லேனோ நான்‌; டு ம்‌, Ty 
13, 15-19, 22, 28, 25-29, 
40, 41, 48, 45, 49. 


2273 


பாரோர்கொள்ளார்‌; 46-- 

பாரோர்கொள்ளா; 16, 26, 28, 
44, 

பாரொடுகொள்ளா; 49. 


பழிபூணேன்‌; 46— 
பழிபூண்டேன்‌ ; 45. 
பழிபூண்டால்‌; 41. 


ஒன்றோதுன்புமிவ்‌; 46 
ஒன்றோதுன்பமிவ்‌; 41, ௦1. 
ஒன்றோநின்பழி; 17. 18, 40. 
ஒன்றானின்பழி; ய ப்பட்டு, 


16, 19, 20, 22, 28, 25, 27- | 


29, 48. 
ஒன்றானும்பழி; 41, 49, 51, 52. 
ஒன்றாற்றுன்பமிவ்‌; 15, 44, | 
45, 47. 


ஒன்னார்துன்பமிவ்‌; 12, 26. 

ஒன்னார்துன்‌ புமிவ்‌; 4. 

அன்றோதுன்புமிவ்‌; 2, 39. 

அன்றோதுன்பமிவ்‌; 31, சக, 
45. 


திருநில்லாள்‌; 46-- 
திரு நின்றாள்‌; 4. 


எண்ணிற்றாருரை; 46-- 
எண்ணியாருரை; 45. 


கொண்டாய்‌; 1, 8. 5, 7, 12, 
19, 17, 18,20, 27, 28, 40, 
41. 

தந்தாய்‌; 46 

தந்தார்‌; 4, 15, 19, 25, 26, 29, 
41, 45, 47, 49, 51. 


முடித்தென்விளைவித்தாய்‌; 
முடித்தென்வினையேனே; 41, 
முடித்தேவிளைவித்தாய்‌; 2,18. 
முடித்தாய்விளைவித்தாய்‌; 8. 


lr 


| 


IV 


107 


2274 


தந்தையை; 46-- 

தாதையை; 3-5, 18, 15-20, 
28, 26-28, 40, 41, 48, 45, 
47. 


மற்றுன்கொலைவாயால்‌; 46-- 
மற்றுன்கொலைவாளால்‌; 20. 
மற்றென்கொலைவாளால்‌; 

8, 17, 12, 18, 27, 28, 41. 


ஒன்றோ; 46-- 

ஒன்றே; 1, 7, 12, 18, 20. 

உய்த்தேன்‌; 46-- 

உய்த்தே; 4, 28, 24, 40, 41, 
43, 45, 

என்றானின்பிழை; 46-- 

என்றானின்னிலை; 45. 

என்பழி; 17, 18, 29, 25, 29, 
40, 41, 48, 45, 49, 

என்புகழ்‌; 46 

உன்புகழ்‌; 45. 


1, 


மாயுமிடமுண்டோ; 46-- 
மாயுமிடையுண்டோ; 1, 8, 7, 
20, 41. 


2275 


இன்னும்‌; 48-- 

இன்னம்‌; 4, 12, 15, 24, 25, 
26, 40, 47. 

பின்னும்‌; 1, 3, 7, 27; 28, 44... 


: சிலகாண்பார்‌; 46-- 


சிலகாண்பாய்‌; 15, 20. 


- சிலகாண்பான்‌; 12, 16. 


சிலர்காண்பார்‌; 1, 8, 7, 17, 
18, 25, 28, 29, 40, 41, 44, 
45. 

சிலர்காண்பர்‌; 5, 49. 

சிலர்காண; 41, 


மண்ணார்பாராது; 46 

மண்ணோர்பாராது; 1, 9, 4, 7, 
15, 16, 19, 22-27, 29, 81, 
39, 48, 47, 49, 52. 

மண்ணோர்பாரார்‌; 5, 20. 


108 


111 


dv 


மண்ணோர்விண்ணோர்‌; 2. 
மண்ணோர்காணாது; 41, 45. 
மண்ணோர்வானோர்‌; 28. 
விண்ணோர்மண்ணோர்‌; 
17, 18, 40, 41, 45. 


13, 


எள்ளுவர்‌; 46-- 

எள்ளலர்‌; 4, 16, 41, 44, 45, 

எண்ணலர்‌; 26, 47. 

எண்ணிலர்‌; 2. 

கொள்ளலர்‌; 18, 17, 18, 20, 
40, 41, 45. 


வாளாபழிபூண்டேன்‌; 41, 
வாளாப்பழிபூண்டாய்‌; 5, 29, 
27. 39, 48. 
வாளாபழிபூண்டாய்‌; 46 
வாளாப்பழிபூட்டார்‌; 41, 
வாளாவழியுண்டாய்‌; 49, 
வாளாப்பழிபூண்டார்‌; 20. 
மாயாப்பழிபூண்டாய்‌; 15. 
மாயாப்பழிபூண்டேன்‌; 25, 
மாளாப்பழிபூண்டாய்‌; 12, 41. 
மாளாப்பழிபூண்டேன்‌; 19, 
22, 29. 
வீணேபழிபூண்டாய்‌; 2, 18, 
17, 18, 40, 41, 45. 


கொல்கிலது; 46 

கொள்கிலது: 99. 

கொல்லலது; 41. 

கோறலது; 17, 18, 40. 

என்னுமுரையுண்டென்று; 
29, 41, 48, 50. 

என்னுமுறையுண்டென்று; 
46— 


என்றுமுரையுண்டென்று; 45. 


எண்ணா நின்றேன்‌; 46 
எண்ணா நின்றே; 19, 22, 29. 


அன்றியிரேனென்‌; 46-— 

அன்றியிரேனிவ்‌; 5, 16, 20, 
217, 45. 

அன்றியிருந்தென்‌; 17, 18, 
28, 40. 

என்றுமிருந்கேன்‌; 19, 22, 25, 
29, 41, 45 


11 


IV 


11 


IIT 


அயோத்தியா காண்டம்‌ 


உயிரோடே; 46 
உயிரென்றால்‌; 26, 


2276 


ஏன்றுன்‌; 46-- 
ஏன்றும்‌; 9, 15, 
வைகித்‌; 46-- 

எய்தித்‌; 26, 47. 
ஏகித்‌; 18. 


தீராப்‌; 46 

தீய; 1,3, 5,17, 12, 15, 16, 
27-29. 

பாரா; 26, 41. 

பாராப்‌; 4, 41, 44. 

பாரப்‌; 41. 

பாதகமற்றென்‌; 46-- 

பாதகமற்றேன்‌; 1, 7. 

பாதகமுற்றென்‌; 2-4, 18, 1௦, 
17, 18, 28, 25, 26, 29, 40; 
41, 43, 47, 49. 

பாதகமேனும்‌; 16. 


யானே; 46-- 

நானே; 4, 5, 18, 16-20, 22, 
28, 27-29, 40, 48, 45, 49. 

இன்றே; 12. 


2277 


சொன்னேன்‌; 46-- 
சொல்லும்‌; 27. 


செய்தாயாகுதி; 46-- 

செய்தாங்க 16, 19, 25. 

செய்தாயாகிலுன்‌; 5. 

செய்தாயாகினை; 28. 

செய்தாயா தியுன்‌; 18, 20, 27, 
71. 


றந்தாயாகில்‌; 46-- 
அதுக அவின்‌. 19, 17, 18, 
40, 45. 


யையுமாதி; 46-- 
எல்ல 1, 8, 7, 20, 
21, 28. 
தூயையுமாவை; 18, 17, 18. 
குரயையுமாகி; 15, 49. 


IV 


11 


IIT 


LOY 


பாட வேறுபாடு 


தூயையுமாயை; 40. 


தூய்மையுமாயிவ்‌; 16, 19, 22, 


25, 29, 41, 
பிறந்தாயாதி; 46 


பிறந்தாயாகி; 19, 22, 25, 49. 
ற்‌ 13, 17, 18, 


பிறந்தாயாவை; 
40. 


ஈதலதில்லை; 46-- 


ஈதலதில்லைப்‌; 1, 9-5, 7, 12, 
19, 15-18, 20, 25, 40, 41, 


51, 52. 
ஈதிலதில்லை; 40, 44. 


2278 


இன்னணமினையன; 46-- 


இன்னணமிளையவன்‌; 27, 41, 


91. 
இன்னணம்பலபல; 41, 


இன்னனவினையன; 4, 20, 28, 


26, 48, 44, 47, 49, 
இன்னனபலபகல்‌; 29. 


இன்னனபலபல; 17-19, 22, 


25, 40. 
இன்னனபலமொழி; 15. 


இயம்பியானுமிப்‌; 46-- 


விளம்பியானினிப்‌; 5, 16, 19, 


2, 27-29, 41. 


விளம்பியானுமிப்‌; 17, 18, 29, 


40, 49, 49, 51. 
பன்னரும்‌; 46-- 
பன்னெடும்‌; 15, 28, 48, 49. 


கொடுமனப்‌; 46 
கொடுமையிப்‌; 238, 48. 


பாவிபாடிரேன்‌; 46 


பாவிபாலிரேன்‌; 12, 18, 17, 


18, 40, 41, 45. 
பாவிமாடிரேன்‌; 16, 27, 28. 


துயர்கெடத்‌; 46-- 
துயருடைத்‌; 15. 
எழுத்து; 46-- 


அழுது; 
41, 45. 


4, 16, 19, 20, 25, 29, 


III 


11 


III 


109 


2279 


அருகரெய்தினன்‌; 46. 
அருகரெய்தினான்‌; 5, 12, 45, 
அகுச்ணெய்திறா்‌ 2, 24, 25, 
அரங்கத்‌ 18, 17, 
18, 40, 45. 


மீண்டுமண்‌ கிழிதர; 46 
மீண்டுமண்கிழிபட; 41. 
மீண்டுமண்கீழ்தர; 4. 
கீண்டுமண்கிழிதர; 1-8, 7, 
12, 18, 15-20, 22, 28, 25- 
29, 40, 41, 48, 45, 47, 49. 


வீழ்ந்து; 46 

விழுந்து; 1-5, 7, 12, 18, 15- 
20, 22, 25-29, 39, 40, 45, 
47, 49. 

விழுந்த; 28, 48, 


தடக்கையிற்; 46-- 
தடக்கையாற்‌; 18. 


கிடந்தனன்‌; 46-- 

கிடந்திடை; 1, 8, 5,7, 12, 
15-19, 22, 25-29, 99, 40, 
45. 

கிடந்திடைப்‌; 4, 19, 29, 24, 
41, 48, 49. 

தீயிடை; 20. 


புலம்பினான்‌; 46 
புலம்பினார்‌; 1, 7. 


2280 


உலகுளான்‌; 46-— 
உலகுளன்‌; 18, 17, 18, 40. 
உலகினன்‌; 5, 16, 20, 27, 28. 


தமியெனிம்‌; 46 

தமியனேன்‌; 1-4, 7, 12, 18, 
15-20, 22, 29, 26-29, 31. 
99, 40, 48-45, 47, 49. 


சிந்தையின்‌; 46 
சிந்தையில்‌; 7, 9, 7, 19, 17, 
18, 28, 26, 40, 43, 45, 49. 


110 


11 


111 


IV 


11 


அயோத்தியா காண்டம்‌ 


தீர்த்திராலெனும்‌; 46-- 
தீர்திராலெனும்‌; 2 
தீர்த்திராலென்றான்‌; 19, 22, 
25, 29, 41. 
தீர்கலேனென்றான்‌ ; 45. 
தீதிலாரெனும்‌; 26. 


2281 


படி.த்தலங்காவலன்‌; 46 
படித்தலங்காத்திலன்‌; 4. 
பிடி.த்தலன்காவலன்‌; 41. 
பெயரற்பாலனோ; 46 
பெயரப்பாலனோ; 16, 31, 39. 
பரியற்பாலனோ; 48. 
பிரியற்பாலனோ; 8, 4, 12, 19, 


22-25, 41, 48, 44, 47, 49. | 


பிரியப்பாலனோ; 26, 29. 


பிடித்திலிர்‌; 46— 
பிடித்திலீர்‌; 9, 4, 16, 28, 26, 
28, 29, 39, 49, 45, 49. 


பிழைத்திராலெனும்‌; 46-- 

பிழைத்திராலெனப்‌; 19, 22, 
29, 41. 

பிழைத்திராவெனும்‌; 90. 


சோர்கின்றான்‌; 46 
சோருமால்‌; 29, 41, 48. 


2282 


யாவரும்‌; 46 

யாரையும்‌; 19, 22, 25, 29, 41. 
அயாவர; 41. 

வேரறக்‌; 49. 


வேரற; &6-- 
வேரறும்‌; 41. 


நொடிகிலர்யானது; 18, 15- 
19, 29, 25, 40, 41, 48, 45, 
49, 51. 

தொடிகுவென்யானது; 46 

தொடிகுவென்யானிது; 41. 

நொடிகிலராகில்யான்‌; 20. 

நொடிகிலம்யானது; 45. 


.நொடிகுவர்யானது; 1-5, 7, 


44, 45, 417. 


111 


IV 


11 


111 


தொடிவரின்யானது; 41, 

தொடியினில்யானது; 41. 

எங்ஙனம்‌; 1-5, 7, 12, 15-19, 
22, 25, 26, 28, 29, 91, 39- 
41, 45, 417, 51. 


எங்கணம்‌; 46-- 


வயிற்றினிற்‌; 46-—: 
வயிற்றிலே; 1-5, 7, 12, 18, 
15-20, 22, 28, 25-29, 40, 
49, 44, 47, 49. 3 
கள்வனேன்‌; 46-- 
கள்வனேல்‌; 29. 


முடிகுவென்‌; 46-- 
முடிகிலன்‌; 15, 28, 45, 49, 51. 


முடிய; 46-- 
முடிக்க; 12. 
முடிப்ப; 25. 


2283 
ஊர்‌ ந்துபாரிருளை; 46 
ஊர்ந்தபாரிருளை; 20. 
ஊர்ந்துபேரிருளை; க, 12, 26. 
நீக்குமவ்‌; 46-- 
நீக்குநம்‌; 4, 20, 28, 40, 41, 
43, 49. 
நீக்குறும்‌; 31. 
நீக்கிய; 1, 8, 7, 41. 
வரதனில்‌; 46-- 
வரதனின்‌; 91. ன 
மலர்ந்த; 5,18, 16, 19, 22, 
25, 27-29, 40, 41, 45, 
வளர்ந்த; 46-- 
வளர்க்கும்‌; 20. 
பரதனென்று; 46-- 
பரதனில்‌; 26, 47. 
பரதனின்று; *, 5, 20. 
என்னுமால்‌; 46-- 
என்னுமா; 5, 27. 
மரகதமலையென; 1-5, 7, 12, 
18, 15-18, 20, 28, 25-29, 
81, 39-41, 43, 45, 47, 49. 
மரதகமலையென; 46 


11 


111 


IV 


பாட வேறுபாடு 


வளர்ந்த; 46 
மலர்ந்த; 17, 18, 40. 


2284 


வாடொடு; 46-- 
வாட்டொடு; 41, 45. 
வாடொகு; 5, 18, 16, 19, 22, 
20, அர 
வாட்டொழில்‌; 41, 45, 
வானில்வைகிடக்‌; 46 
வானில்வைகுறக்‌; 20. 
வானின்வைகிடக்‌; 2, 4, 5, 12, 
13, 15-19, 22, 28, 25-29, 
31, 39, 40, 43, 45, 49. 


காடொரு; 46 
காட்டொரு; 45. 

காடொடு; 2, கீ, 26, 41, 47. 
காட்டொடு; 41, 45, 


கண்ணிலா; 46 

காண்கிலா; 1, 3, 7, 91, 39, 
41. 

காண்கிலான்‌; 41, 


நாடொரு; 46 
நாட்டொரு; 41, 45. 
நாடொடு; 2, 4, 26, 47. 
நாட்டொடு; 41, 45. 
நைவதேயெனும்‌; 46-- 
நைவதோவெனும்‌; 15, 28, 
28, 39, 41, 48, 49. 
நடப்பதேயெனும்‌; 19, 22, 
நடப்பதோவெனும்‌; 1, 3, 5, 
ரீ, 12, 16, 20, 27, 29. 


' நலிவதோவெனும்‌; 91. 


நவில்வதோவெனும்‌; 41, 
நையவோவெனும்‌; 19, 17,18, 
40, 41. 


தாடொடு; 46-- 
தாடொடும்‌; 19. 


_தாட்டொடு; 41. 


தாடொழு; 27. 
தருமமேயனான்‌; 41, 
தருமமேயன்னான்‌; 18. 
தருமமெய்தினான்‌; 20, 25. 
தருமமேயினான்‌; 3. 


11 


III 


IV 


Il 


"aE! 


தாட்டொழுமன்பினிற்றகை 
யன்போலவே; 45, 


2285 
புலர்வு; 46 
புலத்தை; 28, 49. 
புலப்பு; 1, 7, 19 
புலம்ப; 5. 
புலம்பல்‌; 16-19, 22, 25, 27, 
29, 40, 41, 45, 49. 
புலம்பு; 15, 28. 
கற்பிவைசுமந்த; 46-- 
கற்பவைசுமந்த; 5, 18, 
22, 25, 27, 29, 41. 
கற்பவையமைந்த; 28. 
சுமந்தகற்பமைந்த; 16. 


பொறையாற்றலனெஞ்சம்‌; 
46— 
பொறையாற்றலனெஞ்சும்‌; 
29, 48. 
பொறையாற்றனனெஞ்சு; 47. 
பொறையாற்றலனெஞ்சு; 4, 
24, 25, 40, 45, 
தூய்தெனாச்‌; 46-- 
தூய்தெனச்‌; 1-8, 7, 12, 19, 
15-20, 22-24, 26-29, 
31, 39, 40, 48, 45, 47, 49. 


பிறிதுறமனம்‌; 46-- 
பிறிதுளதெனத்‌; 18. 
பிறிதுணமனம்‌; 29. 
பிறிந்துறமனம்‌; 12, 16. 


கூறுவாள்‌; 46-- 


19, 


கூறுவான்‌; 91. 


2286 


மையறு; 41, 45, 52, 
மய்யறு; 46-- 
மய்யுறு; 1, 3, 5, 7, 27. 
மையுறா; 18. 


தேரும்‌; 46 

தேறும்‌; 41. 

தெரியும்‌; 15, 19, 22, 29, 25, 
29, 41, 48, 49. 

தெருளும்‌; 12, 20, 


112 


111 


IV 


11 


III 


IV 


11 


கைகயர்‌; 41, 45, 52. 

கய்கயர்‌; 46 

கைகயன்‌; 26. 

கோமகளிழைத்த; 46-— 

கோன்மகளிழைத்த; 1-5, 7, 
12, 15, 16, 22, 27-29, 39, 
41, 49. 

கோன்மகள்விளைத்த; 25. 


ஐயநீ; 41, 45, 52. 
அய்யநீ; 46 
ஹஜயனீ; 99. 
அறிந்திலை; 46 
அறிகிலை; 41. 


2287 


கோளுறுமடங்கலில்‌; 46-- 
கோளுறுமடங்கலின்‌; 3. 


குமுறி; 46-- 

குழறி; 41. 

நடுங்க நாவினால்‌; 46-- 
நயக்குநாவினால்‌; 45. 


சூளுறு; 46-- 

சூளுறும்‌; 28. 

சூளுரை; 15. 
சொல்லன்மேயினான்‌; 46-- 
சொல்லமேயினான்‌; 29. 


2288 


அறம்‌; 46-- 

அறன்‌; 29, 49. 

அருளினெஞ்சினன்‌; 46-- 

அருளுநெஞ்சினன்‌; 1, 7. 

அருளிலாநெஞ்சன்‌; 24. 

பிறன்கடை; 46-- 

பிறங்கடை; 19, 15-18, 91, 
39. 

நின்றவன்‌; 46-- 

நின்றனன்‌; 12. 

பிறரைச்சீ தினோன்‌; 46-- 

பிறரைச்சீறியோன்‌; 3, 4, 47. 

பிறரைச்சீ நினான்‌; 19, 22, 26. 


அயோத்தியா காண்டம்‌ 


பிறர்தற்சீறினோன்‌; 49. 

பிறப்பைச்சீ நினோன்‌; 1, 7, 12, 
91, 39, 41. 

பிதரர்ச்சீறினோன்‌; 5. 

பிதாவைச்சி நினோன்‌; 16, 20, 
28, 28. 

பிறர்கட்சீறினோன்‌ ; 18, 17,18, 
40, 41. 


மறங்கொடு; 46 
மறன்கெட; 12, 
கொன்றுவாழ்ந்தவன்‌; 46-- 
கொன்றுவாழ்பவன்‌; 28, 40. 
கொண்டுவாழ்‌ ந்தவன்‌; 26. 
புடைத்துவாழ்ந்தவன்‌; 24. 


சூழ்ந்துளோன்‌; 46-- 
சூழ்ந்துளான்‌; 28, 24, 48, 49. 


2289 


குரவரைமகளிரை; 46-- 

குரவலர்மகளிரை; 45. 

குரவலர்குழலியை; 2-4, 26, 
41, 


குரவலர்குழவியை; 44, 


கொன்றுளோன்‌; 46-- 
கொன்றுளோர்‌; 15, 22. 


புரவலனுறுபொருள்‌; 46-- 
புரவலரொருபொருள்‌; 19, 22, 
25, 29. 
புரவலனொருபொருள்‌; 5, 18, 
15-18, 20, 40, 45. 
புரவலன்றன்னொடும்‌; 1-4, 7, 
12, 29, 24, 26, 31, 39, 41, 
43-4௦, 47, 49, 52. 
புனைவில்வாரினோன்‌; 46-- 
புனைவில்வெளவினோன்‌; 16. 
புவியின்வெளவினோர்‌; 15, 19, 
22, 25, 29. 
புவியில்வெளவினோன்‌; 27. 
புவியின்வெளவினோன்‌; 5, 18, 
16-18, 20, 28, 40, 45. 
அமரிற்புக்குடன்‌; 1-4, 7, 12, 
29, 24, 26, 91, 39, 41, 48- 
45, 47, 49, 52, 


111 


IV 


11 


111 


பாட வேறுபாடு 


வெரிநிடைவிழிக்க; 46 

வெரி நிடைவிழிக்கண்‌; 1, 7. 

வெந்நிடைவிழிக்க; 8, &, 15, 
17, 18, 25, 40, 49. 

வென்னிடைவிழிக்க; 26, 
47. 


மீண்டுளோன்‌; 46-- 

மீண்டுளான்‌; 20. 

மீண்டுளோர்‌; 15, 19, 22, 25, 
29. 


இரவலரரு நிதி; 46-- 
இரவலரிருநிதி; 1-4. 7, 18, 
17, 18, 29, 26, 28, 40, 41, 
43, 45, 49, 51. 
இரவலனருநிதி; 44. 
இரவலனிரு நிதி; 41, 47. 
எறிந்துவெளவினோன்‌; 46-- 
எறிந்துவெளவினோர்‌; 15, 19, 
22, 25, 29. 
எறிந்தவெண்ணிலோன்‌; 3, 
4, 47. 
எறிந்தவெண்ணிலான்‌; 49. 


2290 


துளவினோன்‌; 46-- 
துளவிஷன்‌; 2-4, 289, 26, 91, 
99, 43-45, 47. 
துளதியான்‌; 5, 12, 18, 16-19, 
24, 27-29, 40, 49. 
துளரியான்‌;1, 7, 20, 
துழதியான்‌; 22, 25. 
துழாயினோன்‌ ; 15. 


அழைத்தவன றநெறி; 46 

அழைத்தவரறதெறி; 5,16, 19, 
20, 22, 25, 27-29, 41, 44. 

அழைத்தவரருநெறி; 1-4, 7, 
12, 13, 15, 17, 18, 29, 24, 
26, 91, 99, 40, 48, 45, 47, 
49, 


பிழைத்தவன்பிழைப்பிலா; 
46— 


29, 


பிழைத்தவனன்பிலா; 41. 
பிழைத்தவர்பிழைப்பிலா; 1, 
ர. 


(8) 


IV 


118 


பிழைத்தவர்பிழைப்பிலா; 2 
4,5, 12, 19, 15-18, 20, 
29-29, 91, 39-41, 49-45, 
47, 49. 


மறையைப்பேணலாது; 46-- 
மறையைப்பின்னுநின்று; 2- 
5, 12, 18, 16, 24, 26-28, 
கீச்‌, 47. 
மறையைப்பின்னினின்று; 15, 
23, 48. 
மறையைப்பின்னிநின்‌ று; 17- 
19, 22, 25, 29, 41, 45, 49, 
51 
மறையைப்பின்னவர்க்கு; 81,. 
41. 
மறையைப்பின்னவற்கு; 99. 
மறையப்பின்னுநின்று; 1, 7... 
மறையப்பின்னிநின்று; 40. 


இனத்தவன்‌ பனம்‌ 


இழைத்தவருளரெனும்‌; 1-5, 
7, 12, 18, 15-20, 22, 24- 
29, 39-41. 44, 45, 47, 51. 

இழைத்தவரிலனெனும்‌; 81, 
41, 


இழைத்தவரருளிலா; 49, 

இழைத்தவனருளிலா; 28, 49. 

நெஞ்சினோன்‌; 46-- ்‌ 

நெஞ்சினோர்‌; 19, 22, 28, 29, 
41 


நெஞ்சினான்‌; 2, 97, 45. 

நெஞ்சினார்‌; 1, 8-5, 7, 12, 19, 
15-18, 20, 28-26, 91, 40, 
49-45, 47. 


2291 


பசியுழந்து; 46-- 

பசியுழன்று; 18, 17, 18, 91, 
99, 40, 45 

பசியுளர்ந்து; 49. 

தளரத்தான்றனிப்‌; 46-- 

தளரத்தன்‌ றனி; 24, 

தளரத்தான்றன; 1-4, 7, 15.. 
16, 19, 20, 22, 28, 29, 48, 
45, 47. 


114 


11 


மம 


IV 


il 


அயோத்தியா காண்டம்‌ 


தளரத்தான்றனது; 183. 
தள்ள த்தான்றன; 25. 
தளரத்தானனம்‌; 41, 
தளரத்தன்னொரு; 45. 


பாய்பெரும்‌; 46 

பாய்வரும்‌; 26. 

ஆய்பெரும்‌; 13. 

வயிறளிக்கும்‌; 46 

வயிற்றளிக்கும்‌; 1, 2, 4, 5, 7, 
17, 18, 20, 28, 48, 19. 


நாயகன்பட நடற்தவனும்‌; 
46— 

நாயகன்படநடந்தவரும்‌; 28. 

நாயகன்களப்ட்ட த்தவறு; il. 
7, 16, 41. 

நாயகன்களப்படத்தவ்வ(ம்‌); 
41. 

நண்ணுமத்‌; 46 

நணணுமித்‌; 15. 


கடிதுசெல்கயான்‌; 46-- 
கடிதுசெல்கநான்‌; 4. 
கடிதுசேர்கயான்‌; 28. 
சேர்கயானுமே; 26, 47. 


2292 


தாளினிலடை தந்தவர்‌; 46-- 
காளினிலடை ந்தனர்‌; 5. 
தாளினினடைந்தவர்‌; 99. 
தாணிழலடைந்தவர்‌; 1-4, 17; 
15, 20, 24, 25, 28, 29, 41, 
47, 49. 
தாணிழலடைந்தனர்‌; 16, 27. 
தாளடைந்துறைபவர்‌; its aly 
18, 40, 41, 45. 
தாளுறவடைந்தவர்‌; 41. 
தம்மைத்தற்கொரு; 46-- 
தம்மைத்தானொரு; 18, 17, 18, 
, 41. 
தமக்குத்தாங்கரும்‌; 45. 
கோளுறவஞ்சினன்‌; 46-- 
கோளுறவஞ்சினர்‌; 99. 
கோளுறவஞ்சினை; 2. 
கோளுறவஞ்சினம்‌; 8. 


111 


கோளுறவரு தலில்‌; 18, 17, 18, 
40, 41. 

கோளுறவஞ்சியே; 19, 22, 24, 
25, 29, 41, 45, 49. 

கோளுறுவஞ்சினை; 45. 

கோணுறவஞ்சியே: 15, 

கோளுறலஞ்சியே; 28. 


பேதையும்‌; 46--- 
பேதையர்‌; 20. 
பேதையை; 1, 7. 


நாளினுமறமறந்தவனும்‌; 
46— 

நாளினுமறங்கர ந்தவனும்‌; 4, 
24, 26, 44, 45, 47. 

நாளினுமறங்கவர்‌ ந்தவனும்‌; 
8, 28, 43. 

நாளினு நறைநுகர்ந்தவனும்‌; 
1, 5, 7, 12, 18, 16-20, 22, 
25, 29, 40, 45, 49. 

நாளினு நறைநுகர்பவனும்‌; 
41 


நாளினுநன்கிலா தவனும்‌; 41. 

நாளினுமறங்கடிந்தவனும்‌; 
45. 

நாளினினறைமுகர்‌ ந்தவனும்‌; 
27. 


நாணினு நறைநுகர்ந்தவ 
னும்‌; 15. ்‌ ்‌ 
காருறதறைமுகிக்கி த 


நண்ணுறும்‌; 46-- 

நண்ணுற; 28. 

நண்ணுகும்‌; 15. 

நண்ணும; 3, 24, 44. 
ண்ணுமம்‌; 4, 5, 16-19, 29, 
95, 27, 29, 40, 48, 45, 47, 
49. 

நண்ணிய; 20, 41, 

நண்ணினோர்‌; 26. 

'நந்தலில்‌; 12. 

நன்கிலா; 1, 17. 


மீளரு நரகிடைக்‌; 46 

மீளரு நரகிடை; 1, 7, 28, 41, 

மீளருநரகத்துக்‌; &, 17, 18, 
28, 25, 29, 41, 45,49. 


1 


பாட வேறுபாடு 


மீணருநரகத்துக்‌; 15. 
மீள்விலநரகத்து; 47 
மீள்விலாநரகத்துக்‌; 8, 24, 
மீளிலா நரகத்துக்‌; 26. 
கடிது; 46 

கடிதின்‌; 13. 

விரகின்‌: 7. 

விரைவின்‌; 1, 26, 28, 41. 
வீழ்கயான்‌; 46 

வீழ்க நான்‌; 4. 
வீழ்கயானுமே; 47. 
செல்கயான்‌; 99. 


2293 

இப்பாடல்‌ 16-ஆம்‌ பிரதியில்‌ 
இல்லை. 

கூறினோன்‌; 46— 

கூறினோர்‌; 22, 26, 29, 41. 

கூறினன்‌; 1-5, 7, 12, 18, 17, 
18, 20, 27, 28, 39-41, 45, 
47. 

கூறினர்‌; 15, 19, 28, 25, 48. 


போருக்கஞ்சினோன்‌; 46-- 
போருக்கஞ்சினன்‌; 41, 
போருக்கஞ்சினர்‌; 41. 
போரிலஞ்சினோன்‌; 41. 
போரிலஞ்சிலன்‌; 91. 
போரிலஞ்சினன்‌; 1-5, 7, 12, 
13, 17, 18, 27, 28, 39, 40, 
45, 47. 
போரிலஞ்சினர்‌; 15, 28, 26, 
29, 49, 49. 
போரினஞ்சினோன்‌; 41. 
போரினஞ்சினோர்‌; 22. 
போரினஞ்சினன்‌; 44. 
போரினஞ்சினர்‌; 19, 25. 


'கைக்கொளும்‌; 46-- 


கைப்படுத்து; 1, 9-5, 7, 12, 
19, 15, 17, 18, 22, 29, 26- 
29, 40, 41, 48, 45, 47, 49. 

அடைக்கலம்‌; 46-- 

படைக்கலம்‌; 91, 99. 


கரந்து; &6-- 
காத்து; 3, 138 


III 


IV 


115 


வவ்வினோன்‌; 46-- 

வவ்வினோர்‌; 15, 19, 22, 29, 
25, 26, 29, 41, 48, 

வவ்வினான்‌; 12. 

வவ்வினன்‌; 5, 27. 


எய்த்திடத்திடர்செய்தோன்‌; 
46— ! 


எய்த்திடத்திடர்செய்தோர்‌; 8, 
4, 12, 15, 19, 22, 25, 26, 
29. 

எய்த்திடத்திடர்செய்வான்‌; 2, 


எய்த்திடத்திடர்செய்தான்‌; 
27 

எய்த்திடத்திடர்செய்வோன்‌; 
20. 

எய்த்திடத்துயர்செய்தோர்‌; 
47. 


எய்த்தவர்க்கிடர்செய்வோன்‌; 
28. 

என்றின்னோர்புகும்‌; 46-- 

என்‌ றிஜேோர்புகும்‌; 1-5, 7, 12, 
15, 19, 22, 28, 26, 27, 29, 
44, 49. 


மெய்க்கொடு: 46-- 
மெய்க்கொடும்‌; 18. 
பொய்க்கொடு; 45, 
நரகிடைவிரை வின்‌; 46--- 
நரகிடைக்கடிது; 5, 19, 22, 
27, 29, 49. 
நரகிடைவிரைவில்‌; 28, 24, 
26, 40, 49, 45. 
நரகிடைவீழ்க; 41. 
நரகத்துவீழ்க; 1, 7. 
நரகத்துக்கடிது; 41. 


கடுநரகிடையின்‌; 18. 


வீழ்கயான்‌; 46 . 
போகயான்‌; 45. 
யானுமே; 1, 17, 41. 


2294 


- அனலியூட்டினோன்‌; 46 


அனலியூட்டினோர்‌; 41. 
அனலிலூட்டினோன்‌; 12, 23, 
41, 48, .44, 49. 


116 


1 


111 


அனலிலூட்டினோர்‌; 15. 

அனலினூட்டினோன்‌; 1, 3-5, 
7, 16-18, 20, 24, 26-28, 
40, 41, 45, 417. 

அனலினூட்டினோர்‌; 19, 22, 
25, 29. 


மைந்தரைக்கொன்றுளோன்‌; 
மைத்தரைநோக்கிலார்‌; 
22, 289, 25, 29. 
மைந்தனைநோக்கிலோன்‌; 1, 
2, 5,7, 27, 41. 
மைந்தரைநோக்கிலான்‌; 49. 
மைந்தரைநோக்கிவான்‌; 28, 
43. 
மைந்தனைக்கொன்றுளோர்‌; 
41. 
மைந்தனைக்கொன்றுளோன்‌; 
16. 
மைந்தனைநோக்கலான்‌; 20. 
வந்தனை நூக்கினோன்‌; 3, 4, 
24, 26, 44, 417. 
வந்தனைநோக்கிலார்‌; 41. 
வந்தனைநோக்கிலோன்‌; 
31, 39, 41, 
வந்தனைகொன்றுளோன்‌; 12, 


15, 


28, 


வழக்கிற்பொய்த்துளோன்‌; 
46-- 


வழக்கிற்பொய்த்துளோர்‌; 29. 
வழக்கிற்பொய்த்துளார்‌; 15, 
41. 


வழக்கம்பொய்த்துளான்‌; 20. 


தேவரை; 46-- 

தேவரில்‌; 17, 18, 40, 47. 

தேவரின்‌; 28, 41, 48, 49. 

தேவருள்‌; 1, 9-5, 7, 12, 16, 
20, 22, 2௬, 27, 29. 

நிகழ்த்தினோன்புகும்‌; 46 

நிகழ்த்தினோர்புகும்‌; 1, 3. 4, 

நிகழ்த்தினோர்பெரும்‌; 19, 22, 
ஓ, 29. 

நரகத்து; 46-- 

நரகத்தில்‌; 20. 


11 


III 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


நரகத்தின்‌; 1, 5, 7, 18, 16, 
19, 22, 29, 25, 27-29, 48. 
நரகிடைக்‌; 44, 


வீழ்கயானுமே; 46-- 
கடிதுவீழ்கயான்‌; 44. 


2295 


ப்பாடல்‌ 5, 22-அம்‌ பி 
இல இல்லை, ம்‌ ய்‌: 
ஓய்ந்துகக்‌; 46 
இறந்துகக்‌; 2. 
உலந்திடக்‌; 45. 
உலந்துறக்‌; 20. 
உலைந்துகக்‌; 16, 27, 28. 


பாலுண்டோன்‌; 46-- 
பாலுண்டோர்‌; 15, 25, 29. 


வவ்வினோன்‌; 46- 
வவ்வினோர்‌; 15, 19, 22, 29. 


மறந்திடும்‌; &6-- 
மறந்தறம்‌; 15, 17, 18. 
மறந்துநல்‌; 45. 
மறைத்தறம்‌; 23, 43, 49. 
மறந்துளோன்‌; 18. 
மித்த 2-4, 26, 47. 
மாய்த்தறம்‌; 24, 40, 44, 45. 


நயமினாவினோன்‌; 46-- 
நயமினாவினான்‌; 2. 
நயமினாவினோர்‌; 19, 25. 
தயமினாவினார்‌; 29. - 
நெறியைநீங்கினோன்‌; 45. 
மறந்தநாவினோன்‌; 8, 4, 17, 
18, 24, 40, 41, 48, 45, 47. 
மறந்த நாவினான்‌; 23, 49. 
மறைந்தநாவினோன்‌; 26. 
மாய்த்தநாவினோன்‌; 15. 


உறுநரகு; 46-- 

உறுகதி; 9, 4, 12, 18, 17, 18, 
24, 26, 40, 41, 45, 47. 

உறுதுயர்‌; 16. 


என்னதாகவே; 46-- 
என்னதாகுக; 26. 


1 


111 


lV 


பாட வேறுபாடு 


2296 
ஊறுகொண்டு; 46 
கூறுகொண்டு; 22, 26, 45, 

4ா. 
கூறைகொண்டு; 12, 18, 15, 
19, 20, 24, 25, 29, 40, 41, 
49. 
அலைக்கத்தன்‌; 46 
அலைக்கத்தான்‌; 24, 40, 41, 
அலைப்பத்தன்‌; 16. 
அலைத்தவர்‌; 45. 
உயிர்கொண்டேகினோன்‌; 
46— 
உயிர்கொண்டோடினோன்‌; 1, 
3-5, 17, 12, 18, 15, 16, 20, 
23, 24, 26, 27, 40, 41, 48, 
45, 417, 49. 
உயிர்கொண்டோடினோர்‌; 19, 
22, 25, 29. 
உயிரைக்கொன்றுளோன்‌; 45. 


11 


தன்னயலுளோர்‌; 46-- 

தன்னயலுளார்‌; 15. 

தன்னயலவர்‌; 26, 47. 

தன்னயல்சிலர்‌; 5, 19, 17-20, 
25, 27-29, 40, 41. 

தன்னயல்பலர்‌; 16. 

தன்பாலுளோர்‌; 49. 

'தன்னியல்சிலர்‌; 40. 

யசிக்கத்‌; 46 

யதைக்கத்‌; 40, 41. 


III 


துய்த்துளோன்‌; 46-- 
துய்த்துளோர்‌; 19. 
துய்த்துளான்‌; 24, 
துய்த்துள்ளார்‌; 17, 18, 40. 
துய்த்தவன்‌; 5, 16, 20, 29, 
26-28, 43, 47. 
துய்த்தவர்‌; 19, 25, 29, 41. 


ஏறுமக்கதியிடை; 46-— 

ஏறுசங்கதியினை; 18. 

ஏறுசெல்கதியினை; 5, 16, 20, 
27, 28. 

ஏறியகதியிடை; 1-4, 7, 12, 
17, 18, 29, 24, 81, 39-41, 
48, 45, 49. 


IV 


147 


ஏறியதிக்கதி; 19, 25, 29, 41. 
ஏறிய நரகிடை; 15, 45. 
ஏறியகொடுநரகு; 45, 
வீறுறுசெல்கதி; 26, 47. 


யானுமேறவே; 46 
என்னதாகவே; 41, 45, 
எனக்கும்வீழ்கவே; 26. 
எனக்கும்வீழவே; 47. 


2297 


ஓஃகினனுயிர்வளர்த்து; 46-- 
ஒஃகினனுயிர்கொள; 47. 
ஒஃகினனுயிரலைத்து; 45. 
ஒஃகினனுயிர்செகுத்து; 45 
ஒஃகினோருயிர்வளர் த்து; 29. 
ஒல்கிநின்றுயிர்வளர்த்‌ து; 20. 
ஒல்கினனுயிர்வளர்த்து; 5, 24, 
41, 49. 
ஒல்கினனுயிரலைத்து; 40. 
ஒல்கினோருயிர்வளர்த்து; 25. 
ஓக்கிநின்றுயிர்சுமந்து; 45. 
ஆசையான்‌; 46-- 
ஆசையார்‌; 41. 
ஆசையால்‌; 19, 22, 29, 41. 
ஆசையோன்‌ ; 26, 47. 
ஓசையான்‌; 5, 16, 27, 28. 
ஓகையால்‌; 45, 


அஃகலிலறநெறி, 46 

அஃகலினறடெறி; 1, 4, 7, 19, 
20, 25, 28. 

அஃகலின்மறைதெறி; 26, 47. 


ஆக்கியோன்பொருள்‌; 46-- 

ஆக்கியான்பொருள்‌; 94. 

ஆக்கினோன்பொருள்‌; 25, 29. 
க்கியொண்பொருள்‌; 1-4, 
7. 15, 22. 

அகற்றியொண்பொருள்‌; 41, 
45, 52. 


வெஃகியமன்னன்வீழ்‌; 46-- 

வெஃகியமன்னவன்‌; 5,16, 25, 
27, 28. 

வெஃகினனவன்விழும்‌; 26,47... 


118 


11 


111 


நரகின்வீழ்கயான்‌; 46 

நரகின்வீழயான்‌ ; 47. , 

நரகில்வீழ்கயான்‌; 15, 16, 25, 
29, 41, 49. 


2298 
அழிவரும்‌; 46 
அளிவரும்‌; 18. 
எய்தியாகுமென்று; 46 
எய்தியாக்குமென்று; 41. 
எய்தியாக்குமின் று; 27. 
எய்தியாற்குமென்று; 8. 
எய்தியார்க்குமின்று; 1, 5, 7, 

41 


அகற்றியாகுமென்று; 41, 
அகற்றியன்பறத்‌; 45. 

ஏந்தியார்க்குமின்று; 12. 
எய்தியாவர்க்கும்‌; 25, 29. 


இழிவருசிறுதொழில்‌; 46— 
இழிவருசிலதொழில்‌; 1, 7. 
இழிவருஞ்சிறுதொழில்‌; 2, 19, 
23, 25,40, 48, 45, 49. 
இழிவறுசிறுதொழில்‌; 16. 
இளிவருசிறுதொழில்‌; 18. 
தெளிவறுஞ்சிறுதொழில்‌; 45, 
இயற்றியாண்டுதன்‌; 18, 17 
18, 40, 41, 45, 49, 52, 
இயற்றியாண்ட தின்‌; 46 
இயற்றியாண்டதன்‌; 4. 
இயற்றியாண்டுந்தன்‌; 1, 5, 
7, 12, 15, 16, 19, 20, 22- 
29, 41, 48, 47. 
இயற்றிமாண்டதன்‌; 8. 
இயற்றித்திதிலா; 45. 
வழிவருதருமத்தை; 46-- 
வழிவருகருமத்தை; 4. 
வழிவருந்தருமத்தை; 1, 2, 5, 
1,16, 19, 25, 27, 29, 81, 
39. 
மறத்து; 46-- 
மறைத்து; 45. 
அறுத்து; 20. 
பழிவருநெறிபடர்‌; 46 
பழிபடர்நெறிபடர்‌; 8, 4, 40, 
பழிபடர்நெறிவரு; 18. 


11 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


2299 
ஒதுங்கினர்‌; 46 {i 
ஒதுங்கினோர்‌; 1, 7, 18, 28, 
29, 40, 41, 45, 


தனது; 46-- 

தமது; 8. 

பாருளோர்‌; 46-- 
பாருளோன்‌; 47. 
பாங்குளோர்‌; 26. 
போருளோர்‌; 41, கக்‌. 
பேரருள்‌; 2-4, 27, 45. 


எஞ்சலின்மறுக்கினோடு; 46-- 
நெஞ்சினர்மறுக்கினோடு; 44. 
எஞ்சலின்மறுக்கமொடு; 24, 
26, 47. 
எஞ்சினமறுக்கமொடு; 28. 
எஞ்சினன்மறுக்கினோடு; 49. 
எஞ்சினமறுக்கினோடு; 1, 5,7, 
19, 15, 23, 29. 
எஞ்சினர்மறுக்கினோடு; 
16, 41, 45. 
எஞ்சினமன த்தினோடு; 17, 18, 
40, 45. 
எஞ்சினமன த்தினோர்‌; 40. 
எஞ்சினவனத்தினோடு; 4. 
எஞ்சிடவனத்தினோடு; 2, 8. 
எஞ்சிடமறுக்கினோடு; 22, 41. 
எஞ்சியமறுக்கமோடு; 45. 
எஞ்சியவினத்தொடும்‌; 45. 
எஞ்சினமறுக்கினொடு; 27. 


இரியல்போயுற; 46-- 
இரியல்போயிற; 8, &. 
இரியல்போயிட; 12, 26, 47. 
இரியல்போயற; 20. 
இடியில்போயுற; 40. 


அஞ்சின; 46-- 

அஞ்சிய; 1, 9, 4, 7, 12, 18, 
17, 18, 20, 26, 28, 40, 45, 
47. 

எஞ்சிய; 45. 


12, 


III 


பாட வேறுபாடு 


மன்னவனாக; 46 

மன்னவனவனும்‌; 1, 2, 5, 7, 
12, 18, 15-20, 22, 28, 27- 
29, 31, 39, 40, 43-45, 49. 

மன்னவன்விருந்தும்‌; 8, 4, 
26, 47. 


யானுமே; 46-- 

ஆகயான்‌; 1, 3-5, 7, 12, 18, 
15-20, 22, 28, 26, 40, 48- 
45, 47, 49. 


2300 


கன்னியையழிசெயக்‌; 46-- 

கன்னியைக்கட்டழித்து; 18, 
17-19, 22, 24, 26, 28, 29, 
40, 41, 45, 47. 

கன்னியைக்கடிதழித்து; 2,12, 
20, 27. 

கன்னியைக்கடியழித்து; 1, 5, 
T, 16, 41. 

கன்னியைக்கற்பழித்து; 
23, 48, 45, 49. 


கருதினோன்குருப்‌; 46-- 
கருதினோன்குரு; 41, 44, 
எய்தினோன்குருப்‌; 1, 7, 18, 
20, 27, 29, 45. 
எய்தினோன்குரு; 2, 
22, 26, 28, 41, 47. 
எய்தினான்குரு; 16. 
ஏகினோன்குருப்‌; 5, 
24, 40, 41, 48, 45. 
ஏகினோன்குரு; 17, 18, 41, 
4௦, 49. 


பொன்னிகழ்களவினிற்; 46 
பொன்னிகழ்களவினுட்‌; 41. 
பொன்னிகழ்களவிடைப்‌; 41. 
பொன்னினற்களவினிற்‌; 1,7. 
பொன்னிருட்களவினிற்; 2, 3, 
12, 15, 28, 26, 31, 99, 41, 
43, 44, 47, 49. 
பொன்னிருட்களவீனுட்‌; 5, 
16, 20, 22, 25, 27-29. 
பொன்னிருட்களவிடைப்‌; 18, 
17, 18, 40, 45. 
பொன்னிருங்களவினன்‌; 45. 


15, 


12, 19, 


15, 28, 


Il 


III 


IV 


119 


பொரு ந்தினோனென; 46-- 
பொருந்தினோனெனும்‌; 5, 18, 
15, 17, 18, 20, 22-29, 40, 
41, 48, 4௦, 47, 49, 51, 52, 
பொரு ந்தினானெனும்‌; 16. 
பொய்யன்சூதினன்‌; 45. ' 


2301 


ஊணால; 46-- 
ஊணலது; 18, 45, 


உண்வழி; 46-- 
உள்வழி; 1, &, 7, 47. 
உளவுழி; 3, 41. 
உணர்வழி; 2, 25, 45. 
உணல்வழி; 41, 
உணாவழி; 12. 
ஒருவழி; 23, 48. 
வளவழி; 44. 


உண்டவன்‌; 46-- 

உண்டியன்‌; 2-4, 20, 28, 41, 
43, 44, 

உண்டிவன்‌; 15. 


ஆணலன்‌; 46-- 
ஆணல; 39. 


என; 46— 
இவன்‌; 20. 


நாணலனரகமுண்டு; 46 


.நாணலனாகமுண்டு; 25. 


பிறர்பழி; 46 

பிறன்பழி; 17, 18, 20, 40. 
பிறன்புகழ்‌; 3, 4 
பெறுகதி; 45. 

பெறும்பழி; 12. 
எனப்பிறர்‌; 18. 


பிதற்றியாகயான்‌; 46 . 

பிதற்றிவாழ்கயான்‌; 1, 3, 5, 7, 
15, 17, 18, 20, 28, 26, 27, 
29, 40, 41, 48, 47, 49. 

பிதற்றவாழ்கயான்‌; 18, 16. 

பெற்றுவாழ்கயான்‌;: 12, 28, 
க, - e 


120 


III 


IV 


Il 


2302 

இப்பாடல்‌ 19, 20-ஆம்‌ பிரதி 

களில்‌ இல்லை. 
மறுவிறொல்குலங்களை; 46-- 
மறுவிலகுலங்களை; 1, 2, 4, 5, 

7, 12, 18, 16-18, 22-25, 

27-29, 40, 41, 43, 44, 49. 
மறுவிலகுணங்களை; 15, 
மறுவில்‌ நல்குணங்களை; 38. 
மறுவிலாக்குலங்களை; 41. 
மாசிட்டேற்றினோன்‌; 46-- 
மாசிட்டெற்றினோன்‌; 1-5, 7. 
மாறிட்டேற்றினான்‌; 28. 
நறியனவயலவர்‌; 46 
நறியவன்றயலவர்‌; 13, 41, 
நறியவென்றயலவர்‌; 5, 12, 


15, 17, 18, 22, 23, 25-29, | 


40, 41, 43-45, 49. 
நறியவொன்றயலவர்‌; 16. 
வறியவன்தையல்வாய்‌; 1,4, 7. 
வறியவன்‌ துயல்வர; 8. 
நாவினிர்வர; 46-- 
நாவினீரவர்‌; 27. 
நாவினீரவாய்‌; 26. 
நாவுநீர்வர; 16. 
உணறுபதறுங்கிய; 46 
உறுபதநீங்கிய; 26. 
உறுபதனுங்கிய; 5. 
உறுபகற்றூங்கினன்‌; 4. 
உறுபயநுங்கின; 3. 
உறுவதினுங்கின; 28, 43. 
உறுபதனுங்கின; 44, 49. 
உறுதுயர்நுங்கிய; 47. 
ஒருவனாகயான்‌; 46-- 
ஒருவனாக நான்‌; 4. 

2303 
விரிந்தவாண்டொழில்‌; 46-- 
விரிந்தவொண்டொழில்‌; 41. 
உகுத்தனென்‌; 46-- 
உகுத்தவன்‌; 1, 2, 5, 7, 12, 

18, 15, 23, 27, 28, 31, 39- 

41, 43-45, 49 
உகுத்தெனப்‌; 45. 


III 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


பொய்ம்மையாக்கையைச்‌; 41, 
45, 52. 
பொய்மையாக்கையைச்‌; 46-- 
பொய்மையாக்கையச்‌; &, 
போகயாக்கையைச்‌; 45. 
பொய்மெயாக்கையைச்‌; 3. 


ஓம்புவான்‌; 46-- 
ஓம்பினன்‌; 1, 7. 
செறுநர்சீ றிய; 46-- 
செறுநர்சீரிய; 5, 15, 27-29, 
41. 
செறுநர்ச்சேர்‌ ந்தவர்‌; 45. 
இல்லிடை; 46-- 
வெல்லிடை.; 12. 
இடுபதமேற்க; 46-- 
இடுபதனேற்க; 1, 7, 18, 16- 
18, 45. 
இடுமதினேற்க; 28, 44, 
இடுமதுமேற்க; 3, 47. 
இடுபயனேற்க; 5, 20, 27, 28. 
வணங்கினோன்‌ என்றும்‌; 12. 
என்கையால்‌; 46 
என்கையான்‌; 15, 17, 18. 


ஆகயான்‌; 12. 

2304 
உள்ளதின்றென்று; 46-- 
உள்ளதென்றுபின்‌; 1, 5, 7, 


12, 15, 16, 20, 28, 25, 26, 
28, 29, 31, 39, 41, 48, 44, 
47. 
உள்ளதேன்றுபின்‌; 9. 
உள்ளதில்லென; 18, 17, 18, 
40, 41. 
உள்ளதின்றென ; 45. 
உள்ளத்தொன்றுபின்‌; 217. 
உற்றதென்றுபின்‌; 4. 
ஈவனென்றுபின்‌; 24. 


மாற்றலன்‌; 46-- 
மாற்றவின்‌; 26. 
மாற்றினன்‌; 5, 45. 
மாற்றவன்‌; 24. 
உதவலன்‌; 46-- 
வறுமையின்‌; 45. 


111 


IV 


பாட வேறுபாடு 


பல்பகல்‌; 46-— 
பற்பகல்‌; 51. 


ஆற்றினனுழற்றுமோர்‌; 46 
வியப 13 31, 


தன்வி 41, 
ஆற்றினிலுழற்றுமோர்‌; 49, 
ஆற்றலனுழற்றுமோர்‌; 1, 7. 


ஆற்றலினுழற்றுமோர்‌; 2, 4, 
» 17, 18, 24, 26, 40, 41. 


அற்றை ததும்‌ 15. 
ஆற்‌ றலினடத்துமோர்‌; 19, 
22, 25, 29. 


ஆற்றிலனுழற்றுமோர்‌; 28, 
41, க, 417. 


ஆற்றிலினுழற்றுமோர்‌; 8, 


எய்துமக்‌; 46 

எய்துமோர்‌; 18, 17, 18, 40, 
45. 

எய்திய; 25, 26. 


கூற்றுறு நரகினோர்‌; 46-- 
கூற்றுறு நரகிலோர்‌; 2, 15, 
17, 18, 20, 29, 49, 45, 49. 
கூற்றுள நரகத்துக்‌; 1, 7. 
கூற்றுள நரகிலோர்‌; 2, 
40, 44. 
கூற்றுள நரகினோர்‌; 41. 
கூற்றுறழ்‌ நரகிலோர்‌; 3-5,18, 
19, 22, 24, 27-29, 47. 
கூற்றுறழ்‌ நரகினோர்‌; 16, 41. 
கூற்றுவநரகிலோர்‌; 40. 
கூற்றுழை நரகிலோர்‌; 26. 


12, 


கூறு; 46-- 
கூறும்‌; 20. 


2305 


பிணிக்குறுமுடையுடல்‌; 46-- 
பிணிக்குறுமுடியுடல்‌; 16. 


பேணலார்த்‌; 46-- 
பேணலார்‌; 8, 91, 417. 
'பேணலாற்‌; 41. 
பேணலான்‌; 20. 


11 


III 


IV 


II 


121 


பேணலர்‌; &, 15, 19, 25, 29, 
41. 

பேணலர்த்‌; 1, 2, 5, 7, 12, 18, 
16-18, 22-24, 27, 28, 41, 
48, 49. 

பேணலத்‌; 41, 


துணிக்குறு; 46 

துணிக்குறும்‌; 3-5, 16-19, 22, 
28, 25, 27, 29, 40, 48, 45, 
4ா. 


வாடடக்கை; 46-— 

வாட்டடக்கை; 1-8, 5, 7, 12, 
18, 15, 22, 25-29, 40, 41, 
47, 51. 


நகையிள; 46-- 
நகையுள; 25, 26. 


தணிக்குறு; 46-- 
'தணிக்குறும்‌; 1, 5, 7, 12, 15, 
20, 23, 25-28, 49, 49. 


பகைஞரைத்‌; 46-- 
பகைவரைத்‌: 26, 47. 
தாழ்க; 46-- 

தாழ; 26-28. 


2306 


செந்நெலம்‌; 46-- 

செந்‌ நலம்‌; 12, 15, 17, 18, 28, 
49, 49. 

சென்னலம்‌; 18, 16, 40. 


கான நாடு; 46-- 

கான நாட்டு; 2, 4, 12, 19, 17- 
20, 28, 25, 28, 40, 41, 43- 
45. 


கவர்‌ ந்துண; 46-- 

புகுந்திட; 45. 

பேணினென்‌; 46 

பேணினேன்‌; 41. 

பேணினோன்‌; 1, 7, 31. 

பேணிநின்று; 3,4, 12, 18, 
15, 22, 28, 25, 26, 29, 41, 
45, 47, 49. 

பெற்றவர்‌; 45. 


128 


111 


IV 


11 


11 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


இரும்பலர்‌; 46 
இரும்பிணி; 45. 
நெடுந்தளையீர்த்த; 46— 
நெடுந்தளையீர்ந்த; 18, 
18, 40, 41. 
நெடுந்தளையிட்ட; 45. 
நெடுந்தளையிறந்த; 5. 
நெடுந்தலையீர்த்த; 40, 
நெடுந்தொடரீர்த்த; 4,12,15, 
28, 26, 41, 49, 47, 49. 


காலொடும்‌; 46 
காலொடு; 49. 


17, 


முகத்தெதிர்‌; 46 
முகத்திடை; 41. 


நிற்கயான்‌; 46-- 
நிற்கவே; 41. 


2307 


இப்பாடல்‌ 1, 7, 18, 15-20, 
22, 28, 25, 27-99, 99, 40, 
43-45, 49. 51-ஆம்‌ பிரதி 
களில்‌ இல்லை. 


கொடியவள்‌; 46 
கொடியவன்‌; 26. 


செய்கையை; 46-- 


டாது 2-5, 12, 26, 45, 


நாயினேனுணரினன்‌; 46-- 

நாயினேனுகரினன்‌; 45. 

நெறியின்‌; 46-- 

நெறியை; 2, 9. 

தோமுடை; 46-- 

தோமுடைத்‌; 9-5, 12, 26, 45, 
47. 

ஆயவர்‌; 46-- 

தாயவர்‌; 9-5, 12, 26, 45, 47. 

அதனின்‌; 46-- 

அதனில்‌; 5 


II 


III 


IV 


Il 


IIT 


2308 


வாசகஞ்சொன்ன; 46 

வாசகஞ்சொன்னவத்‌; 20. 

இன்னசொல்சொன்ன; 
18. 


17, 


கானகம்‌; 46-- 
கானகத்‌; 4, 20, 
திருவினீங்கி; 46 
திருவிநீங்கி; 89, 


போயினான்‌; 46-- 
போயினார்‌; 4, 
போயவன்‌; 1, 7. 
பொம்மலாள்‌; 46-- 
பொம்மலள்‌; 98. 


காதலால்‌; 46-- 

காதலாள்‌; 4, 19, 17, 18, 28, 
45, 49. 

அன்பினால்‌; 41, 51. 


தாயும்‌; 20. 

புல்லினாள்‌; 46-- 

புல்கினாள்‌; 19, 22, 25, 29, 41. 
2309 

இப்பாடல்‌ சில பிரதிகளில்‌ 


இல்லை. 


செம்மைநன்மனத்து; 46-- 
செம்மைமான்மனத்து; 25. 
செம்மையாமனத்து; 45. 


தீமையும்‌; 46-- 
செய்கையும்‌; 49. 


அறிதநேற்நினாள்‌; 46-- 
அறிதறேற்றினள்‌; 4. 
அறிதறேறினாள்‌; 26, 47. 
அறித்துதேறினாள்‌; 45. 
அறியறேற்றினாள்‌; 27. 
லை 46 
முலகுமிறு; 17-19, 22, 25, 


மக்க 2, 4, 5, 18, 16, 
26-28, 31, 39, 47. 
முலைக்குமிறு; 1, 7, 20. 


IV 


111 


IV 


பாட வேறுபாடு 


விம்மிவிம்மி; 1-5, 7, 12, 18, 
15-20, 22-29, 81, 839-41, 
45, 47, 49, 52, 

விம்மல்விம்ம; 46 


அழுதுவீங்கினாள்‌; 46 
இவைவிளம்பினாள்‌; 45. 
இவைவிளம்புவாள்‌; 52. 


2210 
நுங்குலமுதலுளோர்கடாம்‌; 
46— 


நுங்குலமுதலினோர்கடாம்‌; 27. 
நுங்குலமுதலுளோர்கடான்‌; 
2. 


நின்குலமுதலினோர்கடான்‌; 
13. 


நின்குலமுதலுளோர்கடாம்‌; 
1, 7, 45. 

நின்குலமுதலினோர்கடாம்‌; 8, 
4, 12, 16-19, 22-24, 26, 
28, 29, 40, 49, 47. 

நின்குலம்முதலினார்கடாம்‌; 5. 

நங்குலமுதலுளோர்கடாம்‌; 
45, 49. 


உங்குலமுதலினோர்கடான்‌ ; 
15. 


மன்னர்மன்னவா; 46 

மன்னர்மன்னவ; 40. 

மன்னர்மன்னுவாய்‌; 1, 7. 

மன்னமன்னுவாய்‌; 5, 20, 27, 
44, 


உன்னவுன்னநைந்து; 46-- 
உன்னவுன்னிதெஞ்சு; 1, 7. 
உன்னவுன்ன நின்று; 5, 16, 


உன்னவுன்னநெஞ்சு; 19, 17, 
* 18, 20, 28. 
உன்னவுன்னநெநக்கு; 28. 
உன்னிநின்றுதைந்து; 41. 
உன்னிவுன்னிநைந்து; 41. 
உன்னிநெஞ்சுநைந்து; 41. 
உன்னிநைந்துதைந்து; 15, 
49, 


உன்னியுன்னிநின்று; 19, 22, 
25, 29. 


II 


III 


IV 


117 


128 


விம்முவாள்‌; 46 % 

விம்முவான்‌; 41. 

ஏங்குவாள்‌; 5, 16, 19, 9, 25, 
217, 29, 41, 45. 

ஓங்குவாள்‌; 1, 7, 20, 28. 

நைகுவாள்‌;: 18, 17, 18, 28, 
40, 48, 45. 

வைகுவாள்‌; 15. 


2310 (a) 


உன்னவுன்னநைந்து; 46-- 
உன்னனைந்துனைந்து; 99. 


உன்னிநைந்துளைந்து; 41, 
52. 

உன்னநைந்துளைந்து; 31, 
41. 


உருகுமன்புகூர்‌; 46-- 

உருகவன்புகூர்‌; 24-26, 47. 

உருகியன்புகூர்‌; 2-4, 12, 28, 
90, 81, 39, 41, 48, 51, 52. 


அன்னை தாளில்‌; 46-- 
அன்னை தாளின்‌; 12, 41. 
அன்னதாளில்‌; 26. 
ளையவண்ணலும்‌; 46-- 
இக்ய்வள்ள தண்டர்‌ 25, 45. 
இஃையவண்ணல்முன்‌ ; 12. 
இளையவையனும்‌; 28. 
அனையவண்ணலும்‌; 4 


நீர்மையால்‌; 46-- 
நீர்மையில்‌; 41. 
வாய்மையால்‌; 12. 


இன்னவேலைவாய்‌; 46— 


.இன்னல்வேலைவாய்‌; 25. 


முனிவன்‌; 46-- 
முனிவந்து; 2. 


2310 (b) 


வள்ளல்‌; 46-- 

மன்னன்‌; 41. | 

ஓர்கிலா; 46-- 

ஓர்கிலாது; 3, &, 12, ப்‌ 25, 
26, 48, 45, 47. 

ஓர்கிலான்‌; 81, 99, 41. 


124 


iv 


11 


111 


IV 


புல்லினான்‌; 46-- 
புல்கினான்‌; 25. 


2311 


மைந்தனே; 46 
மைந்தநின்‌; 2, 5, 16, 20, 27- 
29. 


உ. ந்தையார்‌; 46 
உந்தையான்‌; 2. 


எய்திநாளேழிரண்டின; 46 
எய்தநாளேழிரண்டன; 80. 
எய்திநாளேழிரண்டன; 2. 
எய்திநாளேழ்கழிந்தன; 20. 
எய்திநாளேழிறந்தன; 8, 15, 
29, 31, 40, 48-45, 47, 51. 
எய்தியீரேழிறந்தநாள்‌; 19, 
22, 25, 29, 41. 
எய்தியீரேழிறந்தன; 41, 
எய்தியேழ்நாளிறந்தன; 51. 
எய்துநாளேழிறந்தன; 4 12, 
17, 18. 26, 39, 41. 
எய்துநாளேழிறந்தநீ; 16. 
மேலுநாளேழிறந்தன; 18. 
மேலுநாளேழிகந்தநீ; 28. 
மேவுநாளேழிறந்தநீ; 5. 
மேவு நாளேழிகழ்ந்தநீ; 27. 
எய்து நாளேழிறந்தென; 49. 


சிறுவர்‌; 46-- 
சிறுவ; 20. 


செய்துதீர்த்தியென்று; 46-- 

செய்துதீர்தியென்று; 2, 4, 5, 
15, 16, 19, 20, 22-25, 27, 
29, 48, 44, 49. 

செய்துபோதியென்று; 17, 18, 
41 


செய்திதீர்தியென்று; 8. 
செய்திபோகியென்று; 1, 7, 
12, 19, 40, 45. 


உறுவன்மேயினாள்‌; 1, 4, 5, 7 
12, 18, 15-20, 22, 27-29 
40, 41, 417. 

உறுதிமேயினாள்‌; 8, 45. 

உறுவன்மேயினான்‌; 46 


11 


111 


IV 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


உறுதன்மேயினான்‌; 2, 29, 41, 
48, 44, 51. 

உறுதன்மேயினாள்‌; 31, 89, 
41. 


உறுவலன்பினாள்‌; 45, 
உறுவலன்‌ பினால்‌; 52. 


உரையினேயினாள்‌; 17, 18, 
உரையின்மேயினான்‌; 46-- 
உரையின்மேயினாள்‌; 1, 4, 5, 
7, 20, 29-27, 29, 91, 39- 
41, 48, 45, 47, 49, 52. 
உரையின்மேவினாள்‌; 19, 22. 
உரையினேயினான்‌; 18, 28. 
உரையினேவினாள்‌; 16. 
உரைவிளம்பினாள்‌; 45, 


2312 


புனிதனோடும்போய்த்‌; 46-- 
புனிதனோடுபோய்த்‌; 26. 


நல்கியத்‌; 46 

நல்கிய; 1-8, 5, 7, 12, 17-20, 
22, 28, 25-29, 40, 41, 49- 
45, 49. 


தாதைதன்‌; 45. 
நல்கினான்‌; 46-- 
நல்கினாள்‌; 15. 


பன்னுதொல்லறப்‌; 46-- 
பன்னு நல்லறப்‌; 4, 28. 
பன்னுந்தொல்லறப்‌; 20, 
பன்னுந்தன்னறப்‌; 26. 


2313 


அலறிமாழ்குவான்‌; 46-- 
அலறிமாழ்கினான்‌; 12. 
அழுதுமாழ்குவான்‌; 45. 


காவலான்‌; 46-- 

காவலன்‌; 12, 15, 17-20, 22, 
24, 25, 27, 29, 40, 41, 45, 
49. 


கண்ண நீரினாற்‌; 29, 41, 50- 
52. 
கண்ணனீரினாற்‌; 46-- 


11 


111 


IV 


பாட வேறுபாடு 


கண்ணினீரினாற்; 1-5, 7, 12, 
18, 15-20, 22, 28, 25-28, 
31, 99, 41, 45, 47, 49. 

கண்ணிநிீரினாற்‌; 40. 


2314 


அவ்வயிற்‌; 1, 5, 7, 
17, 18, 20, 28, 26, 217, 
47. 


12, 18, 
49, 


அவ்வயின்‌; 46-- 
அவ்வழி; 15. 
அம்பியிற்‌; 16. 


வல்லையிற்‌; 19, 22, 25, 29, 41, 


பரிவின்வாங்கினார்‌; 46-- 
பரிவின்வாங்கினான்‌; 25. 
பரிவில்வாங்கினார்‌; 29. 
பரிவிற்றாங்கினார்‌; 45. 
சுற்றுநான்்‌ மறைத்‌; 46-- 
சுற்றநான்மறைத்‌; 41. 
துறைசெய்‌; 46-- 
துறைசெல்‌; 1, 8, கீ, 17, 12, 
18, 16-19, 22, 27, 29, 41, 
45, 49. 
துறைசொல்‌; 15, 25, 26, 28, 
40, 45. 


கொற்றமண்கணை; 46-— 

கொற்றமங்கலம்‌; 1-5, 7, 12, 
19, 15-20. 22-29, 31, 39- 
45, 47, 49. 


குமுற; 46-— 
குமிற; 1, 2, 4, 5, 7, 18, 17- 
19, 22, 41. 


பொன்னின்மாமானம்‌; 46-- 
பொன்னின்மாவிமானம்‌; 15, 
19, 22, 28, 25, 29, 41, 48, 
49. 
பொன்னுயர்மானம்‌; 16. 
பொன்னுலாமானம்‌; 5, 
28. 
பொன்னெனுமானம்‌; 20. 


2315 


வேலைபோனகரி; 46-- 
வேலையோனகரி; 17. 


27, 


Il 


111 


IV 


11 


72௪: 


பூசலிட்டுயிர்‌; 46-- 
பூசலிட்டுரை; 12, 
பூசல்போயுயிர்‌; 41. 


துளங்குற; 46-- 

துளக்குற; 8, 26, 47, 

துளங்கவே; 45. 

துளங்குவார்‌; 1, 2, 4, 5, 7,. 
12, 18, 15-20, 22-25, 27- 
29, 31, 39-41, 48, 44, 49, 

அரசவேலை; 19, 20, 22, 40,. 
41, 45, 52. 

அரைசவேலை; 46-- 

அரசர்வேலை; 18, 16, 25, 26, 
41. 


சூழ்ந்தழுது; 46- 


சூழ்ந்தவனி; 12. 
நொந்தழுது; 5, 16, 20, 27, 
28. 


கைதொழமப்‌; 46 
கைதொழாப்‌; 26. 


புரசையாளையில்‌; 41, 45, 52. 
புரைசயானையிற்; 46-- 
புரைசையானையிற்‌; 50, 51. 
புரைசெய்யானையிற்; 29. 


2315 (a) 


மந்திரப்பெரும்‌; 46-- 
மந்திரிப்பெரும்‌; 5. 


நண்பினோர்‌; 46-- 
நண்பினார்‌; 5 


வந்துசுற்றமுற்று; 46-- 
வந்துசுற்றுமுற்று; 2, 8, 5, 
18, 41, 45. 
வந்தசுற்றமுற்று; 26, 
வந்தசுற்றைமுற்று; 45 


2316 


சங்குபேரியும்‌; 46-- 
சங்கபேரியும்‌; 3-5, 31, 39, 45. 
சங்கம்பேரியும்‌; 27. 
தங்குபேரியும்‌; 49. 


120 


11 


111 


IV 


II 


I 


தழுவுசின்னமும்‌; 46-- 
தாளசின்னமும்‌; 1, 7, 20, 41. 


இரங்கியேங்குவ: 46 
இரங்கியேங்குறும்‌; 26. 


நகர்மகளிராமெனப்‌; 46 
நகர்மகளிராலெனப்‌; 41. 
மதிற்குடுமிமாநகர்‌; 45. 


பொங்குகண்புடைத்து; 46 
பொங்குகையெடுத்து; 41. 111 
மங்கைகண்புதைத்து; 45. 
அழுவபோன்றவே; 46-- | 
அழுவபோன்றதே; 4, 15, 28, 
48. 
அழுதல்மானுமே; 45. 
2317 
வயங்குதேர்களும்‌; 46-- 
வயங்குதானையும்‌; 95. 
வயங்கு ந்தேர்களும்‌; 50. 
வழங்குதேர்களும்‌; 3. 
குழுவும்‌; 46 
குருவும்‌; 27. 
தெண்டிரை; 46 
தெண்டிரைத்‌; 1,2, க, 7. 


தாவுவார்புனற்‌; 46 

தாவுவண்புனற்‌; 40, 45, 

தாவும்வார்புனற்‌; 5, 29, 90, 
4ா. 


எய்தினார்‌; 46 
எய்தினான்‌; 3. 1 


2318 


எய்திநூலுளோர்‌; 46-- 
எய்துநூலுளோர்‌; 27. 


தீக்கலந்திருத்திச்‌; 46-- 
தீக்கலஞ்செலுத்திச்‌; 2-4, 91, 
99, 44, 47. 
தீக்கலஞ்செலுத்தும்‌; 26. 
தீக்கடன்செலுத்திச்‌; 17, 18, 
23,.40, 48, 45, 49. 
தீக்கடன்திருத்திச்‌; 15, 24, 


Il 


அயோத்தியா காண்டம்‌ 


தீக்கடஞ்செலுத்தச்‌; 28. 
தீத்தலம்திருந்திச்‌; 16. 
தித்தலஞ்செலுத்திச்‌; 41. 
தீத்தலந்திருத்திச்‌; 43. 
நீர்த்திலந்திருத்திச்‌; 1, 7, 
நீத்திலன்‌ திருத்திச்‌; 12. 
கித்திலத்திருத்திச்‌; 18, 27. 
செய்துசெல்வனைத்தீக்கொ 
ளீமமேல்‌; 45, 


ஏற்றினார்‌; 46 

ஏற்றிப்பின்‌; 45. 

ஏவினார்‌; 27. 

வீரநுந்தைபால்‌; 46 

வீரனுந்தைபால்‌; 2-5, 18, 15, 
16, 27-29, 39, 41, 47. 

வீரநுந்தைக்குச்‌; 45. 

வீரவுந்தைபால்‌; 12. 


கழித்திபோந்தென்றார்‌; 46 
கழித்திபோ ந்தென்றான்‌; 3. 
கழித்திபோதென்றார்‌; 5, 15, 
16, 19, 23, 25, 48, 49. 
கழித்திபோதென்றான்‌; 27. 
கழித்துப்போதென்றார்‌; 20. 
கழிதிப்போதென்றார்‌; 26, 
கழித்திபோயென்றார்‌; 17, 18, 
40, 41. 


செய்யுமாக்கடன்செய்கென்‌ 
றோதினார்‌; 45. 


2319 


வேலையிலெழுந்த; 46-- 

வேலையினெழுந்த; 28, 31, 99, 
43, 49. 

ஏல்வையிலெழுந்த; 5, 18, 16, 
20. 

ஏல்வையினெழுந்த; 27. 

எல்லையிலெழுந்த; 19, 22, 28, 
29, 41 


“எல்லை யிலெய்து; 2. 


மாத்திரையெழுந்த; 24, 


தீமையால்‌; 46-- 
நீர்மையால்‌; 26. 


IV 


11 


111 


IV 


பாட வேறுபாடு 


அரசனின்னையும்‌; 46-- 
அரச நின்னையும்‌; 12, 15, 27- 
29, 47. 


அரசனுன்னையும்‌; 9. 


முன்னரேயென; 46-- 

முன்னரேயெனா; 1-4, 7, 19, 
20, 28, 24, 26, 41, 48, 47, 
49 


2320 


போயினானெனவே; 46-— 

போயினனெனவே; 16. 

போயினானுந்தை; 2, 4, 5,17- 
20, 22-26, 29, 31, 39-41, 
43-45, 47, 49, 51. 

போயினனுந்தை; 1, 9, 7,18, 
21, 28. 


பிழைத்ததென்றல்போல்‌; 46- 

பிழைத்ததென்றபோது; 1, 2, 
5, 7. 12, 19, 15-20, 22, 28, 
25, 27-29, 31, 39-41, 43- 
45, 49, 52. 

பிழைத்ததென்றுபேர்ந்து; 8, 

, 26, 41. 
போயினான்‌; 46-— 
போன தின்‌; 45. 


இருந்ததாண்டது; 46-- 
இருந்ததாண்டனும்‌; 47. 
இருத்தநாடனும்‌; 9, 4, 12. 
என்ன நட்பினும்‌; 26 
கடனுமிம்மையின்‌; 45, 


வேறொரு; 46-- 

மற்றொரு; 45. 

மை ந்தனாங்கொலாம்‌; 46-- 

மைந்தனாய்கொலாம்‌; 15, 19, 
22, 25, 29. 

மைந்தனாய்க்கொலாம்‌; 16,23, 
27, 28, 48, 44, 417. 

மைந்தனாக்கொலாம்‌; 5. 

மைந்தனாற்கெலாம்‌; 2. 

மன்னனாய்கொலாம்‌; 12, 18, 
41. 

மன்னனாய்க்கொலாம்‌; 1, 3, 4, 
7, 26. 


11 


127 


மன்னனாகவே; 45, 


மன்னனேகொலாம்‌; 17, 18, 
40 
மனத்தனாய்க்கொலாம்‌; 20. 
2320 (a) 


இயம்பலும்‌; 18, 17, 18, 24, 
99-41, 45, 52. 

இயம்புறா; 26 

இயம்புற; 5, 12. 

தானெடிது; 26-- 

தாநெடிது; 4. 

உயிர்த்தனன்‌; 45, 52, 

உயிர்த்தலும்‌; 26-- 

உயிர்த்திது; 12. 


நன்றெனா; 26-- 
நன்றென; 25. 


குன்றுறக்‌; 26-- 

குன்றிறக்‌; 2. 

குன்றுறும்‌; 12. 

குலவு; 26-- 

குலாவு; 24. 

குவவு; 2, 5. 

குவவுத்‌; 99. 

2321 

இடிக்கண்‌; 46-- 

இடிக்கு; 2-5, 12, 29, 27, 91, 
99, 41, 43-45, 47, 51. 

இடிக்கும்‌; 49. 

இடைவதாமெனாப்‌; 46-- 

இடைவதாமெனப்‌; 16, 19, 22, 
25, 29, 44, 45, 

இடைந்ததாமெனாப்‌; 1, 7, 24, 
41. 

இடைந்ததாமெனப்‌; 9-5, 12, 
15, 17, 18, 26, 27, 40, 47, 
51. 

இடை ந்தவாமெனப்‌; 29, 48, 
49. 


'படிக்கண்வீழ்ந்தகம்‌; 46— 


படிக்கண்வீழ்ந்துறப்‌; 3. 
படிக்கண்வீழ்ந்தனன்‌; 22. 


128 


IV 


11 


111 


LY 


அயோத்தியா காண்டம்‌ 


படிக்குள்வீழ்‌ ந்தகம்‌; 25. 
படுக்கண்வீழ்ந்தகம்‌; 92. 
நெஞ்சினான்‌; 46-- 
நெஞ்சினன்‌; 18. 


விம்மிநின்றழுது; 46-- 

விம்மினன்றொழுது; 2 

வீம்மினான்றொழுது; 45. 

அட்மிகளைய் தம? , 16, 20,28, 
41. 


விம்முவானழுது; 18, 17, | 
40, 44, 45, 


சொல்லுவான்‌; 46— 
சொல்லினான்‌; 17, 18, 20, 40, 
45. 


2322 


மன்னர்மற்று; 1-5, 7, 12, 18, 
15-20, 22-29, 31, 39, 40, 
43-45, 47, 49, 52. 

மன்னன்மற்று; 46 


உன்னிலென்னில்யார்‌; 46-- 

உன்னில்யாவரே; 44. 

என்னில்யாருளர்‌; 1, 8, 7, 41. 

என்னில்யாவரே; 2, 4, 5, 12, 
18, 15-19, 22-29, 40, 48, 
45, 47. 52. 


என்னின்யாவரே; 20, 91, 99, | 


41, 49, 51. 


இரவிதன்குலத்து; 46-- 
இரவிநன்குலத்து; 28. 
பிரதபூசனைக்கு; 46 
பிரெதபூசனைக்கு; 41. 
பிரசபூசனைக்கு; 8, 4, 18. 47. 
பிரசைபூசனைக்கு; 1, 7, 12. 
உரியபேறிலேன்‌; 46-- 
உரியபெற்றிலேன்‌; 44. 
உரிமைபெற்றிலேன்‌; 12, 45. 


அரசுசெய்யவோ; 22, 40, 41, 


50, 51. 
அரைசுசெய்யவோ; 46-- 


அரைசுசெய்வதோ; 19, 17, 


18, 28. 
அரசர்செய்தவா; 20 


| 
| 
| 
| 


ரர 


11 


IV 


ஆவதாயினேன்‌; 46. 
ஆவதாயினன்‌; 26, 
அமைவதாயினேன்‌; 41, 52. 
அழகிகேயெனா; 20. 
ஜயதோன்றினேன்‌; 5, 16, 87. 


2323 


புதல்வனாதியாம்‌; 46-- 

புதல்வனாதியாய்த்‌; 2, 18, 28, 
29, 31, 39. 

பத கியா 3, 4, 24, 44, 
47. 


புதல்வராதியாம்‌; 20. 
புதல்வராதியாய்த்‌; 12, 15,22, 
28, 40, 41, 48, ல்‌ 49. 
புதல்வராதியாத்‌; 1 5S T, 16. 
புதல்வராதியர்‌; a. 
புதல்வவாதியாய்த்‌; 45. 
முதல்வனாதியாய்த்‌; 19, 25. 


நீதியால்‌; 46 
நீதியார்‌; 40. 


தேவராயினார்‌; 46 
தேவராகினார்‌; 17, 18, 40, 45. 
தேவராதியர்‌; 1 
தேவராதியார்‌; 27. 


சிறுவனாகியே; 46-- 

சிறுவனாகவே; 16, 27. 

சிறுவனாகியும்‌; 12. 

சிறுவராலெனா; 19, 22, 25, 29, 
41. 


ஆவநான்பிறந்து; 46 
ஆவா நான்பிறந்து; 27. 
ஆவனேன்பிறந்து; 45. 

வ ட தல்‌ 19, 25, 
வினித்‌ 22, 41. 
யாவர்தான்பிறந்து; 16. 
இயாவரென்னைநேர்‌; 12. 


அவத்தனானவா; 46 

அவத்தனாயினேன்‌; 41. 

அவத்தமானவா; 1-5, 7, 18, 
16-20, 22, 28, 25-29, 31, 
39-41, 48, 47, 49. 


II 


111 


IV 


111 


பாட வேறுபாடு 


அவத்தமானதே; 24. 
அவத்தமாயவா; 12. 


2324 


துன்னுதாள்வளம்‌; 46-- 
துன்னுதாள்வலம்‌; 3. 
துன்னு நல்வளம்‌; 12. 
துன்னுவான்வளம்‌; 15. 


தாழையில்‌; 46-- 
தாழையின்‌; 3, 4, 12, 15, 28, 
26, 41, 43, 47, 49, 51. 


குலைப்பதடி; 46-- 
குலப்பதடி, 5, 20, 25, 27, 28, 
44. 


என்னையேயீன்று; 46-- 
என்னையேயின்று; 45. 
என்னையேயீறு; 37. 
அன்னையேயீன்று; 20. 


காத்தவென்‌; 46-- 

காத்தலென்‌; 41. 

காத்தவெம்‌; 4, 15, 17, 18, 
29, 40, 41, 48, 45, 49. 


அன்னையாரெனக்கு; 46 

அன்னையாரெமக்கு; 238, 41, 
43. 

அன்னையாமெனக்கு; 49. 


2325 


கூறிநின்று; 1, 8, 4, 17, 12, 
15, 28-26, 41, 48, 45, 47, 
49, 51. 

கூறிநொந்து; 46 

கூறிநொய்து; 17, 18, 40, 45, 


மூழ்குமத்‌; 46— 
மூழ்குறத்‌; 45. 
மூழ்கிநல்‌; 26 
நேர்கடன்‌; 46-- 
கோக்கடன்‌; 41. 
நின்று; 46-- 
நின்ற; 20, 45. 
(9) 


IIT 


IIT 


129 


நெறிசெய்நீர்மையான்‌; 46-- 


நெறிசெய்நேமியான்‌; 1, 7, 
29, 26, 48, 49. 
நெறிசெல்நீர்மையான்‌; 12, 


16-18, 20, 24, 41, 47, 51, 

52. 
நெறிசெல்நீதியான்‌; 45. 
நெறிசெல்நேமியான்‌; 8. 
நெறிசெல்மேனியான்‌; 15. 
நெறிசொல்நீர்மையான்‌; 28: 
நெறிசொல்நேமியான்‌; 4. 
நெறியின்‌ நீர்மையால்‌; 45. 
முறைசொல்நீர்மையான்‌;. 18. 


2325 (a) 


துன்னிவந்தனர்‌; 52. 
துன்னிவந்தவர்‌; 45. 


2326 
மின்னிடக்‌; 46-- 
வத்‌ பத ல்‌ 2, 4, 15, 27,81, 
மன்னிடக்‌; 41, 


குழையுமாமலர்க்‌; 46 
குழையு நாண்மலர்க்‌; 1, 8, 4, 
7, 12, 15, 19, 22-25, 29, 
41, 48, 45, 47, 49. 
குழையின்‌ நாண்மலர்க்‌; 26, 
கொம்பனார்கடாம்‌; 46 
கொம்பனார்களும்‌; 8, 4, 15,19, 
22-26, 29, 41, 48, 47, 49.. 
கொம்பனாரெரி; 45. 


தழையின்முண்டகம்‌; 46 
தழையின்முள்ளியம்‌; 1, 5, 7, 
27, 41. 
தழையின்முள்ளிலவு; 25. 
தழையின்முள்ளிலம்‌; 12. 
தழையின்முன்னிலம்‌; 18. 
தழையின்மூளெரித்‌; 44, 
தழையின்முன்னெரி; 28, 
தழையின்முள்ளிய; 41, 
தழையுமுண்டகம்‌; 15, 26. 
தழையு நாண்மலர்‌; 2, 24. 
தழையுமுள்ளிலவு; 22, 29,41. 
தழையுமுள்ளிலம்‌; 8. 


130 


IV 


, முழையும்‌; 24, 26. 


11 


all 


கிளைகள்போலெரிகெழுமமூழ்‌ | 


தழையுமுள்ளியம்‌; 16, 28, 49, | 
49 | 


தழையும்வேய்வனம்‌; 45. | 
தழையுமுன்னிணம்‌; 19. | 
தழையுமுன்னிலம்‌; 4. | 
தழையமூளெரி; 45. | 
தழையுமொள்ளெரி; 45. | 
தழையுமொற்றெரி; 45. 

தழையுமுள்ளியும்‌; 40, 45. 


தழுவுகானிடை; 46 
தடவுகானிடை; 4, 5, 18, 16, 
19, 27, 28, 44, 
தங்கிவீழ்மயிற்‌; 45. | 
உலவுகானிடை; 22, 25, 29, 


41. 


நுழையும்‌; 1, 2, 5, 7, 12, 18, | 
15, 16, 20, 22, 28, 27-29, | 
31, 40, 41, 48, 45. 

முழையின்‌; 46-- 


கினார்‌; 45. 
2327 | 


அம்புயத்‌; 46-- 

அம்புயம்‌; 2, 4, 18, 26, 28, 
81, 39, 44, 47. 

அம்புத; 16. 

அம்புபாய்‌; 1, 7, 40, 49. 

அம்புலாம்‌; 45. 

ஆம்பல்வாய்த்‌; 20. 


வாண்முகம்‌; 46-- 

வாண்முகத்‌; 3, 18, 16, 22- 
ஐ, 29, 40, 47, 49. 

வாழ்முகம்‌; 1, 7. 

பாய்முகம்‌; 28. 


விளங்குறச்‌; 46-- 

விளக்குறச்‌; 5, 18, 16, 20, 27, | 
28, 41. 

விளங்கிடச்‌; 1, 17, 41. 

தீர்ந்துதம்‌; 46 

தீர்தவம்‌; 1, 5, 18, 15, 16, 40, 
45. 


IV 


Il 


அயோத்தியா காண்டம்‌ 


தீர்தவன்‌; 29, 24, 49, 49. 
தீர்தரத்‌; 19, 22, 25, 29, 41. 
தீர்ந்தவத்‌; 20. 
தீர்வுறத்‌; 45. 
கணவர்பின்செலும்‌; 46 
கணவர்சார்வுறும்‌; 2, 8. 
கணவனேகலும்‌; 4, 
கணவர்கற்புடை; 17, 18, 40. 
கணவர்ச்சார்வுறும்‌; 26, 47. 
தழுவுகற்பினம்‌; 1, 7, 27, 28. 
தழுவுகற்பினன்‌; 5, 16. 
தழுவுகற்பிணை; 41. 
தழுவுகற்பினின்‌; 20. 
தழுவுங்கற்புடை; 19, 22, 25, 
29. 


தழுவுகற்புடை; 18, 15 ,29, 24, 
41, 43, 45, 49. 


நங்கைமார்புகும்‌; 46 
மங்கைமார்களும்‌; 15, 19, 22, 
25, 29, 41. 


உலக நண்ணினார்‌; 46 

உலகமன்னினார்‌; 23, 48, 49. 

உலகு நண்ணினார்‌; 1, 2, 3 
27. 


அரசை நண்ணினார்‌; 45. 
அரசைமன்னினார்‌; 15, 19, 22, 
25, 29, 41. 


2328 


அனைய; 46— 
அனையர்‌; 47, 


செய்கையாலரசர்‌; 46-- 
செய்கையாலரச; 8. 
செய்கையாவரசர்‌; 41. 
செய்கையாலான; 27. 
செய்கையானரசர்‌; 45. 
தன்மையாலரசர்‌; 4. 
மாதவனரசர்‌; 45, 52. 


தன்மையாலியைவ; 46-- 
தன்மையானியைவ; 16, 22, 
27, 29, 44. 
தன்மையானிசைவ; 28. 
செய்கையாலிசைவ; 40, 45. 
நற்கடனியன்றது; 45. 


11 


IY 


11 


111 


பாட வேறுபாடு 


செய்துபின்‌; 46-- 

செய்தபின்‌; 5, 16, 28, 27, 41, 
48, 52. 

என்றபின்‌; 45. 


மனையினெய்தினான்‌; 46 
மனையினெய்தினார்‌; 31, 39. 
மனையிலெய்தினான்‌; 3, 22, 


மரபின்வாழ்வினை; 46 
மரபின்வந்ததீ; 45. 
வரம்பின்வாழ்வினை; 3. 


வினையின்‌; 46-- 
வினையள்‌; 29. 


வெஃகலான்‌; 1, 7, 19, 15, 17, 
18, 20, 29, 27, 28, 40, 49, 
49, 49. 

வேலையான்‌; 46-- 

விம்முவான்‌; 12. 

வேகுவான்‌; 19, 22, 25, 29. 


2329 


ஐந்துமைந்துநாள்‌; 46-- 
உந்துமன்னைமார்‌; 45. 
ஊழியாமென; 46-- 
ஒழியமன்னவன்‌; 45. 


வைகினான்‌; 46-- 
வைகுவான்‌; 1, 7. 
மூழ்கினான்‌; 29, 43. 


தன்வயிற்; 46-- 
தன்மையிற்; 3, 4, 29, 48, 45, 
47, 49. 


நினான்‌; 46-- 
பிட னர்‌; 1, 8, 4, 7, 18, 16, 


முற்‌ 
. 20, 25, 27, 28, 45. 
2330 


உதவிமும்மைநூற்; 46-— 
உதவிமுற்றுநூற்; 2, 41. 
உதவிமுன்னை நூற்‌; 20. 
உதவுமும்மை நூற்‌; 41. 
அரியமும்மைநூற்; 45. 


11 


III 


181 


சுற்றம்யாவையும்‌; 46 

சுற்றம்யாவரும்‌; 1, க்‌, 17, 12, 
26, 31, 39, 41, 45. 

சுற்றும்யாவரும்‌; 2, 8, 41, 47. 


தோன்றினான்‌; 46-- 
தோன்றின; 16. 
தோன்‌ றான்‌; 45. 
தோமிலா; 45. 


முடித்தவக்‌; 1, 2, 4, 5, 7, 12, 
16-19, 22, 23, 25, 28, 29, 
91, 39-41, 43-45, 49, 52. 

முடித்தவன்‌; 46 

முடி. த்தவண்‌; 15. 

முடித்தவர்‌; 19, 20, 27. 

முடித்தபிற்‌; 24, 26, 47. 

முடிந்தபிற்‌; 8, 45. 


கொற்றவேனெடும்‌; 46-- 
கொற்றவநெடும்‌; 40. 
கொற்றவனெடும்‌; 23, 41, 48. 


குமரற்கூடினான்‌; 46-- 
மரற்கூறுவான்‌; 1, 7, 17, 
18, 40, 41, 45, 52. 

குமரற்கூறினான்‌; 2, 8, 5, 12, 
16, 20, 22, 25, 26, 28, 91, 
39, 41, 44, 47, 49, 

குமரற்கூறினார்‌; 4 

குமரன்கூறினான்‌; 27. 

குமரற்கூறுவார்‌; 28, 48. 


2331 


மன்னரின்‌ றியே; 46-- 
மன்னரன்றியே; 44. 
மன்னனின்‌ நியே; 28, 48, 


வையம்வைகறுன்‌; 46-- 
வையம்வைகுருத்‌; 45. 
வைகவையகம்‌; 45. 
வைகல்வைகரறுன்‌; 45. 
வைகவையமுன்‌; 45. 
வைகும்வைகறான்‌; 8, 4, 17, 
18, 20, 40, 47. 
வைகும்வையகம்‌; 41. 
வைகும்வையமுன்‌ ; 28, 26, 41, 
43, 49. 


192 


I 


IV 


11 


1141 


அன்றெனத்‌; 46-- 
இன்றெனத்‌; 27. 
கெஞ்சினார்‌; 46-- 
நெஞ்சினான்‌; 51. 
முன்னைமந்திரக்‌; 46-- 
முன்னர்மந்திரக்‌; 1, 7. 


10. 


2332 


தெரிந்துணர்‌; 46 
தெரிந்துயர்‌; 45, 
தெரிந்துளர்‌; 2. 
தெரிந்துளார்‌; 8, 26, 47. 
தெரிந்தனர்‌; 20. 
மறையின்‌; 46 
மரபின்‌; 41. 


அருமறைமுனிவனும்‌; 46-- 
அருமறைமுனிவரும்‌; 1, 9, 4, 
குபு பப £1, 48, 
49. 
அருநெறிமுனிவனும்‌; 52. 
அருநெறிவசிட்டனும்‌; 45. 
ஆண்டையானென; 46-- 
ஆண்டையார்களும்‌; 41, 45. 
ஆண்டையாரென; 12% 
ஆண்டையோனென; 49. 
யாண்டையானென; 18, 16, 
26, 28. 
யாண்டையார்களும்‌; 17, 18, 
40. 
யாண்டையாரென ; 15. 


ஈண்டினர்‌; 46 

ஈண்டினார்‌; 1-5, 7, 12, 18, 15, 
16, 19, 20, 22, 28, 25-29, 
91, 99, 41, கக்‌, 49. 


விரகினெய்தினர்‌; 46-- 

விரகினெய்தினார்‌; 1-5, 17, 12, 
13, 15-18, 20, 22, 23, 26, 
27, 29, 91, 39-41, 44, 45, 
47, 49. 

விதியினெய்தினார்‌; 28. 

விரதமாதவப்‌; 49. _ 

மெலியுநெஞ்சுடைப்‌; 45. 


ஆறு செல்‌ 


IV 


11 


11 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


முன்னுமந்திரக்‌; 45. 
முன்னமந்திரிக்‌; 20. 


முந்தினார்‌; 46 

முன்னினார்‌; 1, 4, 5,7, 18, 
16-18, 20, 24, 26-29, 40,. 
45, 47. 


படலம்‌ 


வணங்கினர்‌; 46-- 

வணங்கினார்‌; 1-5, 7,12, 18, 
15-20, 22, 28, 25-29, 31, 
99-41, 44, 45, 47, 49. i 

பரியும்‌; 46-- 

பரிவின்‌; 41. 


நெஞ்சினர்‌; 46-- 

நெஞ்சினார்‌; 1-5, 7, 12, 18, 
15-20, 22, 28, 25-29, 31, 
89-41, 44, 45, 47, 49. 


2333 


கிழவரு நகர; 46-- 

கிழவரு நகரின்‌; 417. 

கிழவரு நகருள்‌; 19, 20. 

கிழவருந்தமரும்‌; 45. 

தந்திரத்தலைவரும்‌; 46-- 

தந்திரக்கிழவரும்‌; 20, 24, 40. 

தரணிபாலரும்‌; 46-- 

தரணிவாணரும்‌; 1, 9-5, 7; 
12, 19, 15-20, 22-29, 40, 
41, 47. 

தரணிவாணரோடு; 41. 


அந்தர; 46-- 

அந்தணர்‌; 15. 

இந்திய; 19, 22, 25, 29. 

மந்திர; 3. 

குரிசிலை; 46-- 

குருசிலை; 27, 28, 91, 39, 45, 
47. 

மரபிற்‌; 46 

முறையிற்‌; 41. 

வந்து; 45. 


1 


all 


iv 


111 


பாட. வேறுபாடு 


2334 


சுற்றினர்‌; 46 
சுற்றினன்‌; 8, 27. 


இருந்துழிச்‌; 46-- 
இருந்துழி; 1, 2, 7, 51. 
இருந்துழீஇச்‌; 31, 39. 


சுமந்திரப்பெயர்ப்‌; 46 
சுமந்தரப்பெயர்ப்‌; 29. 


தேர்வலான்‌; 46 
தேரினான்‌; 49. 
கொற்றவற்குறுபொருள்‌; 46- 
கொற்றவக்குரிசிலைக்‌; 1, 3-5, 
7, 12, 13, 15-20, 25, 40, 
44, 49, 
கொற்றவக்குருசிலைக்‌; 26-28, 
கொற்றமாக்குருசிலைக்‌; 29. 
குற்றமில்பரதனைக்‌; 45. 


குறித்த; 46 
குறித்துக்‌; 17, 18, 29, 40, 45. 
உணர்ந்த; 91, 41. 


முனிவனை முகத்து; 46-- 

முனிவரன்முகத்தை; 15, 19, 
22, 29, 25, 27, 29, 45, 

முனிவனைமுகத்தை; 18. 

முனிவரன்முகத்து; 5, 16, 41, 
49. 


2335 
நோக்கினாற்; 46-- 
நோக்கினான்‌; 17, 18, 26, 40, 
41, 47. 
நோக்கிய; 2, 16, 19, 20, 22, 
25, 27-29, 31, 39, 41, 44, 
நோக்கின: 4 
நோக்கினன்‌; 8, 15, 28, 24, 
49. 


உணர்ந்த; 46 

உணர்த்த; 49. 

உலகுநின்‌; 46-- 

உலகநின்‌; 1, 3, 5, 7, 15, 16, 
23, 26, 27, 40, 41, 45, 49, 
52. 


III 


IV 


183 


உலகிது; 41. 

உலகைநின்‌; 4, 12, கா. 

உலகைநீ; 18. 

கடனதாம்‌; 46-- 

கடனிதாம்‌; 1, 9, 4, 7, 18, 15, 
17, 18, 23, 26, 40, 41, 45, 
47, 49, 52. 


குமரனுக்கது; 46-- 
குமரற்கது; 3. 
குமரனுக்கிது; 50. 
குமாரனுக்கது; 29, 26. 
கம்‌ 46— 
னான்‌; 3,4, 12, 15-18, 
0, 29, 24, a, 40, 41, 417, 
49: 
2336 
விருத்தர்‌; 46 
விருத்த; 22, 41, 44. - 
ஆதியர்‌; 46-— 
ஆதியாய்‌; 15-19, 22, 25-27, 
. 29, 31, 40, 41, 45. 
காரியம்‌; 46-- 
காரணம்‌; 45. 
நிறுவ; 46 
நிறுவி; 2-4, 18, 15, 28, 26, 
31, 39-41, 44, 45, 47, 45. 
நிறுத்த; 45. 


நிறுத்தி; 1, 5, 7, 16, 19, 22, 


25, 27-29, 41. 
நிறுத்தும்‌; 20. 
நீயிது; 46 . 


TY 4, 20, 26, 40, 47, 


49, 50. . 

நீ தியினீயுலகளித்தனேய 
மாற்‌; 45, 

குணத்தினாய்‌; 46-- 

1 4, 23, 24, 26, 
41, 47. 

மனத்தினால்‌; 12. 


! மனத்துட்கோடியால்‌; 46-- 


குறித்துக்கோடியால்‌; 12. 


184 


1 


111 


IV 


மதித்துக்கோடியால்‌; 8, 4, 26, 
47, 


மனத்துக்கொண்டியால்‌; 5. 
மனத்துக்கோடியால்‌; 1, 2, 7, 
16. 20, 22, 28, 31, 41, 44. 
மன திற்கோடியால்‌; 15. 
மனத்திற்கோடியால்‌; 19, 17, 
40 


* 


2337 


பொருடந்து; 46 
பொருளெடுத்துக்‌; 28, 41, 49. 
பொருடக்க; 44. 
பொருடடுத்து; 1-5, 7, 12,18, 
15, 16, 20, 26, 27, 47. 
பொருடரித்து; 19, 22, 25, 29. 


நாட்டுதல்‌; 46-- 
காட்டுதல்‌; 223, 41, 49. 
நாடுதல்‌; 19, 27, 29, 44, 45. 


பெரிது; 46-— 

பிறிது; 17, 18, 28, 26, 40, 
41, 45, 49. 

தெரிந்து; 19, 25, 29, 45. 


தருவதற்கு; 46 
தருமதற்கு; 19, 25, 29. 
இயைவதீண்டிது; 46-- 
யைவதீண்டது; 1, 4, 7,12, 
22, 26, 31, 39-41, 47. 
இசையவீண்டது; 15. 
இசைவதீண்டிது; 18, 20. 
இசைவதீண்டது; 2, 5, 16, 
19, 25, 27, 29, 41, 44, 49. 
இசைந்ததீண்டிது; 23. 
தெருண்மனத்தார்செயும்‌; 
46— 
தெருமரத்தக்கது; 5. 
தெருமருந்தனக்கது; 1, 8, 4, 
7, 41. 


தெருண்மருந்தன்னது; 45. 

தெருமருந்தனக்கொரு; 18, 
16, 20, 47. 

தெருமருந்துனக்கது; 27. 

தெருண்மனத்தார்க்கலால்‌; 
41, 52. 


II 


அயோத்தியா காண்டம்‌ 


தெருண்மனத்தார்க்கது; 45, 
49, 


தெருண்மனத்துனக்கது; 17, 
18, 28, 40, 41. 

தெருண்மனத்தெனக்கொரு; 
12. 


தெருண்மன ந்தனக்கொரு; 
41, 45. 

திருமன ந்தனிலவை; 25. 

திருமன ந்தனிலிவை; 19, 22, 
29, 41. 


செயலிதாகுமால்‌; 46 
செயலிதாகலால்‌; 29. 
செயலிதாதலால்‌; 2, 15, 26, 
31, 89, 45 
செறிவிலாமையே; 41. 
சேர்கிலாமையால்‌; 1, 7. 
சேசர்விலாமையால்‌; 8, 4, 12, 
18, 16-18, 20, 41, 45, 41. 
சேர்விலாமையே; 44, 
சேரும்வாப்மையால்‌; 45. 
சோர்விலாமையால்‌; 40. 
தெரிதற்பாலதோ;; 41, 52. 
தெரி தியின்‌ 19, 22, 25, 
29, 41. 
தேர்விலாமையால்‌; 5, 28, 49. 


2338 


வள்ளுறு; 46-- 

வள்ளுறும்‌; 22. 

வள்ளுறை; 18, 17, 18, 91, 28, 
40, 41. 


அரசில்வையகம்‌; 46-- 
அரசில்வைகிய; 11. 10 
அரசில்வையமும்‌; 5, 16, 20, 
97, 28, 41. 
அரசின்வையகம்‌; 2, 19, 51. 


கதிரிலாப்‌; 46-- 
கதிரலாப்‌; 1, 7. 


நாளொடும்‌; 46-- 

நாளொடு; 91. 

நாடொறும்‌; 8, 4, 12, 18, 15, 
17, 18, 26, 40, 41, 45, 47, 
49. 

நாளிலும்‌; 41. 


111 


IV 


III 


பாட வேறுபாடு 


நாளினும்‌; 1, 5, 7, 16, 19, 20, 


22, 25, 27-29, 45. 


தேர்தரின்‌: 18, 16-18, 28, 40, 
41, 45, 52. 

தேவுடன்‌; 46 

தேர்வுடன்‌; 41, 

தேர்வரின்‌; 47. 

தேவரின்‌; 1, 9-5, 7, 12, 20, 
26, 28. 

தேர்ந்திடல்‌; 41. 

தேர்ந்திடில்‌; 19, 22, 25, 29. 

தேர்ந்திடின்‌; 28, 41. 

தேரரும்‌; 15, 41, 49. 

தேர்வரும்‌; 41. 

தேர்வுடன்‌ ; 41. 

உள்ளுறையுயிரிலா; 46-- 

உள்ளுறுமுயிரிலா; 2, 29, 41. 

உள்ளுவவிதியிலா; 8. 


உடலுமொக்குமே; 46-- 


உடலுமொக்குமோ; 1, 7, 12. | 


உடலுமொக்குமால்‌; 18, 17, 
18, 20, 28, 40, 45. 
உடம்புமொக்குமே; 4, 15, 24, 
26, 47, 49, 
உடம்புமொக்குமால்‌; 
21, 41. 
உயிருமொக்குமே; 8. 


2339 


ஏவெவை; 46-- 

ஏவகை; 8, 45. 

ஏவவை; 1, 4, 5, 7, 12, 26, 
81, 39, 47. 

ஏவையும்‌; 13, 15, 16, 19, 20, 
22, 28, 25, 27-29, 40, 41, 
45, 49. 

யாவதும்‌; 41. 


9, 16, 


உலகமென்று; 46-- 
உலகினும்‌; 45. 
இசைக்குமன்னவை; 46-- 


இசைக்கிலன்ன து; 19, 22, 25, | 111 
29. 


இசைக்கிலன்னவை; 41. 
இசைக்குமன்னது; 1, 2, 7, 20, 
28, 31, 39, 49. 


Iv 


11 


1895 


இசைக்குமென்னவை; 41, 
இசைக்குமென்ன து; 44. 
இசைக்கு நல்லது; 5. 
இசைக்கினல்லது; 27, 40 
இசைக்கினல்லவை; 40, 45. 
இசைக்கினன்னது; 15, 16) 
28. 
இசைப்பினன்னவை; 41, 
இருக்கிலல்லது: 45. 
இருக்குமங்கணும்‌; 12. 
இருக்குமன்னது; 8, 4, 26, 45,. 
47. 


இருக்குமன்ன வை; 41, 

இருப்பினன்னவை; 41, 

கண்டிலம்‌; 46-- 

கண்டிலாம்‌; 1, 8, 4, 17, 18, 
20, 47. 

கண்டிலேம்‌; 5, 12, 16, 27, 28. 

கண்டியால்‌; 26. 

காட்டியால்‌; 17-19, 22, 28, 
25. 29, 40, 41, 45, 49. 

காட்டுமோ; 45, 

காண்டியால்‌; 15, 24, 41, 45. 

காண்டிலம்‌; 31, 44, 45. 


2340 


தெரிந்து; 46 

செறிந்து; 12. 

அறிந்து; 28, 

ஒருவகை; 46-— 

ஒருவழி; 20. 

நோக்குறின்‌; 46-— 

நோக்குறில்‌; 27, 417. 

வகுத்தன; 46-— 

வகுத்தனம்‌; 26. 

வகுத்தநம்‌; 3. 

ப்‌ 2, 20, 39, 44, 

மண்ணில்‌; 46-- 

மண்ணின்‌; 2, 18, 15, 16, 31. 

தன்மையினிற்பசெல்வன; 
46— 

தனிமையினி ற்பசெல்வன ; கர்‌... 

தனிமையினிற்பனேலவன்‌; 
27. 


186 


1V இறைகளையில்லன; 46-- 


11 


இறைவனையல்லன; 12, 20. 

இறைவனையில்லன; 1. 8, 7, 
19, 17, 18, 20, 29, 26, 40, 
41, 45, 47, 49. 

இறைவனையில்லென; 4, 22. 

இறைவரையில்லன; 2, 15, 
28, 29, 89, 41, 52. 

இறைவரையில்லென; 5, 19, 
25, 27. 


யாவை; 46 

யாவும்‌; 1-5, 7, 12, 18, 15- 
18, 20, 22, 28, 26-29, 89- 
41, 44, 45, 47, 49, 52. 


காண்கிலம்‌; 46-- 

காண்கில; 17, 18, 40. 

காண்கிலாம்‌; 1, 8, 4,7, 18, 
15, 19, 20, 22, 28, 25, 29, 
49. 

காண்கிலேம்‌: 2, 12, 26, 91, 
41, 44, 45, 47. 

காண்கிலோம்‌; 5, 27, 28, 41. 

காண்டிலேம்‌; 16. 


2341 


ஆதிப்‌; 46 

முதல; 1-5, 7, 12, 18, 15, 17- 
20, 23, 25-29, 31, 39-41, 
44, 45, 47, 49. 


ஏத்துவான்‌; 46-- 
ஏத்துவார்‌; 1-4, 7, 12, 18, 26, 
91, 99, 41, 47. 


புகழினர்‌; 46-- 

புகழினின்‌; 19, 25. 

புகழினை; 23. 

அன்றளவு; 1-4, 7, 12, 18, 17, 
18, 26, 31, 99-41, 45. 

ஆன்றளவு; 417. 


இன்றுகாறுங்கூக்‌; 41. 

இன்றுகாறுங்கூ; 46-- 

இன்றுகரறுமுன்‌; 2, 5, 15, 
16,1 9, 20, 23. 25, 27-29, 
31, 39-41, 45, 49. 


அயோத்தியா காண்டம்‌ 


111 களைகணின்மையால்‌; 46 


IV 


11 


கவலையானிலம்‌; 45. 


நீ த்தநீருடைகலம்‌; 46-- 
நீத்தனருடைகலம்‌; 8, கீ, 12, 
19, 17, 18, 40, 47. 
நீத்தனருடைகலன்‌; 49, 
நீத்தனருட்கலம்‌; 1, 7. 
நீர்த்தனருடைகலம்‌; 5, 20. 
நீத்தருமுடைகலம்‌; 25. 
நீர்த்தருமுடைகலம்‌; 15, 19. 
நீத்தமதுடைகலம்‌; 28. 
நீத்தமருடைகலம்‌; 29. 
நீத்தமேலுடைகலம்‌; 45. 
ஆகுமால்‌; 46-- 
ஆகுமே; 1,3, 4, 7, 17, 18, 
40, 417. 
ஆகுமோ; 49, 

2342 
உந்தையோ; 46-- 
உந்தைமுன்‌; 1-த, 7, 12, 19, 

19, 20, 22, 29, 25-27, 29, 
31, 39, 41, 44, 49. 
உந்தையும்‌; 18, 16-18, 28, 
40, 41, 45. 
நுந்தைமுன்‌; 5. 
இறத்தனலும்மூனி தத 
இத்தன தும்மன 2 


இறந்தனனும்முனீ ந்தனன்‌; 
2,4, 12, 41. 4 
இறந்தனனுன்முனீ த்தனன்‌; 
2, 16, 19, 22, 25. * 
இறந்தனனுன்‌ முனீங்கினன்‌; 
15, 29, 49. & 
இறத்தனலுன்முன இதல்‌ 
இறந்தனனும்முனீங்கினன்‌; 
26, 41. 
வரத்தின்மைந்தநீ; 46-- 
வரத்தின்மைந்தனீ; 18, 15, 


வரத்துமைந்தநீ; 2, &, 5, 27, 
29. 


III 


IV 


11 


111 


IV 


1 


பாட வேறுபாடு 


வரத்துமைந்தனீ; 12, 16, 19, 
26, 31, 39, 47. 

வரத்துவைகநீ; 22. 

வாக்கின்மைந்தநீ; 41, 


அளித்தியன்னது; 46-- 
அளித்ததன்னது; 20. 
அளித்தலன்னது; 41, 
எமக்கெனத்‌; 46-- 
எமதெனத்‌; 25. 

ஏதென; 41, 45. 


தெரிந்துகூ நினான்‌; 46— 
தெரிந்துகூ நினார்‌; 22. 
தெரித்துக்கூறினான்‌; 5, 16, 
2ா. 
தெரிந்தகூறினான்‌; 19, 
தெரியக்கூதினான்‌; 1, 7, 12, 
13, 15, 17, 26, 40, 41, 47. 
தெரியக்‌ கூறினார்‌; 15. 
முனிவன்செப்பவே; 41, 45. 


2343 


உலகநீ; 46 
உலகுநீ; 19, 25, 29, 41, 
உலகைநீ; 1-4, 7, 12, 18,15, 
17, 18, 29, 26, 28, 31, 39- 
41, 47, 49. 
செஞ்சவே; 46-- 
செஞ்செவே; 5, 40, 41, 45, 
50, 51. 
கேட்டலும்‌; 46 
கேட்டதும்‌; 41. 
நடுங்குவாரினும்‌; 46-- 
நடுங்குவாரிலும்‌; 5. 
அயர்‌ ந்தனன்‌; 46-- 
அயர்த்தனன்‌; 4, 15. 
2344 


மகளிரின்‌; 46-- 

மகளிரில்‌; 8, 4, 28, 26, 47, 
49. 

நெஞ்சினன்‌; 46-- 

நெஞ்சினான்‌; 1, 7, 12, 19, 15, 
26, 47, 


111 


111 


187 


ஒடுங்கிய; 46 
ஒடுங்கின; 47. 


உணர்வு; 46-- 
உணர்வும்‌; 5, 27. 


கைதரத்‌; 46-- 
கைத்தெழப்‌; 12. 
கைதொழத்‌; 8, க, 41. 


அரசவைக்கு; 46-- 
அரசவை; 27. 


பிடுங்கியமொழியினன வைக்‌ 
குப்பேசுவான்‌; 12. 


2345 


உலகினுக்குமோர்‌; 46-— 

உலகினுக்கொரு; 2, 4, 5, 12, 
18, 16-20, 22, 23, 25, 27- 
29, 31, 39-41, 45, 49. 


முதல்வனாய்முதல்‌; 46 
முதல்வனாமுதல்‌; 15. 


தோன்றினனிருக்க; 46 

தோன்றினனிற்க; 2-5, 12, 
18, 16-18, 22, 29, 26-29, 
81, 39-41, 45, 47, 49. 

தோன்‌ றினனிற்ப; 15, 


சூடுதல்‌; 46-- 
சூட்டுதல்‌; 2, 4, 28. 
சூடெனச்‌; 45, 


உரைசெயத்‌; 46-- 
உரைசெய்த; 22, 26-28, 41, 
47. 


தருமமாதலால்‌; 46-- 

தருமமாகியது; 2, 31, 99, 41. 
ருமமாயதே; 1, 9, 4, 7, 12, 
17, 18, 23, 40, 41, 44, 49, 

தருமமாயதேல்‌; 22, 45, 52. 


செய்கையின்‌; 46-- 

செய்கையில்‌; 1, 4, 7, 18, 15, 
17-19, 22, 23, 25, 26, 28, 
40, 45. 

செய்கையும்‌; 3, 


188 


II 


111 


IV 


2346 


அடைவருங்கொடுமையென்‌; 
அடைவருங்கொடுமை 

யொன்று; 45. 
அடைவருதீமையென்‌; 28. 
செய்கையை; 46— 
செய்கையின்‌; 20, 45. 
செய்வகை; 28. 


நடைவருந்தன்மை நீர்‌; 46 
நடைவருதன்மைதீர்‌; 28, 28, 
44, 49. 
நடை.வரு ந்தன்மையீர்‌; 
47. 
நடைதருதன்மைநீர்‌; 5, 19, 
25, 41. 
நடைதருதன்மையீர்‌; 18, 45. 
நடைதருநன்மைநீர்‌; 16. 
நடைதரு நன்மையீர்‌; 27. 
நன்றிதென்றிரேல்‌; 46-- 
நன்றிதென்றநீர்‌; 15. 
நன்றிதென்றனர்‌; 8, 4, 49. 
நன்றிதென்றலின்‌; 
40, 41, 
நன்றிதென்றனீர்‌; 26, 47. 
நன்றதென்றிரேல்‌; 5, 20, 27, 
28, 45. 
நன்றதென்றநீர்‌; 1, 7. 
நன்றன்றென்றிலீர்‌; 19, 22, 
41. 
நன்றென்றெண்ணிலீர்‌; 25. 
இடைவரும்‌; 46-- 
இடைவரு; 8, 4, 18, 17, 18, 
28, 45, 49. 
ஈண்டிரண்டு; 46-- 
ஈண்டிராண்டு; 27. 
நீத்திது; 1, 3-5, 7, 12, 15, 19, 
22, 25-28, 41, 47, 49, 52. 
நீத்தது; 46 
கடைவருந்தீநெறிக்‌; 46 
கடைவருதீநெறிக்‌; 5, 18, 16, 
எர, 28, 44. 
கடைவருகாலத்தின்‌; 8, 4, 17, 
18, 40, 47. 


26, | 


17, 18, | 


I 


III 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


கடைவருகாலமாம்‌; 15. 

கடைவருங்காலத்தின்‌; 1, 7, 
12, 23, 26, 41, 49. 

கடைவருங்காலத்துக்‌; 41. 


கலியினாட்சியோ; 46-- 
கலியினாட்சியே; 8, 15, 
கலியின்காட்சியே; 12, 
கலியின்காட்‌ சியோ; 16, 
கலியின்மாட்சியோ; 41. 
கலியனாட்சியோ; 47, 49. 


2347 


பூத்தவன்முதலிய; 46-- 
பூத்தவன்முதலவர்‌; 20. 
பூத்தவன்முதலினர்‌; 1-5, 7; 
18, 17-19, 22, 28, 26, 27, 
29, 40, 41, 45, 47, 49, 52. 
பூத்தவன்முதலினோர்‌; 16, 28. 
பூத்தவைமுதலினோர்‌; 25. 


புவியுட்டோன்‌ நினார்‌; &6-- 

புவியுட்டோன்றினோர்‌; 8, 19, 
22, 25, 28, 31. ள்‌ 

புவியிற்றோன்றினார்‌; 18, 15, 
17, 18, 28, 29, 40, 41, 45, 
49. 


மூத்தவர்‌; 46-- 

மூத்தவன்‌; 2-5, 7, 18, 15-20, 
22, 29, 25-27, 29, 39-41, 
45, 47, 49. 

இருக்கவே; 46-- 

இருக்கவும்‌; 7. 

காட்டிக்காண்டிரால்‌; 46-- 

காட்டிக்காட்டிரால்‌; 3. 

காட்டிர்காண்டிரால்‌; 28, 40, 
41, 45, 49. 


காட்டிகாண்டிரால்‌; 19, 17, 


காட்டுவீரென்றான்‌; 45. 
கண்ணிற்காண்டிரால்‌; 12,24, 
45. 


2348 
நன்னெறியென்னினும்‌; 46-- 


1 


IV 


Il 


பாட வேறுபாடு 


நன்னெறியென்னிலும்‌; 1, 8, 
&, 7, 28, 47, 
நன்னெறியென்னுமே; 27. 


நானிந்‌ நானில; 46-- 

நானிந்நானிலத்து; 45, 50. 

நானிந்நானில; 2, 5, 12, 
18, 15, 17-20, 22, 25. 


மன்னுயிர்ப்பொறை; 1, 8, &, 


7, 17, 18, 26, 40, 41, 45, | 


47, 52. 
இன்னுயிர்ப்பொறை; 46— 


சுமந்திருந்து; 46- 
சுமந்திருக்க; 8, 4, 41, கக, 


தொன்னெறி; 46-- 
தொன்னெடு; 29, 26, 49. 
சொன்ன நன்‌; 12, 18, 17-19, 
22, 29, 40, 41. 
சொன்னவ; 27. 
சொன்னவம்‌; 5, 16. 
சொன்னெறி; 31. 


சூட்டக்காண்டிரால்‌; 24, 41. 

சூட்டல்காண்டிரால்‌; 17, 18, 
40, 41, 45, 52. 

சூட்டிக்காண்டிரால்‌; 46— 
ட்டிக்கொண்டிரால்‌; 1, ட்‌ 
12, 15, 26. 


2349 


அன்றெனின்‌; 91, 45. 
அன்றெனில்‌; 46— 


நின்றினிது; 46-- 

நின்றனன்‌; 20. 

நின்றுநான்‌; 19, 22, 25, 29, 
41 


இரு ந்தவநெறியின்‌; 46-- 
இரு ந்தவனெ றியின்‌; 3, 4, 20. 
இரு ந்தவநெடிது; 45. 
அருந்தவதெறியின்‌; il, ஜார்‌ 
15-19, 22, 29, 25-29, 41, 


45, 47, 49. 
ஆற்றுவென்‌; 46-- 
இயற்றுவன்‌; 45. 


III 


IV 


Il 


1001 


139 


ஒன்றினியுரைக்கிலென்‌; 1-8, 
7, 26, 31, 32, 39, 44, 47, 
20, 51. 

ஒன்றினியுரைப்பினென்‌; 46-- 

ஒன்றினியுரைப்பிலென்‌; &. 

ஒன்‌ நினியுரைக்கினென்‌; 52. 

ஒன்‌ றினிதுரைப்பினென்‌; 27. 

ஒன்‌ றினியுரைப்பதென்‌; 12. 

ஒன்‌ நிலதெனிலெனது;; 45. 

ஒன்றுநீருரைப்பினென்‌; 25. 


என்றபோது; 46-- 

என்றலும்‌; 1, 8, 4, 7, 12, 18, 
15, 20, 28, 26, 28, 40, 41, 
45, 47. 

என்னலும்‌; 49. 


2350 


அரசனுமிருப்ப; 46-—! 
அரசனுமிருக்க; 18. 
அரசருமிருக்க; 45. 


மணிமுடி; 46-- 
நிலம்‌; 5, 12, 18, 15-20, 
22, 29, 25, 27-29, 40, 41, 
4௯, 49. 


ஏந்தவேந்தனீ; 5, 19, 16-18, 
4௦, 47. 


ஏந்தல்வேந்தநீ; 46-- 
ஏந்தவேந்தநீ; 15, 22, 27, 40, 
ஏந்தலேந்தனி; 41, 
ஏத்தவேந்தநீ; 23. 
இகழ்ந்தவேந்தனீ; 1, 7. 
இகந்தவேந்தநீ; 41. 
இகந்தவேந்தனீ; 9, 4. 
உகந்தவேந்தநீ; 26. 
என்பதொக்குநீ; 45, 
எந்தைவேந்தநீ; 12. 
எந்தையேந்தனீ; 25, 29. 
எய்தவேந்தநீ; 28. 
நிகழ்ந்தவேந்தனி; 19. 
வான்றொடர்திருவினை 
மறுத்தி; 46-- 
வான்றிருவினைமறுத்துதவில்‌; 
45. 


140 


19 / 


11 


IV 


IV 


11 


யாருளர்‌; 46 
யாருளார்‌; 2. 
ஆருளர்‌) 15, 28, 25, 26, 29, 


2351 


அறங்கள்‌ போற்றியும்‌; 46 

அவனிதாங்கியும்‌; 1-8, 5, 7, 
12, 18, 15-20, 22, 28, 26- 
28, 31, 39-41, 44, 45, 47, 
49. 


வளர்க்க; 46- 
விளங்க; 26, 41, 45, 


ஏழினோடேழெனும்‌; 46 
ஏழினோடேழினும்‌; 2, 26. 


உலகும்‌; 46 


உலகம்‌; 1, 9-5, 7,12, 18, 15- | 


20, 22, 28, 25-28, 91, 39- 
41, 45, 47, 49. 


வாழிய; 46-- 

வாழியாய்‌; 1-5, 7, 18, 17-20, 
22, 28, 25-28, 91, 39-41, 
47, 49. 


என்றுவாழ்த்தினார்‌; 46-- 
என்றுவாழ்த்தலும்‌; 12. 


என்றும்வாழ்த்தினார்‌; 18, 26- 
25. | 


2352 
தம்பியைக்கூவிக்‌; 46 
தம்பியைநோக்கிக்‌; 27. 
இந்நகர்‌; 46 
அந்நகர்‌; 28. 
விரைவினில்‌; 46 
விரைவினின்‌; 18, 81. 
என்றான்‌; 46 
என்றார்‌; 41. 


2353 


அல்லலிலழுங்கிய; 46 
அல்லலிலழுந்திய; 29. 
அல்லலிலழுந்தின; 15. 


11] 


IV 


111 


அயோத்தியா காண்டம்‌ 


அல்லலினழுங்கிய; 2, 91, 99, 
41, 44, 

அல்லலினமழுந்திய; 1, 9-5, 7, 
12, 18, 25-28, 40, 41, 45, 
47. 

அல்லலினழுந்தின; 49. 

அன்பின்மாநகர்‌; 46 

அளவின்மாக்களுக்கு; 5. 

அளவின்மாக்களும்‌; 27. 

அளவின்மா நகர்‌; 12, 18, 16, 
19, 29, 25, 26, 28, 29, 41, 
45, 49. 


ஒலித்ததால்‌; 12, 16, 20, 22, 
25, 27-29, 41. 
இரைத்ததால்‌; 46-- 
இரைத்ததவ்‌; 41. 
ஒலித்ததவ்‌; 18, 17, 18, 40. 


யாக்கையைச்‌; 46-- 

யாக்கையச்‌; 1, 7, 16, 28, 41, 
52. 

யாக்கைகள்‌; 5. 

ஆக்கையைச்‌; 4, 19, 22, 28, 
95, 26, 29, 41, 49. 


துளித்தது; 46-- 
துளிர்த்தது; 3-5, 12, 18, 16- 
18, 28, 39-41, 45, 49. 
தளிர்த்தது; 15. 
2354 


ஆதியாயுள; 46-- 
ஆதியாவுள; 1, 8, 7, 12, 44, 
49 


கவிக்கும்‌; 46-- 
கவிக்க; 5, 16, 19, 20, 22, 25, 
27-29, 41. 


உரைக்கவே; 46-- 
உணர்த்தவே; 41. 
உலகெலாம்‌; 3. 


களித்தலாலது; 1, 9, 4, 7, 19, 
20, 22, 45, 47. 49. 

களித்ததாலது; 46-- 

களிக்கலாலது; 26. 


IV 


11 


111 


IV 


Il 


பாட வேறுபாடு 


செவிப்புலம்‌; 46-- 
செவிப்புலன்‌; 12, 18, 15-18. 
செவித்தலன்‌; 4. 
நுகர்வதோர்‌; 46-- 
கவர்வதோர்‌; 5, 22, 27, 41. 


2355 


அறைந்தனர்‌; 46-— 

அறைந்தன; 27. 

அறைதலும்‌; 1, 9, 4, 7, 12, 
15, 19, 22, 28, 25, 26, 29, 
81, 99, 41, 44, 45, 47, 49. 


கொடி நகர்த்‌; 5, 16, 19, 20, 
22, 25. 27-29, 39-41, 45, 
49 

கொடி நகர்‌; 46 

சேனையும்‌; 1-5, 7, 12, 19, 16- 
20, 22, 28, 25-29, 40, 41, 
49, 52. 

சேனையை; 46-- 


முடுகுகவென்றசொல்‌; 46-— 

முடுகுகவென்றலும்‌; 41. 

முடுகவென்‌ றமைந்தசொல்‌; 
19, 22, 25, 29, 41. 

முடுகவென்றறைந்தசொல்‌; 
41. 


மாநகர்‌; 46-- 

மா நகர்க்கு; 17, 18, 27, 41. 
மாணகர்‌; 7, 8, 4, 7. 
மாணகர்க்கு; 5, 28. 
வேலையினுதயம்‌; 46-- 
வேலையிலுதயம்‌; 12. 


போன்றதே; 46-- 
போன்றவே; 27. 
போர்த்ததே; 3, 7. 


2356 


வேலையின்‌; 46-- 

வேலையும்‌; 1-5, ர்‌, 12, 18, 16- 
20, 22, 28, 25-29, 381, 39, 
41, 49. 


மொழிந்தபேருழியின்‌ ; 46-- 


III 


[7 


11 


141 


மொழிந்தபேருழியும்‌; 3, 
முழங்கினசங்கினம்‌; 20. 
முழங்கிமுந்தெழ; 46-- 
முழங்கிமூழ்த்தெழ; 1,9,4,7, 


முழங்கிமுற்றெழ; 26, 
முழங்கியார்‌ த்தெழ; 27. 
மூழ்ற்கிச்கும் கவறு 15, 28, 


முழங்கிச்சூழ்ந்தென; 41, 45, 


கேகயன்‌; 46-- 

கைகயன்‌; 1, 9, &, 7, 
18, 29, 25, 26, 81, 
47, 49. 


ஆசையோய்க்‌; 46-- 
ஆசைபோல்‌; 1, 8, 7, 15, 22, 
28, 29, 40, 41, 45, 47, 49. 


துயர்நெடும்‌; 46-- 

துயர்பெரும்‌; 2, 45. 

துயரமும்‌; 1, 7, 26, 41, 417. 

துயரெனும்‌; 9-5, 12, 18, 27, 
28, 81, 39, 41, 44, 45. 


2357 


பண்ணின; 46-— 
பண்ணினர்‌; 4. 
பண்ணிய; 19, 29. 
பண்ணியல்‌; 22, 41, 
புரவிதேர்‌; 1-8, 7, 15, 28, 26, 
41, கக்‌, 45, 49, 52. 
பகடுதேர்‌; 46-- 
புரவித்தேர்ப்‌; 4, 22. 


15, 17, 
39, 40, 


பகடுபண்டியும்‌; 1-8, 7, 15, 
22, 28, 26, 91, 39, 44, 45, 
47, 49. 

பகடும்பண்டியும்‌; 4, 41, 52. 

புரவிபண்டியும்‌; 46-- 

பகடுபாண்டிலும்‌; 45. 

மண்ணினை; 46-- 

விண்ணினை; 1, 3-5, 7,19, 
20, 25-27, 29. 


மறைத்தன; 46-- 
மறைத்தது; 19. 


7142 


111 


LV: 


வளர்ந்த; 46-- 

வகிர்ந்த; 15, | 

விரிந்த; 1, 3-5, 7, 18, 19, 20, | 
22, 25-27, 29, 44, 45, 47. | 

மலிந்த; 12, 16-18, 23, 28, 
40, 41, 45, 49, 52. 

விண்ணினை; 46 

மண்ணினை; 1, 8-5, 7, 20, 26, 
217, 29. 


II 


111 
மறைத்தன; 46 
மறைத்தது; 1, 9-5, 7, 20,26- 
99, 41, 47. 


விரிந்தமாத்துகள்‌; 46 
விரிந்தமாக்கள்சூழ்‌; 15. 
விரிந்ததூளிபோய்க்‌; 16. 
மருத்தமாத்துகள்‌; 19, 29. | 
மருத்தமீத்துகள்‌; 22. 
மருத்துமாத்துகள்‌; 25. 
மலிந்தமாத்துகள்‌; ட 
மிகுந்தமாத்துகள்‌; 47. 
மேவுமாத்துகள்‌; 12. 
வருந்திமாத்துகள்‌; 5. 
வளர்‌ ந்தமாத்துகள்‌; 41. 
வாரிமாத்துகள்‌; 1, 3, 


4,17, 


கண்ணினை; 46-- 

கண்ணிணை; 16. 

மறைத்தன; 46-- 

மறைத்தது; 1, 3-5, 7, 19,23, 
25-29, 40, 41, 45, 47, 49, 
52. 


2358 1 
உலகினை யழிக்கும்‌; 46-- 
உலகழித்திழைக்கும்‌; 5, 19, 
20, 22, 29, 25, 27, 28, 99, 
41, 49. 
உலகளித்திழைக்கும்‌; 16. | 
உலகளித்தழிக்கும்‌; 15. 
உலகிழைத்தழிக்கும்‌; 1, 3, 4, 
7, 17, 18, 26, 41, 47. 
உலகிழைத்திழிக்கும்‌; 18. 
உலகிழைத்தொழிக்கும்‌; 
41, 45. 
உலகெலாமமழிக்கும்‌; 12. 


11 


40, 


அயோத்தியா காண்டம்‌ 


நாளெழும்‌; 46-- 

நாள்மழை; 9-5, 18, 15, 17- 
20, 22, 28, 26-28, 39-41, 
45, 47, 49. 

நாள்மறை; 1, 7, 16. 


நிமிர்ந்துளதொல்லென்‌; 46 
நிமிர்ந்துளவொல்லென்‌; 16, 
28. 


காசையிற்கரியவற்‌; 2-௧, 16- 
18, 41, 45, 49, 51. 
காசையில்கரியவற்; 46 
காசையில்கரியவர்க்‌; 18. 
காசையில்கரியவன்‌; 47. 
காசையின்கரியவற்‌; 31, 52. 


நிமிர்ந்ததவ்‌; &6-- 
நிமிர்ந்தவவ்‌; 31, 39. 
நிமிர்ந்தவ; 29. 
நிமிர்ந்தன; 41, 45. 


அனிகராசியே; 46-- 
அனி கராசியே; 27. 


2359 


படியொடு; 46-- 
படியொடும்‌; 17, 18. 


துறந்துபன்மரம்‌; 46-- 
துறந்துபன்மரச்‌; 19, 22, 25, 
துறந்துபன்மலர்‌; 41. 
துறந்தபன்மரம்‌; 44. 


செடியொடுதொடர்வனம்‌; 1. 
3-5, 7, 12, 18, 15, 16, 19, 
20, 22, 28, 25-29, 40, 41, 
45, 47, 49, 52. 

செடியொடுகொடுவனம்‌; 46-- 

செடியொடுந்தொடர்வனம்‌; 

நடந்த; 46-- 

கடந்த; 41. 

தொடர்ந்த; 1, 7, 47. 


நடந்தன; 46-— 
நடந்ததப்‌; 19, 22, 25, 29, 
41, 


11 


111 


பாட வேறுபாடு 


நடந்தவப்‌; 12. 
கடந்தன; 2, 


2360 
சேசற்றிள; 46 


சேற்றின; 15, 17, 18, 25, 29, | 


40. 


சிறந்தவாமெனக்‌; 46 
சிவந்ததாமெனக்‌; 25. 
சிறந்ததாமெனக்‌; 16, 24, 41. 


சிறந்தவாமன்ன; 1-4, 7, 26, | 


99, 44, 47. 
சிதைந்தவாமன்ன; 41. 
சிதைந்தவாமெனக்‌; 41, 45, 

. - 


சிதைந்ததாமெனக்‌; 12, 


19, 22, 27, 29. 


காற்றளம்பொலிதரு; 46 
காற்றளம்பொலிதரும்‌; 25. 
காற்றளம்பொழிலெனக்‌; 41. 
காற்றலம்பொலிதரு; 5, 16. 
காற்றிளம்பொலிதரு; 12, 40, 
41, 44. 
காற்றிளம்பொழிலெனக்‌; 1, 8, 
4, 7, 13, 26, 28, 29, 47. 
காற்றினபொலிதரு; 40. 
காற்றினம்பொலிதரு; 15, 17- 
19, 22, 29, 27. 
காற்றினம்பொலிவுறக்‌; 20. 


கன்னிமாரொடும்‌; 46-- 
கதவிச்சென்றன; 41. 
கவினச்சென்றன; 3, 8, 4, 7, 
18, 17, 18, 26, 40, 41, 47. 
கவினிற்சென்றன ; 12, 15, 16, 
19, 22, 25, 27-29. 
கவினிற்சென்‌ றனர்‌; 5. 
கருவிற்சென்றன; 24. 
கானிற்சென்றன; 20. 


ஏற்றிளம்‌; 46-- 
லன 17, 18, 29, 40, 41. 


கலின்மென்னடை ; 26. 
இகலிலின்னடை ; 46— 
இகலிமின்னிடை; 2. 


IV 


| 


11 


[இர 


143 


கலிமென்னடை; 1, 8-5, 7, 
12, 19, 15-20, 28-25, 27- 
29, 40, 41, 47, 49, 
இதவிட 40, 41, 45, 
2. 


தோற்றிளமகளிரைச்‌; 46 
தோற்றிளம்பிடிகளைச்‌; 15, 28, 
49. 


தோற்றனமகளிரைச்‌; 12, 28, 
31, 41. 

தோற்றினமகளிரைச்‌; 17-19, 
29, 40. 


போன்றவே; 46-- 

போன்றதே; 2, 16, 22, 96, 
91, 99, 41. 

போன்றன; 41. 


2361 


தணிக்க; 46-- 

தணிப்ப; 24. 
மென்மழைச்‌; 46-- 
மென்மையச்‌; 26, 47. 
மென்மைய; 1, 8, 4, 7, 24, 
மேலதாய்ச்‌; 45. 


சீதநீரொடு; 19, 17, 
41, 45, 

சீதநீர்கொடு; 46 

சீதநீர்க்கொடு; 45. 

சீதநீர்தொடு; 2, 15, 
92. 


சீதளங்கொடு; 1, 7, 
41. 


18, 40, 


29, 41, 
24, 26, 


கொடியுஞ்சென்றன; 46-- 
கொடியுஞ்சென்றென; 18. 
கொண்டல்சென்றெனக்‌; 45. 
2362 
மேகமூர்ந்தென; 46-- 
மேகமூர்‌ ந்தன; 2, 8, 24, 26, 
27, 31. ்‌ 
மேகமூர்ந்திடு; 45. 
வேழமூர்ந்தென; 45. 
இழிந்தொரு; 46 
அழிந்தொரு; 18. 


144 


11 


111 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


வழிக்கொண்டாலென; 46 

வழிக்கொண்டானென; 1-5, 
7, 12, 18, 15-18, 20, 28, 
26-28, 91, 39-41, 45, 49. 

வழிச்செல்வானென; 19, 22, 
25, 29, 41. 


2363 


தேர்மிசைச்‌; 46 
தேர்மிசை; 12, 18, 15, 16, 28, 
99, 51. 


சிந்து; 46 - | 
பரவை; 1-5, 7, 12, 18, 15-18, | 
20, 28, 28, 39-41, 45, 47, 
49, | 
பரவைச்‌; 19, 22, 25-27, 29, | 
81, 44. 


கார்மிசைக்‌; 46 - 

கார்மிசைச்‌; 1-5, 7, 18, 17- | 
90, 22, 99, 25, 27, 29, 91, 
99, 40, 45, 47. 52. 

கார்மிசை; 12, 15, 16, 26, 28, 
41, 44, 49. 


கழிந்ததார்‌; 46-- 

சென்றதோர்‌; 1-5, 7, 12, 18, 
15-20, 22, 28, 25-29, 31, 
99-41, 44, 45, 47, 49, 52. 


கலியொர்கார்க்கடல்‌; 46-- 
கலியோர்கார்க்கடல்‌; 50. 
உவரியேழ்கடல்‌; 18. 
உவரிக்கார்கடல்‌; 15. 


உவரிகார்க்கடல்‌; 1, 8-5, 7, 
17, 18, 28, 27, 29, 31, 39, 
41, 44, 45, 47, 49, 52. 

உவரிக்கார்க்கடல்‌; 12, 19, 20, 


22, 25, 26, 28, 40. 


ஏர்மிசையிவுளிமேல்‌; 46-- 

ஏர்முகப்பரிமிசை; 1-5, 7, 12, 
18, 15-20, 22-29, 31, 39- 
41, 44, 45, 47, 49, 52. 


ஏகிற்றெங்கணும்‌; 46-- 
ஏகிற்றென்பராற்‌; 45. 


பார்மிசைப்‌; 46-- 
பார்மிசைச்‌; 1-5, 7, 18, 15, 


11 


IV 


17-19, 20, 22-25, 29, 91, 
39-41, 44, 45, 47. 
பார்மிசை; 12, 16, 26-28, 49. 


படர்ந்தது; 46-- 

சென்றது; 1-5, 7, 12, 18, 15- 
18, 20, 29, 24, 26-28, 91, 
39-41, 44, 45, 47, 49. 

சென்றதோர்‌; 19, 22, 25, 29. 


பதாதிப்பெளவமே; 46-- 

பதாதிவெள்ளமே; 44. 45, 

பதாதிவேலையே; 1-5, 7, 18, 
15-18, 20, 28, 24, 26-28, 
40, 41, 45, 49. 


2364 


தாளங்கொம்பொடு; 46 

தாளங்கொம்பொடும்‌; 15. 

தாளங்கொம்புகள்‌; 17, 18,40, 
41, 45. 

தாளவீட்டமும்‌; 5, 19, 16, 19, 
20, 25, 27-29, 41, 45, 49. 

தாளத்தீட்டமும்‌; 45, 

காளங்கொம்புகள்‌; 4. 

கொம்புந்தாளமும்‌; 12. 

வார்விசி; 45. 

வார்மிசைப்‌; 46-- 

வார்விசிப்‌; 28. 

வார்விசைப்‌; 19. 

வாரிசைப்‌; 41, 45. 

வாருறு; 12. 

அறிஞர்போலவே; 46-- 

அறிஞர்போன்‌ றவே; 28. 

வறிஞர்போலவே; 41, 


2365 
நாண்முதலணியலாற்றகை; 


நாண்முதறணியலாற்றகை; 
19, 22, 25, 25, 29. 

நாண்முதற்றணியலாற்றகை; 
41. 


நாண்முழுதணியலாற்றகை; 
3, 4, 26, 47. 

நாண்மலர்க்கைகளாற்றகை; 
41. 


il 


111 


11 


111 


பாட வேறுபாடு 


தாண்முழுதணியலாற்றகை; 


தாளமுந்தணியலாற்றசெம்‌; 2. 
மணியினாற்றகைத்தபொன்னி 
னான்‌; 45. 
மேவரு; 46-- 
மேவரும்‌; 1, 9-5, 7, 12, 18,15, 
17-20, 22, 25-27, 29, 91, 
42, 44, 47, 49, 51. 
கலங்களை; 46 
கலன்களை; 17-20, 22, 25, 28, 
29, 91, 99, 40, 45, 47. 


மருள்கொளத்‌; 46 

மருள்செயத்‌; 16-18, 20, 28, 
27, 28, 40, 45, 49. 

தெரியும்‌; 46 

தெரிந்த; 1,3, 4,17, 12, 26, 
91, 44, 45, 47. 


2366 


விதிவருந்தனிக்குடை; 46 

விதிவரு தனிக்குடை; 8, 4, 20, 
26, 45, 47. 

விதிவருமதிக்குடை; 18, 17, 
18, 40, 45. 

விதிதரு ந்தனிக்குடை; 49. 

விதிதருதனிக்குடை; 15, 19, 
22, 29, 25, 29, 41, 45. 


பொதிபல; 46-- 

பொதிதரு; 41. 

பொதவ்னு. 17, 18, 40, 41, 45, 
49. 

பொதிவரும்‌; 28. 

ழ்‌ 5, 16, 41, 45, 

பொதிமலர்க்‌; 19, 22, 25, 27, 
29. 


கவிகைமீன்‌; 46 

கவிகைமீப்‌; 1, 9, 4, 7, 15,17, 
18, 29, 26, 41, 47, 49. 

கவிகைகள்‌; 19, 22, 25, 29, 
41. 

கவிகையிற்‌; 20. 


த்ததாகிலும்‌; 46-- 
பூத்ததாகினும்‌; 29, 50. 
(10) 


IV 


Il 


III 


IV 


146 


பூத்ததாயினும்‌; 1-5, ர்‌ 18, 
16-19, 22, 28, 25-27, 91, 
39, 40, 47, 49. 

பூத்தவாயினும்‌; 41, 45. 


போன்றதே; 46 
போன்றவே; 15, 41. 


2367 


செல்லிய; 46 

சொல்லிய; 389. 

செலவினாற்‌; 46 

செலவினிற்‌; 8, 4, 12, 18, 15, 
17-20, 22-26, 29, 40, 41, 
45, 47, 49. 

செல்வனிற்‌; 1, 7. 

சிறியதிக்கெனச்‌; 46-- 

சிறியதிங்கெனச்‌; 91, 89, 41. 


சுமந்ததேயெனில்‌; 46-- 
சுமந்ததேயெனின்‌; 91, 89. 
சுமந்ததேயினி; 25. 


ஓல்லொலி; 81, 40, 41, 52. 

ஒல்லியல்‌; 46-- 

ஒல்லிய; 15, 19, 20, 22, 24, 
25, 44, 49. 

ஒல்லைமீன்‌; 23. 

ஓர்‌; 46-- 

ஒர்‌; 41. 


மெல்லியல்‌; 46-- 

மெல்லியர்‌; 4, 26, 28, 47. 

மெய்யரே; 4, 5,18, 15, 16, 
29, 20, 22, 28, 25-27, 29, 
38, 41, 45, 49. 

மெலியரே; 46-- 

மெய்யரோ; 19, 25, 41. 


2368 
இப்பாடல்‌ 51-ஆம்‌ பிரதியில்‌. 
இல்லை. 
தங்குசெம்‌; 46-- 
தங்குதண்‌; 12, 19, 15, 17.18, 
20, 28, 24, 28, 40, 41, 45, 
47. 


146 


11 


IV 


1 


1 


தங்கு பூண்‌ ; 45. 
தங்கொளி; 26, 
சங்குதன்‌; 49, 
சங்குறை; 1, 3, 4, 7. 
சாந்தகில்‌; 46 
சார்ந்தில; 1, 5, 4, 7,26. 


சாந்தில; 12, 18, 15, 17, 18, | 


20, 23-25, 28, 40, 41, 45, 
47, 49. 

சந்தகில்‌; 19, 29. 

சேர்த்தில; 45. 

சார்கில; 46 

சாத்தில; 1, க, 7, 12, 18, 15- 
20, 29-25, 27-29, 40, 41, 
45, 47, 49. 

சார்த்தில; 8. 

சாத்தல; 5. 

சாந்தில; 45. 

சேர்கில; 44, 45, 

கோட்டில; 41. 

கொட்டில; 46-- 

கொட்டல; 1, 9-5, 7, 12, 15, 
17-20, 28-25, 28, 29, 40, 
41, 417. 

கோட்டிய; 41. 

தெரிந்தகாட்சிய; 41, 52. 

தெரிந்தகாட்சியே; 46-- 

தெளிந்தகாட்சியே; 29, 26. 

2369 

இப்பாடல்‌ 51-ஆம்‌ பிரதியில்‌ 
இல்லை. 
ன்றுணையவர்‌; 46-- 

இன்‌ தியம்‌ 41, 45. 

௭ சாந்தினும்‌; 1-5, 7, 12, 
9915-50, 22, 25-29, 91, 
39-41, 45, 47, 52. 

எழுதுசாந்தினம்‌; 46-- 

மறைந்திலாமையால்‌; 46-- 

மலிந்திராமையால்‌; 45, 

ற்றூறு; பிரம்ம, 22; 

ததர, 45, 49, 52, 

முகிற்றூசு; 46 


| 


IV 


| 11 


III 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


முகிற்றூறு; 17, 18, 40, 45. 

முகிற்றூளி; 20. 

முதற்றூசு; 2, 4, 5, 26-28, 39. 

நீங்கிய; 46 

நீங்கின; 19, 28, 25, 29, 49. 

நீக்கிய; 5, 17, 18, 27, 28, 40, 
41, 45. 


குவவுத்‌; 46 
குலவுத்‌; 26. 
2370 
நறையறு; 46-- 
நறையகிற்‌; 1-5, 7, 12, 18, 
15-18. 
கோதையர்‌; 46 
கோதையும்‌; 20. 
நாட்செய்கோலத்தின்‌; 46-- 
நாட்செய்கோலத்திற்‌; 1-5, 7, 
12, 19, 16, 19, 20, 22-25, 
27-29, 91, 99, 41, 44, கீர்‌, 
49. 
நடன்செய்கோலத்திற்; 15. 
தடைசெய்கோலத்திற்; 26. 


துறையற; 406- 

துறைவர; 4, 

துறைவரும்‌; 45. 

துறைதெரி; 26. 

துறையறி; 91, 41. 

நாட்டங்கள்‌; 46-- 

வாட்கண்கள்‌; 41. 

குறையற; 46-- 

குறைவற; 8, 4, 12, 17,18, 
20, 28, 28, 31, 39-41. 


கழுவிய; 46-- 

கழுவில; 41. 

கழுவின; 2. 

கழுவுவான்‌; 183. 

காலவேலையே; 46-— 

காலவேலினே; 1-4, 7, 12,15, 
17, 18, 29, 26, 40, 41, 44, 
47. 


21 


111 


iv 


பாட வேறுபாடு 


2371 


க்‌ 51-ஆம்‌ பிரதியில்‌ 
ல்லை. 


விரிமணி; 46-- 
விரியணி; 4 


விரவியார்க்கில; 46 
விரவியார்த்தில; 41, 45. 
விரகினார்க்கில; 189, 20. 
விரகினார்த்தில; 1-8, 7, 12, 
15, 17-19, 22-25, 29, 39- 
41, 44, 45, 47, 49. 
விரகினாற்றில; 26. 
விரகிலார்த்தில; 5, 16, 27, 28. 
விரைவீனார்க்கில; 31, 41. 
விரிமணிப்பகு திமேகலைக 
ளார்த்தில; 45. 


தெரிவையரல்குறார்‌; 46-— 
தெரிவையரல்குற்றார்‌; 17, 18, 
28, 40, 45 
தெரிவையரல்குறான்‌ ; 12. 
தெரிவையரல்குதார்‌; 1, 8, 7. 
ஓலியிறேரெனப்‌; 46-— 
ஒலியிற்றேரெனப்‌; 4, il, ப. 
31, 39, 40. 
ஒலியிற்றேம்பில; 1, 7, 26, 47. 
ஒலியற்றேனென; 3. 
ஒவியற்றேம்பில; 24. 


பரிபுரமார்க்கில; 12, 18, 15, 
17, 18, 20, 29, 40, 41, 49, 
52. 

பரிபுரமார்க்கிலாப்‌; 46 

பரிபுரமார்த்தில; 1-5, 17, 16, 
19, 22, 24-28, 29, 31, 39, 
41, 44, 45, 47. 


அரியினமார்க்கிலாக்‌; 46-- 

அரியினமார்க்கலாக்‌; 12, 15. 

அரியினமார்த்திடாக்‌; 28, 49. 

அரியினமார்த்திலாக்‌; 1-4, 7, 
16, 24, 26, 28, 39, 41, 45, 
47. 

கமலமென்னவே; 8-5, 7, 17- 
20, 22-25, 29, 40, 41, 45, 
49, 52. 


II 


ITI 


IV 


147 


கமலமன்னவே; 46 
கமலமன்னதே; 16. 


2372 


கேகயன்மடந்தை; 46 
கைகயன்மடந்தை; 2, 12, 15, 
20, 29, 91, 39, 49. 


நல்கியதரிவையர்‌; 46-- 
நல்கியதெரிவையர்‌; 19, 22, 
25, 29. 


நடுவிற்கேகொலாம்‌; 46-— 

நடுவினுக்கெலாம்‌; 19, 22, 25, 
29, 41, 45, 49. 

நடுவினிற்கெலாம்‌; 41, 


புல்கியமலர்வடம்‌; 46 

புல்கியமணிவடம்‌; 1-5, 7, 12, 
15-20, 22-24, 26-29, 81, 
39-41, 44, 45, 47. 49, 52. 

புல்லியமணிவடம்‌; 18. 


பூண்கிலாமையால்‌; 46-- 
புணர்கிலாமையால்‌; 20. 


ஓல்கியவொருவகைப்‌; 8, 40, 
41, 45. 

ஒல்கியவொருவகை; 46-- 

ஒல்கியதொருவகை; 19, 22, 
25, 29, 41. 

ஒல்கிலவொருவகை; 1, 7, 26, 
47. 


பொறையுயிர்த்தவே; 5, 12, 
19, 15-18, 20, 27, 28, 40, 
41, 45, 52. ்‌ 

பொறையுயிர்க்கவே; 46-- 

பொறையுயிர்ப்பவே; 28, 49. 


2373 


கோமகன்‌; 46-- 

கோமகற்‌; 1-4, 7, 28, 28, 31, 
99, 44, 47, 49. 

நீ த்துள; 46-- 

நீத்தன; 12, 15, 19, 22, 23, 
29, 49. 

நீத்தனள்‌; 5, 18, 20, 25, 27, 
28, 41, 45. 


1148 


11 


114 


ll 


111 


செல்வியு ந்தவத்தை; 46— | 
தேவியுந் தவத்தை; 3. | 
மேவீனாள்‌; 46 | 
மேயினாள்‌; 3, 20, 28. | 


| 

| 
கடலின்‌; 46-— | 
கடலுள்‌; 31. | 


நிகழ்ந்ததவ்‌; 46-- 
கழிந்ததவ்‌; 41, 45. 


2374 


வயங்கு; 46-- 
வாங்கு; 5, 16, 25, 27, 29, 41. | 


உண்ணியநிமிர்கடல்‌; 48-- 
உண்ணியநிமிர்கென; 1, 3, 4, | 
ர்‌, 47. 
உண்ணியநீர்க்கடல்‌; 41. 
உண்ணியரேகடல்‌; 41, 
ஓக்குமென்பதென்‌: 46-- 
ஒக்குமென்பதெக்‌; 45. 
ஓங்குமென்பதென்‌; 1, 9, 4, 7, 
47. 


கண்ணினுமனத்தினும்‌; 46-- 
கண்ணினுமகத்தினும்‌; 19, 
22, 25, 41. 
கண்ணினுமுகத்தினும்‌; 3,117, 
18, 20, 28, 27, 28, 40, 41, 
45, 49. 
கண்ணிலுமனத்திலும்‌; 26. 
கமலத்தண்ணறன்‌; 46-- 
கமலக்கண்ணன்‌ றன்‌; 27. 


2375 

இப்பாடல்‌ 20-ஆம்‌ பிரதியில்‌ 

இல்லை. 
அலைநெடும்புனலறக்‌; 46-- 
அலைகடல்நெடும்புனல்‌; 18, 

17, 18, 40, 41, 45. 
குடிததலாலகம்‌; 46 
குடித்தலாலறம்‌; 1, 8, 7, 12, 

26, 44, 417. 
குடித்தலால்புவி; 45, 52. 
குடித்ததாலகம்‌; 45. 


III 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


குடித்ததாலறம்‌; 45 

குடிக்கலாலகம்‌; 27. 

குடிக்கலாலறம்‌; 4. 

குடிக்கையாலகம்‌; 25, 29, 41. 

அறக்குடித்தலால்‌; 19, 17, 18, 
40, 41, 45. 


நிலைநெறி; 46 

நிலைபெற; 1, 9, 4, 7, 17-19, 
25, 26, 40, 47. 

நிலநெறி; 5, 16, 27, 28, 41. 

நிறுத்தலால்‌; 29. 

மிகநெறி; 45. 


நிறுத்தலானெடு; 46-- 
நிறுக்கலானெடு; 217. 


மலையினை; 19, 25, 89, 41, 45, 
52. 
மலைகளை; 46-- 


தலைவனை நிகர்த்ததத்‌; &6-- 

தலைவனை நிகர்த்தது; 18. 

தலைவனை நிகர்த்தவத்‌; 19, 25, 
29 


தலைவனையொத்ததத்‌; 1-4, (6 
15, 26, 28, 30, 91, 39, 41, 
47, 51. 

தலைவனுக்கொத்ததத்‌; 5. 

தலைவனுக்கொத்தது; 27. 

தானையே; 46-- 

சேனையே; 89, 39, 41. 


2376 


அறிஞரும்‌; 46- 

அறிவரும்‌; 27. 

சிறியரும்‌; 5, 15, 17, 18, 28, 
40, 41, 45, 49, 52. 

சிறிஞரும்‌; 46-- 

சிறுவரும்‌; 12, 16, 27. 

செறிஞரும்‌; 2, 91, 39, 41. 

அந்தமாச்‌; 46-- 

அந்தமாய்ச்‌; 17, 18, 26, 28, 
41. 


அந்தமா; 51. 
அந்தமாம்‌; 2, 8, 15, 28, 25, 


29, 39, 41, 44, 49. 


1 


111 


II 


111 


பாட வேறுபாடு 


திருவுநீங்கலால்‌; 46 
திருவினீங்கலால்‌; 20, 41, 45, 


வயிற்றிற்கொண்ட; 46 
வாரிக்கொண்ட; 1, 7, 26, 47. 


அவ்வயோத்திமா நகர்‌; 46 
அவ்வயங்குமா நகர்‌; 16. 


2377 


பெட்புறு; 46-- 
பெட்புற: 2, 29, 31, 99, 41, 
44, 


மலைகளும்‌; 46-- 
செடிகளும்‌; 41. 
கண்ணுறத்‌; 46 
மண்ணுறத்‌; 19. 


திருந்தலிலயோத்தியாம்‌; 46- 
திருந்தலினயோத்தியாம்‌; 1, 
(216 


திருந்துறவயோத்தியாம்‌; 41, 
49. 


திரிந்துறவயோத்தியாம்‌; 15. 
தெய்வமாநகர்‌; 46- 
செல்வமா நகர்‌; 5, 12, 18, 16- 

20, 25, 27-29, 40, 41, 45. 
தேவமா நகர்‌; 41. 


2378 


தார்கடாம்‌; 46-- 

தார்கடான்‌; 1, 3-5, 7, 12,18, 
15-19, 25, 41, 44, 49. 

தார்கள்தாழ்‌; 27. 

'கோதைதாம்‌; 46-- 

கோதைதான்‌; 1, 9-5, 7, 12, 
18, 15-20, 25, 27, 29, 41, 
44, 49. 


தாமந்தா ந்தகை; 46-- 

தாமந்தான்றகை; 15, 16, 41, 
44, 45. 

சாந்தந்தாந்தகை; 28, 24,40, 
41, 45. 


சாந்தந்தாம்புகை; 5. 


II 


117 


IV 


149 


சாந்தந்தான்றகை; 18, 15, 
17-19, 25, 27-29, 40, 49. 
சார்‌ ந்திலாவகை; 20, 41. 


ஏர்கடாம்‌; 46 
ஏர்கடான்‌; 1, 3-5, 7, 12, 15- 
18, 25, 28. 


கலவைதாம்‌; 46-- 

கலவைதான்‌; 5, 12, 18, 16- 
18, 20, 25, 28, 41, 49. 

கோதைதான்‌; 1, 9, 4, 7. 


கமழ்ந்தின்றென்பரால்‌; 46-- 
கமழ்ந்ததின்றென்பார்‌; 41. 
கமழ்ந்ததின்றென; 27, 45. 
நிகழ்‌ ந்தகன்றென்பார்‌; 12. 
மகிழ்‌ ந்தின்றென்பரால்‌; 45. 
அமைந்ததின்றெனக்‌; 22, 41. 


கார்கடாமெனமிகக்‌; 46-- 

கார்கடாமெனமுகம்‌; 41. 

கார்கடாங்கடந்தன; 41. 

கார்கடாங்கடத்தன; 8, 40, 45. 

கார்கடாங்கடாத்தன; 1, 4, 5, 
7, 12, 15, 17-20, 28, 25- 
29, 47, 49. 


கடுத்த; 46 

அனைய; 1, 8, 5, 7, 12, 15, 
17-20, 29, 25-29, 40, 41, 
45, 47, 49, 


கைம்மலை; 46-- 
கைமலை; 26-29, 40, 47. 


வார்கடாமல்லதம்‌; 46-- 

வார்கடாமணந்தரும்‌; 31, 39, 
41, 45 

வார்கடாமல்லவம்‌; 5. 

வார்கடாமல்லன; 12, 45. 

வார்கடாமன்னவர்‌; 2, 3. 


. வார்கடாமன்னர்தம்‌; 1, 4, 7, 


15, 19, 24-26, 29, 47. 
வார்கடாமில்லதம்‌; 13, 17, 18, 
28, 40, 41. 
வார்கடாமில்லென; 16. 
மன்னன்‌; 46-- 
மன்னர்‌; 15, 24, 27, 31, 39, 
41. 


150 


111 


IV 


1 


அயோத்தியா காண்டம்‌ 


2379 


அகன்றவக்கடல்‌; 46 
அகன்‌ றவிக்கடல்‌; 19, 22, 25, 
41. 


| 
| 
| 
| 
| 


அகன்றதக்கடல்‌; 1, 8, க, 7, | 


15, 23, 26, 28, 47. 


தொல்லணி; 46 
சொல்லணி; 41, 


கேளுலாமின்னொளி; 46-- 
கேளுலாமுன்னணி; 9. 
கேளுலா மீனொளி; 26. 
கேளிலாமின்னொளி; 19. 
கேளிலா வின்னொளி; 22. 
கேழிலாமின்னொளி; 25, 29. 


நுதலியர்‌; 46 

கன்னியர்‌; 12. 

விழியினர்‌; 24. 

மருங்குலல்லதே; 41, 52. 

மருங்குல்போலவே; 46-- 

மருங்குபோலவே; 2, 16. 

மருங்குலன்னதே; 17, 18, 24, 
40, 41, 45. 

மருங்கு ற்கின்னதே; 3. 

மருங்கினல்லதே; 3, 4, 5, 7, 
18, 19, 20, 22, 28, 25, 27- 
29, 41, 49. 

மருங்கினன்னதே; 12. 


2380 


வயங்கு; 46-- 
வயங்கும்‌; 25. 


ஒத்தன; 46-- 
ஒத்தல; 1, 5,7, 12, 16, 26, 
தி 

ஒத்தினம்‌; 45. 

சேறலின்‌; 1-8, 5, 7, 12, 18, 
15-20, 22-25, 27-29, 31, 
39-41, 45. 

சேறலில்‌; 46-- 

சேரலின்‌; 47. 

உரையிலாமையின்‌; 41. 

உரையிலாமையில்‌; 46-- 

உரையிலாமையால்‌; 13, 24, 
25, 28. 


IV 


18 


111 சித்திரச்சுவர்நெடும்‌; 46-- 
சித்திரச்சுவரொடும்‌; 20. 
சித்திரத்தவர்‌ெ நடும்‌; 41. 
தீட்டிய; 46-- 
தீண்டிய; 41. 
நீட்டிய; 1, 3, 4, 7, 20. 


பத்தியைறிகர்த்ததப்‌; 46 

பத்தியைநிகர்த்தவப்‌; 19, 22, 
25, 29, 41. 

பத்தியினிகர்த்ததப்‌; 1, 3, 7, 
28, 26. 


கய, A 


2381 


1 எஏடறு; 46 
ஏடுறு; 20, 31, 39, 44, 45, 


ஏடுறை; 1, 8, 5, 7, 12, 15, 
16, 19, 22-29, 40, 41, 45, 
47, 49. 

விழியின்‌; 46-- 

விழியன்று; 26. 


விழியென்று; 4.25 
விழியொன்று; 1, 7. 


111 அரும்பெருங்கவசமாயது; 46- 


அரும்பெறற்கவசமாயது; 25 
49. 
IV வாழ்க்கையக்‌; 46-- 
வாழ்க்கையைக்‌; 5, 12, 16, 
20, 26-29, 39, 41, 50, 52. 


கண்ணனண்ணலே; 49. 
கண்ணனண்ணவே; 46-— 


2382 


இப்பாடல்‌ 51-ஆம்‌ பிரதியில்‌ 
இல்லை. 


1 கேகயன்‌; 8-5, 16-18, 20, 27, 


40, 41, 45. 52. 
கைகயன்‌; 46— 


மகளிற்கண்ணிய; 46-- 
மட ந்தைகண்ணிய; 45. 


சினங்கிடந்து; 46-- 
சினங்கடந்து; 16. 


111 


IV 


பாட வேறுபாடு 


எரிதலிற்றீய்ந்த; 46 

எரிதலிற்றீர்ந்த; 1-5, 17, 18, 
16-20, 22, 26, 29, 81, 39, 
41, 45, 47. 

எரிதலிற்றீந்த; 28. 

எரியலிற்றீர்ந்த; 25. 


அனங்கனைங்கொடுங்கணை; 
46— 
அனங்கனைங்கொடுங்கணைக்கு; 
41. 
அனங்கனை ந்தடுகணைக்‌; 1,12, 
28. 


அனங்கனை ந்தடுகணைக்கு; 5, 


அனங்கனை ந்தொடுங்கணை; 
41. 


அனங்கனங்கடுங்கணை; 49. 
அனங்கனைங்கடுங்கணை; 3, க்‌, 
17-19, 22, 25, 26, 29, 40, 
41, 45, 417. 
அனங்கனைங்கடுங்கணைக்‌; 2, 
7,13. 
அனங்கனைங்கடுங்கணைக்கு; 
20, 28, 24, 44, 45. 
கடதந்தவாடவர்‌; 46-- 
கடந்தமாதவர்‌; 41. 
கிடந்தவாடவர்‌; 12, 19, 28, 
45. 
கிடைத்தவாடவர்‌; 41. 
அடருமாடவர்‌; 8, க, 17, 18, 
26, 40, 41, 45, 47, 52. 
அடரவாடவர்‌; 45. 
அடர்ந்தவாடவர்‌; 15, 49. 
டைந்தவாடவர்‌; 5, 16, 19, 
20, 22-25, 27, 29, 31, 39, 
41, 44, 45. 
மிடைந்தவாடவர்‌; 41. 


மனங்கிட ந்துண்கில; 46 

மனங்கிட ந்துண்கல; 1, 7. 

மனங்கிடந்துணங்கில; 2, 18, 
15-18, 28, 24, 28, 31, 40, 
44, 45, 49. 

மனங்கிடந்துணங்கல; 8, 4, 
26, 47. 

மனங்கிடந்துணங்கிய; 5, 12, 
20, 27, 41, 45. 


Il 


111 


II 


117 


151 


மனங்கிட ந்துடங்கில; 99, 

மனங்கிடந்துறைந்தில) 25, 
9, 41. 

மகளிர்‌; 46 

மகளீர்‌; 4. 


2383 


இன்னணம்‌; 46-1 
இன்னன; 3, 4, 17, 18, 26, 
47. 


ஏந்தலும்‌; 46 
வேந்தனும்‌; 1, 4, 7, 15, 16, 
29, 26, 47, 49. 


தன்னுடைத்திருவரைச்‌; 46 

தன்னுடைநெடுவரைச்‌; 4, 5, 
7, 16-20, 28, 25, 27-29, 
99-41, 44, 49, 51. னை 

தன்னுடையரையினில்‌; 22, 
41, 


சீரைசாத்தினான்‌; 46-- 
சீரஞ்சாத்தினான்‌; 3, 4, 19, 25, 
26, 29, 31, 99, 41, 47. 


பின்னிளையவனெடும்‌; 46-- 
பின்னிளையவனொடு; 8. 
துன்பொடும்‌; 46-- 
துன்பொடு; 8. 

2384 


அருந்தவத்தவரும்‌; 46— 
க ட்‌ 5, 16, 


தந்தையின்‌; 46-- 
தாதையின்‌: 1, 7, 28. 
தன்கிளை; 41. 


ஆயமந்திரியரும்‌; 46-- 
ஆயமந்திரிகளும்‌; 5, 16, 20, 
28. 


அளவில்‌; 46-- 

அளவிச்‌; 25. 

சூழ்வரப்‌; 46-- 

சூழ்தரப்‌; 2, 5, 12, 16, 20, 27, 
28, 41, 44, 


152 


uv 


11 


111 


IV 


ம 


புரிசைவாயிலே; 46-- 
புரிசைவாயினே; 1, 7, 244, 41. 
புரிசைவாயினில்‌; 15. 
புரிசைநீங்கியே; 45. 
புறத்துவாயிலே; 41, 


2385 


செல்வாரொடும்‌; 46-- 

செல்வாரொடு; 9, 5, 12, 15, 
16, 19, 

செல்வாருடன்‌; 18, 41. 


உற்தியே; 46 
உந்தினள்‌; 1-4, 7, 16, 19, 
23, 25, 28, 29, 31, 39, 40, 
41, 44, 45, 47, 49. 
உய்ந்தனள்‌; 12, 19, 17, 18, 
45. 
முந்தினள்‌; 5. 
இளவலோடியார்த்து; 46-- 
இப்போம்‌; 18, 15, 
17-19, 22, 28, 29, 40, 41, 
45, 52. 
இளவலோடியே; 12. 
இளவலோடியோர்‌; 16, 27. 
இளவல்பொங்கியார்த்து; 3 
இளையமுன்பினோன்‌; 5 
உந்தினளிளவல்கண்டிழிந்‌ 
தங்கோடியே; 45. 
அந்தரத்தேற்றுவான்‌; 1-9, 5, 
, 27, 41, 4ல்‌, 
அந்தரத்தெற்றுவான்‌; 46 
அழன்றுபற்றலும்‌; 46 
அழன்றுபார்த்தலும்‌; 41, 
சொல்லுவான்‌; 46-- 
சொல்லினான்‌; 9. 


2386 
சின்னபின்னஞ்செய்தென்‌; 
46— 
சின்னபின்னஞ்செய்து; 2, 8, 
GL அ ல 
29, 41, 45, 47, 49. 
சின்னசின்னஞ்செய்து; 1, 4, 
18, 20, 28, 40. | 


| III 


| IV 


| 
| 
| 
| 
| 


Il 


அயோத்தியா காண்டம்‌ 


சினத்தைத்தீர்வெனேல்‌; 46- 

சினத்துத்தீர்வெனேல்‌; 5, 16. 

சினத்தைத்தீர்வனான்‌; 1, 4, 7, 
24, 26, 41, 47. 

சினத்திற்றீர்வனான்‌; 12. 

சினத்திற்றீர்வனேல்‌; 19, 20, 
22, 25, 29. 

சினத்திற்றீர்வன்யான்‌; 
23, 28, 49. 


என்னையின்றென்னையன்‌;46- 
என்னையின்றென்னையும்‌; 16. 
என்னையென்றென்னையும்‌; 5, 
27. 
என்ன யென்றென்னையன்‌; 
13, 18, 29. 
என்னையன்றென்னையன்‌; 17, 
18, 40, 41, 
துறக்குமென்றலால்‌; 46 
துறக்குமென்னலால்‌; 12. 
துறக்குமாதலால்‌; 41. 
வெறுக்குமென்‌ றலால்‌; 19, 22, 
2b, 29. 
உணர்ந்திலென்‌; 46 
உணர்ந்திலேன்‌; 29. 
உணர்ந்திலன்‌; 27, 41. 
ஐயநானென்றான்‌; 46-- 
ஐயயானென்றான்‌; 1, 7, 26, 


15, 


ஜயனேயென்றான்‌; 5, 12, 15, 
16, 19, 20, 24, 27, 29, 41, 
45. 


2387 
இப்பாடல்‌ 5, 15, 19, 20, 22, 
28, 27-ஆம்‌ பிரதிகளில்‌ 
இல்லை. 


முனியுமின்று; 12, 19, 16, 49. 
முனியுமென்று; 46-- 
முனியுமன்று; 29. 
வெகுண்டுமென்னினும்‌; 46- 
வெகுண்டமென்னினும்‌; 26. 
வெகுள்வதென்னினிக்‌; 16. 
வேதனைக்கூனிதன்மேல்‌ 
வெகுண்டிடில்‌; 28. 


111 


IV 


11 


11 


IV 


பாட வேறுபாடு 


மறைகுலவுநூல்வலாய்‌; 46 

மறைக்குலவுநூல்வலாய்‌; 2,8, 
26, 40, 41, 45, 

மறைகுலாவுநூல்வலாய்‌ ; 
13, 16. 


போயினான்‌; 46-- 
போயினார்‌; 16-18. 


2388 


மூரிஞாலமும்‌; 46-- 
மூரித்தேர்களும்‌; 45. 
மூரிமாக்களும்‌; 2, 22, 890, 81, 
99, 41, 44, 45, 51, 
முடிவில்மன்னரும்‌; 45, 52. 


12, 


கைகலந்தயலொரு; 45, 52. 


குய்கலந்தயலொரு; 46-- 


கைகடந்தயலொரு; 5, 16, 27. 

கைகயள்‌ தனயனைக்‌; 12. 

கைகயள்‌ தனயனோர்‌; 20, 41. 

கைகையை த்தனயனோர்‌; 1, 7. 

கைபரந்தயலொரு; 2, 90, 31, 
99, 41. 


சுற்றிட; 46 
சுற்றுற; 15, 26. 


இளை யவாளியும்‌; 46-- 

இளையயாளியும்‌; 20, 41. 

இளையயானையும்‌; 15, 41. 

இளையவண்ணலும்‌; 45. 

இளையவானையும்‌; 1-4, 7, 19, 
22, 24-26, 29, 31, 39, 44, 
45, 47, 49. 


வைகிய; 52. 

வைகின; 45. 

வய்கிய; 46-— 

வய்கின; 17, 18, 40, 45. 
வைகினான்‌; 46-- 
வைகினார்‌; 3. 


2389 
அல்லணைநெடுங்கணீர்‌; 46-- 
அல்லணைநெடுநதி; 12. 
அல்லணை நெடுங்கிளர்‌; 27. 
அல்லவணெடுங்கணீர்‌; 16. 


11 


111 


IV 


Il 


III 


158 


அருவியாடினன்‌; 46 
அருவியாட்டினன்‌; 29, 
அருவியாடிலன்‌; 12. 
கனியுமுண்டிலன்‌; 46-- 
கனியுமுண்டிலான்‌; 1, 7. 
கனியுமுண்டிரா; 8, 4, 44. 
கனியுமுண்டனன்‌; 20, 41. 
கனியு முண்ணலன்‌; 12. 
காயுமுண்டனன்‌; 5, 27, 41. 


வில்லணை த்துயர்‌ ந்ததோள்‌; 
46— 


வில்லணை ந்துயர்‌ ந்ததோள்‌; 
45. 
வில்லணைமருங்கிள; 12. 
வில்லணைமருங்கிற்றன்‌; 
18, 40, 45. 
வில்லணைமருங்கினன்‌ ; 
16, 27-29, 45. 
வில்லணைமருங்குலின்‌; 1, 9-5, 
7, 15, 19, 20, 22, 23, 25, 
45, 417, 49. 
வில்லணைமங்குலின்‌; 26, 
மருங்கிற்றான்‌; 46-- 
மருங்குறான்‌; 3. 
புல்லணை மருங்கினிற்றானும்‌ 
புல்லினான்‌; 49. 

2390 
அடியினேகினான்‌ ; 46-- 
அடியினேகினன்‌; 28. 
அடியினெய்தினான்‌; 3, 12, 25, 

29 


11 
18, 


அடியினோக்கினான்‌; 1௦ 
அடிகொடே நடந்து; 45. 
நெறியெனத்‌; 46-- 
நெறியெனாத்‌; 25. 
ண்டிடு; 46-- 
கண்டர்‌ 1-5, 7, 12, 13,15- 
20, 22, 29, 25-29, 39-41, 
45, 47, 49. 
ரகராசியும்‌; 46-- 
கரகவெல்ளமைம்‌ 3, 8:5, 7) 
12, 19, 15-20, 22, 23, 25- 
29, 40, 41, 45, 47, 49. 
துரங்கராசியும்‌; 44. 


1ம்‌ 


I 


11 


111 


IV 


116 


2391 


பூவிரி; 46— 
பூவரு; 41, 45, 


பொலன்கழல்‌; 46-- 
பொலங்கழல்‌; 4, 22, 25, 28, 
29, 91, 47. 


பொருவில்‌; 1-5, 7, 12, 19, 
15-18, 20, 22-28, 31, 
39-41, 44, 45, 47, 49. 

புனைவில்‌; 46 

பொலியும்‌; 41, 45. 


தானையான்‌; 46 


28, 24, 26, 39-41, 45, 47. 
தாளினாற்; 5, 12, 20, 22, 25, 
41. 44. 
தாளினிற்; 45. 
தோளினால்‌; 13. 
தோளினான்‌; 27, 41, 49. 
காவிரி நாடன்ன; 46-- 
காவிரி நாடன; 19, 51. 
காவிரி நாடெனக்‌; 29. 
காவெரி நாடென்ன; 47. 
நாடொரீ இத்‌; 46-- 
நாடொரீத்‌; 1, &, 7. 
நாடுபோய்த்‌; 27. 
சங்கமம்‌; 46-- 
சங்கமே; 17, 40. 
சங்கங்கள்‌; 19, 25, 29. 
தன்மைய; 46-- 
தன்மையாம்‌; 17, 40. 
யாவையுமிரங்கிடக்‌; 46-- 
யாவையுமெய்திடக்‌; 26. 
யாவருமிரங்கிடக்‌; 12, 17, 27, 
40. 
எய்தினான்‌; 46-- 
ஏகினான்‌; 41. 


2392 


சுரும்பு தம்மினத்துக்கு; 46-- 
சுரும்பு ந்தம்மினத்துக்கு; 41. 


| 
| 
| 
| 
| 
| 
| 


| 


III 


தாளினான்‌; 1-4, 7, 15, 17,18, | [V 


1 


அயோத்தியா காண்டம்‌ 


குகப்‌ படலம்‌ 


சுரும்புதன்னினத்திற்கு; 2- 
5, 16-18, 26, 28, 39, 44. 
சுரும்புதன்னினத்துக்கு; 18, 

15, 19, 20, 22-25, 27, 29, 

91, 40, 41, 49. 
௬ுரும்பினதினத்திற்கு; 1, 47. 
சுரும்பின திறத்திற்கு; 7. 
எண்ணரிதாஞ்சுரும்பினத்‌ 

திற்கல்லது; 12. 


அண்ணல்வெங்கரி; 46-- 
அண்ணல்தன்கரி; 4. 
அண்ணலங்கரி; க்க, 


ஆயதே; 46-- 
ஆயவே; 26. 


2393 


அடிமிசைத்‌; 46-- 
அடியுறத்‌; 1, 8, 7, 26, 47. 
தூளிபுக்கடைந்த; 46— 
தூளிபுக்கடையத்‌; 44, 45. 
தூளிமற்றடைந்த; 26, 47. 
தேவர்தம்‌; 46 
வானவர்‌; 16. 


ப்‌; 46-- 
தர்‌; 16-18, 40, 41,49. 
பரந்ததொர்‌; 40, 41. 
புலர்‌ ந்ததோர்‌; 46-- 
புலர்‌ ந்ததொர்‌; 41, 
புகுந்ததோர்‌; 16. 
புனைந்ததோர்‌; 1, 8, 4, 7, 15, 
19, 20, 24, 26, 29, 47. 
புனைந்ததொர்‌; 41. 
படர்வதோர்‌; 41. 
பரந்ததோர்‌; 5, 18, 17, 18, 28, 
25, 27, 28, 45, 49, 52. 
பாய்ந்ததோர்‌; 12. 


தேர்ந்திலெம்‌; 52. 

தேர்‌ ந்திலென்‌; 46-- 
தேர்ந்திலன்‌; 26, 91, 39, 44. 
தேர்ந்திலம்‌; 27, 28, 45. 
தேர்ந்தில; 2, 5, 12, 18. 


111 


IV 


11 


பாட வேறுபாடு 


தேர்ந்துகொல்‌; 16. 
தேர்ந்துதான்‌; 17, 18, 40, 41. 
தோய்த்தில; 8. 
தோய்ந்திலன்‌; 1, 7. 
தோய்ந்தில; 4, 41, 47, 
தோய்‌ ந்திலா; 20. 
நேர்தர; 41, 
நேர்ந்துதான்‌; 41, 49, 
நேர்ந்துதாம்‌; 15, 28. 
நோக்கித்தான்‌; 19, 22, 24, 
25, 29, 41. 


நீந்தி; 1-5, 7, 12, 16-18, 20, 
26-28, 31, 39, 40, 44, 45, 
47. 

நீந்த; 46 

நீக்கி; 15, 19, 22, 28, 25, 29, 
41, 49, 52. 


நின்‌ றவும்‌; 46-- 
நின்றவப்‌; 41. 
நின்றவை; 19, 22, 25, 29, 41. 


பொடிமிசைப்‌; 46-— 
பொடியிடைப்‌; 26, 47. 


புரண்டவும்‌; 46-- 

புரண்டதப்‌; 19, 22, 25, 29, 
41. 

புரண்டவப்‌; 40, 41. 

புரண்டன; 27. 


ஈட்டமே; 46-- 
ஈட்டமோ; 17, 18. 


தான்படர்‌; 46-- 
தான்படல்‌; 27. 
தண்படர்‌; 20. 


2394 | 

ஓலையேய்‌; 46-- | 

ஓலையே; 2, 5, 19, 15, 19, 22, | 
25. 

நீலையேய்‌; 41. 

நிலையே; 1, 3,4, 7, 20, 26, 
28, 417. 


நெடுங்கடல்‌; 46-- 
நிறத்தொடு; 41. 


| 111 


IV 


II 


III 


155 


ஓடிற்றில்லையால்‌; 46 

ஓடி.ற்றில்லையாம்‌; 15. 

ஓடிற்றில்லைவான்‌; 28, 49. 

நீடிற்றில்லையால்‌; 1, க்‌, 7, 20, 
26, 47. 

நீட்டிற்றில்லையால்‌; 8. 

ஓலவாரியினிடையோடுகிற்‌ 
றில; 12. 


மாலையேய்‌; 46— 
மாலைசேர்‌; 19, 


மன்னன்சேனையாம்‌; 46-- 

மன்னர்சேனையாம்‌; 20. 

வரதன்சேனையாம்‌; 5, 19, 15- 
19, 22, 29, 25, 28, 29, 40, 
41, 49. 

பரதன்சேனையாம்‌; 27. 


மடுத்ததக்‌; 46 
மடுத்தது; 12; 17, 18, 40. 


2395 


கான்றலை; 46-- 

கான்றனில்‌; 18. 

கான்றனின்‌; 41. 

கான்றனி; 2, 5, 12, 16, 26- 
28, 91, 99, 47. 

கான்றனை; 1, 8, 4, 7, 19, 22- 
25, 41, 49. 

நண்ணிய; 46-- 

நண்ணின; 4. 

காளைபின்படர்‌; 46-- 

காளைபின்றொடர்‌; 40, 41, 45, 


அவ்வழி; 46-- 

அவ்வழித்‌; 41, 45, 

இவ்வழி; 1, 7, 15, 29, 28, 49... 

சென்றன; 46-- 

சென்றவை; 12. 

சென்றுழி; 1-5, 7, 18, 15, 17,. 
18, 29, 27, 40, 41, 44, 49. 

சென்றுழீஇ; 19, 20, 22, 25,. 
29 


சென்றுள; 26, 47. 


உணர்த்திய; 46-- 
இயற்றிய; 26, 47. 


156 


IV 


111 


Iv 


11 


ட்டம்‌ A 
6 


மூன்றுபத்திரட்டியாயிரத்தின்‌; 
1, 8, 7, 18, 15, 17-20, 22, 
24, 25, 28, 29, 40, 41, 44, 

மூன்றுபத்திரட்டியாயிரத்து; 
2, க, 5, 12, 16, 28, 26, 27, 
45, 49, 


2395 


அடை ந்தவாயிடை த்‌; 46-- 

அடைந்தவாயிடை; 12, 17, 
18, 51. 

துப்புடைக்‌; 46 

துப்பிடைக்‌; 47. 


அண்ணலோடுடற்றவே;46-- 


அண்ணலொடுருத்தவே; 19, 


22 25, 29. 


அண்ணலோடுருத்தவே; 41. | 


அண்ணலோடமருக்கே; 1-4, 
7, 20, 81, 39, 41, 44, 
47. 


எடுத்ததென்று; 46 
எனமனத்து; 19, 22, 29, 41. 


2397 


குகனெனும்‌; 15, 17-19, 22, | 


29, 25, 29, 41, 49. 
குகனெனப்‌; 46 


பெயரிய; 46-- 

பெயரினன்‌; 17-19, 22, 28, 
25, 29, 40, 41, 45, 49. 

பெயரியல்‌; 12, 16. 

பெயரினான்‌; 41. 

பெயருடைக்‌; 3. 

பெரியதோர்‌; 20. 

பெரியவக்‌; 2. 


கூற்றினாற்றலான்‌; 46-- 
கூற்றினாற்றலன்‌; 19, 25, 29. 
கூற்றிலாற்றலான்‌; 26. 
கொற்றவேலினான்‌; 45. 


தொகைமுரட்‌; 46-- 
தொகையுடைச்‌; 11 1 


111 


அயோத்தியா காண்டம்‌ 


நோக்குவான்‌; 46-- 

நோக்கிவால்‌; 27. 

தோக்கினான்‌; 12, 26, 41, 417. 

நகைமிகக்‌; 46-- 

நகைமுகக்‌; 1, 2, கீ, 7, 28, 24, 
26, 31, 99, 41, 44, 47, 49. 

நாற; 46 

நான்ற; 25. 


புகையுறக்‌; 46-- 
புகையுகக்‌; 5, 18, 16, 27, 41. 
புகைபுகக்‌; 12, 
புகைபெறக்‌; 31, 41, 
புகைமிகக்‌; 19, 22, 25, 29, 41. 
குனிப்புறும்‌; 46 
குனிப்புறு; 4, 5, 12, 18, 16, 
20, 24, 26, 27, 47. 
குனிக்குறும்‌; 17, 18, 28, 40, 
49, 
குனியுறும்‌; 15. 
போர்விலான்‌; 46-- 
போர்வில்லான்‌; 16. 
கோணினான்‌; 41. 
கோளனான்‌; 5, 15, 19, 20, 22” 
25, 27, 29, 41. 
கோளினான்‌; 1, 7, 12, 18, 17, 
18, 29, 24, 28, 40, 41, 49. 


2398 
மையுற; 46-- 
மையற; 16-18, 24, 29, 31, 
40, 41, 45. 
மையுறும்‌; 12, 19, 20, 22. 
எய்யுறும்‌; 41. 


இறுதிவாங்குவான்‌; 46-- 

இறுதியாக்குவான்‌; 41. 

இறுத்துவாங்குவான்‌; 3 

கையுறு; 46-- 

கையுறை; 5, 16, 19, 22, 25, 
21, 29, 41. 


கவரயில்பிடித்த; 46-- 

கவரயிற்பிடித்த; 51. 

கவரயிற்காலன்‌; 1, 8-5, 7, 12, 
18, 15-20, 22, 25-29, 40, 
41, 45, 47, 49. 


11[ 


IV 


11 


பாட வேறுபாடு 


காலன்றான்‌; 46-- 

என்னும்பேர்‌; 1, 3-5, 7, 12, 
13, 15-20, 22, 25-29, 40, 
41, 45, 47, 49. 


ஐயைநூறாயிரம்‌; 46-- 
ஐய நாருயிரம்‌; 2, 39, 4௦. 
ஜயனன்றாயிரம்‌; 16. 
ஹயனின்றாயிரம்‌; 28. 
ஜயனென்றாயிரம்‌; 27. 
ஐமிரண்டாயிரம்‌; 15. 
ஐயிருநூறுபத்து; 5. 
ஜயிருபத்துநூறு; 19, 22, 25, 
29, 41, 45. 
ஐயுறுமாறுதான்‌; 1,3, &.7, 
12, 18, 17, 18, 20, 24, 26, 
40, 41, 45, 41. 
ஐயுறுமாற்றத்தான்‌; 289, 49, 
ஐயுறுமுருவினான்‌; 41. 
உருவமாயின; 46-- 
உருவமாயினான்‌; 1, 7, 12, 19, 
15-18, 20, 29, 24, 26-28, 
40, 41, 45, 47. 
உருவமாறினான்‌;; 49. 
அமரின்மோ துறும்‌; 41. 
யிரம்பெயர்‌; 19, 22, 25, 
29, 41, 45. 


மெய்யுறு; 46-- 
மெய்யொரு; 25. 
வில்லின்‌; 46-- 
வில்லன்‌; 27. 


2299 


சுரிகையன்‌; 46-- 
சுரிகையான்‌; 16. 


கடித்த; 46 

கறித்த; 41. 

மொழியினன்‌; 46-- 

சொல்லினன்‌; 20. 

விழிக்குந்தீயினன்‌; 1-5, 7, 
12, 16-18, 23, 26, 27, 90, 
91, 99-41, 45, 47, 49, 51, 
52. 

விழிக்கட்டீயினன்‌; 46-- 


| 


IV 


பய 


IIT 


157 


விழிகட்டீயினன்‌; 50. 

விழிகடீயினன்‌; 41, 

விழிக்கு ந்தீயவன்‌; 20. 

விரிகட்டீயினன்‌; 19, 22, 25, 
29. 

விரிக்குந்தீயினன்‌; 41. 


கிட்டியதமரெனக்‌; 46 

கிட்டியவமரெனக்‌; 27. 

கிளரும்‌; 1-5, 7, 12, 18, 15- 
20, 25, 27-29, 91, 39-41,. 
44, 45, 47, 49. 

கிளர்ந்த; 46 

கிளந்த; 50. 

கிளர்க்கும்‌; 26. 

கிளக்கும்‌; 41. 

தோளினான்‌; 46-- 

தோளினன்‌; 41, 


2400 


யானென; 46— 

யானெனா; 1, 5, 7, 16, 19, 22, 
25, 41. 

ஓலியுலாம்‌; 46-- 

ஒலியிலாச்‌; 20. 


உவந்து; 46-- 

உழையிற்‌; 15-20, 22, 25, 27, 
40, 41, 49. 

உளைவிற்‌; 5. 

ஒளியிற்‌; 1, &, 7, 12. 

ஒல்லை; 41. 

கூவினான்‌; 1, 3-5, 7, 12, 15- 
19, 22, 25, 26, 31, 39-41, 
45, 47, 49, 52. 

கூயினான்‌; 46-- 

கூறினான்‌; 27-29, 95. 


வலியுலாம்‌; 46-- 

வலியுலா; 1, 2, 5, 7, 12, 18, 
29, 26, 27, 31, 39, 44, 47. 

வலியிலாம்‌; 20, 41. 

வலியிலா; 3, 4, 17-19, 22, 24, 
25, 40. 

வலிவுலா; 15. 


158 


IV 


11 


11 


அயோத்தியா காண்டம்‌ 


ஒருவழிப்‌; 20, 29, 45, 50. 
ஒருவழி; 46-- 
புகுந்தபோலவே; 46-- 


புருந்தவென்னவே; 41, 
புகுந்ததென்னவே; 1, 9, 4, 7, 


12, 15, 17, 18, 20, 23, 24, | 


26, 40, 47, 49. 
புகுற்தபோன்றவே; 81, 41, 


2401 


மருங்கடை; 46 

மருங்கிடை த்‌; 27. 

மருங்குடைத்‌; 12, 19, 16, 20, 
25, 40, 41, 45. 


தென்கரை; 46 
தென்கடை; 8,4, 47. 


தோன்றினான்‌; 46-- 
தோன்றினார்‌; 41, 45. 
தோன்றினன்‌; 39. 


ஒருங்கடை; 46-- 

ஒருங்குடன்‌; 28. 

ஒருங்குடை; 2, 5, 18, 16-18, 
20, 31, 39-41, 45, 


ஓல்லெனார்ப்பினோடு; 46 

ஒல்லெனார்ப்பினான்‌; 1, 8, 4, 7, 
12, 15, 17, 18, 20, 28, 40, 
49. 

ஒல்லெஞார்ப்பினால்‌; 24, 26, 
41, 47 


ஒலியினார்ப்பினோடு; 19, 22, 
2, 


அருங்கடையுக ந்தனில்‌; 46-- 
அருங்கடையுகந்தனின்‌; 81, 
39. 


அருங்கடையுகத்தினில்‌; 8, 4, 
12, 15, 20, 24, 47. 
அருங்கடையுகத்தினின்‌; 1, 7. 
அருங்கடையுலகத்தில்‌; 26. 
அசனிமாமழை; 46-- 
அசனிமாமழைக்‌; 1-4, 7. 
அசனியாமழை; 15, 17, 18, 
40. 
அசனியார்மழை; 24. 


| 
| 


| 


| 


IV 


III 


IV 


I 


கிளர்‌ ந்தெனக்‌; 46 
பரந்தெனக்‌; 44. 


சூழவே; 46-- 
சுற்றவே; 19, 22, 25, 29, 41. 


2402 


தோன்றிய; 1-5, 7, 12, 18, 
15-20, 22, 28, 25-28, 89- 
41, 44, 45, 47, 49, 52, 

தோன்‌ றின; 46-- 

புளிஞரை; 46 

புளினரை; 3, 17, 18, 24, 28, 
40, 41, 49. 

சூழ்ச்சியின்‌; 46-- 

சூழ்ச்சியில்‌; 2, 5, 16, 27, 41. 

சுட்டினன்‌; 19, 22-25, 41, 49, 

சுட்டினான்‌; 1, 4, 7, 26, 47. 

சுற்றினான்‌; 29. 

சூட்டினான்‌; 8. 

ஏன்றனென்‌; 46-- 

ஏன்றனன்‌; 28, 29, 31, 39. 

ஏன்றனர்‌; 49. 

என்னுயிர்த்‌; 46-- 

இன்னுயிர்த்‌; 4, 20. 

இன்னுயிர்‌; 1, 9, 7, 29, 26, 47. 

ஈகுவான்‌; 46-- 

ஈகுவன்‌; 1, 5, 7, 20, 28, 27- 
29, 31, 39, 47, 49. 

ஆன்றபேரரசு; 46-- 

ஆன்றபோருரிமை; 20. 

ஆன்றவோரரசு; 26. 

அமைதிராமென்றான்‌; 46-- 

அமைதிர்போர்க்கென்றான்‌; 5, 
15, 16, 19, 20, 22, 28, 25 
27-29, 40, 41, 49. 

அமைதிர்போர்க்கெனா; 12,41. 


2403 
துடியெறி; 46-- 
துடியறை; 41. 


சுற்றுற; 46 
சுற்றிட; 41. 


Il 


111 


107 


001 


111 


பாட வேறுபாடு 


யாதுமோட்டலிர்‌; 46 ' IV 
யாதுமோட்டலீர்‌; 25, 26, 
யாவுமோட்டலிர்‌; 4, 12, 15, 

17, 18, 99, 41, 47. 
யாவுமோட்டலீர்‌; 2, 8, 28, 

28, 31, 40, 44, 45. 
யாவுமோட்டிலீர்‌; 29. | 
யாவுமோட்டன்மின்‌; 16. 
ஓடமோட்டலிர்‌; 7. | 
ஓடமோட்டலீர்‌; 1. | 
கங்கையின்கரை; 46 
கங்கையிற்கரை; 15, 
கங்கையிக்கரை; 2, 8, 12, 28. 
கடலுளக்கரை; 27. 
கடலுளிக்கரை; 19, 20, 22, 

25, 29, 41. 
பிடியெறிபடவெனாப்‌; 46-- 
பிடியெறிபடவெனப்‌; 1, 7, 15, 

19, 20, 22, 25, 29, 41. 
பெயர்த்தும்‌; 46-- 
பெயர்ந்து; 12, 29, 26, 41, 47, 

49. 
கூறுவான்‌; 46-- 
கூறினான்‌; 1-5, 7, 12, 15, 16, 

19, 20, 22, 28, 25, 27-29, 

91, 39, 41, 44, 49. 


2404 


நாயகனாளாமே; 46-- 
நாயகனாளாதே; 18. 


வஞ்சனையாலரசு; &6-- 
வஞ்சனைபோலரசு; 27. II 
வந்தாரே; 46-- 
வந்தாராம்‌; 5. 
வந்தாரிச்‌; 26, 44, 
வந்தாரீஇச்‌; 3, &, 47. 
வந்தாரோ; 1, 2, 7, 12, 15- 

20, 22, 25, 29, 40, 41, 49, 


என்பன; 46-- 
என்பது; 8. 
தீயுமிழ்கின்றன; 46-- 
தீயுமிழ்கின்றது; 3, 20. 


1659 


உஞ்சிவர்‌; 46-- 
உய்ஞ்சிவர்‌; 50. 
உஞ்சவர்‌; 26. 


இஞ்சிவர்‌; 45. 


போய்விடின்‌; 46-- 

போயிடின்‌; 1, 2, 5, 7, 18, 16- 
19, 22, 29, 25, 27-29, 81, 
99, 40. 


நாய்குகனென்றெனை; 4, 51. 
நாய்க்குகனென்றெனை; 46-- 
நாய்க்குகனென்றெமை; 47. 
நாய்க்குகனென்றனை; 1, 9, 7, 
20, 30, 91, 39 
நாயெனவென்‌ றனை; 26. 
நாயெனவென்னையும்‌; 2, 5, 
12, 19, 15-19, 22, 29, 25, 
27-29, 40, 41, 45, 49, 


ஓதாரோ; 46 
ஓதாரே; 2௦. 


2405 


நெடுந்திரை; 46 
நெடும்புனல்‌; 2, 80-92, 39, 
41, 50, 51. 


ஆறுகடந்திவர்‌; 46 

ஆறுகடந்தவர்‌; 26. 

கங்கைகடந்திவர்‌; 2, 80-92, 
99, 41, 50, 51. 


போவாரோ; 46— 
போவாராம்‌; 18, 20, 41. 
போவாரேல்‌; 12. 


விலங்கிடும்‌; 46 

விலக்கிடும்‌; 81, 39. 

நடுங்கிடும்‌; 1, 8, 7, 12, 17, 
18, 20, 28, 24, 26, 40, 41, 
417, 49. 

நடுங்கிய; 28, 

நடுங்குமவ்‌; 19, 22, 25, 29, 
41, 


நடுங்குறும்‌; 5, 15, 16, 27. 


வில்லாளோ; 46 
வில்லாரோ; 24, 41. 
வில்லீரோ; 41, 


160 


111 


IV 


101 


வில்லாளா; 15, 28. 
வில்லானாம்‌; 41. 


சொல்லிய; 46— 
முன்னொரு; 12. 


சொல்மலொரு; 46-- 


சொல்லிய; 12. 


சொல்லன்றோ; 46 
சொல்லுண்டே; 16, 20, 41, 


ஏழைமை; 45. 
ஏழமை; 16 


என்றெனை; 46-- 

என்றெமை; 1, 2, 7, 15, 17, 
18, 20, 28, 26-28, 41, 44, 
49. 


2406 


முன்னவனென்று; 46-- 
முன்னவனென்ன; 28. 


நினைந்திலன்‌; 46-- 
மொழிந்திலன்‌; 1, 7. 


மொய்புலி; 46-- 
மொய்ப்புலி; 20. 
மொய்ம்புலி; 26, 41, 47. 


பின்னவனின்றனன்‌; 46-- 
பின்னவனென்று; 20. 


என்நிலனன்னவை; 46-- 

என்நிலனன்னது; 1-5, 7, 16- 
18, 23, 26-28, 91, 39-41, 
45, 47, 49. 

என்றவனன்னது; 41. 

என்றெனை நல்லது; 19, 22, 
25, 29, 41. 

நினை ந்திலனன்ன து; 20. 


பேசானேல்‌; 46-- 
பேசானே; 27. 


பேசாரோ; 17, 18, 20, 40, 41, : 


45. 
பேசேனேல்‌; 2. 
பேணானேல்‌; 1, 7, 26, 47. 


III 


| IV 


| 
| 
| 


II 


100 


அயோத்தியா காண்டம்‌ 


என்னிவன்‌; 46-- 

என்னவன்‌; 2-5, 12, 16, 19, 
20, 22, 28, 25, 27, 29, 41, 
44, 49. 


இகழ்ந்ததிவ்வெல்லை; 46 
இகழந்ததிவ்வேலை; 41. 
இகெழ்ந்ததவ்வெல்லை; 25. 
இகழ்ந்துமிவ்வெல்லை; 20. 
இகந்ததிவ்வெல்லை; 16. 
நெஞ்சினில்‌; 46-- 
நெஞ்சினின்‌; 1, 7, 81. 


வேடர்விடுஞ்சரம்‌; 46-- 

வேடர்நெடுஞ்சரம்‌; 2. 

வேடன்விடுஞ்சரம்‌; 22, 25. 

வாயாவோ; 46-- 

வாயாதோ; 4, 5, 16, 20, 22, 
25, 27, 29, 41. 


2407 


என்பவைமண்ணுலகு ; 
என்பவைநீளுலகு; 20. 
என்பகைமண்ணுலகு; 1, 7. 


46— 


எண்ணாரோ; 46 
என்னாரோ; 41, 


ஆவதுபோகவென்னாருயிர்த்‌; 
46-- 


வதுபோகவென்னாருயிர்‌; 5, 
16, 20, 25, 27-29, 91, 99. 
ஆவதுபோகவென்னாள்‌ 
வினைத்‌; 40. 
ஆவதுபோ கவென்னாள்வினை; 
17, 18, 29, 41, 49. 
ஆவதுபோ வெக பது 


ஆவதுபோகவென்தாள்வீனை; 
அவதுவோவெனதாள்வீனை; 
வல்‌ துபோகவென்னாருயிர்த்‌; 
தாவ்துபோவெனதாள்வினை 


தாவதுபோவெனதாழ்வினை; 
26. 


IV 


11 


பாட வேறுபாடு 


தாவதுவோவென தாள்‌ வினை; 


ட A 
தாவதுவோவென தாழ்வினை; 
47. 


தானதுவோவென தாள்‌ வினை; 
24 


யாவதுபோகவென்னாருயிர்‌; 
28. 

தந்தான்மேல்‌; 46-- 

தந்தார்மேல்‌; 24. 


போயன்றோ; 46-- 
போயன்றே; 17, 18. 


2408 


ஆள்வானே; 46-- 
ஆள்வானா; 28. 


அரு ந்திறலென்துணையாள 
விவன்புவியாளாதே; 41. 


மரு ந்தெனினன்‌ றுயிர்‌; 46-- 

மருந்தெனினன்றுயர்‌; 1, 7, 
41. 

மரு ந்தெனலன்றுயிர்‌; 3, 16. 


மரு ந்தெனிலன்றுயிர்‌; 2, 4, 5, 
12, 17-19, 22, 25-29, 41, 


47, 49. 


மரு ந்தெனிலன்றுயர்‌; 23, 24, 


மருந்தெனவின்றுயிர்‌; 41. 


வண்புகழ்கொண்டுபின்‌; 46 


வண்புகழ்கொண்டது; 16-20, 
22, 27-29, 40, 41. 
வண்புகழ்கொண்டுயிர்‌; 
24, 41, 49. 
வன்புகழ்கொண்டது; 29. 
வன்புகழ்கொண்டுபின்‌; 2. 
வன்புகழ்கொண்டுயிர்‌; 5. 
வன்பழிகொண்டுபின்‌; 3, 4. 
வன்பழிகண்டுயிர்‌; 12. 


23, 


மாயேனோ; 46-- 
மாயானே; 8. 


மாயானோ; 1, 4, 7, 20. 

வருந்திறன்‌ நன்‌ நிவன்வாழு 
யிர்கொன்றினிவாழேனோ; 
41. ; 


(11) 


III 


11] 


161 


கேண்மையுகந்தவர்‌; 46-- 

கேண்மையுணர்ந்தவர்‌; 1, 7, 
26. p 

கேண்மையுவந்தவர்‌; 9-5, 19, 
20, 22, 25, 29. 


கேண்மையும்வந்தவர்‌; 18,. 
41. 

கேண்மைபுணர்ந்தவர்‌; 28, 
417. 


போகாதே; 46-- 
போக்காதே; 41. 


2409 


பெரும்படை; 46-- 
நெடும்படை; 2, 5,. 16, 20, 
27, 28, 44, 


சூழ்வாரும்‌; 46-- 
சூழ்வாரா; 41. 
சூழ்போதும்‌; 16. 


வம்பியறாரிவர்‌; 46-- ்‌ 
re boi 1,3, 4, 7, 28, 
47. 


வெம்பியவேடருளீர்‌; 46 
வெம்பியவேடரும்நீர்‌; 381. 
வெம்பியல்வேடருநீர்‌; 15... 


விலக்கீரோ; 46 
விலக்காரோ; 26. 
விலக்கிடுமின்‌; 1, 4, 7, 12, 
விலக்கிடுவீர்‌; 47. 


மாய்வது; 46-- 

மாள்வது; 91, 99. 

போவது; 1, 9, 4, 7, 12,015, 
17, 18, 29, 26, 40, 41, 47, 
49. 

நன்றன்றோ; 46-- 

தன்றென்றான்‌;12, 17, 18,740. 


2410 


தலைவீரர்‌; 46-- 
தொழில்வீரர்‌; 5, 16, 20, 27... 


40 


II 


11 


1901 


வரிச்சிலையாமேகம்‌; 


இரைபோ தாவிச்‌; 46-- 

இரைபோதாதிச்‌; 1,2, 9,17, 
12, 19, 22, 25, 27-29, 41. 

இறைபோதாவிச்‌; 16, 


சேனைகிடக்கிடு; 46 
சேனைகடக்கிடு; 28. 
சேனைகடக்குறு; 41. 


வரிற்சிலைமாமேகம்‌; 46-- 
வரிற்சிலமாமேகம்‌; 8, 4. 
வரிற்சிலையாமேகம்‌; 29. 
22, 25, 
27. 


வரிச்சிலைமாமேகம்‌; 41. 


யானைபடத்திரள்‌; 46 
யானைபடக்கடை; 18, 16-20, 
25, 28, 29, 40, 41. 
யானைபடத்தலை; 5, 
யானைபடத்தனி; 1, 7, 41, 45, 


2411 


நின்ற; 46-- 

நின்று; 28. 

கொடைக்கையென்னன்பன்‌; 
46— 

கொடைக்கையெனன்பன்‌; 27. 

கொடைக்கையனன்பன்‌; 26. 

படைக்கையென்னன்பன்‌; 41. 


உடுக்க; 46-- 

உடுத்த; 9, 4, 28, 41. 

நெடுஞ்சீரை; 2, 5, 15-20, 22, 
28, 25, 27-32, 39-41, 45, 
49, 51, 52. 

நெடுஞ்சீரம்‌; 46 


பலத்தை; 46-- 
பெலத்தை; 26, 27, 31. 


வித்த; 46 
குவித்து 1, 5, 7, 19, 20, 22, 
95, 91, 41, 47. 
நிணங்கொள்; 46-- 
நிணங்கள்‌; "ப்‌ ம இ 1 
41. 


IV 


II 


III 


17 


அயோத்தியா காண்டம்‌ 


கொண்டோடித்‌; 46 
கொண்டோடத்‌; 44. 


துன்றுதிரைக்கடல்‌; 46-- 
துன்றுதிரக்கடல்‌; 27, 28. 


2412 


அறத்தவரேயாள; 46-- 
அறத்தவரேவாழ; 29. 
அறுத்தவரேமாள; 15. 
அறுத்தறமேயாள; 20. 


கொடுத்தது; 46-- 

கொடுத்ததிப்‌; 20. 

இப்புகழ்‌; 46-- 

மெய்ப்புகழ்‌; 29, 26, 41. 

மேவீரோ; 46-- 

மேவேனோ; 15, 19, 22, 29, 
25, 29, 41, 49. 


கொடுத்தவென்‌; 46-- 
கொடுத்தது; 27, 41. 
கொடுத்ததம்‌; 20. 
கொடுத்தனன்‌; 2 
கொடுத்துறு; 16. 
இவர்‌ நாமாளும்‌; 46-- 
இவர்தாமாளக்‌; 19, 22, 25, 
29, 41. 
இவர்‌ நாமாளக்‌; 15. 
இனிநாமாளும்‌; 41. 
இவன்நாமாளும்‌; 41. 


கொடுக்கிலராகி; 46-— 

கொடுக்கிலராகில்‌; 1, 5, 7, 49. 

கொடுக்கிலனாகி; 44. 

கொடுக்கிலனாகில்‌; 2, 15, 19, 
22, 25, 29. 

கொடுத்திலனாகில்‌; 17, 18, 40, 
41 


கொடுத்திலனாகி; 41, 
கொடுத்திலராகி; 9, 4, 26, 47. 
கொடுத்திலராகில்‌; 12. 
கொடுத்திடவேடு; 16. 
கொடுத்தவராகி; 20. 
கொடுத்ததுவாகும்‌; 41. 
எடுத்தது; 46-- 

எடுப்பது; 41. 


பாட வேறுபாடு 


அடுத்தது; 1, 7. 

கொடுப்பது; 16, 

காடுகொடுத்தவராமிவரைக்‌ 
கொலைகாணீரோ; 24, 28. 


2413 


௩ மாமுனிவர்க்கு; 46-- 
மாமுனைவர்க்கு; 1, 7. 


உறவாகி; 46 
உறவாக; 49. 
உறவாகும்‌; 41, 


11 ££ மனத்திறை; 46-- 
மனத்திடை; 18, 19, 20, 22, 
28, 25, 29, 40, 41. 


கொள்ளாதே; 46- 

கொள்ளாமே; 3,4, 12, 15, 
20, 26, 41, 45, 47, 49. 

கொள்ளானேல்‌; 24, 41, 


கொள்ளேமால்‌; 18, 17, 18, 
41. 

கொள்ளேமேல்‌; 5, 16, 27, 
28, 40. 


கொள்ளேனேல்‌; 41. 


111 ஏமுனையுற்றிடில்‌; 2, 9 5, 12, 

19, 16, 19, 22, 25-91, 39- 
41, 45, 51, 92. 

ஏமுனையுற்றிடல்‌; 46-- 

ஏமுனையுற்றிட; 4. 

ஏமுனையுற்றிடின்‌; ம்‌. PEE 
24, 49. 

ஏமுனையுற்றிவண்‌; 41. 

ஏமுனியுற்றிடில்‌; 20. 

IV ஆமுனையிற்சிறு; 46-- 
ஆழமுனியிற்சிறு; 18, 20, 27. 
கூழெனவிப்பொழுது;]146-- 
கூுழனவிப்பகல்‌; 28. 
கூழெனவப்பொழுது; 44. 
தூளெனவப்பொழுது; 12. 
ஆகாதோ; 46-- 
ஆகாதே; 49. 


Il 


III 


IV 


168 


2414 


மேனியரேனோர்முன்‌; 46 

மேனியரேனோரும்‌; 1, 2, 4, 7, 
12, 17, 18, 20, 28, 24, 28, 
81, 39, 40. 

மேனியனானாலும்‌; 5, 16, 27, 
41. 


மேனியனானாளும்‌; 19, 15, 22, 
29. 

வில்லினன்மல்லுயர்‌; 46-- 

வில்லினர்மல்லுயர்‌; 20, 28, 
28. 

வில்லின்மருங்குயர்‌; 25. 

தோளினன்வாள்வீரற்கு; 
46— 

தோளினன்வாழ்வீரற்கு; 1, 7. 


அன்பனும்‌; 46-- 
அன்பனுள்‌; 28. 
அன்பது; 5, 27. 
அன்புற; 41, 
நின்றனனின்றது; 46-- 
நின்றனர்‌ நின்றது; 28. 
நின்றெனநின்றது; 5, 27. 
அரியேறன்ன; 46-- 
அசித்‌ 28, 91, 39, 
அரியேருகும்‌: 15, 24. 
அரியேராளும்‌; 1, 3-5, 17, 16, 
19, 20, 22, 23, 25, 27, 29, 
41, 44, 47, 49. 
அரியேரறானா; 12, 41. 
அரியேருனான்‌; 2, 18, 17, 18, 


முன்பனில்‌; 46-- 

முன்பனின்‌; 17-19, 22, 26, 
29, 40, 45, 47. 

முன்பினன்‌; 25. 

முன்பினில்‌; 18, 20, 28, 31, 
51. 

வந்துமொழிந்தனன்‌; 46-— 

வந்துரைமுந்தினன்‌; 20. 

மூரிய; 46— 

மூதுணர்‌; 4௦. 


164 


11 


111 


IV 


2415 


கரையுடையான்‌; 46 


கரையுடையன்‌; 4, 5, 12, 18, 


26, 417. 


நாவாயான்‌; 46 
நாவாயன்‌; 1, 38, 5, 7, 12, 18, 
17, 18, 26, 27, 47. 


உயிர்த்துணைவன்‌; 46 

உயிர்‌ த்துணேயான்‌; 28. 

உயிர்த்தோழன்‌: 1, 9, 4, 7, 12, 
17, 18, 20, 23, 26, 40, 47, 
49. 

தோளான்‌; 46-- 

தோளன்‌; 5, 18, 

தோழன்‌; 27. 

தோளாய்‌; 12, 

வெங்கரியினே றனையான்‌; 46- 

வெஙகரியிலேறனையான்‌;. 19, 
22, 2, 29. 

வெங்கரியேறனையானல்‌; 5, 
௮7. 


வேலையினான்‌; 46-- 

வேலையான்‌; 1, 5, 7, 12, 18, 
15-19, 22, 25, 27, 29, 40, 
41, 49. 

வேளனையான்‌; 2-4, 28, 24, 
26, 28, 91, 39, 41, 44, 417. 


கொங்கலரு நறுந்தண்டார்க்‌; 


கொங்கலருந்தண்டாரான்‌; 
15. 


குறியுடையான்‌; 46-— 
குறியுடையோன்‌; 28 
பெயருடையான்‌; 15, 19, 22, 
28, 25, 26, 29, 41. 
பேருடையான்‌; 49. 


2416 
திண்மையான்‌; 46— 
திண்மையன்‌; 4, 
திண்புயத்தான்‌; 45. 
கரைகாணாக்‌; 46 
கண்காணாக்‌; 8, &. 


II 


111 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


காதலான்‌; 46-- 
காதலுளான்‌; 45. 


அற்காணிற்கண்டனை ய; 46-- 

அற்காணிகண்டனை ய; 45, 52. 

அற்காணுநிறத்தொளிரும்‌; 
42. 


மேனியான்‌; 46-- 
மேனியினான்‌; 45. 


திருநெடுந்தோள்‌; 46-- 
திரடிண்டோள்‌; 41. 
மழைகாணும்‌; 46-- 
மைக்காணும்‌; 1, 7. 


மணிநிறத்தாய்‌; 46-- 

மணிநிறத்தான்‌; 12, 15, 28, 
26, 41, 49. 

மணிநிறத்தின்‌; 5, 27. 

மணிநிறத்தோய்‌; 20. 

திருநிறத்தாய்‌; 3. 

வன்மையோய்‌; 1, 7. 


உள்ளத்தான்‌; 46-- 
உள்ளத்தன்‌; 4. 
நின்றனனென்றான்‌; 46-- 
நின்றனனென்றார்‌; 26. 


. நின்றானென்றான்‌;; 3, 20. 


2417 


தன்முன்னே; 46-- 
தன்முன்னம்‌; 15. 


தன்றுணைவன்‌; 46-- 

தந்துணைவன்‌; 26-28, 47. 

தந்ததுணை; 9-5, 12, 19, 20, 
22; 29, 41 

தந்துதுணை; 1, 7. 


» தந்தைதுணை; 18, 15-18, 4, 


11 


45, 52. 


துரிசிலாத்‌; 19, 20, .22, 25, 
41, 51. 
துருசிலாத்‌; 46— 


'துருசில்லாத்‌; 4, 5, 19, 16- 


18, 27, 28, 44, 45, 47. 49. 
துரிசில்லாத்‌;. 40. 


all 


{Vv 


11 


Iv 


111 


IV 


பாட வேறுபாடு 


திருமனத்தான்‌; 46 
திருமுகத்தான்‌; 2, 41, I 


மன்முன்னே; 46 
மன்முனே; 29. 


மனக்கினிய; 46-- 
மனத்தினிய; 8, 4, 15, 19, 22, 
25, 26, 29, 47. 


துணைவனேல்‌; 46-- 
துணைவனே; 12, 19, 22, 25 
26, 29, 47. 


II 


அவற்காண்பென்‌; 46-- 

அவற்காண்பன்‌; 26, 27, 29, 
99, 40. 

அவற்காண்பேன்‌; 95. 

அவர்க்காண்பன்‌; 28. 


2418 
என்றெழுந்து; 4, 12, 18, 15, 
17-19, 22, 25, 40, 41. 
என்றெழுந்த; 46-— 


சென்றதெனக்‌; 46-- 
செல்வதெனக்‌; 28. 


111 


கரைகுறுகி; 46-- 
கரைக்குறுகி; 5. 
கரைகுறுக; 1, 7. 


துன்றுகரு; 46— 
நன்றுகரு; 20. 
துண்ணென்றான்‌; 46-- 
நன்றென்றான்‌; 20. 


2419 


மெய்யானை; 46-- 
உடலானை; 1-4, 7, 12, 15, 17, 
18, 29, 24, 26, 40, 41, 49. 


கனிகின்ற; 46-- 
கனிக்கின்ற; 19, 20. 
கரைகின்ற; 41, 45. 


நின்றொழிந்தான்‌; 46-- 
நின்றழிந்தான்‌; 1, 7. 


165 


2420 
நம்பியுமென்‌; 46 
நம்பியவன்‌; 15. 
நம்பியிவன்‌; 19, 22, 28, 25, 

89, 41, 49. 
நம்பியெனின்‌; 8, 
நம்பியையென்‌; 1, க்‌, 5, 7, 
18, 20, 27. 


தவவேடந்தலை நின்றான்‌; 46- 

தவவேடந்தலைநின்றார்‌; 12, 
19, 22, 29, 41. 

தவவேட ந்தலைக்கொண்டான்‌; 
26, 41 

தவவேடத்தலைநின்றான்‌; 28. 

தவவேடங்கொண்டிருந்தான்‌; 
16, 


முடிவில்லை; 41, 50, 51. 
முடிவில்லைத்‌; 46 


தொழுகின்றான்‌; 46-- 
தொழுகின்றார்‌; 9, &, 12, 19, 
22, 25,89. 


பிறந்தார்‌; 46 
பிறந்தோர்‌; 26. 


இழைப்பரோ; 46-- 
இழைப்பாரோ; 20. 
இழைப்பரே; 12, 


பிழைப்பென்றான்‌; 46-- 

பிழையென்றான்‌; 1, 3, 7, 12, 
17-20, 22, 25, 26, 28, 29, 
81 39, 40, 47. 

பிழையென்னா; 5, 18, 15, 16, 
27. 


2421 


உண்டிடுக்கணொன்றுடை 
யான்‌; 46-- 

உண்டிடுக்கமொன்றுடை 
யான்‌; 22, 25, 29. 

உண்டிவன்கணுடையான்‌ 
பால்‌, 1, 2, 4, 7, 26, 47. 


166 


1 


1 


அயோத்தியா காண்டம்‌ 


உலையாதவன்புடையான்‌; 

உலையாவன்பனை யான்முன்‌; 
1-4, 7, 26, 47. 

உலையாவன்புடையான்முன்‌;; 
5, 15, 16, 19, 22, 27-29. 


கொண்டிருந்தான்‌; 46 
கொண்டிருந்த; 27. 
இவனேயும்‌; 5 


குறிப்பெல்லாம்‌; 46-- 
குறித்தெல்லாம்‌; 16. 

குறியெல்லாம்‌; 18, 41. 
கொண்டிருந்தான்‌; 5. 


கண்டுணர்ந்து; 46 
கண்டிருந்து; 28, 49. 
பெயர்கின்றேன்‌; 46 
பேர்கின்றேன்‌; 16, 27, 28. 
மீள்கின்றேன்‌; 18. 
வருகின்றேன்‌; 12, 15, 19, 
20, 22, 25, 29, 41. 
கொள்கின்றேன்‌; 8. 


காமின்கள்‌; 46-- 
காண்மின்கள்‌; 26, 41. 
என்னாத்‌; 46-- 
என்னத்‌; 24, 


தண்டுறையோர்‌ நாவாயில்‌; 
46— 


தண்டுறையோர்‌ நாவாயின்‌; 
9, 19, 20, 27, 29, 31, 39, 
45. 

கண்டவ துவி, 1,3, 4, 


தண்டுவலி நாவாயின்‌; 26. 
தண்டுடையோர்‌ நாவாயில்‌; 2 
தண்டுறையு நாவாயான்‌; 24. 
தண்டுறைபோ நாவாயின்‌;16. 
தண்ணறைய நாவாயில்‌; 41. 
தண்டுறையின்‌ நாவாயில்‌; 41. 
ண்டுறையீன்‌ நாவாயின்‌; 
15, 17, 18, 23, 28, 40, 49. 


னியே; 46— 
கமய. 19, 22, 25, 29. 


II 


117 


IV 


2422 


தொழுதானை; 46-- 
தொழுதவனை; 12, 19, 22, 25, 
29 


தொழுதவனும்‌: iC 

தொழுவானை; 41 

வந்தெதிரேவிழுந்தவனும்‌ 
வணங்கினான்‌ வணங்கா 
முன்‌; 52. 


தனைவணங்கும்‌; 46-- 
தலைவணங்கும்‌; 20, 41. 


அவனுமவனடி.: 46-- 
அவனுமவனியில்‌; 2, 27, 44. 
அவனிவனென்்‌ றடி; 29. 
சந்தநெடுந்திரள்புயத்தான்‌ 
தழுவினான்‌ தழுவியபின்‌; 52. 
அந்தநெடுந்திரள்புயத்தான்‌ 
தழுவினான்‌ தழுவியபின்‌; 


தந்தையினும்‌; 46— 
கலையிலும்‌; 3-5, 19, 22, 
25. 


தகவுடையோர்‌; 46-- 

தகவுடையார்‌; 49. 

இந்தஇடர்வடிவுடனீயெங்‌ 
கெழுந்தாயிமையோர்தம்‌; 
92. 


இந்தஇடர்வடிவுட னீயெங்‌ 
கெழுந்தாயிமையோர்கள்‌$ 
5. 


சிந்தையினும்‌; 46-- 
சிந்தையிலும்‌; 8, 5, 15, 19, 
22, 24, 25, 27, 29, 40, 45. 


சென்னியினும்‌; 46-- 
சென்னியிலும்‌; 9, 5, 
22, 24, 25, 27, 29, 
சீர்த்தியான்‌; 46-- 
சீர்த்தியாய்‌; 52 
சீர்த்தியினாய்‌; 45. 
சீர்த்தியோன்‌; 4, 47. 
கீர்த்தியான்‌; 44, 


16-19, 
40, 45. 


11 


111 


IV 


பாட வேறுபாடு 


2423 


தழுவின; 46-- 

தழுவினன்‌; 2, 5, 20, 27, 41. 

தழுவிய; 1,8,4, 7, 12, 17, 
18, 29, 24, 26, 28, 40, 44, 
45, 49. 


புளிஞர்வேந்தன்‌; 2, 5, 23,26, | 


27, 31, 45, 52. 
புளினர்வேந்தன்‌; 46-- 
புளினவேந்தன்‌; 49. 


தோளாய்‌; 46-- 
தோளான்‌; 18. 


அளித்ததந்தை; 46-- 

அளிக்குந்தந்தை; 1-4, 7, 12, 
15, 17, 18, 20, 28, 24, 26, 
28, 31, 39, 40, 44, 47, 49. 

அளிக்கு நந்தம்‌; 5, 18, 27. 

அளிக்குமந்த; 16, 19, 22, 25, 
29. 


முறையினின்றும்‌; 46-- 

முறையினின்று; 91, 99, 44, 

முறையினீடு; 24. 

முறையினிண்டு; 1-4, 7, 12, 
19, 15-18, 20, 28, 26, 28, 
40, 41, 47, 49. 

முறைமையீண்டு; 19, 22, 25, 
29, 41. 


வழுவினன்‌; 46-- 

வழுவினான்‌; 39, 41. 

நீக்க; 46— 

நீக்கி; 1-9, 7, 15, 17, 18, 28, 
24, 40, 41, 49. 

கொணர்வானென்றான்‌; 46-- 

கொணர்வான்வந்தேன்‌; 35, 
41, 45. 

கொணரவென்றான்‌; 9-5, 12, 
26, 27, 31, 39, 41, 47. 

கொணரவென்ன: 16. 


2424 
கிராதர்வேந்தன்‌; 46-- 
கிராதவேந்தன்‌; 1, 5, 7, 16, 

25-27, 44, 


1[ 


III 


IV; 


II 


167 


உயிரனாகி; 5, 16-19, 22, 28- 

90, 40, 41, 45, 49, 51. 
உயிர்ப்பனாகி; 46 
உயிரினாகி; 27. 
உயிர்ப்பினோடு; 45. 
அன்புகூர; 45. 


மீட்டுமண்ண தனில்‌; 46 

மீட்டுமண்ணதனின்‌; 1, 4, 7, 
20, 26, 91, 47. 

மீட்டும்பொன்னடியின்‌; 19, 
22, 24, 25, 29, 41. 

விம்மினன்‌; 46-- 

விம்முறும்‌; 16, 

உவகைவீங்கத்‌; 46-- 

உவகைவீங்கித்‌; 1, 5, 7, 16, 
20, 27, 41. 

உவகைபொங்கத்‌; 17, 18, 40, 
41, 52. 

உருகியார்க்கும்‌; 45. 


கமலப்பூவில்‌; 46-- 

கமலப்பூமேற்‌; 1, 3, 4, 7, 12, 
15, 17, 18, 28, 26, 40, 41, 
45, 47. 


பூட்டிய; 46-- 

பூட்டின; 5, 27. 

உள்ளத்தன்‌; 46-- 

உள்ளத்தான்‌; 9-5. 12, 18, 
15-20, 22, 29, 25, 27-29, 
95, 40, 49. 


2425 


தீவினையென்ன; 1, க்‌, 5,7, 
17, 18, 24, 25, 40, 41, 45. 
தீய்வினையென்ன; 46 
தீவினையென்னா; 3. 
தீவினையென்று; 2. 
தீயவாமென்ன; 12. 
தீயனஎன்ன; 45. 


நீத்துச்‌; 46 
நீத்த; 1, 7, 24, 26, 41. 


நீத்தச்‌; 3, 47 
நீக்கும்‌; 41. 


168 


111 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


முகத்திற்றேக்கிப்‌; 46 
முகத்திற்றீரப்‌; 16, 19, 20, 
22, 28, 25, 27, 29, 41, 44. 
முகத்திற்றேக்கப்‌; 2, 5. 
முகத்துக்கேற்பப்‌; 40. 
முகத்துக்கோப்பப்‌; 28. 
முகத்துத்தீரப்‌; 15, 17, 18, 26. 


முகத்துத்தேக்கப்‌; 1, 3,4, 7, | 


12, 24, 41. 
முகத்துத்தேக்கிப்‌; 40, 45, 49. 
போயினை; 40-- 
போயினன்‌; 5, 12, 27, 41. 
போழ்து; 46 
போழ்தும்‌; 27. 


போது; 1-4, 7, 12, 16, 23- | 


25, 28, 29, 39, 40, 49. 
போதும்‌; 20. 


புகழினோய்‌; 46 
புகழினோர்‌; 17, 18, 40. 
புகழினாய்‌; 16, 20, 27, 41. 
தன்மைகண்டால்‌; 46-- 
தன்மைகண்டாய்‌; 25. 
தன்னைக்கண்டால்‌; 4. 


ஆயிரமிராமர்‌; 46-- 

ஆயிரவிராமர்‌; 12, 

நின்கேழாவரோ; 3-5, 17, 18, 
25, 40, 41, 45. 

நின்கேளாவரோ; 46 

நின்கேள்வருவரோ; 27. 

நின்கேழாவரே; 1, 7. 

நின்போலாவரோ; 28, 24,41. 

நின்னேராவரோ; 2, 91, 39. 
41, 

தெரியின்‌; 46-- 

தெரியில்‌; 32, 51. 

தெரிப்பின்‌; 41. 

உரைப்பின்‌; 20. 


2426 


எயினனேன்‌; 46-- 

எயினரேம்‌, 3, 12, 26, 41. 

எயினரோம்‌; 2, 4, 5, 15, 17- 
20, 22, 28, 25, 28, 29, 40, 
41, 44, 49, 


| 


11 


111 


IV 


தன்புகழ்க்கற்றைமற்றை; 46- 
தன்புகழ்மற்றைக்கற்றை; 20. 
தன்கதிர்க்கற்றைமற்றை; 17, 
18, 40, 41. 
தன்சுடர்க்கற்றைமற்றை; 
16. 27, 41. 
ஒளிகளைத்‌; 46 
ஒளிதனைத்‌; 4, 5, 16, 27. 
நுங்கள்‌; 46-- 
உங்கள்‌; 19, 20, 22, 
41. 


மரபினோர்‌; 46 
மரபிலோர்‌; 5. 


5, 


2, 29, 


புகழ்களெல்லாம்‌; 46-- 

புகழையெல்லாம்‌; 1, 3-5, 7, 
18, 15, 16, 19, 22-29, 41, 
44, 45, 47, 49, 

பெருமையெல்லாம்‌; 2, 12, 17, 
18, 31, 39-41. 


தோளாய்‌; 46-- 
தோளோய்‌; 92. 


2427 

எனவிவையன்னமாற்றம்‌; 99, 

45, 49, 52. 
எனவிவையின்னமாற்றம்‌; 

46— 
எனவிவையினியமாற்றம்‌; 17, 

18, 40, 41, 45 
எனவிவையனவுமாற்றம்‌; 93. 
எனவிவையனையமாற்றம்‌; 41. 
எனையிவையன்னமாற்றம்‌; ௦1. 
எனையிவையின்னமாற்றம்‌;90. 


இயைவன; 46-- 

இசைவன; 15, 17, 18, 29, 40. 

இவையன ; 20. 

என்பன; 3, 4, 12, 26, 41, 47. 

ஏய்வன; 28. 

எனவிவைபலவும்பன்னியிணை 
யடிதொழுதுபின்னும்‌; 45. 

புனைகழற்; 46-- 

புனைபுகழ்ப்‌; 19, 22, 25, 29, 
41. . 


1001 


(ப்‌ 


1 


பாட வேறுபாடு 


புளிஞர்‌; 46-- 

புளினர்‌; 9, 4, 17, 18, 25, 28, 
40, 41, 49. 

பொருவில்காதல்‌; 46 

பொதுவில்காதல்‌; 3-5, 
20, 26, 41, 47, 49. 

பொதுவிற்காதல்‌; 1, 7. 


16, 


அனையவற்கு; 46-- 

அனையவர்க்கு; 29. 

அமைவிற்செய்தானாரவற்கு; 

அமைவிற்செய்தானாயவற்கு; 
3, 4, 41. 

அமைவிற்செய்தலாரவற்கு; 
41. 


அன்பிற்செய்தாலாரவற்கு; 
13 


அன்பிற்செய்தானாரவற்கு; 5. 

அன்பிற்செய்தவாரவற்கு; 27. 

அன்புசெய்தாலாரவற்கு; 15, | 
16, 19, 22, 25, 29. | 

அன்புசெய்தானாரவற்கு; 17, | 
18, 29, 40, 41, 49. 


குணங்கொடன்றோ; 46-- | 


குணங்கொண்டன்றோ; 44. 
ணங்கடம்மால்‌; 5, 12, 15, 


17-19, 22, 28, 25, 27, 29, | 


40, 41, 47, 49. 
குணங்கள்‌ தன்னால்‌; 28. | 
,குணங்கடன்னான்‌; 1, 9, 4, 7, ! 
18. 
குணங்களன்னான்‌; 26. | 
நினைவருமிராமன்மேனிகாண :! 
வேநிமிர்‌ந்தகாதல்‌; 20. | 
2428 


அருடருவாரியன்ன; 46-- 
அருடகவாசியன்ன; 49. | 


தென்றிசைச்‌; 46-- 


169 


111 உறைந்தானம்முன்‌; 46 


IV 


தென்றிசை; 16-18, 26, 90, 11 


40, 45, 51. 


உறைந்ததெம்முன்‌; 1-5, 7, 
12, 18, 15-20, 22-28, 39- 
41, 45, 47, 49. 


வீர; 46 

வருதி; 45, 

வீரைவின்‌; 41, 45. 

காட்டுவலெழுக; 46-- 

காட்டுவலினிதின்‌; 41, 

காட்டுவனெழுக; 2, 28, 91, 99, 
41, 44, 


காட்டுவனெழுதி; 1, 9-5, 7, 
12, 19, 15-20, 22-27, 40, 
த்‌5, 47, 49. 


2429 


கடிதுசென்றான்‌; 46-- 

கடிதுசென்று; 2, 99, 41, 

கடிதிற்சென்றான்‌; 9, 26, 

கல்லிடைப்படுத்தபுல்லின்‌; 
46— 

கல்லிடையடுத்தபுல்லின்‌; 12, 
20, 28, 41, 49. 


வள்ளல்‌; 46 
அண்ணல்‌; 1, 7. 


பார்மிசைப்‌; 46-- 
பார்மிசை; 12, 16, 26, 28, 39. 


மண்ணுநீராட்டும்‌; 46-- 
மண்ணி நீராட்டும்‌; 28. 
மண்ணுநீராட்டம்‌; 20. 


2430 


என்பொருட்டினாலிவ்‌; 46-- 

என்பொருட்டினாலே; 18, 17, 
18, 40, 41. 

எம்பொருட்டினாலிவ்‌; 23, 24, 

என்றபோழ்தும்‌; 46-- 

என்றபோதும்‌; 9-5, 19, 19- 
20, 22-26, 28, 29, 31, 39- 
41, 45. 

கிழங்கும்‌; 46-- 

கிழங்கு; 1, 7, 28, 29, 39, 41. 


170 


III 


IV 


II 


[901 


iv 


அயோத்தியா காண்டம்‌ 


அமுதெனவரிய; 45, 52, 
அமிர்தெனவரிய; 46-- 
அமிர்தெ ஆய; 41, 
அமிர்தெனவருந்திப்‌; 45. 
அமிர்தெனவலிய; 41. 


காசு; 46— 

காசும்‌; 1-5, 7, 12, 18, 15-19, 
22, 25, 26, 28, 29, 31, 39, 
40, 47. 

செம்பொன்‌; 20, 41, 


குயின்றுயர்‌; 46-- 

குயின்றநன்‌; 28. 

சூடும்‌; 46-- 

சூட்டும்‌; 2, 16, 31, 39. 

கொள்வென்யானே; 46 

கொள்வனேயான்‌; 19, 22, 25, 
217, 29, 41. 


2431 
தூண்டர நிவந்த; 46 
தூண்டரநிமிர்ந்த; 17, 18. 
தூண்டருஞ்சிவந்த; 49. 
பின்னரும்‌; 46 
பின்னையும்‌; 20, 29, 41. 
சொல்லுவான ந்‌; 46-- 
சொல்லுவானிந்‌; 27. 
சொல்லுவானின்‌; 5, 16. 
சொல்லுவானோர்‌; 17 18, 40, 
சொல்வான்வானின்‌; 26. 


இதுவெனினிமிர் ந்த; 46-- 
இதுவெனினிவ ந்த; 40. 
இதுவெனநிவந்த; 12, 
17, 18, 23. 24, 49. 
இதுவெனதிமிர்ந்த; 1, 7, 18, 
19, 20, 22, 25-27, 39, 41. 


தொடர்ந்து; 46 

தொடர்ந்த; 28, 24. 

பொழுது; 46-- 

போது; 3. 
னிதுகேட்டான்‌; 46 

ன்ற dT 

இனிதுகாட்டி; 41. 


15, 


| 
| 


IV 


I 


சொன்னான்‌; 46-- 
சொல்வான்‌; 41. 


2432 


அமைந்தமேனி; 46-- 
அமைந்துவந்த; 20, 


வீரன்‌; 46-- 
விம்மா; 20. 


உயர்ந்த; 46-- 

அமைந்த; 1, 7. 

தோளாய்‌; 46-- 

தோளான்‌; 19, 20, 22, 25, 
29, 41. 


கண்கணீர்‌; 46-- 
கண்ணுநீர்‌; 26. 


சொரியக்‌; 46-- 

சோரக்‌; 1, 8-5, 7, 12, 19, 17- 
19, 22, 28, 25, 27-29, 40, 
41, 45, 49. 


இமைப்பிலனயனம்‌; 46-- 

இமைப்பில நயனம்‌; 2, 25, 47. 

இமைத்திலனயனம்‌; 12, ச்ச, 
5 


இமைத்திலநயனம்‌; 111 
2433 


என்பத்தைக்கேட்ட; 46-- 
என்பனகேட்ட; 12, 27. 
என்பதைக்கேட்டு; 20. 


இளையாரென்று; 46-- 

இளையாரென்ற; 19, 15-18, 
28, 40, 41, 44, 

இளையாரென்றல்‌; 19, 22, 25, 
41 


இளையாரென்றான்‌; 41. 
இளையாரென்னும்‌; 1, 7. 
இளையானென்ற; 5, 12, 27, 
28. 
இளையானென்று; 24, 99. 
இளையானென்ன; 20. 
இளையரென்று; 41, 52. 
இளையோரென்ற; 49. 


11 


III 


IV 


11 


பாட வேறுபாடு 


முன்பொத்த; 46 
முன்பெற்ற; 28. 
தோற்றத்தேமில்‌; 46 
தோற்றத்தேன்மேல்‌; 41, 
தோற்றத்தோமில்‌; 2-8, 81, 
40, 41, 47. 
தோற்றத்தோடு; 5. 
தோற்றத்தோமேல்‌; 18, 15, 
19, 29, 25, 29, 39. 
தோற்றத்தோன்மேல்‌; 12, 
தோற்றத்தோர்மேல்‌; 17, 18, 
28, 40, 49. 
கொற்றத்தோடும்‌; 27. 
கொற்றத்தேமேல்‌; 41, 
யானென்றும்‌; 46-- 
மேவினன்‌; 5. 
மேவிலன்‌; 27. 


துடைக்க; 46-— 

துடைத்து; 1-4, 7, 12, 18,15, 
17-20, 22, 29, 25, 26, 28, 
29, 41, 417, 49, 


அன்பத்துக்கு; 46 
அன்பதற்கு; 12, 20. 
இன்பத்துக்கு; 17, 18, 24, 40, 
என்பத்துக்கு; 19, 22, 25, 29. 
உண்டோ; 19, 22,28, 25-27, 

29, 91, 39, 40, 45, 49. 
உண்டே; 46-- 


2434 


அவ்விடை; 46-- 
அவ்வழி; 23, 40, 49. 
அண்ணறானுமன்‌றரும்‌; 46-- 
அண்ணறானுமன ற்றரும்‌; 19. 
செறிகழற்; 46-- 
செறுவிடை; 26, 47. 
செருவிடைப்‌; 9, 4, 40, 41. 
செருவுடைப்‌; 15, 29, 49. 
புளிஞர்கோமாஅன்‌; 46-- 
புளிஞர்கோமான்‌; 1, 2, O15 
45. 
புளிஞர்கோவே; 17, 18. 
புளினர்கோமாஅன்‌; 19, 15, 
20, 28, 29, 49. 


III 


IV 


Il 


171 


புளினர்கோமான்‌; 8, 4. 
புளினர்கோவே; 40, 


கங்கையாற்றின்‌; 46-- 
கங்கையாற்றில்‌; 16. 
கங்கையாற்றை; 4. 
ஏற்றினையாயின்‌; 46-- 
ஏற்றினையாயில்‌; 19. 
ஏற்றினையாகில்‌; 2, 5, 15-18, 
20, 28, 24. 26, 27, 41, 44. 
ஏற்றினையாகி; 4, 28, 44, 
ஏற்றினையாகின்‌; 1, 7, 12. 
ஏற்றினையா தி; 3. 
ஏற்றினையேக; 41. 


வெவ்வீடர்க்கடனின்றேற்றி; 
46— 

வெவ்வீடர்க்கடலின்றேற்றி; 
5, 21. 

வெவ்வினைக்கடனின்றேற்றி;. 
19, 22, 26, 29, 41. 


வேந்தன்பால்‌; 46-- 
வேந்தர்பால்‌; 44. 
வீரன்பால்‌; 41. 
இராமன்பால்‌; 41. 


விடுத்ததென்றான்‌; 46-- 
விடுதியென்றான்‌; 1, 9-5, 7, 
12, 19, 17-20, 22, 25, 27- 
29, 40, 47, 49. 
விடுத்தியென்றான்‌; 15, 41. 
விடுத்திடென்றான்‌; 41. 
விடுத்தீகென்றான்‌; 16. 
2435 
புளிஞர்‌; 46-- 
புளினர்‌; 9, 4, 19, 15, 17-20. 
22, 29, 25, 28, 40, 49. 
நண்ணீனன்றமரை; 46-- 
நண்ணித்தன்றமரை; 5, 16, 
27. 
நளினத்தாமரைபோல்‌; 20. 


சென்றினித்தருதிர்‌; 46-- 

சென்றுநீர்தருதிர்‌; 1, 5, 7, 
19, 15-18, 20, 27, 28, 30, 
31, 39, 40, 51. 


172 


111 


IV 


சென்றுநீர்கொணர்திர்‌; 
22, 25, 29, 41. 


வந்தன; 46 
வற்தது; 12, 41. 


குனிக்கும்‌; 46 


குணிக்கும்‌; 19, 22, 28, 29, 81, | 
41. 


குலவும்‌; 12. 

குவிக்கும்‌; 20. 

46— 
2, 5) 


அம்பொற்குவடெனக்‌; 
அம்பொற்குழுவெனக்‌; 
12, 27. 
அம்பொற்குன்றெனக்‌; 47. 
அம்பொற்பூவெனக்‌; 3. 
அம்பிகுழுமின; 1, 7. 
அம்பிக்குருவெனக்‌; 4. 
பைம்பொற்குவடெனக்‌; 26, 
மேகக்குழுவெனக்‌; 29. 
மேருக்குழுவெனக்‌; 15, 17- 
19, 22-25, 28, 40, 41, 49, 


குபேரன்மானம்‌; 46-- 
குபேரமானம்‌; 1. 


ஒன்றென நாணிப்‌; 46-- 
ஒன்றெனனாணிப்‌; 25. 
ஒன்றென நாணப்‌; 91, 40. 
ஒன்றென நாவாய்‌; 20. 
ஒன்றென்றேநாணிப்‌; 2. 
பல்வேறுருவு; 46-- 
பல்வேறுருக்கள்‌; 29. 
கொண்டனையவான; 46-- 
கொண்டனையவொத்த; 1, 7. 
கொண்டனையவென்ன; 5. 
கொண்டினையவான; 217. 


2436 
நங்கையர்‌; 46. 
நங்கையின்‌; 3. 


நடையினன்னம்‌; 46-- 
நடையிலன்னம்‌; 17, 18, 49. 
நடையதென்ன; 12, 20. 


செலவினாவாய்‌; 46-- 
செவ்விநாவாய்‌; 20, 22, 25. 


19, 


| 


| 


II 


III 


LY: 


11 


ரம 


அயோத்தியா காண்டம்‌ 


இடமிலாமை; 46-- 
இடையிலாமை; 41. 
ம்டை ந்தன; 46-- 
மிடைவன: 1-5, 7, 12, 18, 15- 
18, 20, 22, 28, 25-27, 29, 
91, 39-41, 44, 45, 47, 49. 
கலந்தவெங்கும்‌; 46-- 
கலந்ததெங்கும்‌; 1, 8, &, 7, 
12, 15, 26, 41, 47, 49. 
வந்தவெங்கும்‌; 31. 
வந்ததெங்கும்‌; 41. 


இழித்தி; 46 
இழிச்சி; 16, 29, 26, 44. 
அமைதியினமரர்வையத்து; 
46— 
அமைதியிலமரர்வையத்து; 5, 
22, 26, 27, 29, 417. 
அமைதியிலும்பரிம்பர்‌; 18. 
அமைதியாலமரர்வையத்‌; 3,4, 
12, 15, 17, 18, 20, 40, 41, 
45, 49, 
அமைதியாலமரர்வைகும்‌; 28, 
44, 


இங்கொடங்கிழித்தி; 46 

இங்கொடங்கிழிச்சி; 16, 28, 
44, 47. 

இங்கொடிங்கிழித்தி; 1, 3,4, ர்‌, 
42. 


என்னலான; 46-- 
என்னலாய; 1, 7. 


2437 


மைந்த; 46 
மைந்தா; 2. 


சிருங்கிபேரியர்‌; 46-- 

சிருங்கிவேரியர்‌; 20, 26, 27, 
41, 41. 

சிருங்கபேரியர்‌; 31. 

சிருங்கவேரியர்‌; 28, 40. . 

சிரிங்கவேரியர்‌; 12, 18, 16- 
19, 22, 28. 


நோக்கி; 46 
ஏற்று; 41. 


II 


III 


IV 


பாட வேறுபாடு 


எந்தையித்தானைதன்னை; 46- 

எந்தையித்‌ தானையெல்லாம்‌; 
9, 16, 27. 

எந்தையேதானைதன்னை; 12. 


2438 


ஏவலாலக்‌; 46 
ஏவல்தன்னால்‌; 1, 7. 
தேர்வலானும்‌; 46 
தேர்வல்லானும்‌; 5. 


வரிசையின்வழாமை; 46-- 
வரிசையின்வழாமல்‌; 26, 47. 
வரிசையில்வழாமை; 40, 45. 
வரிசையில்வழாமல்‌; 29, 49. 


வகையினேற்றக்‌; 46-- 

வகையினேற்றிக்‌; 1, 9, 5, 7, 
12, 16-20, 22, 28, 26, 27, 
29, 40, 41, 45, 417. 


கணக்கறு; 46-- 

கணக்கில; 1, 9, 6, 7, 12, 18, 
15, 17, 18, 20, 28, 26, 28, 
40, 41, 47, 49. 


கரையில்வேலை; 46-- 

கரையில்சேனை; 38, 26, 31, 39, 
41, 47. 

கரையின்வேலை; 1, 5, 17, 15, 
16, 19, 20, 22, 27-29. 

கரையின்சேனை; 44, 


எரிமணிதிரையின்‌ ; 46-- 

எரிமணிதிரைகள்‌; 41. 

எரிமணித்திரையின்‌; 1-5, 7, 
12, 19, 17, 18, 20, 29, 26, 
21, 31, 47, 49, 51. 

எரிமணித்திரைகள்‌; 22. 

எரிமணிதரையின்‌; 99. 

எரிமணிக்கரையின்‌; 19, 25, 
29. 


கங்கையாறழேறிற்று; 46-- 


கங்கையாறேற்றிற்று; 3-5, 
18, 27,.34, 39, கா. 


II 


III 


11 


173 


2439 


பொங்கவினமழை; 46 

பொங்கவிண்மழை; 15. 

பொங்கியினமழை; 2, 5, 16, 
25, 91, 39, 41. 

ஏங்கவினமழை; 17, 18, 40, 
41, 

ஏங்கவிண்மழை; 18. 


முடிவுற; 46 
முடியுற; 1, 9, 4, 7, 18, 15, 16. 


கொடியொடுவங்கம்வேலை; 
46— 


கொடியொடுவங்கவேலை; 1-4,. 
ரஜி பது 
கொடியொடுவங்கவேலைக்‌; 
18, 26. 
கொடியொடுவங்கம்வேலைக்‌; 
41, 


கொடியொடும்வங்கம்வேலை; 
5, 27-29, 40, 45, 


கூம்பொடு; 46-- 
கூம்பொடும்‌; 5, 18, 15, 27- 
29. 


நெடுங்கைவேழம்‌; 46-- 

நெடுங்கையானை; 8, க்‌, 12,. 
20, 28, 26, 41, 47, 49. 

நெடிதியானை; 1, 7. 


2440 
தள்ளி; 46-- 
தள்ள; 3, 7. 
தன்வழிப்படர; 46-- 
தன்வழிப்படர்வ; 3, 8, 5, 7, 
12, 18, 15, 16, 19, 20, 22, 
28, 25,.2T, 29, 81, 39, 41,. 
44, 45, 47, 49. 
தன்வழிபடர்வ; 2. 
தனிவழிப்படர்வ; 26. 


போயிற்றம்மா; 46 
போயிற்றம்ம; 19, 22; 29. 
போகிற்றம்மா;, 20. 


174 


IV 


11 


111 


காணுங்காதலதென்ன; 46-- 

காணுங்காதலினென்ன; 16, 
91, 99, 41. 

காணுங்காதலிற்றென்ன; 27, 
29. 


காணுங்காதலித்தென்ன; 2, 5, 


15, 19, 22, 23, 25, 41, 45, | 


49. 
காணுங்காதலுற்றென்ன; 41, 
4௦, 
காணக்காதலதென்ன; 41. 
காணக்காதலித்தென்ன; 
17, 18, 40, 41, 


18, 


2441 


இப்பாடல்‌ 51-ஆம்‌ பிரதியில்‌ 
இல்லை. 

பாங்கினுத்தரியமானப்‌; 46-- 

பாங்கினுத்தரியமான; 29. 

பாங்கினுத்தரிகமானப்‌; 1, 7, 
41. 

பாங்கினுத்தரிகமான; 8, க்‌, 

12, 18, 15, 26, 28, 40. 


நீரழுவம்‌; 46-- 

தீரழுந்தத்‌; 27. 

விழுமதக்‌; 46-- 

வீழ்மதக்‌; 1, 2, 7, 28, 26, 31, 
99-41, 44, 47, 49. 

வீழ்வதக்‌; 41. 


வெள்ளத்து; 46— 
வேழத்து; 45. 
ஓங்கல்கடலைகடோன்ற; 46 
ஓங்கல்கடலையிற்றோன்ற; 16. 
ஓங்கியதலைகடோன்ற; 45, 
ஓஒளித்தவணுயர்த்தகும்பம்‌; 

46—- 
ஒவ்த்தர்திககுயேம்‌ 

15, 
ஒனித்தவனுயர்ந்தகன்றம்‌ 


அனிபெறவுயர்த்தகொன்‌ 
றைப்‌; 4௦. 


| IV 


Il 


117 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


பூங்குழற்; 46 

பூங்கமழ்‌; 91, 99, 41, 

கங்கை நங்கை; 46-- 

கங்கைமங்கை; 2, 25, 29, 31, 
89, 44. 


பொலிந்தமாதோ; 46-- 
பொலிந்ததம்மா; 12, 91. 
பொலிந்ததன்றே; 1, 7, 16. 
பொலிந்தவம்மா; 41. 
பொலிந்தவன்றே; 41. 


2442 


நெடுஞ்சுவர்‌; 46 

நெடுஞ்சுவர்க்‌; 5, 12, 18, 40, 
41, 49, 51. 

நெடுஞ்சுவற்‌; 1, 3, 4, 7, 16- 
18 


நெடுஞ்சுடர்க்‌; 2, 15, 28, 28, 
91, 39, 41, 44, 45, 52, 
முறையினிக்கி; 46 
முறையைநீக்கி; 44. 
முறைமைநீக்கி; 26. 


விடுஞ்சுவற்‌; 46 
விடுஞ்சுடர்ப்‌; 29, 41, 44, 
இடுஞ்சுவற்‌; 28. 
வேறுவே?றற்றிச்‌; 46 
வேறுவேறேறிச்‌; 2, 
வேறும்வேறேற்றிச்‌; 40. 


மடிஞ்சபினுடம்பு; 46-- 
மடிஞ்சபினுயிர்கள்‌; 22, 29, 
40, 41, 45. 
மடிந்தபினுடம்பு; 25, 31, 44, 
மடிந்தபினுயிர்கள்‌; 1-5, 7, 
12, 19, 16-18, 29, 26-28, 
47, 49. 
மடிந்தமன்னுயிர்கள்‌; 19. 
கூட்டும்‌; 46-- 
கூடும்‌; 16, 31, 39, 41. 
கூட்டின்‌; 19, 22, 25, 29. 
வினையென; 46-- 
வினையன; 3, 26-28, 47. 
வயிரத்தேர்கள்‌; 46-- 
மானத்தேர்கள்‌; 16. 


a1 


111 


பாட வேறுபாடு 


2443 


நவையினாவாய்கண்மீதாச்‌; 
46— 

நவையினாவாய்கண்‌ மீதாய்‌*; 
81. 39. 

நவையினாவாய்கடண்ணீர்ச்‌ ; 
ரீ 


நவையினாவாயதண்ணீர்ச்‌; 28, 
9. 


நவையினாவாய்கணன்னிர்ச்‌; 
1, 18, 24, 26-28, 47. 
நவையினாவாய்கள்‌ தன்னில்‌; 


நவையில நாவாய்தண்ணீர்ச்‌; 
17-19, 22, 25, 40, 41, 49, 

நவையில நாவாய்‌ நன்னீர்ச்‌; 
3,5 

நவையில நாவாய்‌ நண்ணிச்‌; 
9 


நவையில நாவாய்மீதாச்‌; 45. 

நவையிலா நாவாய்தன்னில்‌; 
12. 

நவையிலா நாவாய்‌ நன்னீர்ச்‌; 


சேறிரண்டனையவாய; 46-- 

சேறிரண்டனையவான; 1, 7, 
18, 15-18, 29, 27, 40, 47, 
49. 


கதியொடு; 46-- 

கதியொடும்‌; 30. 

கதியென; 1-5, 7, 12, 18, 15, 
16, 19, 20, 22, 23, 25-29, 
40, 41, 44, 45, 47, 49. 


நிமிரச்‌; 1, 3-5, 7, 12, 18, 15, 
17-19, 22, 28, 25-29, 31, 
40, 41, 45, 47, 49. 

நதியிற்‌; 46-- 

நீர்மேற்‌; 16. 


மெய்ய; 46-- 
வெய்ய; 49, 

நெஞ்ச; 46-- 
நெஞ்சம்‌; 27. 


IV 


11 


111 


175 


காலகடுநடைக்‌; 46-- 
காலக்கடுநடைக்‌; 1-9, 7, 18. 


2444 

இப்பாடல்‌ 51-ஆம்‌ பிரதியில்‌ 
இல்லை. 

நெருக்கி; 46-- 

நெருங்கி; 2, 19, 22, 25, 27- 
29, 41, 44, 

நோக்கி; 20. 

ஒருவர்முன்‌; 46-- 

ஒருவர்முன்பு; 5, 16, 19, 22, 
25, 29, 41. 

கிட்டிச்‌; 46 

கிட்டச்‌; 20. 

தழுவினர்‌; 1, 9-5, 7, 16, 19, 
20, 22, 28, 26, 27, 29, 40, 
41, 45, 47, 49. 

குழுமினர்‌; 46-- 

குழுவினர்‌; 2, 91, 39. 


துவன்‌ நித்தோன்றப்‌; 46-- 

துவன்றித்தோன்ற; 1-4, 7, 
12, 15, 16. 

துவன்றித்தோன்றி; 5, 27. 


பாடியல்‌; 46-- 

பாடிளம்‌; 5. 

ஆடியல்‌; 2, 

ஆடிளம்‌; 1, 9, &, 7, 12, 18, 
15, 16, 19, 20, 22, 25-29, 
41, 47, 49, 


களிநல்யானைப்‌; 46-- 

களிநல்யானை; 2, 41. 

களிமால்யானைப்‌; 29, 41, 45, 
49. 

களிமால்யானை; 1, 3-5, 7, 12, 
18, 15-20, 22, 25-29, 40, 
47. 

களிமாயானைப்‌; 41. 


பந்தியங்கடையிற்குத்தக்‌; 
46— 

பந்தியங்கடையிற்குற்றக்‌; 39. 

பந்தியங்கடையிற்குத்தும்‌; 41, 
45, 


6 
பந்தியங்கெதிர்ந்துகுத்தக்‌; 
41. 


அத்தியங்கடையிற்குத்தக்‌; 1, 
2, 4,7, 12, 18, 15-18, 20, 
41, 47. 

அத்தியங்கெதிர்‌ ந்துகுத்தக்‌; 
19, 22, 25, 29. 

அதிரிபங்கடையிற்குத்தக்‌; 26, 

த்‌ பருத்திக்‌. 


த்‌ த்‌ டவிற்குத்தக்‌;28. 
பத்தியங்கடையிற்குத்தக்‌; 9. 


மிடைந்த; 46-- 

மிடைந்தது; 8, 4, 12, 15, 17, 
18, 20, 25, 29, 40, 41, 47, 
49, 

மிடை ந்தன; 46 

மிடைந்ததக்‌; 29. 

குவவுக்‌; 46-- 

குலாவு; 20. 


2445 


பொலங்குழை; 46-- 
பொலன்குழை; 50, 51. 
நாவாய்ப்‌; 46-- 

நாவாய்‌; 4, 40, 41, 45, 51. 


போக்கினொன்றொன்று; 46-- | 


பொய்க்கினொன்றொன்றைத்‌; 
LT 


மறுகினர்‌; 46 
மயங்கினர்‌; 1-4, 7, 26, 91, 
39, 41, 44, 417. 


நோக்க; 46 

நாக்கி; 3, 18, 28. 
அலங்குநீர்‌; 46 
அலங்கல்நீர்‌; 26, 41. 
இலங்குநீர்‌; 12, 18, 41. 
வெள்ளந்தள்ளி; 46-- 
வெள்ளந்தன்னில்‌; 15, 17- 


19, 25, 29, 40, 1, 45, 49. | 


வெள்ளந்தன்னுள்‌; 41, 


அயோத்தியா காண்டம்‌ 


அழிதர; 46-- 

அழுந்தலால்‌; 5, 17-19, 28, 
25, 28, 29, 40, 41, 45, 49. 

இழிதர; 41. 

எழுதலால்‌; 12,18, 41, 45. 

வழிதர; 8, 4. 


கலங்கின; 1, 3-5, 7, 12, 15- 
20, 22, 28, 25-29, 40, 41, 
4ம்‌, 45, 4ா, 49. 


கலங்கலின்‌; 46-- 
கலங்களின்‌; 45, 

நிகர்த்த; 46 

நிகர்ப்ப; 19, 22, 25, 29,'41. 


2446 


இப்பாடல்‌ 51-ஆம்‌ பிரதியில்‌ 
இல்லை. 


இயல்வுறு; 46 

இயல்புறு; 1, 7, 12, 16, 19, 
, 29. 

இயலுறு; 18, 15. 

செலவினாவாய்‌; 46-- 

செவ்விநாவாய்‌; 22. 


இருகையும்‌; 46-- | 
இருகையின்‌; 22, 25. 


துயல்வன; 46-- 

துயல்வரு; 41, 45. 

துயல்வரும்‌; 29, 49. 

துயல்வறு; 5, 12, 18, 16, 20, 
21-29. 


துடுப்பு; 46-- 
துடுப்பின்‌; 5, 16, 27-29, 41. 


துவலைகண்மகளிர்‌; 46-- 
துவலைகண்மகளீர்‌; 26. 
துவலைகண்மிளிரும்‌; 41. 
துவலையான்மகளிர்‌; 1, 7. 
திவலைகண்மகளிர்‌; 2, 15, 23. 


உயல்வுறு; 46-— 
உயலுறு; 15ம்‌, 41 ர 
உயர்வுறு; 2. ட்ட 12, 20, 28. 
உயர்புறு; 16. 

உயப்பெறு; 41. 


IV 


பாட வேறுபாடு 


யல்புறு; 5, 22. 
ல்‌ 19, 25. 
இயல்வுறு; 27, 29, 41. 
ஒளிப்பறத்தளிப்ப; 5, 27, 31. 
ஒளிப்புறத்தளிர்ப்ப; 46 
ஒளிப்புறத்தொளிப்ப; 26. 
ஒளிப்பறத்தளிர்ப்ப; 16. 


ஒளிர்ப்பறவொளிப்ப; 17, 18, 


40, 41. 
ளிபுறத்தளிப்ப; 41. 
 ர்பகு கணம்‌ 28, 47. 


ஒளிபுகுந்தொளிப்ப; 1, 9, 4, 


7, 18, 15, 20, 41. 

ளி ந்தொளிர; 23, 49. 
ளிட்ட தணக 41. 
ஒளிப்புகுந்தொளிப்ப; 41, 
ஒளிப்புறவொளிர்ப; 41. 
ஒளிபெறத்தளிப்ப; 45. 
ஒளிபெறத்துளிப்ப; 41. 
ஒழிப்புறவொளிர்ப; 19, 25, 

29. 


ஒழித்தனவொழிப்ப; 12. 

மதுகைமைந்தர்க்கு; 46-- 

மதுகைமைந்தர்‌; 5, 16, 28, 
41, 

மங்கைமைந்தர்க்கு; 31, 39. 

அயாவுயிர்ப்பளித்ததம்மா; 12, 
26, 41, 52. 

அயர்வுயிர்ப்பளித்ததம்மா ; 
46— 

அயாவுயிர்ப்பளி த்ததன்றே; 
45, 

அயர்வுயிர்ப்பளித்ததன்றே; 
41. 


அயாவுயிர்ப்பொழித்தான்றேர 
41, 4 


அவாவும்‌ ப்பொழிந்ததம்மா; 
40. 


அயர்வுயிர்ப்பொழிந்ததன்றே; 
5, 16-19, 22, 25, 27, 29. 


அயர்வுயிர்ப்பொழித்ததன்றே; 
18, 15. 

அயர்வுயிர்ப்பொழிந்தவன்றே; 
28, 41. 

அவாவுறப்பொலிந்ததன்றே; 
28. 


(12) 


111 


MOL 


2447 


இரைத்த; 46 
இறுத்த; 27. 
முகந்தவேகி; 5, 18, 16-18; 
20, 29, 27, 28, 40, 41, 45. 
முகந்துவெஃகி; 46-- 
முகத்தாயேறி; 1, 7, 
முகத்தாலேறி; 26, 47. 
முகந்தாலேறி; 8, 4, 41, 49, 
முகந்தவெஃகி; 51. 
முகந்தமேகம்‌; 12, 41, 
முழுதுமேற; 15, 
இனிதினேற்றி ; 19, 22, 29, 
41. 


இனிதினேறி; 25. 


அணுகு நாவாய்‌; 46 
நணுகு நாவாய்‌; 4. 


போக்கிப்போக்கி; 46-- 
போக்கிமீள; 28. A 
பொங்கப்போக்கி; 18. 
பொங்கிக்கக்கி; 19, 22, 25, 
41. 
பொங்கியேங்கி; 41. 
பொங்கிப்பொங்கி; 2, 5, 15, 
41, 44, 49, 
பொங்கிப்போக்கி; 27. 
பொழிந்துபொங்கி; 28. 


அக்கணமுவரிமீளும்‌; 1, 5, 7,. 
18, 16-20, 22, 29, 25, 27... 
29, 40, 41, 44, 45, 49. 

அக்கணத்துவரிமீளும்‌; 46. 

கக்கினவுவரிமீளும்‌; 2-4, 12. 
26, 47. 


அகன்மழை; 46 
கனமழை; 2, 4, 12, 28, 26, 
41, 47. 


கணமழை; 8. 


நிகர்‌.த்‌ தவம்மா; 46-- 

நிகர்த்ததம்மா; 1, 8, 4, 7, 15, 
16, 23, 26, 41, 47. 

தக 12, 20, 34, 


175 


a 


1 


111 


IV 


2448 


அகிலிடுதூபமன்ன; 46 
அகிலிடுதூபமென்ன; 4. 
அகிலிடுந்தூபமன்ன; 26. 
அகிலிடுதூமமன்ன; 16. 


பீலியார்த்த; 46-- 
பீலியாத்த; 12, 16. 
பீலியார்க்க; 4. 
பீலியார்‌ ந்த; 26, 47. 


முகிழுடை, 16-18, 26, 28, 40, 
41, 45, 52. 

முகுளிடு; 46 

முகுளுடை; 19, 22, 

முகிலிடு; 2, 5, 12, 18, 20, 
28, 27, 31, 39. 

முகிலிடை; 1, 3, &, 7. 

முகிலுடு; 41. 

முகிலுடை; 25, 47, 49. 

முகிழிடு; 41, 

தொடுத்த: 46-- 

தொடுத்துச்‌; 1, 9, கீ, 7, 47. 


செம்பொற்றகட்டிடைத்‌; 46-- 


“செம்பொன்‌ றகட்டிடைத்‌; 2,3. 
-செம்பொற்றட்டிடை ; 45. 
-செம்பொற்றட்டிடைத்‌; 


12, 
18, 17, 18, 40, 41, 52. 


“தொடுத்த; 46-- 
"தொகுத்த; 41. 


முத்தம்‌; 46 
முத்தின்‌; 2, 26, 28, 45, 47, 
52. 


நகுகொடி; 46-- 

நகுங்கொடி; 15. 

நெடியபாயினவ்வெனச்‌; 46-- 

நெடியபாயினண்டெனச்‌ ; 
Te 

நெடியபாயினினமெனச்‌; 12, 
24, 41, 47. 

நெடியபாயினுடுவெனச்‌; 28, 
49. 


நெடியபாயின்கலமெனச்‌; 26, 
நெடியபாயின்மரமெனச்‌; 28. 
நெடியபாயா நவ்வெனச்‌; 52. 


II 


III 


அயோத்தியா காண்டம்‌ 


2449 
ஆனனம்‌; 46-- 
ஆனபொற்‌; 19, 25, 29, 41. 


கமலத்தன்னமின்னன்ன 
கமலத்தன்னமின்னன; 51. 
கமலத்தன்னமின்னென; 41. 
கமலத்தன்னவின மென; 1, 2, 
4, 5, 7, 16, 20, 26-28, 41, 
44, 49. 
கமலத்தன்னமினமென; 
31, 39. 
கமலமன்னமினமெனும்‌; 8. 
கமலமன்னமெனமலர்‌; 19, 
கமலத்தன்ன த்தினமென; 19, 
25, 29, 41, 45. 
கமலமன்னமின்னென; 
18, 40, 45. 
கமலமன்னமின்னன்ன; 41. 


28, 


LTS 


தேனனை; 46-- 

தேனகு; 12, 16, 25. 

தேனலர்‌; 19, 17, 18, 40, 41, 
45, 

தேனன; 1, 7, 27. 


சிந்துமுத்தம்‌; 46- 
சிதறுமுத்தம்‌; 17, 18, 40, 41, 
45. 


சிறந்தமுத்தம்‌; 1, 7. 


மீனெனவிரிந்த; 46-- 
மீனெனவிரித்த; 2, 27. 


விண்ணெனப்‌; 46 
விண்ணவர்‌; 1, 7. 
விண்ணவன்‌; 4. 
பண்ணைமுற்றி; 46-- 
பண்ணைமுற்றும்‌; 20. 


வானவர்மகளிரூரும்‌; 46-— 
வானவர்மகளீரூரும்‌; 31. 
வானரமகளிரூரும்‌; 4, 15. 
வானரமகளீ£ரூரும்‌; 27. 


மானமே; 46-- 
விமானமே; 27. 


1 


11] 


iv 


பாட வேறுபாடு 


நிகர்த்தமாதோ; 46-- 
நிகர்வமாதோ; 27. 
போன்றதன்றே; 20. 


2450 


துழாவு; 46 
துழாவும்‌; 1, 7. 
துழவு; 5, 19, 25, 31. 
தோன்ற; 46-- 
தோன்றும்‌; 20. 
நளிர்புனற்‌; 46-- 
நளிபுனற்‌; 16. 
நண்டெனச்செல்லும்‌; 1, 7, 
41, 45. 
நட ந்தெனச்செல்லும்‌; 46-- 
நடந்தெனச்சென்ற; 8, 44, 
47 


நட ந்தெனச்சென்று; 26. 

நண்டெனச்சென்ற; 12. 

கனங்குழைக்‌; 2-5, 16-18, 27, 
28, 45, 47. 

கனங்குழை; 46-- 

கயற்கண்‌; 46-- 

கடைக்கண்‌; 8. 


ஒளிரடிக்‌; 46-- 
ஒளியடிக்‌; 1, 7, 15. 
தீண்ட; 46-- 
தீண்டி; 20. 


2451 


மையறு; 41. 

மய்யறு; 46-- 

மையுறு; 28. 
மற்றுமோருலகின்‌; 46-- 
மற்றுமோருலகம்‌; 1, 7. 
மாறுமோருலகின்‌) 91, 99, 41. 


மெய்வினை; 46-- 

மெய்வினைத்‌; 26. 

மேலுமொன்றுளதோ; 46-- 

வேறுமொன்றுளதே; 20. 

வேறுமொன்றுளதோ; 1, 5, 7, 
15, 15-19, 22, 28, 25- 27, 
29, 40, 41, 45, 


179 


11 ஏறித்தீண்டலர்மனத்திற்‌; 
40 


IV 


III 


IV 


ஏறித்தீண்டலார்மனத்திற்‌; 5, 
21. 


ஏறித்தீண்டிலாவகையிற்; 41. 
ஏறித்தீண்டிலர்மன த்திற்‌; 16. 
எதிததின்பம ல்‌ 


ஏற்றித்தீண்டிடாத்‌ திறத்திற்‌; 


இட்ட ன்‌ 4௦, 

ஏற்றித்தீண்டலான்மனத்‌ 
திற்‌; 26, 47, 

மி வ A 

மொய்விசும்போடமாகத்‌; 
46— 

மொய்விசும்பூடேமாகத்‌; 
29, 41. 

மொய்விசும்போடேமாகத்‌; 
29, 45. 


2452 


அக்குரோணியென்று; 46-- 

அக்குரோணியின்‌; 1-5, 7, 12, 
18, 15, 16, 19, 20, 22-29, 
44, 47, 49. 


அறுபதினாயிரமாமக்கோணி 
யின்‌; 17, 18. 


இறுதிசெய்‌; 46-- 

இறுதிசெல்‌; 5, 18, 15, 16, 19, 
22, 29, 2௦, 27-29, 44, 49. 

இறுதிய; 2 

எல்லைதீர்‌ நகர்‌; 46 

எல்லைதீர்தர; 91. 


மாந்தரும்‌; 1-5, 7, 18, 15-20, 
22-27, 29, 40, 41, 44, 45, 
47, 49, 52. 

மாக்களும்‌; 46 

மைந்தரும்‌; 12. 


25, 


கங்கைபின்கிடக்கச்‌; 46-— 
கங்கைபின்கடக்கச்‌; 26. 
பரவையின்கிடக்கச்‌; 49, 


180 


111 


1 


சென்ர,வே; 46— 
சென்றதே; 1, 2,த, 5, 7, 18, 
15-20, 22, 29, 27-29, 31, 
39-41, 44, 49, 
சென்றனர்‌; 24. 


2453 


வருதுறை; 46-- 

வருந்துறை; 2-5, 19, 22, 28, 
25, 29, 39-41, 47, 49. 

வருந்திரை; 26. 

வரும்படை; 1, 7. 


நீங்கியதெனக்‌; 46-- 
நீங்கியவெனக்‌; 28. 


வேறவனி; 46-- 
வென்றவனி; 41. 


இழித்து; 46- 
அழித்து; 27. 


2453 (a) 


இப்பாடல்‌ 1-17, 12, 19, 15- 
20, 22-29, 91, 39, 40, 44, 
49, 47, 49, 52ஆம்‌ பிரதி 
களில்‌ இல்லை. இதற்குப்‌ 
பிரதி பேதமும்‌ இல்லை. 


2454 


தேவரொடும்‌; 46-- 
தேவரொடு; 29. 
தொழநின் ற; 46-- 
தொழாநின்ற; 5, 18, 16-20, 
22, 28, 25, 40, 41. 
தொடுகின்ற; 47. 4 
தொழுகின்ற; 1-4, 7, 15, 26, 
- 28, 41. 
கோசலையைத்‌; 46 
தொல்குலத்தைத்‌; 1, 3-5, 7, 
12, 18, 16, 20, 28, 47. 
தொழுகுலத்தைத்‌; 27. 
கொற்றத்தார்க்‌; 46-- 
கொற்றக்‌ ண்ட 18, 16, 40. 
வெற்றித்தார்க்‌; 41, 51. 


11] 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


குரிசிலிவர்‌; 46-- 

குரிசிலிவள்‌; 5, 27, 28. 

குரிசிலவர்‌; 25. 

குரிசிறனை; 1, 7, 12, 26, 47. 

குரிசிறன்னை; 8, 4, 20. 

ஆரென்று; 46-- 

யாரென்று; 1, 9, 4, 7, 12, 20, 
26, 47. 

கோக்கள்‌; 46-- 

வேந்தர்‌; 1-5, 7, 12, 18, 15- 
18, 20, 28, 25, 40, 41, 44,. 
49, 51. 


மூன்‌ றுலகுமீன்றானை; 46 
மூன்றுலகுமீன்றோனை; 1, 17, 
26. 


மூன்றுலகமீன்றானை; 16, 41, 
51. 


முவுலகுமீன்றானை; 3. 

முன்னீன்றானைப்‌; 46 

முன்னீன்றோனைப்‌; 1, 5, 7, 
26, 417. 

முன்னின்றானைப்‌; 16. 


பிறத்தலால்‌; 46 
பிறந்ததால்‌; 26. 
பெரியாள்‌; 46 

பெரியள்‌; 26. 

பெரியோள்‌; 1-5, 7, 12, 28. 


2455 


அடியின்‌ மிசை; 46-- 
அடியிறைஞ்சி; 25. 


நெடிதுவீழ்ந்து; 46-- 

நெடிதுவிழுந்து; 1, 4, 7, 28; 
40, 41, 45. 

நெடிதின்வீழ்ந்து; 19, 20, 
22, 25, 41. 

யாரென்று; 46-- 

யாரென்னக்‌; 13, 41. 
ரென்று; 1-5, 7, 16, 20, 28, 
26, 27, 29, 31, 39, 40, 45, 
47, 49: ்‌ 


il 


Ill 


iV 


பாட வேறுபாடு 


துயருடைய; 46— 

துயருழந்த; 1, 5, 7, 16, 19, 
22, 25-29, 41. 

மைந்தன்‌; 46 

வேந்தன்‌; 25. 


இன்றுணைவன்‌; 46-- 
இன்றுணையோன்‌; 15. 
இராகவனுக்கிலக்குவற்கும்‌; 

46— 
இராகவற்கவ்விலக்குவற்கும்‌; 

18, 26. 
இராகவற்கவ்விலக்குமற்கும்‌; 

8, Il 
இராகவற்கங்கிலக்குவற்கும்‌; 

19, 25, 29. 
இராகவற்குமிலக்குவற்கும்‌; 4, 

15, 17, 18, 20, 23, 24, 28, 

40, 49. 


இளையவற்கும்‌; 46-- 
இளையாற்கும்‌; 9. 


மூத்தான்‌; 46-- 
மூத்தோன்‌; 12, 26. 


திருநெடுந்தோள்‌; 46-- 
குலனெடுந்தோள்‌; 1, 7. 


இந்நின்ற; 46-- 
இவனின்‌ ற; 1, 7, 26, 47. 
.இவனின்றென்‌; 9. 
)வனென்‌ றன்‌; 4. 
நீரீன்ற; 5, 12, 19, 15-20,22, 
27, 29, 40, 41. 


என்றான்‌; 46-— 
என்பான்‌; 2-4. 


2456 


நைவீரலீர்மைந்தீர்‌; 46-- 

நைவீரல்லீர்மைந்தீர்‌; 40. 

நைவீரலீர்மைந்த; 1-9, 7, 
28, 31, 99, 41. 

நைவீரல்லீர்மைந்த; 5, 18, 
15, 16, 19, 20, 22, 24-29, 
49. 

நைவீரலீர்மைந்தா; &#, 12, 17, 
18. 


III 


IV 


181 


இனித்துயரால்‌; 46-- 
இனித்துயராய்‌; 19, 22, 2௦, 
29. 


வினைத்துயரால்‌; 18. 


நாடிறந்து; 46 

தாடிகழ்ந்து; 5. 

நாடிழந்து; 2, 12, 15-19, 22, 
28, 25, 27-29, 31, 39-41, 
45. 

காடுநோக்கி; 46-- 

காடேநோக்கி; 9. 

கானநோக்கி; 2, 99. 


மெய்வீரர்‌; 46-- 

மெய்வீரன்‌; 1-4, 7, 12, 20, 
29, 26, 47, 49. : 

பெயர்ந்ததுவும்‌; 46-- 

பேர்ந்ததுவும்‌; 2-4, 12, 19,15, 
16, 19, 20, 22, 29, 25, 28, 
29, 99, 47. 

போந்ததுவும்‌; 1, 5, 7, 41. 

அன்றே; 46-— 

என்றே; 4, 16, 26, 49. 

விலங்கற்றிண்டோள்‌; 46 

விலங்குதிண்டோள்‌; 39. 


காளையிவன்றன்னோடு; 
41. 
காளையிவன்றன்னோடும்‌; 46- 
காளையவன்றன்னோடும்‌; 1, 7, 
26. 
கலந்துநீங்கள்‌; 1-4, 7, 12, 
13, 26, 28, 31, 34, 39, 41, 
44, 45, 47, 49, 51. 
கலந்துநீர்கள்‌; 46-- 
கலந்துநீங்காது; 5, 15-20, 
29-25, 27, 29, 40, 41. 
கலந்துநீவிர்‌; 41, 52. . 
ஒருவீராய்‌; 46— 
ஒருவீர்போல்‌; 1-4, 7, 12, 18, 
17, 18, 29, 24, 26, 39-41, 
49. 


அகலிடத்தை; 46-- 


20, 


ஸ்‌ அகலிடத்தே; 31. 


உலகனைத்தும்‌; 1, 7, 26. 


182 


1l 


அளித்திர்‌; 46 
அளித்தீர்‌; 2-4. 


2457 


என்கின்ற; 46-- 

என்கின்றாள்‌; 40, 41. 

என நின்றான்‌ ; 16, 49. 

என நின்ற; 41. 

என நின்றாட்கு; a AL ௮௧) 
45, 47. 

என நின்றாள்‌; 8-5, 12, 18, 19, 
20, 22, 28, 25-29, 81, 99, 
44. 

ஓக்கின்றாள்‌; 45. 

அயனின்றாடனைநோக்கியைய 
வன்பின்‌; 46-- 

அருகுநின்றாடனை 
நோக்கியையவன்பின்‌; 12, 

தனைநோக்கியரு நலனுங்கற்பு 
நாணும்‌; 44. 

தனை நோக்கியருணலனுங்‌ 
கற்பு நாணும்‌; 45. 

தனை நோக்கியருணலனுங்கற் 
பு நாளும்‌; 26. 

தனைநோக்கியையனையு 
தோக்கியன்பின்‌; 20. 


நிறைந்தாளை; 1-8, 7, 12, 17, 
18, 28, 24,26, 40) 41, 44) 
45, 52. 

நிறந்தாளை; 46 

நிறந்தாரை; 18. 

நிறைந்தாரை; 41. 

சிறந்தாளை; 16. 

நெறிதிறம்பாத்‌; 46 

தெறிதிறம்பத்‌; 8. 

நெறிதிறம்பும்‌; 27. 

நிறைதிறம்பாத்‌; 26. 

தன்மெய்யை; 46-- 

தன்மெய்மை; 1-5, 7, 12, 15, 
16, 19, 20, 22, 25, 28, 29, 
31, 39, 41, 44, 47, 49, 

தன்மேன்மை; 12. 

தன்மையுண்மை; 17, 18, 40, 
41. 

தன்தாயை; 217. 


IV 


11 


அயோத்தியா காண்டம்‌ 


111 இறந்தான்றன்‌; 46-- 


இறந்தோன்றன்‌; 16. 


இளந்தேவி; 46-- 

பெருந்தேவி; 1-5, 1, 12, 18, 
15-20, 28, 24, 26-29, 31, 
99-41, 47, 49. 


தொழுகுலமாமிராமன்‌; 46-- 
தொழுகுலமாயிராமன்‌; 29. 
தொழுகுலமவ்விராமன்‌; 5, 16. 
தொழுகுமரனிராமன்‌; 27. 
தொழுங்குலமா மிராமன்‌; 2. 


பிறந்தானுமுளன்‌; 46-- ம்‌ 

பிறந்தாருமுளர்‌; 1, 3-5, 7, 
12, 19, 16-20, 28-29, 81, 
39-41, 47, 49. 


பெரியாள்‌; 46-- 

பெரியள்‌; 26, 

பெரியோள்‌; 1-5, 7, 12, 16, 
24, 44, 


2458 


சுடுமயானத்திடை; 46-- 

சுடுமயானத்திடைத்‌; 1,8, 5, 
7, 18, 15, 16, 19, 20, 22, 
28, 27-29, 40, 41. 

சுடுமாயவனத்திடைத்‌; 20. 


துணையேகத்‌; 46-- 
துணைபோகத்‌; 41, 


கடலினேகக்‌; 46-- 
கடலின்மூழ்கக்‌; 12, 49. 
கடலின்வீழக்‌; 19, 22, 25, 29. 


கானகத்துக்‌; 46-- 

கானத்தில்‌; 12, 27. 

கானத்துக்‌; 2, 4, 18, 15, 19, 
22, 25, 41. 


கருணையார்கலியேகக்‌; 46 

கருணையார்கலியெய்தக்‌; 41. 

கருணையார்குடியேறக்‌ ; 1-4, 
7, 12, 26, 27, 41. 


மாயன்‌; 46-- 
மாயோன்‌; 25, 28. 


111 


IV 


பாட வேறுபாடு 


நெடுமையாலன்றளந்த; 46 

நதெழுமையாயின் துவக்க! 15, 

நெடுமையாய்நின்‌ றளந்த; 2, 
44, 

நெடுமையானன்றளந்த; 17, 
18, 40. 

நெடுமையானின்றளந்த; 1, 
8-5, 7, 12, 18, 16, 20, 28, 
24, 26-28, 41, 49. 


உலகெல்லாம்‌; 2, 5, 19, 22, 
28, 29, 40, 41, 44, 45, 49. 
உலகெலாம்‌; 46 
தன்மனத்தே; 46-- 
தன்மனத்தால்‌; 1, 8, 5, 7, 
12, 15, 16, 19, 22-24, 26- 
29, 41, 44, 47, 49. 
தன்மனத்தில்‌; 2, 4. 
தன்வயமாய்‌; 18, 41, 
தன்வசமாய்‌; 17, 18, 40. 
நினைந்து; 46-- 
நினைத்துச்‌; 5, 15, 16, 19, 28, 
25. 


செய்யும்‌; 46-- 

செய்த; 1-5, 7; 12, 18, 15- 
19, 22, 28, 27-29, 41, 47. 

செய்யக்‌; 49. 


அளந்தாளை; 46-- 
இரந்தாரை; 11 1 10 
இரந்தாளை; 4, 20, 47. 
கரந்தாளை; 29. 


யாரிவர்‌; 46-- 
யாரிவள்‌; 5, 27. 


உரையென்னக்‌; 46-- 

உரைசெய்யக்‌; 1-8, 5, 7, 12, 
15, 16, 19, 20, 22-29, 39- 
41, 44, 45, 47. 

உரைசெயெனக்‌; 18, 49. 


2459 


படரெலாம்‌; 46-- 

படரெல்லாம்‌; 8, 4, 12, 18, 
15, 16, 20, 29-27, 29, 34, 
41, 47. 


11 


11 


188 


பழிவளர்க்கும்‌; 46-- 
பழிவிளைக்கும்‌; 1-4, 7, 12, 26, 
44, 47, 49. 


செவிலியைத்‌; 46 


செல்வியைத்‌; 8, 4, 12, 18, 


குடரிலே; 46-- 
குடலிலே; 5, 20, 27. 


உடரெலாம்‌; 46-- 

உடரெல்லாம்‌; 20. 

உடலெலாம்‌; 2, 5, 12, 17, 18, 
27, 29, 99, 40, 45, 47, 49. 

உடலெல்லாம்‌; 18, 15, 16, 
28. 


உயிரிலாவெனத்தோன்றும்‌; 
46— 
உயிரிலாவெனக்குன்றும்‌; 41. 
உயிரில்லாவெனத்தோன்றும்‌;. 
41, 
உயிரிழந்தவென த்தோன்‌ 
றும்‌; 2, 5, 12, 16-18, 20, 
29, 24, 27, 28, 39, 40, 41, 
44, 45, 
உயிரிழற்ததெனத்தோன்‌ 
றும்‌; 19, 22, 25, 29. 41, 
உயிரிழந்ததென நிற்கும்‌; 15, 
உயிரிழந்தவெனக்குன்றும்‌; 
13 


உயிர்பிரி ந்தவென த்தோன்‌ 
றும்‌; 1, 8, 7, 26, 47. 
உயிர்பிரிந்ததெனத்தோன்‌ 
றும்‌; 4. 
உயிர்வீய்ந்தாலெனத்தோன்‌ 
றும்‌; 49. 
ருத்தியன்றே; 46-- 
தரத்தியதபா 18, 15, 31, 


ஒருத்தியென்றே; 1, 8, 7, 26, 
41 


ஒருத்திவேறே: த, 16, 19, 22,. 
25, 27, 29. 
ஒருத்தியாய்நின்று; 12. 


184 


uv 


11 


IIT 


இடரிலா; 40-- 
இடரில்லா; 20, 24, 28. 


அறிந்திலையேல்‌; 46 

அறிந்திலையோ; 2, 5, 16, 19, 
22-25, 27-29, 31, 99, 41, 
44. 


உணர்ந்திலையோ; 1, 8, க்‌, 7, | 
12, 18, 15, 17, 18, 20, 26, | 


40, 41, 45, 49, 
இத்நின்றாளென்னை யீன்றாள்‌; 
46— 


இனமென்றானென்று நின்‌ 
றான்‌; 1, 2, 4, 7 

இனுமென்றாயென்றுநின்‌ 
றான்‌; 20 

என நின்றாளென்னையீன்றாள்‌ ; 
49 


என நின்றானென்றுநின்றான்‌; 
8. 


2460 


கேட்டவ்‌; 46-- 

கேட்ட; 1-5, 7, 12, 18, 15, 
16, 23, 24, 29, 31, 99, 40, 
47. 


இரக்கமிலாளையும்‌; 46-- 

இரக்கமில்லாளையும்‌; 7, 19,15, 
17, 18, 20, 23-25, 28, 40, 
45. 


தன்னற்கையின்‌; 46-- 
தன்னற்கையில்‌; 29, 47. 
தன்னக்கையில்‌; 26. 


அன்னப்பேடை; 46-- 

அன்னப்பேடு; 5, 15, 17-19, 
22, 28, 25, 29, 40, 41, 45. 

அன்னப்போதில்‌; 47. 

அன்னப்போது; 1, 3, 4, 7, 
18, 16, 49. 

அன்னபோது; 41. 

அன்ன ற்போது; 27, 28. 

அன்னக்கூட்டத்து; 45. 


சிறையிலதாய்க்கரை; 46-- 


சிறையிலகன்கரை; 2, 26, 44. | 


IV 


I 


அயோத்தியா காண்டம்‌ 


சிறையில்வன்பாற்‌ அம ய! 
சட ர. மற்றுத ப 
சிறையிலவன்வரத்‌; 47. 
சிறையிலவான்கரை; 5, 18, 
20, 28, 27, 41, 49. 
சிறையிலவாக்கரைத்‌; 25, 29. 
சிறையிலவாய்க்கரை; 17-19, 
22, 24, 81, 99, 41. 
சிறையின்வன்பாற்றுறத்‌; 15. 
சிறையினவான்கரை; 28. 
துறையிலவன்வர த்‌; 16. 
உறவுகொளன் பினை; 45. 
வன்னப்போது சிறையின்வன்‌ 
பாற்றுறத்‌; 41 
வன்னப்போதுசிறையின்வன்‌ 
பாற்றுறத்‌; 41. 
அன்ன ற்போதத்தவன்வர 
வங்ஙனம்‌; 12. 


துன்னிற்றென்னவும்‌; 46-- 
துன்னிற்றப்புறம்‌; 1-5, 7, 12, 
18, 15, 16, 20, 29, 26-28, 
41, 41. 
உன்னிக்காக்கை; 45. 
வந்ததுதோணியே; 46-- 
சென்றதுதோணியே; 17, 18, 
40, 41, 45. 
தோமறுமாக்களே; 1-5, 7, 
12, 18, 15, 16, 20, 26-28, 
41, கக்‌, 47, 49. 
உவந்ததுபோலவே; 45. 


2461 


- இழிந்ததாயர்‌; 46 


இழிந்துதாயர்‌; 29. 
சிவிகையினேகத்தான்‌; 5, 19, 
15, 17-19, 22, 28, 25, 29, 
40, 41. 
சிவிகையினேறத்தான்‌; 46-- 
சிவிகையிலேறத்தன்‌; 3. 


கண்ணீர்ப்‌; 29, 24, 41, 44, 
49. 

கண்ணிற்‌; 46-- 

புதுப்புனற்போயினான்‌; 46-- 

புனல்தரப்போயினான்‌; 1, 7. 

புனலினன்்‌ போயினான்‌; 5. 


111 


IV 


111 


பாட வேறுபாடு 


ஒழிந்திலன்‌; 46-- 
ஒழிந்திலான்‌; 28, 24, 40, 41, 
52. 


உடனேகினான்‌; 12, 19, 15- 
20, 29-25, 40, 44, 45, 49, 
51, 52. 

உடனோகினான்‌; 46-- 


101 


கழிந்தனன்பல; 46-- 

கழிந்தனன்பகல்‌; 9, 4, 20. 

கழிந்தனற்பகற்; 1, 7. 

கழிந்தனபல; 2, 16. 

கழிந்தநன்பகல்‌; 12. 

சிம்மக்‌ 17, 18, 40, 
49. 


III 


2462 
பரத்தினீங்கும்‌; 46-- 
பரத்தினீங்கு; 28. 
பரத்தினிற்கும்‌; 17, 18, 40, 

45. | 


IV 


பூ 
பரத்தினோங்கும்‌; 41. 
பரத்துநீங்கும்‌; 15, 20, 22, 25, 
27, 


பரத்துநீங்கு; 26. 
பரத்துநீக்கு; 16. 
பரத்துநிற்கும்‌; 28. 
பரத்தன்்‌ நிற்கும்‌; 18. | 
பரத்தைநீங்கும்‌; 9, &, 47. | 
112 
2463 


| 
வந்த; 46 
| 
| 


வந்து; 27. 
அம்மைந்தனும்‌; 46-— 
அ மைந்தனும்‌; 5, 19, 49. 
அவ்வள்ளலும்‌; 19, 22, 25, 
29, 41. 
மோலியன்னானும்‌; 46-- 
மோலியனானும்‌; 40, 41, 45. 
மெளலியன்னானும்‌; 2, 19, 15, 
19, 20, 25, 26, 41, 44, 49, 
51. | 


IV 


186 


பரத்துவனென்னும்பேர்‌; 46- 
பரத்துவனென்னுமவ்‌; 41. 
பரத்துவனென்னும; 18. 
பரத்துவசன்னெனும்‌; 26. 


வரத்தின்மிக்குயர்‌; 46 

வரத்தன்‌ மிக்குயர்‌; 16, 25. 

வரத்தன்மேதகு; 2, 5, 19, 22, 
29, 41. 


வரத்துமேதகு; 27. 


வைகிடம்‌; 46-- 
வைகிட; 26, 41. 


கூரவணுகினன்‌; 46-- 
கூரவணங்கினன்‌; 49 
கூடவணுகினன்‌; 8, 4. 
ஆண்டவன்‌; 46-- 
ஆண்டவண்‌; 16. 


விருத்திவேதியரோடு; 46 

விருத்தவேதியரோடு; 1-5, 7, 
12, 18, 16, 19, 20, 22, 28, 
25, 26, 28, 29, 91, 39, 41, 
4ா. 

எதிர்மேவினான்‌; 46-- 

எதிர்மேயினான்‌; 24, 94. 

உடன்மேவினான்‌; 1, 2, 5, 7, 
19, 16-20, 22, 29, 27, 40, 
41, 44, 45, 49. 

உடன்மேயினான்‌; 3, 4, 15, 
25. 


திருவடிசூட்டு படலம்‌ 


மெளலியனானும்‌; 1, 3-5, 7, 
29, 27-29, 92, 39, 47. 


இரங்கினான்‌; 46-— 

எதிர்கொள; 49. 

எதிர்கொளா; 3, 9, ச, (க 
26, 47. 

எதிர்கொள்ளா; 20. 


நலத்து; 4, 19, 15-18, 29, 24, 
28, 40, 41, 45, 52. 
குணத்து; 46-- 


186 


11 


111 


ம்‌ 


அயோத்தியா காண்டம்‌ 


2464 


எடுத்த; 46 
எடுத்து; 19, 22, 25, 29 


சூடி.நின்பாலியைந்து; 46 
ரூடி யிருங்கடல்‌; 1, 3, 4, 7, 
12, 26, 47. 
சூடினன்பாலிசை ந்து; 27. 
தாதையன்பாலியைந்து; 28. 


பேரரசாண்டிலை; 46-- 
பேரரசாள்கிலை; 91, 99. 
பாரரசாண்டிலை; 1, 7, 26, 47. 


முடித்த; 46-- 
முடித்து; 28. 
சடைக்கற்றையைமூசு தூசு; 


சடைக்கற்றையன்மூசு தூசு; 


சடைக்கற்றையும்மூசு தூசு; 


சடைக்கற்றையைமுரித்தூசு; 
28. 


சடையோடுமுனிவர்தூசு; 19, 
22, 24, 25, 29, 41, 45, 


உற்றுளதியாதென்றான்‌; 46- 
உற்றுளதியாவதே; 12, 45. 
உற்றுளதியாவதோ; 2-5, 18, 
19, 20, 22, 28, 25, 27-29, 
31, 39, 40, 44, 49. 
உள்ளதியாவதோ; 16. 


2465 


சினக்கடுந்திறல்‌; 1, 9, 4, 7, 
12, 26, 28, 41, 45, 47, 49. 

சினக்கொடுந்திறல்‌; 46 

சினக்கடுத்தவச்‌; 16, 20, 28, 
41, 49. 

சினக்கடுத்தவெம்‌; 13. 

சினக்கடுந்தவச்‌; 5, 27. 

சினக்கடுப்பினச்‌; 17, 18, 40, 
41. 

சினக்கடுப்பின்வெம்‌; 19, 22, 
25, 29, 41. 

சினக்குறும்பெறி; 41, 45, 


II 


III 


IV 


சீற்றவெந்தீயினால்‌; 46 
செய்தவன்செப்புமுன்‌; 41, 45. 


மனக்கடுப்பினன்‌; 46-- 
மனக்கடுப்பினம்‌; 28. 
ஓங்கலை; 46-- 
ஜயகேள்‌; 40, 45. 


எனக்கு; 46-- 

நினக்கு; 4, 5, 18, 16, 19, 20, 
22-24, 27, 29, 91, 99, 41, 
44, 49. 


அடுப்பது; 4, 5, 12, 18, 15- 
20, 22-24, 27-29, 40, 41, 
44, 45, 49. 

அடுத்தது; 46 

இயம்பிலை; 46 

செய்திநீ; 20. 

செய்திலென்‌; 41, 52. 

செய்திலை; 1-5, 7, 18, 15-19, 
22-24, 28, 29, 40, 41, 44, 
45, 49. 

சொல்கிலை; 12. 

சொல்லலை; 41. 


நீயென்றான்‌; 46-- 
நீயென்றால்‌; 5, 16, 27. 
த்தா 15, 19, 22,28, 29; 


நீதியேல்‌; 25, 29. 
வ்வுரை; 12. 

ல்‌ {8,4 TAS 
17, 18, 20, 24, 28, 40, 41, 
45, 52 


அடுப்பதன்றாலுரவோய்‌; 1-4, 
T, 18, 15-20, 22-25, 27-29, 
40, 41, 45, 47, 49, 52. 

அடுப்பதன்றாலுயர்வோய்‌; 
26. 

அடுப்பது நன்றுளவோ; 41. 

அபகதெவனுதா தம்‌ 5, 


நர்‌ ல ப அக்டைம்க 46— 


அடுத்ததன்றாலுரவோய்‌; 31, 
99, 41, 44. 


11 


111 


IV 


பாட வேறுபாடு 


எனா; 4, 12, 28, 26, 41, 47. 
என்றான்‌; 46-- 


2466 


மறையின்கேள்வற்கு; 46-- 
மறையின்கேள்வற்கும்‌; 5. 
மறைவலாளனை; 12. 


மன்னிள ந்தோன்றல்பின்‌; 
46— 


மண்கொடுத்தேன்றபின்‌; 1, 
2A, பு ATs 

மண்கொடுத்தேன்றுபின்‌ ; 
26, 49. 

மன்கொடுத்தேன்‌ றபின்‌ ; 3, 
28. 


மன்னன்கொடுத்தபின்‌; 28. 
நோக்கிமனுநெறி; 12. 


மறைசொல்மாதவமன்னர்‌ 
கடம்வழி; 41, 45. 


நீங்கி; 46 
நீங்க; 2, 18, 17-19, 22, 25, 
27, 29, 91, 39, 41. 


துநிலம்‌; 1-4, 7, 12, 15, 19, 
20, 28, 24, 26, 31, 39, 41, 
44, 45, 47, 49. 

முழுநிலை; 22. 


கொள்கிலேன்‌; 46-- 
கொள்கலேன்‌; 28, 25, 44. 


கொள்கிலன்‌; 18, 15, 17, 18, 
24, 40, 41, 45. 

காக்கிலன்‌; 46-- 

காத்திலன்‌; 1, 7, 20, 26, 417. 


எனின்யாண்டெலாம்‌; 2, 41. 
எனினியாண்டெலாம்‌; 81. 
எனினாண்டெலாம்‌; 3. 
எனிலாண்டெலாம்‌; 138, 15, 
17-20, 22, 25, 29, 40, 45. 


உறைவென்‌; 46-- 
உறைவன்‌; 1-5, 7, 12, 18, 26, 
27, 29, 39, 40, 45, 47. 


11 


IV 


I 


187 


2467 


உள்ளெழுந்து; 46-- 
உள்ளழிந்து; 27. 


குரைத்த; 46-- 
கரைத்த; 41, 45. 
உரைத்த; 4, 5, 49. 


குளிர்ந்தவால்‌; 1, 9-5, 7, 12, 
19, 15-18, 20, 28, 26-28, 
41, 44, 45, 47, 49. 

குளிர்ந்தவா; 40. 

குளிர்ந்ததால்‌; 46-- 

குவிந்ததால்‌; 22. 

களித்தலால்‌; 41. 

களித்தனர்‌; 45. 


சாந்துகொடு; 46-- 

சாந்துகொண்டு; 1, 9-5, 7, 
12, 19, 15-20, 22, 29, 25- 
29, 91, 99, 41, 45, 47, 49. 


அப்பியது; 46-- 
அப்பிய; 41. 
அப்பினது; 24. 


2468 
இப்பாடலுக்குப்‌ பிர தியபேத. 
மில்லை. 


2469 


காலையில்‌; 17, 18, 40, 41, 45. 

காதலொடு; 46 

காதலோடு; 51. 

ஐயனைக்‌; 46-- 

அன்பனைக்‌; 1, 9, 7, 24, 26, 
41, 47. 


கொண்டுதன்‌ ; 46-- 
கண்டுதம்‌; 5, 27. 


தூயசாலை; 46-- 

தூயசாரல்‌; 2-4, 19, 17, 18, 
28, 31, 39-41, 44, 49. 

துரயகாதல்‌; 5, 12, 20, 27. 

தூயதாய; 19, 22, 28, 29,41. 


188 


111 


IV 


11 


111 


குறுகினன்தோமிலான்‌; 15, 

உறைவிடந்துன்னினான்‌; 46- 

உறையிட ந்துன்னினான்‌; 17, 
18, 28, 40. 


அமைப்பென்‌; 46-- 

அமைப்பன்‌; 1-5, 7, 26-29, 
39, 47. 

அளிப்பன்‌; 12. 


எனாத்‌; 1-5, 7, 13, 16-20, 
22-25, 40, 41, கக்‌, 45, 

எனத்‌; 46 

என்றான்‌; 49. 


ஆவுதி; 46 
ஆகுதி; 1, 3-5, 7, 18, 20, 25- 
91, 81, 39-41, 47. 
ஆகுதிச்‌; 41. 
செங்கையினோக்கினான்‌; 4, 5, 
18, 15-19, 22, 25, 27-29, 
41. 
செங்கையினிக்கினான்‌; 46-- 
செங்கையிலாக்கினான்‌; 26. 
செங்கையிலோக்கினான்‌; 1-9, 
ா, 47. 
செங்கையிலோம்பினான்‌; 12. 
செங்கையினாக்கினான்‌; 20, 28, 
41, 44, 45. 
செங்கையிலோச்சினான்‌; 40. 
செங்கையினோம்பினான்‌; 49. 
சிந்தையினோக்கினான்‌; 24. 
செல்வனுஞ்சிந்தித்தான்‌; 41. 


2470 


படிந்தது; 46-- 

பரந்தது; 20. 

பல்சனர்‌; 46-- 

பல்சனம்‌; 1-5, 7, 12, 19, 19, 
20, 22-29, 91, 39-41, 44, 
$5, 47, 49, 55. 

பாரெனப்‌; 15. 


வேறொருலகு; 46-- 
வேறோருலகு; 45, 91, 
வேற்றோருலகு; 7. 
வந்தொருலகு; 2, 5, 16, 19, 
22, 25, 27, 29, 31, 39, 44. 


IV 


II 


111 


IV 


1 


அயோத்தியா காண்டம்‌ 


பெற்றாரென; 46-- 

பெற்றாரென்ப; 39. 

பெற்றாமென; 1, 9, 4, 7, 26, 
47. 


வைகினர்‌; 46-- 

வைகு நர்‌; 41, 

வந்தனர்‌; 24, 

முன்னைத்தம்வாழ்வெலாம்‌ ; 

முன்னர்‌ த்தம்வாழ்வெலாம்‌; 4, 
12, 15, 17-19, 22-24, 27, 
29, 40, 41, 45, 49. 

உள்ளதன்வாழ்வெலாம்‌; 20. 

முன்னர்‌ த்தம்வாழ்வெனு; 1,7. 

முன்னர்த்தம்மாண்பெலாம்‌; 
5. 


2471 


நந்தினரா மென; 46-- 
நந்திலராமென; 189, 23. 
தந்தனராமென; 20, 41. 


அந்தரத்தின்‌; 46 
அந்தரத்தர்‌; 20. 
அன்பினர்‌; 46-- 
இன்சொலார்‌; 20. 


வந்தெதிரேற்றனர்‌; 4, 5, 12. 

வந்தெதிரேத்தினர்‌; 46-- 

வந்தெதிரேத்தின; 41. 

எதிர்ந்தனரேத்தினர்‌; 20. 

ஏகினார்‌; 46-- 

எய்தினார்‌; 1, 8, 4, 7, 12, 15, 
20, 29, 24, 26, 28, 29, 31, 
41, 47, 49. 


2472 

நான நன்குரைத்தார்‌; 46— 
நானமங்குரைத்தார்‌; 28. 
நளிர்வானிடை ; 46-- 
நளிவானிடை; 16. 
அரும்புனல்‌; 46-- 
அகன்புனல்‌; 18, 17, 18, 40, 

41. 


111 


Il 


111 


17 


111 


பாட வேறுபாடு 


நறும்புனல்‌; 1-5, 7, 16, 19, 
20, 22-27, 29, 47, 49. 


ஆட்டினார்‌; 46-- 

ஆட்டினர்‌; 44. 

கானமாமணிக்‌; 4, 19, 17, 18, 
20, 28, 39-41. 

தானமாமணிக்‌; 46-- 

தானமாமணி; 5. 


2473 


நுடங்குறுகொள்கையார்‌; 46- 
நுடங்குறுங்கொள்கையார்‌; 1, 
2, 4, 7, 26, 28, 31, 39, 47. 


நுடங்குறுங்கொங்கையார்‌; 
நுடங்கி டைக்கோதையர்‌; 45. 


செம்பொனின்‌; 46-- 
செம்பொன்னின்‌; 27. 


அரம்பையரன்பொடும்‌; 46-- ்‌ 

அரம்பையரன்பினர்‌; 1, 2, &, 
5, 7, 12, 18, 16, 20, 23, 25- 
29, 91, 99, 41, 44, 45, 47, 
49. 

அரம்பையரன்னவர்‌; 17, 18, 
40, 41, 45, 

உம்பர்கோனுகர்‌; 46 

உம்பர்கோனகர்‌; 4, 7, 18,28, 
91, 39, 41. 


2474 
அமளியலத்தகப்‌; 46-- : 
அமளியரத்தகப்‌; 27. ] 
அமளியிலத்தகப்‌; 29, 417... 
பரிபுரப்பல்லவ; 46-- 
பசுந்தளிர்ப்பாயலின்‌; 45. 
நயனியர்‌; &6-- 
விழியினர்‌; 20. 

'நவ்வியில்‌; 46-- 
நவ்வியால்‌; 19, 25, 29... 
துஞ்சவத்தனை; 46-- 
துஞ்சவத்துணை; 23. 


II 


111 


1001 


192 


துஞ்சவந்தனை; 27. 

துஞ்சவந்தணை; 5, 16. 

துஞ்சமற்புய; 45, 

மைந்தரும்‌; 46-— 

மன்னரும்‌; 1, 8, 4, 7, 26, 47, 
49. 


துஞ்சினார்‌; 46 
துன்னினார்‌; 3 


2475 


கூந்தறெய்வ; 46 

கூந்தற்றெய்வ; 45, 51. 

கூந்தலேழை; 1-5, 7, 12, 18, 
15-20, 22, 28, 25-27, 29, 
81, 39-41, 44, 47, 49. 


மகளிர்கொண்டாடினார்‌; 46 

மகளீர்கொண்டாடினார்‌; 99. 

மகளிர்கொண்டீண்டினார்‌; 20.. 

மகளிர்கள்மைந்தர்கள்‌; 25, 
29. 

போ தந்தவானத்தரம்பையர்‌ 
போற்றினார்‌ ; 41, 45. 


வேந்தராதி; 46-- 
வேந்தர்வேதியர்‌; 41, 45. 


சிவிகையின்வீங்குதோள்‌;, 46- 
மெல்லியர்வேறுள்ள; 41, 45. 
மாந்தர்காறும்‌; 46-- 
மாந்தர்தோறும்‌; 8, 12, 49. 
மாந்தர்யார்க்கும்‌; 41, 45. 


வரிசை; 46-- 
அவரின்‌; 17, 18, 40, 41.. 


2476 
மாதர்யாவரும்‌; 40-- 


_ மாதரியாவரும்‌; 41. 


கொவ்வைவாய்த்‌; 46-- 

கோவைவாய்த்‌; 4. 

தெய்வ; 1, 7, 41, 45, 417. 

தேவர்‌; 19, 22, 25, 26, 29, 
41. 

செல்வ; 46. 


190 


IV 


Il 


111 


17 


அயோத்தியா காண்டம்‌ 


தம்பணி; 46-- 
தாம்பணி; 19, 


கேட்பவே; 46-- 

கேட்கவே; 1, 2, 4,5, 7, 15, 
16, 19, 20, 22, 28, 25-27, 
47. 


2477 


வனங்களினாண்மலர்க்‌ ; 40, 
41, 45. 

வனங்களினாண்‌ மலர்‌; 46-- 

வன ந்தனினாண்்‌மலர்‌; 9, 49. 


காவினின்‌ று; 46-- 
காவிடை; 45, 
காவினில்‌; 1, 3-5, 7, 12, 19, 


49 


அந்தர்‌; 46 
அந்தம்‌; 26, 44. 
தந்தம்‌; 1, 9, 4, 7. 
வந்த; 5, 27, 49, 


வந்தெனவந்திதன்கைதர; 
46— 


வந்தெனவந்துதம்கை தர; 26. 

வந்தெனவந்ததுகைதர; 18. 

வந்தெனவந்துதந்தைவர; 1, 
ப 


துவது கு்கைகா! 3, 


வந்தெனவந்துதன்கைவர; 4. 

வந்தெனவந்துதன்தைவர; 2. 

வந்தெனவந்துததைவர; 47. 

வந்ததென்வந்தனகைதர; 5, 
௮7. 


வந்தனவந்திதன்கைதர; 15. 
வந்தனவந்துதன்கைதர; 49, 
வந்தளைந்து நன்வான்பனிநீர 


ளாய்‌; 


மத்தமுந்த; 41. 
மந்தமந்த; 46-- 
மத்தநுந்த; 44. 
மந்தமாக; 49. 
மந்தம்வந்து; 2. 


22, 28, 25-27, 29, 41, 44, | 


11 


111 


IV 


நடந்தது; 5, 18, 16, 19, 22, 
29, 25, 27-29, 40, 44, 45, 
52, 


வாடையே; 46 
வாரியே; 13. 


2478 


மாமதம்‌; 2-4, 17, 18, 26, 28, 
40, 45, 417. 

மாமது; 5. 

மான்மதம்‌; 20, 41. 

மன்மதம்‌; 23. 

வார்மதம்‌; 12. 

தம்மதம்‌; 17-19, 22, 25, 29, 
44 

தம்மது; 18, 27. 

நன்மதம்‌; 46-- 

வந்துணத்‌; 46-- 

வந்துறத்‌; 41. 

தேன்றளிர்த்த; 46 

தேன்றளித்த; 4,5, 19, 20, 

தேன்றெளித்த; 16. 

செங்கதிர்‌; 46 

செங்கதிர்க்‌; 1, 5. 

செந்தளிர்‌; 12, 13, 17-20, 22, 
28, 25, 27, 29, 40, 41. 


நெற்றழைக்‌; 46-- 
நெற்றழை; 45. 
நற்றழைக்‌; 4, 26, 417. 
ஈன்றளிக்க; 46-- 
ஈன்றளித்த; 8. 
ஆன்றளிக்க; 41. 
யானையே; 46-- 
ஆனையே; 41, 


2479 


நரகதர்க்கறம்‌; 46-- 
நரகதற்கறம்‌; 40, 41, 50, 51. 
நரகதத்தறம்‌; 28. 
நரகதிற்கறம்‌; 2, 


11 


117 


பாட வேறுபாடு 


ஈல்குநலத்தநீர்‌; 46-- 
நல்கு நலத்தினீர்‌; 2, 18, 17, 
18, 27, 40, 45. 
நல்குறலத்தினிற் 5 
நல்கு நலத்துநீர்‌; 25. 
அதக்‌ ல்‌ 4,17. 
தற்குலநீத்தநீர்‌; 2 
நற்குளநீத்தநீர்‌; ர்‌ 
நற்குளிநீத்தநீர்க்‌; 8 
நல்கினநீத்தநீர்க்‌; 28, 
நல்கினநீத்தநீர்‌; 41. 


கரகதக்கரி; 46-- 
கரகதக்கிரி; 1, 2, 7. 


கானிமிர்த்துண்டன; 46-- 

கானிமிர்ந்துண்டன; 1, 9, 4, 
7, 12, 18, 12-18, 22) 28, 
25, 27-29, 39-41, 44, 45, 
47. 

கானிமிர்ந்துண்டென; 2, 9, 
20. 


கான்மடுத்துண்டன; 26. 


2480 


இன்னணம்‌; 46-- 
இவ்வணம்‌; 15, 27. 


யாவரும்‌; 46 
யாவையும்‌; 19, 22, 25, 29. 


உண்டவ்விராப்‌: 2, 44. 

உண்டப்பகல்‌; 46-- 

கொண்டப்பகல்‌; 1, 8, 4, 7, 
26, 27, 31, 39, 41, 47, 49. 


2481 


வல்லிருள்‌; 46-- 

அல்லிருள்‌; 91. 

நல்லிருள்‌; 4, 5, 12, 19, 15- 
20, 22, 2729, 40, 41. 

நள்ளிருள்‌; 23. 


நீங்கலும்‌; 46 

நீங்கிய; 20. 

நீங்குறும்‌; 1, 2, 7, 17-19, 25, 
26, 28, 29, 40, 41, 45, 47. 


| 


III 


11 


111 


IV 


191 


நீங்குமம்‌; 46 
நீங்கும; 8, 4. 
நீங்குமா; 5, 27. 
தீங்குபு; 15 


மூலமில்கனவிற்றிரு; 46-- 
மூலகாரணமாமுனி; 45. 


முற்றுற; 46-- 

முந்துற; 2, 5, 12, 18, 15-18, 
20, 40, 41. 

முந்துறல்‌; 27, 41, 

தல்குற; 4 

ஏலநல்வினை; 1-5, 7, 12, 19, 
15-20, 29, 26-29, 40, 41, 
417. 

ஏலுநல்வினை; 46-- 

ஏலுநற்பயன்‌; 45. 


ஈறுசெல்‌; 46-- 
ஈறுசெய்‌; 4௦. 


2482 


ஆறிநின்று; 46- 

ஆறுதின்று; 85. 
அறமாற்றலர்‌; 46— 

அறமாத்த ம 5, 19, 22, 25, 
27-29, 4 

த்க்‌ 49, 


வீய்ந்தது; 46-- 
வீந்தது; 41, 52. 
வீழ்ந்தது; 5 5, 16, 20, 25-27. 


பரிந்‌ திலர்‌; 4 
பரித்திலர்‌; 89, 0, 39, 41. 


முந்தைத்தம்‌; 46-- 
முந்தைத்தன்‌; 15, 20, 29. 


முந்தைக்குச்‌; 26 

த்தப்‌ 46— 

பிறந்தன; 5, 16-18, 26-28, 
40, 41, 45. 

பிறந்தநன்‌; 1, 2, 7, 12. 


மாட்சியார்‌; 46 
மாட்சியால்‌; 4, 49. 


192 


11 


111 


IV 


11 


2483 


காலையென்று; 46-- 
காலையன்று; 1, 2, 4, 5, 7,12, 


13, 17, 18, 28, 26, 27, 90, 


81. 

காலையான்று; 16. 

கண்டு; 46-- 

கண்ட; 1, 8, 7, 12, 18, 17, 
18, 20, 26, 40, 41. 


வேலையென்று; 4, 26, 45. 
வேலையன்‌ று; 40-- 


அனிகமென்றேங்கி; 45. 
அனிகமேயென்று; 46-- 
அனீகமேயென்று; 8, 5, 41. 


விம்முறச்‌; 1, 2,&, 5, 7, 12, 
18, 15-20, 22, 28, 25.29, 
81, 39-41, 45, 47, 49, 

விம்மறச்‌; 46 

கிரிகளும்‌; 46 

கரிகளும்‌; 26, 27. 

சுண்ணமாயெழப்‌ ப்‌; 46-- 

சுண்ணமார்ப்புறப்‌; 19, 22, 


அடைந்தது; 46-- 
அடைந்ததப்‌; 28. 


2484 


எழுந்தது; 46-- 

ண கவு: 17, 18, 40. 

துகளதினெரியும்‌; 46-- 

துகளதிலெரியும்‌; 1, 9-5, 7, 
12, 18, 15, 19, 20, 22, ஒட 
29; 41, 44, 4, 49. 

துகளகு,வெரியும்‌; 28, 


அவிப்பரும்‌; 46-- 
அவிப்பரு; 51. 


ஆற்றின்‌; 19 
ற்றை 5, 5, 20, 27, 41. 


22, 
ஆல்‌, 19, 25, 29. 


IV 
| 


I1 


அயோத்தியா காண்டம்‌ 


இழிந்தனவழி; 15, 17-19, 22, 
29, 25, 39-41, 45, 
இழிந்தனவடி; 46-- 
அழிந்தனவடி; 1, 4, 7, 20. 
அழுந்தினவடி; 26. 


2485 


வடியுடையயிற்படை; 46-- 

வடியுடைவெயிற்படை; 20. 

வடிமிடையயிற்படை; 16, 27. 

வடிவுடையயிற்படை; 22, 29, 
41, 51. 

வடிவுடைமிட ற்படை; 28. 


மன்னர்வெண்குடை; 46-- 

மன்னர்வெண்குடைச்‌; 1, 2, 5, 
7, 51. 

மன்னவெண்குடை ; 18. 


செடியுடை; 46 

செடியிடை; 1-4, 17, 12, 
26, 47. 

செடிமிடை; 5, 19, 22, 25, 27, 
41. 


நெடுநிழல்‌; 46-- 

நெடுநிலம்‌; 18, 25, 49, 

செய்ததீப்பொதி; 46-- 

செய்ததீப்பொறி; 8, 28, 40, 
41, 44, 

செய்ததீப்பொறிப்‌; 5, 18, 16, 
22. 


20, 


செய்ததீப்பொடிப்‌; 4. 
செய்யதீப்பொதி; 28. 
செய்யதீப்பொறிப்‌; 25, 
31, 39, 41, 52. 
சேர்ந்துமீ திடப்‌; 12, 49. 


படியுடைப்‌; 46-- 
படிமிடைப்‌; 19, 22, 25, 29, 
41 


29, 


படியிடைப்‌; 49. 

படையுடைப்‌; 27. 

பரலுடைப்‌; 8-5, 12, 18, 15- 
20, 22, 28, 25-29, 31, 39- 
41, 417, 49. 

பரலுறைப்‌; 46-- 

பரலுறு; 45, 52, 


IV: 


Il 


IV 


பாட வேறுபாடு 


கொடியுடைப்‌; 46-- 

கொடிமிடைப்‌; 19, 22, 25, 29, 
41, 

கொடியிடைப்‌; 40. 


கொடியுடற்‌; 3 
2486 


பெருகிய; 46 
பெருகின; 16, 27. 


செல்வநீ; 46 
செல்வனி; 22, 


திருகிய; 46-- 


திருகின; 16, 19, 22, 25, 27, 


29, 41 
சீற்றத்தால்‌; 46 


சீற்றத்தான்‌; 19, 22, 25, 29, 
41 


சீற்றத்தின்‌; 1, 7, 26. 
செம்மையாய் நிறம்‌; 46 
செம்மையார்நிறம்‌; 5. 
செம்மையார்விழி; 1-4, 7, 26, 
47, 
செம்மையாம்நிறம்‌; 15. 
செம்மையாமுளம்‌; 41. 
செம்மையானிறம்‌; 17, 
28, 28, 40, 41, 45, 52. 
செம்மைவானிறம்‌; 12, 16, 20, 
27 


18, 


செம்மைசேருளம்‌; 19, 22, 25, 
29, 41. 


உருகிய; 46-— 


உருகின; 4, 5, 12, 18, 15, 19, 
20, 22, 25, 27, 28, 39, 41. 


2487 


வன்றெறு; 46-- 
வன்றறு; 19, 22, 25, 
வன்றுறு; &, 20. 


பாலையை; 46-- 

பாலையின்‌; 45. 

பாலையும்‌; 1-4, 7, 15, 26, 47, 
49. 


(18) 


191 


111 


198 


சேர்ந்ததால்‌; 46 

சேர்‌ ந்தவால்‌; 41, 

சேர்ந்தது; 2-5, 18, 16-20, 
22, 28, 25, 27-29, 40, 41, 
கம்‌, 45, 49. 


பொன்றிய; 46-- 
பொன்றின; 2, 5, 16, 19, 22, 
25, 27-29, 41. 


பொருவில்‌; 46-- 
புதல்வன்‌; 2, 44. 


2488 


துரகந்தேரொடு; 46-- 
துரகத்தேரொடு; 41. 
துரகதத்தொடு; 45, 
ண்பன்‌ ப்பட. 2, 28, 81, 


துரகத்தோசையும்‌; 1, 8, 5, 7, 
13, 15, 20, 22, 25, 27, 41 
க்க, 47, 49. 

துரகத்தோதையும்‌; 4, 17, 18, 
26, 40, 41. 


மூளிருஞ்சினக்கரி; 46 
முளிருமதகரி; 28, 49. 
முழங்குமோதையும்‌; 46 


முழக்குமோசையும்‌; 3 
முழங்குமோசையும்‌; 5, 27. 


ஆளிரும்‌; 46-- 
ளினும்‌; 1, 7. 
வன்ன. 5. 
ஆளியின்‌; 12, 18, 16-18, 20, 
22, 25, 27, 28, 40, 41, 44, 
49, 


J 


குழுவினர்‌; 46-- 

குழுவினம்‌; 18. 

குழுவினோர்‌; 1, 4, -5, 7, 15, 
17, 18, 26, 28, 40, 41, 45, 
47. 

குழுவனார்‌; 16. 

குழுவினர்‌; 32. 

ஆரவாரமும்‌; 46-- 

ஆக்குமோசையும்‌; 18. : 


194 


IV 


II 


111 


101 


இதென்று; 46-- 

அதென்று; 25. 
உணரக்கூறவே; 46-- 
உணர்ந்தகொள்கையான்‌; 45, 


2489 
கொழுத்துயர்ந்தனை யதோர்‌; 
46— 


கொழுந்துயரனையதோர்‌; 27. 


நெடியகுன்றின்மேல்‌; 46 
கடியகுன்றிலே; 4, 
குடுமிக்குன்றிலே; 1, 7, 47. 
குடுமிக்குன்றமேல்‌; 3. 
குடுமிக்குன்றின்மேல்‌; 12, 49. 
கொடியகுன்‌ நின்மேல்‌; 25. 
பரவையைச்‌; 46-- 
பரவையும்‌; 1, 7, 18, 41, 47, 
49, 
சிறுமைசெய்தவக்‌; 17-19, 22, 
25, 26, 29, 40, 41, 45, 52. 


சிறுமைபேசிய; 46-- 


சிறுமைசெய்திடும்‌; 41. 

சிறுமையாக்கிய; 5, 16, 27. 

சிறுமையெய்தவக்‌; 41, 

சிறுமையெய்திடக்‌; 28. 

சிறுமையெய்திய; 1, *, 7, 12, 
15, 49. 


2490 
இப்படைகொடு; 46 


இப்படையுடன்‌; 20. 

இப்படைகொண்டு; 27. 

அப்படைகொண்டு; 15, 26. 

பார்கொண்டான்மறம்‌; 1-5, 
7, 12, 18, 15-20, 22, 28, 
25-29, 91, 39-41, 44, 47, 
49. 

பார்கொண்டாண்மறம்‌; 46-- 

படர்வதென்மறம்‌; 45. 

க ட்கிடந்ததோர்‌; 1-5, 
பதை 20, 28, 27, 40, 
41, 44, 49, 51. 3 

கருதியுள்கிட ந்ததோர்‌; 46— 


111 


IV 


IIL 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


கறுவு; 46-- 

கறுவும்‌; 49. 

கதுவு; 26. 

காயும்‌; 28. 

காதலால்‌; 46 

காதலான்‌; 2. 

காந்தலால்‌; 5, 16-19, 22, 28, 
25, 27-29, 31, 39, 45, 49. 

காந்தலான்‌; 41, 


இருந்தவன்‌; 46-- 

இருந்தநின்‌; 91. 

வந்தானிது; 46-- 

வந்தானிதில்‌; 18, 19, 22, 25, 
29, 41. 


இலதெனத்‌; 46-- 
இன்றெனத்‌; 1, 8, 7, 26, 47. 
இதுவென த்‌; 4. 

தழங்கு; 46 

தழங்கும்‌; 19. 

தயங்கு; 1, 8, 4, 7, 12, 18, 20. 
தயங்கும்‌; 28. 

தங்கு; 27, 47. 

தணப்பில்‌; 45. 


2491 


வந்தான்மதில்‌; 5, 12, 17, 18, 
26, 27, 41, 49, 52. 
வந்தான்மதிள்‌; 46-- 
வந்தானிதின்‌; 41. 
வந்தானமர்க்கு; 45. 


பதிப்பெருஞ்சேனையின்‌; 46-- 
பதிப்பெருஞ்சேனையும்‌; 1-3, 
7, 12, 20, 22, 26, 29, 40, 
கர, 49. 
பதிப்பெருஞ்சேனையைப்‌; 31. 
பதிப்பருஞ்சேனையும்‌; 19, 25. 
எதிர்த்திடுஞ்சேனையோடு; 45. 


பரப்பினனெனா; 1, 4, 5, 7, 
12, 17-19, 22, 28, 26, 27, 
40, 41, 44, 45, 47, 49. 

பரப்பினானென்னா; 3. 

பரப்பினானென; 15, 16. 

பரப்பினானென்றான்‌; 46-- 


dV 


11 


11] 


IV 


பாட வேறுபாடு 


பரப்பினனரோ; 20, 25, 29. 
பரப்பினோடெனா; 28. 
இவணென்றோதியே; 45. 


2492 


கட்டினன்‌; 46-- 
கட்டிய; 15. 


வணங்கிநின்‌ று; 46-- 

வணங்கினன்‌; 26. 

சொல்லினான்‌; 46-- 

சொல்லுவான்‌; 19, 22, 23,25, 
27, 29, 41. 


2493 


இழந்தவப்‌; 46-- 

இகழ்ந்தகோள்‌; 28. 

இகழ்ந்தவப்‌; 2, 16-18, 20, 
29, 91, 40, 45. 

இகந்தவப்‌; 4, 19, 22, 29, 25, 
44, 49. 


ஏந்துதோள்‌; 46-- 
எந்தைகேள்‌; 3. 


பருமையும்‌; 46-- 
பெருமையும்‌; 29. 
அருமையும்‌; 1, 8, &, 7, 41. 


நின்னொரு; 46-- 

நின்னொடு; 44. 

உன்னொரு; 1, 8, 4, 7, 12, 15, 
17, 18, 20, 24, 40. 

உன்னொடு; 23. 


வந்தவென்‌; 46-- 

வந்தவன்‌; 2. 

நின்றவென்‌; 5, 18, 16, 27, 
45. 


கண்டினி; 46-- 

கண்டினிது; 1-8, 5, 7, 12,18, 
15-20, 22-28, 31, 39, 40, 
44, 45, 47, 49. 

உவத்தி; 46-- 

உகத்தி; 19, 22, 25. 


1 


11] 


IV 


195 


2494 


படப்படும்‌; 46 

படப்படு; 28, 29. 

படிபடப்‌; 18, 17, 18, 40, 41. 

அடிபடப்‌; 2. 

அடிப்படப்‌; 1, 8, 4, 7, 28, 26, 
41, 47. 

அறுபடைப்‌; 1௦. 

இடிபடப்‌; 20. 

துனிபடப்‌; 12. 


பருமயானையின்‌; 46-— 
படரும்யானையின்‌; 26. 


உருட்டின; 46 

உருட்டிநல்‌; 1, 8, 4, 17, 12, 
20, 26, 47. 

உருட்டிய; 27. 


திரைத்தன; 46-- 

நிரைத்தன; 5. 

நிரைத்தெழு; 45, 

நிறைத்தன; 27, 28. 

கடரெலாம்‌; 46 

கடலெலாம்‌; 1-5, 7, 12, 18, 
15-18, 20, 22, 25, 27-29, 
39, 40. 


மடுப்பன; 46-- 

இரைப்பன; 41. 

நிரப்பிய; 20. 

திரைப்பன; 41. 

நிறைப்பன; 1, 3, 4, 7, 12,13, 
15, 17, 18, 29, 26, 28, 40, 
41, 47. 

படுத்தன; 2. 


2495 


கருவியுங்கைகளும்‌; 46-- 
கருவியுங்கசைகளும்‌; 4. 
கருவியுங்கவசமும்‌; 1, 7, 26, 
47. 
கருவியங்கைகளும்‌; 31, 99. 
கருவியிற்கைகளும்‌; 12, 20. 
கவசமார்பமும்‌; 46-- 
கவசமாரமும்‌; 15. 
கையுமாரமும்‌; 1, 7. 


196 


Il 


111 


IV 


உயிரினோடு; 46 
உயிரொடும்‌; 12, 
உருவின; 5, 27. 
உதிரந்தோய்வில; 46-- 
உதிரந்தோய்வன; 20, 24. 
உதிரத்தோடும்போய்த்‌; 12. 


திரிவன; 46-- 

தெரிவன; 9-5, 12, 16-18, 20, 
22-25, 27-29, 40, 41, 45, 
47. 

திரியுமென்‌; 45. 

சுடர்க்கணை; 46-— 

சுடர்கணை; 2. 

கடுங்கணை த்‌; 45. 

திசைக்கையானைகள்‌ ; 46 

திகைக்கையானைகள்‌; 5. 

திசைக்கண்யானைகள்‌; 19, 22, 
25, 29, 41. 

திரைக்கையானைகள்‌; 28. 

திரள்கடேவரும்‌; 45. 


வெருவரச்செய்வன; 46— 

வெருவரச்செல்வது; 17, 18, 
41. 

வெருவரச்செல்வன; 1, 3-5,7, 
19, 19, 16, 20, 22-29, 40, 
41, 45, 47. 

வெருவுறப்பறப்பன; 45, 


காண்டிவீர நீ; 46 
காண்டிவீரனி; 1, 8, 7, 20. 
வீரகாண்டிநீ; 28. 


2496 


நேர்படு; 46-- 

தேர்படும்‌; 25. 

தேர்ப்படு; 5, 4, 12, 18, 16- 
18, 27-29, 40, 45. : 

தேர்பரி; 1, 7, 28, 24, 26, 47. 


குருதி; 1, 7. 

குதிரை; 46. : 
ஆடகத்தட்டிடை; 46 
ஆடகத்தகட்டிடை ; 41.” 


111 


IV 


11 


111 


அயோத்தியா காண்டம்‌ 


அலகையற்றுகு; 46-- 
அலகையாற்றுகு; 15. 
அலகையுற்றுகு; 12. 


கவ்விக்கிந்தின; 5, 18, 16, 28... 
கவ்விக்கித்திம; 22, 41, 
ன்‌ 187, தம 


கவ்விக்கிற்றின; 44, 
கவ்விக்கீதத்தின்‌; 46 
கவ்விக்கீர்த்திம; 15, 19, 28. 
கவ்விக்கேடில்பேய்‌; 24. 
கவ்விக்கோத்திடு; 20. 
கவ்விச்சிந்தின; 27. 
கவ்வித்திக்கிடு; 4 
கிளர்வவாங்கிசை; 12. 
கிளரவித்தக; 49. 


நாடக நடிப்பன; 46-- 
நாடகத்தொழில்பல; 1, 7, 26, 
47. 


2497 


பண்முதிர்களிற்றொடு; டச்‌ 
பண்முதிர்களிற்றொடும்‌; 2 
பண்முதுகளிற்றெடு; 1, 8, 4, 
7, 18, 17-19, 28, 25, 29, 
40, 41. 
பண்முதுகளிற்றொடும்‌; 22. 


பரந்த; 1, 9, 4, 7, 18, 15, 17, 
18, 29, 24, 26, 28, 40, 41, 
45, 47, 52. 

பரதன்‌; 46-- 


அறுத்து; 46-- 

இறுத்து; 19. 
இமைப்பினீக்கலால்‌; 46-- 
இமைப்பினிக்கலான்‌; 2.. 
நினைப்பினீ தலால்‌; 49. 


ஆடையின்‌; 46-- { 

ஆடையிம்‌; 1, 2, 4, 7, 28, 24, 
26, 41, 47, 

ஆடையாள்‌; 17, 18, 40. 


முதுகாற்றவும்‌; 46-- 
முதுகுளுக்கவும்‌; 2. . 


11 


111 


IV 


11 


பாட வேறுபாடு 197 
வள்ளனீ; 46-- 111 ஆழி; 1, 8-5, 7, 12, 18, 15- 
வள்ளலே; 15, 20, 28-29, 40, 41, 45, 
மன்ன நீ; 45, 49. 47, 49, 52, 


2498 


நிவந்தவான்‌; 46-- 

நிவந்தன; 49. 

குருதியின்‌; 46-- 

குருதிகள்‌; 17, 18, 40. 

நீ த்தநீந்திமெய்‌; 46-- 

நீந்தனீ ந்திமெய்‌; 29. 

நீந்திநீந்திமெய்‌; 5, 12, 18, 
15, 20, 28-25, 49. 

நீந்திநீந்திமேல்‌; 17, 18. 

நீந்திமெய்யெலாம்‌; 27. 


சாதகரொடு; 46 
சாதகத்தொடு; 22, 41. 
சாரதரொடு; 12, 41, 


கவந்தமுமுலகநின்‌; 46-- 

கவந்தமுமுலகமுன்‌; 28. 

கவந்தமுமுலகுநின்‌; 17-19, 
22, 29, 40, 41, 45. 

கவந்தமூவுலகு நின்‌; 5, 16, 27. 

கையதாயது; 46-- 

கைமதாய; 1, 7, 19, 22, 25, 
26, 47. 


குனிப்பன; &6-- 
குளிப்பன; 18, 15, 22. 
குளிர்ப்பன; 25. 
களிப்பன; 5, 16, 27. 
உம்பர்போல்‌; 46-- 
உள்ளம்போல்‌; 4. 


2499 


துரகராசிகள்‌; 46— 
துரங்கராசிகள்‌; 44. 


பட்டற; 46 
பட்டிட; 25. 
பட்டுகும்‌; 12. 


Il 


111 


வீழி; 46 

குருதியாலழிந்த; 1, 8, & 7, 
12, 19, 15, 17, 18, 28, 24, 
26, 28, 41, 47, 49. 

குருதியாலழிந்து; 19, 22, 25, 
29. 


குருதியாலலைந்த; 46-- 
குருதியாலலைந்து; 41, 52, 
குருதியாறலை ந்த; 41. 
குருதியாறலைந்து; 45, 
குருதியாறளை ந்து; 45. 
வேலைகள்‌; 46-- 
வேலையவ்‌; 17, 18, 40. 
வேலைநீர்‌; 5, 27. 


ஒன்றாகி; 46-- 

ஒன்றாக; 2, 4, 18, 15, 26, 39, 
, 49. 

இரைப்பக்‌; 46-- 

இரைக்கக்‌; 41. 


2500 


ஆளறவலங்குதேர்‌; 46-- 
ளறவயங்குதேர்‌; 1, 3-5, 7, 
12, 18, 19, 20, 22, 289, 25, 
26, 41, 47, 49. 

ஆளறவழங்குதேர்‌; 16, 27. 

ஆளுறவயங்குதேர்‌; 15. 

அழிய; 46-- 

இழிய; 19, 22, 25, 29. 


மாக்கரி; 46-- 

மாகரி; 1-5, 7, 18, 15, 16, 26, 
99, 47. 

மால்கரி; 12, 27. 

மாதலி; 20, 22, 41. 

மாதிலி; 19, 25, 29. 


புரவி; 46 
புரவித்‌; 1, 4, 7, 12, 19, 20, 
22, 25, 26, 29, 99. 


. தாளொடும்‌; 46 


தாளொடு; 5, 16, 20. 


198 


1 0 


11 


111 


IV 


தாரொடும்‌; 1-4, 7, 12, 15, 17, 
18, 25, 26, 40, 41, 45. 
தன்னொடும்‌; 18, 28, 


வடிக்கணைதொடுப்பக்‌; 46-- 
வடிக்கணைதொடுப்பன்‌; 4, 12. 
வடிக்கணைதுரப்பக்‌; 16. 
வடிகணைதொடுப்பக்‌; 41, 51. 


2501 
தழைத்தவான்‌; 46 
தழைத்தன; 41, 
சிறையன; 46 
சிறையின; 15, 19, 22, 25, 29, 

41. 


பறவைகள்‌; 46 
பறவைபோல்‌; 20. 

அலங்கு; 40-- 

வயங்கு; 20. 
பொன்வடிம்பிழைத்த; 46 
பொன்வடிபிழைத்த; 15, 47. 
போல்வனபிழைத்த; 26. 
போல்வனவிழைத்த; 2. 
போவனவிழைத்த; 1, 8, 4,7. 


பகழிபுக்கிருவர்‌; 46 
பகழிபுக்கிரவி; 15. 
பகழிபுக்கீரும்‌; 1, 9, 5, 18, 
16-19, 22, 26-29, 40, 41, 
45, 47, 52. 
பகழிபுக்கீர்ந்து; 12, 45. 
பகழிகளிரும்‌; 4. 


பெருவழி; 46-- 

பொருவழி; 20. 

போகக்‌; 25, 29, 41. 

போவக்‌; 46-— 

போவ; 1, 9, 4, 7, 15-18, 29, 
26-28, 40, 45, 47. 

போல்வ; 5, 18, 41. 


2502 


மகள்காதலின்‌; 46-- 
க தலில்‌; 5, 19, 22, 


11 


III 


IV 


11 


111 


அயோத்தியா காண்டம்‌ 


ஒருமகள்காதலன்‌; 20. 

ஒருமகன்கா தலின்‌; 4, 16, 29, 
26, 28, 29, 41. 

ஒருமகன்காதலில்‌; 27. 

ஒருமகன்காதலிவ்‌; 18, 17, 18, 
40. 


உலகைநோய்செய்த; 46 

உலகைதோய்செயப்‌; 217. 

உலகநோய்செய்த; 1, 8, 7, 
26, 417. 


பெருமகன்‌; 46-— 
பெருமகள்‌; 41. 


ஆள்கை; 46— 

ஆள்தல்‌; 1, 8, 7, 47. 
வாழ்தல்‌; 5, 27. 

இன்றென்‌; 46-- 

என்றன்‌; 1, 8, 7, 12, 26, 47. 


ஆள்வது; 46-- 
ஆள்வதும்‌; 12. 
ஆளுதல்‌; 2, 
காண்டியாழியாய்‌; 46. 
ஐயகாண்டியால்‌; 12. 


2503 


துறந்துவந்து; 46 
துறந்துபோய்‌; 20. 


உனக்கென; 46-— 
உனக்கெனின்‌; 15. 
இழக்கென; 29. 
நின்னையீன்றவள்‌; 46-- 
நின்னையீன்‌ றவன்‌; 2, 15, 27. 
உன்னையீன்‌ றவள்‌; 18, 41. 
இயம்பிநின்றநீ; 1, 8, க்‌, 7, 
26, 47. 


நவையினோங்கிய; 46-— 
நவையினீங்கிய; 1, 8-5, 7, 
16, 26, 28, 39, 44, 47. 
நவையினெய்திய; 49. 
நகையினீங்கிய; 27, 45. 
நகையினோக்கிய; 25, 41. 
நகையினோங்கிய; 19, 22, 29. 
நன்மைநீங்கிய; 20. 


IV 


11 


111 


IV 


பாட வேறுபாடு 


நன்மைநீங்கியக்‌; 18. 
நன்மைநோக்கிய; 41. 


விழுந்தரற்றக்‌; 46-- 
விழுந்தரற்றல்‌; 19, 22. 
விழுந்தலறக்‌; 41, 
கிட ந்தரற்றக்‌; 1, 7. 
2504 
அரஞ்சுடவழல்‌; 46-- 
அரஞ்சுடரழல்‌; 19. 
அரஞ்சுடநிழல்‌; 20. 
அரஞ்சுடவெழ; 91, 41. 
அரஞ்சுடாவெழ; 99. 
அரஞ்சுடாமுனி; 49. 


விரஞ்சு; 46-- 

விரைஞ்சு; 1-8, 7, 17, 18, 44, 
45, 49. 

விரைந்து; 4, 5, 18, 15, 16, 
25, 217, 28. 


நொடியிலிவ்‌; 46-- 

தொடியிலவ்‌; 15, 23. 

நொடியினவ்‌; 44. 

நொடியினில்‌; 19, 22, 25, 26, 
41, 49. 

தொடியினிவ்‌; 1-5, 7, 12, 18, 
16-18, 20, 27, 28, 39, 40, 
45, 47. 


அனிக; 46-- 
அனீக; 49. 


உரஞ்சுடு; 46-- 

உரஞ்சுட; 3, 5, 20, 26, 27, 
417. 

உரஞ்சுடர்‌; 1, 7. 

ஒன்றில்வென்றுமுப்‌; 46-- 

ஒன்‌ நில்வெல்லுமுப்‌; 8. 

ஒன்‌ றில்வென்‌ றிசேர்‌; 20. 

ஒன்‌ நின்வென்றுமுப்‌; 2, 4. 


பொலிவென்யானென்றான்‌; 
46— 

பொலிவென்‌ நானென்றான்‌; 
2௦. 

பொலிவென்காண்டியால்‌; 18. 

பொலிவென்யானெனா; 15. 


11 


111 


IV 


I 


199 


பொலிவன்யானென; 40. 
பொலிவன்யானென்றான்‌; 26- 
29, 31, 39, 45, 47. 


2505 


இலக்குவ; 46-- 
இலக்குவா; 20. 


உலகமோரேழும்‌; 46-- 
உலகமோரேழொடு; 17, 18, 
26 


உலகமோரேழோடு; 40, 45. 
உலகமீரேழும்‌; 19, 25, 29. 


கலக்குவனென்பது; 46-- 
கலக்குவனென்ன து; 1, 7. 
கலக்குவெனென்பது; 45, 52. 
கலக்குவையென்பது; 5. 


கருதினாலது; 46-- 
கருதினாலிது; 12, 20. 


அரிதது; 46-- 

அரிதுநீ; 41. 

அருமையால்‌; 19, 22, 25, 29, 
41. 


அருமையாம்‌; 5, 18, 16-18, 
ஓர, 40, 49. 


விளம்பவேண்டுமோ; 1, 2, 4, 
5, 7, 12, 19, 15-20, 22, 29, 
26, 28, 29, 39, 40, 44, 45, 
47, 49. 

விளம்பல்வேண்டுமோ; 46-— 


46— 


புலக்குரித்தொரு; 
ர்‌; 3, 15, 19, 


புலக்குரித்தோர்‌; 
22, 25, 27, 29. 
புலக்குரியது; 20. 
புலக்குரியதொர்‌; 1, ச, 7. 
புலக்குரியொரு; 2, 28, 26, 31, 
39, 40, 44. 
புலக்குவதொரு; 18, 28. 
புலக்குவதோர்‌; 5, 49. 


2506 


உதித்தவர்‌; 46-- 
உற்றவர்‌; 49. 


200 


11 


111 


IV 


11 


நவையினீங்கினார்‌; 29, 26, 45, 
49 


நவையினிங்கினர்‌; 52. 
நவைகணிங்கினார்‌; 16-18, 40. 
நவைக்கணீங்கினர்‌; 19, 22, 
27-29, 41. 
நவைக்கணீங்கினார்‌; 5, 18. 
நவையுணிங்கினர்‌; 46-- 
நவையுணீங்கினார்‌ ; 1, 2, 4, 7, 
12, 15, 25, 44, 
நவையுநீங்கினார்‌; 20. 


உலப்புறுவர்கள்‌; 46-- 
உலப்புறுவரென்று; 19. 
எண்ணின்‌; 2, 41, 45, 52. 
எண்ணில்‌; 46-- 

யாவரே; 46-- 

யாவரோ; 25. 


ஒருவருந்தருமம்‌; 46-- 

ஒருவருதருமம்‌; 41. 

நீங்கினார்‌; 8, 5, 16-18, 28,27, 
81, 40, 45, 

நீங்கினர்‌; 46-- 

நீங்கலர்‌; 89, 44. 

நீங்கலார்‌; 1, 4, 7, 15, 26, 47. 

நீங்கிலர்‌; 2. 

நீங்கிலார்‌; 19, 22, 25, 29, 41, 
49. 

நீங்கினோர்‌; 28. 


உலத்திரளொடும்‌; 46-- 

உலத்திரளொடு; 1-5, 7, 20, 
95, 28, 29, 41. 

உலத்திரவயிற்; 47. 

பொருத; 46-- 

பொருப்புத்‌; 20. 


2507 


இயம்பற்பாலன; 46-- 
இயம்பற்பாலவோ; 17, 18, 
40, 41. 


பனைத்திரள்கரக்கரிப்‌; 46-- 
பனைத்திரள்‌ கரகரிப்‌; 5. 
பனைத்திரள்கடகரிப்‌; 49. 


111 


IV, 


அயோத்தியா காண்டம்‌ 


பனைத்திரள்கைக்கரிப்‌; 27-29, 
41, 47. 

பனைத்திரக்கைக்கரிப்‌; 25. 

பனைத்திரட்கைக்கரிப்‌; 18, 19, 
22. 


செய்கையே; 46-— 
செய்கையை; 1, 7, 15. 
சேனையை; 8, 4. 


அனைத்திறமல்லன; 46 

அனைத்திறம்வல்லன; 19, 22, 
25, 29, 41, 44, 

அனைத்தறமல்லன; 12, 16,41. 

அனைத்திறமல்லதும்‌; 49. 

வினைத்திறமல்லன; 1, 4, 7, 
26, 47. 


அல்லவன்ன து; 46-- 
அல்லவென்றது; 1, 2, 7, 26, 
47. 


அல்லவென்னது; 4. 
அல்லனன்னது; 18, 27, 49. 
அல்லநின்ன து; 41. 
அல்லனின்னது; 20. 
அல்லனேயது; 28. 
அல்லவல்லது; 95. 
அய்யவன்னது; 40. 
ஜயவன்னது; 12, 15-18, 41. 
துய்யவன்னது; 19, 22, 25 
29, 41. 


நினைத்திலையென்வயின்‌ ; 46 

நினைத்திலனென்வயின்‌ ; 2-&, 
12, 27, 91, 39, 44, 49. 

நினை க்கிலையென்வயின்‌; 
18, 40. 

நினைத்தனனென்வயின்‌; 1, 7, 
26. 


17, 


நினைத்தனனேயவை; 47. 

நேயநெஞ்சினால்‌; 46-- 

நேயநெஞ்சினாய்‌; 20. 

நேயநெஞ்சினான்‌; 2, 4. 

நேசநெஞ்சினால்‌; 19, 22, 29, 
41, 


நேசநெஞ்சினான்‌; 9. 


al 


III 


IV 


பாட வேறுபாடு 


2508 


ஏவலின்‌; 5,18, 15-18, 20, 28, 
27-29, 40, 41, 45. 

என்வயிற்; 46-- 

பிறந்தகாதலின்‌; 46-- 

பிறந்தகாதலில்‌; 1, 4, 7, 20, 
28, 26. 

பிரிந்ததுன்‌ பினால்‌; 45. 


நினைகையும்‌; 46-- 
நினைக்கையும்‌; 4, 12, 19, 20, 
22, 25, 41, 44. 


நினைகையும்‌; 46-- 
நினைக்கையும்‌; 1, கீ, 12, 15, 
19, 20, 22, 25, 44, 


தவிரத்தானையால்‌; 46-- 
தவிர்த்துத்தானையால்‌; 17,18, 
29, 40, 41, 45. 
தவிர்ந்துதானையால்‌; 1, 9, 4, 
7, 18, 20, 26, 41, 49. 
தருமத்தானையால்‌; 16. 
அன்றித்தானையால்‌; 12. 
தம்பியென்னொடே; 45. 


நினைகையும்‌; 46-- 
நினைக்கையும்‌; 4, 12, 15, 19, 
20, 22, 25. 


புலமைப்பாலதோ; 46-- 
புகலற்பாலதோ; 49. 
புலம்பற்பாலதோ; 17. 


2509 


பொருகழல்‌; 46-- 
பொருங்கழல்‌; 27, 41, 49. 


'போ ந்தனன்‌; 46-- 
'போந்துதம்‌; 99. 
போந்துதன்‌; 41. 
'போந்துதான்‌; 1-4, 7, 12, 14, 
17, 18, 20, 23, 26, 28, 40, 
41, 44, 45) 47, 
போந்தெனக்கு; 45. 
போதத்தான்‌; 15, 27, 41. 
போகத்தான்‌; 16, 19, 22, 25, 
41, 49. 


II 


111 


IV 


201 


பெரும்படை; 46-- 

பெருநிலம்‌; 8. 

பெரும்புவி; 28, 

படை நலம்‌; 4, 

படைநிலம்‌; 1, 7, 26, 41, 47. 

படைகளை; 19, 22. 

வயப்படை; 2. 

கொடும்படை; 25. 

நல்கலன்‌ நியே; 46-- 

நல்கலின்றியே; 1-5, 7, 12, 
15, 17-20, 92, 29, 25, 26, 
28, 29, 81, 39-41, 44, 47, 
49. 


அந்நெடுந்திருவெலாமருள்‌ 
வதன்றியே; 45. 


என்னொடும்‌; 46-- 
என்னொடு; 28, 29. 


மின்னொடும்‌; 46-- 

மின்னொடு; 18, 15. 

பொருவுற; 46-- 

பொருவிற; 3, 49. 

பொருவிறல்‌; 20. 

பொருவுறு; 44, 

பொருவுறும்‌; 1, 4, 7, 26, 417. 

விளங்கும்‌; 46-- 

விளங்கு; 2, 8, 12, 19, 29, 41, 
44, 

விலங்கும்‌; 5, 27. 

விலங்கு; 16, 19, 22, 25, 28, 
29, 41, 49. 

இலங்கு; 1, 4, 7, 26, 47. 

வேலினாய்‌; 46-- 

வாளினாய்‌; 25. 


2510 


தருமத்தின்‌; 46-- 

கருமத்தின்‌; 3. 

தேவைச்‌; 46-- 

அறிவைச்‌; 18, 17, 18, 40, 41. 

கோவைச்‌; 1-4, 7, 15, 29, 26, 
28, 31, 39, 41, 44, 47. 

சேர்வைச்‌; 5, 12, 16, 19, 20, 
22, 25, 27, 29, 41. 


202 


11 


111 


IV 


11 


111 


IV 


11 


அயோத்தியா காண்டம்‌ 


நினைக்கலாகுமோ; 1, 2, 4, 5, | 111 படிவம்‌; 46-- 


7, 12, 17-20, 22, 28, 25- | 
29, 31, 39-41, 45, 47, 49. | 
நினைக்கலாகுமே; 46 
நினைக்கிலாகுமே; 15, 
பூணியல்‌; 46-- | 
பூணுயர்‌; 49. | 
மொய்ம்பினாய்‌; 46 
மொய்ம்பினான்‌; 4. 
நீயிது; 46-- | 
நீயது; 8, 5, 19, 15, 17-20, 
22, 28, 26-28, 40, 41, 45, | 
47. | 
அன்னது; 49. 
பின்னும்‌; 46-- 
பின்னைக்‌; 15, 19, 25, 29, 41. 


2511 


இளவலை; 46-- 

இளவலுக்கு; 45. 

நோக்கியேந்தலும்‌; 46-- 

இசைத்தங்கேந்தலும்‌; 45. 

நிமிர்ந்த; 46-- 

நிவந்த; 25. 

சேனையைப்‌; 46-- 

தானையைப்‌; 7, 9,4, 7, 12, 
15, 17, 18, 29, 26, 40, 41, 
47. 


பிரிவில்‌; 46-- 
பிரிவு; 26, 49. 
பிரிவுக்‌; 41. 
காதலின்‌; 41. 
காதலில்‌; 46-- 
காதலால்‌; 5, 16, 27. 


தன்றுணைத்‌; 46— 
தன்றனித்‌; 5, 27, 28, 49. 


2512 
அழுதழி; 46-- 


கிழி; 12, 19, 20, 22, 25, 
9, 31, 90 41, 49. | 


Iv 


II 


III 


IV 


வடிவம்‌; 1-5, 7, 12, 16, 20, 
26, 27, 31, 44, 47, 49. 

முழுதுணர்‌; 46-- 

முழுதுயர்‌; 16, 27, 41. 

சிந்தையான்‌; 46-- 

சிந்தையன்‌; 41. 


முடிய; 46-- 
முழுதும்‌; 19, 29. 
2513 


கார்ப்பொரு; 46-- 
கார்ப்பெரு; 1, 5,7, 12, 18, 
22, 26, 41, 45, 47. 


மேனியக்‌; 46 
மேனியன்‌; 20, 41. 
மேனியான்‌; 5, 27, 45. 


கண்ணன்காட்டினான்‌; 48-- 
கண்ணன்காட்டினன்‌; 5, 27. 
கண்ணிற்காட்டினான்‌; 45. 


இளையவைய தீ: 46-- 

இளையவையனீ; 12. 

இளையவையனுக்கு; 5. 

இளையவையனே; 49. 

இளையவையனைத்‌; 18, 19, 28, 
25, 27, 29, 40, 41. 


தேர்ப்பெரும்‌; 46-- 

தேர்ப்பொரும்‌; 25. 

தேர்ப்பொரு; 2, 16, 31, 99. 

ஏர்ப்பரும்‌; 1, 4, 7, 26, 47. 

ஏர்ப்பெரும்‌; 8, 12. 

தானையப்‌; 1-4, 7, 12, 18, 29, 
26, 31, 39-41, 45, 47, 49. 

தானைய; 4&4, 

தானையால்‌; 46-- 

சீறிய; 46-- 

எய்திய; 1, 8-5, 7, 12, 26, 
47, 49. 


நோக்கெனா; 46-- 

தோக்கென்றான்‌; 2, 8, 12, 
18, 16-20, 22, 28, 25, 27, 
29, 31, 39-41, 44, 49. 

நோக்கினான்‌; 15. 


111 


IV 


11 


111 


IV 


பாட வேறுபாடு 


2514 


உணர்வுசோர்‌ தர; 46-- 
சோர்ந்துசோர்தர; 49. 


கண்ணினீர்‌; 1-5, 7, 12, 18, 
16-20, 22, 28, 25-28, 31, 
39, 41, 47, 49. 

கண்ண நீர்‌; 46 


நிலத்து; 46-- 
நிலத்தின்‌; 41. 


2515 


பிரிந்தனள்‌; 46-- 

பிரிந்துதன்‌; 1-5, 7, 12, 15- 
19, 22, 28, 25, 27-29, 31, 
39, 40, 44, 45. 

நலத்து; 46-- 

நலத்தின்‌; 28, 31, 39, 41, 49, 
52. 


நீங்கினாள்‌; 46-- 

நீங்கிய; 1-4, 7, 45. 

நாதனையல்லுநன்பகலுநீங்‌ 
கினாள்‌; 20. 


வேதனைத்திருமகள்‌; 46-- 

வேதனைப்புவிமகள்‌; 16. 

வேதனைப்பூமகள்‌; 1.9, 7, 26, 
45, 47. 

மேதினித் திருமகள்‌; 22, 45. 


விடு; 46-- 
விடும்‌; 44. 


தோன்றினான்‌: 46-- 

துன்னினான்‌; 45. 

முன்சென்றான்‌; 1, 3-5, 7, 15- 
20, 22, 29, 25-29, 40, 41, 
47, 49. 


2516 


நினை ந்திலை: 46-- 

நினை த்தனை; 44. 

நினைத்திலை; 2-4, 12, 15, 19, 
20, 22, 25, 29, 45, 49. 

நினை ந்திலேன்‌; 41. 


10 


III 


IV 


111 


IV 


203 


அருளைநீத்தனை; 46 
அருளை நீத்தனன்‌; 41, 
அருளுநீத்தனை; 1, 8-5, 7, 12, 
15-20, 22, 28, 25-29, 40, 
45, 47. 


அருளுநீத்தனன்‌; 41, 


துறந்தனை; 46-- 

துறந்தனன்‌; 41. 

இறந்தனை; 8. 

முறைமையை; &46-- 

முறைமையும்‌; 5, 18, 19, 22, 
28, 25, 27-29, 40, 41, 45, 
49. 

என்னும்‌; 46-- 

என்றும்‌; 41. 


மறந்தனன்‌; 46 
மறந்திலன்‌; 16. 


இறந்தனன்றாதையை; 46— 
இறந்தநன்றாதையை; 29. 
இறந்தநற்றாதையை; 1, 5, 7, 
15, 16, 20, 27, 44, 47. 
இறந்ததன்றாதையை;12, 29, 
39-41, 45, 52. 
இறந்ததந்தாதையை; 4. 
இறந்தவத்தாதையை; 28. 
எதிர்கண்டென்னவே; 46 
எதிர்கண்டானென; 12, 20. 
எதிர்கொண்டென்னவே; 1157 - 
T, 16, 29, 27-29, 41, 44. 


2517 


ஒடுங்கினானுருக்‌; 46-- 

உருகக்கண்டவன்‌; 20. 

புனலவன்சடா; &6-- 

புனலவன்சடை; 19, 22, 29, 
25, 26, 29. 

புனலின்வன்‌ சடா; 8. 

புனலவன்சுடர்‌; 12, 18, 16. 
27. 

புனலினாறுதான்‌; 45. 

மண்டலம்‌; 46-- 

மண்டிலம்‌; 31, 41. 


204 


11 


111 


IV 


11 


அயோத்தியா காண்டம்‌ 


நிறைந்துபோய்‌; 46-- 


நிறைந்தது; 20. 
மீதினில்‌; 45. 


தகோரவே; 46-— 
சேரவே; 41, 45. 
பாயவே; 45. 


2518 


அழுகணீர்‌; 46 
அழுகண்ணிர்‌; 3, 16, 20. 
அழிகணீர்‌; 19, 25, 49. 


உயாவுறத்திருவுளம்‌; 46 

உயாவறத்திருவுளம்‌; 25, 41. 

உயாவறத்திருமனம்‌; 5, 19, 
26, 27, 45, 49. 


உயாவுறத்திருமனம்‌; 1-8, 7, | 


12, 13, 15-18, 20, 22, 28, 
29, 31, 39, 40, 44, 47. 
உருகப்‌; 46-- 
உருகிப்‌; 15, 29, 41. 
புல்லினான்‌; 46-- 
புல்லினன்‌; 20. 
நிலயமாயினான்‌; 41, 52, 
நிலையமாயினான்‌; 1-5, 7, 12, 


13, 16-19, 22, 25, 28, 29, | 


39, 40, 44, 45, 49. 
நிலையமாகினான்‌; 46-- 
'நிலையினாயினான்‌; 15. 
நிலைமையாயினான்‌; 20. 
நிலையுமாயினான்‌; 26. 


தழிஇயதென்னவே; 8, 28, 
26-29, 40, 41, 45, 47, 52. 

தழுவியென்னவே; 46-- 

தழீயதென்னவே; 1, 4, 5, 7, 
12, 18, 15-20, 22, 25, 49. 


2519 


புல்லினனின்‌ றவன்‌; 46-- 
ல்லினனின்றனன்‌; 1-4, 7, 
12, 26, 27, 41, 47, 49. 


பன்முறை; 46-- 
பல்விதம்‌; 13, 41, 45. 


III 


IV 


Il 


111 


| 
| 
| 
| 


நோக்கினான்‌; 46-- 
நோக்கினன்‌; 18, 29. 
நோக்குவான்‌; 16, 91, 39, 41. 


பலவுமுன்னினான்‌; 46-- 
பலவுமுன்னுவான்‌; 2, 5, 16, 
19, 22, 25, 27-29, 41, 44. 


அல்லலின்‌; 46 
அல்லலில்‌; 5, 18, 16-19, 22, 
29, 25, 27-29, 39, 44. 


அழுங்கினை; 46-- 

அழுந்தினை; 22, 25, 28, 29, 

ஒடுங்கினை; 1, 8, 4, 7,12, 26, 
41, 47. 


மல்லுயர்‌; 46 
மல்லலம்‌; 28. 


தோளினான்‌; 46 

தோளினன்‌ ; 12. 

தோளவன்‌; 5, 18, 15-19, 22, 
23, 25, 27, 29, 40, 41, 45. 


வலியனோ; 46-- 
வலியனே; 1, 8, 4, 7, 12, 20, 
26, 41, 47, 49. 


2520 


பிணியினால்‌; 46-- 

பிரிவினால்‌; 18. 

துயரினால்‌; 1, 9, 4, 7, 12, 20, 
26, 41, 417. 


வரமெனும்‌; 46-- 
வாயெனும்‌; 28, 47. 
உரையெனும்‌; 5, 16, 27. 
மனமெனும்‌; 4. 


காலனாற்றனக்கு; 1, 2, 5, 7, 
16, 40, 41, 45. 
காலனாறனக்கு; 46-- 
காலனாறமக்கு; 41. 
காலனாற்றமக்கு; 8, 4, 41. 


உம்பரானென்றான்‌; 46-- 
உம்பரெய்தினான்‌; 3. 


Il 


111 


IV 


11 


111 


பாட வேறுபாடு 


2521 


புண்ணிடையயிலெனச்‌; 46-- 
புண்ணிடைக்கோலெனச்‌; 45. 
புண்ணுழையயிலெனச்‌; 1, 7, 
19, 15, 17-19, 22, 28, 25, 
26, 28, 29, 40, 41, 45, 47, 


கறங்குபோலவாய்‌; 46-- 

கறங்குபோலவன்‌; 1, 5, 7, 
18, 15, 17-20, 22, 28, 25, 
26, 29, 40, 41, 45, 47, 49. 

கறங்குபோல்பவன்‌ ; 3, 4, 12, 
28. 


விழுந்தனன்‌; 46-- 
வீழ்ந்தனன்‌; 20, 38. 


2522 


சேர்‌ ந்தனன்‌; 46-- 
சேர்ந்தவன்‌; 41. 
சேர்‌ ந்திவன்‌; 20, 41. 


இறையுயிர்த்திலன்‌; 46 

இறையுயிர்த்தனன்‌; 3. 

உருமினை; 46 

உருமுனை; 18, 16, 19, 20, 22, 
29, 25, 27-29, 49. 

உருமுளை; 12. 15. 

உருமெறி; 1-4, 7, 26, 31, 39, 
41, 44, 45, 47, 52, 

உருகினன்‌; 5. 


அரவென; 46-- 
உயிரென; 5, 18, 16, 19, 20, 
22, 27-29, 41. 49. 


உணர்வு; 1-5, 7, 12, 18, 15, 
16, 19, 20, 22, 28, 26-29, 
31, 39-41, 44, 45, 47, 49, 
52. 


உணர்வின்‌; 46 


நீங்கினான்‌; 46 
நீக்கினான்‌; 2, 81, 41. 


உயிர்வர; 46-- 


அயாவுயிர்த்து; 16, 23, 27-29, 
47. 


31, 39, 


11 


808 
அயாவுயிர்த்து; 82, 41,45, 51.. 
52. 


அயர்வுயிர்த்து; 46-- 
உயிர்த்துயிர்த்து; 16, 27. 


பன்முறை; 46-- 
பலமுறை; 5, 27, 49, 


2523 


நாயகனே; 46-- 
நாயகமே; 1, 7, 26. 


த,ந்தாய்தனியறத்தின்‌; 46 
தந்தார்தனித்திறத்தின்‌; 26, 


இறந்தனையே; 46 

இறந்தனையேல்‌; 2, 
றந்தனையோ; 1, 8, க்‌, 7, 
12, 15, 17, 18, 20, 28, 26- 
28, 40, 41, 45, 47, 49. 


ஆருளரே; 46-- 

ஆருளரோ; 1, 2, 4, 5, 7, 12, 
19, 16-20, 22, 28, 25-29, 
91, 39-41, 44, 45, 47, 49 


மற்றென்றான்‌; 46-- 

மெய்யுற்றார்‌; 4, 5, 12, 18, 16- 
20, 22, 25, 27-29, 40, 41, 
45, 49. 


2524 


கோன்பின்றுறையோன்‌; 46- 

தோன்பின்றுறையோர்‌; 12, 
15, 

நேோன்பிற்றுறையோன்‌; 1, 2, 
5, 7, 18, 17-20, 22, 25, 27, 
28, 39-41, 44, 49, 

நோன்பிற்றுறையோர்‌; 8, 4, 
29. 


தோன்பிற்றுறவோர்‌; 26. 
நவைநீங்கநீயியற்றி; 46-- 


நவைநீங்கத்தானியற்றி; 12. 
நவைநீங்கிநீயியற்றி; 5, 27. 


ட நவைநீக்கிநீயியற்றி; 18. 


206 


111 


IV 


1 


0001 


நவைதீர் தவமியற்றி; 41, 

நவையறநின்கண்ணியற்றி; 
1,3,4, 7, 15, 17-19, 22,28, 
2௦, 26, 29, 40, 41, 47. 


எற்பெற்று; 46-- 
எற்பெற்ற; 1, 7, 
25, 40, 41, 47. 
இன்னுயிர்‌; 46-- 
உன்னுயிர்‌; 41, 
நீங்கலோ; 46-- 


நீங்கவோ; 2, 


35, 99-41, 44, 45, 47, 49. 
நீங்கவே; 25, 


கூர்வேலோய்‌; 46-- 
கூர்வேலாய்‌; 44. 


2525 


நல்குரிமை; 46-- 
நல்லுரிமை; 15, 25, 41. 


நன்குரிமை; 1-4, 7, 19, 20, 
26, 28, 81, 39, 41, 44, 49, 


மண்பாரம்‌; 46 


வன்பாரம்‌; 1-5, 7, 12, 18, 20, 


81, 41, 44, 49. 
பொன்னுயிர்க்கும்‌; 46 
பொன்னுரைக்கும்‌; 18. 


தாரோய்‌; 46-- 
தாராய்‌; 22, 25. 


உன்னுயிர்க்கும்‌; 46-- 


உன்னுயிர்க்குக்‌; 17, 18, 27, 


28, 40, 45. 


உலகாள; 46-- 


அரசாள; 1-8, 5, 7, 12, 18, 
17, 18, 20, 22, 28, 25-29, 


31, 39-41. 


மின்னுயிர்க்கும்‌; 46-- 


மின்னுயிர்த்துத்‌; 5, 16-18, 40. 


16-18, 20, 


4, 5, 12, 19, 
16-20, 22, 29, 26, 28, 29, 


11 


111 


அயோத்தியா காண்டம்‌ 


வெள்வேலோய்‌; 46-- 
வெள்வேலாய்‌; 44, 
வெவ்வேலோய்‌; 1, 2, 7, 28, 
26-28, 91, 99, 47. 
வெவ்வேலாய்‌; 41. 


2526 


எம்பரத்தது; 1-5, 7, 12, 18, 
15-20, 23, 26-29, 31, 39, 
41, 44, 45, 

என்பரத்தது; 46 


இந்தியங்கள்‌; 46-- 
இந்தியத்தின்‌; 12. 


தம்பரத்தில்வீழாத்‌; 1, 3,4, 7, 

சா. 

தம்பரத்தில்வீழ்த்தித்‌; 5. 

தம்பரத்தில்வீயத்‌; 27. 

தம்பரத்தின்வீயத்‌; 28. 

தம்பரத்ததாக்கித்‌; 17, 18, 40, 
41, 


தம்பரத்தவாக்கித்‌; 45, 52. 
வம்பரற்றிவீயத்‌; 12. 
வெம்பரத்தவீயத்‌; 49. 
வெம்பரத்தீயாக்கித்‌; 18. 
வெம்பரத்தீவீயத்‌; 44. 
வெம்பரத்தின்வீயத்‌; 16. 
வெம்பருத்திவீயத்‌; 91, 39. 
வெம்பருத்திவீழத்‌; 41. 
வெம்பவத்தின்வீயத்‌; 46-- ' 
வெம்பவத்தில்வீழாத்‌; 41. 
வெம்பவத்தின்வீழாத்‌; 2 
வெம்பவத்தீவீழத்‌; 15, 19, 22, 
25, 29. 


தவமிழைத்தவாறிதுவோ ; 
1-8, 5, 7, 12, 15, 17-20, 
28, 26, 28, 29, 40, 41, 45, 
52. 

தவமிழைத்தவா நீதோ; 4, 47. 

தவம்விளைத்தவா நிதுவோ; 
46— 


சம்பரப்பேர்த்‌; 46 
சம்பரப்போர்த்‌; 28, 39. 


IV 


11 


8001 


IV 


பாட வேறுபாடு 


சதமகற்கன்று; 1, 5, 7, 18, 
15-18, 22, 25-29, 31, 40, 
41, 45, 47, 52. 


சதமகன்றன்‌; 46-- 


அம்பரத்தின்‌; 46-- 

அம்பரத்து; 4, 5, 16, 27. 

அரசளித்த; 46-- 

அரசீ ந்த; 2-5, 18, 16-19, 22, 
28, 25, 26, 28, 29, 40, 41, 
44, 47. 

அரசீந்தாய்‌; 1, 7. 


2527 


வேண்டுந்திறத்தாரும்‌ ; 29, 
25, 26, 29, 41, 45. 
வேண்டுதிறத்தாரும்‌; 46-- 
வேண்டாவரசாட்சி; 46-- 
வேண்டாரரசாட்சி; 19, 22, 29. 
வேண்டாவகைகாட்சிப்‌; 4. 
வேண்டாவகைக்காட்சிப்‌; 3. 
வேண்டவரசாட்சி; 41. 


இடர்கொடுத்த; 46— 
இடரிழைத்த; 41, 
புல்லனேன்‌; 46-- 
புல்லரென; 47. 


முடிவதல்லால்‌; &6-- 
முடிவதலால்‌; 9-5, 29, 44, 49. 
மடிவதல்லால்‌; 45. 
மாயாவுடம்பிது; 46. 
மாயாவுடம்பு; 1, 7, 20. 
மாயவுடம்பிது; 19, 15, 19, 22, 
27, 41. 
யார்முகத்தே; 46 
யார்முகத்தை; 1, 7, 26, 81, 
41, 41. 
நோக்கவோ; 46-- 
நோக்கவே; 1-8, 7, 26, 28, 
35, 47. 


2528 


திருநாடு; 46-- 
திரு நாடும்‌; 20. 


11 


III 


IV 


௨07 


கானடை ந்தேன்‌; 46 
கானடந்தேன்‌; 18. 
தரியாதுகாவலநீ; 46 
தரியாதுகாவலனீ; 47. 
தரியாதுகாவலனே; 91, 
தரியாதுகைவிட்டு; 26. 
தரியாதகாவலநீ; 9, 4, 20, 29, 
28, 39, 44, 49. 
இன்னமிரு ந்தேனான்‌; 46-- 
இன்னுமிரு ந்தேனான்‌; 18, 28. 
இன்னமுயிர்சுமந்து; 41, 
உகந்தே; 46-- 
உகந்தேன்‌; 2, 5, 12, 19, 22, 
29, 26, 29, 31, 39, 41, 44. 
உவந்தே; 40, 45. 
உவந்தேன்‌; 17, 18. 
தெவ்வர்‌; 46-— 
வேந்தர்‌; 28. 
உயிரடை ந்தவொள்வே 
லோய்‌; 46- 
உயிரடைந்தவொள்வேலாய்‌; 
1,4, 7, 85, 44, 
உயிரடைந்தவெவ்வேலோய்‌ ; 


உயிரடைந்தவெவ்வேலாய்‌; 


உயிரடைந்‌ வெள்வேலோய்‌ ; 
12, 17, 18, 25, 28, 29, 40, 
49. 

உயிரடைந்ததோர்வேலோய்‌; 
20. 


உயிரிடைந்தவொள்வே 
லோய்‌; 8. 


2529 
வண்மையும்‌; 1, 8-5, 7, 40, 
45. 
வண்மைஇயும்‌; 46-- 
மானமும்‌; 1, 9-5, 7, 19, 17, 
18, 20, 22, 28, 25-29, 31, 
39, 40, 44, 45, 49. 
மானமுமேல்‌; 46-- 
வானவர்க்கும்‌; 46 
வானவர்க்குப்‌; 49. 


208 


11 


III 


IV 


11 


அயோத்தியா காண்டம்‌ 


பேர்க்ககிலாத்‌; 46— 
போக்ககிலா த்‌; 95 
போக்கலா த்‌; ர டர 
18, 20, 31, 99, 40, 45, 
பேர்க்கல்லாத்‌; 28. 
பேர்க்கொணொாத்‌; 15, 19, 
9, 29. 
போகலாத்‌; 28. 
போர்தோலாத்‌; 1, 8, 7, 
44 


11/6 
22, 


26, 


தேராத; 27. 
தோலாத; 5, 12, 


திண்மையும்‌; 1, 8-5, 7, 40, 
45. 


திண்மைடுயும்‌; 46-- 


செங்கோனெறியும்‌; 46-- 
செங்கோனிறையும்‌; 15 


உண்மையும்‌; 1, 3, 4, 7, 40, 
42. 

உண்மைட௫யும்‌; 46-- 

ஒண்மையும்‌; 5, 16. 

ஏகினையே; 40-- 

ஏகினையோ; 1, 9,4, 7, 12, 17, 
18, 20, 28, 26, 28, 40, 45, 
49, 


தண்மைதகைமதிக்கும்‌; 1, 4, 
7, 40, 45. 
தண்மைதகமதிக்கும்‌; 3. 
தண்மை நகைமதிக்கும்‌; 5. 
தண்மைஇதகைமதிக்கும்‌; 46- 
தண்மைஇதகமதிக்கு; 20. 
க்‌ தவக்‌ 5 $y 
18, 16. 
ஈந்ததனிக்குடையோய்‌; 46 
ஈந்ததனிக்குடையாய்‌; 44, 
Fi கவுடையோய்‌; 81. 
எத்தன மோல்‌. 27. 
ஈயாத்தனிக்குடையோய்‌; 12, 


2530 


போலும்‌; 1, 3, 4, 7, 12, 19, 
15, 17-19, 22, 23, 25, 26, 
29, 40, 41, 45, 417. 

ஓக்கும்‌; 46-- 


111 


IV 


II 


111 


| 


குவவுத்‌; 46 
குலவு; 26. 
குருமணித்‌; 28, 
குவிமணித்‌; 2, 44. 


கோளரியை; 46— 
கொற்றவனை; 1, 8, 7, 26. 


வந்தடைந்த; 17, 18, 40, 41, 
45. 52, 

மற்றுமுள்ள; 19, 15. 

மற்றுள்ள; 46-- 


மாவதிட்டன்‌; 46-- 

மாவசிட்டன்‌; 1-5, 7, 12, 18, 
15, 19, 20, 22, 28, 25, 27- 
29, 31, 39-41, 44, 45, 


2531 
பரத்துவனேயாதியாம்‌; 46 
பரத்துவனேயாகியாப்‌; 1, 4, 


[1 
பரத்துவனேயாதியாய்ப்‌; 3, 
12, 19, 15, 19, 22, 25, 26, 
29, 31, 41, 47. 
பிறப்பறுத்துப்பார்த்துயர்ந்த; 
27. 


பின்னு; 46-- 
பின்னும்‌; 8, 4, 12, 15, 19, 22, 
25, 26, 29, 41, 47. 
ஓரேழின்‌; 46 i 
ஈரேழும்‌; 19, 22, 25, 29. 
மன்னவரும்‌; 46-- 
மன்னவனும்‌; 44, 
மந்திரியரெல்லாரும்‌; 46-- , 
மந்திரியரெல்லோரும்‌; 19, 17, 


18, 25, 40, 45. 
மத்திரிகளெல்லாரும்‌; , 5, 16, 


மந்‌ ர களெல்லோரும்‌; 28. 


தன்னுரிமைச்‌; 46-- 
தன்னுரிய; 41. 
தலைவோருந்தாம்‌; 46-- 
தலைவோருந்தான்‌; 41, 49. 


I 


IV 


11 


பாட வேறுபாடு 


தலைவோரும்வந்து; 12, 18, 
15, 17, 18, 40, 41. 
தலையோருந்தாம்‌; 1-8, 7. 
தலையோருந்தான்‌; 19, 22, 
24, 25, 29. 
தலையோருவந்து; 23. 


2532 


எல்லாரும்‌; 46-- 

எல்லோரும்‌; 12. 

அடைந்து; 1-8, 5, 7, 19, 16- 
19, 22-29, 40, 41, 45, 417, 
52. 

அடைந்தார்‌; 46 


ருந்த; 46- 

க்க 1, 8, 7, 12, 15, 17, 
18, 23, 26, 40, 41, 45, 47, 
49. 


துன்புழக்கும்‌; 46— 
துன்பழிக்கும்‌; 15. 
சுற்றிருக்குமமைதியினிற்றுன்‌ 
புழக்கும்மன்னவனாம்‌; 20. 
சுற்றுமிரு ந்தா வலித்துச்சோர 
வேதுன்புழக்கும்‌; 45. 
தவமுனிவன்‌; 46-- 
ருமுனிவன்‌; 1, 9, கீ, 7, 12, 
15, 20, 29, 24, 26, 41, 49. 


2533 
நல்லறத்துறையும்‌; 46-- 
நல்லறத்தொழிலும்‌; 1-5, 7, 


12, 19, 19, 22, 289, 25-29, 
40, 41, கக, 47, 49, 


இல்லறத்தொழிலும்‌; 20. 

புறத்தொருதுணையிலை; 45, 
51. 

புறத்தொருதுணையிலைப்‌; 46- 

புறத்தொருநிலையிலைப்‌; 1, 8, 
த, 7, 15, 29, 24, 45, 49. 

புறத்தொடுநிலையிலப்‌; 26. 
(14) 


IV 


I 


11 


III 


டா 


20 


பொருந்துமன்னுயிர்க்கு; 46- 
பொருந்துமன்னுயிர்‌; 1, 5, 7, 
13, 17-19, 22, 28, 25, 27- 
29, 40, 41, 417. 
பொருந்தலாவுயிர்‌; 49. 
பொருந்திலாவுயிர்‌; 8, 4, 15.. 
பொருதுமின்னுயிர்‌; 26. 
மறத்தியோ; 46-- 
மறைத்தியோ; 20. 


2534 
உண்மையில்‌; 46-- 
உண்மையிற்‌; 1, 9, சீ, 712, 

19, 17-19, 22, 25, 40.. 
பிறவிகள்‌; 46 
பிறர்களில்‌; 49. 
தண்மையில்வெம்மையில்‌; 46-- 
தண்மையில்வெம்மையைத்‌; 5,. 
16, 27. 
தண்மையின்வெம்மையில்‌; 
20, 31. 
தண்மையிற்றண்மையில்‌; க, 
தழுவினவ்வெனும்‌; 46-- 
தழுவின வெனும்‌; 52, 
தழுவினாரெனும்‌; 1-4, 7, 12, 
19, 15, 17-20, 22-26, 28,, 
29, 31, 39-41, 45, 47, 49. 
தழுவீனானெனும்‌; 5, 16, 27. 


வண்மையைநோக்கியவலிய:;: 
ப்‌ 18, 22, 25, 28, 29, 40,. 

வண்மையைநோக்கியவரிய; 
46— 

வண்மையைநோக்கிடவலிய;. 
1, 9, 7, 26, 47. 

வண்மையைதோக்கிடவரிய; 
4, 19, 

வண்மையைதோக்கிடாவலிய;: 
41, 45, 52. 

வண்மையைதோக்கிலா 
வலிய; 23. 

வணக்கப்‌ நாக்கினவரிய; 


210 


LY: 


11 


111 


வண்மையைதநோக்கியவ்‌ 
வறிய; 41, 
வண்மைதோக்கிடில துவலிய; 
20. 
மண்மயதோக்கியவலிய; 16. 
மண்மயனோக்கியவரிய; 5, 27. 


கண்மையும்‌; 46-- 

கண்மையம்‌; 40, 

கண்மயம்‌; 5, 19, 16-20, 22, 
25-29. 


உளதெனக்‌; 46 


உண்டெனக்‌; 1, 8, 4, 7, 18, | 
கர்‌. 26; | 


17, 18, 20, 
40, 41, 49. 


கருதலாகுமோ; 46 


கருதற்பாலதோ; 1,3, 4, 7, 
12, 18, 17, 18, 20, 29, 24, 
40, 41, 45, 49. 


2535 


பிரிதல்காண்டியால்‌; 46 
பிரிதல்கண்டியால்‌; 2. 


மறுவறு; 46-- 

மறுவரு; 29. 

கற்பினில்‌; 46-- 

கற்பினின்‌; 2, 91. 

சிறப்பின; 12, 16, 27. 

சிறப்பினில்‌; 1, 3,7, 18, 15, 
28, 40, 41, 44, 4௦, 47, 49. 

சிறப்பினிவ்‌; 5, 17, 18, 28, 41. 

சிறப்பினின்‌; 4, 20, 26. 

பிறப்பினில்‌; 41. 

பிறப்பினிவ்‌; 19, 22, 25, 29. 


அறுவதினாயிரமாண்டும்‌; 46- 

றுவ யிரத்தாண்டும்‌; 5, 
“2. பப்லு 20, 25, 27, 29. 

றுபதினாயிரமாண்டும்‌; 40, 
1 45, 47. i 
அறுபதினாயிரத்தாண்டும்‌;41. 

ண்டவன்‌; 46-- 
1, 0 
ஆண்டரசு; 28. 


IV 


II 


III 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


இறுவதுகண்டவற்கு; 46-- 
இறுவதுகண்டதற்கு; 12, 18, 
15, 17, 18, 20, 28, 41, 45. 
இறுவதுகண்டிதற்கு; 41. 
இறுவதுகண்டிவற்கு; 16. 
இரங்கல்வேண்டுமோ; 46-- 
இரங்கவேண்டுமோ; 2, 91. 
இரங்கலாகுமோ; 28. 
ரங்கவொண்ணுமோ; 
18, 40, 41. 


2536 

சிதைவில்செய்கையாய்‌; 1, 7, 

12, 19, 16 26-28, 41, 45, 

47. 
சிதைவில்செய்கையாம்‌; 3. 
சிதைவில்செய்கையர்‌; 5. 
சிதைவில்செய்கையார்‌; 20. 
சிதைவில்செய்கையும்‌; 46-- 
சிதைவின்செய்கையும்‌; 31,39. 


17, 


தாங்கிய; 46-- 

தாங்கினார்‌; 1, 3-5, 7, 12, 18, 
15-20, 22-29, 40, 41, 47. 

மூவர்க்கு; 46 

முதல்வற்கு; 1, 8,4, 7, 12, 15, 
19, 20, 22-26, 29, 47. 

முதல்வர்க்கு; 41. 

ஒருவலை; 46-- 

ஒருபொருள்‌; 41, 

ஒருவரை; 5, 29, 4ம. 

ஒருவரைக்‌; 27. 

கடக்கலாகுமோ; 46-- 

கடக்கவொண்ணுமோ; 1, 7, 
12, 19, 15, 20, 29, 24, 26, 
41, 49. 


2537 


கண்முதற்காட்சிய; 46-- 

கண்முதற்காட்சியாற்; 20. 

கரையினீளத்த; 46-- 

கரையிலாதன; 5, 12, 18, 15- 
19, 22, 28, 25, 28, 40, 41, 
45. 


il 


TI 


IV 


II 


பாட வேறுபாடு 


பொருட்கெலாம்‌; 46 
பொருட்கெல்லாம்‌; 18. 


ஊற்றமாவன; 46-- 

ஊற்றமாயின; 5, 13, 16-19, 
22, 25, 27-29, 40, 41. 

ஊற்றமானவன்‌; 4, 


பூதங்கள்‌; 46-- 
பூதமும்‌; 5, 19, 15-19, 22, 28, 
25, 27-29, 40, 45. 


எண்முதலுயிர்க்குநீ; 46 
எண்முதலுயிர்க்கினி; 1, 2, 4, 
5,7, 12, 16, 19, 20, 22, 23, 
26-29, 41, 45, 47, 49, 
எண்முதலுயிர்க்கெலாம்‌; 18, 
17, 18, 40, 41. 
எண்முதலவற்குநீ; 41. 
எண்முதலிவற்குநீ; 31, 39. 
இரங்கல்‌; &6-- 
இரங்க; 2, 20, 41, கக,45. 
இயம்பல்‌; 23, 49. 
இயம்ப; 11. 8-5, 18 13, 16-19, 
22, 26-29, 40, 41, 45, 
47. 


2538 


நறுநெயிற்; 46-- 
நறுநெய்யிற்‌; 28. 
நெய்யினிற்‌; 41. 
பொருவில்காலமாம்‌; 46-- 
பொருவில்காலமார்‌; 15. 
பொருவுகாலமாம்‌; 138. 


திரியினில்‌; 46-- 
திரியினின்‌; 91. 


விதியென்‌; 46-- 

விதியின்‌; 2, 3. 

விதிதன்‌; 1, &, 5, 7, 18, 15- 
19, 22, 29, 25, 27-29, 31, 
39-41, 44, 45, 47, 49. 

விதித்த; 12. 

தெளியும்‌; 41, 45. 


111 


211 


தீயினில்‌; 46 

சிந்தையில்‌; 4, 5, 18, 15, 16, 
19, 22, 28, 25, 27-29, 44, 
45 49, 

சிந்தையின்‌; 91, 99, 41. 


அவை; 46-- 
இவை; 2, 89, 41, 


அவிவதற்கு; 46-- 

வீவதற்கு; 3, 5, 12, 18, 16- 
20, 22-25, 27, 29, 39-41, 
44, 45, 

வீழ்வதற்கு; 41, 


ஐயம்யாவதோ; 1, 8, 5, 7, 
18, 16, 20, 29, 24, 27, 28, 
41, 47, 49. 

ஐயம்யாவதே; 19, 22, 25, 29, 
45. 


ஐயம்யாவையோ; 12, 

ஐயமில்லையே; 26. 

ஐயமாவதோ; 46 

அழிவுண்டாகுமோ; 17, 18, 
40. 


2539 


உலகத்தினும்‌; 46-- 

உலகத்திலும்‌; 1, 8. 7. 

இடருளே; 5, 18, 16-20, 22, 
25, 27-29, 40, 41, 45, 

இடரிலே; 1, 9, 4, 7, 12, 29, 
26, 41, 44, 49, 

இடரினே; 46-- 


அவ்வுலகத்தினும்‌; 46-- 
அவ்வுலகத்தரும்‌; 5, 18, 16- 
18, 20, 27, 40, 41, 45. 
நரகிலாழ்ந்துதம்‌; 7, 9-5, ர, 
12, 19) 15-19, 22, 25-29, 
. 40, கக்‌, 45, 47, 49. 
நரகினாழ்ந்துதம்‌; 20, 41, 
தரகினாழ்‌ந்துபின்‌; 46 


துய்ப்பன; 46 
அறுப்பன; 12, 41, 49. 


512 


IV 


1 


1101 


எவ்வளவிற்செல; 46-- 

எவ்வளவிற்ரெலும்‌; 41. 

எவ்வளவிற்சொல; 91. 

எவ்வளவில்சில; 1, 7, 26, 47, 
49. 

எவ்வுலகிற்செல; 19, 17, 18, 
ஓர, 40, 41, 45. 

எவ்வுலகிற்செலும்‌; 45. 

எண்ணல்‌; 46 

என்னல்‌; 17, 18, 40, 41, 44, 
45, 

ஆகுமோ; il 2, 4,5, ர்‌, 12, 18, 
15, 19, 20, 22, 28, 25-29, 
91, 34, 39-41, 47, 49, 52. 

ஆகுமே; 46 


2540 


இதுவலது; 46 

ஈதலது; 5, 18, 16, 27, 28. 

உதவிநீ; 46-- 

உதவுநீ; 49. 

எண்டகு; 46 

எண்டகும்‌; 3. 

எண்டரு; 1, 2, 7, 17, 18, 26, 
40. 

எண்டரும்‌; 4, 24, 41, 49. 

எண்டபு; 5, 16, 27, 29. 

குணத்தினாய்‌: 46-- 

குணத்தினான்‌; 19, 22, 29, 41. 

குணத்தனான்‌; 25 

என்றலால்‌; 46 

என்றுதான்‌; 19, 22, 25, 29, 

1 


41. 
ஏவலால்‌; 12, 18, 16, 27. 
புண்டரீ கத்தனிமுதற்கும்‌; 46- 
புண்டரீகத்தனிமுதற்குப்‌; 3, 
12, 20, 31, 39, 49. 
புண்டரீகத்தினான்‌ முகற்கும்‌; 
15. 
புண்டரிகத்தனிமுதற்குப்‌; 4. 
போக்கரு; 46-- 
போக்கரும்‌; 1, 2, *, 5, 7, 12, 
15-20, 29, 25, 26, 29, 39, 
40, 45, 47, 49. 


IV 


11 


111 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


போகரும்‌; 28, 31. 
போதரும்‌; 3. 


விளங்கினான்‌; 46 
மேவீனான்‌; 19, 25, 29, 41. 


2541 


இப்பாடல்‌ 20-ஆம்‌ பிரதியில்‌ 
இல்லை. 


ஐயநீ; 46 
ஜயனி; 99. 


அவற்கு; 46-- 
அவர்க்கு; 40, 45, 
இதனின்‌; 46-- 
இதனில்‌; 1, 5, 7, 26-28. 


ஊங்குண்டோ: 46-— 

மேலுண்டோ; 2, 4, 12, 19. 
28, 25, 29, 31, 39, 41, 44, 
49. 

வேறுண்டோ; 1, 3, 5, 7, 18, 
16-18, 26-28, 40, 41, 45. 


சேந்த; 46-- 

சேர்ந்த; 1, 7, 18, 15, 17, 18, 
29, 39, 40, 44, 47, 49, 

சேர; 26. 

சேர்த்து; 5, 16, 27. 

செய்க; 19, 22, 25, 29, 41. 


கையினால்‌; 46-- 

கைகளால்‌; 1, 8-5, 7,12, 138, 
15-19, 22, 29, 25, 26, 28, 
29, 40, 41, 47, 49. 


ஓங்குதி; 5, 23, 27. 
ஓம்புதி; 15-19, 22, 25, 29, 
40, 41. 


2542 


விண்ணுநீர்‌; 46 

விண்ணினீர்‌; 1-5, 7, 19, 15- 
20, 22, 29, 25, 29, 91, 39, 
41, 45,47... 


UI 


111 


iv 


பாட வேறுபாடு 


விளியும்‌; 46-- 
விரியும்‌; 2. 


யாக்கையை; 46-- 

ஆக்கையை; 16-18, 40, 45, 

வாழ்க்கையை; 41, 

வாட்கையை; 1,3, &, 17, 12, 
25, 26, 47. 


எண்ணிநீ; 46-- 
எண்ணிஆநீர்‌; 2-4, 18, 20, 22- 
25, 28, 81, 99, 44. 
எண்ணின்‌; 40, 45. 
எண்ணினீர்‌; 17, 18. 


அழுங்கு தல்‌; 46 

அழுந்துதல்‌; 2-5, 12, 19, 16- 
18, 20, 22-25, 27-29, 31, 
99, 41, 44, 49. 


இழுதைப்பாலதால்‌; 46-- 
இகழ்கைப்பாலதால்‌; 8. 
இயற்கையாதலால்‌; 20. 


கண்ணினீர்‌; 46-- 

கண்ணுநீர்‌; 12. 

இல்லைபோய்‌; 46-- 

இல்லைப்போய்‌; 2, 5, 99, 41. 

இல்லையால்‌; 1, 8, &, 17, 12, 
17-19, 23, 25, 26, 28, 29, 
40, 41, 417, 49. 


மண்ணுநீர்‌; 46-- 

மண்ணிஆநீர்‌; 1, 3, 5, 7, 26, 29, 
47. 

மண்ணினீர்‌; 4, 18, 15, 20, 
23-25, 39, 41, 49. 


உகுத்திநீமலர்க்கையால்‌; &, 
40, 41, 45, 52. 
உகுத்திதாமரைக்கையால்‌; 
உகுத்தியுன்மலர்க்கையால்‌; 
25, 41. 
குத்திநின்மலர்க்கையால்‌; 1, 
3, 7,12, 17, 18, 20, 29, 24, 
41, 417. 
உகுக்கநின்மலர்க்கையால்‌; 
49. 


அப்‌ 


I1 


111 


IV 


11 


213 


2543 


ஏந்தலை; 46 
ஏந்தலும்‌; 19, 22, 29, 41, 52. 


ஏந்திவேந்தரும்‌; 46-- 

ஏந்தியேந்தரும்‌; 5. 

எய்திவேந்தரும்‌; 3. 

எழுந்து மாண்மலர்ப்‌; 29. 

எழுந்து நான்மறைப்‌; 19, 
41, 52. 


22, 


பொன்றிணிந்தன; 46-- 

பொன்றிணித்தன; 19. 

பொன்றணிந்தன; 20. 

புனிதனோடும்‌; 46 

புனிதரோடும்‌; 1. 8, 4, IT, 
22, 26, 29, 47. 


19, 


சென்றனர்‌; 46-- 
சென்றனன்‌; 19, 29, 41. 
சென்றுரை; 3. 


செறிதிரைப்‌; 46-- 
திரைசெறி; 41. 


புனலிற்செய்கென; 46-- 
புனலிற்செல்கென; 19, 2௯, 
29. 


புனலிற்செய்தனன்‌; 3. 
புனலுட்செய்கென; 5, 16,27. 


நின்றனர்‌; 46-- 

நின்றனன்‌; 1-5, 7, 12, 17- 
19, 25-29, 31, 39-41, 45, 
47. 


2544 


புனலினில்‌; 46-- 

புனலிடை; 1, 3, 4, 7, 12, 18 
16-20, 29, 24, 26-29, 40, 
41, 44, 47, 49, 52. 


முழுகிப்‌; 46 
மூழ்கிப்‌; 5, 18, 16-18, 25, 28. 
நோக்கிப்‌; 49. 


நன்மறையவன்‌; 46-- 
நான்மறையவன்‌; 28. 


214 


111 


IV 


1 


அயோத்தியா 


முக்கையினீர்விதி; 46 
முக்கைநன்னிீர்விதி; 1, 3-5, 
7, 15, 19, 22-26, 29, 39, 
41, 47, 49. 
முக்கைநீர்விதியது; 12, 18, 
17, 18, 20, 40, 41, 45. 
முக்கைநீர்மறைவிதி; 16. 
முறையின்‌ ந்தனன்‌; 46-- 
முறையினி த்தனன்‌; 26. 


உணர்வு; 46-- 

உணர்வை; 5, 12, 18, 15, 29, 
27, 28, 41, 45. 

உணவு; 19. 22, 29. 

உணவை; 16-18, 40. 

நல்குவான்‌; 46 

நல்கினான்‌; 23. 

நண்ணுவான்‌; 1, 9, 4, i119, 
22, 26, 29, 41, 47, 49. 

நண்ணினான்‌; 24. 


2545 


ஆனவன்பிறவுள ; 46-- 

ஆனவன்செய்கடன்‌; 1, 3-5, 
7, 12, 18, 16-20, 22-26, 
28, 29, 40, 41, 44, 45, 47, 
49. 

யாவுமா ற்றிப்பின்‌; 46 

யாவுமாற்றினான்‌; 41. 

பிறவுமாற்றிப்பின்‌; 3, 4, 12, 
13, 17, 18, 20, 24, 40, 41, 
க்க, 45. 

பிறவுமாற்றினன்‌; 5, 16, 28, 
27 


பிறவுமாற்றின; 49. 
பிறருமாற்றினான்‌; 19, 22, 25, 
29 


பிறவுமாற்றிய; 28. 
முறையினாற்றிப்பின்‌; 1, 7, 26, 
47. 


மானமந்திரத்தவர்மன்னர்‌; 


மானமந்திரித்தவர்மன்னர்‌; 
28 


மானமந்திரத்த லைமன்னர்‌; 
24. 


காண்டம்‌ 


111 


IV 


11 


IV 


மானவன்மந்திரத்தலைவர்‌; 5, 
18, 16, 20.27, 28, 41. 

மானவன்ம ந்திரித்தலைவர்‌; 17, 
18, 40. 

மாதவர்‌; 46-- 

மன்னவர்‌; 5, 18, 16-18, 20, 
27, 28, 40, 41. 


சுற்றவேகினன்‌; 46-- 
கூற்றவேகினான்‌; 5, 19, 22, 
2, 29. 


இருந்தவச்சாலை; 46-- 
இருந்தநற்சாலை; 5, 16-18, 
27, 28, 40, 41. 


2546 


எய்‌ தியவேலையில்‌; 46-- 

எய்தியவேல்வையில்‌; 12, 417. 

எய்தியவெல்லையில்‌; 1, 4, 7, 
20. 


தமியளெய்திய; 46-- 

தமியளே ந்திய; 26. 

தமியனெய்திய; 41. 

தமியனெய்தியத்‌; 2, 4, 28, 
24, 27, 31, 39. 


நோக்கினன்‌; 46-- 
நோக்கியச்‌; 1, 4) 5, 7, 12, 
16-20, 22, 28, 25-29, 40, 
41, 45, 417, 49. 
நோக்கினான்‌; 46-- 
நோக்கினன்‌; 34. 


ஐயனப்‌; 46-- 
ஐயனிற்; 13, 28. 


2547 


தொடர்தர; 46-— 

தொடர்ந்தன; 15. 

தொடர்‌ ந்தெழ; 1, 3-5, 7, 12, 
18, 16-20, 29, 25-29, 40, 
41, 45, 47, 49. 

விம்மிவிம்மிநீர்‌; 1-5, 7, 12, 
18, 15-20, 23, 25-29, 31, 
99-41, 44, 45, 47, 52. 


II 


111 


IV 


பாட வேறுபாடு 


விம்மல்விம்மநீர்‌; 46 
விம்மிவிம்முநீர்‌; 49. 
விம்மவிம்மிநீர்‌; 41. 


உந்திய; 46-- 
உந்தின; 9-5, 29, 25, 28, 40, 
49. 


உந்தினன்‌; 1, 7, 12, 16-19, 
26, 29, 41, 47. 


நிரந்தரமூற்றுமாற்றில; 46 

நிரந்தரமூற்றுமாற்றல; 41, 

நிரந்தரமூற்றுமற்றில; 28. 

நிரத்தரமூற்றுமாறில; 17, 18, 
40, 41, 49. 

தித்தா மலி றின மு 31, 


நிரந்தரமுற்றுமாறிலா; 12,15, 
திரந்தரமுற்றுமாற்றில; 1, 7, 
238. 


திரத்தரமுற்றுமாற்றிலன்‌; 2. 
திரந்தரமுற்றுமாற்றினன்‌ ;89. 
திரந்தரமுற்றிவற்றின; 5, 27. 
திரந்தரமூற்றிவற்றின; 16. 
நிரந்தரமூற்றுவற்றில; 25, 41. 
கிரந்தரமூற்றுவற்றின; 44. 
திரந்தன வூற்றுவற்றில; 19, 


சிந்திய; 46 
சிந்தின; 5, 18, 16, 19, 22, 
25, 27-29, 41. 


குரிசிலச்‌; 46-- 

குருதியச்‌; 5, 91, 39, 44. 

குருதியைச்‌; 19, 16-20, 22, 
29, 25, 27-29, 40, 41, 45. 


சேந்த; 46-- 
சேர்ந்த; 1, 2, 7, 18, 17, 18, 
- 28, 26, 27, 40, 47. 


இந்தியங்களில்‌; 46 

இந்தியங்களின்‌; 12, 28, 25, 
31, 39, 

கடலுண்டு; 46-- 

கடலும்‌; 28. 


Il 


IV 


Il 


111 


215 


2548 


தடக்கையால்‌; 46 
தடக்கையின்‌; 17, 18, 40. 
தடங்கையால்‌; 44, 
கரத்தினால்‌; 18, 41, 


பிரிவினால்‌; 1, 3-5, 7, 12, 15- 
20, 28-26, 28, 29, 40, 41, 
45, 47, 49, 52, 

பிரிவினில்‌; 46 

துஞ்சினான்‌; 1-5, 7, 12, 15- 
20, 23-29, 31, 39-41, 44, 
4௦, 47, 49, 52. 

இறந்திட்டான்‌; 46 

2549 

நெஞ்சினாள்‌; 46 

நெஞ்சினள்‌; 1, 8, 4,7, 15, 
17, 18, 23, 24, 26, 28, 31, 
40, 41, 45, 47, 49. 

துளங்கினாடுணைக்‌; 46-- 

துளங்கிமைத்துணைக்‌; 41, 

ஏங்கினாடுணைக்‌; 15, 27. 

நோக்கினாடுணைக்‌; 20. 


கடனெடும்‌; 46-- 
கயனெடும்‌; 2, 5, 19, 16, 19, 
22, 25, 27-29, 91, 99, 41. 
நெடுங்கடல்‌; 17, 18, 40, 41, 

45 


நெடுங்கயல்‌; 1, 9, 4, 7, 12, 
15, 20, 29, 24, 26, 41, 44, 
47, 49. 

மண்ணெனும்‌; 46-- 

மண்ணெடும்‌; 17, 18, 40. 

செவிலி; 46-- 

செல்வி; 17, 18, 20, 28, 40, 
41, 45. 

கையினாள்‌; 46-- 

கையினள்‌; 1, 3-5, 7, 12, 18, 
16-20, 28, 26-29, 91, 39, 
40, 47, 49. 


கிளவியாற்‌; 46 
கிளவியிற்‌; 9. 


211 


IV 


11 


111 


47 


அயோத்தியா காண்டம்‌ 


2550 


கணவன்‌; 460-- 
கண்ணன்‌; 17, 18, 40. 


துஞ்சினன்‌; 46. 

துஞ்சினான்‌; 5, 12, 19, 17-20, 
22, 23, 25, 27, 29, 41. 

என்ற; 46 

என்னும்‌; 1, 9, 4, 7, 15, 19, 
20, 22-26, 29, 41, 47, 49. 


துயர்க்கடல்‌; 46 
துயர்க்கடற்கு; 13, 17, 18, 26, 
28, 40. 


2551 


ஏந்தினர்‌; 46 
ஏந்தினார்‌; 29. 


முனிவர்தம்‌; 46 

முனிவரர்‌; 12, 15, 
முனைவர்தம்‌; 5, 18, 16-18, 28. 
பன்னியர்‌; 46-- 

பன்னிமார்‌; 28. 


ஆட்டினர்‌; 46-- 

ஆட்டினார்‌; 17, 18, 40, 41, 45, 

ஆடியாள்‌; 49, 

துயரநீக்கினர்‌; 46-- 

துயரநீக்கினார்‌; 17, 18, 40, 41, 
45 


துயரம்தீர்த்தனர்‌; 20. 
துயரினீக்கினார்‌; 49. 


சேர்த்தினர்‌; 46-- 

சேர்த்தினார்‌; 5, 18, 17, 18, 29, 
27, 40, 45, 49. 

சார்த்தினார்‌; 41. 

நவையுணீங்கினார்‌; 46-- 

நவையு நீக்கினார்‌; 91. 

நவையுநீங்கினார்‌; 2, 20, 99, 
41, 45. 

நவையினிீங்கினார்‌; 1, 8, 7, 12, 
18, 17, 18, 26, 40, 41, 45, 
47. 

.நகையுணீங்கினார்‌; 49. 


11 


III 


IV 


நவைகணீங்கினார்‌; 19, 25, 29. 
நவைக்கணிங்கினார்‌; 22. 


2552 


தரு ந்தெரியலச்‌; 46 

தருதெரியலச்‌; 4, 13, 20, 25- 
29, 47. 

தகுதெரியலச்‌; 1, 8, 5, 7, 16- த 
19, 29, 40. 


செம்மனால்வரை; 46... 
செம்மலைவரை; 4. 

செம்மை நால்வரை; 8. 
செல்வர்‌ நால்வரை; 18. 


ஈன்றவர்மூவரோடு; 46 

ஈன்‌ றவம்மூவரோடு; 19, 22, 
29, 41. 

ஈன்‌ றவர்தம்மொடும்‌; 49. 


இருமைநோக்குறும்‌; 46 

இருமைதநோக்குறு; 1, 8 5, 7, 
26, 28, 47. 

இனிமைநோக்குறும்‌; 16. 


குழாத்தொடும்‌; 46-- 
குழாத்தொடு; 1, 8, 4, 7, 18, 
26, 40, 45, 47, 49, 


நோக்கிய; 18, 41, 45, 52. 
நோக்குறும்‌; 46— 
நோக்குறு; 1, 3, 4, 7, 26, 417. 


சுமந்திரன்‌; 46-- 
சுமந்தரன்‌; 26. 
தோன்றினான்‌; 46 
சொல்லுவான்‌; 41, 45. 


2553 


இயம்புவீரெனா; 46 

இயம்புவீரென; 17, 18, 40, 
45, 49. 

இயம்புதீரெனா; 44. 

இயம்புநீரெனா; 1, 2, 5, 7, 12, 
13, 16, 27, 28, 81, 39. 


இயம்புநீரென; 3, 4, 15, 19, 


20, 22-26, 29, 41, 47. 


11 


41 


IV 


| 


பாட வேறுபாடு 


சேவடிச்‌; 1, 7, 18, 17-20, 28, | 


25, 27-29, 40, 41, 45, 
சேவடி; 46 
சேயடிச்‌; 16. 


சிந்திநின்றனன்‌; 46 

சிந்தினான்மிகச்‌; 12, 

சிந்தினான்‌ றன; 16. 

சிந்தநின்றனன்‌; 17, 18, 26, 
40, 41, 45. 

சேந்த; 46 

சேர்ந்த; 16, 26, 27, 29. 

கண்ண நீர்‌; 46 

கண்ணினீர்‌; 3-5, 12, 18, 16- 
20, 22, 23, 25-29, 91, 99- 
41, 45, 47, 49. 


முத்தை நான்முகத்தவற்கும்‌; 


முந்தை நான்முகத்தவர்க்கும்‌ ; | 


19, 17, 18. 
முந்தைமாதவத்தவற்கும்‌; 8. 


முந்தநான்முகத்தவற்கும்‌;26. | 


2554 


தலைப்பெய்து; 46 
தலைப்பெய்த; 19, 29. 


தாந்தழீஇ; 46-- 
தாழ்ந்தெழீஇ; 2 
தான்றழீ இ; 28, 
காமும்வீழ்ந்து; 18, 41. 
தாரின்வீழ்ந்து; 19, 29. 
பாரின்வீழ்ந்து; 16. 


ஓய்விறுன்பினால்‌; 18, 17, 18, 
23, 24, 40, 41, 45, 49. 


ஓய்விறுன்‌ பினார்‌: 2, 4, 19, 22, 


26, 28, 29, 47. 


.ஓய்வில்துன்‌ பினர்‌; 20. 
ஓய்வில்துன்பினோர்‌; 3 


ஓய்விலன்‌ பினால்‌; 46 
ஓய்விலன்பினார்‌; 25, 
ஏயவன்பினார்‌; 27. 
ஏஏயுமன்பினார்‌; 16. 
அயுமன்பீனால்‌; 12. 


| 
| 


217 


உரறலோங்கினார்‌; 46 
உரறலேங்கினார்‌; 41, 
உரறலேற்றியே; 41. 
ன்‌! எற, 15. 
உரறியேங்கினார்‌; 2, 20, 25, 
உரற்றியேங்கினார்‌; ட்‌ 9, Ale 
26, 28, 41, 47. 
உதறியேங்கினார்‌; 19, 22, 29. 
உலறியேங்கினார்‌; 18, 17, 18, 
91, 39-41, 44, 45, 
அரற்றியேங்கினார்‌; 5, 12, 24, 
27, 49 


அலறியேங்கினார்‌; 16, 28. 


அணங்கனார்களும்‌; 46-- 
அணங்கன்னார்களும்‌; 24. 
அணங்கினார்களும்‌; 20, 29. 


தீயில்‌; 46-- 

தீயின்‌; 1-5, 7, 12, 16-20,29, 
24, 26-29, 31, 39, 41, 47, 
49, 


வீழ்ந்துதீமெழுகிற்றேம்‌ 
பினார்‌; 2, 4, 5, 28, 27, 81, 
39, 41, 45, 51, 52, 


வீழ்த ்‌ துதீமெழுகிறேம்பினார்‌; 


வழ்த்துகீர்மெழுகற்றேம 
பினார்‌; 28. 

வீழ்த்‌துழிமெழுகிற்றேம்பினார்‌; 
19, 20, 29. 

வீழ்ந்‌ துகுமெழுகிற்றேம்‌ 
பினார்‌; 16, 

வீழ்‌ ந்தசெம்மெழுகிற்றேம்‌ 
பினார்‌; 8, 26, 47. 

வீழ்‌ ந்தனமெழுகிற்றேம்பினார்‌; 
40, 41, 

வீழ்ந்ததீமெழுகிற்றேம்‌ பினார்‌; 
49. 


வீழ்‌ ந்திடுமெழுகிற்றேம்பினார்‌; 
12. 


_2555 
பின்னவ்‌; 46-- 
பின்ன; 1, 2, 7, 19, 44, 47. 
பின்னர்‌; 8-5, 12, 17, 18, 28, 
40, 41, 45, 52. 


210 


11 


111 


IV 


11 


அயோத்தியா காண்டம்‌ 


பின்னும்‌; 49. 
பின்னை; 15, 16, 19, 22-25, 
27, 29, 41. 


பெற்றியப்‌; 46 
பெற்றிய; 8. 
பெற்றியார்‌; 20. 


பொன்னனார்களும்‌; 46-- 
பொன்னினார்களும்‌; 19, 25. 


தொடர்‌ ந்துபுல்லினார்‌; 46-- 

தொடர்‌ ந்துசுற்றினார்‌; 1, 3, 4, 
7, 26, 47, 49. | 

தழுவிச்‌ சுற்றினார்‌; 20. 


இழிந்தழுற்துவார்‌; &0-- 


இழித்தழுங்கினார்‌; உ 16,27, 
28, 45. | 


இழிந்தழுங்குவார்‌; 41. 
இழிந்திரங்குவார்‌; 15, 28, 41. | 
இழிந்திரங்கினார்‌; 19, 22, 25, | 


இழிந்துமுந்துவார்‌; 24, 26. 
இடைந்தழுங்குவார்‌; 17, 18, 
40. | 
இடைந்தழுந்துவார்‌; 41. 
2556 


வீரரும்‌; 46 | 
வீரனும்‌; 25. 


திருநன்மா நகர்‌: 46 

திருநன்மாணகர்‌; 12. | 

திருவின்மா நகர்‌; 15, 20, 41, 
45. 


| 


திருவன்னார்களும்‌; 45. 


மானைமாந்தரும்‌; 46-- | 

மானமாந்தரும்‌; 2, 5, 12, 18, | 
15-18, 20, 31, 34, 39-41, | 
44, 4௦, 49. 

மானமாதரும்‌; 1, 9, 7; 19,22, 
28, 26-29, 47. 

மானமைந்தரும்‌; 4. 


மற்றுளோர்களும்‌; 46-- 
மாறுளோர்களும்‌; 29. 


இர! 


(11 பிறரும்யாவரும்‌; 46-- 


IV 


III 


111 


பிறருமியாவரும்‌; 5, 
பிறர்கள்யாவரும்‌; 24. 


குறையும்‌; 46-- 
குழையும்‌; 19, 22, 25, 29. 
சிந்தையார்‌; 46-- 
சிந்தையால்‌; 20. 


2557 


படஞ்செய்‌; 46-- 
படஞ்செய்ந்‌; 41. 


தொல்குலத்து; 46-- 

தங்குலத்து; 17-19, 22, 2, 
29, 40, 41. 

தன்குலத்து; 15, 45. 

நங்குலத்து; 5, 18, 28. 


தேரினான்‌; 46 
தோளினான்‌; 44. 


கடம்‌; 46-- 
கடன்‌; 1-4, 7, 12, 15, 27, 28, 
81, 99, 41, 47. 


2558 
தீர்ந்தபின்னர சவேலையும்‌; 
46— 
தீர்ந்தபினரசவேலையும்‌; 5, 
51. 


தீர்‌ந்தபின்னரசர்வேலையும்‌; 
18, 20, 26, 28, 29, 41. 


சுற்றமும்‌; 46-- 
சுற்றுறத்‌; 5, 12, 16, 20, 26- 
28, 45. 


தன்றுணைத்திருத்‌; 46 

தன்றுணைத்தனித்‌; 1, 8, 4, 7, 
15, 28, 26, 41, 47, 49. 

தன்றிருத்துணைத்‌; 20. 

தம்பிமார்களும்‌; 46-- 

தம்பிமாரொடும்‌; 1, 3, 4, 7, 
13, 15, 17, 18, 23-26, 40, 
41, 45, 41. 


III 


IV 


III 


IV 


பாட வேறுபாடு 


2559 | 


விரதவேடநீ; 46 
விரதம்வேட நீ; 89, 47. 


வேண்டுவான்‌; 46-- 

வேண்டுவாய்‌; 5, 21, 81, 89, 

வேண்டினாம்‌; 41. 

மேவினாய்‌; 38, 4, 26, 41, 45, 
47. 


பர தகூறெனாப்‌; 46-- 

பரதகூறெனப்‌; 5, 12, 15, 17- 
19, 22, 29, 25, 28, 29, 81, 
41, 50. 

பரதன்‌ கூறெனாப்‌; 1, 8,4, 7, 
20, 47,4 9. 

பரதன்கூறெனப்‌; 18, 27. 


பரிந்து; 46 
பணிந்து; 39, 41, | 


கூறினான்‌; 46-- 
கூறுவான்‌; 18, 39. 
2560 


பதைத்து; 46-— 
பதத்து; 4. 

நின்று; 46-- | 
நின்ற; 12, 20, 25-27, 41, 49. 


யாவரே; 46-- 
யாவரோர்‌; 4, | 


அறத்துளோரதிற்‌; 16-18, | 
40, 41, 45, 52 | 
அறத்துளோரதற்‌; 1-4, 7, 


12, 19, 24, 26-28, 39, 47, | 
49. 
அறத்துளோரதர்‌; 46-- 
அறத்துளோரதர்ப்‌; 91, 51. 
அறத்துளாரதைப்‌; 15, 19, . 
22, 23, 25, 29, 41, 45. | 
அறத்துளோர்திறம்‌; 5 
பின்றுவாய்கொலாம்‌; 46-- 
பின்றுவாய்கொலோ; 19, 22, 
25, 29. 
பின்றுவார்கொலாம்‌; 28, 45. 


101 


117 


219 


என்னப்பேசுவான்‌; 46 
என்னப்பேசினான்‌; 19, 22,25, 
29. 


என்றுபேசுவான்‌; 45, 


2561 


மனக்கொன்றாதன; 46 
மனக்கொன்றாதவள்‌; 18, 15, 
9. 


மனைக்கொன்றாதவள்‌; 1, 8, 4, 
7, 17-19, 22-26, 28, 29, 
40, 41, 45, 

மனைக்கொன்றாதவன்‌; 47. 

வரச்‌ தினின்னையும்‌; 46-- 

வரத்து நின்னையும்‌; 1, 8, 4, 7, 
15, 19, 22, 28, 25, 26, 28, 
29, 31. 39, 41, 47, 49. 

வனத்தினின்னையும்‌; 45. 

வனத்துநின்னையும்‌; 44, 

நினைத்துநின்னையும்‌; 5, 27. 

நினை ந்துமண்ணையும்‌; 45. 

விளைத்துநின்னையும்‌; 20. 

இழைத்துவல்லையில்‌; 12, 

இழைத்துவாய்மையால்‌; 16. 


நினக்கொன்றா நிலை; 46-- 

நினக்கொன்றாதன; 5, 12, 16,. 
20, 27. 

நினக்கொன்றாவகை; 18. 

'நினைக்கொன்றாநிலம்‌; 26 

நினைக்கொன்றாநிலை; 19, 22, 

, 28. 

நிறுவி; 46-- 

திறுத்த; 8. 

நிறுத்தி; 5, 4, 5, 7,12, 18, 
15, 19, 22, 29, 26-29, 31, 
99, 41, 44, 49. 

நிறுத்தும்‌; 25, 47. 

தனைக்கொன்றாடரும்‌; 1, 2, 4, 
5, 7, 18, 17-20, 22, 25,27- 
29, 31, 39-41, 47, 49. 

தனக்கொன்றாடரும்‌; 46-— 

தனைக்கொன்றாளரும்‌; 3. 

தனையனாதலால்‌; 46-— 

தனயனாதலால்‌; 41, 

தனை யனாதலின்‌; 4. 


220 


அயோத்தியா காண்டம்‌ 


தனயனாதலின்‌; 41. 


IV 


11 


111 


IV 


11 


புதல்வனாதலால்‌; 49. 
மகனையாதலால்‌; 20. 


எனக்கொன்றா; 46 
எனக்கன்றே; 4, 28, 41, 47. 


இ! 


எனக்கன்றோ; 1-8, 5, [A 122 1 


19, 15, 16, 19, 20, 22, 24, 
26-29, 91, 39, 41, 44, 45, 
49. 


அடுப்பதெண்ணினால்‌; 46-- 
அடுப்பதெண்ணினாய்‌; 47. 
பெறுவதெண்ணிலால்‌; 20. 


2562 


நோவதாக; 46 
மேநாவதாக்கி; 1, 7, 26, 417. 


உலகை; 46 
உலகம்‌; 8. 


பாவியேன்‌; 46-- 
பாவியே; 8 


IV 


பாவியான்‌; 18, 17, 18, 40, | 11 


41. 


சாவதோர்கிலேன்‌; 46-- 
சாவநேர்கிலேன்‌; 5. 


செய்வேனலேன்‌; 46-- 

செய்தேனலேன்‌; 2. 

யாவனாகி; 46-- 

யாவனாக; 18, 15, 17-19, 22, 
28, 29, 40, 41. 

யாவதாக; 45, 49, 


பழிநின்றேறுவேன்‌; 46 
பத்து அய்‌ 18, 28, 


பல்‌ 4. 
பழிநன்றேறுவேன்‌; 25. 


2563 
நிறையின்‌; 46-- 
நிறையும்‌; 4, 25. 


பொறையின்‌; 46-- 
பொறையும்‌; 4, 29, 25. 


111 
| 


11117 


பொங்கருள்‌; 46-- 
பொங்கிருள்‌; 29, 49, 


துறையின்‌; 46-- 
துறையும்‌; 4, 25, 26. 
முறையின்‌; 46-- 
முறையும்‌; 4. 
அரசின்முந்துமோ; 46-- 
அரசின்முந்துமே; 20. 
அரசுமுந்துமோ; 5, 17, 18 
27, 28, 91, 40, 41, 45, 49. 
அரசுமுந்துமே; 38. 
2564 
பிறந்துநீயுடைப்‌; 46 
பிறந்துநின்னுடைப்‌; 12, 
பிறந்தநீருடைப்‌; 27. 
பிறந்தநீயுடைப்‌; 26. 
தொல்லறம்‌; 18, 15, 17-20, 
28, 25, 27, 29, 40, 41, 45. 
தொல்பதம்‌; 46-- 


துறந்து; 1-5, 7, 12, 19, 16, 
19, 20, 22, 26-31, 39, 41, 
45, 47, 49, 50. 

துறந்த; 46 

இறந்து; 15. 

என்றால்‌; 46-- 

எனின்‌; 1, 8, 4, 7, 12, 26, 28, 
47. 


நீ தியில்‌; 46 
நீதியைத்‌; 1, 4, 7, 22, 47. 


திறம்பிவாளிற்கொன்று; 46-- 

திறம்பல்வாளிற்கொன்று; 1, 
4, 7, கீர. 

திறம்பிவாளிற்கோன்‌; 25. 


49. 


திறம்புவாளிற்கொன்று; 12, 
13, 17-19, 22, 41. 
திறம்புவானிற்கொன்று; 5, 


15, 29, 27, 40. 
திறம்பவாளிற்கொன்று; 28. 


தின்றானென; 15, 17-19, 22, 
28, 25, 27, 29, 40, 41, 45, 
49. 

தின்றாலென; 46-- 


111 


IV 


111 


பாட வேறுபாடு 


தின்றாளென ; 18. 
தின்றாயென; 41. 
அரசதாள்வெனோ; 46-- 
அரசையாள்வெனோ; 41. 
யானஃதாள்வெனோ; 45. 
யானதாள்வதோ; 20. 
யானரசாள்வெனோ; 7. 
யானதாள்வெனா; 1, 4, 5, 12, 
13, 15-19, 22, 29, 26-29, 
40, 41, 47, 49. 


2565 


அன்பினால்‌; 46-- 

அன்பினான்‌; 189, 

வகையில்‌; 46-- 

வகையும்‌; 1-5, 7, 12, 19, 20, 
22-29, 91, 39, 41, 44, 417. 


அரசுவெளவ; 46-- 
அரசுவவ்வ; 41, 45, 51. 
அரசுவவ்வி; 27. 
அரசுவென்று; 40. 
அரசும்வெளவ; 20, 44. 
அரசும்வெளவி; 24. 


பகைவனே; 46-- 
பகையனே; 2. 


இறவுபார்க்கின்றேன்‌; 46-— 
இறவுபார்த்துயான்‌; 19, 22, 
9; 
இறவுபார்த்தியான்‌; 41, 
இறவும்பார்க்கின்றேன்‌; 11 7/6 
18. 
பிறவும்பார்க்கின்றேன்‌; 3, 15. 
மிகைவுபார்க்கிலே; 45, 
அதுவும்பார்க்கின்றேன்‌; 4, 
2566 
தீமையுமுலகு; 46-- 
தீமைமூவுலகு; 18, 20. 


தாய்செய்‌; 46-- 
தரைசெய்‌; 5, 20, 27. 


நீங்கமீண்டு; 46-- 
நீங்கநோன்பு; 12. 


7 


IV 


[ம 


III 


Iv 


221 


தீரமீண்டு; 19, 22, 25, 28, 29, 
41, 
தீரவீண்டு; 5, 16, 20, 27. 


அரசுசெய்கெனாச்‌; 46-- 

அரசுசெய்கெனச்‌; 2-5, 15, 
16, 19, 20, 22-25, 27, 28, 
41, 44, 49, 

இயற்றுவன்னெனச்‌; 12. 


யாவதும்‌; 46-- 
செய்வதும்‌; 27. 


கூறினான்‌; 46-- 
செப்பினான்‌; 19, 25, 29. 


2567 


வாசகத்துணிவு; 46-- 

வாசகத்துணிபு; 91, 39. 

வாசகந்துணிவு; 2, 9, 5, 15, 
16, 20, 23, 26-29, 44, 49. 


இற்றதோவிவன்‌; 46 
இற்றதோவவன்‌; 99. 
இற்றவோவினை; 41. 
மனமென்றெண்ணுவான்‌; 
46— 
மனமென்றுன்னுவான்‌; த்‌, 


அறிவென்றெண்ணுவான்‌; 
19, 25, 29, 41. 


வீரயான்‌; 46-- 

வீரநான்‌; 1, 4, 7, 15, 17, 18, 
24, 40, 41, 45, 49. 

வீரனான்‌; 26, 47. 

கேளெனா; 46-- 

கேளென; 15, 17, 18, 24, 40. 


முற்றநோக்கினான்‌; 46-- 
முற்றுநோக்கினான்‌; 3, 28, 41, 
49. 


. மேயினான்‌; 46-- 
மேற்கொண்டான்‌; 16, 27. 


222 


Il 


111 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


2568 


முறையும்வாய்மையும்‌; 46-- 

முறையும்வாய்மையின்‌; 2, 81, 
99, 41. 

முறையின்வாய்மையும்‌; 1, 8, 
4, 7, 20, 26, 41, 44, 47, 
49. 


முயலுநீதியும்‌; 46 
முயலுத்தூய்மையும்‌; 1-4, 7, 
26, 28, 47. 
முயல்வநீதியும்‌; 5, 16, 27. 
முயல்வின்‌ நீதியும்‌; 20. 


மேன்மையோடு; 46-- 
மெய்மையோடு; 28, 41. 


அறனுமாதியாம்‌; 46 
அறனுதீதியாம்‌; 2. 
அறனுஞானமும்‌; 15, 41. 
அறனும்வேள்வியும்‌; 44. 
அறனுமாதியார்‌; 51. 
அறமுநிதியும்‌ 3, &; 7, 18, 26, 
, 47, 49. 
அறையுநீதியும்‌; 23. 
அறமுமாதியாம்‌; 17, 18, 40, 
41, 45. 


துறையுள்யாவையும்‌; 20. 
துறையும்யாவையும்‌; 19, 22, 
25, 29, 41. 


நூல்விடா; 46— 
நூல்விடாது; 12, 18, 19, 20, 
22, 25, 29, 41. 


இலை றவரேவலால்‌; 46 
இை றவனேவலால்‌; 16. 
இறைவவேவலால்‌; 25. 


யைவகாண்டியால்‌; 15, 17, 

18, 94, 40, 45, 52, 
இயைவகாணையா; 46— 
இயைவதானையா; 2, 5, 19, 

22, 25, 29. 
இயைவதாமையா, 24. 
இயைவதாணையால்‌; 27, 28. 


111 


Il 


111 


IV 


2569 


இப்பாடல்‌ 27-ஆம்‌ பிரதியில்‌ 


பழுதின்ஞானமும்‌; 46-- 

உலகின்ஞானமும்‌; 49. 

பகருஞானமும்‌; 1, 9, 4, 7, 15, 
26, 417. 


வினையின்‌ மேன்மையும்‌; 46-- 

வினையுமேன்மையும்‌; 8, 4, 
15, 29, 25, 26, 29, 41, 44, 
49. 

வினையுமெய்மையும்‌; 12. 

விளையுமேன்மையும்‌; 1, 7, 47. 

விளைவுமேன்மையும்‌; 24, 


தொழற்குரிய; 46-- 
தொழிற்குரிய; 1-4, 7, 26, 49. 


2570 


அந்தநல்‌; 46-- 

அந்தமில்‌; 1-5, 7, 18, 16, 19, 
20, 22-27, 29, 91, 39-41, 
44, 47, 49. 


குரவராரெனச்‌; 46-- 
குரவராரெனிற்‌; 15, 19, 22, 
24, 25, 29, 41. 
குரவர்யாரெனிற்‌; 28. 
குரவராமெனச்‌; 20. 


தேர்வுறத்‌; 46 
நேர்வுறத்‌; 4, 5, 12, 15, 16, 
19, 22, 25, 27, 29, 41. 


நோக்கினால்‌; 46-- 

நோக்கினார்‌; 26. 

எண்ணினால்‌; 19, 22, 25, 29, 
41. 


இவர்கடாமலால்‌; 46-— 
இவர்கடாமவர்‌; 27. 
அவர்கடாமலால்‌; 26. 


கூறவேறெவரும்‌; 46-- 
கூறவேதெய்வம்‌; 1, 8, 7, 47. 
கூறவேறையம்‌; 4. 


11 


111 


IV 


பாட வேறுபாடு 


கூறவேறியைவது; 23, 41, 

கூறில்வேறெவரும்‌; 5, 12, 
16, 19, 20, 22, 25, 27-29, 
41, 

இல்லையால்‌; 46-- 

இல்லையே; 19, 22, 25, 29, 41. 


2571 


தந்தையேவலால்‌; 46-- 
தாதையேவலால்‌; 4, 22, 28, 
29. 


தாதையேவலாம்‌; 3. 

மேய நங்குலத்‌; 46-- 

மேயவெங்குலத்‌; 9-5, 16-20, 
22, 24, 27-29, 39-41, 44, 
49, 

மேயவென்குலத்‌; 15. 

மேவருங்குலத்‌; 1, 7, 26, 47. 

மேவவெங்குலத்‌; 2, 

தருமமேவினேன்‌; 46-- 

தருமமெய்தினேன்‌; 12, 17, 
18, 29, 24, 40, 49. 


நீவரங்கொளத்‌; 2-5, 12, 19, 
22, 25, 40, 41,45. 

நீய்வரங்கொளத்‌; 46-- 

நீர்வரங்கொளத்‌; 19. 

தவிர்தல்‌; 46-- 

தாழ்தல்‌; 45. 

தீர்தல்‌; 1, 3-5, 7, 15-20, 22, 
24-26, 28, 29, 40, 41, 47, 
49. 

தேர்தல்‌; 2. 

நீர்மையோ; 46-- 

நீர்மையே; 20. 

நீதியோ; 12, 41. 

நேர்மையோ; 31, 39, 41. 

மேவினாய்‌; 46-- 

மேயினாய்‌; 38, 12, 17-19, 24, 
44, 


2572 


குனையராயினார்‌; 46 
'தனையராயினோர்‌; 2, 5. 


II 


111 


IV 


228 


தந்தை; 46 
தாதை; 8, 5, 12, 15-18, 24, 
27, 28, 40, 41, 


தாயரை; 46 
தாயர்தம்‌; 19, 22, 24, 25, 29, 
41, 


வினையினல்லதோர்‌; 46- 

வினையநல்லதொல்‌; 4, 5, 27, 
4ா. 

வினையினல்லதொல்‌; 1, 9, 7, 
12, 16, 23, 28, 41, 44, 47. 

வினையினல்லசொல்‌; 18, 15, 
17, 18, 40, 41. 

வினையினின்றுசொல்‌; 24, 41. 


இசையைவேய்தலோ; 46-— 
இசைமைமேவலோ; 41, 
இசையவெய்தலோ; 41, 
இசையைவேயலோ; 16. 
இசையையெய்தலோ; 12, 
மேவவைத்தலோ; 15. 
விசையமெய்தவே; 41. 
விரும்பிமேவலார்‌; 24, 
விரும்பிமேவலோ; 19, 22, 25, 
29. 
விளம்பிமேவலோ; 41, 


நினையலோவிடா; 46-- 
'நினையவோவிடா; 26. 
நினையவெவ்விடர்‌; 1, 2, 7, 47. 
நினையவேவீடா; 8, 4, 49, 
நினையலாவிடர்‌; 24. 
நினை தலோவிடா; 5, 19, 16- 
18, 27, 40, 41, 45. 
நினைதலோவிட; 19, 22, 25, 
29. 


புனைதலோவைய; 46 

புனைதலோவையா; 1-5, 7, 
18, 17-19, 22-24, 26, 28, 
29, 31, 40, 41, 45, 47. 

புனவதோவைய; 2௦. 


புதல்வராதறான்‌; 46-- 
புதல்வராதலே; 5, 16. 27. 
புதல்வராயினார்‌; 26. 49. 


224. 


111 


IV 


2573 


பொய்யுரைத்திவறி; 46 
மெய்யுரைதவறி; 41. 


எந்தையார்‌; 46-- 


எந்தையோர்‌; 1, 8,4, 7, 26, | 


44, 47, 49. 


வெம்மை; 46-— 
வெய்ய; 12, 


ஆளயான்‌; 46-- 
ஆள நான்‌; 1, 3, 4, 7, 12, 26, 
47. 


ஆள்க நான்‌; 41, 
ஆள்வதோ; 20. 


வெம்முலைக்குவையின்‌; 46-- 
வெம்முலைக்குவையில்‌; 1, 4, 7, 
12, 15, 17, 18, 26, 40, 47. 
நன்னிதிக்குவையின்‌; 41, 52. 
நன்னிதிக்குவையில்‌; 45, 


வைகி; 46-- 
வைக; 1, 7, 26, 47. 


செம்மைசேர்‌ நிலத்து; 46 
செம்மைசேர்‌ நலத்து; 45. 
செம்மைசேர்கிலா; 12. 
செம்மைநேர்நிலத்து; 20. 
செய்வெனோ; 46-- 
செய்வனோ; 41, 45, 50. 
செய்வதோ; 18, 16, 20, 27, 
28, 41, 44, 


2574 


வரனிலுந்தை; 46 
வரனினுந்தை; 5, 18, 16-18, 
21, 81, 89, 41. 
வரனினெந்தை; 20. 
வரனுளுந்தை; 2. 
வானினுந்தை; 41, 45, 52. 
மரபினாலுடைத்‌; 46 
வரத்தினாலுடைத்‌; 17, 18, 40, 
41. 


மாலைகாறுமித்‌; 1,3, 4, 7, 26, 
ம்‌ 


II 


111 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


தரணிநின்னதென்று; 46-- 

தரணிதன்னதென்று; 16. 

தானநின்னதென்று; 41, 45, 
52. 


இயைந்த; 46-- 
இசைந்த; 19, 22, 25, 29. 


தன்மை பால்‌; 46 
தன்மையான்‌ ;!1, 7, 28. 


உரனினீபிறந்து; 46-- 
உரனினிற்பிறந்து; 4, 5, 16, 
19, 23-25, 27-29. 
உரனினிற்பின்வந்து; 18, 17, 
18, 40, 
உரனினேன்பிறந்து; 41. 
உரனினிற்பிரிந்து; 20 
உரனுநிற்பிறந்து; 26. 
அரசனிற்பிறந்து; 8. 
ஊனினிற்பிறந்து; 41,45, 52. 


ஆதலால்‌; 46-- 

ஆகலால்‌; 26. 

ஆகையால்‌; 1-4, 7, 28,828, 
41, 417. 

ஆகையின்‌; 41, 45, 52. 

உண்மையின்‌; 5, 15, 16, 20, 
௮7. 


ஆள்க; 46-- 
ள்தி; 1, 9-5, 7, 12, 18, 16- 
19, 29-29, 39-41, 45, 47,. 
49. 


என்னவே; 46 

ஐயநீ; 1-5, 7, 12, 18. 16-20. 
29-29, 31, 39-41, 45, 452, 
49. . 

ஐயனி; 41. 


யானதாள்கிலேனெனவவண்‌ 
சொல்வான்‌; 41, 45, 52. 


மூன்றினில்‌; 19, 22-25, 22 


11 


111 


IV 


பாட வேறுபாடு 


ஒப்பிலா; 46 
ஒப்பிலாய்‌; 28. 


பிறந்த; 46 

பிடித்த; 26. 

ஆகில்யானின்று; 46 

ஆ, கியானுனக்கின்‌ று; 11/2 Ks}. 

ஆ: கில்யானுனக்கின்று; 5, 16, 
27, 28, 40, 41. 


ஆகில்‌ நானின்று; 1,947; 


12, 26, 39, 47, 49. ர 

கில்நா னக்கின்று; 
வைள 15, 19, 22, 

25, 29, 45. 
ஆக்கினானின்று; 28, 24, 
ஆகலின்யானிற்கு; 20. 
ஆகவியானின்று; 31. 
ஆகநானின்று; 41, 45. 


தந்தனென்‌; 46-- 


ஈந்தனன்‌; 5, 18, 16-18, 27, 


28, 41. 
ஈய்‌ந்தனன்‌; 40. 


போந்துநீ; 46-- 

போந்தினி; 5, 27. 

போதிநீ; 1-4, 7, 15, 19, 23- 
25, 31, 39, 44, 417. 

போகுதி; 49. 


சூடெனா; 46-- 
சூடென; 25. 
சூடென்றான்‌; 20, 49. 


2576 


மலங்கி; 46-- 
மலங்கிவ்‌; 7. 
மலங்க; 17, 18, 40. 


வருந்திவைகநீ; 5, 12, 18, 15, 
நட்த 19, 27-29, 39-41, 45, 
49. 

வருந்திவைகனி; 25. 

வருந்திவைகிநீ; 1, 7, 26. 

வருந்தவைகநீ; 22, 41. 

வருந்தவைகனி ; 31. 

வருந்தவைகிநீ; 8, 4, 47. 

வருந்தவைகினி; 2. 

வருந்தவையநீ; 16. 

(15) 


II 


1001 


Iv 


I 


111 


225 


வருந்துவைகனி; 46--. , 
வருந்தும்வைகளீ; 50, 


உலங்கொடோளுனக்கு; 46--- 
உலங்குதோளுனக்கு; 8, 4. 
இலங்குதோளுனக்கு; 49, 
நலங்கொணற்றவம்‌; 45. 
உறுவசெய்தியோ; 46 * 
உறுவல்செய்தியோ; 5, 15, 
20, 27, 28. 
செயநயப்பதோ; 45. 


கலங்குறாவணம்‌; 46-- 

கலங்குறாவகை; 8. 

போ ந்தெனாப்‌; 46-- 

போந்தெனப்‌; 1, 8, 5, 7, 12, 
1b, 19, 22, 25-29, 41, 49. 


போதெனப்‌; 4 

பொலங்குலாவுதாள்‌; 46-- 

பொலங்குலாவுதோள்‌; 1, 3, 
7, 44. 


பொலன்குலாவுதாள்‌; 5, 27, 
99. 


2577 
பசைந்த; 46-- 
பசந்த; 12, 29, 
பரிவின்வையமென்‌; 46-- 
பரிவின்வம்மென; 5. 
பரிவில்வையமென்‌; 


40, 45, 


முறைமையோ; 46-— 

முறைமையே; 1, 4, 7, 17-20,. 
22, 25-27, 29, 91, 40, 41,. 
45, 41. 


அசைந்த; 46-- 

அசந்த; 17, 18, 40. 

இசைத்த; 26. 

அருளவன்று நான்‌; 46-- 

அருளவென்றுநான்‌; 99. 

அருளவந்து நான்‌; 17, 18. 
அருளவாண்டுநான்‌; 16, 20; 
28, 28, 41. 


17, 18, 


2221] 


IV 


Il 


111 


Iv 


'வேறுமொன்று | 
வேறுமோர்‌; 5, 18, 17, 18, 20, 


அருளவாண்டுவான்‌; 5. 
அருளவேண்டிநான்‌; 19, 25, 
29. 


'இசைந்தவாண்‌டெலாம்‌; 


இசைந்தநாளெலாம்‌; 1, 2, 4, 


7, 12, 26, 31, 39, 41, 44. 


'இன்றொடேறுமோ; 46 


இன்றொடானதோ; 41, 
இன்றொடொன்றுமோ; 
17, 18, 28, 40. 
இன்றுதேறுமோ; 4, 19. 
இன்றுகாறுமே; 12. 


15, 


இன்றுதேயுமோ; 22, 25, 29, | 
1 


இன்னறோன்றுமோ; 49, 


2578 


என்றுமொன்று; 46-- 

என்றுமென்று; 45. 

என்னுமொன்று; 2. 

அன்றிவேறு; 12. 

வேறுமுண்டு; 19, 22-25, 41, 
45 


: 2. 


ரா, 40, 41, 45. 
உண்மை; 46-- 
ன்று; 12. 
சன்று; 19, 29-95, 41, 45. 
தீய்மைதானதில்‌; 46-- 
திமைதானதில்‌; 1-9, 7, 40, 
41, 45. 
ய்மைதானிதில்‌; 20. 
ந்ல்ல தைக்‌ 19, 22, 
25, 29, 41. 
தீர்தலன்‌ நியே; 46 
திர்தலின்றியே; 4, 5; 27, 28. 
திதிலின்றியே; 2. 
தீர்வதன்‌ நியே; 28. 
தெரியலன்‌ நியே; க்க்‌, 
ய்மெய்யாகவேறு; 46 
ஆய்மையாகவேறு; 1,45, 7, 
29, 26, 39, 47. 


II 


அயோத்தியா காண்டம்‌ 


ஆய்மெய்யாகவென்று; 41. 

ஆய்மெய்யாகவொனறு; 49. 

ஆய்மெய்யாதலென்று; 41. 
மெய்யாகவேறு; 2, 8, 12, 
18, 16-20, 22, 25, 27, 29, 
41, 45. 


அறையலாவதே; 46-- 
அறையலாவதோ; 1-4, 7, 24, 
26, 91, 44, 417. 
அறைதலாவதோ; 12, 
எண்ணலாவதே; 19, 22. 
எண்ணலாவதோ; 15. 
எண்ணலாகுமோ; 5, 18, 16- 
18, 25, 27, 29, 40, 41, 45. 
எண்ணம்யாவதோ; 41, 49. 


2579 


ஏவவாண்டு; 46 

ஏவயாண்டு; 1, 7, 47. 

ஏயவாண்டு; 19, 17, 18, 28, 
41. 

ஏழொடேழெனா; 46-- 

ஏழொடேழென; 1, 3, 4, 17, 
19, 16-18, 26, 41, 47, 49. 

ஏழொடேழினும்‌; 5, 20, 27, 
28. 


ஏழொடேழெனும்‌; 12, 19, 22, 
25, 29. 


ஏழினேழொடோ; 15, 28. 


வந்தகாலநான்‌; 46-- 

வந்தகால நாள்‌; 4, 50. 

வனத்துள்‌; 46-- 

வனத்து; 1-5, 7, 12, 18, 15, 
17, 18, 29, 24, 27-29, 31, 
39-41, 44, 45, 417. 


வைகநீ; 46-- 

வைக நான்‌; 49. 

வைகவும்‌; 3, 4. 
வைகிநிற்(றந்த); 1, 7, 47. 
வைகிநீ; 5, 20, 29, 24. 


தன்னைமெய்ம்மையால்‌; 46-- 

தாங்கமெய்ம்மையால்‌; 3. 

தாங்கமேன்மையால்‌; 17, 18, 
40. 


iy 


II 


111 


பாட வேறுபாடு 


தாங்கல்மேன்மையால்‌; 20. 

தாங்கல்மெய்ம்மையால்‌; 1, 4, 
5, 17, 12, 19, 28, 26-28, 47, 
49. 

தாங்கண்மெய்ம்மையால்‌; 15. 

தாங்குமெய்ம்மையால்‌; 19, 
22, 25, 29, 41. 


ஆள்‌; 46-- 
தாங்கு; 5, 16, 20, 27, 28. 


2580 


இருக்கவேயும்‌; 46-- 
இருக்கவேநீ; 17, 18, 40, 41, 
45. 


இருக்கும்போது; 45. 
மகுடஞ்சூடு(க); 46-- 
மகுடநீசூ(டு); 45. 
யானியைந்தது; 46-- 
யானியைந்த; 28, 
யானிசைந்தது; 25, 29, 41. 
நானியைந்தது; 1, 3, 4, 7, 
47, 49. 
நாளியைந்தது; 26. 
அன்னானேயது; 46-- 
அன்னானேவிய; 23, 24. 
அன்னாளெய்தது; 27. 
அன்னாளேவிய; 15. 
என்றாலேயது; 49. 
என்னாலேயது; 1, 8, &, 7, 26, 
47. 
மறுக்க; 46-- 
மறுக; 1, 7. 
என்னயானிசைந்தேன்‌ 
பின்னுமதுமறுத்தவன்‌ 
சொல்லேவல்‌; 45. 
அன்னதுநினை ந்து; 46- 
அன்னதுநினைந்தே; 45. 
அன்னதுநினைத்த; 1, 7. 
அன்னதுநினைத்தி; 3, 9, 27, 
கா, 49 


அன்ன து திளைத்து; 2, 4, 28, 


அன்னதுதெரிந்தாய்‌; 44. 
அன்னதுமறுதி; 16. 


IV 


II 


227 


செய்தியைய; 46 
செய்தியையா; 89. 
புரிதியைய; 45. 


உழந்து; 46 

உழன்று; 91, 41. 

அயரல்‌; 46-- 

அயரேல்‌; 2, 25, 27-29, 45. 


2581 


இனைய; 46-- 

இனையது; 1, 8, க, 7, 18, 26, 
41, 47. 

அனையது; 15, 28, 49. 


உரைத்தலும்‌; 46-- 
உரைக்கலும்‌; 15, 20. 


உரைக்கலுற்ற; 46-- 
உரைக்கலுற்றே; 49. 
இசைக்கலுற்ற; 41. 
இசையலுற்ற; 19, 22, 25, 41. 


பள்ள நீர்‌; 46-- 

பள்ளிநீர்‌; 1, 5, 7. 

வெள்ளமன்ன; 46-- 

வெள்ளமென்ன; 8, 28, 45, 
49. 

வேலையன்ன; 1, 7, 26, 47. 


தெள்ளியகுலத்தோர்‌; 46 
தெள்ளியகுலத்துச்‌; 45. 
தெள்ளியோர்குலத்தோர்‌; 5, 
12, 15, 16, 19, 20, 22-24, 
27, 29, 41. 
தெள்ளியதலத்தோர்‌; 4, 
சிக்கறச்சிந்தை; 46-- 
சிக்குறச்சிந்தை; 1, 8, கீ, 7, 
19, 17, 18, 20, 29, 26-28, 
39-41, 44, 45, 47, 49. 
சிக்குறத்தெருட்டிச்‌: 12. 
சிக்குறும்படிக்கு; 45. 
சிக்கெனச்சிந்தை; 19, 22,25, 
29. 


நோக்கி; 46-- 


நொந்து; 20. 
சிந்தை; 12, 


228 


IV 


Il 


114 


அயோத்தியா காண்டம்‌ 


என்னா; 46-- . 

என்ன; 13, 15, 24, 41, 

என்று; 5, 12, 16-20, 22, 25, 
27-29, 40. 


வசிட்டமாமுனிவன்‌; 46 
வசிட்டன்மாமுனிவன்‌; 1, 7. 
சொன்னான்‌; 46-- 
சொல்வான்‌; 15, 19, 20, 22, 
25, 41. 
கூறும்‌; 
52. 


17, 18, 40, 41, 45, 


2582 


கிளரகன்‌; 46 
கிளரகழ்‌; 15. 


புனலுணின்று; 46 

புனலினின்று; 15, 17-20, 22, 
28, 29, 40, 45. 

புனலினீண்டு; 1, 8, 4, 1,47, 
49. 

புனலின; 41. 

புனலிவை; 41, 45. 

புனலினவ்‌; 45. 

கேழலாய்‌; 46 

கேழலால்‌; 29, 


ஏந்தினான்‌; 46 

எய்தினான்‌; 1-5, 7, 18,16-19, 
28, 24, 27, 28, 40, 41, 49. 

இளையெனுந்திருவினோடி 
சைந்தங்கீறிலா; 41, 45. 

உளைவரும்‌; 46 

உளையரும்‌; 27. 

உளருறும்‌; 26. 

உளவரும்‌; 1, 3, 4, 7, 15, 19, 
22,25 47. 

உளவெனும்‌; 41. 

பெருமையோர்‌; 46 

பெருமையார்‌; 2. 

உட்புரை; 46-— 

உட்பொறை; 27. 

உள்புரை; 26, 47. 

வளரிளம்பிறையெனவயங்‌ 
கெயிற்றினால்‌; 41, 45.. 


IV 


11 


111 


IV 


_பிறையிடை; 46-- 


பிடியிடை; 41. 


உளபெரும்புவனங்களுதவி' 
யும்பரான்‌; 41, 45, 


2583 


ஆதியவமைதியின்‌ ; 46-- 
ஆ_தியவ்வமைதியின்‌; 20. 
ஆதியவிறுதியின்‌; 41. 
ஆ,தியினமைதியின்‌; 15, 19. 
22, 24, 25, 29. 
ஆதியினவதியின்‌; 17, 18, 40. 
ஆதியினிறுதிய; 49. 
ஆதியினிறுதியின்‌; 18. 


இறுதி; 46-- 

நிறுவி; 91, 41. 

அறுதி; 41, 

அமைதி; 18, 17, 18, 40, 41, 
49 


வெளியொழித்தெவையும்‌; 
46— 


வெளியொழிந்தெவையும்‌; 20, 
41, 

வெளியொளித்தெவையும்‌; 15, 
16, 45. 

அவையொழிந்தவையும்‌; 1, 8, 
4, 7, 26, 47. 


நாதனவ்‌; 46-- 

நாதவவ்‌; 19. 

நாதனிவ்‌; 1-4, 7, 15, 16, 25- 
29, 31, 39-41, 45, 47. 

ஆதலின்‌; 23. 

நல்கி; 46 

நண்ண; 16. 

நண்ணி; 5, 18, 15, 19, 20, 
22-24, 40, 41. 

நண்ணரும்‌; 46 

நண்ணரு; 81. } 

சோதியா ந்தன்மையின்‌; 46 

சோதியான்‌ றன்மையின்‌; 31, 


சோதியாந்தன்வயின்‌; 3, 16. 


சோதிபின்னதன்வயின்‌; 


பாட வேறுபாடு 


சோதியன்தன்வயின்‌; 15, 27, 
28. 


சோதியன்றவ்வயின்‌; 20. 

19, 
22, 29, 29, 41. 

சோ தியின்‌ தன்மையின்‌; 2,26, 
44, 


துயிறல்‌; 46-- 
துயில; 17, 18, 81, 40. 


2584 


ஏற்றவித்தன்மையின்‌; 46-- 
ஏற்றவித்தன்மையை; 1, 8, 4, 
51406 

ஏற்றவித்தன்மையால்‌; 117,18, 
40, 41. 

ஏற்றவித்தன்மையான்‌; 28. 

ஏற்றவித்தன்மையன்‌; 28, 24, 
49. 


ஏற்றவத்தன்மையில்‌; 45, 
ஏற்றியிற்றன்மையை; 26. 
அமரர்க்கின்ன முது; 46 
அன்பர்க்கின்னமுது; 19, 22- 
24, 29, 41, 49. 
இறைவற்கின்னமுது; 26. 
இயம்பற்கின்னமுது; 1, 9, 4, 
7, 47. 
இயைந்தமாற்களம்‌; 20. 
துயிலவின்னமுது; 45. 


ஊற்றுடைக்‌; 46-- 
அளற்றிடைக்‌; 1, 7, 
ஊற்றுமக்‌; 45, 52. 
கடல்வணன்‌; 46-- 
.கடலவன்‌; 29, 26, 91, 39, 41, 
44, 49, 
கடவுள்தன்‌; 45, 52. 
.கழலவன்‌; 1, 9-5, 7, 12, 19 
16-18, 20, 25, 27-29, 40, 
41, 47. 


உந்திய; 46-- 
உறந்தியன்‌; 26. 
அந்தியின்‌; 29. 


III 


IV 


II 


229 
நொய்தின்‌; 46— 
நொய்தில்‌; 1, 4, 7, 47. 
எய்தின்‌; 94. 
உதவிட; 46-- 
உதவிய; 5, 12, 18, 16, 20, 
28, 25, 27-29, 41, 49. 
முதல்வன்‌; 46-- 
முனிவன்‌; 49, 
2585 
ஆகியது; 46-- 
ஆகிய; 1, 3, 7, 19, 28, 29, 
40, 44, 41. 


ஆக்கியது; 12, 16, 27, 41. 
ஆக்கிய; 5, 17, 18, 45, 
உன்றனிக்குலமுதல்‌; 46 
உன்‌ றனிக்குலத்தினில்‌; 4. 
உன்றனற்குலமதில்‌; 15. 
நுன்றனிக்குலமுதல்‌; 8. 
இன்றளவினு முறை; 46-- 
இன்றளவினமுறை; 16. 
இகந்துளார்‌; 46-- 


. இகந்துளோர்‌; 1, 9, 4, 7, 12, 


Iv 


15, 28. 
இகழ்ந்துளார்‌; 18, 20, 25- 
28, 39, 41, 47. 
இகழ்ந்துளோர்‌; 24, 41, 49. 


ஒன்றுளதுரையினம்‌; 46-— 
ஒன்றுளதினமுறை; 1, 7. 
ஒன்றுளதின்னமும்‌; 12, 
ஒன்றுளததுபின்னும்‌; 20. 
என்றுளதுரையினம்‌; 45. 
உணரக்‌; 46 
உணர்த்தக்‌; 1, 9-5, 7, 13,28, 
47 


உணர்த்தல்‌; 17, 18, 40, 41. 
உரைக்கக்‌; 29, 24, 41. 
உரைப்பக்‌; 12. 


2586 
இதவியலியற்றிய; 46-- 
இதவியதியற்றிய; 41. 
இதவியவியற்றிய; 5. 


230 


11 


111 


IV 


111 


அயோத்தியா காண்டம்‌ 


குரவர்யாரினும்‌; 46-- 
குரவராயினும்‌; 12, 19, 25, 
27, 29. 


மதவியல்‌; 46-- 
மதவிய; 4, 5, 16-18, 25, 27- 
29, 40. 


மறுவில்‌; 46-- 
மறுவின்‌; 2. 


விஞ்சைகள்‌; 46-- 
சிந்தைகள்‌; 49, 


பதவிய; 46 
பதவியல்‌; 45, 
பயக்கப்‌; 46-- 
பயத்த; 49. 

பயந்த; 41, 
பயப்பப்‌; 5, 12, 16. 
பதைப்பப்‌; 27. 
பண்பினால்‌; 46— 
பண்டுதான்‌; 28, 41. 
பண்டுநான்‌; 18. 
பண்டுநாள்‌; 8. 
பண்டைநாள்‌; 1, 4, 7, 47. 


உயரும்‌; 46 
உயிரும்‌; 12. 


2587 


எடுத்து; 46-- 
எடுத்த; 1, 7, 17, 18, 26, 81, 
40, 41. 


உண்மையால்‌; 46 
உண்மையாம்‌; 12. 


அன்றெனாதின்றெனது; 46 
அன்றெனாதீன்றெனாது; 91. 
அன்றெனாநின்றெனது; 4 
அன்றலாமின்றெனது; 26. 
அன்றெலாமன்றெனது; 5, 
12, 18, 15, 17-20, 22, 28, 
27-29. 
அன்றெலாமின்றெனது; 2, 
40, 45. 
அன்றெலாமின்றெனாது; 41. 


IV நன்றுபோந்தளியுனக்கு; 46- 


தன்றுபோ ததருளானக்கு; 1, 
3,4, 7, 15, 17, 18, 29, 26, 
40, ei 


ப்ப! ந்தருளெனக்கு; 
47. 
தன்றுபோந்தளித்திநிற்‌ ற்கு; 
12 


நன்‌ நிபோந்தளியுனக்கு; 2 ்‌ 
தின்றுபோந்தளியுனக்கு; 31. 
இன்றுபோந்தருளுனக்கு; 28. 


2588 


கூறிய; 46-- 
கூறின; 5, 18, 16, 19, 27,28. 
குளிர்ந்ததாமரை; 5, 12, 18, 
17-20, 25, 27, 29, 41. 
குவிந்ததாமரை; 46-- 
குறித்ததாமரை; 1, 9, 4,7, 
15, 28, 28, 41, 47, 49. 
குறித்தத்தாமரைச்‌; 45. 
குறித்துத்தாமரைச்‌; 24, 45. 
குளிர்‌ ந்ததாமரைச்‌; 45. 


சீறிய; 46 
சீநின; 5, 16, 20, 25, 27, 29. 


கைகளாற்றொழுது; 46-- 
கைகளாத்தொழுது; 80. 


றிய; 46-- 
அதன்‌” உ) 16, 20: 22, 
aT, 29, 41. 


அறிஞவொன்றுரை: 46-- 
அறிஞவென்றுரை; 2, 15, 31. 
அறிஞவென்னுரை; 28. 
அறிஞவொன்றுள; 24, 
அறிஞவேறுரை; 16, 19, 22. 
25, 28, 29, 41, 45. 
அறிவவேறுரை; 5. 27. 
அறிவவேறுள; 1, 8, 4, 7, 47. 
அறியவேறுள; 41, 49, 
அறியவொன்றுரை; 20. 
அறிகவொன்றுரை; 20. 


உளதெனக்‌; 46-- 
இதுவெனக்‌; 24. 
என நனி; 1, 3, 7, 47. 


11 


117 


IV 


பாட வேறுபாடு 


2589 


சான்றவராக; 46-- 
சான்றவராகத்‌; 2, 8, 18, 26, 
29, 31, 39, 44, 45, 47. 


தன்குரவராக; 46-- 

தன்குரவராகத்‌; 2, 91, 99, 44. 

தன்குரவர்தந்தை; 25, 41. 

தங்குரவராக; 5, 18, 16-18, 
20, 27, 40, 41, 45, 

தங்குரவராகத்‌; 8, 26, 28, 29, 
47. 


நன்குரவராக; 49. 


போன்றவராக; 46-- 
போன்றவராகப்‌; 26, 29, 44. 


பொற்புதல்வராக; 45. 
பொற்புதல்வராகத்‌; 26, 44, 
பொற்புலவராகத்‌; 4. 
மெய்ப்புதல்வராக; 46-- 
மெய்ப்புதல்வராகத்‌; 2, 9, 27, 
28, 31, 39. 
மெய்ப்புலவராக; 1, 7, 12, 16, 
20, 417. 
பொய்ப்புலையராக; 17-19, 25, 
40, 41, 45, 49, 
பொய்ப்புலையராகத்‌; 29. 
ஓர்புலவராகத்‌; 22, 


மலருளான்‌; 46-— 
மலருளோன்‌; 1, 2, 7, 26, 91, 
99, 44, 47, 


சிறுவ; 46-- 
சிறுவன்‌; 19, 27, 44, 


செய்வெனென்று; 46-- 
செய்வனென்று; 40. 
செய்குவன்‌; 3. 
ஏன்றுபின்‌; 4. 


ஈட்டதோ; 46 
ஈட்டதே; 12. 
ஈடதோ:; 25, 29. 


II 


11] 


IV 


221 


2590 
உவந்தன; 46 
உவந்தும்‌; 1-5, 7, 12, 18, 
15-18, 20, 23-29, 91, 39- 
41, சீக்‌, 47, 49, 
உரைத்ததும்‌; 45, 
செய்கென; 46-- 
செய்கெனா; 22. 
சொன்னதும்‌; 45. 


ஏயவெப்பொருள்களும்‌; 46-- 
ஏயவப்பொருள்களும்‌; 2, 5, 
18, 16-18, 27, 40. 
ஏயவப்பணிசுமந்து; 45. 
ஏயமெய்ப்பொருள்களும்‌; 1,8, 
4,7, 29, 26, 28, 41, 47, 
49. 
ஏயமெய்ப்பொருள்களை; 15. 
மேயநற்பொருள்களும்‌; 12. 
மேற்கொளாத்‌; 46-- 
மேற்கொளா; 51. 


புலையனிற்‌; 46-- 
புலையரிற்‌; 24, 40, 
செய்கைதேர்கிலா; 46 
செய்கைதேர்கிலார்‌; 15. 
செய்கைதேர்கலா; 41, 49. 
செய்கைதோய்கிலா; 19. 
செவ்விபொய்ச்சிறு; 16, 20. 
செவ்வியோய்சிறு; 5, 27. 


திரிவது; 46-- 
திரிபவை; 1-5, 7, 12, 19, 16- 
20, 22, 29, 25-29, 31, 39- 
41, 47, 49. 
நல்லதல்லதோ; 46-- 
தல்லதாகுமோ; 41, 45. 
நல்லவல்லவே; 89, 41. 
நல்லவல்லவோ:; 1, 2, 4, 5, 7, 
19, 16-19, 283-29, 31, 40, 
41, 44, 417. 
தவத்தினன்றரோ; 12. 


2591 


பணித்தவர்‌; 46-- 
பிணித்தவர்‌; 1, 7. 


23 


11 


111 


IV 


ஓ 


tw 


மொழியை; 46 
மொழிய; 12, 16, 29, 24, 


யானென; 46- 

யானெனச்‌; 50. 

யானது; 1,2, 4,5, 7, 12, 15- 
20, 22-29, 91, 39-41, 44, 
47, 49. 


11 


111 

கொண்டது; 46-- 

கொண்டனன்‌; 19, 15, 17, 18, 
40, 41, 

செய்வென்‌; 41, 51. 

செய்வன்‌; 46 

செய்வல்‌; 49, 


என்றதன்‌; 41, 45, 52. 

என்றதின்‌; 46 

என்றபின்‌; 1-5, 7, 12,18, 15- 
20, 22-29, 31, 39-41, 44, 
47, 49. 


பின்னுறப்‌; 46 
பின்னுமப்‌; 26. 
பணித்தனை; 46-- 
பணிதனைப்‌; 26. IV 
பெருமையோயெனக்கு; 1, 8, 

4,7, 12, 19, 15-18, 26-28, 

90, 99, 41. 45, 47, 52. 
பெருமையோவெனக்கு; 46 


செய்வகை; 45, 

செய்வதை; 46 
செய்வகின்று; 12. 
செய்வதென்று; 1, 8.4, 7, 18, 

17, 18, 40, 41, 47. 
செய்வதொன்று; 15, 28, 28. 
செய்கையும்‌; 26. I 
உரைசெயீங்கு; 46 
உரைசெய்வீர்‌; 12. 
உரைசெயாய்‌; 20. 


2592 


முனிவனும்‌; 46-- 
முனியவன்‌; 49. 
கண்டிலம்‌; 46-- 11 
கண்டிலெம்‌; 90, 51. 


அயோத்தியா காண்டம்‌ 


கண்டிலன்‌; 5, 12, 19, 15-90, 
22, 28, 25, 27-29, 40, 41, 
45, 49. 


இனியென; 46-- 
இனிதென; 45. 


அனையதேலாள்பவர்‌; 46--- 
அனையதேலாண்டவர்‌; 1-5, 
7, 15-19, 23, 28, 29, 81, 
99, 41, 49. 
அனையதேவாண்டவர்‌; 40. 
அனையதேயாண்டவர்‌; 26. 
அனையதோவாண்டவர்‌; 12, 
அனையதேழாண்டிரண்டு; 25. 


ஆள்க நாடுநான்‌; 46-- 

ஆள்க நாடுதான்‌; te Bb CT 
15, 23, 47, 49. 

ஆள்கநாடெனா; 31, 39. 

ஆள்கநாடெனாப்‌; 41. 

ஆள நாடுநான்‌; 2. 

ஆண்டநாடுநான்‌; 41, 


பனிபடர்‌; 46-- 
பனிபடு; 5, 16, 20, 25-29, 
99. 


காடுடன்‌; 46-— 
காட்டுடன்‌; 20. 
காடினிப்‌; 12 
காடுநான்‌; 1, 8, 7, 47. 
காடெனப்‌; 28, 27, 39. 
கானுடன்‌; 15. 


2593 


அறிந்து; 46-- 
அறியக்‌; 47. 


கூடினார்‌; 46-- 

கூறினர்‌; 12. 

கூறினார்‌; 1, 3-5, 7, 18, 15- 
19, 22-29, 31, 39-41, 44, 
47, 49. 

கூறினான்‌; 20. 


இராமனை; 46-— 
இராமனும்‌; 31, 41. 


IV 


II 


III 


LV 


பாட வேறுபாடு 


இவன்கொண்டேகுமேல்‌; 

இவன்கொண்டேகினால்‌; 49, 

இவற்கொண்டேகுமேல்‌; 91, 
41, 


கழறன்மேயினார்‌; 46-- 


கழறினாரரோ; 2-5, 12, 16- | 


19, 22-24, 28, 29, 81, 89- 
41, 45, 417. 

கழறினானரோ; 1, 7, 18, 15, 
20, 25. 


2594 


இவ்வழி; 46-- 
இவ்வழிப்‌; 45, 
அவ்வழி; 5, 20, 22, 25, 27. 


போத்தரும்‌; 46, 

போய்த்தரும்‌; 18. 

போர்த்தரும்‌; 5, 28. 

போர்த்தரு; 12, 15. 

பூத்தரும்‌; 1, 7, 19, 22, 29, 
41, 47. 


பூட்சியான்‌; 46-- 

பூட்சியன்‌; 1,38, 7, 18, 16, 
28, 47. 

பூட்சியின்‌; 4, 5, 15, 19, 20, 
22, 25, 27, 29. 

சூட்சியன்‌; 26. 


ஆத்தவாண்டு; 46-- 
ஆத்தயாண்டு; 20. 
ஆர்த்தவாண்டு; 12, 19, 15, 
17-19, 22, 29, 31. 
ஆர்த்தயாண்டு; 2, 16, 28, 
39. 
ஏர்த்தயாண்டு; 5, 27. 
ஏழுமந்நிலம்‌; 46-- 
ஏழுமன்னிலம்‌; 9, 4, 12, 18, 
15, 20, 29, 31, 47. 
ஏழுமண்ணிலம்‌; 49. 
ஏழுமிந்நிலம்‌; 5. 
ஏழுமின்னலம்‌; 27. 
காத்தலுன்‌; 46-- 
காத்தனின்‌; 28. 


II 


I11 


233 


காத்தனும்‌; 5, 16, 27. 

காத்தலது; 20. 

கடனிவை; 46-— 

கடனிது; 1-5, 7, 16-19, 22, 
28, 25-29, 91, 39-41, 45, 
47, 49. 

உன்கடன்‌; 20. 

கடமையென்றனர்‌; 46-- 

கடமைத்தென்றனர்‌; 1, 7, 26, 
87. 


கடனதேயென்றார்‌; 4. 


2595 
இப்பாடல்‌ 99-ஆம்‌ பிரதியில்‌ 
இல்லை, 


உரைத்தலும்‌; 46-- 
உரைத்தது; 50. 
மறுக்கற்பாலதன்று; 46-- 
மறுக்கப்பாலதன்று; 289, 28, 
91, 99, 
மறுக்கற்பாலதென்று; 47. 
யானுனை; 46-- 
யானினை; 25. 
இனியென்‌; 46-- 
இனிதென்‌; 1, 3, ச, 7, 49. 
நீயென்‌; 5, 18, 16-18, 20, 
40, 45 


ஆனதோர்‌; 46-- 
ஆன்றதோர்‌; 99. 
அமைதியின்‌; 46-- 
அமைதியில்‌; 26. 
அவதிபோய்‌; 5, 18, 16, 20, 
27, 41. 
அவதியின்‌; 28. 
அளவினும்‌; 19, 22, 29. 
அளவெனும்‌; 25. 
அளித்திபாரெனாத்‌; 46-- 
அளித்திபாரெனத்‌; 1, 3, 5, 
7, 16, 19, 20, 22, 24, 29, 
47. 
அளித்திபோரெனாத்‌; 2. 
அளித்தியாலென; 27. 
அளித்தியாலெனாத்‌; 4, 29. 


2d 


IV 


111 


1॥ 


அயோத்தியா காண்டம்‌ 


துணைமலர்த்‌; 46-- 


நறுமலர்த்‌; 5, 18, 16-20, 22, | 


28, 25, 27-29, 40, 41, 45, 
உறுமலர்த்‌; 49. 
தடக்கை; 46-- 
தடக்கைப்‌; 89. 


2596 


111 


இப்பாடல்‌ 99-ஆம்‌ பிரதியில்‌ | 


இல்லை. 


ஆமெனில்‌; 46— 
ஆமெனின்‌; 20, 31, 39. 


நெடுநகர்‌; 46-- 


அயோத்தியை; 5, 15, 19, 22, 


28, 25, 29, 41, 49. 


கோமுறை; 46 
கோன்முறை; 41. 
புரிகிலை; 46 
புரிகலை; 20. 


கூரெரிச்‌; 46 


40, 41, 50, 52, 


சாமிது; 46 

சாமது; 18, 17-19, 25, 40. 
சாவது; 2, 41. 

சரத நின்னாணை; 46-- 
சாகவேநின்னை ச்‌; 27. 


2597 


என்பதுசொல்லிய; 46-- 
என்பதுசொல்லியப்‌; 44. 
என்பனசொல்லிய; 13. 


துன்‌ பிலனவன து; 46-- 
துன்‌ பிலனன்னது; 1-4, 7,15, 
17, 18, 40, 47, 49. 
துன்பிலனன்னவன்‌; 41. 
ன்பிலாமன்னவன்‌; 19, 22, 
24, 25, 29. 
துன்பமிலாதவன்‌; 28. 
துன்பமிலானது; 16. 
துன்பமேலா தவன்‌; 41. 
துன்பமேலானிவன்‌ ; 20. 


| Iv 


இர! 
கூரெரி; 8-5, 18, 17, 18, 20, | 


| 
| 
| 


IV 


துன்பமேலன்னது; 5, 27. 
துன்பமேலானவன்‌ ; 18. 
துன்பமில்லானவன்‌; 12. 


ணிவை; 46-- 


துணிவின்‌; 25. 


அன்பினனுருகினன்‌; 46-- 
அன்பினனுருகினான்‌; 29, 49. 
அன்பினினுருகினன்‌; 40, 45. 
அன்பினினுருகினான்‌; 4. 


அன்ன தாகென்றான்‌; 46-- 

அன்னதாமென்றான்‌; 1, 
47. 

அழுதுசோர்கின்றான்‌; 20, 

அழுதுசோர்ந்தனன்‌; 15, 19, 
29, 25, 29, 41. 


ரீ, 


தன்புகழ்தன்னினும்‌; 46-- 
தன்புகழதனினும்‌; 5, 27. 


2598 


இன்மையினரிது; 46-- 

இன்மையதரிது; 41, 

இம்முறையிலது; 27. 
ம்மையினரிது; 1, 4, 7, 18, 
15, 16, 19, 22, 24, 25, 28,. 
29, 47. 

இம்மையிலிலது; 5. 


ஏங்குவான்‌; 46-- 
ஏங்கினான்‌; 50. 


செம்மையின்‌; 46-- 

செம்மைநின்‌; 1, 3,4, 7, 17, 
18, 23, 40, 41, 47, 49. 

செம்மறன்‌; 41. 

செம்மனின்‌; 5. 12, 18, 15, 16, 
19, 20, 22, 24, 25, 27-29, 
45. 


எம்மையும்‌; 46-- 
இம்மையும்‌; 20. 
வெம்மையும்‌; 5, 23, 49. 


தருவன; 46-- 

தருகென; 3, 26. 

தவீர்ப்பன; 5, 12, 15-20, 28- 
25, 27, 29, 40, 41, 49... 


11 


III 


IV 


ll 


111 


IY. 


பாட வேறுபாடு 


2599 


கண்ணினான்‌; 46— 
கண்ணினன்‌; 18, 17, 18, 22, 
25, 29, 40, 45. 


முடித்தலமிவையென; 46-- 
முடித்தலமீமிசை; 5, 27. 
முடித்தலைமீமிசை; 16. 


முறையிற்சூடினான்‌; 46 
முடியிற்சூடியிப்‌; 25. 
பசகத்கிறைஞ் கின்‌; 
பத கத்தல்‌ சினான்‌; 
7, 23, 417, 49. 
நத ரின்‌ 26. 
படித்தலமிறைஞ்சினான்‌; 4 
போயினான்‌; 46-- 
போயினன்‌; 20. 


இலங்குறு; 46-- 
இலங்குறும்‌; 1, 7. 
இலங்குறப்‌; 17, 18, 40. 


2600 | 


குழுவொடு; 46-- 
குழுவொடும்‌; 2, 20, 26, 28, 
29, 91, 39. 


தவத்துளோர்களும்‌; 46-- 
தவஞ்செய்மாக்களும்‌; 5, 27. 


வான்றரு; 46-- 

வான்‌ றரும்‌; 39. 
வான்றனிச்‌; 30. 
மான்றரு: 1, 3, 7, 47, 49. 
மான்றரும்‌; 4, 28, 41. 


கிடந்ததோள்‌; 46-- 
கிடந்ததொல்‌; 26. 


கிடந்ததோர்‌; 12, 27. 


 கடந்ததோள்‌; 25. 


போயினான்‌; 46-- 
எய்தினான்‌; 23. 
2601 


பண்டைநூறெரி; 46-— 
பண்டை நூற்றெரி; 51. 


II 


III 


IV 


1] 


295 


பரத்துவனும்‌; 46-- 

பரத்துவசன்‌; 37. 

பண்டுடைநூல்தெரிபரத்து 
வாசனும்‌; 9. 

நெடுநகர்‌; 46-- 

நகருறை; 19, 22, 25, 29. 


மாந்தர்‌; 46-— 
மைந்தர்‌; 41, 
விரைவிற்‌; 41. 


விண்டுறைதேவரும்‌; 46-- 

எண்டிசையரசரும்‌; 5, 19, 15, 
16, 27, 28, 41. 

எண்டிசைவாழ்நரும்‌; 19, 29. 

எண்டிசைவேந்தரும்‌; 20. 

எண்டிசைவாணரும்‌; 1, 8, &, 
7, 12,17, 18, 22, 28, 25, 
40, 41, 47, 49. 

விலகிப்‌; 46 

விரைவில்‌; 2, 31, 39, 44, 45. 

இரங்கிப்‌; 1, 9-5, 7, 12, 19, 
15, 16, 19, 20, 22, 25, 27- 
29, 40, 41, 47, 49. 

நெருங்கிப்‌; 28. 


கொண்டறன்‌; 46-- 

கொண்டலது; 1, 9, 4, 7, 18, 
17, 18, 20, 23, 28, 40, 47, 
49. 

ஆணையாற்; 46-- 

ஆணையிற்‌; 3, 19, 22, 25, 29. 

இப்பாடலின்‌ 3, 4-ஆம்‌ அடி 
கள்‌, 2, 26, 91, 99, 41, 44- 
ஆம்‌ பிரதிகளில்‌ முறையே 
&, 8-ஆம்‌ அடிகளாக மேற்‌ 


குறித்த பிரதிபேதத்துடன்‌ 
மாறியுள்ளன. 


2602 
பாதுகந்தலைக்கொடு; 46-- 
பாதுகந்தலைக்கொண்டு; 9, 4, 

15, 19, 22, 24, 25, 29, 41. 
பாதுகந்தனைக்கொடு; 28, 
கடந்து; 46-- 
நடந்து; 19, 25. 


280 


111 போதுருங்கடிபொழில்‌; 46-- 
போதுகுங்கடிமதில்‌; 24. 
போதுகுங்குடிமதில்‌; 9. | 
போதுகுகடிபொழில்‌; 18, 16. | 
புக்கிலன்‌; 46-- 
புக்கினன்‌; 25. 
புக்கனன்‌; 49. 


ஒதுகங்குலீனெடி து; 46-- 
ஓதுகங்குலுநெடிது; 12, 41, | 
47. 


IV 


ஓதுகங்குலுநெடும்‌; 29. | 
ஓதுறுமுணவினோடு; 45. | 
நீங்கினான்‌; 46 
நீக்கினான்‌; 4, 45. | 
2603 | 
1 நந்தியம்பதியிடை; 46-- | 
நந்தியம்பதியிடைப்‌; 19, 29. | 
பந்தியின்பதியிடை; 25. | 
நாதன்‌; 46 
பரதன்‌; 25. 
பாதுகம்‌; 46-- 
பாதுகை; 19, 22, 29, 25, 29. | 
பாதுகச்‌; 2, 26, 91, 44. 
பாதங்கள்‌; 1, 3, 4, 7, 12, 15, 
41, 47, 49. 


கோன்முறை; 46-- 

கோல்மிசை; 1, 89, 7, 15, 47, 
49. 

கோல்மிசைச்‌; 4, 28, 


செலுத்தச்‌; 46 

செலுத்திச்‌; 4. 

செலுத்து; 45. 

செலுத்தும்‌; 1-8, 5, 7, 18, 
15-20, 22-29, 91, 99, 41, 
44, 47. 


சிந்தையான்‌; 46-- 
சிந்தையால்‌; 4, 29. 


ll 


இ! 


II 


IV 


அயோத்தியா காண்டம்‌ 


2604 


குன்‌ றினிலிரு ந்தனன்‌; 46 
குன்றினிலிரு ந்தனம்‌; 2, 26. 
குன்றினினிருந்தனம்‌; 91, 99. 
குன்றினினிரு ந்தனன்‌; 19,20. 
குன்றினிதிருந்தனன்‌; 41. 
குன்‌ நினிதிருந்தனம்‌; 4. 
குன்றிடையிருந்தனம்‌; 1, 8, 
ர்‌ 


குன்றிடை யிரு ந்தனன்‌; 49. 


கொள்கையால்‌; 46-- 

கொள்கைதான்‌; 12, 16, 19, 
20, 22, 25, 29, 41. 

கொட்பினான்‌ ; 49, 


நின்றவர்‌ நலிவரால்‌; 46-- 
நின்றவர்‌ நலிவராம்‌; 20. 
நின்றவர்‌ நனிவரா (ம்‌); 7. 
நின்‌ றவர்நெருக்குவர்‌; 49. 
நின்றதுநலிவரால்‌; 16, 19, 
20, 28, 25. 29, 41. 
நின்றிதுநலிவரால்‌; 5, 27. 


நேயத்தாலெனாத்‌; 46 

நேயத்தாலெனத்‌; 24. 

நேயத்தாரெனாத்‌; 5, 16, 20, 
26-28. 

நேசத்தாரெனத்‌; 40. 

நேசத்தாரெனாத்‌; 19, 25, 29, 
41. 


நேசத்தாலெனத்‌; 45. 
நேசத்தானெனத்‌; 17, 18. 


நெறியினைச்‌; 46 
நோக்கியே; 16, 
ராமனும்‌; 1, 3-5, 7, 12, 18, 
இஹ 9-29, 40: 
47, 49. 


மேயினான்‌; 46-- 
மேயினார்‌; 3. 


பாட்டு முதற்குறிப்பு அகராதி 


[எண்‌ : பாட்டின்‌ தொடரெண்‌] 


அகலிடம்‌ 2111 
அகில்புரை 2098 
அகிலிடு 2448 
அங்கிநீரினும்‌ 2827 
அங்குள 2086 
அசும்புபாய்‌ 2170 
அஞ்சடுத்த 2474 
அஞ்சம்பையும்‌ 2018 
அஞ்சன 2404 
அஞ்சினர்‌ 2259 
அடரும்‌ 2186 
அடித்தலங்கண்டிலென்‌ 2281 
அடித்தலம்‌ 2599 
அடிதொழுது 2061 (௮) 
அடிமிசைக்‌ 2999 
அடியிணை 2108 
அடுத்த 2157 
அடைவரும்‌ 2346 
அண்டமுற்றும்‌ 2220 
அண்ணலும்‌ 2055 
அண்ணலுமது 2078 
அத்திசை 2078 
அதிர்கடல்‌ 2966 
அந்தணர்‌ 2294 
அந்தநற்பெரும்‌ 2570 
அந்தவாய்மொழி 2187 
அந்நெடும்‌ 2548 
அப்படை 2396 
அம்முனி 2110 
அயாவுயிர்த்து 2518 
அரஞ்சுட 2504 
அரியதாம்‌ 2057 
அரியவன்‌ 2520 
அருத்தியன்‌ 2107 
அருந்ததி 2095 


அருந்தவம்‌ 2408 
அருப்பேந்திய 2021 


அல்லணை 2389 
அல்லலும்‌ 2114 
அல்லையாண்டு 2492 


| அலம்பு 2166 


| அலர்ந்த 2218 


அலைநெடும்‌ 2875 
அவ்வழி 2598 
அவ்வழியவனை 2428 
அவ்விடை 2494 
அவ்வுரை 2249 
அவித்த 2854 
அழிவரும்‌ 2298 
அளிக்கும்‌ 2145 
அளியன்னதொர்‌ 2017 
அறங்கெட 2288 
அறந்தனை 2298 
அறந்தனை நினைந்திலை 2516: 


| அறந்தானே 2457 


அறிஞரும்‌ 2376 
அறுபதினாயிரம்‌ 2452 
அறைகழல்‌ 2156 
அன்றவன்‌ 2585 
அன்றுதீர்ந்த 2558 
அன்றெனின்‌ 2949 
அன்னகாதல்‌ 2468 
அன்னகாரணத்து 2042 (ஓ: 
அன்னதன்மை 2226 
அன்னதாக 2325 (a) 
அன்னவன்‌ 20889 
அன்னையேவினாள்‌ 2912 
அனையசெய்கையால்‌ 2928 
அனையர்‌ 2125 
அனையவேலையில்‌ 2229 
ஆகசெய்தக்கது 2188 
ஆடுகின்ற 2146 
ஆடுகொடிப்படை 2412 
ஆண்டகை 2279 


238 அயோத்தியா காண்டம்‌ 


ஆண்டுநின்று 2390 
ஆதலான்‌ 2387 
ஆதிய 2583 
அமெனில்‌ 2596 
ஆயகாலையில்‌ 2291 


ஆயகாலையிலையனைக்‌ 2469 


ஆயகாலையின்‌ 2043 
ஆயவன்‌ 2551 
ஆலைபாய்வயல்‌ 2124 
ஆவதுள்ளதே 2120 
ஆழநெடுந்திரை 2405 


ஆழியையுருட்டியும்‌ 2951 


ளாற 2500 
வ்‌ 2379 
ஆற்றலன்‌ 3247 
ஆறிதின்று 2482 
ஆறுகண்டனர்‌ 2122 
ஆ றுங்கானும்‌ 2208 
ஆறுதன்னுடன்‌ 2296 
ஆன்றபேர்‌ 2350 
ஆனவன்‌ 2945 
ஆனவனுரைசெய 2294 
ஆனனம்‌ 2449 
ஆனனமகளிருக்கு 2174 


இக்கரை 2447 
இடிக்கண்‌ 2321 
இடிகொள்‌ 2169 
இடிபடு 2439 
இதவியல்‌ 2586 
இம்பர்தின்று 2249 
இம்மை 2578 
இயங்கெழு 2244 
இயல்வுறு 2446 
இயன்றதென்‌ 2430 
இரதமொன்று 2283 
இருத்திநீ 2056 
இருநிலம்‌ 2522 
இருமையும்‌ 2493 
இலக்குவ 2505 
இலவும்‌ 2159 
இவ்வுலகத்தினும்‌ 2589 
இழிந்ததாயர்‌ 2461 


cc 


' இழைந்த 2143 

! இழையும்‌ 2326 
இறந்தான்‌ 2268 

' இன்றுணையவர்‌ 2969 
| இன்னணம்‌ 2278 

| இன்னணநெடும்படை 2989 
| இன்னணமிளையவன்‌ 2182 

| இன்னர்‌ 2480 

| இனையயாவையும்‌ 2171 


| ஈசனிவ்‌ 2358 
| ஈட்டுநன்‌ 2221 
ஈன்றவர்‌ 2600 


உண்டிடுக்கண்‌ 2421 
உண்டுகொல்‌ 2540 
உண்டுகொலுயிரென 2517 
உண்மையில்‌ 2584 
உந்துபொற்றடம்‌ 2815 (௮) 
உந்தைதீமையும்‌ 2566 
உந்தையோ 2942 

உய்யா நின்றேன்‌ 2271 
உருகுகாதலில்‌ 2144 
உரைசெய்‌ 2922 
உரைத்தவாசகம்‌ 2467 
உவரிவாய்‌ 2199 
உற்றுளபொருள்‌ 2112 
உன்னவுன்ன 2810 (௨) 


ஊடுற 2444 

ஊணல 2301 
ஊற்றுமொய்ந்நறவு 2050 
ஊறுகொண்ட 2207 
ஊனளைந்த 2206 


எஃகெறி 9297 
எட்குலாம்‌ 2212 
எடுத்தமாமுடி 2464 
எண்ணரும்‌ 2992 
எதிர்கொடு 2027 
எந்தை 2558 
எந்தையும்‌ 2248 
எத்தையெவ்வுலகு 2280 
எந்தையேவ 2579 
எம்பரத்தது 2526 


பாட்டு முதற்குறிப்பு அகராதி 


எய்தவின்னல்‌ 2184 (௨) 
எய்திய 2546 
எய்திநூலுளோர்‌ 2918 
எயினர்‌ 2192 
எல்லொடுங்கிய 2514 
எலியெலாம்‌ 2400 
எழுகசேனை 2198 
எழுந்தது 2484 
எழுந்ததுபெரும்படை 2356 
எழுந்தனன்‌ 2489 
எழுந்தனனேங்கினன்‌ 2237 
எறிந்தன 2235 
அறிபகட்டினம்‌ 2204 
அன்பத்தைக்‌ 2433 
என்பது 2597 
என்பன 2414 
என்புகழ்கின்றது 2426 
என்ற நாட்டினை 2218 
என்றபின்‌ 2543 
என்றலால்‌ 2587 
என்றலும்‌ 2560 
என்றலுமே 2455 
என்றனன்‌ 2511 
என்றுகாதலின்‌ 2121 
என்றுகூறலும்‌ 2195 
என்றுகூறி 2925 
என்றுகொண்டு 2320 (௮) 
என்றுசிந்தித்து 2185 
என்றுநன்‌ 2106 
என்றெடுத்துப்‌ 25380 
என்றெழுந்து 2418 
என்னக்‌ 2460 
என்னும்‌ 2319 
எனவிவை 2427 
எனைத்துள 2507 
எனைப்பல 2306 (௮) 
ஏங்கினன்‌ 2251 

ஏடறு 2981 

ஏத்தரும்‌ 2594 
ஏந்திளம்‌ 2096 
அந்துசெல்வத்து 2475 
அய்ந்த 2211 
அர்துறந்த 2209 


ஏவியமொழி 2068 
ஏழுயர்‌ 2245 
ஏற்ற 2584 
ஏற்றவற்கு 2804 
ஏறினர்‌ 2458 ௫) 
ஏன்றுன்‌ 2276 


ஐந்துமைந்தும்‌ 2329 
ஐயநின்னுடை 2552 (ஐ 
ஐயநீ 2541 
ஐயிருபத்தோடு 2072 
ஐவனக்குரல்‌ 2168 


ஒருமகள்‌ 2502 
ஒருவில்‌ 2148 
ஒள்ளியோன்‌ 2581 
ஒன்றும்‌ 2267 


ஓதாநின்ற 2270 
ஓதுகின்றில 2214 


கங்குல்வந்திடக்‌ 2557 (2) 
கங்கையாளொடு 2118 
கங்கையிரு 2415 
கங்கையென்னும்‌ 2025 
கச்சொடார்த்த 2049 
கட்டிய 2399 
கட்டினன்‌ 2492 
கண்ணாலே 2275 
கண்முதல்‌ 2587 
கரும்பலர்‌ 2806 
கருவியும்‌ 2495 
கரைசெய்வேலை 2815 
கல்லளைக்கிடந்து 2129 
கல்லுவென்‌ 2081 
கவ்வரவு 2265 
கள்ளைமாக்கவர்‌ 2222 
கற்காணும்‌ 2416 
கன்னுயிர்‌ 2295 
கன்னகு 2550 
கன்னிநீக்கரும்‌ 2092 
கன்னியர்‌ 2101 
கன்னியை 2300 
கனங்குழைக்‌ 2992 


289 


240 


காயுங்கானில்‌ 2090 
கார்குலாம்‌ 2059 
கார்ப்பொரு 2518 
காரெனக்‌ 2429 
கால்பாய்வன 2028 
காலம்‌ 2191 
காலையென்று 2483 
காவன்மன்னவன்‌ 2229 
காழமிட்ட 2046 
கான்றலை 2395 


கிளரகன்‌ 2582 


குகனெனும்‌ 2397 
குடையினன்‌ 2108 
குதித்தனன்‌ 2491 
குரவரை 2289 
குரிசிலது 2498 
குரிசிலும்‌ 2952 
குருக்களை 22௦8 
குருதி 2187 
குருமணிப்பூண்‌ 2228 
குழுமி 2128 
குழுவும்‌ 2162 
குற்றமொன்று 2254 
குன்றினில்‌ 2604 
குன்றுறை 2097 


கூடிய 2100 
கூவாமுன்னம்‌ 2058 
கூறியமுனிவனைக்‌ 2588 
கேட்டனன்‌ 2424 


கொடிஞ்சொடு 2442 
கொடிநெருங்கின 2200 
கொடியவர்‌ 2282 
கொடியவெம்‌ 2260 
கொம்பினின்று 2478 
கொம்புதுத்தரி 2045 
கொன்றேன்‌ 2274 


கோடகத்‌ 2496 
கோதறத்‌ 2515 
கோதைவில்‌ 2060 
கோமகன்‌ 2878 


அயோத்தியா காண்டம்‌ 


சக்கரம்‌ 2179 
சங்கமும்‌ 2440 
சங்குபேரியும்‌ 2916 


| சலந்தலைக்‌ 2140 


சாந்தணி 2077 
சான்றவராக 2589 


| சிங்கவேறு 2058 


சிந்தனை 2074 


| சிருங்கிபேரம்‌ 2051 


சிறந்தார்‌ 2277 
சினக்கடுந்திறல்‌ 2465 
சினக்குறும்பு 2289 


| சீலம்‌ 2150 


சீலமும்‌ 2596 


சுடுமயானத்திடை 2458 
சுழித்த 2155 

சுழித்துநீர்‌ 2458 
சுழிப்பட்டு 2039 
சுழியுடைத்‌ 2264 
சுற்றத்தார்‌ 2454 
சுற்றம்‌ 2052 

சுற்றினர்‌ 2994 


சூடிச்சாதனம்‌ 2196 
சூடின 2256 
சூழமைந்த 2224 
சூழிவெங்‌ 2499 
செஞ்செவே 2066 
செந்தழல்‌ 2109 
செம்பொனால்‌ 2160 
செம்மைநன்மனத்து 2309 
செய்யதாமரைத்‌ 2040 
செல்லிய 2967 
செவ்வழி 2241 


சேணுயர்‌ 2510 
சேந்தொளி 2092 
சேற்றிள 2360 
சேனைவீரரும்‌ 2556 


சொற்பெற்ற 2524 
சொற்றவாசகம்‌ 2567 


பாட்டு முதற்குறிப்பு அகராதி 241 


தங்குசெஞ்சாந்து 2868 
தஞ்சமிவ்வுலகம்‌ 2843 
தஞ்சென 2299 
தருமமென்று 2997 
தழுவின 2429 
தழைத்த 2290 
தழைத்தவான்‌ 2501 
தள்ளும்‌ 2094 
தன்முன்னே 2417 
தன்னன 2458 (௨) 
தனையராயினார்‌ 2572 


தாய்பசி 2291 
தாய்பணித்து 2590 
தாய்வரம்‌ 2571 
தாயருந்தலைப்‌ 2554 
தாயரும்‌ 2984 
தாயுரைகொண்டு 2425 
தார்கடாம்‌ 2378 
தாரையும்‌ 2364 
தாவரு 2865 
தாளினில்‌ 2292 
தாளுறு 2287 


திருநகர்‌ 2061 
திருவுளம்‌ 2082 
தினைத்துணை 2189 (a) 


தீயன 2807 
தீயனவவை 2080 
தீயனவிராமனே 2252 


துடித்தன 2257 
துடியின்‌ 2044 


துடியெறி 2408 
துண்ணெனும்‌ 2549 
துப்புறு 2118 
தும்பியின்‌ 2064 
தும்பியும்‌ 2409 
துளிபடத்‌ 2450 
துறக்கமே 2065 
துறத்தலும்‌ 2533 
துறந்தசெல்வன்‌ 2470 
துறந்து 2920 
துறைநறும்‌ 2041 
16 


துன்புளது 2084 
துன்னுதாள்‌ 2824 


தூண்டர 2481 
தூதர்வந்தனர்‌ 2192 
தூயவாசகம்‌ 2908 
தூளியின்‌ 2488 


தெரிவைமார்க்கு 2167 


தேக்கடைப்‌ 2179 
தேர்மிசைச்‌ 2363 
தேருமாவும்‌ 2225 ' 
தேவர்தம்‌ 2999 
தேவர்தேவன்‌ 2036 
தேற்றித்‌ 2190 
தேன்றரும்‌ 2552 
தேனடை.ந்த 2528 
தேனுள 2070 


தொகையில்‌ 2565 
தொட்ட 2142 
தொழுதுயர்‌ 2512 
தொளைகட்டிய 2020 
தொளைமுகத்தில்‌ 2202 


தோலுள 2071 
தோன்றிய 2402 
நகையிழந்தன 2216 
நங்குலத்து 2506 
நங்கையர்‌ 2436 
நடுங்கினன்‌ 2944 
தந்தநந்த 2477 
நந்தலில்லறம்‌ 2411 
நந்தாவிளக்கு 2529 
தந்தியம்பதி 2603 
நம்பியுமென்‌ 2420 
நரகதர்க்கு 2479 
நல்லவன்‌ 2958 
நறையறு 2870 
நன்றெனப்‌ 2435 
நன்னெறி 2948 
நாண்முதற்கு 2067 


நாலிரண்டாய 2449 
நாவினித்தரும்‌ 2217 


42 


நான நன்கு 2472 
நானம்‌ 2158 


நிவந்த 2498 
நிற்றியீண்டு 2054 
நிறைந்தமாந்தர்‌ 2205 
நிறையினிங்கிய 2563 
நிறையும்‌ 2117 

நின்‌ றகொடைக்கை 2411 
நின்றான்‌ 2052 (ஐ 
நினைந்த 2158 

நினையும்‌ 2195 


நீங்கல்‌ 2126 

நீண்ட 2141 
நீயினமிருந்தனை 2262 
நீலவல்லிருள்‌ 2481 


நுரைக்கொழுந்து 2087 


நெடுங்கழை 2178 
நெய்கொணிீருண்டு 2170 A 
நெய்ஞ்ஞிறை 2093 

நெறியிடு 2079 

றைவீரலீர்‌ 2456 


நோக்கினால்‌ 2995 
தோயீரல்லீர்‌ 2266 
தோவதாக 2562 


பசைந்த 2577 
படஞ்செய்‌ 2557 

படர்‌ ந்து 2190 
படருற 2085 
படரெலாம்‌ 2459 
படரெலாம்படப்‌ 2494 
படியொடு 2859 
படுமுரசு 2955 
பண்டியெங்கும்‌ 2201 
பண்டைநூல்‌ 2601 
பண்ணின 2957 
பண்முதிர்‌ 2497 
பணிமொழி 2087 
பந்தம்‌ 2188 
பரத்தினீங்கும்‌ 2462 
பரதனிப்படை 2490 
பரவுகேள்வியும்‌ 2569 
பரிதிபற்றிய 2024 
பற்பகல்‌ 2242 


அயோத்தியா காண்டம்‌ 


பற்றிய 2246 
பற்றியவ்வயின்‌ 2914 
பற்றொடுத்தன்ன 2047 
பன்னந்துகு 2022 
பன்னரிய 2591 


பாங்கினுத்தரிய 2441 
பாடனீத்தன 2215 
பாணினம்‌ 2091 
பாதங்கள்‌ 2258 
பாதுகம்‌ 2602 
பாந்தள்‌ 2105 
பாரோர்‌ 2279 
பாலுடை 2076 
பாலையேய்‌ 2394 
பாவமும்‌ 2407 


பிணிக்குறும்‌ 2805 
பிதிர்ந்து 2210 
பிறந்துநீயுடைப்‌ 2564 
பின்னவ்‌ 2555 
பின்னும்‌ 2189 


புக்கனன்‌ 2544 
புக்குறை 2115 
புண்ணிய 2598 
புல்லினன்‌ 2519 


| புலம்புறு 2285 


பூண்டமாதவன்‌ 2119: 
பூத்தநாண்மலர்‌ 2941 
பூநனை 2105 

பூரியர்‌ 2088 

பூவலர்‌ 2094 

பூவிரி 2391 

பூவினான்‌ 2323 


பெண்ணினேக்கும்‌ 2026 
பெண்ணை 2048 

பெருகிய 2486 
பெருந்திரை 2377 
பெருமகன்‌ 2508 
பெறுவதன்‌ 2595 


பொய்க்கரி 2293 
பொய்ம்முறை 2069 
பொருவில்‌ 2191 
பொலங்குழை 2445 
பொழியும்‌ 2029 
| பொன்னொடும்‌ 2509 


பாட்டு முதற்குறிப்பு அகராதி 213 


போனபடைத்தலை 2410 


மங்கையர்க்கு 2031 
மங்கைவார்குழல்‌ 2098 
மஞ்சளாவிய 2154 
மடந்தைமார்களில்‌ 2161 
மண்ணின்‌ 2919 
மண்ணையும்‌ 2974 
மணங்கிளர்‌ 2102 
மத்தளம்‌ 2380 
மந்தரைக்‌ 2985 
மந்தியும்‌ 2175 
மந்திரக்கிழவரும்‌ 2998 
மயிலுடைப்‌ 2181 
மருங்கடை 2401 

மல்கிய 2872 

மலங்கி 2576 

மற்றவள்‌ 2063 (௦) 
மற்றுஞ்சுற்றத்து 2194 
மற்றும்‌ 2592 
மறக்கண்வாள்‌ 2063 ) 
மறுவிறொல்‌ 2302 
மறுவின்மைந்தனே 2911 
மறையின்‌ 2466 

மன்‌ றலின்‌ 2090 
மன்னரின்றியே 2991 
மன்னவனிருக்க 2580 
மன்னுயிர்க்கு 2525 
மனக்கொன்றாதன 2564 
மனையினிங்கிய 2028 


மாகந்தமும்‌ 2019 
மாண்டனன்‌ 2261 
மாதர்யாவரும்‌ 2476 
மாமுனிவர்க்கு 2418 
மாயநீங்கிய 2183 
மாலைவந்து 2177 
மாலைவாய்‌ 2068 
மாவியல்‌ 2172 
மாவும்யானையும்‌ 2917 
மாளவும்‌ 2263 
மாளும்‌ 2269 
மான்றளிக்குலம்‌ 2478 


மீண்டுமேகி 2219 


முதலவன்‌ 2240 
முற்றுமுற்றுவித்து 2330 
முற்றுறும்‌ 2099 


முறைதெரிந்து 2840 
முறையும்‌ 2568 
முன்னர்வந்து 2575 
முன்னவன்‌ 2406 
முன்‌ ப்‌ 2591 
என்க அறா 2910 
முன்னையர்‌ 2386 
முனிவனும்‌ 2592 


மூண்டெழுகாதலாள்‌ 2293 
மூன்றுலகினுக்கும்‌ 2945 


மேவுகானம்‌ 2184 


மைக்கொள்‌ 2162 (ஐ 
மையறு 2286 

மையறுவிசும்பின்‌ 2451 
மையுறவுயிரெலாம்‌ 2898 


மொய்பெரும்‌ 2988 
மொய்யுறு 2176 


யானைசுற்நின 2199 


வஞ்சிநாணி 2095 
வடங்கொள்‌ 2198 
வடியுடை 2485 
வடுவின்‌ 2164 
வண்மையும்‌ 2529 
வந்தமாதவத்தோனை 2463 
வந்தமாதவன்‌ 2810 (b) 
வந்தன 2497 
வந்துதாயை 2232 
வந்தெதிரே 2422 
வரதன்‌ 2559 
வரன்முறை 2992 
வரனிலுந்தை 2574 
வரிகொள்‌ 2152 
வருந்தித்‌ 2042 
வலியனென்‌ றவர்‌ 2193 
வள்ளுறு 2338 
வளைகள்‌ 2163 
வற்கலையின்‌ 2419 
வறுத்துவித்திய 2127 
வன்றெறு 2487 
வனத்தின்‌ 2250 
வாக்கினால்‌ 2255 
வாங்கு 2123 
வாடொடு 2284 


லயம்‌ அயோத்தியா காண்டம்‌ 


வாணிலா நகை 2194 
வாய்மையென்னும்‌ 2578 
வாயொளி 2236 
வாள்புரை 2104 
வாளும்‌ 2136 

வானவர்‌ 2595 


விடங்கொணோக்கி 2170 (%) 


விடுநதி 2075 
விண்ணிடை 2521 
விண்ணுநீர்‌ 2542 
விம்மினன்‌ 2598 
விரிமணி 2371 
விரியிருட்பகையை 2062 
விருப்பின்‌ 2290 
வில்லார்‌ 2272 
வில்லிவாங்கிய 2147 
வில்லின்வேதியர்‌ 2208 
வில்லினும்‌ 2908 
விற்கொள் 2151 


வீறு 2149 


வெங்கண்‌ 2099 
வெண்மதி 2962 
வெந்துயர்‌ 2547 
வெய்யோனொளி 2016 
வெயில்விரி 2068 (6) 
வெயிலிளம்‌ 2089 
வெளிறுநீங்கிய 2184 


வேண்டும்‌ 2527 
வேத்தவை 2947 
வேதனைவெயில்‌ 2861 
வேதியர்‌ 2996 
வேற்றடங்கண்‌ 2227 
வேறிடம்‌ 2180 
வைகினர்‌ 2116 
வையகந்துறந்து 2509 


பிழையும்‌ திருத்தமும்‌ 


பக்கம்‌ வரி 

118 3 1—38 

119 27 யடியை 

207 ம்‌ தாக்கற்கு) 

218 15 ரேனையோர்‌ 
உ 19, 31 ஏனையோர்‌ 

304 16 லா 

478 24 முன்றினு 


திருத்தம்‌ 
2135—2172 
யடியைத்‌ 
தாக்கற்கு 
ரேனையர்‌ 
ஏனையர்‌ 
ஓர்‌ 
மூன்றினு 


